T.3319 


ENGLISH - TAMIL DICTIONARY 


VOLUME - III 


( R to Z ) 


Chief Editor 
Dr. A. CHIDAMBARANATHA CHETTIAR 


With the Foreword 


of 


· Dr. A. LAKSHMANASWAMI MUDALIAR , 

D.C.L., (Oxon .) B.A., M.D., LL.D., D.Sc., 

D.Litt ., F.R.C.O.G., F.A.C.S., M.L.C., 


Vice- Chancellor 


UNIVERSITY OF MADRAS 


1965 


Price Rs . 7.50 


Printed at 
RATHNAM PRESS , 
11 , Badrian Street, Madras - 1, 


CONTENTS 


Page 


Vice - Chancellor s Foreword 


V 


Editorial Staff 


VII 


Advisory Committee 


IX 


Chief Editor s Preface 


XI 


Hints for using the Dictionary 


XV 


List of Abbreviations 


XXV 


The English - Tamil Dictionary 


| -1224 


தலைமைப் பதிப்பாசிரியர் முன்னுரை 


XIX 


பயன்படுத்தும் முறை 


XXIII 


சுருக்க வடிவங்களின் அட்டவணை 


XXVI . 


ஆங்கிலம் - தமிழ்ச் சொற்களஞ்சியப் 


| -1224 


FOREWORD 


ot 


THE VICE-CHANCELLOR 


I wish to offer my congratulations to the Chief Editor of the English - Tamil 
Dictionary and his Staff who have in a remarkably short period accomplished this 
task of publishing the Third Volume of the English - Tamil Dictionary . The first 
volume of the Dictionary was issued on the 26th January 1963 , and the third and 
last volume is to be issued on the 3rd July 1965. I am sure that this progress 
would not have been maintained but for the devoted and sustained endeavours of 
the Chief Editor , Dr. A. Chidambaranatha Chettiar, supported by the entire staff. 


A dictionary of this kind will be useful from many points of view , and I am 
sure that this will serve as a stimulus to the understanding of Tamil and English in 
their relative spheres . It was on a resolution adopted at the meeting of the Senate 
of the University of Madras on the 27th October 1955 that this venture was thought 
of . The University is deeply grateful to the University Grants Commission which 
undertook to bear the cost of the preparation and publication of this dictionary to 
the extent of 66 per cent of the total cost in the first three years . The gratitude of 
the University is due also to the State Government for the kind help rendered to 
the University . 


University Buildings, 
Chepauk, Madras, 
26th June 1965 


as niabas . 


EDITORIAL STÅFF : 


Dr. A .. CHIDAMBARANATHA CHETTIAR, M.A., Ph.D., Chief Editor 


SRI . K. APPADURAI, M.A., L.T. , Assistant Editor 


SRI . V. BALASUBRAMANIAM , B.A. , 


Assistant 


Assistant 


SRI, T. A. V. NATHAN , B.A. , B.L. , 

( till 20-1-1962 ) 


SRI. N. SANJEEVI, M.A. , M.Litt ., Assistant 

( from Nov. 62 to June 64 ) 


Smt. P. S. INDIRA , M.A. , B.T. , M.Litt., 

Assistant 
( Aug. 1959 – Jan. 65 ) 


SRI . A. JAGADEESAN , M.A. , Assistant 

Aug. - Sept. 1960 ) 


SRI. T. S. UMAPATHY, MA . , L.T. , Assistant 

( Feb. - June 65 ) 


ADVISORY COMMITTEE 


Dr. R. P. SETHU PILLAI , B.A. , B.L. , D.Litt ., 

Professor of Tamil , 
University of Madras 

( Chairman - till 25th April 1961 ) 


Dr. M. VARADARAJAN , M.A. , M.O.L. , Ph.D .. 

Professor of Tamil, 
University of Madras 
( Member from 1959 and Chairman from July 1961 ) 


PROF . T. , P . MEENAKSHISUNDARAM , M.A. , B.L. , M.O.L. , 

Professor of Linguistics, 
Annamalai University 


Dr. A. CHIDAMBARANATHA CHETTIAR , M.A. , Ph.D., M.L.C. 

Chief Editor, 
English - Tamil Dictionary, 
University of Madras 


Rev. Dr. XAVIER S. THANINAYAGAM , M.A. , M.Litt .. 

Department of Education , 
University of Ceylon 

( till Sept. 1961 ) 


PROF . P. ALALASUNDARAM , M.A., 

Professor of Tamil , 
Madras Christian College , Tambaram 

( from Sept. 1961 ) 


PROF . S. ARUMUGA MUDALIAR , M.A , B.O.L. , L.T., 

Principal , 
Sri Palaniyandavar College of Oriental Culture, 
Palani, Madurai District 

( from Sept. 1961 ) 


PREFACE 


. 


I. The Senate of the University of Madras resolved at its meeting held 
on the 27th October 1955 that necessary steps be taken for the compilation and 
publication of a standard and authoritative English - Tamil Dictionary . The Syndicate 
of the University formulated a scheme for the implementation of this proposal. The 
scheme was accepted by the University Grants Commission which undertook to bear 
the cost of the preparation and publication of the Dictionary to the extent of 
66 per cent of the total cost during the first three years. A part of the cost was 
borne by the Madras State Government. 

II . The department was opened on the 16th March 1959. Certain principles 
for adoption by the Editorial staff were formulated by the Advisory Committee and they 
have been followed . 


These principles are : 


( 1 ) The Oxford English Dictionary ( Concise ) ( 1958 Edition ) be taken as 

the basis for preparing the basic word list . 
(2 ) Each derivative from a word is to be taken as a separate word in 

order to help the consultants . 


( 3 ) Phrases in frequent use are to be included . 
( 4 ) The pronunciation of the English words need not be given in Roman 

or in International phonetic script or in Tamil script . It would suffice 
to indicate the English accents without syllabification . 


( 5 ) The Anglicized pronunciation of French or Latin or German words is 

to be adopted wherever they need transliteration , 


( 6 ) Letters corresponding to Grantha characters are to be used wherever 

necessary in giving the pronunciation of words borrowed from other 
languages. 


( 7 ) Highly specialized technical words need not be taken up . 


( 8 ) Transliteration of the English word need not be given . 


III . Ordinarily , the logical sequence of meanings has been kept in mind 
in giving the Tamil renderings , wherever there are more senses than one for an 
English word . Occasionally , however, the Editor s discretion had to be used in 
arranging the meanings of a particular word . Words which have the same spelling 
but which are different in origins or have different accents are treated as separate 
words for purposes of convenience . Under each main word , English phrases in 
ordinary use, covered as by Chambers s Twentieth Century Dictionary, have been 
rendered into Tamil. It is good to remember that phrases are rather indivisible 


хіі 


and the moment they are interrupted by other forms they cease to be phrases . ( Vide 
Bloomfield : · 

Language p . 180-1935 Edition ) . Thus, it has been beyond the scope 
of this Dictionary to explain sets of words like “ Four years of age, ” “ I won t 
come" etc , etc. 


In giving the meaning of a particular word which may nccur as different 
parts of speech in English , the following order has been followed : noun , pronoun , 
adjective, verb, adverb, preposition , conjunction , interjection . 


IV . Though the Tamil language is one of the earliest of the cultivated 
languages, and has a copious vocabulary , it has not been put to uses that have been 
necessitated during the last two centuries by the phenomenal growth in the fields of 
Science, Technology, Medicine , Law etc. Consequently , there are not adequate terms 
for expressing the ideas denoted by the English words. In this Dictionary , therefore , 
attempts have been made to make the consultant understand the precise meaning of 
the English term very often by a descriptive meaning given for scientific and 
technological words. Wherever possible , the Tamil equivalents in vogue have been given . 
Mere transliteration of the English word has not been given . And when necessity 
demanded , efforts have been taken to coin Tamil expressions by keeping close to the 
idea expressed in the English language . In such connections , the usual method by 
which all languages replenish their vocabulary , namely, building up words from known 
prefixes and suffixes, has been adopted . Prof. J. Vendryes remarks, " nothing is more 
difficult than to create a word without being influenced by those processes of deriva- • 
tion or combination -habitual to one s own language." The processes of derivation 
and combination augment the possibilities of the creation of words . 

“ Once created ,” 
as Prof. Vendryes says, “ the derivative is perceived as a new word and is immediately 
adapted to its destined object . " 


V. As early as 1786 a Dictionary of the English and Malabar ( Tamily 
Languages was printed and published at Vepery ( Madras ). This is a fine specimen 
of early_printing. In 1844 , Rev. J. Knight and Rev. L. Spaulding published an 
English - Tamil Dictionary. In 1936 , Mr. P. Ramanathan , M.A. , published his English 
Tamil Dictionary upto the word sparre . None of these is now available for sale . 
The stupendous task undertaken by these pioneers in this field deserves to be acknow 
ledged and remembered . A vocabulary in English , Telugu and Tamil languages of 
about 260 pages prepared by a late student of Mr. Lewis and Mr. T. M. Krishnaswamy 
Pillay published in 1851 , and ‘ A Builder s Vocabulary in English and Tamil of 
about 70 pages prepared by Mír . T. S. Veeraswamy Mudaliar and published in 1880 
deserve to be mentioned as other pioneering efforts in this direction . 


VI. Since then, there have been great strides in the extent to which the 
English language has developed . This Dictionary , which is more comprehensive, takes 
note of such developments and covers many words not attempted in the earlier 
Dictionaries and gives more meanings than one that belong to a particular word . 
However, the consultant will have to choose and decide the meaning according to the 
context in which the word occurs , for this Dictionary presupposes a certain amount 
of knowledge of both the languages on his part. To an engineer, for instance, 
a knowledge of the terminology of medicine is not necessary and therefore he may not 
comprehend the English or Tamil expression therefor . But what is desirable is , as 


has been pointed out by Prof. Mario Pei in his book on the Story of English ( 1953 ) , 
that such terms as are in ordinary use be made accessible to those who might need 
them . This, in fact, is the function of a Dictionary or a work of reference such as this . 


VII . To Dr. A. LAKSHMANASWAMI MUDALIAR , the revered Vice - Chancellor 
of the University , abundant thanks are due for sponsoring this work and for nurturing 
this department with the kindness characteristic of him . At every stage his counsel 
was of great help. 


I acknowledge with thanks the great help which I received from the 
late Dr. R. P. Sethu Pillai (Former Professor of Tamil) and from Dr. M. Varadarajan , 
the present Professor of Tamil in the University, 


I offer my sincere thanks to the Members of the Advisory Committee for 
their valuable suggestions given from time to time . 


Sri R. Ramachandran of Mylapore was good enough to place with us for 
consultation a list of certain English words he had rendered into Tamil as a hobby . 
Mr. C. Rajaratna Mudaliar also furnished us with a copy of certain . mathematical 
terms etc. rendered into Tamil by the late Mr. P. V. Manikka Naicker.. Rev. Dr. 
Winkler of Tranquebar spared a precious copy of English - Malabar ( Tamil ) Dictionary 
( 1786 ) for our reference . I thank them all for their kindness . 


I am deeply indebted to the Assistant Editor, Mr. K. Appadurai and other 
members of the Editorial staff and the Ministerial staff for their unstinted help in 
the fruition of this work . Let me place on record my appreciation of their sense 
of duty and devotion to work which has helped me in no small measure to complete 
the work in about six years. 


VIII . The Dictionary is being published in three volumes and is also 
available in one single volume. Rathnam Press, Madras, who took up this work in 
January 1961 and completed it in June 1965 , deserve our thanks for their hearty 
co - operation and neat execution . 


MADRAS 


A. C. CHETTIAR 


Dated 30-6-1965 


Chief Editor 


. 


XV 


HINTS FOR USING THE DICTIONARY 


( 1 ) Words in the Dictionary have been alphabetically arranged . 
( 2 ) A word having the same form in its many parts of speech is treated as one word if its 

etymons are the same . ( e.g. double, n . QULLING ; a . Qonunc ; . Qo 

டிப்பாக்கு ; ads . இருமடங்காக . ) 
( 3 ) If the same word - form has more origins than one, it is treated as so many separate 

words and is serially numbered . ( e.g. coil , n . #WS puuten oir ; coilº , no osewwis .) 
( 4 ) Whenever the word - form varies in accentuation , the word is marked as , , , etc. in 
the series. ( e.g. es cort ", n ; escort " , 

v . ) 
( 5 ) Accents are marked as in authoritative English Dictionaries like the Concise Oxford 

Dictionary. But in the case of French loan words accents are not marked . 
( 6 ) Though the tracing of words etymologically to the language of origin is out of place in 

a bi - lingual dictionary, foreign loan words of importance inclusive of loans from Tamil 
and other Indian languages and Eastern languages are shown as such with appropriate 
abbreviations ( like s . for Tamil ( anicut ) , 2. for Hindi ( dhal), F. for Sanskrit ( deodar ) , 

9. for Turkish ( bairam ) , for . for Arabic ( bulbul ) etc. , etc. ] 
( 7 ) Words printed in italics indicate that they have been treated as foreign words in 

English Dictionaries. For instance, double entendre, ( wo . for French ) n . Quirou 
Col ; brio , ( s . for Italian ) n . 9 ; caldarium , ( m . for Latin ) n . # Q8 HD 

குளிப்பதற்கான அறை . 
( 8j The meanings of technical words are given with indications of the field to which the 

word belongs . e.g. cell , மின் . for மின்சாரம் ( Electricity ) ; gemmule , உயி . for உயிர் நூல் 
( Biology ) ; cribriform , al. for Tasswoi ( Botany ) ; affirm , Fl . for Flli ( Legal ) ; . 

aetiology , மரு . for மருத்துவம் ( Medical ) ; crypt , வில. for விலங்கு நூல் ( Zoology ) etc. etc. 
( 9 ) A comma is used after every single entry of meaning but a semicolon is employed to 

show that a different sense or a different shade of meaning follows . ( E.g. cynical, 

காய்க்குணம் படைத்த, எரிந்து விழுகிற ; குற்றம் நாடுகிற etc. etc. , ) 
( 10 ) Derivatives of a word are treated as separate words and are placed in the alphabetical 

order . ( e.g. clear , clearage , clearance etc. ) 
( 11 ) Compound words connected ordinarity with a hyphen are treated as separate words 

and are given in the alphabetical order. ( e.g. earth - born , earth - fed, earth - house etc. ) 
Occasionally, however, groups of words without a hyphen are also shown as separate 

words if they are important . ( e.g. Chiltern Hundreds .) : 
( 12 ) English verbs are rendered into Tamil as verbal roots which are identical with the 

imperative singular forms in the language . ( e.g. deny - Lou; deploy - 1049. I ; 

abstain - விட்டிரு , தவிர் . ) 
( 13 ) Phrases are arranged alphabetically within the bounds of a word and are shown 
at the end of the main word with an abbreviation enclosed in brackets . 

( e.g. ( @sr . ) 
call attention to call to mind , call up , etc. ] 
( 14 ) Grammatical forms with internal changes like bear - bore, can - could are treated as 
separate words in their alphabetical order. 

Regular grammatical forms such as plurals in .s or -es, past tenses and past 
participles in -ed or -t , present participles in -ing , adverbs in -ly, comparative and 
superlative forms in -er and -est , and nouns in -ness , -ment , -ship etc. are generally 
not given , unless such forms are in any way important or peculiar. 


ஆங்கிலம் - தமிழ்ச் சொற்களஞ்சியம் 


தலைமைப் பதிப்பாசிரியர் : 


. 


டாக்டர் அ . சிதம்பரநாதச் செட்டியார் 

எம்.ஏ. , 

எம்.எல்.சி. 


துணைவேந்தர் - 


டாக்டர் ஆ . இலட்சுமணசாமி முதலியார் 

எம்.டி. , டி.சி.எல் ... டி.லிட் . , 

* .எஸ்.சி . , எம்.எல்.சி. 
அவர்கள் 


எழுதிய ஆங்கில முகவுரையுடன் வெளிவருவது 


CCEIRMA 


PROMOVETINSTALY 


சென்னைப் பல்கலைக்கழகம் 


1965 


முன்னுரை 


1955 அக்டோபர் 27 - ஆம்நாளன்று சென்னைப் பல்கலைக்கழகத்துச் செனட்டுகூட்டத்தில் 
தக்கதோர் ஆங்கிலம் - தமிழ்ச் சொற்களஞ்சியம் தொகுத்து வெளியிடுதற்குவேண்டிய ஏற்பாடுகள் 
செய்யவேண்டுமென்று ஒரு தீர்மானம் நிறைவேறிற்று . இதனை நிறைவேற்றுதற்காகப் பல்கலைக் 
கழகத்தின் சிண்டிகேட்டு ஒரு திட்டத்தை வகுத்தது . இந்திய பல்கலைக்கழக மானியக் குழுவினர் 
இத்திட்டத்தை ஒப்புக்கொண்டு , இச்சொற்களஞ்சியத்தைத் தொகுத்து வெளி பிடு தற்காகும் செலவில் 
மூன்றில் இரண்டு பங்கினை முதல் மூன்றாண்டுகளுக்கு ஏற்றுக்கொள்வதாகத் தெரிவித்தனர் . தமிழ் 
நாட்டு அரசாங்கமும் செலவினத்தில் ஓரளவு ஏற்றுக்கொண்டது . 

( 2 ) 1959 மார்ச்சு 16 - ஆம் தேதி இத்துறை அமைக்கப்பட்டது . பதிப்பாசிரியப் பணி பினர் 
மேற்கொள்ளவேண்டிய கொள்கைகள் சிலவற்றை ஆலோசனைக் குழுவினர் வகுத்துத் தந்தனர் . 
அவற்றைப் பதிப்பாசிரியப் பணியினர் பின்பற்றியுள்ளனர் . 


அக்கொள்கைகளாவன : 
1 . 1958 - இல் வெளியான ஆக்ஸ்போர்டு இங்கிலீஷ் ( சுருக்க ) அகராதியை அடிப்படையாகக் 

கொண்டு ஆங்கிலச் சொற்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
2. சொற்களஞ்சியத்தை நோக்குவோருக்கு உதவியாக இருக்கும் பொருட்டுச் சொல்லினின்று 

விரியும் ஒவ்வொரு வடிவமும் தனித்தனிச் சொல்லாக எடுத்துக்காட்டப்பட வேண்டும் . 
3. பெருவழக்கிலுள்ள சொற்றுணர்கள் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


4. ஆங்கிலச் சொற்களின் உச்சரிப்பை ஆங்கில எழுத்திலோ தமிழ் எழுத்திலோ காட்ட 

வேண்டுவதில்லை . ஆங்கில அசையழுத்தங்களை மாத்திரம் காட்டுவது போதுமானது . 
5. பிரஞ்சு, லத்தீன் , செர்மன் ஆகிய மொழிகளிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்துள்ள 

சொற்களின் உச்சரிப்புமுறை ஆங்கில உச்சரிப்பு முறையாகவே இருக்கலாம் . 


6. பிற மொழிகளிலிருந்து கடன்வாங்கப்பட்டுள்ள சொற்களைத் தமிழெழுத்திற் காட்டும் பொழுது 

தமிழ் நெடுங்கணக்கின் கிரந்த எழுத்துக்களினால் வேண்டியவிடத்துக் காட்டவேண்டும் . 
7. சிறப்புரிமை பெற்ற கலைச்சொற்களை இச்சொற்களஞ்சியத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டா . 
8. ஆங்கிலச் சொல்லுக்கு நேராகத் தமிழ் எழுத்தில் அச்சொல்லை எழுதவேண்டுவதில்லை. 

( 3) ஒரு பொருளுக்கு மேற்பட்ட பொருள்களையுடைய ஆங்கிலச் சொல்லின் அர்த்தத்தினைத் 
தரும்பொழுது தொடர்புடைமை பொதுவாக மனத்திற் கொள்ளப்பட்டுள்ளது . இருப்பினும் , 
ஒவ்வொரு சொல்லின் வெவ்வேறு பொருள்களை வரிசைப்படுத்துதலிற் பதிப்பாசிரியரின் தேர்வுரிமை 
கைக்கொள்ளப்பட்டுள்ளது . எழுத்தினால் ஒத்திருந்து , தோற்றுவாய் காரணமாக வேறுபடுஞ் 
சொற்கள் வெவ்வேறு சொற்களாகவே கொள்ளப்பட்டுள்ளன . அசையழுத்தத்தான் வேறுபட்ட 
சொற்களும் வசதிகாரணமாக வெவ்வேறாகவே காட்டப்பட்டுள்ளன . சேம்பர்ஸ் வெளியிட்டுள்ள 
இருபதாம் நூற்றாண்டு ஆங்கில - ஆங்கிலச் சொற்களஞ்சியத்திற் காணப்படும் பெரும்பான்மைச் 
சொற்றுணர்களுக்கு ஏற்ற பொருள்கள் தரப்பட்டுள்ளன . சொற்களினிடையே வேறொரு சொல்லைப் 
புகுத்துவதன் விளைவாகப் பொருள வேறுபாடு நிகழும் . அவ்வாறன்றி , சேர்த்துப் பிரிக்கலாகாச் 


சொற்றுணர்களாக உள்ளவற்றையே ஆங்கிலத்தில் பிரேசஸ் ( phrases ) என்கிறார்கள் . அச்சொற் 
றுணர்களுக்கேற்ற தமிழ்ப்பொருள் ஆங்காங்கே தரப்பட்டுள்ளது . 

ஆங்கிலத்தில் வெவ்வேறு இலக்கண உறுப்புக்களாக அமைந்துள்ள ஒரே சொல்லினை 
எடுத்தாளும்பொழுது , பெயர்ச்சொல் , மறுபெயர்ச்சொல் , பெயருரிச்சொல் , வினைச்சொல் , வினை 
யுரிச்சொல் , முன்னீடு , இணைப்புச்சொல் , வியப்பிடைச்சொல் என்றவாறு வரிசை அமைக்கப்பட்டுள்ளது . 


( 4 ) செப்பனிடப்பட்டுத் திருத்தமுற்ற உலக மொழிகள் தம்மில் தமிழ்மொழி மிக்க பழமை வாய்ந்த 
தொன்று ; பெருஞ் சொற்பரப்பு உடையது . எனினும் , சென்ற இரண்டு நூற்றாண்டுகளாக விஞ்ஞானம் , 
தொழில் நுட்பம் , மருத்துவம் , சட்டம் முதலிய துறைகளில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய வளர்ச்சிக்குப் 
பொருந்திய வகையில் அது பயன்படுத்தப்படவில்லை. ஆதலால் , ஆங்கிலச் சொற்கள் குறிக்கும் 
பல்வேறு கருத்துக்களைத் தெரிவிக்கப் போதுமான சொற்கள் தமிழில் இப்பொழுதில்லை . இக்காரணத்தால் , 
நுணங்கியல் துறைச் சொற்களையும் தொழில்நுட்பத் துறைச் சொற்களையும் தெளிவுபட மக்கள் 
உணர்ந்துகொள்ளுதற்காகச் சில இடங்களில் விரிவான பொருள்கள் தரப்பட்டுள்ளன . இயன்ற 
விடங்களில் , வழக்கிலுள்ள தமிழ்ச் சொற்கள் தரப்பட்டுள்ளன . ஆங்கிலச் சொற்களை உள்ளவாறே 
எழுத்துப் பெயர்ப்புச் செய்தலை நோக்கமாகக் கொள்ளவில்லை . வேண்டும் இடங்களில் , தமிழ்ச் 
சொற்கள் புதியனவாக ஆக்கப்பட்டுள்ளன . இவ்வாறு முன்னரே தாம் அறிந்துள்ள பகுதிகளையும் 
பிற சொற்கூறுகளையும் - சேர்த்தமைத்துப் புதுச்சொற்களைப் படைத்துக்கொண்டு தத்தம் சொற் 
களஞ்சியத்தை வளம்படச் செய்துகொள்வது எல்லா மொழிகளிலும் வழக்கமாக உள்ளது . 
இம்முறை இச்சொற்களஞ்சியத்திலும் கையாளப்பட்டுள்ளது . புதுவதாகப் பெறப்பட்ட சொல் 
படைக்கப்பட்டவுடன் புதுச் சொல்லாகவே அறியப்பட்டுப் பழக்கத்திற்குக் கொண்டுவரப்பட்டுவிடுகிறது . 


( 5 ) 1786 - இல் ஓர் ஆங்கில - மலபார் ( தமிழ் ) அகராதி பெப்ரீஷியஸ் என்பவராற் பதிப்பிக்கப் 
பட்டுச் சென்னை வேப்பேரியிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது . அது பழைய அச்சு முறைக்கு ஒரு 
நல்ல எடுத்துக்காட்டு . 1844 - இல் அருட்டிரு . ஜெ . நைட் என்பாரும் அருட்டிரு . எல் . ஸ்பால்டிங் 
என்பாரும் வெளியிட்டதோர் ஆங்கிலம் - தமிழகராதி உண்டு . 1936 - இல் A முதல் Sparre 
என்ற சொல் வரையில் திரு . பி . இராமநாதன் அவர்கள் ஓர் ஆங்கிலம் - தமிழ் அகராதி வெளிப் 
படுத்தினார் . இவற்றில் எதுவும் இப்பொழுது விலைக்குக் கிடைத்தலில்லை . இம்முன்னோடியர்கள் 
மேற்கொண்ட மாபெரும் பணி நினைவில் வைக்கத்தக்கதொன்று . 1851 - இல் திரு . லூவிஸ் என்பா 
ருடைய மாணவரும் , திரு . டி . எம் . கிருட்டிணசாமிப் பிள்ளையும் ஒருங்கே கூடி 260 பக்கத்தில் வெளி 
யிட்ட ‘ இங்கிலீஷ் - தெலுங்கு - தமிழ்ச் சொற்கள் தொகுப்பு என்பதும் , 1880 - இல் திரு . 
டி . எஸ் . வீராசாமி முதலியார் 70 பக்க அளவில் வெளியிட்ட கொத்தனாரது ஆங்கிலத் தமிழ்ச் 
சொல் அட்டவணை என்பதும் பிற முன்னோடி முயற்சிகளாகக் குறிப்பிடத் தக்கவை . 


( 6 ) ஆங்கிலமொழி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளமை யாவரும் அறிந்தது . 
முந்திய அகராதிகளிற் சேர்க்கப்படாத பல ஆங்கிலச் சொற்களையும் அவற்றின் பொருள்களையும் 
இச்சொற்களஞ்சியத்திற் காணலாம் . அன்றியும் , முந்திய அகராதிகளில் ஒவ்வொரு சொல்லுக்குக் 
தரப்பட்டிருக்கும் பொருள்களை விட மிக்க எண்ணிக்கையுடைய பொருள்களை அவ்வச்சொல் பெற் 
றிருக்குமாயின் , அவற்றையும் இதனுள் தந்துள்ள வகையான் இச்சொற்களஞ்சியம் முன்னைய 
அகராதிகளைக் காட்டிலும் விரிவுடையது . எனினும் , இடம் நோக்கி 

டிய பொருளைத் 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டிய பொறுப்பு இச்சொற்களஞ்சியத்தைப் பயன்படுத்துவோருடைய 
தாகிறது . ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஓரளவு முன்னரே அறிவுடையோர்க்குப் பயன்படும் வகையி 
லேயே இச்சொற்களஞ்சியம் அமைக்கப்பட்டிருக்கிறது . மருத்துவர் ஒருவர் அறிய வேண்டுவன 
பொறியர் ஒருவர் அறிய வேண்டாதனவாக இருத்தல் கூடும் . ஆங்கிலம் நன்கு கற்றாரும் ஆங்கிலச் 
சொற்கள் எல்லாவற்றையும் விளங்கிக்கொள்கிறார்களல்லர் ; தமிழ் நன்கு கற்றாரும் தொடர் 


வேண்டிய 


பில்லாத பலவற்றை விளங்கிக்கொள்வார்களென்று எதிர்பார்ப்பதில்லை . ஆயினும் , தேவையுறுவோர் 
நலனுக்காகச் சொற்களஞ்சியம் பல்வேறு சொற்களைத் தாங்கி நிற்றல் மரபு . 

( 7 ) இப்பணியைத் தோற்றுவித்து , இத்துறையிற் பணியாற்றுவோரிடத்துத் தமது பெருந் 
தகைமைக்கேற்ப அன்பு காட்டிவரும் மதிப்புமிக்க துணைவேந்தர் டாக்டர் ஆ . இலட்சுமணசாமி 
முதலியார் அவர்களுக்கு மிக்க பெருநன்றி உரியது . இப்பணியின் ஒவ்வொரு கட்டத்திலும் 
அவர்களுடைய ஆலோசனைகள் எங்கட்குப் பெரிதும் உதவியாயிருந்துள. 

முன்னாள் தமிழ்ப் பேராசிரியர் ( மறைந்த ) டாக்டர் ரா . பி . சேதுப் பிள்ளை அவர்களும் , இந்நாள் 
தமிழ்ப் பேராசிரியர் டாக்டர் மு . வரதராசன் அவர்களும் செய்துள்ள உதவிகள் மறக்கற்பாலன அல்ல . 

இந்நூலின் ஆலோசனைக் குழுவினராக அமர்ந்து அடிக்கடி நல்ல கருத்துரைகளை வழங்கி 
யுதவிய அறிஞர்கள் திருவாளர்கள் தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் , அருட்டிரு . தனிநாயகர் , 
பூ . ஆலாலசுந்தரஞ் செட்டியார் , சரவண ஆறுமுக முதலியார் ஆகியோருக்கு என் உள்ளார்ந்த 
நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 

மயிலாப்பூர் திரு . ஆர் . இராமச்சந்திரன் அவர்கள் தாம் பொழுதுபோக்காகத் தொகுத் 
திருந்த சில ஆங்கிலம் - தமிழ்ச் சொற்களை இப்பதிப்பாசிரியர் பார்வைக்கு அனுப்பிவைத்திருந்தார் . 
முன்னர்ச் சென்னை அரசின் மேற்பார்வைப் பொறியாளராக இருந்த திரு . பா . வே . மாணிக்க நாயகர் 
அவர்களாற் கணக்கியல் முதலிய விஞ்ஞானத் துறைகளுக்காக இயற்றப்பட்ட தமிழ்க்கலைச் சொற் 
களின் பட்டியல் ஒன்றைத் திரு . சி . இராசரத்தின . முதலியார் அன்புகூர்ந்து கொடுத்து தவினார் . 
அப்பட்டியலும் பதிப்பாசிரியப் பணியினருக்குச் சில வேளைகளிற் 

வேளைகளிற் பயன்பட்டது . 

பயன்பட்டது . அவர்களது 
அன்புடைமைக்கு நன்றி உரியது . 

பதிப்பாசிரியப் பணியில் தொடக்க முதல் இறுதி வரையில் எனக்கு நேருதவியாளராகப் 
பொறுப்பேற்ற உதவிப் பதிப்பாசிரியர் திரு . கா . அப்பாத்துரை அவர்களுக்கும் , மன மசிழ்ச்சியோடு 
பங்கு கொண்டு அலுவலில் ஈடுபட்டுழைத்த உதவியாளர் திரு . வல்லை . பாலசுப்பிரமணியம் அவர் 
களுக்கும் பெரிதும் கடமைப்பட்டுள்ளேன் . 

அவ்வாறே , சிற்சில ஆண்டுகள் அல்லது சிற்சில திங்கள் இத்துறையில் அலுவலேற்று 
மனமகிழ்ச்சியோடு சிறந்த பணியாற்றிய திருவாட்டி பி எஸ் . இந்திரா ( இந்திரா சோமசுந்தரம் ), 
( மறைந்த ) திரு . டி . ஏ . வி . நாதன் , திரு . ந . சஞ்சீவி , திரு . த . சே . உமாபதி , திரு . ஏ . சகதீசன் 
ஆகியோருக்கு என் மனமுவந்த நன்றியைத் தெரிவித்துக்கொள்ளுகிறேன் . 

இத்துறையில் எழுத்தர் மூவர்க்கும் , ஏவலர் இருவர்க்கும் இசைவிணக்கம் உண்டு . தொடக் 
கத்திலிருந்து முடிவுவரை நன்கு உழைத்துப் பணியாற்றிய எழுத்தர்கள் சி . சகன்னாதன் , ச . ர . 
பாப்பையா ஆகியோருக்கும் , சிற்சில ஆண்டுகள் அல்லது சிற்சில திங்கள் பணியாற்றிய எழுத்தர்கள் 
எம் . இரத்தினசாமி , வி . ஏழுமலை , ஏ . டி . லீலாராம் , வி . சுப்பிரமணியம் ஆகியோருக்கும் என் 
பாராட்டுதலைத் தெரிவிக்கின்றேன் . ஏவலராக ஓரொருகால் பணியாற்றிய ஜி . செயராமன் , ஆ . கெ . 
பலராமன் , பி . ஆர் . உருக்குமாங்கதன் ஆகியோருடைய தொண்டு குறிப்பிடத்தக்கது . 

( 8 ) இச்சொற்களஞ்சியத்தை மூன்று பாகங்களாக வெளிப்படுத்துவதென்றும் , முழு வேலை 
முடிந்ததும் மூன்று பாகங்களையும் சேர்த்து ஒரு தொகுதியாக வெளிப்படுத்துவதென்றும் முடிவுகள் 
செய்யப்பட்டுள்ளன . இப்பணியினை 1961 ஜனவரியில் தொடங்கிய 

சென்னை இரத்தினம் 
அச்சகத்தார் 1965 ஜூன் திங்களுக்குள்ளாக இதனை முடிக்க உவகையோடு ஒத்துழைத்தமைக்காக 
மிக்க நன்றியுடையேன் . 


சென்னை -5 , 1 
30--6--1965 


} 


அ . சிதம்பரநாதன் 

தலைமைப் பதிப்பாசிரியர் 


இப்புத்தகத்தைப் 


பயன்படுத்துவோருக்குச் சில குறிப்புக்கள் : 


( 1 ) ஆங்கில அகர வரிசையிற் சொற்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 


( 2 ) ஆங்கில எழுத்துக்களால் ஒரே வடிவமுடைய சொல் வெவ்வேறு உறுப்பிலக்கணம் 

உடையதாயினும் , ஒரே சொல்லாக எடுத்துக்கொள்ளப்பட்டுப் பொருள் தரப்பட்டுள்ளது . 
ஒரே சொல் பெயராகவும் வினையாகவும் இருந்தால் அச்சொல்லுக்குரிய பத்தியில் n . 
பெயர்ச்சொல் என்றும் , V. வினைச்சொல் என்றும் காட்டப்பட்டுப் பொருள்கள் - தரப் 
பட்டுள்ளன . ( எ - டு . double , n . இருமடங்கு ; a . இரட்டிப்பான ; V. இரட்டிப்பாக்கு ; 

adv . இருமடங்காக .) 
( 3 ) ஆங்கிலச் சொல் ஒரே எழுத்துவடிவம் உடையதாயினும் , வெவ்வேறு தோற்றுவாய்கள் 

உடையதாக இருப்பின் வெவ்வேறு சொற்களாக மதிக்கப்பட்டு மேலே எண்கள் இடப் 

பட்டுள்ளன . ( எ - டு . coil 1, n . கயிற்றுச் சுருள் ; coil , n . குழப்பம் . ) 
( 4 ) ஆங்கிலச் சொல் அசையழுத்த வகையான் வேறுபடும் இடங்களில் அச்சொல் 1 , 2 , 3 , 

முதலிய எண்கள் கொடுத்துக் காட்டப்பட்டுள்ளது . ( எ - டு . es cort , n . , escort , v . ) 
( 5 ) ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி முதலிய அளவைச் சொற்களஞ்சியங்களினுடைய 

துணைக்கொண்டு அசையழுத்தங்கள் குறியிடப்பட்டுள்ளன . எனினும் , பிரஞ்சு சொற்களின் 
அசையழுத்தங்கள் காட்டப்படவில்லை. 


( 6 ) இருமொழி அகராதிகளில் அடிவேர்களினுடைய தொடர்புகள் காட்டப்படுவது வழக்க 

மில்லையாயினும் , தமிழ் முதலிய இந்திய மொழிகளிலிருந்தும் , ஏனைய கீழ்த்திசை மொழி 
களிலிருந்தும் ஆங்கிலம் கடன் வாங்கியுள்ள முக்கிய சொற்களின்பின் குறியீடுகள் 
வழங்கப்பட்டுள்ளன . ( தமிழ் என்பதைக் காட்ட ( த . ) ; சம்ஸ்கிருதம் என்பதைக் காட்ட 
( ச . ) ; அராபிக் என்பதைக் காட்ட ( அரா . ) போன்ற சுருக்கங்கள் கையாளப்பட்டுள்ளன . 

பிற சுருக்கங்களை அட்டவணையிற் காண்க . ) 
( 7 ) சாய்வெழுத்திற் காட்டப்பட்டுள்ள ஆங்கிலச் சொற்கள் ஆங்கில அகராதிகளில் அந்நிய 

மொழிச் சொற்களாக மதிக்கப்பட்டுள்ளவை . ( எ - டு . double entendre, ( பிர . French )) 
n . இருபொருட் சிலேடை ; brio , ( இத் , Italian ) n . கிளர்ச்சி ; caldurium , ( ல . = 

Latin ) , 1. சுடுநீரிற் குளிப்பதற்கான அறை . ) 
( 8 ) கலைச்சொற்கள் எவ்வெக் கலைத்துறைக்குச் சிறப்பாகப் பொருந்தியன என்பது அவ்வவ் 

விடத்துச் சில சுருக்கக் குறியீடுகளாற் காட்டப்பட்டுள்ளது . ( எ - டு . cell , மின் . = மின் 
சாரம் ( Electricity ) ; gemmule , 

உயி . = உயிர் நூல் ( Biology ) ; cribriform 
தாவ . தாவரவியல் ( Botany ) ; affirm , சட் . = சட்டம் 

சட்டம் ( Legal ) ; aetiology , 
மரு . மருத்துவம் ( Medical ) ; crypt , வில . விலங்கு நூல் ( Zoology . )] 
( 9 ) சொல்லின் பொருள் ஒவ்வொன்றும் காட்டப்பட்டவுடன் ஒவ்வொரு காற்புள்ளி இடப்பட் 

டுள்ளது . பின்வரும் பொருள் முந்திய பொருளின் வேறுபட்டதாக அல்லது சிறிது வேறு 


Kxiv 


பட்ட சாயலுடையதாக உள்ள இடங்களில் . அரைப்புள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது . ( எ - டு . 

cynical , நாய்க்குணம் படைத்த , எரிந்து விழுகிற ; குற்றம் நாடுகிற .) 
( 10 ) ஆங்கிலச் சொல் ஒன்றிலிருந்து பிரிந்து விரிவுற்ற பல்வேறு வடிவங்கள் தனித்தனிச் 

சொற்களாக மதிக்கப்பட்டு அகர வரிசைப்படி காட்டப்பட்டுள்ளன . ( எ - டு . clear , 

clearage, clearance .) 
( 11 ) சிறு இணைப்புக்கோடு உடைய ஆங்கிலத் தொகைச்சொற்கள் தனித்தனிச் சொற்களாகக் 

கொள்ளப்பட்டு 
அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன . ( எ - டு . earth - born , 
earth - fed , earth - house . ) 

சில இடங்களில் சிறு இணைப்புக்கோடு இல்லாத சொற்றொகுதிகளும் தத்தம் சிறப் 
புடைமை காரணமாக வெவ்வேறு சொற்களாகக் காட்டப்பட்டுள்ளன . ( எ - டு . Chiltery 
Hundreds ) . 


( 12 ) ஆங்கில வினைச்சொற்களுக்குப் பொருள் தரும்பொழுது முன்னிலையேவல் வடிவங்கள் 

கையாளப்பட்டுள்ளன . . ( எ- டு . deny - மறு ; deploy- மடிப்பவிழ் ; abstain - விட்டிரு , 

தவிர் ; disagree - இசையாதிரு . ) 
( 13 ) ஒவ்வோர் ஆங்கிலச் சொல்லின்கீழே அதனையொட்டிய சொற்றுணர்கள் அகர வரிசைப் 

படி தரப்பட்டுள்ளன . ( எ - டு . ( தொ . ) call attention to , call to mind , call up . ) 
( 14 ) வினைக்கூற்றின் வேறுபாடுகளைக் காட்டுதற்காகச் சொல்லின் உள்ளீடாக மாறுதல்களைப் 

பெறும் ஆங்கிலச் சொற்கள் அகர வரிசையின்படியே அமைக்கப்பட்டுள்ளன . ( எ - டு . 
bear - bore , can - could . ) . 

மரபுப்படி முடியும் பன்மை வடிவங்களும் , கால வடிவங்களும் , இன்ன பிற வடிவங்களும் 
பொதுவாகத் தனித்தனியே காட்டப்பட்டில ; சிறப்பு நோக்கிச் சில இடங்களில் மாத்திரம் 
காட்டப்பட்டுள்ளன . 


ENGLISH ABBREVIATIONS 


a 
ado. 
art . 


Adjective 
Adverb 
Article 


conj. 


Conjunction 


fom . 


Fominire gender 
Yuture tense 


Interjection 


Masculine gonder 


Noun 


pl. 


poss. pron . 


prof. 
prep . 
pron . 
pr.t. 
p.t. 
p.o. 


Plural 
Possessive pronoun 
Past participle 
Prefix 
Preposition 
Pronoun 
Present tense 
Past tense 
Passive voice 


rot.v. 


Reflexive verb 
Relative adjective 
Relative adverb 
Relative pronoun 


sel.ado . 
rel.pron . 


sing 


Singular 


Vert 


IT 


** si 


TAMIL ABBREVIATIONS 


- 


தமிழ்ச் சுருக்க வடிவங்கள் 


அச்சுத் தொழில் 


அரசியல் 


அச்சு , 
அர . 
அரா . 
அரு . 
அள . 
அற . 


இசை . 


இயு . 
இயந் . 
இலக் , 


இறை . 


Printing 
Politics 
Arabic 
Rare usage 
Logic 
Ethics 
Surgery 
Hindi , Hindustani 
Music 
Italian 
Positive degree 
Physics 
Mechanics 
Grammar 
Slang 
Theology 
Physiology 
Comparative degree 
Biology 
Urdu 
Mensuration 
Metallurgy 
Anatomy 
Psychology 
Egyptian 
Example 
Hebrew 
Survey 
Superlative degree 
Phonetics 


உயி . 


அராபிய மொழி 
அருவழக்கு 
அளவையியல் 
அறநூல் : 
அறுவை 
இந்தி , இந்துஸ்தானி 
இசைத்துறை 
இத்தாலிய மொழி 
இயற்படி ) 
இயற்பியல் 
இயந்திரத்துறை 
: ... இலக்கணம் 
இழிவழக்கு 
இறையியல் 
உடல் நூல் 
உறழ்படி 
உயிர் நூல் 
உருது 
உருவியல் 
உலோகத் தொழிலியல் 
உள்ளமைப்பியல், 
உள நூல் 
எகிப்திய மொழி 
எடுத்துக்காட்டு 
எபிரேய மொழி 
எல்லை அளவை 
ஏற்றுயர்படி 
ஒலியியல் 
கன்னடம் 
கட்டிடக்கலை 
கட்டியம் 
கணக்கியல் 
கப்பல்துறை 
கருவியல் , கரு உயிரியல் 
கலைத்துறை 
கனிப்பொருளாராய்ச்சி 
கிரேக்கம் 
குறிக்கணக்கியல் 
கேலிவழக்கு 
கோணியல் 


உருவி . 
உலோ . 
உள் . 
உள . 


எகி , 
எ - டு . 
எபி . 


எல் . 


! 


ஏ - ப . 


ஒலி . 


க . 
க - க . 
கட் . 
கண . 


கப் . 


கரு . 
கலை . 
கனி . 
கிரே . 
குறி . 


கேலி . 


கோண் 


Kannada 
Architecture 
Heraldry 
Mathematics 
Nautical 
Embryology 
Art 
Mineralogy 
Greek 
Algebra 
Facetious usage 
Trigonometry 
Sanskrit 
Legal 
Sinhalese Language 
Painting 
Sculpture 
Chinese Language 
Mining 
Abbreviation 
Abbreviated form 
Sculpture 
Poetical usage 


சட் . 
சிங் . 
சித் . 
சிற் . 


சம்ஸ்கிருதம் 
சட்டத்துறை 
சிங்கள மொழி 
சித்திரம் 
சிற்பக்கலை 
சீனம் 
சுரங்கத்துறை 
சுருக்கம் 
சுருக்கவடிவம் 
செதுக்குருவக்கலை 
செய்யுள் வழக்கு 


சுரங் 


சுரு . 


சு - வ . 


செது . 


செய் . 


1. 


Txviil 


செர் . 
சொல் . 
சோதி . 
டச் . 
டே . 


செர்மன் மொழி 
சொற்கோப்புக்கலை 
சோதிட நூல் 


டேனிஷ் 
தமிழ் 


தாவ . 
துரு . 
தெ . 


தாவரவியல் 
துருக்கி 


தொ . 


தெலுங்கு 
தொடர் 
தொல்பொருளாய்வு 


தொல் . 
நகைச் . 


நி- ப . 
நில . 


நகைச்சுவை 
நிழற்படக் கலை 
நிலவியல் 


படை . 
பழ . 
பிர . 
பூச் . 
பெர் . 
பெரு . 
பெரூ 
பே - வ . 
பொரு 
பொறி . 
போர் ,, 
போர்ச் . 


{ 


German 
Rhetoric . 
Astrology 
Dutch 
Danish 
Tamil 
Botany 
Turkey ; Turkish 
Telugu 
Phrase 
Archaeology 
Jocular 
Photography 
Geography 
Military 
Archaic usage 
French 
Entomology 
Persian 
Theosophy 
Peruvian 
Colloquial 
Economics 
Engineering 
Portugal 
Portuguese 
Malayalam 
Geology 
Genetics 
Medical 
Malayan 
Maltese 
Electricity 
Mexico 
Mexican 
Philosophy 
Philology 
Prosody 
Russia ; Russian 
Romansh 
Latin 
Bengali 
Geometry 
Commerce 
History 
Astronomy 
Meteorology 
Dynamics 
Zoology 


மண். 
மர . 
மரு . 
மலே . 
மால் . . 
மின் . 
மெக் . 
மெய் , 
மொழி . 


படைத்துறை 
பழவழக்கு 
பிரஞ்சு 
பூச்சிநூல் 
பெர்சியன் மொழி 
பெரும்பொருளியல் 
பெரூவிய மொழி 
பேச்சு வழக்கு 
பொருளியல் 
பொறியியல் 
போர்ச்சுகல் 
போர்ச்சுகீசிய மொழி 
மலையாளம் 
மண் நூல் 
மரபுவழிப் பண்பியல் 
மருத்துவம் 
மலேயா மொழி 
மால்டா தீவு மொழி 
மின்சாரம் 
மெக்ஸிகோ நாடு 
மெக்ஸிகோ மொழி 
மெய்விளக்கியல் 
மொழிநூல் 
யாப்பியல் 
ருசியா ; ருசியமொழி 
ரோமன்ஷ் மொழி 
லத்தீன் 
வங்க மொழி 
வடிவியல் 
வணிகத்துறை 
வரலாறு 
வானியல் 
வானிலை நூல் 
விசையியக்கவியல் 
விலங்கு நூல் 
விவிலிய நூல் வழக்கு 
வேதியியல் 
ஸ்காத்லாந்து மொழி 
ஸ்பானிய மொழி 
ஸ்வீடிஷ் மொழி 
ஜப்பானிய மொழி 


{ Mexicana 


யாப் . 


ருசி . , ருசிய 
ரோ . 


ல . 


வங், 
வடி . 
வணிக . 
வர . 


வான் . 
வானிலை . 


விசை. 
வில . 
விவி . 
வேதி . 


Biblical usage 


ஸ்கா . 
ஸ்பா . 
ஸ்வீ . 


Chemistry 
Scottish 
Spanish 
Swedish 
Japanese 


ஜப் . 


R 


Rabbet 


Rabblet, 1. மூலைப்பொருத்துவாய் , ப. இசைப்புவாய்மூலம் 


racketeering 
raceme , 

, n . ( தாவ . ) துணர், சரிசமச் .சிறுகாம்புகளால் தலைக் 
காம்புடன் இணைக்கப்பட்ட கொத்து மலர் . 
race - meet ing , n . பந்தயநாள் ; பந்தயமேரம் . 
ra cemose , a . ( தாவ . ) துணர் போன்ற , தலைக்காம்பின் மீது சரி 
சம சிறு காம்புடைய கொத்துமலர் வடிவான ; துணர் சார்ந்த ; 
துணர்களையுடைய ; கொடிமுந்திரிப்பழக்குலை போன்ற . 
ra cer , n. பந்தயம் ஓடுபவர் ; பந்தயம் ஓ நிவது ; பந்தயக் 

குதிரை ; பந்தயப்படகு ; பந்தய ஓட்ட மிதிவண்டி ; பளு . 
வான பீரங்கி மேடை சுழலும் வட்டத் தண்டவாளம் . 
ra ces , n . pl . திட்டமுறைக் குதிரைப் பந்தயங்கள் . 
ra chis , rha chis , n . முது தத்தண்டு : துணர் நடுக்காம்பு ; 

இறகு நடுநரம்பு. முருந்து ; pl . ra chides . 
rachit is , n . = rickets . 
ra cial , a. இனஞ்சார்ந்த . குலமரபுக்குரிய , குடிமா பின் விளை 
வான ; இனங்காரணமான ; இனம்பற்றிய ; இனத்தொடர் 


பான . 


இன 


வை , 


நூல்கள் 


இணை ; விளிம்பில் இசைப்புவாய் வெட்டு . 
rabb i, n . யூதசட்ட வித்தகர் ; யூ தகுரு : ( தொ . ) Chief Rabbi , 

பிரிட்டனிலுள்ள யூத சமூகத்தவர்களின் சமயத் தலைவர் . 
Tabb in , n . யூதகுரு , யூ தசட்ட வித்தகர் ; ( தொ . ) the rabbins , 

சட்டம் - கோட்பாடு பற்றிய மேலாண்மையுரிமையாளர் . 
rabb inate , n . யூத மதகுரு பதவி ; யூத மதகுரு பதவிக்காலம் ; 

யூத மதகுருமார்கள் குழு . 
rabbin ical , a . யூத குருமார்களுக்குரிய ; யூ தகுருமார்கள் 
கருத்துக்கள் சார்ந்த : யூதசட்ட வித்தகர் கல்விக்குரிய ; யூத 
சட்டவித்தகர் மொழிநடைத் தொடர்பான . 
rabb inism , n . யூதமத குருமார்களின் கோட்பாடு ; யூத சட்ட 

மேலாணமையர் போதனை ; யூத குருமார்களின் தனிப்பட்ட 
ஒலிப்புமுறை ; எழுத்துருவச் சட்டத்தை ஒப்ப வாய்மொழிச் 
சட்டத்திற்கும் பிறகான யூதர் அளித்த ஒத்த மதிப்பு . 
rabb inist , n . யூத குருமார்களின் மரபுகளைக் கடைப்பிடிப் 

பவர் . 
rabb it , n . குழிமுயல் ; ( பே - வ . ) திறமையற்ற ஆட்டக்காரர் ; 

ப . குழிமுயல் வேட்டையாடு ; ( தொ . ) Welsh rabbit , உருக் 
கிய பாலடைக்கட்டி உணவுவகை . 
rabb it , . கெடுவாய் . 
rabb it - hutch , n . குழிமுயல்பட்டி . 
rab ble , n . கும்பல் ; கீழ்மக்கள் ; மந்தை . 
rab ble , n . உலைத்துடுப்பு . 
Rabelaes ian , Rabelais ian , n . ராபிலே ( Rabelais-இறப்பு 
1553 ) என்னும் பிரஞ் * நகைச்சுவை எழுத்தாளரைப் பாராட் 
டுபவர் ; ரா 

பிலேல என்பாரின் நூல்களில் ஈடுபாடுடையவர் ; 
a . ராபிலே என்பாருக்குரிய ; ராபிலே என்பாரைப் போன்ற , 
ராபிலே 

சார்ந்த ; ராபிலேயின் எழுத்துநடை 
போன்ற ; மட்டுமீறிய நகைச்சுவையான ; மிகு கற்பனை 
* வாய்ந்த . 
rab id , a . சீறுகிற : . முரட்டுத் தனமாகச் செயலாற்றுகிற ; 
முரட்டுப்பிடி வா கமுள்ள ; நாய்வகையில் வெறிபிடித்த ; நாய் 
வெறிநோய் சார்ந்த . 
rab ies , n. நாய் வெறி நோய் , நீர் வெறுப்பு நோய் . 
raccoon , n . = racoon . 
race , n . ஓட்டப் பந்தயம் ; குதிரைப்பந்தயம் : படகோட்டப் 
போட்டி ; பந்தய வேகம் ; முந்துவேகம் : ஓட்டம் , விரைவேகப் 
போக்கு ; விசை ஒழுக்கு ; கட 

டல் நீ ரோட்டம் ; ஆற்று - நீரொ 
ழுக்கு ; ஆலை நீரொழுக்கு : ஓட்டப்பாட்டை ; இயங்குநெறி ; 
நிலைத்த போக்கு ; வானகோளங்களின் போக்கு ; வாழ்க்கைப் 
பாதை ; கைத்தறியின் ஓடம் இயங்கும் நீள் பள்ளம் ; V. 
ஓட்டப்பந்தயப் போட்டியிடு ; குதிரைப் பந்தயத்தில் ஈடு 
பட்டுப் பங்குகொள் ; முழு வேகத்திற்செல் : கருவிகள் வகை 
யில் தடைவிசை நீங்கி முழுவிரை வேகத்தில் இயங்கு ; 
போட்டியில் விஞ்சு ; முந்தி முன் செல் ; போட்டியிடுவி ; முழு 
நிறை வேகத்தில் இயங்குவி ; குதிரைப்பந்தயத்தில் பணத்தை 
வாரி இறை ; ( தொ . ) race ball , குதிரைப்பந்தயங்கள் 
தொடர்பாக நடைபெறும் ஆடல்வகை ; the racing world , 
குதிரைப்பந்தய வெளி . 
race , n . இனம் , பொதுமரபில் இணைந்த குழு : மூலக் குடி 
மரபுக்குழு ; கால்வழிக்குழு . வழிமரபு ; தனி வேறான மரபிலக் 
குழு ; பொதுமரபுக்குடி ; பொ துமாபுடைய குலத்தொகுதி ; 
பொது இனமரபுடைய நாடு : பயிறசி மரபினம் ; மனித இனம் ; 
உயிரினம ; விலங்கு தாவரங்களின வகைகள் யாவுமடங்கிய 

யிர்ப்பேரினம் ; வாழும் உயிர்களின் பெரும் பிரிவு : மரபு , 
உறவு ; குலம் , வகுப்பினம் , பொதுவான சிறப்புக்கூறுகளை 
யுடையவர்களின் தொகுதி . 
race , n . இஞ்சி வேர் . 
race .card , n . குதிரைப்பந்தய நிகழ்ச்சிமுறைப் பட்டியல் . 
race course , n . வையாளிவீதி , கதிரைப்பந்தய வெளி . 
race horse , n . வாலாதி , பந்தயக்குதிரை . 

10g 


ra cialism , n . இனவுணர்ச்சி 

மனப்பான்மை ; 
வேறுபாடடுணர்ச்சி . 
rack , n . வேகமாகச் செல்லும் மேகங்கள் ; 3. மேகங்கள் 

வகையில் காற்றிலடித்துச் செல்லப்பெறு . 
rack , n . அழிவு . பாழா தல் ; ( தொ . ) rack and ruin , கவனிப் 

பார் அற்றுப் பாழாகும் நிலை . 
rack , n . கடவஞ்சி , அழிச்சட்டம் ; செருகு சட்டம் , கொள் 
கலச்சட்டம் ; பற்கள் பொளிந்த கம்பி அல்லது சட்டம் : U. 
வைக்கோல் தொட்டியில் இரவுத் தீனி நிரப்பு : குதிரையைத் 
தீனித்தொட்டியோடு கட்டிப்போடு ; கட வஞ்சியில் 
( தொ ) at rack and manger , பொங்குவளமாக : வீண்செலவு 
அழிவு முறையில் : rack and pinion , பற்கள் பொளிந்தள்ள 
சட்ட மூலம் சுழலியக்க நேர் இயகக மாறுபாடு செய்யும் 
அமைவு ; rack up horse , இரவில் குதிரைக்காகத் தொட்டி 
யில் தீனி நிரப்பு . 
rack , n . சித்திரவகைக்கருவி , ஒறுக்கப்படுபவரைப் படுக்க 
வைத்து அவர் மூட்டுகள் கழலும்படி இயக்கப்படுஞ் சட்டம் ; 
ப . சித்திரவதைக் கருவிகொண்டு மூட்டுகள் கழற்று ; நோய் - 
மனவேதனை வகையில் சித்திரவதை செய்வி : பெருந்துன்பத் 
துக்காளாக்கு : முரட்டுத்தனமாகப் பிடித்தாட்டு : மடடுமீறிய 
சுமை பினால் தீங்கு செய் : கொடுமையாகத் துன்புறுத்தி வேலை 
வாங்கு : நிலவாரம் வலிந்து வாங்கு , கடுநிலவாரம் கேட்டுக் 
குடிவாரத்தாரைத் துன்புறுத்து : மட்டுரீறிப் பயன் டுத்தி 
நிலததை வறிதாக்கு : ( தொ ) on the rack , சித்திரவதைக் 
கருவியில் வைத்து ஒறுககப்படும் நிலையில் : பெருந்துன் பத் 
துக்கு அல்லது சோர்வுக்கு உட்பட்ட நிலையில் ; rack one s 
brains , மூளைக்கு அதிக உழைப்புக்கொடு , 
rack , n. பட்டைச்சாராயம் . 
rack , 1 . படுமென்னடை , குதிரையின் மென்னடைக்கும் 
விரைநடைக்கும் இடைப்பட்ட போக்கு ; ப . இடைப்பட்ட 
நடையிற் செல் . 
rack , ப . மண்டியிலிருந்து இன்தேறல் முதலியவற்றை வடித் 

திடக்கு . 
rack et , n . பந்தாட்ட மட்டை : பனிமீது நடப்பதற்கான 

பந்தாட்ட மட்டைவடிவான மிதியடி . 
rack et , n . அமளி , குழப்பம் : ஆரவாரம் , பேரொலி : கூட்டுக் 
கிளர் 4 சி : தோழமை அகமகிழ்வு : களியாட்டக்கூச்சல் ; 
கட்டுப்பாடற்ற நடத்தை : ஏய்ப்பு : தங்கு தடையற்ற ஆதாயத் 
தொழில்முறை : ஏய்த்துப் பணம்பறிப்பதற்கான சூழ் - சித் 
திட்டம் ; கடுந்தேர்வு , துன்பம் ; 3. மகிழ்வு நிரம்பிய வாழ்க்கை 
நடத்து . ஆர்ப்பாட்டத்துடன் இநாதமங்குந் திரி ; ( தொ ) 
stand the racket . சோதனைக்கு ஈடுகொடுத்துத் தேறிவா , 
செயல்விளைவுகளை எதிர்த்து நில் . 
racketeer , n . அடித்துப்பறிப்பவர் , திட்டமிட்டு அச் 

சுறுததிப் பணம் பறிப்பவர் . 
racketeer ing . n . அடித்துப்பறித் தல் , வணிகர் முதலியோ 
ரிடம் திட்டமிட்டு அச்சுறுத்திப் பணம்பறித்தல் . 


( 


802 
racket - press 

radiogoniometer 
rack et - press , 11. பந்தாட்ட மட்டைக்கூடு , நரம்புக்கயிறுகள் radia tion , n . ஒளிக்கதிர்ச் சுற்றெறிவு ; வெப்ப அலை 

பின்னிய பந்தடி கோலை வடிவங் குலையாமல் வைத்திருப்பதற் பரவுதல் ; கதிர்கள் சூழ்ந்து பாவுதல் ; அலை பரப்பப்படுவது ; 
கான அழுத்து கருவி . 

மின்காந்த அலைகளாற் பரப்பப்படும் ஆற்றல் ; ஆரைகளா 
rack ets , 11. pl . நாற்கட்டப் பந்தாட்டம் , இருவர் அல்லது 

யுள்ள அமைப்பு ஒழுங்கு . 
நால்வர் ஆடும் பந்தாட்ட வகை . 

rad iator , 1. ஒளிகாலுவது ; வெப்பம் பரப்புவது ; அறை 
rack et -tail , 11. வால்குருவி வகை , பந்தடிகோல் போன்ற வெப்பூட்டுவிக்கும் அமைவு ; உந்துவண்டிப்பொறியின் வெப் 
வாலுடைய சிறு பறவை வகை . 

பாற்றும் அமைவு . 
rack ety , a . பேரிரைச்சலான , மகிழ்வூக்கமுடைய . 

Tad ical , n . மூலதத்துவம் ; அடிப்படைக்கூறு ; ( மொழி . ) 
rack .rail way , n . பற்று தண்டவாளம் , மலைமேற் செல்லும் வேர்ச்சொல் , சொல்லின் பகுதி ; ( கண . ) விசை மூலம் ; விசை 
இருப்பூர் திப்பாதையில் இரண்டு தண்டவாளங்களுக்கிடை மூல அளவை : விசைமூலக்குறி ; ( வேதி . ) மூல உறுப்பு , 
யிற் போகும் பற்கள் வெட்டப்பட்டுள்ள மூன்றாவது தண்ட சேர்மத்தின் அடிப்படைக் கூறாயமைந்து சேர்மத்தின் இயல் 
வாளம் . 

பான வேதியியல் மாற்றங்களின்போது மாறாமலே இருக்குங் 
rack - rent , n . கடுநிலவாரம் ; 3. கடுநிலவாரம் பெறு . 

தனிமம் - அல்லது தனிம அணு அல்லது அணுக்களின் 

கூட்டம் ; ( அரசியல் ) தீவிர முன் னேற்ற வாதி , அடிப்படை 
rack - rent er , n . கடுநிலவாரஞ் செலுத்துபவர் ; கடுநில 

மாற்றம் விழைவோர் ; தீவிரவாதக் கட்சியைச் சேர்ந்தவர் ; 
வாரம் வாங்குபவர் . 

a . வேருக்குரிய ; வேர் சார்ந்த ; உள்ளியல்பார்ந்த , அடிப் 
rack -wheel , n . பற்சக்கரம் , பற்கள் வெட்டப்பட்டுள்ள 

படையான ; ஆதாரமான , மூலமான ; முக்கியமான ; அடி 
சக்கரம் . 

மூலத்துக்குரிய ; அடிமூலந் துருவுகிற : முழுவதுமான ; அர 
raconteur , ( பிர . ) n . நொடிக்கதைகள் சொல்பவர் ; fem . சியல்வாதிகள் வகையில் முழுமாற்றம் விரும்புகிற ; முற் 
raconteuse . 

போக்குக்கட்சியின் தீவிரப்பிரிவைச் சேர்ந்த ; திட்டங்கள் 
racoon , n . அமெரிக்க கரடியின விலங்குவகை . 

வகையில் தீவிரவாதிகளால் கொணரப்பட்ட , தீவிரவாதி 

களின் கோட்பாடுகளின்படியுள்ள ; 
rac quet , n . = racket1. 

( கண . ) விசை மூலஞ் 
ra cy , a . தாய்நிலச்சுவையுடைய ; மூலமரபுப்பண்பு வழாத ; 

சார்ந்த ; ( மொழி . ) சொல்வேர் சார்ந்த ; ( இசை ) ஓததி 

சைப்புச்சுர இயைபு மூலத்திற்குரிய : ( தாவ . ) வேர்சார்ந்த ; 
தனிச்சுவை மணமுள்ள ; தனிச்சிறப்பு வாய்ந்த ; கருத்துக் 
கிளர்ச்சி தருகிற ; உணர்ச்சி தூண்டுகிற ; காரசாரமான ; 

வேருக்கு அண்மையிலுள்ள நடுத்தண்டிற் தரிய ; வேரிலிருந்தே 

முளைக்கிற ; வேருக்கு அண்மையிலுள்ள நடுத்தண்டிலிருந்தே 
விறுவிறுப்புடைய . 

தோன்றுகிற ; ( தொ . ) radical axis , ( வடி . ) சமத்தொடு 
rad , n . = radical . 

வரை ஆயம் ; radical heat . உயிர் வாழ்க்கைக்கு அவசிய 
Tad ar , n . ரடார் , சேணளவி , தொலைநிலை இயக்கமானி , மான வெப்பம் ; radical humour , உயிர் வாழ்க்கைக்கு இன்றி 
ஆற்றல் வாய்ந்த மின்காந்த அலை அதிர்வியக்கமூலம் தன் 

யமையாத நீர்க்கூறு ; radical sign , ( கண . ) விசைமூலக்குறி ; 
னிலையும் - விமானங்கள்- கப்பல்கள் - கடற்கரைகள் முதலியவற் radical word , ( மொழி . ) பகாப்பதம் . 
றின் நிலைகளும் கண்டறிவதற்குரிய கருவி அமைவு ; தொலை 
நிலை இயக்கமான முறை . 

rad icalism , n . முற்போக்குக்கட்சிக் கோட்பாடு ; தீவிரவாத 

உணர்ச்சி . 
rad dle , n . செங்காவி ; 3. செங்காவி பூசு ; செவ்வண்ணச் 
சாயம் அப்பு . 

rad icalize , U. அடிப்படையான தாக்கு ; மூலத்தன்மை 

யுடையதாகு . 
rad ial , n . ஆரை நரம்பு ; ஆரை நாடி ; a . கதிர்கள் சார்ந்த ; 
கதிர்களாயுள்ள ; கதிர்களைப்போல் அமைந்த ; ஆரைபோல் 

rad icle , n . முளைவேர் , சிறுவேர் ; ( உள் . ) நரம்பின் அல்லது 
சூழப் புறஞ்செல்கிற ; ஆரங்களையுடைய ; ஆரையின் நிலை 

நாளத்தின் வேர்போன்ற உட்பிரிவு ; ( வேதி ) மூல உறுப்பு , 
யுடைய ; ஆரையின் திசையிலுள்ள ; மையத்தினின்றும் நாற் 

சேர்மத்தின் அடிப்படைக் கூறாயமைந்து சேர்ம கதின் இயல் 
றிசைகளிலும் செல்கிற வரிகளையுடைய ; மையத்தினின்றும் 

பான வேதியியல் மாற்றங்களின் போது மாறாமலே இருக்கும் 
விலகிச் செல்கிற , மையநின்று புறநோக்கி இயங்குகிற ; முன் 

தனிமம் அல்லது அணு அல்லது அணுக்கூட்டம் . 
கை ஆரை எலும்புக்குரிய ; ( தொ . ) radial axle , பாதை வளை radic ular , a . முளை வேருக்குரிய ; பல்.நரம்பு முதலியவற் 
வுக்குத் தக்கபடி அமைந்த இருசு . 

றின் வேர் சார்ந்த . 
ra dially , adv . ஆரைகளைப்போல் ; கதிர்களைப்போல் . 

rad io , 11. வானொலி , கம்பியில்லாச் செய்திப்பரப்பு ; வானொலிப் 
radian , n . ( வடி . ) ஆரைக்கோணம் , ஆரையின் வட்டச் சுற்று பெட்டி , கம்பியில்லாச் செய்தி வாங்கும் அமைவு , வானொலிச் 
வரைமீது ஆரை நீளக் கூறுகொள்ளுங் கோணம் . 

செய்தி ; வானொலி ஒலிபரப்பு : a . வானொலிக் குரிய , கமபி 
rad iance , 11. மினுக்கம் , பிறங்கொளி , சுடரொளி , 

யில்லாச் செய்திக்கான ; வானொ பிமூலம் அனுப்பப்படுகிற ; 
rad iant , n , ஒளிமையம் ; வெப்பக்கதிர்மையம் ; ( வான் . ) 

V. வானொலி மூலம் அனுப்பு : வானொலி மூலஞ் செய்தி தெரிவி ; 
ஒளிப்பிழம்புமையம் ; ( வான் . ) எரிமீன் சொரிவுத் தோற்ற 

வானொலித்தொடர்பு உண்டு பண்ணு ; வானொலி மூலம் ஒலி 
மையம் : a . ஒளிகாலுகிற , ஒளிக்கதிர் உமிழ்கிற ; களிப்பு 

பரப்பு ; ( தொ . ) radin astronomy , கதிரியக்க வானியல் 
நம்பிக்கை - காதல் முதலியவற்றால் ஒளிவீசுகிற : ஒளிவகையில் 

ஆய்வுத்துறை , 
கதிர்களாகப் புறம்போகிற ; வனப்பு வகையில் பகட்டான , radio - ac tive , a . பொருள் வகையில் கதிரியக்கமுடைய ; 
கண் கூசவைக்கிற ; மையத்தினின்றும் நாற்புறமுஞ் செய கதிர்கள் வகையில் கதிரியக்கப் பொருள்களால் உமிழப்பட்ட , 
லாற்றுகிற ; ( தாவ . ) மையத்தினின்றும் நாற்றிசையும் நீண்டு 

radio - activ ity , n . கதிரியக்கம் . 
செல்கிற ; பரவுகிற ; ( தொ . ) radiant heat , தாவு வெப்பம் ; 
radiant point , கதிர்கள் அல்லது ஆரைகள் தோன்றிப் புறஞ் 

radio - bal ance, n . அனல்வீச்சுச் செறிவுமானி. 
செல்கிற மைய இடம் ; ( வான் . ) எரிமீன் பொழிவு 

radio - carp al , a . ஆரை எலும்பினையும் மணிக்கட்டினையுஞ் 
மாகத் தோன்றும் இடம் . 

சார்ந்த . 
rad iate , a . விரிந்து செல் கதிர்களையுடைய ; ஆரைகள்போல் 

radiogen ic , a . கதிரியக்கத்தினால் உண்டுபண்ணப்பட்ட ; 
அமைக்கப்பெற்ற உறுப்புக்களையுடைய ; V. ஒளிக்கதிர்களை 

கதிரியக்கச் சிதைவினால் உருவான ; வானொ பிமூலமாக ஒலி 
வீசு , வெப்பக்கதிர்களைப் பரப்பு ; எறட்டு , ஒளி வகையில் 

பரப்பத்தக்க . 
சூழ்ந்து பரவு ; வெப்பவகையில் கதிர்களாகப் புறஞ்செல் ; radiogoniom eter , n . சைகை இயக்கமானி , கப்பல்களி 
மின்காந்த அலைகளைப் பரப்பு ; மையப்புள்ளியிலிருந்து விலகிச் லிருந்தும் விமானங்களிலிருந்தும் அனுப்பப்படும் கம்பியில் 
செல் ; மைய இடத்தினின்று புறமாக வீசு ; உயிர்த்துடிப்பு லாச் சைகைச் செய்திகளிலிருந்து அவை இருக்குந் திசையைக் 
அன்பு -களிப்பு முதலியவற்றைப் பரவச்செய் . 

கண்டுபிடிக்குங் கருவி . 


மைய 


* i 


கருவி . 


803 
radiogram 

rahat lakoum 
rad iogram , n . ஊடு கதிர்களினாற் பெறப்பட்ட நிழற்படம் ; அனுப்பு ; தெப்பத்தில் ஏற்றிச் செலுத்து ; மிதவையாக 
கம்பியல்லா ஒலிபரப்புச் செய்தி ; தட்டிணை 

தட்டிணை வானொலிப் அமை ; மிதவையில் ஏறிக் கடந்து செல் ; மிதவையைச் 
பெட்டி . 

செலுத்து . 
radio - gram ophone, 11. தட்டி ணை வானொலிப்பெட்டி ; ra fter1, 1. தோணி இயக்குநர் . 

இசைத தட்டுப்பாடும் இணைப்பமைவுடைய வானொலிப்பெட்டி . ra fter , 1. இறைவாரக் கை , கைமாம் ; U. இறைவாரக் கை 
rad iograph , 11. வெயில்மானி . வெயிலின் செறிவையும் மரம் இணைத்து அமைவி ; அரை உழவுசெய் , கலப்பையினாற் 
வெயில் காயும் நேரத்தையும் பதிவு செய்வதற்கான கருவி ; பெயர்க்கப்பட்டவை அடுத்த உழாப்பகுதியில் விழுமாறு 
ஊடுகதிர் ( X -rays ) நிழற்படம் ; 3. ஊடுகதிர்களைக் கொண்டு 
நிழற்படமெடு . 

rag , 11. கந்தல் , கந்தைத்துணி , பீற்றல் ; துணிக்கீறல் ; கப்பற் 
radiog raphy , n . ஊடுகதிர்ப் படமெடுப்பு ; தந்தியில்லா பாயின் சிறு துணுக்கு ; தாள் செய்வதற்கான கந்தைகூளம் ; 
அலையியக்கச செய்தி முறை ; கதிரியக்க ஆய்வுத்துறை . 

இடைச்செருகலுக்கான கந்தை ; கொடி ; கைக்குட்டை ; 
radio - loca tion , n . = ladar . 

திரை ; செய்தித்தாள் ; ஒழுங்கற்ற கிழிசல் விளிம்பு : ( தொ . ) 
radiol ogy , n . ஊடுகதிர் - கதிரியக்க ஆய்வு நூல் ; ஊடுகதிர் glad rags , சிறந்த உடைகள் ; in rags , கிழிந்துபோன ; பழம் 
கதிரியகக மருத்துவம் . 

துணிகள் அணிந்து கொண்டிருக்கிற ; lose one s rag , 
radiom eter , 1. அலை ஆற்றல் திரிபு விளக்கக்கருவி , கதிரலை 

( பே - வ . ) நிதானமிழந்து சினங்கொள் ; rag fair , பழந்துணிக் 
இயக்கம் இயக்க ஆற்றலாக மாறுவதைக்காட்டுங் கருவி ; 

கடை ; rag paper , கந்தைத் துணிகளாற் செய்யப்பட்ட 

தாள் . 
கதிரியக்கச் செறிவுமானி , வெப்பலை வீச்சுச் செறிவு அளக்குங் 

rag , n . பலகை ஓடு, கூரைக்குப் பயன்படும் முரட்டுப் பலகை 
radioph ony , n . ஒளி வெப்பலை ஒலியாக்கம் , ஒளியலை வெப் வகை ; படிகைக்கல் , கனத்த பலகைகளாக உடையும் கடின 
பலைகளினால் ஒலி உண்டுபண்ணும் முறை . 

மான முரட்டுக்கல் வகை . 
radios copy , 1. ஊடுகதிர் மூலமான ஆய்வு . 

rag , n . ( இழி . ) பகடிவதை ; பேரிரைச்சலுடன் கூடிய முறை 

கேடான காட்சி ; V. திட்டு , குற்றங்கூறு ; தொந்தரை செய் ; 
rad iosonde , 1. மீவளிநிலைமானி , வளி மண்டலத்தின் பல் 

வேதனைப்படுத்து , முரட்டுத்தனமாகப் பகடி பண்ணு ; பகடி 
வேறு தளங்களின் அழுத்தம் வெப்பநிலை ஈர்மைநிலைகளைக் 

செய்யும் வகையில் தங்கும் அறை முதலியவற்றை அலங் 
குறித்து ஒலிபரப்புவதற்காக விமானங்களிலிருந்து விமானக் 

கோலப்படுத்து ; வசைச்சொற்களால் தொல்லைப்படுத்து , 
குடைமூலம் இறக்கப்படுஞ் சிறு வானொலிப்பரப்பமைவு . 

கூச்சலிட்டுக் கலகம் பண்ணு ; வதை . 
radio -tel egram , n . கம்பியில்லாத் தந்திமூலம் பெறப்படுஞ் 
செய்தி . 

rag amuffin , n . கந்தலுடுத்தி அழுக்குப்பிடித்த கீழ்மகன் . 
radio - therapeut ics, radio - the rapy , n . ஊடுகதிர்க் 

Tag- ba by , n . கந்தல் பொம்மை , சீலைப்பிள்ளை . 
கதிரியக்க மருத்துவமுறை . 

rag - bag , n . கந்தல் பை , துண்டு துணுக்குச் சேமப்பை . 
rad ish , n . முள்ளங்கிச்செடி ; முள்ளங்கிக்கிழங்கு . 

rag - bolt , n . செறிதாழ் , கழலாதபடி முட்கம்பி பொருத்தப் 
rad ium , 11. கதிரியம் , தார் வண்டல் திரள்களிலிருந்து பெறப் 

பெற்றுள்ள தாழ்ப்பாள் ; U. செறிதாழினால் இணை . 
படும் கதிரியக்கமுள்ள , உலோகத்தனிம வகை ; ( தொ . ) rage , 1. சீற்றம் , பொங்குவெஞ்சினம் ; குமுறல் ; மட்டுமீறிய 
radium emanation , கதிரம் , கதிரியத்தின் சிதைவால் உண் வேட்கை ; பொது விருப்பப்பாணி ; வெறியார்வம் ; உணர்ச்சி 
டாகும் வளி வடிவக் கதிரியக்கத் தனிமம் . 

வேகம் ; V. சீறியெழு , சினங்கொண்டெழு ; வெறிகொண்டு 
radium - ther apy , 1. ( மரு . ) கதிரியத்தையோ அதன் விளை பிதற்று , வெகுண்டு பேசு ; சீற்றங்கொள் ; காற்று வகையில் 
பொருள்களையோ பயன்படுத்தி நோய் தீர்க்கும் முறை . 

வாரி வீசு ; கடல் வகையில் கொந்தளி ; உணர்ச்சி வகையில் 
rad ius , 1. முன்கை ஆரை எலும்பு ; ( வடி . ) ஆரை , அரை 

குமுறு ; போர் உச்ச நிலையடை ; நோய்வகையில் பீறியெழு ; 

கோய் வகையில் மேலோங்கு ; தடையின்றிச் செயற்படு ; 
விட்டம் ; எதிர்வரை , குவிமையத்திலிருந்து நெளிவரையி 
லுள்ள ஒரு புள்ளிநோக்கிச் செல்லும் வரை ; ஆரைக்கோடு , 

( தொ . ) all the rage , நடப்பு முழுநயமாக ; rage itself out , 

புயல் முதலியனவற்றின் வகையில் சுழன்றடித்து ஓய்வுறு . 
புறநிலைப் புள்ளியிலிருந்து வளைவரைப்புள்ளி நோக்கிச் செல் 
லுங்கோடு ; வட்டத்தின் ஆரை கள்போன்ற வடிவுடைய 

ra gee , n . = raggee . 
பொருள் , சக்கரக்கைகளில் ஒன்று ; ஆரையளவான சூழ் ragg ed , a . கந்தையான , கிழிந்த ; கந்தையணிந்த ; பம்பை 
நிலைப்பரப்பு ; சுற்றுவட்டாரம் ; ( தாவ . ) பூங்கொத்தின் புற பறட்டையான ; விளிம்புநைந்த ; தாறுமாறான * விளிம் 
விளிம்பு , குடைப்பூங்கொத்தின் விரிந்துசெல் கிளை ; pl . புடைய ; ஏறுமாறான ; கரடுமுரடான ; திருத்தமற்ற ; 
rad ii ; ( தொ . ) radius vector , நிலைப்புள்ளியையும் வளை சிராய்ப்புவாய்ந்த ; முட்பிளவுகள் நிறைந்த ; அளவொவ்வாத , 
வரைப் புள்ளியையும் இணைக்கும் நேர்கோடு . 

பொருத்தமற்ற யாப்பு வகையில் பிழைமலிந்த ; ( தொ . ) 
rad ix , n . தோற்றுவாய் , கருமூலம் : ( கண ) கணிப்பின் அடி 

ragged robin , செந்நிறக் காட்டுமலர்ச் செடிவகை ; ragged 
மூலம் , அளவையின் கருமுதல் ; pl . rad ices . 

school , ஏழைச் சிறுவர்களுக்கான இலவசப்பள்ளி . 
rad on , 11. கதிரம் , கதிரியக்கத்தின் சிதைவால் உண்டாகும் ra ggee , n . வரகு . 
வளிவடிவக் கதிரியக்கத் தனிமம் . 

Rag lan , n . மேலங்கி வகை . 
raff . n . கும்பு . 

ragout , 11. கொந்துகறிவாட்டு , கொந்திய இறைச்சியும் காய் 
Raffaelesque , a . = Raphaelesque . 

கறிகளும் கலந்து சுவையூட்டி வதக்கிய உணவு வகை , 0 . 
raff ia , n . பனையினஞ் சார்ந்த மரவகை ; பனையின மரவகை 

கொந்துகறிவாட்டினைச் சமைத்துப் பக்குவப்படுத்து . 
யின் ஒலையிலிருந்து எடுக்கப்படும் நார் . 

rags , n . pl . கந்தலாடைகள் , நைந்து கிழிந்துபோன துணிகள் . 
raff ish , a . தகாத , மானக்கேடான , ஒழுக்கங்கெட்ட ; ஆற்ற rag tag , rag tag & bob - tail , n . கும்பு . 
லிழந்த தோற்றமுடைய . 

rag time , n . அமெரிக்க நீகிரோவர்களின் இரைப்பாடல் 
raf fle , n . குலுக்குச் சீட்டு விற்பனை ; 3. குலுக்குச்சீட்டு வகை ; a . கேலிக்கூத்தான . 
விற்பனைத் திட்டத்திற் பெயர் சேர்த்துக்கொள் ; குலுக்குச் rag - wheel , n . கண்ணிப்பற்சக்கரம் , சங்கிலியின் கண்ணி 
சீட்டு மூலம் விற்பனை செய் . 

களிற் பொருந்தும் பற்சக்கரம் . 
raf fle , n . கழிவுப்பொருள் , குப்பைகூளங்கள் . 

rag wort . 1. சொரசொரப்பான இலைகளையும் மஞ்சள் மலர் 
raft , n . மிதவை , தெப்பம் , அவசரகாலக் கட்டுமரத்தோணி ; களையுமுடைய செடிவகை . 
மிதக்கும் பனிக்கட்டித்திரள் ; 3. மிதவையில் வைத்து ra hat lakoum , n . துருக்கிய மிட்டாய் வகை . 


804 


raid 


rake 


5. கம்பி 


raid , n . சூறை ; திடீர் விமானத்தாக்கு . திடீர்க் கடற்படைத் 
தாக்கு ; படைப்பரிவின் திடீர்த்தாக்கு : காவல் துறையின 
ரின் திடீர்ச்சோதனை ; 3. திடீர்த்தாக்குதல் செய் ; சூறை 
யாடு ; திடீர்சோதனையிடு ; ( தொ . ) raid the market , எதிர் 
கால ஆதாயத்துக்காக விலைகளைத் தாறுமாருக்கு . 
raid er , n . திடீர்ப்புகுவாளர் ; சூறையாடுவோர் ; தாக்கும் 

விமானம் . 
rail , n . தண்டவாளம் ; கம்பி ; கம்பியழி ; கம்பித்தடை 
பேலி கம்பி வலைகாப்பு ; கம்பிக் கைப்பிடி ; கதவின் படுகைக் 
கம்பிப்பிடி ; வேலிக்கம்பி ; வேலிப்பட்டிகை ; 
அழியிடு; இரும்பால் அல்லது மரச்சட்டங்களால் வேலிபோடு , 
விசிப்பலகை முதலியவற்றிற்கு அழிககம்பி அமைத்துக்கொடு ; 
இருப்புப்பாதைக்குத் தண்டவாளங்கள் போடு ; இருப்புப் 
பாதை வழியாகப் பண்டங்கள் அனுப்பு ; இருப்புப்பாதை 
வழியாகப் பயணஞ் செய் ; ( தொ . ) by rail , இருப்பூர்தி வழி 
யாக : off the rails , சீர்கெட்டு , சரிவர வேலை செய்யாத 

நிலையில் . 
rail , n . நாரையினப் பறவை வகைகள் . 
rail , . திட்டு , பழி , ஏசு , வசைச்சொல் வழங்கு . 
rail - chair , 11. தண்டவாள அடிமரக்கொளுவி . 
rail head , n . முனை கோடி , போடப்பட்டுவரும் இருப்புப்பாதை 
எட்டுகிற கடைக் கோடி ; ( படை . ) இருப்புப்பாதை கடந்த 

பாட்டைத் தொடக்கம் . 
rail ing ; n . வேலியிடுதல் ; வேலியிட உதவும் பொருள் . 
rail ing , n . திட்டுதல் , வசைமொழி ; a . திட்டுகிற . 
rail ings , n . pl . கம்பியழி , வேலி , அழியடைப்பு . 
raill ery , n . விளையாட்டுப்பேச்சு , கேலி . 
rail man , n . இருப்பூர்தி நிலையப் பணியாளர் . 
rail - mo tor , n . இரயில் கோச்சு வண்டி . 
rail road , n . இருப்புப்பாதை ; 3. மட்டுமீறி முந்தித்தள்ளு . 
rails , n . pl . பங்குமாற்றுக்களம் வகையில் இருப்புப்பாதைப் 

பங்குகள் ; குதிரைப்பந்தயக் கம்பியழி வேலி . 
rail way , n . இருப்புப்பாதை ; இருப்புப்பாதையமைப்பு ; 

இருப்புப்பாதை நிறுவனம் ; இருப்புப்பாதைத் தொகுதி ; 
கனமிக்க ஊர்திகட்கான தண்டவாளப் பாதை ; 3. இருப்புப் 
பாதை வழி பாகப் பயணஞ்செய் . 
rail wayman , n . இருப்பூர்தி நிலையப் பணியாளர். 
raim ent , n . உடுப்பு . 
rain , n . மழை ; மழைபோன்ற பொழிவு ; 3. பெய் , மழை 
பொழிவுறு ; சொரியப்பெறு , பொழிவு று ; சொரிவி , பொழிவி ; 
( தொ . ) it never rains but it pours , நிகழ்ச்சிகள் பல ஒருங்கே 
மேர்வன ; it rains cats and dogs , அடைமழை பெய்கிறது ; 
rain or shine , மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் ; 
right as rain , முற்றும் சரியாயிருக்கிறது . 
rain bird , n . மரங்கொத்தும் பறவை வகை . 
rain bow , n . வானவில் : a . பல நிறங்களுடைய ; ( தொ . ) 
rainbow dressing , கப்பலில் கொடிகளைப் பகட்டாகக் கட்டி 
வைத்தல ; rainbow trout . காலி போர்னிய ( Californian ) நன் 
னீர் மீன்வகை ; secondary rainbow , எதிர் வானவில் , வான 
வில்லின் உட்புற மோ வெளிப்புறமோ காணப்படும் தலை 
கீழான நிற வரிசையுடைய துணை வானவில் . 
rain - box , n . நாடக அரங்கில் மழையொலிப் போலி , 
rain coat , n . நீர்புகா மேற்சட்டை . 
rain doctor , n . மந்திரத்தால் மழைபெய்விப்போர் . 
rain drop , n . மழைத்துளி. 
rain fall. n. மழை பொழிவு ; பெய்யளவு , குறிப்பிட்ட இடத்திற் 

குறிப்பிட்ட காலத்திற் பெய்யும் மழையின் அளவு . 
rain - gauge , n . மழைமானி . 
rain - glass , n . வளி அழுத்தமானி . 
rain proof , n. மழைக்காப்பு மேலங்கி ; a . மழைக்காப்பான ; 
மழை ாே ஊடுருவ விடாத ; V. மழைநீர் உட்புகவிடாமற்செய் . 


rains , n . pl . மழைகாலம் . 
rain tight , a . = rainproof . 
rain - water , n . மழை கீர் . 
rain - worm , 11. நாங்கூழ்ப்புழு . 
rain y , a . மழை பெய்கிற , மழைகாலமாயுள்ள : முகில் வகை 

யில் மழை கருக்கொண்டுள்ள ; காற்றுவகையில் மழை பெய் 
விக்கிற ; ( தொ . ) rainy day , பண 

முடையான 

காலம் ; 
இடர்பபாடான காலம் . 
raise , 1. ஊதிய வகையில் உயர்வு ; போக்கர் என்ற சீட் 
டாட்ட வகையில் பந்தயத்தொகை ஏற்றம் ; பிரிட்ஜ் என்ற 
சீட்டாட்டவகையில் கேள்வி எண்ணின் ஏற்றம் ; பாட்டை 
வகையில் ஏற்றப்பகுதி ; V. உயர்த்து : மேம்படுத்து : உயர் 
நிலைப்படுத்து ; சிறப்புறுவி ; பேனிலைக்குக் கொண்டுவா ; 
மேனிலையில் வை ; விழுமிய தாக்கு ; தூக்கு : ஏற்று ; நிமிர்த்து ; 
நிமிர்த்தி வை ; விழி பார்வை முதலியவற்றை மேனோக்கிச் 
செலுத்து ; எழுப்பு ; தட்டி உணர்த்து ; செயற்படச்செய் ; 
பேய் வகையில் வருவி ; விழிக்கச் செய் ; கிளர்ந்து எழச்செய் ; 
உணர்வு கொளுத்து ; எழுச்சியூட்டு ; கட்டு ; கட்டி எழுப்பு ; 
உருவாக்கு ; உளதாக்கு ; விளைவி ; நிலத்திலிருந்து பிரித்து 
எடு ; ஈன்று புறந்தருவி ; பெற்று அளி ; பயிற்றுவித்து 
வளர் : வளர்த்து உருவாக்கு ; வருவி , வரவழை ; தருவி ; 
குரல் வகையில் கேட்கக்கூடியதாக்கு ; மேலும் உரத்ததாக்கு ; 
முன்கொணர் , பிரேரி ; கிள , பிரச்சினை கிளப்பு ; தூண்டு , 
செயலூக்கப்படுத்து ; தொகை உயர்த்து ; விலை மிகுதி 
யாக்கு ; மட்டத்தை உயர்வாக்கு , உயர் தளப்படுத்து ; அளவை 
அதிகப்படுத்து ; வரி வகையில் சுமத்து ; வரி வகையில் 
திரட்டு ; கட்டுப்பாடு அகற்று ; முற்றுகை தவிர் : முற்று 
கையை விட்டுவிடும்படி செய் ; ( கப் . ) நிலம் காணப்பெறு ; 
மற்றொரு கப்பல் காணப்பெறு ; முயன்று பெறு ; திரட்டிப் 
பெறு ; ( தொ . ) raise & dust , குழப்பம் உண்டுபண்ணு ; 
உண்மையை மறை ; raise a laugh . சிரிக்கப்பண்ணு ; 
raise bread , புளிப்புச் சத்தினால் அப்பம் பொங்கியெழச்செய் ; 
raise Cain , raise hell , raise mischief , raise the devil , 
குழப்பம் அல்லது கலகம் உண்டுபண்ணு ; raise cloth , 
துணியில் இழையெழச்செய் ; தேங்காய்ப்பூப்பின்னல் இழை ; 
raise money on , அடகுவைத்துப் பணம்பெறு ; raise one 
from the dead . உயிர்ப்பி , மாண்டவரை 

மீண்டெ ழச்செய் ; 
raise . one s eyebrows , அசட்டை உணர்ச்சியுடன் பார் ; 
திகைப்புறு ; raise one s glass to, உடல் நலம் வாழ்த்திப் 
பருகு ; raise or.e s hat , வணக்க அறிகுறியாகத் தொப்பி 
யைத் தூக்கு ; raise the country , நாட்டு மக்களின் உணர்ச்சி 
களை த தாண்டிவிடு ; raise the market , raise the market 
upon , விலை-ளை ஏற்றி நட்டம் உ.ண்டுபண்ணு ; raise the 
roof , மிகப்பேரொலி எழுப்பிப்பேசு ; raise the wind , 
வேண்டிய பணத்தை எப்படியாவது திரட்டு . 
rais in , 1 , கொடி முந்திரிப்பழ வற்றல் ; உலர் திராட்சை . 
raison d etre , ( பிர . ) n . தோற்ற மூலகாரணம் , உளதான 

மைக்குக் காரணம் . 
rait , U. சணல் வகையில் ஊறவைத்து மென்மையாக்கு ; ஈரத் 
தாற் பதப்படுத்து ; உலர் புல்வகையில் ஈரத்தினாற் புழுங்கிக் 
கெடு , அழுகு . 
raj , ( இ ) 1. அரசு , இராச்சியம் . 
raja , rajah , ( ச . , இ . ) n . அரசன் , மன்னன் ; தலைவன் . 
Raj poot , Raj put , n . இராசபுத்திரர் , அரசகுல வீரமரபினர். 
rake , n . வறண்டி , வைக்கோல் வாரி ; சம்மட்டம் , கூழாங் 
கற்களைச் சம மட்டமாக்குங் கருவி ; பரம்பு , மண் சமப் 
படுத்துங் கருவி ; பரம்புக் கலம் , சக்கரங்கள் மீது செல்லும் 
பரம்பு ; சூதாட்ட மேடையிற் பணம் வாரி ; U. வறண்டியைக் 
கையாளு , வாரு , பெருக்கு , கூட்டு ; திரட்டு , திரட்டிச்சேர் ; 
துடைததொதுக்கு ; பெருக்கித் தள்ளு ; துடைத்துத் துப்புர 
வாக்கு : பற்றியிழு ; பறண்டு ; வரிசையாக வேட்டிடு , 
சுற்றிச்சுடு ; கப்பலின் மீது நீட்டுவாக்கில் நெடுகச்சுடு ; 
துரு வி நெடுகிலும் பார் ; பரவலான காட்சி பெறு ; துருவித் 
தேடு ; கிண்டிக்கிளறு . 


- 


805 


rake 


rimson 


rake , n. தூர்த்தன் , பரத்தன் . 
rakes , n . முற்பிதுக்கம் ; உந்தி நிற்கும் அளவு ; முன் துருத்தி 
நிற்கும் நிலை ; உந்து கட்டுமானம் ; செங்குத்து நிலையிற் 
கோட்டம் ; சாய்வு , சரிவு ; கிடைநிலையிற் கோட்டம் ; 3 . 
.கப்பலின் முன்பின் பகுதிகள் வகையில் மேற்பரப்பில் அடி 
வரை கடந்து சாய்ந்து . நீட்டிக்கொண்டிரு ; கப்பலின் பாய் 
மரம் - புகைப்போக்கி வகையில் பின்னோக்கிச் சாய்வுறு ; மிதி 
வண்டி முற்கவட்டு வகையில் பின்னோக்கிச் சாய்வுகொள் ; 

சாய்வாக்கு , சரிவுறு . 
rake hell , n . = rake . 
rake .off , n . ( பே - வ . ) வாணிகத் தரகு ; வாணிகத் தள்ளுபடி ; 

ஆதாயப் பங்கு . 
rak ish , a . தூர்த்தனான , சிற்றின்ப வேட்டையில் ஈடுபட்ட . 
rak ish , a . கப்பல்வகையில் சாய்ந்த பாய்மரங்களை யுடைய ; 
விரைந்து செல்லும் தோற்றமுடைய ; கடற்கொள்ளைக் 
கப்பலின் தோற்றமுடைய ; மிடுக்கான , செயல் வீறுடைய , 
விரைசெயல் தோற்றமுடைய . 
rale , 11. ( மரு . ) நுரையீரலில் ஏற்படும் நோய்க் கோளாறு 

காரணமான நாடித்துடிப்பு . 
rallentan do, ( இத் . ) 3. ( இசை . ) படிப்படியாக வேகத்தைக் 

குறை . 
rall icar , rall icart , 11 , நால்வர் ஏறத்தக்க இரு சக்கர வண்டி , 
rall y , n . திரளணி , அணிமீட்சி ; புது முனைப்பு ; புத்தூக்கப் 
பேறு ; வரிப்பந்தாட்டம் முதலியவற்றில் விரைபந்தடி ; U. 
மீட்டணிதிரள் ; வந்து கூடு , புத்தணிகூட்டு . புது முயற்சியில 
கூடு ; புதுமுனைப்புப் பெறு ; மீட்டுத் தொடங்கு ; புத்தாற்றல் 
பெறு , புத்துரங்கொள் ; நோய் நீங்கிப் புது நலம் அடை : புது 
நம்பிக்கை கொள் , புது நம்பிக்கை பெறு ; மயக்கந் தெளிவுறு ; 
உயிர்ப்பி ; மீட்டுயிர்பெறு . 
rall y , U. மென்னகையாடு , கேலிசெய் . 
Ram , 1 , ( வான் . ) மேடராசி , தகர் மனை . 
ram , n . ஆட்டுக்கடா , காயடிக்கப்படாத செம்மறியாட்டின் 
ஆண் ; அரண் தகர்ப்புத் தூலப்பொறி , மதிற்சுவர்களைத் 
தகர்ப்பதற்குரிய உலோகப் பூணிட்ட பெருந்தூலம் ; கப்பலின் 
தாக்கலகு , மற்றக் கப்பல்களைப் பக்கவாட்டில் சென்று தாக்கு 
வதற்காக கப்பலின் முன்புறம் நீண்டு முனைந்துள்ள கூம் 
புறுப்பு : தாக்குகலம் , தாக்கு முகப்புடைய போர்க்கப்பல் ! 
அறைபொறியின் அடிப்பளு . கடைகாலை 

அடித்திறக்கும் 
யந்திரத்தின் பளுவான சுமை ; திமிசு , நிலம் அடித்திறுக்கும் 
கட்டைப்பொறி ; நீர்வலங்கொண்ட நீரிறைக்கும் இயந்திரம் ; 
நீர்ம அமுக்கு இயந்திரம் ; நீரழுத்தப்பொறியின் இயக்கு தண்டு ; 
0. திமிசு அடித்து இறுக்கு ; இடித்துக் கெட்டிப்படுத்து ; 
திமிசுக் கட்டை கையாளு ; சுற்றியுள்ள நிலத்தை அடித்து 
இறுக்கி கம்பம்-செடி முதலியவற்றை உறுதிப்படுத்து ; அடி 
வாரக் கம்பம் அறைந்து கீழே இறக்கு ; துப்பாக்கியில் மருந்து 
வைத்துக் கோலினால் இடித்துக் கெட்டிப்படுத்து ; திணித்து 
அடை ; பெரிதும் வேதனைப்படுத்து ; கப்பல் வகையில் முன் 
புறக் கூம்புறுப்பால் தாக்கு ; மோது : வலுக்கட்டாயமாக 
மோதுவி ; ( தொ . ) ram the argument home , வாதத்தை 
நன்கு வற்புறுத்து . 
ram , n . ( கப் . ) படகின் முழுநீளம் . 
Ramadan , 1. ரம்சான் , பகற்பொழுதெல்லாம் 

உண்ணா 
நோன்பு மேற்கொள்ளப்படும் இஸ்லாமிய ஆண்டின் ஒன்ப 
தாம் மாதம் . 
ram al , a . ( தாவ . ) கிளை சார்ந்த ; 

கிளைக்குரிய ; 

கிளையி 
லிருந்து தோன்றுகிற . 
ram ble , n . உலாவித்திரிதல் , கால்போனபடி செல்லுதல் ; 
3. கால் இழுத்தவாக்கில் நடந்து செல் ; மனம்போனபடி உரை 
யாடு ; தொடர்பின்றிப் பேசு ; தொடர்பின்றி மனம்போன 
படி எழுது . 
ram bler , 11. குறிக்கோளின்றித் திரிபவர் ; தொடர்பின்றிப் 
பேசுபவர் ; தொடர்பின்றி எழுதுபவர் ; தழுவு கொடிவகை 
ரோசா . 


ram bling , a . இங்குமங்கும் நடக்கிற , அலைந்து திரிகிற ; 
தொடர்பற்ற , துண்டுதுணுக்கான , பொருத்தம் இல்லாத ; 
செடிகள் வகையில் படர்ந்து பரவுகிற , பற்றி ஏறுகிற ; வீடு 
தெரு முதலியவற்றின் வகையில் ஒழுங்காகத் திட்டமிடப் 
படாத . 
rambunc tious . a . ( பே - வ . ) வீண்சத்தம் போடுகிற . 
rambut an , n . மலேயாநாட்டு உயரமான பழமரவகை 

மலேயாநாட்டு மரத்தின் இனிய சிவப்புப்பழம் . 
ram ekin , ram equin , 11. அச்சுப்பண்ணியம் , வெண்ணெ 
யுடன் ரொட்டித்துணுக்குகளும் முட்டையுங் கலந்து சிறு 

அச்சுக்களாத வேகவைக்கப்பட்ட பண்ணியம் . 
ram ie , n . முட்செடி நார்வகை . 
ramifica tion , 11. கிளைத்தல் . 
ram ify , v . கிளைகொள் ; கிளைகளாக்கு . 
ramm er , n . இடித்து இறுக்குபவர் ; 

திமிசுக்கட்டை , 
மணணை அடித்தறுக்குங் கருவி . 
ramm ish , a . முடைநாற்றமான . 
ramose , a . கிளை களுடன் கூடிய , கவர்விடுகிற . 
ramp , n . சாய்ப்பிடை , கோட்டை அரணில் இரண்டு தள 
மட்டங்களை ணைக்குஞ் சாய் தளம் ; மதில் முகட்டுச் சாய் 
விளிம்பு ; கொடுவில் வளைவில் இருதிசைச் செவ்வுயரப்பகுதி 
வேறுபாடு : எழுவளைவு , படிக்கட்டு அழிக்கம்பியின் உள் 
வளைந்து மேல்நோக்கிய சாய்வளைவு ; ப . சிங்கத்தின் வகை 
யில் முன்னங்கால்களைத் தூக்கிக்கொண்டு பின்னங்கால் 
களில் நில் ; அசுறுத்தும் நிலை மேற்கொள் , அச்சுறுத்தும் 
நிலையிலிரு ; சீறி எழு ; குமுறி எழு ; சினங்கொண்டு அங்கு 
மிங்கும் பாய்ந்தோடு ; ( க - க . ) தளமேறிச்செல் ; தளமிறங்கிச் 
செல் ; சாய்ப்பிடை வைத்துக்கட்டு . 
ramp , n . புத்தகத் தொகுப்பாளரிடம் கற்பனைக்கடன் 
சாக்கிட்டுப் பறிக்கப்படும் வல்லடி வழக்குப்பணம் , கொள் 
ளைப்பணம் ; மிகுவிலைக் கொள்ளை ; மோசடி ; 1. கற்பனைக் 
கடனைச் செலுத்துமாறு கெடுபிடி செய் ; மோசடிசெய் . 
rampage , n . வன்முறைச்செயல் , மூர்க்கமான நடத்தை ; 0 . 
மாட்டுத் தனமாக நடந்து கொள் , சினந்தெழு , சீறிப் பாய் 
கடுஞ்சினத்துடன் அங்குமிங்கும் பாய்ந்து செல் . 
ramp ant , a . சீறி எழுகிற , எகிறுகிற ; அடங்கொண்ட , 
அடங்காத் துடிப்புள்ள ; மூர்க்கமான , கொந்தளிப்புடைய ; 
தடையறா வளர்ச்சியுடைய , மட்டுமீறிய வளப்பம் வாய்ந்த ; 
மேலெழுந்து செல்கிற , மீச்செலவுடைய ; அடங்காத்துடிப் 
புடைய ; கட்டற்ற கருத்து முனைப்புடைய ; மட்டுமீறிய 
செயல்வாய்ந்த ; தன்முனைப்பான ; 

நிற்கிற ; 
( க - க . ) கொடுவில் வளைவான வில்வளைவு வகையில் ஒரு பக் 
கத்தைவிட ஒருபக்கம் செவ்வுயரம் மிகுதியாகவுடைய ; ( கட் . ) 
தாவு நிலையான , அரிமா முதலிய சின்னங்கள் வகையில் 
முன்கால் தூக்கிப் பின்காலில் எழுந்துநிற்கும் நிலையுடைய . 
ramp art , 11. பதணம் , மதிலுள் அமைந்த உயர்மேடை ; 
அகப்பா , ஞாயிலமைந்து கற்பிடி சுவர் வாய்ந்த மண்மேடு ; 
காப்பரண் , வலிமைப்படுத்தப்பட்ட கோட்டைப்பகுதி ; 0. 
காப்பரண் செய் , காப்புவலிமைப்படுத்து . 
ramp ion , 11. தின்னத்தக்க வெண்கிழங்கு வேர்களையுடைய 

மணிவடிவ மலர்ச் செடிவகை . 
ramp ire , n. , v . = rampart. 
ram rod , n . செறிகோல் , துப்பாக்கிக் குழலைத் துப்புரவு 
செய்வதற்கும் மருந்து அடைத்து இடிப்பதற்கும் உரிய 
கோல் . 
ram shackle , a . இறுநிலையான , இடிந்துவிழுவது போலிருக் 

கிற ; கலகலத்துப் போன . 
ram s - horn , n . செம்மறியாட்டுக்கடாக் கொம்பு ; செம்மறி 
யாட்டுக் கொம்புகள் போல் செய்யப்பட்ட சுருள் ஒப்பனை 
அணி . 
ram soil , 11. அகலிலை வெள்ளைப்பூண்டுச் செடி ; இன்சுவை 
வெள்ளைப்பூண்டுச்செடி வேர் . 


நிலைத்து 


| 


808 


MA 


rap 


ran , n . திட்பநூல் நீட்டளவு . 
ran , s . run என்பதன் இறந்தகாலம் . 
rance , n . நீல வெள்ளை வரிப்புள்ளிகளுடைய செஞ்சலவைக் 

கல்வகை . 
ranch , n . அமெரிக்க கால்நடை வளர்ப்புப் பண்ணை ; 3 . 
கால்நடை வளர்ப்புப் பண்ணை நட 

டத்து . 
ran cid , a. ஊசிப்போன சுவையுடைய ; கெட்டுப்போன 

வெண்ணெயைப்போல் முடைநாற்றம் வீசுகிற . 
ranc our , n . கடுவெறுப்பு ; மனக்காழ்ப்பு . 
rand , n . செருப்பில் குதிகால் தோல்துண்டு ; தென்னாப்பிரிக்க 
வழக்கில் ஆற்றுப்பள்ளத்தாக்கின் இருமருங்கிலுமுள்ள 
மேட்டுநிலங்கள் ; ( தொ . ) the Raud , ஜோஹானிஸ்பரோ 
(Johannesburg ) நகரம் . 
randan . , n . மூவருகைப்புப்பாணி , படகில் நடுவர் திருகு 
தண்டாலும் மற்ற இருவர் துடுப்பாலும் உகைக்கும் முறை ; 
மூவருகைப்புப்பாணியில் மூவரால் செலுத்தப்படும் படகு . 
randan , 1. களியாட்டம் , குடிவெறியாட்டம் ; தங்குதடை 

யற்ற குதியாட்டம் . 
ran dem , n . ஒன்றன்பின் ஒன்றாக மூன்று குதிரைகள் 
பூட்டிச் செலுத்தப்படும் வண்டி ; adu . ஒன்றன்பின் ஒன்றாகப் 
பூட்டிய மூன்று குதிரைகளுடன் . 
ran dom , n . தொடர்பின்மை , குறிப்பின்மை ; அங்கொன்று 
இங்கொன்றான முறைமை ; 1. தொடர்பினறி எடுக்கப்பட்ட , 
அங்கொன்று இங்கொன்றான ; ( க - க. ) ஒழுங்கற்ற அளவும் 
வடிவமுங் கொண்ட கற்களினால் இயன்ற ; ( தொ ) 
at random , தொடர்பின்றி , குறிப்பின்றி , அங்கொன்று 
இங்கொன்றாக . 
ran dy , a , உரத்துப்பேசுகிற , பெருங்கூச்சலிடுகிற , ஆர்ப் 
பாட்டமான , வலங்கொண்ட ; கால்நடை முதலியவற்றின் 
வகையில் மூர்க்கமான , அடங்காத ; சிற்றின்ப நாட்ட . 
முடைய ; சிற்றின்ப நாட்டமாயிருக்கிற . 
ran ee , ( இ . ) n . அரசி ; தலைவி . 
rang , v . ring என்பதன் இறந்தகாலம் . 
range , n . வரிசை , அணி ; நிரை ; நேர்வரை ஒழுங்கு ; படி , 
அடுக்கு ; தொகுதி ; மலைகளின் தொடர் ; கிடப்பு , திசை 
நிலை ; அலைவு , திரிவு ; புறவெளி: மேய்ச்சல் நிலம் ; சுற்றுப் 
புறம் ; தொலைவெல்லை ; பரப்பெல்லை ; அளவெல்லை ; இயல் 
வெல்லை ; நிகழ்வெல்லை ; இயங்கெல்லை ; செயல் எல்லை 


எட்டுந்தொலை ; வீச்சு , ஆற்றல் எல்லை ; வேட்டின் தொலை 
வெல்லை ; 

இலக்கின் தொலைவளவு ; குறியிலக்குப் பரப் 
பெல்லை ; ஏற்ற இறக்க எல்லை ; வேறுபாட்டெல்லை ; U. 
வரிசைப்படுத்து ; அணியணியாக நிறுத்து ; வரிசையுட் 
படுத்து , நிரல்பட வை ; ஒருநிலைப்பட வகுத்தமை , குழுவினுட் 
படுத்து ; வரிசைப்படு ; ஒரு நிலைப்படு : நிரல்படு ; எல்லை 
யிடைப்படுவி ; எல்லையிடைப்படு ; எல்லை பிடையே வேறு 
பாடுறு ; இடைப்பட இயங்கு ; எல்லையிடையே இயல்வுறு ; 
எல்லையுள் நிகழ்வுறு ; ஒப்புடையதாயமை ; பொருந்து ; 
சரியிடம் பெறு ; அலைந்து திரி , உலாவித்திரி ; பரந்து செல் ; 
பரவு ; நெடுகச்செல் , எங்கும் உலவுறு ; எங்கும் நிலவு ; 
துப்பாக்கிக் குண்டு முதலியவற்றின் வகையில் வீச்செல்லை 
உடையதாயிரு ; ( தொ . ) range oneself , சமுதாயத்தில் 
நிலையான இடம் மேற்கொள் ; திருமணஞ் செய்து கொண்டு 

வாழ்க்கையில் நிலைபெறு ; ranging fancy , நிலையற்ற பற்று . 
range - finder, n. தொலைமானி , வேட்டின் இலக்குத் தொலை 

கண்டறி கருவி . 
Ran ger , n .. அமெரிக்க படைவீரர்களில் ஒருவர் . 
ran ger . n . சுற்றித்திரிபவர் ; காடுபேணுநர் ; பூங்கா மேற் 

பார்வையர் ; பெண் சாரணர்படை முதிர் நிலை உறுப்பினர் . 
ran gers, n . pl . புரவிப்படை வீரர் தொகுதி ; படைக்கலக் 

தாங்கிய வீரர் தொகுதி . 
rank , n . அணிவரிசை ; படையின் அணிவகுப்பு ; படையில் 
பக்கவாட்டான வரிசை ; வாடகை ஊர்திகளின் அணிநிரை ; 
சதுரங்கத்தில் புடை வரிசை ; படி வரிசை ; வரிசைப்படி , 


படி நிலை ; அளவுப்படி வரிசை ; உயர்படிமை ; பெரும்படி ; 
ப . படை வீரர்களை அணிவகுப்பில் நிறுத்து ; வகைப்படுத்து ; 
படித்தரம் ஏற்படுத்திக் கொடு : படித்தரத்தில் முந்து நிலை 
பெறு ; சரி இடம் பெறு ; படிநிலை எய்தப்பெறு ; நொடித்த 
நிலையத்தின் சொத்தின்மீது . உரிமையாளர் பட்டியலில் 
இடம்பெறு ; ( படை . ) அணிவகுத்துக் கடந்துசெல் ; ( தொ . ) 
break rank , அணிவகுப்புக் கலைந்துசெல் ; keep rank , அணி 
வகுப்பு குலையப் பெறாமல் இரு ; persons of rank , பெருங்குடி 
மக்கள் ; rank and fashion , உயர்வகுப்பினர் ; rise from 
the ranks , சாதாரணப் படைவீரராயிருந்து மேற்பதவி 
பெற்று உயரு : தன் முயற்சியினால் உயர்வு பெறு ; 
take rank of , முந்துதல் பெறு ; the ranks , the rank and ile , 
சாதாரணப் படைவீரர் நிலை ; பொதுநிலைப் படைவீரர் 
தொகுதி . 
rank , a . மட்டுமீறிச் செழிப்பான ; நாகரிகமற்ற , கரடு 
முரடான ; களைகள் செறிந்த , களைகள் தோற்றுவிக்கும் 
பாங்குடைய ; முடைநாற்றம் வீசுகிற ; அருவருப்பான , 
ஊசிப்போன ; வெறுப்புத்தருகிற , வெட்கங்கெட்ட ; பாங் 
கற்ற ; நடைநயமில்லாத , தூய்மையற்ற ; மிகுமுனைப்பான , 
பிழைபாட்டுக்கு இடமில்லாத , பட்டாங்கமான , உக்கிரமான , 
பருத்த . 
rank er , n . பொது நிலைப் போர் வீரர் , படையணியில் ஒருவர் ; 
பொது அணியிலிருந்து மேம்பாடு பெற்றுயர்ந்து ஆணைப் 
பதவிபெற்ற ஒருவர் . 
ran kle, U. புண்வகையில் உள்ளார விளைவுறு , சீழ்பிடித்து 
உறுத்தல்கொடு ; பொறாமை - ஏமாற்றம் ஆகியவற்றின் வகை 
யில் மனத்தில் உறுத்திக்கொண்டேயிரு , 

ஓயாத்துன்பம் 
கொடுத்துக்கொண்டேயிரு ; தொடர்ந்து வேதனை தந்து 
கொண்டிரு . 
ran sack , 3. துருவித்தேடு , கிளறிப்பார் ; வாரிக்கொள்ளையிடு. 
ran som , 1. மீட்புப்பணம் ; பிணையமீட்பு ; போர்க்கைதியின் 
காவல் மீட்பு ; உரிமைவிலை ; கொள்ளை வரி , தீங்கிழைப்பி 
லிருந்து விலக்களிப்பதற்குரிய வன்முறைப் பணப்பறிப்பு ; 
கழுவாய் , பரிகாரம் ; பெருந்தொகை ; கொள்ளை விலை ; 3. 
மீட்டுப்பெறு ; கழுவாய் தேடு , எதிரீடு செய் ; பரிகாரம் தேடு ; 
மீட்புப்பணம் பெற்று விடுவி ; விடுதலைக்காகப் பணம் பெறு ; 
விடுதலைப்பணம் கோரிப் பிணையம் வைத்திரு ; விடுதலைப் 
பணங் கோரு ; சலுகை கோரித் தடைக்காவலில் வைத்திரு ; 
உரிமையை விலை கொடுத்துவாங்கு ; ( தொ . ) hold one to 
ransom , மீட்புப்பணம் கொடுக்கும்வரை விடுதலை செய்யாமல் 
வைத்திரு ; put to ransom , மீட்புப்பணம் கொடுத்தால் விடு 
விப்பதாகக் கூறு . 
ran som- bill, ran som - bond , n . கைப்பற்றப்பட்ட கப்பல் 
வகையில் மீட்புப்பணம் கொடுக்க உறுதிகூறும் ஒப்பந்தப் 
பத்திரம் . 
rant, n . ஆரவாரவுரை , கடபுடா ; பிய்த்துத் தள்ளுதல் , முடுக் 
கிசை ; வசைச்சொல் மாரி ; களியாட்ட ஆர்ப்பாட்டம் ; 
ஆர்ப்பாட்டம் ; முடுக்கிசை ; 3. பகட்டாரவாரமாகச் சொற் 
பொழிவாற்று ; கண்டி , வசைமாரி வீசு ; நாடகப் பாணியில் 
வாய் வீச்சடி ; சமயமேடையில் கூச்சலிட்டு முழக்கஞ்செய் ; 
களியாட்ட ஆர்ப்பாட்டஞ் செய் . 
rant er , n . ஆரவாரப்பேச்சாளர் : வீண் ஆர்ப்பாட்ட சமய 
வுரையாற்றுபவர் : 1810 - இல் காணப்பட்ட முற்பட்ட மெத 
டிஸ்டு ( Methodist ) நிறுவனத்தைச் சேர்ந்தவர் ; கும்மாள 
மிடுபவர் ; இரைந்து பாடும் பாடகர் . 
ranuncula ceous , a . கிண்ணவடிவப் பொன்னிறப் பூஞ் 

செடியினஞ் சார்ந்த . 
Ranunc ulus , n. கிண்ண வடிவமான பொன்னிறப் பூக்களைக் 

கொண்ட செடிப்பேரினம் ; pl . ranunc uluses , ranunc uli . 
ranz - des - vaches , ( பிர . ) 1. சுவிட்சர்லாந்து நாட்டுக் கோவலர் 

பாடும் பண்ணிசை . 
rap , n. தட்டு , கொட்டு ; கொட்டொலி ; கதவு தட்டொலி ; 
கதவு தட்டுங் கருவியின் ஓசை ; ஆவியுலகத் தொடர்பில் 
எழும் கொட்டொலி ; . கொட்டு , தட்டு ; மொழியிலடி , 


807 


rap 


rataplan 


பொது 


முட்டியிலடி ; தட்டொலி எழுப்பு , கண்டி : ( தொ . ) rap out , 
உணர்ச்சியினால் தூண்டப்பட்டுத் திடுமெனப்பேசு ; ஆவிகள் 
வகையில் தட்டொலிகள் மூலஞ் செய்திகள் வெளியிடு . 
rap , 11. 120 கஜ நூற்கண்டு . 
rap , 1. அணு, துகள் . 
rapa cious , a . உயிர்வேட்டையாடுகிற , கொன்றிரை 
கொள்கிற ; கொள்ளையடிக்கும் பாங்குடைய , வலிந்து பிறர் 
பொருள் பறிக்கிற ; பேரிரை கொள்கிற ; பேராசை பிடித் 

தலைகிற . 
rapa city , n . பேரிரைவேட்டை ; கொடுங்கொள்ளை ; வன் 

பறிக்கொள்ளை ; கொள்ளை ஆதாய வேட்டை . 
rape , n . அழிம்பு, வன்முறைப்பழிச்செயல் , கற்பழிப்பு ; 
நாட்டின் வகையில் வன்முறைக்கவர்வு : ( செய் . ) வன்கடத்தல் ; 
ஆளை வலிந்து கைப்பற்றி எடுத்துச் செல்லுதல் ; 3. கற்பழி , 
வன்முறை அழிம்புசெய் , வலுக்கட்டாயப்படுத்து ; ( செய் . ) 
வலிந்து கைப்பற்றிக்கொண்டு செல் . 
rape , n . இங்கிலாந்திலுள்ள ஸஸ்ஸெக்ஸ் (Sussex ) மாவட் 

டத்தின் ஆறு ஆட்சிப்பிரிவுகளில் ஒன்று . 
rape , n . எண்ணெய் விதைப் பயிர்ச்செடிவகை ; ( தொ . ) 

wild rape , காட்டுக்கடுகு . 
Tape , n . தேறற் களிம்பு . 
Tape - cake , n . எண்ணெய்ப் பிண்ணாக்கு வகை . 
rape - oil , n . மசகாகவும் சவர்க்காரம் செய்வதற்கும் பயன் 

படும் எண்ணெய் வகை . 
Raphaelesque , a . இத்தாலிய வண்ண ஓவியராகிய ரபேல் 

( Raphael , 1483-1520 ) பாணியிலுள்ள . 
raph ia , n . ( தாவ . ) ரபியா ( rafia ) என்பதன் தாவர இயற் 

பெயர் . 
rap id , a . விரைந்த , வேகமான ; குறுகிய நேரத்தில் முடிக்கப் 

பட்ட ; சரிவு வகையில் செங்குத்தான . 
rapid ity , n . விரைவு , வேகம் . 
Tap idly , adu . விரைவாக , வேகமாக . 
rap ids, n . pl . செவ்விறக்கம் , ஆற்றின் செஞ்சாய்வு ; செவ் 

விறகக விரை நீரோட்டம் . 
rap ier , n . குத்துவாள் , சுரிகை . 
rap ier -thrust, n . திறமிகு விடை , திறமிக்க உடன்டிச் 

சொல் துணுக்கு . 
rap ine , n . கொள்ளை , சூறை . 
rapparee , 11. ( வர . ) முற்காலப் பணிச்சார்பற்ற ஐரிஷ் போர் 

வீன் ; கொள்ளைக்காரன் . 
Tappee , n . காரமிக்க மூக்குப்பொடி . 
rapport , n . தொடர்பு ; ஒத்திசைவு ; உணர்ச்சிக்கிழமை ; 

ஆன்ம நேயப்பாடு . 
rapprochement , ( பிர ) 1. மறுசீரிணைவு, நாடுகளிடையே 

மீண்டும் நல்லிணக்கநிலை ஏற்படுதல் . 
rapt, a . பறித்துக்கொண்டுபோகப்பட்ட ; கடத்திச்செல்லப் 
பட்ட ; இவ்வுலகினின்றும் ஆவியுருவில் எடுத்தேகப்பட்ட ; 
உணர்விழந்த ; தன்னை மறந்த ; இன்பத்தில் தன்னை மறந்த ; 
தன்வயமற்ற . 
raptor ial , n . ( வில . ) கொடும்பறவையினப் பிரிவு ; a . 
கொடுமபறவையினஞ் சார்ந்த ; கொடும்பறவைப்பண்பு 
வாய்ந்த ; கொடு விலங்குப் பண்புவாய்ந்த ; உயிர்வேட்டை 
யாடுகிற , கொள்ளையிடுகிற . 
rap ture , n . கழிபேருவகை : ஆனந்தப் பரவசம் ; ( இறை ) 

பிறிதிடம் உய்த்தல் ; துறக்கத்து உய்த்தல் . 
Tap tured , a . பெருங்களிப்பூட்டப்பெற்ற , கழிபேருவகை 

கொணட . 
rap tures , n pl . பெருமகிழ்ச்சி , தன்னை மறந்த இன்பம் ; கழி 

பேரு பகைநிலை . 
rap turous , a . 

வெறிகொண்ட , பெருமகிழ்ச்சி 
கொளளுகிற . 


rar a as is , ( ல . ) 11. பெறலரும் பொருள் . 
rare , a . அரிய , அரும்பொருளான , அபூர்வமான ; அருநடப் 
பான , அடிக்கடி நிகழாத ; வழக்கத்துக்கு மாறான . 
நிலை மீறிய சிறப்புடைய ; மிக நேர்த்தியான ; மிக வேடிக்கை 
யான ; தளர்வான , செறிவற்ற ; ( தொ . ) rare earths , ( வேதி . ) 
உலோக வகைகளில் உயிரகைகள் . 
rare , a . இறைச்சி வகையில் வேவுப்பக்குவம் வராத . 
rare bit , n ... அனலில் வாட்டிய பாலேடு கலந்த உண்டி . 
rar ee - show , 11. கண்காட்சிப்பெட்டி , பெட்டியில் வைத்து 
எடுத்துக்கொண்டு போகப்படும் காட்சிப்பொருள் ; கண் 
காட்சி . 
rarefac tion , n . நொய்ம்மை , தளர்நிலை , செறிவின்மை . 
rar efy , v . தளர்த்து ; அடர்த்திகுறை , செறிவிலா தாக்கு ; 
நொய்மமையாகு . செறிவிலா தாகு : 

நேர்த்தியான தாக்கு ; 
தூய்மைப்படுதது ; நுட்பமான தாக்கு . 
rare ly , adu . அரிதாக , அருநிகழ்வாக ; அடிக்கடியில்லாமல் , 

அருகலாக ; நேர்த்தியாக , வழக்கத்துக்கு மாறாக , அபூர்வமாக . 
Tar ity , n . அருமை , அருநிலை ; வல்லொட்டு , அரும்பொருள் . 
ra scal , n . போக்கிரி , வீணன் , கயவன் ; a . பொது நிலைக் 

குமபல் சார்ந்த ; கொடுங் கொடிய . 
ra scaldom , n . கயமை ; கீழ்மக்கள் கும்பு . 
rascal ity , n . போக்கிரித்தன்மை , வீணர்நடத்தை ; கயவர் 

குழாம . 
rase , v . = raze . 
rash , n . சினப்பு , வேனற்கட்டி , தோல் பகுதிகளின் வெடிப்பு . 
rash , a . மட்டுமீறி விரைவேகமான ; 

கண் மூடித்தனமான , 
மடத்துணிச்சலான ; எண்ணாது துணிகிற . 
rash er , n . பன்றியிறைச் சியின் மெல்லிய கண்டம் . 
rash ness , n . முன் ஆய்வின்மை ; மடத்துணிவு ; பதற்றம் . 
rasp , 11. முரட்டு அரம் ; அரம் போன்ற கரடு முரடான பரப்பு : 
சோழி வகையின் நாக்க ; பூச்சி வகையின் ஒலி எழுப்பும் 
உறுப்பு : அரா வொலி , உராய்வொலி ; கதவு திருகும் ஒலி ; 
மயிர்க்கூச்சொலி ; மயிர்க்கூச்சுணர்ச்சி ; 11. முரட்டு அரத் 
தினால் அராவு : சரவையாகச் சுரண்டு ; மனத்தைப் புண்படுத்து , 
எரிச்சலூட்டு ; சுரண்டியெடு ; சுரண்டொலிசெய் , கிறீச் 
சொலியிடு . 
ra spatory , n , அறுவை மருத்துவத்திற் பயன்படுத்தப்படும் 

முரட்டு அரம் . 
ra spberry . n . சிவப்பு வெள்ளை அல்லது மஞ்சள் நிறப் பழ 
வகை ; வெறுப்புக் குறிப்பு ; a . பழ வகைக்குரிய ; பழவகை 
போன்ற ; பழவகை கொண்டு 

செய்யப்பட்ட ; ( தொ . ) 
raspberry vinegar , தேம்பாகு வகை . 
ra spberry - canes , n . தின்னத்தக்க பழவகை தருஞ் செடிகள் . 
ra sper , n . அருமுள்வேலி. 
rass e , n . சிறு புனு தப்பூனை . 
rat , n . எலி ; கட்சிமாறி , இடர்நேரத்திற் கட்சியை விட்டோடு 
பவர் ; தொழிலினத் துரோகி , வேலை நிறுத்தத்திற் சேர மறுப் 
பவர் ; வேலை நிறுத்தஞ் செய்பவர்களுக்குப் பதிலாக அமர்ந்து , 
கொள்பவர் , தொழிற்சங்க வீதங்களை விடக் குறைந்த 
கூலியை வாங்கிக் கொள்பவர் ; U. எலிகளைக்கொல்லு ; எலி 
வேட்டையாடு ; அரசியல் துறையில் இடர் நேரத்திற் கட்சியை 
விட்டு ஓடிப்போ ; ( தொ . ) smell a rat , ஐயங்கொள் . 
rat , v . பழிபேர்க , ஒழிக . 
ra ta , n . நியூசீலந்து நாட்டுச் செம்மர வகை .. 
rat able , a . நகராட்சி வரிகள் செலுத்துவதற்குரிய . 
ratafee , ratafia , 11 . வாதுமைச் சாறு வகை ; வாதுமைப் 

பிஸ்கோதது ; வாதுமைத் தேறல் வகை . 
rat al.11 . வரிகள் விதிக்கத்தக்க தொகை ; a . வரிவிதிப்பிற்குரிய . 
ratan , n .= rattan . 
rataplan , 11. பறையொலி ; ப . பறையறை , பறையொலி 
எழுப்பு . 


. 


உவகை 


808 


tatatat 


rattan 


மடமை 


ratatat , n . = rat - tat . 
rat .catcher , 1. வீடுகளில் எலி பிடிப்பவர் ; ( பே - வ . ) 

முறைமை சாராத வேட்டையுடுப்பு . 
ratch , ratch et , n . ஒருவழிப் பற்சக்கரத்தடையமைவு , 
சலாகைமீது அல்லது சக்கரமீது அமைந்த பற்களின் இயக் 
கத்துடன் ஒருவழி அசைந்து மறுவழித்தடுக்கும் தடைக் 
கோலமைவு : U. ஒருவழிப் பற்சக்கரத்தடை இணைத்தமை , 
பற்சக்கரத்தடை உருவங்கொடு . 
ratch et - wheel , n . ஒருவழித்தடைப் பற்சக்கரம் . 
rate , n . தகவு , வீதம் , விழுக்காடு : வேகமானம் , வேகம் ; 
கணிப்புவீதம் ; நடைமுறை வீதம் ; படியளவு , வரையளவு ; 
சரி எதிரீட்டளவு : விலைவாசி : வரிவீதம் ; கட்டண நிலவரம் ; 
செலவுவீதம் ; திணைவரி , சிறு திறவரி ; தரம் , படி ; மதிப்பு ; 
கப்பலின் தகுதி நிலை : கடலோடிகளின் படித்தரம் ; நிலை , 
செய்வகை, முறை ; 3. மதிப்பீடு செய் ; விலை மதிப்பிடு ; 
நாணயம் அல்லது உலோக வகையில் செலாவணி நிலவரப் 
படி மதிப்பீட்டுறுதி செய் ; கணி , மதி , எண்ணு , கருது ; 
வரிவீதத்துக்கு உட்படுத்து ; காப்புறுதி வகையில் கட்டணஞ் 
சுமத்து ; கப்பற்பணியாளர்கள் வகையில் வகைத் தாய் 
படுத்து ; ( தொ . ) at any rate , எப்படியிருந்த போதிலும் , 
மற்றவை எப்படியானாலும் ; rate up , உயர்ந்த காப்பீட்டு 
வீதம் விதி . 
rate , . கடுமையாகக் கண்டி , சினங்கொண்டு கடிந்துரை . 
rate , U. சணல்வகையில் ஈர்ம்பதப்படுத்து ; புழுக்கிக்கெடு , 

அழுகவிடு. 
rat el , n. வளை தோண்டி வாழும் தென்னாப்பிரிக்க கரடியின 

விலங்குவகை . 
rate payer , 1 . 

வரி செலுத்துவோர் , திணைவரிக்கு ஆட் 
பட்டவர் . 
rath , n . வரலாற்றுக்காலத்திற்கு முந்திய அரண் . 
rathe , a . ( செய் . ) அலர்கிற , பிஞ்சுவிடுகிற . 
ra ther , adv . இன்னுஞ் + ரியாகச் சொல்லுமிடத்தில் ; பெரி 
தளவில் ; இன்னும் மிக நுட்பமாகக் கூறுவதானால் ; 
வேறெதுவுமன்று என்றுதான் ; சிறிதுமாறு பட்ட நிலையில் ; 
ஓரளவுக்கு ; ஒரு சிறிதே : சற்றே ; சற்று மேம்பட விரும்பத் 
தக்கதாக ; மேம்பட விரும்பித்தேரத்தக்கதாக ; விரும்பத் 

மேம்பாடுடையதாக ; ( பே - வ . ) உறுதியாகவே , 
ஐயமின்றி , 
rathe - ripe , rath - ripe , 11 , முற்பட முதிரும் பயிற்றின 
வகை ; முன்விளை ஆபபிள்வகை ; a . முன்ன தாக முதிர்ச்சி 
பெறுகிற ; பிஞ்சிற் பழுத்த ; வயதுக்கு மீறிய அறிவுள்ள . 
ra thskeller , n . தேறல் விடுதி . 
ratifica tion , n . உறுதி செய்தல் ; செல்லுபடி . 
rat ify , d. உறுதிசெய் ; செல்லத்தக்கதாக்கு . 
ratine , n . கடற்பஞ்சு போன்ற துணிவகை . 
Tat ing , n . வீத அறுதிப்பாடு : வகைப்படுத்தல் ; நகராட்சி 
வரி அறுதிப்பாடு ; நகராட்சி வரி அறுதிததொகை ; கப்பற் 
பணியாளர் பட்டியலில் ஒருவரது படி நிலை வகுப்பு ; கப்ப 
லோட்டியின் வகைமதிப்பு ; வகைமதிப்புக்குரிய கப்பலோட்டி ; 
பாரச்சார்பில் பந்தயப் படகின் வகை ; பதவி ஆணை பெறாத 
கப்பலோட்டி ; வகைமதிப்புக்குரிய கப்பலோட்டிகளின் 
தொகுதி . 
rat ing , n . கடுஞ்சினக் கண்டனம் . 
ra tio , n . தகவு , வீதத்தொடர்பு , ஒன்றோடு ஒன்றனுக்குள்ள 

அளவையொட்டிய தொடர்பு ; pl . ra tios. 
ratio cinate , o. பகுத்தறிவைப் பயன்படுத்து ; ஆராய் ; 

முறைமையாக வாதிடு ; முக்கூற்று வாதமுறையைக் கையாளு. 
ratiocina tion , n . ஆய்வாராய்வுமுறை ; முழுநிறை ஆய்வுக் 

கூறு . 
ra tion , n . பங்கீடு , உணவு முதலிய பொருள்களின் ஆள் 
வீதப்பாத்தீடு ; வீதப்பங்கு , பங்குக்கூறு ; படைத்துறை 
யில் அன்றாட உணவுப்படி ; அருந்தற்காலத் திட்ட உணவுக் 


கூறு ; மளிகை விறகு -துணி முதலிய பொருள்களில் ஆள் 
வீத உரிமைப்பங்கு ; 3. பங்கீடு செய் , பொருள்கள் வகையில் 
திட்ட அளவு வரையறுத்துக்கொடு ; ( தொ . ) ration card , 
பங்கீட்டு அட்டை ; ration money , பங்கீட்டுப் பொருளுக்குப் 
பதிற் பணம் . 
ra tional , a . ஆறறிவுடைய , பகுத்தறிவு வாய்ந்த ; 
அறிவாராய்ச்சிமுறை சார்ந்த : மட்டான ; நேர்மை வாய்ந்த ; 
நேரறிவு வாய்ந்த ; அறிவுக்குப் பொருத்தமான ; காரண 
காரியத் தொடர்புடைய ; பொருத்தக்கேடற்ற ; வரம்புமீறாத ; 
மிகைபடாத ; 

சாராத ; பகுத்தறிவினடிப்படை 
யிலமைந்த ; சமயத் துறையில் ஆராய்ச்சிக்குப் பொருந்தா தன 
நீக்கிய ; 

பழக்கவழக்கங்களில் பகுத்தறிவுக்கொவ்வா தன 
விலக்கிய ; பெண்டிர் ஆடை வகையில் அங்கிபாவாடை 
யின்றிக் குழலாடை யுடைய ; ( கண . ) மற்ற இயலெண் 
களுடன் கூறாக்க நிலைத் தொடர்வுடைய ; ( தொ . ) rational 
horizon , நிலவுலகத்தின் மையத்தினூடு தொடுவானத்துக்கு 
ஒரு போகு ஆகவுள்ள தளம் ; rational number , வேரளவை 
யல்லா எண் ; rational quantity , வேர்நிலைச்சார்பற்ற 
அளவுரு : rational ratio , வேரளவை மேற்கொள்ளாத தகவு . 
rational e , n . அடிப்படைக்கோட்பாடு ; பகுத்தறிவுக்கொத்த 

காரணம் ; கொள்கைப்படியான தேற்ற விளக்கம் . 
ra tionalism , n . பகுத்தறிவுவாதம் , சமயத்துறைத் தெய் 
விக நிகழசசகள் ..ட்பட எல்லா வகைப்பட்ட செய்திகளிலும் 
பகுத்தறிவே மெய்ம்மையின் அடிப்படை என்று கொள்ளும் 
மனப்பாங்கு , அறிவாராய்ச்சிக் கோட்பாடு , மெய்ம் முடிவுகள் 
யாவுமே பகுத்தறிவுக் கொத்தவையாக இருந்து தீரவேண்டும் 
என்ற கோட்பாடு . 
ra tionalist , n . பகுத்தறிவுவாதி ; a . பகுத்தறிவுவாதஞ் 

சார்ந்த ; பகுத்தறிவுக் கொள்கை சார்ந்த . 
rational ity, n . பகுத்தறிவுக்குப் பொருத்தமாயிருக்கும் 

தன்மை ; பகுத்தறிவுடைமை ; பகுத்தறிவாராய்ச்சிப் பண்பு . 
rationaliza tion , n . அறிவுக்குப் பொருத்தமாக விளக்கு தல் ; 
அறிவாநத விளக்கம் , பொருளுழைப்புக்காலங்களின் 
வீணழிவுத்தடுப்பு அமைதி ; பொருந்துமுறை விளக்கச் 
செயல் . 
ra tionalize , 0. பகுத்தறிவுக்கேற்ற விளக்கங்கூறு , நியாயங் 
காட்டி வா திடு , ஆய்வறிவுக்கு இணங்கச்செய் : பகுத்தறிவு 
வா தியாயிரு : பகுத்தறிவு வாதியாகச் செயலாற்று : ( கண . ) 
விகிதமுறா மூலகங்களிலிருந்து விடுவி ; பொருளியல் வகை 
யில் தொழில் முறையிலேஉழைப்பு - காலம்- பொருள்கள் வீணா 
வதைத் தவிர்த்துச் சீர்திருத்தஞ் செய் . 
ra tionals . n. pl. முன்பு மகளிர் பாவாடைக்குப் பதிலாக 

அணிந்துகொண்ட காற்சட்டை . 
ra tions , n . pl . உணவுப்பொருள்கள் ; மளிகைச்சாமான்கள் . 
Rati tae, n. தட்டையான மார்பெலும்புடைய நெருப்புக்கோழி 

போனற பறக்காத பறவையினம் . 
rat ite , a. நெருப்புக்கோழிபோன்ற பறவாப் பறவையினஞ் 
சார்ந்த ; பறவைகள் வகையில் தட்டையான மார்பெலும் 
புடைய . 
rat lin , rat line , rat ling , n . கப்பலின் பாய்மரக்கயிற் 

றேணியின் குறுக்குப் படிகயிறு . 
ratoon , n. கரும்புப்பயிர் அரிதாள் முளை ; 3. அரிதாள் முளை 

விடு , புதுத்தளிர்விடு . 
Rats , int. முழு முட்டாள் தனம் ; நம்பமுடியாதது . 
rats bane , n . எலிப்பாசாணம் . 
rat s - tail , n . எலிவால் ; எலிவால் வடிவப் பொருள் ; 

அரத்தின்வகை . 
rat - tail , 11. மயிரற்ற குதிரை வால் ; மயிரில்லாத வாலுடைய 
குதிரை ; ( தொ . ) rat- tail spoon , பின்பக்கத்தில் வால் 
போன்ற நீண்ட கைப்பிடியுடைய கரண்டி . 
rat - tailed , a . எலியினது போன்ற வாலுடைய ; எலிவால் 

போன்ற . 
rattan , n . பிரம்புப்பனை ; பிரப்பங்கழி , 


தக்க 


809 


rat - tat 


ray . 


rat - tat , ratatat , rat -tat - tat , n . கதவுப்பிடியின் தட் 

டொலி . 
ratt en , U. தொழிற்கருவி கெடுத்துத் தீங்கு செய் , கருவியழிவு . 

வேலையால் தொழிலாளர்க்குக் குந்தகஞ் செய் ; கருவியழிவால் 
தொழில் முதல்வர்க்கு நட்டம் உண்டுபண்ணு . 
ratt er , n . எலிகளைக் கொல்பவர் ; எலிகளைப் பிடித்துக் 

கொல்லும் நாய் ; இடர்நேருங்கால் கட்சியை விட்டோடுபவர் . 
rat tle , n . கிலுகிலுப்பை , கிலுக்கு விளையாட்டுக்கருவி ; 
நச்சுப்பாம்பு வகையின் வாலில் உள்ள கிலுகிலுக்கும் முள் 
வளையங்கள் ; கிலுகிலுக்கும் உலர் விதைகளையுடைய செடி 
வகை ; கலகல ஒலி , ஆரவாரம் , ஆர்ப்பாட்டம் , மகிழ்ச்சிக் 
கூக்குரல் ; பிதற்றல் , சலசலப்பு , வம்பளப்பு : இடைவிடாது 
கலகலப்பாகப் பேசுபவர் ; ப . கிலுகிலுப்பொலி எழுப்பு ; 
கிலுகிலுப்பொலி செய் ; கிலுகிலுப்பையை ஆட்டி ஒலி செய் ; 
கதவு - பலகணிகளை ஆட்டிச் சடச்சட என ஒலியெழுப்பு ; கதவு . 
பலகணிகள் வகையில் கடகடவென்று ஒலிசெய் ; ஆராயா 
வெற்றுப்பேச்சு பேசு ; சடசட என்று ஓட்டு ; சட சடவென்று 
விழு ; கடகடவென்று ஓடு ; விரைந்து இயக்கு ; விரைந்து 
செல் ; விரைந்து 

பேசு ; கடகடவென்று கூறு ; விடாது 
ஒப்புவி ; கிளர்நதெழு , ஆரவாரஞ் செய் ; ( பே - வ ) தூண்டி 
எழுப்பு , கிளர்ச்சியூட்டு ; கலக்கமுண்டுபண்ணு : அச்சுறுத்து ; 
வெருட்டு , அச்சுறுத்தித் துரத்து ; விரைவுபடுத்து . 
rat tle - bag , 1 , கிலுகிலுப்பை . 
rat tle - bladder , n . மெல்லிய தோற்பைக் கிலுகிலுப்பை . 
rat tle.box, n . பெட்டி வடிவக் கிலுகிலுப்பை . 
rat tle - brain , n . வெற்று மூளையர் , அறிவற்றவர் . 
rat tle - head , n . குடுகுடுப்பையர் , வெற்றுரையாடுபவர் . 
rat tle -pate, n . வெறுமூளையர் , எளிதில் குணம் மாறுபவர் . 
ratt ler , n . குடுகுடுப்பையர் , வெற்றுரையாடுபவர் ; சரசர 
வென்று நடப்பவர் ; விரைவாக வண்டியோட்டுபவர் ; 
( பே - வ . ) வாலில் கலகலவென்று ஒலிசெய்யும் முள் வளையங் 
களுடன் கூடிய அமெரிக்க நச்சுப்பாம்புவகை ; செம்மையான 
அடி ; இனத்தின் மிகச்சிறந்த உருமா திரி . 
rat tle snake , n . சங்கிலிக்கறுப்பன் எனும் பாம்புவகை , 
வாலில் கலகலவென்று ஒலி செய்யும் முள்வளையங்களுடன் 
கூடிய அமெரிக்க நச்சுப்பாம்பு வகை . 
rat tletrap , n . ஆட்டங்காணும் வண்டி ; ஓட்டை உடைச 
லுடன் ஆட்டங்கொண்டு இயங்கும்பொருள் ; a . ஓட்டை 
உடைசல்களுடன் ஆட்டங்காணுகிற. 
rat tletraps , n . pl . விந்தைத் துண்டு துணுக்குப் பொருள் 

கள் , ஓட்டை உடைசல்கள் . 
rat tling , a . தடதட என ஒலிக்கிற ; சுறுசுறுப்பான ; adu . 

குறிப்பிடத்தக்க வகையில் . 
rat - trap , n . எலிப்பொறி ; மிதிவண்டியின் பற்களமைந்த 

மிதிப்படி . 
ratt y , a . எலிபோன்ற ; எலிகளாற் பீடிக்கப்பட்ட ; துயர 
மிக்க நிலையில் உள்ள ; சிடுசிடுப்பு வாய்ந்த ; எளிதிற் சினங் 
கொள்ளுகிற . 
rauc ous , a . கரகரப்பான , கம்மிய , கரட்டொலியுடைய . 
raught y , a . ( பே - வ . ) நுகர்ந்து மகிழ்தற்குரிய ; வேடிக்கை 

யிலுங் கிளர்ச்சியிலும் விருப்பமுடைய . 
rauque , a . = raucous . 
rav age , n . பாடழிவு , அழிபாடு ; U. பாழ்படுத்து , பாடழிவு 

செய் ; கொள்ளையடி , சூறையாடு . 
rav ages , n. pl . அழிவிளைவுகள் ; சூறையாட்டின் அழிவுத் 

தடங்கள் . 
rave , n . வண்டியின் கைப்பிடிக் கம்பியழி . 
rave , n . சீற்ற ஆர்ப்பரிப்பு ; காற்றின் குமுறல் ; ஆர்ப் 
பொலி ; U. வெறிகொண்டு ஆர்ப்பரி , மூர்க்கமாகப் பேசு ; 
காற்று வகையில் கொந்தளிக்தெழு ; கடல்வகையில் கொங் 
தளித்தோலமிடு ; மட்டுமீறிப் பாராட்டிப்பேசு ; எல்லைமீறி 
மகிழ்ந்தார்ப்பரி ; உளறு , பிதற்றுரையாடு . 


rav el , n . சிக்கல் , முடிச்சு ; சிதர்முனை , தேய்ந்து சிதைந்த 
ஓரம் ; ப . சிக்கலாக்கு , குழப்பு ; சிக்கிக்கொள் ; சிக்கல் நிலை 
பெருக்கு ; நூல் . முறுக்கவிழ் ; சிக்கலகற்று ; கூறாகப் பிரித்துக் 
காண் . 
rav elin ; n . முற்றுகையிட்ட அரண்முன் உள்ள இருமுக 

அகழி . 
rav eling , n . முறுக்கவிழ்ப்பு ; முறுக்கவிழ்ந்த நூல் . 
rav en , n . அண்டங்காக்கை ; a . அண்டங்காக்கையைப் 

போலக் கரிய. 
rav en , U. கொள்ளையிடு . கொள்ளையடித்துக்கொண்டு செல் ; 
இரை தேடித் திரி , கொள்ளைப்பங்கு நாடிச்செல் ; பெருந்தீனி 
கொள் ; கடும்பசியுடையவராயிரு . 
rav enous , a . 

இறாஞ்சுகிற , கொடுங் கொள்ளையிடுகிற ; 
பெருந்தீனி கொள்கிற ; பெருந்தீனி அவாவுகிற ; கடும்பசி 
யுள்ள . 
raves , n . pl . செருகு தட்டி , வண்டியின் கொள்ளளவை அதிகப் 
படுத்த அதன் பக்கங்களில் நிலையாக அல்லது தற்காலிகமாக 
இணைக்கப்படும் பணிச்சட்டம் . 
rav in , n . ( செய் . ) வழிப்பறி , கொள்ளை ; வேட்டை ; இரை 

கவர்வு , கொண்டி . 
ravine , n . குறுகிய மலையிடுக்கு , இடுக்குவழி , இடுங்கிய 

கணவாய் . 
ravined , a . நீர் அரித்தோடிய இடுக்குகளையுடைய , நெடு 

விடர்கள் அமையப்பெற்ற . 
rav ings , n . pl . சன்னிப்பிதற்றல்கள் , தொடர்பற்ற அல்லது 

முறையற்ற பேச்சு . 
rav ish , U. வன்முறையாகத் தூக்கிக்கொண்டு செல் ; வாழ் 
வினின்று பறித்துக் கொண்டுபோ ; கண்காணாமற் கொண்டு 
செல் ; கற்பழி ; வசியப்படுத்து , தன்வயமிழக்கச் செய் . 
rav ishing , a . பரவசப்படுத்துகிற ; கவர்ச்சியூட்டுகிற 
raw , n . உடலில் தோலுரிக்கப்பட்ட இடம் , புண்ணான இடம் ; 
கூருணர்ச்சியுள்ள இடம் ; a . சமைக்கப்படாத ; பச்சையான ; 
கைவினைப்படா நிலையிலுள்ள , படைத்து உருவாக்கப்படாத , 
முழுவதுஞ் செய்துருவாக்கப்படாத : செப்பமற்ற ; அனுபவ 
மில்லாத , பயிற்சிபெறாத , திறமையற்ற , துறைக்குப் புதிய ; 
தோல் உரிக்கப்பட்ட . சதை தெரியும்படியுள்ள , தோல் 
வகையில் உராய்ந்து தேய்ந்துவிட்ட , பச்சைப் புண்ணாயிருப் 
பதனாலே தொட்டால் கூருணர்வுடைய ; குளிர்மிகக ; ஈர 
நயப்புமிக்க ; 3. தேய்த்துப் புண்ணாக்கு ; குதிரைமீது 
தேய்த்துக் கூருணர்வுடையதாக்கு ; ( தொ . ) raw brick , 
பச்சைச் செங்கல் ; raw deal , நேர்மையற்று நடத்துமுறை ; 
raw edge , துணிவகையில் 

ஓ அமைவில்லா 

விளிம்பு ; 
raw grain , ஊறவைத்து மாவாக்கப்படாத கூலம் ; raw head 
and bloody bones , குழந்தைகளுக்குக் காட்டப்படும் பூச் 
சாண்டி , கதை சொல்லும் பாணிவகையில் மூடி மறைக்காமல் 
கோரமான வடிவம் ; raw hide , பதனிடப்படாத தோல் ; 
பதனிடப்படாத கோலாற் செய்யப்பட்ட கயிறு அல்லது 
கசை ; raw material , மூலப்பொருள் , செய்பொருளுக்குரிய 
மூல இயற்கைப் பொருள் ; raw silk , புழுக்கூட்டிலிருந்து 
எடுத்த மேனியாக உருளையிற் சுற்றப்பட்ட பட்டு ; raw spirit , 
நீர்கலந்து 

ஆற்றல் மட்டுப்படுத்தப்படாத சாராயம் ; 
touch one on the raw , கூருணர்ச்சியைத் தொடக்கூடிய 
வகையில் ஒருவரைப் புண்படுத்து . 
raw - boned , a . சதைப்பற்றில்லாத எலும்புகளையுடைய , 

எலும்புந் தோலுமான . 
ray , n . ஒளிக்கதிர் , கிரணம் ; கதிர்வரை நேர்கோடு ; ஒளிக் 
கற்றை , புள்ளியூடாகக் குவிந்து செல்லும் கதிர்களின் குவிவு : 
விரிந்து செல்லும் வட்ட வரையின் ஆரம் ; வெப்பக்கதிர் ; 
ஆற்றலலைக்கதிர் ; சிற்றொளி ; சிறிதளவு அறிவு விளக் + ம் ; 
அறிவு விளக்கத் தொடக்கம் ; அறிவொளி; மகிழ்ச்சிக்கூறு ; 
( தாவ . ) கொத்துமலரின் ஓரப்பகுதி : ( வில . ) உடுமீன் வகையின் 
சினையுறுப்பு ; 3. கதிர் வீசு ; ஒளிகாலு ; நம்பிக்கைச் சுடர் 
விடு ; எண்ண அலை தோன்று : ( செய் ) வீசு ; வீசச் செய் ; 
( தொ ) Becquerel ravs . கதிரியக்கப் பொருள்கள் காலம் 


810 


realism 


ray 


3. மேல் 


கதிர்கள் ; Rontgen rays , X rays . ஊடுருவு கதிர்கள் , 
சாதாரண ஒளிபுகமாட்டாத பல பொருள்களை ஊடுருவிச் 
செல்லுங் கதிர்கள் . 
ray , n . திருக்கை மீன் . 
Ray ah , n . முஸ்லீமல்லாத துருக்கிய குடிவாழ்நர் . 
ray on ; 1. மரவிழைப்பட்டு , மரக்கூறினின்றும் இயற்றப்படும் 

செயற்கைப்பட்டு வகை. 
raze , V. துடைத்தழி ; மறக்க அடி , தரைமட்டமாக்கு ;: பாழடி , 

முழுதும் அழி . 
razee , n . ( வர . ) குறைகலம் , மேல்தளங்களை அகற்றி , உயரங் 
குறைக்கப்பட்ட கப்பல் ; 

தளங்களை அகற்றிக் 
கப்பலின் உயரத்தைக் குறை . 
raz or , n . கூர்மென்கத்தி , சவரக்கத்தி . 
ra zor - back , n . சவரக்கத்தியின் விளிம்பு போன்ற கூர்மை 
யான முதுகு ; முதுகந்துடுப்புடைய திமிங்கிலம் ; கூர்முது 
குடைய பன்றி வகை ; a . கூர்முகட்டு விளிம்புடைய . 
raz or - bill , n . சவரக்கத்தி வடிவ அலகுடைய பறவைவகை . 
raz or - edge , n . கூர்விளிம்பு , கூர்மையான மலைமுகடு , வேறு 
படுத்தும வரை நுட்பப்பிளவு ; நுண்ணய நெருக்கடி நிலைமை ; 
( தொ . ) be.on a razor edge , be on a razor s edge , இடர்ப் 
பாடுகளிடையே பேராபத்தில் இரு . 
raz or - fish , raz or - shell , n . சவரக்கத்தியின் பிடிபோன்ற 

ணைதோடுகளை உடைய நத்தைவகை . 
razz ia , ( அரா . ) 1. சூறையாட்டு , எதிரிநாட்டினுட் புகுந்து 

கொள்ளையடித்தல் . 
raz zle , raz zle- daz zle, n . அருங்கருங் கூத்து ; கிளர்ச்சிச் 

சும்மை ; சுற்று வாகன ராட்டினம் . 
R - boat , n. விசைக்கண்ணிவாரி , கடற்கண்ணிகளை வாரி 

யகற்றும் செர்மன் விரைவிசைக்கலம் . 
reach , n . எட்டுதல் ; சென்றெட்டும் ஆற்றல் ; கை எட்டுக் 
தொலை ; நீட்டெல்லை , எட்டுந் தொலை ; ஆற்றல் எல்லை ; 
செல்வாக்கு எல்லை ; இயக்க எல்லை ; செயல்வரம்பு ; எட்டும் 
எல்லை . கிட்டும் வாய்ப்பெல்லை ; தொடர்ச்சி ; இடையறா நீள் 
எல்லை ; பரப்பு ; செல்வாக்குச் சூழல் ; ஆற்றற் சூழல் ; ஒரு 
நோக்காட்சியளவெல்லை ; ( கப் . ) திசைமாற்றங்களுக்கு இடைப் 
பட்ட தொலை ; U. எட்டு ; கை நீட்டு ; கைநீட்டித்தொடு ; 
கைநீட்டிக் கொடு ; கொண்டு கொடு ; சென்றடை ; சென்று 
சேர் ; இலக்கை அடை ; நோக்கம் நிறைவேறப்பெறு ; எய்தப் 
பெறு ; கருவிகளாற் சென்றெட்டப்பெறு ; எறிபடைகளாற் 
சென்று அடையப் பெறு ; நீண்டு கிட ; பரந்துகிட ; ஆற்றல் 
எல்லையாகக் கொள் ; செல்வாக்கு எல்லையாகக் கொள் . 
react , . எதிர்ச்செயலாற்று ; எதிர்விளைவுறு ; புறத் தூண்டு 
தலுக்கு எதிர்த்தாக்குச் செய் ; இயல்மாறுபடு ; எதிர்த்தடி ; 
பின்னடை , பின்செல் ; இயல்வெறுப்புக்கொள் ; ( வேதி . ) 

எதிர்ச்செயல் எழுப்பு ; பண்பு வெளிப்படுத்து . 
reac tion , n . எதிர்ச்செயல் ; எதிர்விளைவு ; அக எதிரசைவு , 
புறத் தூண்டு தலுக்கு எதிரான அக எதிரியக்கம் ; கருத்து 
எதிரலை , சார்வெதிர்வுக் கருத்து ; எண்ண இயற்படிவு , கருத் 
துத் தடம் ; சூழ்விளைவு ஆற்றல் ; மீட்சி , முன்னிலை மீள்வு ; 
பிற்போக்கு : ( படை . ) எதிரடி , எதிர்த்தாக்கு ; ( வேதி . ) புறத் 
தாக்குதலால் ஏற்படும் இயல்மாறுபாடு ; பதிவு ; விளைவு . 
reac tionary , n . பிற்போக்காளர் , முன்னாள் அரசியல் நிலை 
களை மீட்டுங் கொண்டுவர முயல்பவர் ; a . பிற்போக்கான , 
முன்னாள் அரசியல் நிலைகளை மீட்டுங் கொண்டுவர முயலுகிற . 
reac tivate , v . மீட்டுஞ் செயற்படுத்து , மறுபடியும் ஊக்க 

மூட்டு , 
read , 11. வாசிப்பில் ஒருமூச்சு : ப. படி , பார்த்து அறி ; வாசி , 
வாய்விட்டுப் படி ; வாய்க்குள்ளாக வாசி , மனத்துக்குள்ளாகப் 
படி ; உணர்ந்து படி , படித்துணர் ; வழக்கமாகப் படி : ஏடு 
பயில் ; கல் , பாடங் கற்றுக்கொள் , கற்றுணர் ; எழுத்துருவிற் 
காண் ; செய்தி கண்டுணர் ; குறியீடு உணர் ; குறிப்புப் 
பொருள் காண் ; புதிர் விடுவி ; மறைபொருள் காண் ; 
உள்ளத்திற் பொருள்காண் ; பொருட்படுத்து ; பொருள் அளி ; 


பொருள் வருவி ; தொனிப் பொருள் வரவழை : கல்வி நிலை 
யத்திற் பயில் வுறு ; பாடபேதமாகக் கொள் ; பாட பேதமாக 
இயலு ; செய்தியைக் குறிததுக் காட்டு ; எழுத்துருவிற் 
காட்டு ; தொகை குறித்துக்காட்டு , அளவு குறிததுக்காட்டு ; 
வாசிப்பதற்கு அமைவாயியலு ; வாசகர் உளந்தூண்டு ; 
வாசிப்பின் பயனாக இயக்கு ; வாசிப்பின் பயனாகப் பெறு . 
read , . read என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
read able , a . படிப்பதற்கினிய . 
readdress , ப . முகவரி மாற்றியெழுது . 
read er , n . வாசிப்பவர் ; படிப்பவர் ; பொருள் கண்டுணர் 
பவர் ; கையெழுத்துப்படிகளைப்பற்றிக் கருத்தறிவிப்போர் ; 
அச்சகப்படி திருத்துவோர் ; உரத்துப் படிப்பதற்காகத் 
திருக்கோயில்களில் அமர்த்தப்படும் வாசிப்பாளர் ; பல்கலைக் 
கழக உயர்விரிவுரையாளர் , துணைப் பேராசிரியர் ; மொழிப் 
பாடபுத்தகம் . 
rea dily , adv . மனமார , உடனடியாக , தடையின்றி . 
rea diness , n . உடனடி ஏற்பு ; பணிவேற்பு ; தடையிலா 
விருப்பம் ; தடங்கலிலா எளிமை ; ஆயத்த 

நிலை ; செயல் 
விரைவுத்தகுதி ; விரைவாதத் தகுதி ; உடனடிச செயலொருக்க 
நிலை . 
read ing , n . படித்தல் ; வாசிப்பு ; வாசிக்கும் ஆற்றல் ; 
புத்தக வாசிப்பு , கல்விப்பரப்பு , இலக்கியப் பழக்கம் ; சட்டப் 
பகர்ப்புக்களின் மன்றவாசிப்பு முறை ; பொதுமக்களுக்கான 
வாசிப்புப் பணியுதவி ; பதிப்பின் பாடபேதம் ; வாசிப்பிற் 
குரிய பொருள் ; வாசிப்பின கவர்ச்சிநிலை : வாசிததுணர் 
தற்குரிய பொருட்செறிவு ; 

அளவுக்கருவிகள் காட்டுங் 
குறிப்பு ; பொருள்கோள் ; கொள் கருத்து ; விளக்கமுறை ; 
குறிப்புணர்வு . 
read ing - room , n . படிப்பகம் . 
rea dy , n. 

துப்பாக்கியின் வணக்கமுறைக்கு முன்னுள்ள 
உ ... னடி ஏந்து நிலை : a . உடனடியாகப் பயனபடுததததகக , 
ஆயத்தமான ; செயல்தகுதி நிலையிலுள்ள ; முன்னேற்பாடு 
கள் முடிந்த : முன்ன தாகக் கருவிகலங்கள் பூட்டிய ; 
செயலுக்கு 

ஒருங்கிய நிலையிலுள்ள ; செயல் 
துணிந்த ; முடிவாகத் தீர்மானததுக்கு வருக ; தடங்கலற்ற ; 
தட்டுத்தடங்களின்றி ஒழுகுகிற : செயல்விரைவுடைய , 
விரைவெளிமையுடைய ; முழுவிருப்புடை ய ; மனமார்ந்து 
முனைகிற ; கைவசமான ; எளிதிற் கிடைக்கும் நிலையிலுள்ள . 
rea gency , n . எதிர்த்தாக்காற்றல் ; எதிர்த்தாக்குதல் . 
rea gent , n . ( வேதி ) எதிர்த்தாக்காற்றல் மூலம் சேர்மத்தின் 
பொருட்கூறு கண்டுணர உதவும் பொருள் ; எதிர்த்தாக்குதல் 
காட்டும் பொருள் ; எதிர்த்தாக்காற்றல் . 
re al1 , 1 . ஸ்பானிய மாநிலங்களில் பயன்படுத்தப்பட்ட 

முற்கால வெள்ளி நாணயம் . 
re al , n . உளதாம் பொருள் : உள்ளதன் ஆர்வலர் ; a . 
புறவுலகில் இருச்கிற ; மெய்யான ; போலியல்லாத ; 
இயல்பான ; செயற்கையல்லாத ; மனமார்ந்த ; பொருண்மை 
வாய்ந்த ; பெயரளவில் அல்லாத ; தோற்றமட்டில் அல்லாத ; 
ஊகமல்லாத ; புனைவல்லா த ; நடிப்புப்போலியல்லாத ; 
புறவேடம் அல்லாத ; செல்லுபடியாகிற ; புலன்களால் 
அறியப்படுகிற ; மெய்த்தசைக் குருதியுடைய ; மெய் உயிர்ப் 
புடைய ; பொய்ம்மையல்லாத ; உருப்புனை வற்ற ; உள்ளார்ந்த ; 
மெய்ப்பண்பார்ந்த ; உயர்பண்பார்ந்த ; நற்பண்பார்ந்த ; 

வகையில் நிலவரமான ; ( மெய் ) சார்பிலா 
மெய்ம்மை வாய்ந்த ; தற்சார்பான மெய்ம்மையுடைய 
( தொ . ) the real , பொருளியல் மெய்ம்மை . 
real gar, n . 

உள்ளிய இருகந்தகை ; சாயமாகவும் வெடி 
மருந்துக் கூறாகவும் பயன்படும் செந்தாளகம் . 
re alism , n . கருத்து மெய்ம்மையியல் , கருத்தியலான பொது 
எண்ணப் படி வங்களுக்குப் புறவாய்மை உண்டு என்று 
கூறிய முற்காலச் சமய அறிவுத்துறைக் கோட்பாடு ; புற 
வாய்மையியல் , புலனால் அறியப்படும் பொருள்களுக்குப் புற 
வாய்மை உண்டென்னுங் கொள்கை ; இயல்வாய்மை , 
இயல்புவழாமை , தப்பெண்ண மறைப்பின்மை ; மரபுத் 


உடனடி 


உடைமை 


811 
realist 

re - assume 
திரிபின்மை ; செயல்திறக் கருத்து : செயல்முறைக் கோட் rear - ad miral , 1. கடற்படைத் துணைத்தலைவருக்கு அடுத்த 
பாடு ; இயற்கை வழுவாச் சித்திரிப்பு : கலைத்துறைப் 

பணியாளர் . 
புறவாய்மை ; நுணுக்க விவரம் விடாச் சித்திரிப்பு . 

rear - arch , n . சுவரின் உட்புற அணைப்பு வளைவு . 
re alist , n. உள்ள தன் ஆர்வலர் ; செயல்துறைக் கோட்பாட் rear er , n . வளர்ப்பவர் . 
டாளர் ; புறவாய்மையாளர் , களவியலாளர் அல்லா தவர் ; 

rear - guard , n . பின்னணிப் பாதுகாவற்படை , பின்வாங்கும் 
a . புறவாய்மையுடைய . 

போது பின்புறம் பாதுகாக்க அனுப்பப்படும் காவற் படைப் 
realis tic , a . புறவாய்மை வழாது ; உயிர்த்தோற்றங் குன்றாத ; பிரிவு ; ( தொ . ) rear -guard action , எதிரியுடன் பின்னணிக் 
இழிந்ததாயினும் அண்மையானது பற்றிய புறவாய்மைக் காவற்படையின் கைகலப்பு . 
கோட்பாடு சார்ந்த . 

rearm , ப . மீட்டும் படைக்கலம் ஏந்துவி ; புதுப்படைக் 
realis tically , adv . புறவாய்மைக் கோட்பாட்டின்படி ; கருவிகள் தாங்குவி . 

புறவாய்மையுடன் ; செயல்திற மனப்பான்மையுடன் ; rear - vault , n . வாயிலக மதில் உள்மாடம் ; பலகணி மதில் 
உள்ளதன்கண் ஆர்வமாக . 

உள் மாடம் . 
real ity , n . மெய்ம்மை ; கற்பனையல்லாதது : மூலப்பண்புக் rear - ward , n . = rear - guard . 
கூறு ; உயிர்த்தோற்றம் ; பொருளின மூல இயல்பு , வெளித் 

rear ward , a . பின்னோக்கிய , பின்னணி நோக்கிய , 
தோற்றங்கடந்த உள்ளார்ந்த தன்மை , புற இயல் மெய்ம்மை ; 

பின்புறஞ் சார்ந்த . 
மெய்யியல்பு . 

rear - ward * , rear - wards , adv . பின்நோக்கி , பின்புறம் 
re alizable, a . கைகூடக்கூடிய ; காசாக மாற்றக்கூடிய ; 

நோக்கி . 
செயலுருவாகத்தக்க ; மெய்யாகக் காணத்தக்க ; உணரத்தக்க . 

re - ascend , ப . மீட்டும் ஏறு . 
realiza tion , n. மெய்யாக்குதல் ; மெய்யாகக் காண்டல் ; 
உணர்தல் ; காசாக்குதல் ; கைகூடு தல் , கைவரப்பெறுதல் . 

reason , n. காரணம் ; ஏது , வாதகாரணம் ; வாத ஆதாரம் ; 

நம்பிக்கை ஆதாரம் ; செயல்விளக்க ஆதாரம் ; செயல் 
re alize , 0. செயலுருவாக்கிக் காண் ; மெய்யுருவாக்கிக் நோக்கம் ; செயல்நோக்க விளக்கம் ; நியாயம் , உள்ளார்ந்த 
காண ; மெய்ம்மைத் தோற்றம் அளி ; மெய்யுருவாக்கிக் விளக்கம் ; முடிவுவிளக்கம் ; முகாந்தரம் , செயற்காரணம் ; 
காட்டு ; கருத்துருவாகப் புனைந்து காண் ; தெளிவாக உணர் ; 

விளக்கக்கூற்று , விளக்க வாசகம் ; மெய்யறிவு , அறிவு 
விளக்கவி வரமாகக் காண் ; நுணுக்க விவரங்களுடன் உணர் ; 

கடந்த உணர்வு ; அறிவுரு , கடவுள் ; அறிவாராய்ச்சித் 
உடைமை வகைகளைக் காசுருவாக்கிக் காண் ; திரட்டிக்குவி ; 

திறம் ; பகுத்தறிவின் முடிவு ; பகுத்தறிவுக்கு ஒத்தநிலை ; 
விலையாகப் பெறு . 

விவேகம் , பகுத்தறிவு செயலாற்றும் நிலை ; நேர்மை ; 
re ally , adv. மெய்யாக , உறுதியாக , செயலுருவாக , ஒழுங்கு ; உய்த்துணர்வு ; வாத நேர்மை ; பொருத்தமுடைமை , 
நடைமுறையாக , சிறிதும் ஐயத்திற்கிடமின்றி . 

முரணின்மை ; யுக்தி , இயைபுணர்வு ; நேர் நெறி , நல்வழி ; 
realm , n . ஆட்சி ; அதிகார எல்லை ; மண்டலம் , துறை . 

நேரிய செயல் முறை ; நீதி , நேரிய நடத்தை ; நடைமுறை 

நலம் ; 
Real politik , ( செர் . ) 1. நாட்டினக் கழிகாதல் , தன் நாட்டினத் 

நடைமுறைக்கு உகந்த நலம் ; மாட்டொழுங்கு ; 
தவரின் வசிவளன்கருக்குப் பின்வைததே எதனையும் மதிக்குங் 

மட்டியல் நடை ; இயல்பொழுங்கு ; நல்லறிவு நிலை ; நல் 

லுணர்வு நிலை ; மயக்கமின்மை ; ( அள . ) நிமித்தம் , முடிவு 
கொள்கை . 

வலியுறுத்தும் ஆதாரம் ; 3. வாதிடு ; ஆராய்ச்சி செய் ; 
re altor , n . நிலவரப் பண்ணைச் செயல்முகவர் . 

சீர் தூக்கிப் பார் ; காரணகாரிய முறையில் விளக்கு ; காரண 
re alty , n . நிலவர உடைமை , தாவரச்சொத்து . 

காரியத் தொடர்பாக ஆராய்ச்சிசெய் ; அளவை நூல் முறைப் 
ream , n . 20 தாள் மடி , 480 தாள்கள் அடங்கிய கட்டு ; படி செய்திகளை அடுக்கிக்காட்டு ; பகுத்தறிவைப் பயன் 
கழிவுச் சரியீடு சேர்த்து 500 தாள்கள் அடங்கிய கட்டு . 

படுத்து ; பகுத்தறிவுக்கு ஒத்ததாகக் காட்டு , யுக்திபூர்வ 
ream , 0. உலோகத் கின் துளை பெரிதாக்கு ; துப்பாக்கித் 

மாகத் தருவி ; காரணகாரிய முறையில் ஆராய் ; பரிசீலனை 
தோட்டாவின் விளிம்பை வளைத்தகற்று ; கப்பற் பலகை 

செய் ; ஆய்ந்து முடிவுசெய் , ஆராய்ச்சியால் முடிவுக்கு வா ; 
இணைப்பைப் பொருத்து வதற்காகப் பிரித்தெடு . 

உய்த்தறிவால் உணர் , யூகி : விவாதி ; தர்க்கமிடு ; வாத 
முறையிற் பேசு ; வாதமுறையாகக் கூறு ; 

காரண காரிய 
reams , n . pl . எழுது தாள்களில் அதிக எண்ணிக்கை . 

மாக விளக்கு ; வாதிட்டு முடிவுசெய் ; வாதிட்டுப் பார் , 
rean imate , v . புத்துயிர் கொடு ; பிழைப்பி , மீட்டும் உணர்வு 

வாதத்துக்காகப் பேசிப்பார் ; வாதிட்டு இணக்குவிக்க முயல் ; 
வருவி . 

வாதத்தால் இணக்குவி ; எண்ணிப்பார் , வாதத்துக்காகக் 
reanima tion , 1. மீட்டு உயிர்ப்பூட்டல் ; மீட்டுயிர்ப்பு . 

கருத்தில் ஆய்ந்து பார் . 
reap . U. அரி , அறுவடை செய் ; அரிவாள் கொண்டு அரி ; reasonable, a , வாதத்திற்கு ஒத்த ; வாதத்திற்கு இணங்கு 
அறுவடை குவி ; விளைபயன் துய் . 

கிற ; நேரிய . நியாயமான ; பொருத்தமான , முரண்பாடற்ற ; 
reap ing - hook , 1. அரிவாள் . 

தகுதியான ; மட்டான , சமநிலையான ; கழிமிகையற்ற ; 
reap ing - machine , n . அறுவடை இயந்திரம் . 

எதிர்பார்க்கத்தக்க ; போதிய . 
reappa rel , U. உடைமாற்றிப் புதிதாக அணி . 

re - assem ble , 0. மறுபடியுங் கூடு ; மீண்டும் ஒருங்கு திரட்டு . 
reappear , ப . மறுபடியும் தோன்று . 

re - assert , ப . மற்றும் ஒருமுறை உறுதி செய் , மீண்டும் 
reappoint ,. மீட்டும் அமர்த்து ; மறுபடியுங் குறித்துறுதி 

வற்புறுத்திக்கூறு . 
செய் 

re - asser tion , 11. மறுமுறை வற்புறுத்தல் ; மற்றும் ஒரு 
reap -silver , n . அறுவடைப் பணிக்குப் பதிலாகப் பெறுங் முறை உறுதிசெய்தல் ; மறுமுறைத் துணிபுரை , துணிந் 
காசு . 

துரைத்ததையே மீட்டுத் துணிந்துரைத்தல் . 
rear , n . கூழைப்படை , படையின் பிற்பகுதி ; பின்கோடி ; 

re - assess , . திரும்பவும் வரிவிதிப்புச் செய் ; புது . வரிவிதிப் 
பின்புறம் : பின்பகுதி ; ( பே - வ . ) மலங்கழி இடம் ; a . பின்னால் புச் செய் ; மறுவிலைமதிப்புச் செய் , புதிதாக மீட்டும் விலை 
உள்ள , பின்புறமான . 

மதி ; மறு மதிப்பீடு செய் , புதிதாக மீண்டும் மதிப்பிடு . 
rear , . உயர்த்து ; நிமிர்த்து ; எழுப்பு ; கட்டு ; தூக்கு ; 

re - assess ment , 1. மறு வரிவிதிப்பு ; புது வரிக்கணிப்பு ; 
தூக்கிப்பிடி ; வளர்த்து உருவாக்கு ; பயிற்றுவித்து வளர் ; மறு விலைவிதிப்பு ; மறு மதிப்பீடு . 
ஊட்டி வளர் ; பேணிவளர் ; கல்வி பயிற்றுவித்து வளர் ; re - assume , . மறுபடியும் பாவனை செய் ; மீட்டும் ஊகஞ் 
பயிரிடு ; பண்ணை வளர் : குதிரை வகையில் எகிறு , பின்னங் செய் ; திரும்பவும் எண்ணு ; குத்துமதிப்பாக மறுபடியுங் 
காலால் எறி 

கொள் . 


812 


re - assumption 


receive 


re - assump tion , n . மீட்டும் பாவனையாக மேற்கொள்ளுதல் ; 
மறு ஊகம ; மறு தற்புனைவு ; மறுபடியும் குத்து மதிப்பாகக் 


கொண்டது . 


reassure , ப . திரும்பவும் உறுதிசெய் ; இழந்துவிட்ட 

நம்பிக்கையை மீட்டளி . 
reassur ing , a . திரும்பவும் நம்பிக்கையூட்டுகிற , ஐயப்பாடு 

அகற்றுகிற , அச்சந் தெளிவிக்கிற . 
Re aumur , n . ரியமூர் வெப்பநிலைமானி , உறைவரை சுன்ன 
மாகவும் கொதிவரை 80 பாகையாகவும் உள்ள தட்பவெப்ப 
மானி வகை . 
reave , raive , v . ( செய் . ) தட்டிப்பறி ; வல்லந்தமாகக் கைப் 

பற்று , வலிந்து கொண்டு போ ; அழிமதி செய் . 
rebaptize ,. மறுதீக்கை பெறுவி , மறுபடியும் பெயரீட்டு 

விழாச் செய் . 
reb ate , 1. தொகை கழிப்பு , தள்ளிக்கொடுப்பு , குறைப்பு ; 

தீர்வை தள்ளித் திருப்பிக் கொடுத்தல் . 
rebate , U. தொகையில் குறைத்துக்கொள் , தள்ளிக்கொடு ; 

தீர்வை மிகை திருப்பிக்கொடு . 
reb ec , reb eck , n . இடைநிலைக்கால முந்நரப்பிசைக்கருவி 


நினைவு 


வகை . 


reb el , n . கலகக்காரர் ; ஆட்சி எதிர்ப்பாளர் ; கட்டுப்பாடு 

எதிர்ப்பவர் . 
rebel 2 , 3. கலகஞ்செய் , எதிர்க்கிளர்ச்சி செய் ; கட்டுப் 

பாடெதிர் ; ஆட்சியை எதிர் . 
rebell ion . n . எதிரெழுச்சி , படைக்கிளர்ச்சி ; அடங்காமை , 

பணியாமை , எதிர்ப்புணர்ச்சி . 
rebell ious , a . ஆட்சியை எதிர்க்கிற , எதிர்த்தெழுகிற , 
படைக்கலங்களுடன் கிளர்ச்சி செய்கிற ; அடங்காத , 
பணியாத ; சட்ட ஆட்சி மீறுகிற ; பிடிக்கு அமையாத ; 
ஒழுங்குமீறிய ; கையாளமுடியா த ; ( மரு ) மருத்துவ ஒழுங்கு 
கட்குக் கட்டுப்படாத , வகைதுறை மீறிய . 
rebell ow , V. ( செய் . ) உரக்க எதிரொலி செய் . 
rebind , . புத்தகத்தை மறுமுறை கட்டு . 
re - birth , n . மறுபிறப்பு . 
rebite , n. செதுக்குத் தகட்டின் வடுப்பட்ட கூறு. 
reb oant, a . ( செய் . ) உரக்க எதிரொலி செய்கிற , ஓசை 

முழக்கமுடைய . 
rebound , 11. எதிர்த்துள்ளல் , எதிர்த்தாக்குவிசை ; எதிர் 
வீசு ; எதிர் முழக்கம் , எதிரொலி , எதிர் உணர்ச்சித்தாக்கு ; 
3. எதிர்த்து அடி ; எதிர்த்துத் தாக்கு ; செய்தவர் மீதே 
திருப்பித் தாக்கு . 
rebuff ; n. மறுதலிப்பு ; திடீர்த்தடுப்பு : முயற்சித் தடை ; 
ஏமாற்றம் ; சொட்டு ; 3. மறுதலி ; எதிர்த்து அடி ; நேரடி 
அவமதிப்புச் செய் ; எள்ளல் ; முயற்சி தடு ; முகமுறிப்புச் 
செய் . 
rebuke , 11. கண்டித்தல் ; கடிந்துரை ; கண்டனம் ; மேலிடக் 
கண்டனம் ; கண்டனக் குறிப்பாணை ; V. கண்டி , கடிந்துரை; 
கண்டித்து ஆணையிடு ; கண்டனங் குறிப்பிடு . 
rebuk ingly , adu. கண்டனமாக . 
reb us , n . ஓவிய ஒலியெழுத்துப் புதிர் . 
rebut , 3. எதிர்த்துத் துரத்து ; எதிர்த்துரை ; தடுத்து நிறுத்து ; 

கண்டனஞ் செய் ; தவறென்று மெய்ப்பி . 
rebut ment, n. எதிர்த்துத் துரத்துதல் ; கண்டனம் . 
rebutt al , n. எதிர்த்துரை ; எதிரியின் சான்றெதிர்ச் சான்று . 
rebutt er , n. எதிர்த்துத் தள்ளுபவர் ; எதிர்த்தடிப்பது ; 

எதிர்த்துரைப்பவர் ; எதிர்வாதி மறுப்பு . 
recal citrance , 11. தனி முரண்டு ; இசைவுக்கேடு ; இணக்கக் 

கட்டளை மீறுகை , கீழ்ப்படியாமை ; எதிர்ப்பு மனப்பான்மை . 
recal citrant, n . முரண்டன் ; இசைவுக்கேடானவர் ; கீழ்ப் 
படிய மறுப்பவர் ; a. பிடிவாதமாய் எதிர்க்கிற ; கீழ்ப் 
படியாத . 


recal citrate, v . ஒழுங்குமுறைகளை உதறித்தள்ளு ; இணங்க 

மறு ; கீழப்படியாமலிரு . 
recalcitra tion , n . அருவருப்பான எதிர்ப்பு . 
recalesce , ப . வெப்ப ஒளிர்வு மீதூரப்பெறு , வெண்சூடடைக் 

துருகும் இரும்பு வகையில் மீண்டும் வெப்ப ஒளிர்வுநிலைபெறு . 
recales cence , n . ( இய . ) வெப்ப ஒளிர்வுநிலை மீதூர்வு , 
இரும்பு வெண சூட்டு நிலையிலிருந்து குளிர்ந்துவரும்போது 
மீண்டும் ஒளிர் தல் . 
recall , n . மீட்டழைப்பாணை , வெளிநாட்டுத் தொலையமர்வு 
வகையில் திருப்பியழைப்பு ; பணி மாற்றாணை ; தொலைப் 
பயணக் கப்பல்கள் வகையில் திரும்பாணை ; குறியடையாளச் 
செய்தி மூலமான பயண அமர்வு நீக்கக் கட்டளை ; மாற்றமைப்பு 
வாய்ப்பு , திருத்த அமைப்பு ; 3. மீட்டழைப்பாணையிடு , 
திருப்பியழை ; கடல்கடந்த தொலைப்பணி மாற்றாணையிடு ; 
வெளிநாட்டுத் தொலைப்பயண மீட்பாணையிடு ; தாயக மீட்புக் 
கட்டளையிடு ; பணிவிடுத்து மீளும்படி கட்டளை யிடு ; நெறி 
தடுத்துத் திருப்பு , கருத்துத திருப்பி ஈர்த்துக்கொள் ; மீட்டும் 
நினைவுக்குக்கொண்டுவா , நினைவுபடுத்திக்கொள் ; 
கொள் ; 

நினைப்பூட்டு ; தன் நினைவுகொள்வி ; உயிர்ப்பி , 
நினைவு புதுப்பிதது ஊக்கு ; முடிவு வகையில் மாற்று ; கட்டளை 
வகையில் தள்ளுபடி செய் ; செயல் வகையில் மாற்றியமை ; 
கொடைப்பொருள் வகையில் திரும்பப் பெற்றுக்கொள் . 
recall able , a . திரும்ப அழைத்துக்கொள்ளத்தக்க . 
recant , U. சொன்ன சொல் மாற்று , முன்சொன்னது தவ 
றென்றோ சமய முரணென்றோ கூறி அதனைக் கைவிடு ; 
கொண்ட கருத்தை மாற்றிக் கூறு ; முன் ஏற்பு மறுத்துரை . 
recanta tion , n . மறுதலித்தல் . 
rec ap , n . ( பே - வ . ) = recapitulation . 
rec ap , v . ( பே - வ . ) = recapitulate . 
recapit ulate , v . தலைப்புக்களை வரிசையாகப் படித்துக் 

கொண்டு போ , பொழிப்பாகக் கூறு ; திரும்பக் கூறு . 
recapitula tion , n . தொகுத்துக்கூறுதல் ; சுருக்கக்குறிப்பு ; 
தலைப்பு வரிசைப்படிப்பு ; ( உயி . ) மரபுமலர்ச்சிப் படிகளை 
வரிசைப்படி கருவளர்ச்சியில் காட்டும் இயல்பு . 
recap ture , n . மீட்பு , திரும்பப்பெறுதல் ; மறுகவர்வு , இழந்த 
நிலம் மறுபடியும் கைப்பற்று தல் ; மீட்ட பொருள் , இழந்து 
கைப்பற்றியது ; கருதது மீட்டுப்பேறு ; மறதியுட்பட்டதை 
மீட்டும் நினைவிற்குக கொண்டுவருதல் ; ப. மீட்டு , மீட்டுப் 
பெறு ; மறு பற்றீடு செய் , மறுபடியும் கைப்பற்று ; இழந்த 
நிலம் கைக்கொள் ; முயன்று மறுபடியும் அடை ; மறந்தது 
மீட்டும் நினைவுக்குக் கொண்டுவா . 
recast , n. புத்துரு ; உருச்செப்பம் மறுசீரொழுங்கு ; 3. புது 

வடிவில் வார்ததுருவாக்கு ; வரிசை சீர்திருத்து . 
recede , . பின் செல் , பின்னோக்கி நழுவு , பின்னோக்கிச் சரி 
வுறு ; காட்சியிற் பின்னடைவுறு ; பின்னே தொலைவாகச் 
சென்றுவிடு ; பினனடை ; பின்புறமாக ஒதுங்கு ; கருத்திற் 
பின்வாங்கு ; ஈடுபாட்டிலிருந்து பின்னடைவுறு ; உள்வாங்கு ; 
சுருங்கித் தணிவுறு ; தணிவுறு ; இயலயில் குறைவுறு ; 
மதிப்பிற் குறைபடு ; உரிமை வகையில் கை நழுவவிடு. 
receipt , n, பெறுகை , கைக்கொள்ளுகை ; பெறுபொருள், 
பெறப்பட்ட பணம் ; பற்றுச்சீட்டு , பணம் பெற்றுக்கொண்ட 
தற்கான கையொப்பமுறி ; பணம் பெறும் இடம் ; முறைப் 
பட்டி : சமையல் துறையில் வேண்டும் பொருள்களின் பட்டிய 
லுடன் முறையும் கூறுஞ் சீட்டு ; 3. பெற்றுக்கொண்டதாகக் 
குறி , பற்றுச்சீட்டுப் பதி . 
receive , . பெறு , ஏற்றுக்கொள் ; கைக்கொள் ; கொடுக்கப் 
பெறு ; அனுப்பியதை எய்தப்பெறு ; ஈட்டிப்பெறு ; பரி 
சாகப் பெறு ; சுமத்தப்பெறு ; பொறுத்துக்கொள் , தாங்கு ; 
பெற்றமைவுறு , தாங்கிநில் ; உட்கொள் ; கொள்கலமாய் அமை ; 
ஏற்றிணைத்துக்கொள் , சேர்த்துக்கொள் ; கொண்டு தன்வயப் 
படுத்திக்கொள் ; வர வேற்புச்செய் , விருந்தோம்பு ; நல்வரவு 
கூறு , ஏற்றாதரவு காட்டு ; வரவேற்று இடவசதி செய்து 
கொடு ; தலைமை ஏற்றுக்கொள் , கீழ்ப்படி ; கருத்து வகையில் 


813 


received 


reciting 


ஆதரவுடன் ஏற்றுக்கொள் ; ஏற்றமைவுறு , உண்மையென 
ஒத்துக்கொள் ; ( தொ . ) receive the sacraments , திருவுணா 
வழிபாட்டு வினைமுறையிற் கலந்து பங்கேற்றுக்கொள் . 
received , a . பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட . 
receiv er , n . பெறுபவர் , வாங்கிக்கொள்பவர் ; வரிபெறும் 
பணியாளர் ; உடைமை காப்பாளர் , வழக்கிலிருக்கும் உடை 
மையைச் செயலாட்சி புரிய நீதிமன்றத்தாரால் நியமிக்கப் 
பட்டவர் ; களவுகாப்பாளர் , திருட்டுச்சொத்துக்களை வாங்கிக் 
கொள்பவர் ; களவுகாப்பகம் , திருட்டுச்சொத்துக்களைப் பெற் 
றுக்கொள்ளுமிடம் ; பொறிக்காப்பு , இயந்திரத்தில் அல்லது 
கருவியில் கொள்கலமாகப் பயன்படும் பகுதி ; செவிக்குழல் , 
தொலைபேசிக் காதுக்குழலமைவு ; அலைமாற்றுப்பொறி , அலை 
பரப்புக்களை ஒலியாகவோ ஒளியாகவோ மாற்றுவதற்கான 
அமைவு , வானொலிப்பெட்டி . 
recen sion , n . மூலபாடத்தைத் திருத்துதல் ; மூலபாடத் 

திருத்தமைவு , திருத்தப்பட்ட மூலபாடம் . 
re cent , a . அணித்தான காலத்திற்குரிய , சிறிது காலத்திற்கு 
முன் நேர்ந்த : கொஞ்ச காலத்திற்கு முன் இருந்த ; அமைக்கப் 
பட்டு நெடுங்காலம் ஆகியிராத ; அண்மையில் தான் தொடங் 
கப்பட்ட , புத்தம்புதி தான. 
re cently , adv . கால அண்மையில் , சிறிது காலத்திற்குமுன் , 

சற்றேமுந்தி . 
recep tacle , n . கொள்கலம் , ஏனம் ; கொள் இடம் ; கொள் 
வெளி , ( தாவ . ) பொது அடித்தலம் , ஆதானம் ; மலர் உறுப் 
புக்களின் அடித்தடம் ; கொத்தின் நடுவச்சு . 
recep tion , n . வரவேற்றல் ; வரவேற்பு ; வரவேற்பளிப்பு ; 

வரவேற்பு ஏற்பாடு ; வரவேற்பு விழா ; வரவேற்புக்கூட்டம் ; 
வரவேற்பு உபசரணை , வருகையாளர்க்குரிய மதிப்பாதரவு. ; 
ஏற்பு ; ஏற்பிசைவு ; எண்ணங்களின் ஏற்பமைவு ; கருத்தின் 
ஏற்பாதரவு ; கருத்து வகையில் இசைவேற்பு ; உண்மையென 
ஒப்புக்கொண்டேற்றல் ; மதிப்பின் தரம் , மனிதர் வகையில் 
காட்டப்படும் மதிப்பின் மாதிரி ; உணர்ச்சிப்பாங்கு , திட்டம் 
முதலியவற்றின் வகையில் காட்டப்படும் உணர்ச்சிப்பாணி ; 
கம்பியில்லாத் தந்திச் செய்தி ஏற்புமுறை ; கம்பியில்லாத்தந்தி 
யின் தருதிறம் ; ( தொ . ) reception order , பித்தர் மருத்துவ 
மனையில் சேர்க்கும்படி பிறப்பிக்கப்படும் ஆணை ; 
reception , நல்லார்வ வரவேற்பு ; கடும் எதிர்ப்பு . 
recep tionist , n . வரவேற்பாளர் ; நிழற்படவாணர் - பல்மருத் 

துவர் முதலியோர் வகையில் வாடிக்கை பிடிப்பவர் . 
recep tion - room , n . வரவேற்பறை . 
recep tive , a . ஏற்புத்திறமுடைய ; கருத்துக்களை வாங்கிக் 

கொள்ளக்கூடிய , 
recess , n . இடை ஓய்வு ; சட்டமன்ற இடை ஓய்வுக்காலம் ; 
விடுமுறைக்காலம் ; உள்ளிடம் , தொலை ஒதுக்கிடம் , உள் 
மறைவிடம் ; மலைத்தொடர் உள்வாங்கிய இடம் ; புழை 
மாடம் , மாடக்குழி ; ( உள் . ) உறுப்பினில் ஏற்படும் உள் 
மடிப்பு ; 3. மாடக்குழியில் வை ; தொலை ஒதுக்கிடத்தில் 
அமை ; பின் ஒதுக்கிவை ; மாடக்குழிகள் இணைத்தமை ; 
இடை ஓய்வுகளுடன் அமை ; ( தொ . ) take & recess , தள்ளி 


மியல்புடைய ; - ஒலியழுத்த வகையில் சொல்லின் தொடக்க 
நிலைநோக்கிச் செல்லும் பாங்குடைய . 
Rech abite , n . குடிப்பழக்கத்தை முற்றும் ஒழித்தவர் . 
recharge , 1. மின்விசை- வெடிமருந்து ஆகியவற்றின் மறு 
செறிவு ; மின்விசை- வெடிமருந்து ஆகியவற்றின் 

மறு 
அடைப்பளவு ; மறுதாக்குதல் ; மறுபடியுஞ் சாட்டப்படுங் 
குற்றம் ; U. துப்பாக்கியில் மருந்தினை மீண்டும் அடை ; 

மீண்டுங் குற்றஞ்சாட்டு ; புதிதாகத் தாக்கு . 
rechauffe, ( பிர . ) 1 . மீண்டுஞ் சூடாக்கப்பட்ட 

உணவு : 
இலக்கியப்படைப்பு வகையில் புத்திணைப்புச்சேர்ப்பு , புது 
வடிவில் பழைய பகுதிகளின் தொகுதி . 
recherche, ( பிர . ) a . அரும்பெறலான ; அருமுயற்சியின் 
விளைவான , அக்கறையுடன் வகுக்கப்பட்ட ; ஆராய்ந்து 
பொறுக்கியெடுத்த ; வலிந்து பொருள் கொள்ளப்பட்ட . 
rechri sten , v . = rebaptize . 
recid ivism , n . மீண்டுங் குற்றஞ் செய்யத் தலைப்படும் 

பான்மை . 
recid ivist , 11. திரும்பக் குற்றஞ்செய்யத் தலைப்படுவோர் . 
re cipe , n . முறைப்பட்டி , சமையல் துறையில் சேர்மானங் 

பெயரும் அளவும் முறையும் வழங்கும் குறிப்பு ; 
மருந்துக் குறிப்பு ; குறிப்பின்படியான மருந்து ; செயல் 
சாதனம் ; வகைதுறை ஏற்பாடு ; சூழ்திறம் , உபாயம் . 
recip iency , n . பெறுதல் ; ஏற்பு ; ஏற்கும் பான்மை ; 
பெறு நிலை , ஏற்பவர் நிலை ; மனத்தில் வாங்கிக்கொள்ளத் 
தக்க இயல்பு . 
recip ient , n . பெறுநர் , எதிர்வனர் , ஏற்றுக்கொள்பவர் ; 

a . விரைவில் கருத்தில் வாங்கிக்கொள்ளக்கூடிய . 
recip rocal , n . எதிரிடை , சரி எதிரீடு ; ( கண . ) சினை 
மாறறு , பின்னத்தை முழு எண் ஆக்கவல்ல பெருக்கெண் ; 
a . இருமையுள் எதிரெதிர் அளாவிய ; கொண்டு கொடுப்புப் 
பாங்கான , பரஸ்பரமான ; செயல் வகையில் எதிர்தரவான , 
மறுதலைச் சரியீடான ; அதேவகையில் எதிரீடான ; ( இலக் . ) 
சொல்வகையில் எதிரெதிர்த் தொடர்பு குறிப்பதான ; ( கண . ) 
சினைமாற்றான , எண் வகையில் பின்னத்தைப் பெருக்கி முழு 
எண் ஆக்கவல்ல . 
recip rocate , v . கொண்டு கொடுப்புச்செய் , ஏற்றெதிரிடை 
செய் ; பரிவருத்தனைசெய் , இருவர் அல்லது இருபொருள் 
வகையில் தம்முள் செயல் எதிர்ச்செயலாற்று ; எதிரெதிர் 
அளாவு , சரிசமமாகத் திருப்பிக்கொடு , ஏற்றவாறு கைம்மாறு 
செய் , செய்ததே பதிலுக்குச் செய் ; ( இயக் . ) தம்மிடை 
மாறிமாறிச் செயற்படு , மாறிமாறி எதிரெதிரியங்கு . 
recipro city , n . கொண்டுகொடுப்புப் பாங்கு ; செயல் 
எதிர்ச்செயற்பான்மை ; இருவர் அல்லது இரு பொருளிடைத் 
தம்முள் ஒத்தளாவிய பண்பு , பரஸ்பரம் ; சரி எதிரீட்டுமுறை , 
நாடுகளிடையே வாணிகத்துறையில் உரிமை பரிமாற்றம் . 
recit al , n . ஒப்புவித்தல் ; ஒப்புவிப்பு , விவரக்குறிப்புகளை 
வரிசையாக எடுத்துரைத்தல் ; பட்டியல் வாசிப்பு ; தொடர்ந்து 
ஓதுதல் , உரத்த வாசிப்பு ; நிகழ்ச்சியுரை , நிகழ்ச்சிகளை நிரல் 
படக் கூறுதல் ; செய்திகளைக் கூறும் ஆவணப்பகுதி ; ஒரே 
இசைவாணர் நடத்தும் இசை யரங்குக்காட்சி . 
recita tion , n . ஒப்புவித்தல் ; ஒப்புவிப்பு ; பாராயணம் , 
காணாது 

ஒப்புவித்தல் ; மேடைச்சொற்பொழிவுக்கான 
உரைத்தொகுதி ; பாராப்பாட ஒப்புவிப்பு ; மனப்பாட 
ஒப்புவிப்புக்கேட்டல் ; மனப்பாட ஒப்புவிப்புப்பகுதி . 
recitative , n. கதைப்பாட்டுரை ; இசைநாடகவுரை ; கதைப் 

பாட்டுரைப்பகுதி . இசைநாடகவுரைப்பகுதி , 
recite , ப . நெட்டுருப்பண்ணி ஒப்புவி , மனப்பாடமாக ஓது , 
பாராயணஞ்செய் ; ( சட் . ) ஆவணத்திற் செய்தி விவரங்களை 
எடுத்துக்கூறு ; நிரல்படச்சொல் , வரிசைப்படுத்திக்கூறு 
recit er , n . ஓதுவார் , ஒப்புவிப்பவர் ; வரிசைப்படுத்திக் கூறு 

பவர் ; பாராயணச் சாவடி , 
recit ing , 1. ஒப்புவிப்பு ; a . ஒப்புவிக்கிற ; ( தொ . ) retiting 
aote . பாட்டின் பெரும்பகுதியிலும் பாடப்படும் பண் 


warm 


வை . 


. 


rece ssion , n . பின்னடைதல் ; ஒதுங்குதல் ; பின்னடைவு ; 
பின்னொதுக்கம் ; பின்னோக்கிய புடைபெயர்வு ; பின்னோக்கிச் 
சரிவுறும் பகுதி ; வினை யொழிவுக்காலம் ; வாணிக விலை 
யிறக்கப்போக்கு , விலைமந்தம் . 
rece ssional , n . செலவிசைத் துதிப்பாடல் , வழிபாட்டிற்குப் 
பின்னர்க் குருமார்களும் பாடற் குழுவினரும் போகும்போது 
பாடப்படும் துதிப்பாடல் ; a . சட்டமன்ற இடையொழிவுக் 
காலஞ் சார்ந்த ; ( தொ . ) recessional hymn , செலவிசைத் 
துதிப்பாடல் . 
recess ive , n . தவ்வுகூறு , பண்பு மரபு வகையில் 
தலைமுறை இடைவிட்டுத் தாவிச் செல்கிற பண்பு ; a . 
பின்னடையும் இயல்புள்ள , ஒதுங்கிக்கொள்ளும் பாங் 
குடைய ; பண்பு மரபு வகையில் தலைமுறைகடந்து தோன்று 


8141 
recivilization 

reconstituent 
reciviliza tion , n . மீட்டும் நாகரிகப்படுத்துதல் . 

குற்றநடுவர் முன் எழுதிக்கொடுக்கும் சட்டக் கடப்பாட்டுப் 

பத்திரம் ; குறிப்பிட்ட செயலைச் செய்வதற்காக அல்லது 
recivilize , v . திரும்பவும் நாகரிகப்படுத்து . 

செய்யாமலிருப்பதற்காக ஈட்டுப்பணையமாகச் செலுத்தப்படும் 
reck , U. ( செய் . ) அக்கறைகொள் ; கவலைப்படு , கவனஞ் 

பணம் . 
செலுத்து ; பொருட்படுத்து ; பொருட்டாயிரு . 

recog nizant , a . நன்றியறிதலைக் காட்டிக்கொள்கிற , 
reck less , a , பொருட்படுத்தாத , அசட்டையான ; எண்ணா 

தெரிந்து கொண்ட தாகக் காட்டிக்கொள்கிற ; ஏதேனு 
மல் துணிகிற , துணிச்சலான , துடுக்கான ; 

இடரைப் 

மொன்றை அறிந்திருக்கிற , ஏதேனுமொன்றை அறிந்திருப்ப 
பொருட்படுத்தாத , விளைவைப்பற்றிக் கவலைப்படாத . 

தாகக் காட்டிக்கொள்கிற . 
reck lessness , n . கவனமின்மை ; முரட்டுத்தனம் . 

rec ognize, v. கண்டுணர் , அடையாளங் கண்டுகொள் , 
reck on , U. எண்ணு , எண்ணிக்கையைக் கண்டறி ; அளவைக் 

இனங் கண்டுகொள் , இன்னார் என்பதை அறி ; இயல்பு 
கண்டறி ; மதிப்பிடு ; கணி , கணக்கிடு ; எண்ணிப்பார் ; 

கண்டறி , தகுதி காண் ; தகுதி ஒப்புக்கொள் ; பாவித்து 
கணக்கிட்டு மொத்தம் பெறு ; கணக்கில் சேர்த்துக்கொள் ; 

நடத்து ; ஏற்பிசைவளி, ஏற்பிசைவு தெரிவி . 
வகையில் ஒன்றாகச் சேர்த்துக்கொள் , வகையில் ஒன்றாகக் 

recoil , n . எதிர்த்தாக்கு , மோதி எதிர்த்துத்துள்ளும் விசை ; 
கருது .; என்றுகருது ; ஆய்ந்து முடிவுசெய் , உறுதியென 

இயல் வெறுப்புணர்ச்சி ; அதிர்ச்சிவேகம் ; 3. எகிறியெழு , 
நம்பு , ஒருவருடன் கணக்குவழக்குத் தீர்த்துக்கொள் ; 

எதிர்த்துத் துள்ளு ; துப்பாக்கி வகையில் வேட்டினால் துள்ளி 
நம்பு , நம்பியிரு , சார்ந்திரு , ஆதாரமாகக்கொள் ; ( தொ ) 

எதிர்த்தடி ; எதிர்த்தாக்கு விசையினால் பின்னுக்கு உந்தப் 
reckon without one s host , எதிர்ப்பு - இடர் முதலியவற்றைப் 

பெறு ; கடு வெறுப்புக்கொள்ளு , அதிர்ச்சியுற்றுப் பின்னடை . 
புறக்கணி . 

recoin , ப . மறு கம்பட்டஞ்செய் ; புதிதாகக் காசு பொறி , 
reck oner , n . கணக்கிடுபவர் ; கணக்கீட்டு வாய்ப்பாடு , 

புதிதாக உருவாக்கு . 
கணிப்புச்சுவடி ; ( தொ . ) ready reckoner. கணிப்புச்சுவடி , 

recoin age , -n . புதிதாகக் காசு பொறித்தல் ; மீண்டும் உரு 
உடனுதவும் கணக்கீட்டு வாய்பாட்டுச் சுவடி . 

வாககப்பட்ட பொருள் . 
reck oning , n . எண்ணுதல் , கணக்கிடுதல் ; கப்பலிருக்கும் 

recollect , U. நினைத்துப்பார் , நினைவுபடுத்திப்பார் ; மீண்டும் 
இடத்தை மதிப்பிட்டறிதல் ; சாராயக்கடை விலைப்பட்டி ; 

நினைவுக்குக் கொண்டுவா ; நினைவில் வைத்துக்கொள் , 
கணக்குத் தீர்த்தல் , கணக்குத் தீர்ப்பு ; ( தொ . ) day of 

ஞாபகப்படுத்திக்கொள் ; சூழல்மீது கவனந் திருப்பு ; உணர்ச்சி 
reckoning , கழுவாய் செய்ய வேண்டிய காலம் , பழிவாங்க 

களை ஒருநிலைப்படுத்து ; கருத்துக்களை ஒருமுகப்படுத்துவி . 
வேண்டிய நாள் : dead reckoning , முழுதுறழ் கணிப்பியல் 
முடிவு , பதிவேட்டின் துணைகொண்டுமட்டும் கப்பலிருக்கும் 

recollec tion , n. நினைவாற்றல் , ஞாபகசக்தி ; நினைத்துப் 
இடத்தை மதிப்பிட்டறிதல் ; out in one s reckoning , தப்புக் பார்த்தல் , நினைத்துப் பார்க்கும் ஆற்றல் ; பழைய நினைவு , 
கணக்குப் போட்டு , எதிர்பார்த்து ஏமாற்றமுற்று . 

முன்னினைவு செய்தி ; நினை வெல்லை , நினைவாற்றல் சென் 

றெட்டுங் காலம் ; கருத்தமைதி , கருத்து ஒருநிலைப்பாடு . 
reclaim , n . திருத்துநிலை ; மீட்புநிலை ; பண்படுத்தப்படும் 
தகுதி ; U. பழைய நிலைக்குக் கொண்டுவா , மீட்டும் நன்னிலைப் recommend , . பரிந்துரைகூறு ; சிபாரிசுசெய் ; புகழ்ந்தா 
படுத்து ; தீமை ஒழித்துச் சீர்ப்படுத்து ; காடு கெடுத்து 

தரவு காட்டு ; ஏற்கச்செய் , இசைவுடையதாக்கு ; அறிவுரை 
நாடாக்கு , பண்படுத்து ; நாகரிக நிலைக்குக் கொண்டுவா ; வழங்கு ; ஆலோசனை கூறு ; பொமறுப்பு ஒப்படை ; முழுதும் 
சாகுபடியின் கீழ்க் கொண்டுவா ; குற்ற நீக்கித் திருத்து ; 

ஒப்புவி . 
தீநெறியினின்று , மீட்டு ஒழுக்கநெறிப் படுத்து ; மீட்டுங் recommenda tion , n . பரிந்துரை , சிபாரிசு ; மதிப்பு , ஆதரவுப் 
கோரு . 

பண்பு ; ஏற்புக்குரிய கூறு ; ஒப்புவிப்பு . 
reclaim able, a . பண்படுத்தத் தக்க , சீர்திருத்தக் கூடிய ; recommend atory, a . பரிந்துரையான , ஆதரவான ; அறி 
மறுபடியுங் கோரத்தக்க 

வுரையின இயலபுவாய்ந்த . 
reclama tion , n . இயல்நிலை 

மீட்டல் ; நன்னிலை 

மீட்பு ; 

recommit , U. சட்டப்பகர்ப்பு முதலியவற்றை மீட்டும் குழு 
மீட்கப்பட்ட நிலை ; நிலச்சீர்திருத்தம் ; ஆக்க மேம்பாடு ; விற்கு மறு சீராய்வுக்கு அனுப்பு . 
ஒழுக்கநிலைத் திருத்தப்பாடு ; மறுதிருத்த ஆக்கம் ; கைதி recommit ment , n . மறு சீராய்வுக்கனுப்பு தல் . 
களின் மறுசீராக்கம் ; மறு கோரிக்கையாளர் மனு : அனைத்து 

recommitt al , 1 , மறு சீராய்வுக்கு அனுப்புதல் . 
நாட்டுச் சட்டம் வகையில் அயலரசிடம் அரசு கோரும் 

rec ompense . 11. உழைப்பூதியம் ; எதிரூதியம் ; இழப்பீடு ; 
மீட்டொப்படைப்புக் கோரிக்கை . 

கைம்மாறு ; V. ஈடுசெய் ; உழைப்பூதியம் அளி ; கைம்மாறு 
teclame , ( பிர . ) n . எப்படியும் தன்னை நாடறியச் செய்வித்துக் 

செய் ; எதிரீடுசெய் . 
கொள்ளுங் கலைத்திறம் . 

rec oncile , v . இணக்குவி , சமரசப்படுத்து ; வேற்றுமை 
rec linate, a . ( தாவ . ) கீழ்நோக்கி வளைந்துள்ள . 

அகற்று , முரண்பாடு நீக்கு , ஒத்திசைவி ; ஏற்றமைவி , 

, 
recline , ப . சாய் , சாய்ந்து கிடக்கும்படி செய் ; நன்கு வேண்டாவெறுப்புடன் ஏற்றுச் செயலாற்றுவி ; தூய்மைக் 
சாய்ந்து படுத்து ஓய்வுகொள் ; பின்புறமாகச் சாய்ந்து கிட ; கேடு நீக்கு, தூய்மை செய் ; தாய்த்திருச் சபையிலிருந்து 
ஒருக்கணித்துச் சாய்வாகப் படுத்திரு . 

சென்றவரைத் திரும்பச் சேர்த்துவை . 
reclothe , . மீண்டும் உடை அணிவி , புதிதாக ஆடை 

reconcilia tion , n . இணக்கம் ; சமரசம் ; பொருத்துவித்தல் ; 
அணிவி , புதிதாக மேற்கொள்ளுவி . 

முரண்பாடு நீக்கம் ; சூழல் ஏற்றமைவு . 
recluse , n . ஆண்டி , துறவி ; பெண் துறவி ; ஒதுங்கி வாழ் rec ondite , a . மறைபொருள் வாய்ந்த ; புரியாப்புதை 
பவர் ; தனித்து வாழ்பவர் ; தனிவாழ்வுப் பழக்கமுடையவர் ; குறிப்புக்கள் நிரம்பிய ; பொருட் செறிவாழமுடைய . 
a . ஒதுங்கியிருக்கும் பாங்குள்ள , தனித்து வாழ்கிற 

recondi tion , 4 கழற்றி எடுத்துச் சரிசெய்தமை , மறுசீர 
recoal , 3. கப்பல் முதலியவற்றில் மீண்டும் நிலக்கரி நிரப்பு ; மைப்புச்செய் , மீட்டும் நன்னிலைப்படுத்து . 
கப்பலுக்கு மீண்டும் நிலக்கரி வழங்கியுதவு . 

reconn aissance , n. வேவுப்பணி , முன் சென்று புலங்காண் 
recoat , . மறுசாயம் பூசு . 

டல் ; எதிரிபக்கஞ் சென்று தடங்காண்டல் ; முன்னீடான 
recogni tion , n. ஏற்பு , அங்கீகாரம் , தெரிந்துகொள்ளுதல் , ஆய்வு . 
அறிந்துகொள்ளுதல் ; ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலை , ஒப்புக் reconnoi tre, 0. ( படை. ) வேவுகாண் , முன் சென்று புலங் 
கொள்ளுதல் ; நிலையினை ஒப்புக்கொள்ளுதல் ; ஏற்றுக்கொண்ட காண் ; ( படை . ) எதிரிபக்கஞ் சென்று தடங்காண் ; முன்னீ 
தற்கான சைகை - அடையாளம் அல்லது குறிப்பு , 

டான ஆய்வுசெய் . 
recog nizance , n . குறிப்பிட்ட செயலைச் செய்வதாக அல்லது reconstit uent , n. சீராக்க மருந்து , 1. மீட்டும் ஆக்காலம் 
செய்யாமலிருப்பதாக ஒருவர் நீதிமன்றத்துக்கு முன் அல்லது கருகிற : மறுபடியும் கட்டமைக்க உதவுகிற 


815 


recumbom 


teconstitute 


. 


recon stitute , 3. மீட்டும் இணைத்துருவாக்கு , தனித்தனிக் 

கூறுகளை இணைத்து முழுமையாக்கு ; திரும்பவும் அமை . 
rec ord , n . பதிவு ; நிலைப்பதிவு : எழுத்துருப்பதிவு ; பதிவுக் 
குறிப்பு ; பதிவுக்குறிப்புத் தொகுதி ; ஆவணம் , பத்திரம் ; 
பதி வேடு , ஆயப்பதி வேடு ; பதிவு மூலம் ; பதிவுச்சான்று : 
மூலச்சான்று ; 

நிலைச்சான்று ; விவரத்தொகுதி ; செயற் 
குறிப்புத்தொகுதி ; நினைவுப்பதிவு : படச்சின்னம் ; நினைவுக் 
குறிப்பு : நினைவுச்சின்னம் ; பதிலடையாளம் ; அளவு கருவிப் 
பதிவு ; இசைப்பதிவு ; இசைப்பதிவுக் கட்டு ; செயலூக்கம் ; 
உச்ச எல்லை : ( தொ . ) beat the record , break the record , 
cut the record , முந்திய உச்ச எல்லை கடநது மேற்செல் ; 
off the record , பத்திரிகை வெளியிடுவதற்கு உரியதல்லாத ; 
பணிமுறை சாராத ; public records . பணிமனைகளுக்குரிய 
உத்தியோகத் தரப்பில்லாத பத்திர ஆதாரமூலங்கள் ; உத்தி 
யோகத் தாப்பில்லாத ; Record Office , பதிவேட்டுப் பணிமனை ; 
trial by record , முறைமன்ற முடிவு பற்றிய வழக்கில் ஆதார 
- மூலங்களின் அடிப்படையாகச் செய்யப்படும் விசாரணை . 
record , . பதிவு செய் ; எழுத்துருவிற் குறித்துவை ; நினைவுக் 
குறிப்பாகக் குறி ; பதிவேட்டில் குறித்துவை ; நிலைச்சான் 
றாக்கு ; பறவைகள் வகையில் பண்பயில் , அடிக்குரலிற்பாடு ; 
ஒலிப்பதிவு செய் ; இசைப்பதிவு செய் ; வானொலியில் ஒலிப் 
பதிவு செய்து மீட்டும் வெளியிடு . 
record er , n . பதிவு செய்பவர் ; எழுதி வைப்பவர் ; குறிப் 
பவா ; நிலைச் சான்றாளர் ; நகரக் குறற விசாரணை நடுவர் ; 
ஊர்க் குற்ற விசாரணை நடுவர் ; கருவிகளின் பதிவு செய்யும் 
உறுப்பு ; செங்குத்தியலான ஆங்கில வேய்ங்குழல வகை . 
record ing , n . பதிவு செய்தல் ; கம்பியில்லாத் தந்தித்துறை 
ஒலிப்பதிவு ; ஒலிப்பதிவுக் கருவி ; a , பதிவு செய்கிற ; ( தொ . ) 
recording angel , நல்வினை தீவினைகளைப் பதிவு செய்கிற 
தெய்வம . 
re - count , n . தேர்தல் மறு எண்ணிக்கை ; ப . தேர்தலில் மறு 

எண்ணிக்கையிடு . 
recoup , U. குறை , தெககையில் சிறிது எடுத்துவைத்துக் கொள் ; 

இழப்பீடு செய் . 
recoup ment , n . இழப்பீடு . 
recourse , n . வளத்துணை , துணையாதாரம் ; புகலிடம் ; 
போககிடம் ; பின்னடைவு ரிமை ; நுழைவுரிமை ; துணை 
பெறும் உரிமை , காப்படைவுரிமை ; பணம்பெறும் உரிமை ; 
( தொ . ) have recourse to , துணை நாடு ; வளததுணையை 
நாடு ; வளத் துணையை ஆதாரமாகக்கொள் ; 

without 
recourse to , துணை நாடாமல் , உதவி நாடாமலேயே . 
reco ver , 11. வாட்போரில் வாளின் இயல்நிலை மீட்பு ; V. 
திரும்பப்பெறு ; மீட்டுரிமை பெறு ; இழந்த ஆற்றல் கைவரப் 
பெறு ; சட்டமூலம் உரிமையாகப் பெறு ; இழப்பீடாக அடை ; 
உயிர் உடல்நல முதலியன மீளப்பெறு ; முன்னிலைமை கை 
வரப்பெறு ; தளர்ச்சிக்குப்பின் இயல்பான நிலை மீண்டும் எய்தப் 
பெறு ; மீட்புப்பெறு ; திரும்பச் சென்றடையப்பெறு . 
re-cov er , . புதிது பொதி , குடை முதலியவற்றிற்குப் 

புத்துறை இடு . 
reco verable , a . திரும்பப்பெறத்தக்க ; மீட்கத்தக்க ; முன்னிலை 

யடையத்தக்க . 
reco very , n . திரும்பப்பெறுகை ; மீட்பு ; இழந்தது மீட் 
டெய்தப் பெறுகை ; நோயிலிருந்து முன்னிலை எய்துதல் ; 
இழந்த வலுப்பெறுதல் ; மீட்டெழல் , களைப்பு நீங்கப் பெறு தல் ; 
உடைமை மீட்பு ; உரிமை மீட்பு ; மீட்டுப் பெறுமுறைமை ; 
மீட்டெழு முறைமை . 
rec reance , rec reancy , n . கோழைமை ; கொள்கை கை 

துறப்பு . 
rec reant . m . கோழை ; கொள்கை கைதுறந்தவர் ; a . கோழை 

யான ; கொள்கை கைதுாந்த . 
recreate , . மீட்டும் படை . 
rec reate , 0. புத்தூக்கம் அளி ; பொழுது போக்குவி ; நேரம் 
இன்பமாகக் கழிக்க உதவு ; இன்பமூட்டு ; இன்பக் கேளிக்கை 
யில் ஈடுபடுத்து . 


recrea tion , n . ஓய்வுநேர இன்பப் பொழுதுபோக்கு ; அயர் 

வகற்றும் இன்பம் ; இன்பக்கேளிக்கை ; இன்ப விளையாட்டு . 
recrea tional , a . பொழுதுபோக்குச் சார்ந்த . 
rec reative , a . பொழுதுபோக்க உதவுகிற ; மகிழ்வளிக்கிற ; 

நேரப்போக்கான . 
rec rement , n . குருதியிலிருந்து பிரிந்து மீட்டும் வந்து 

சேரும் நீர்மம் ; சவறு , செத்தை . 
recrim inate , v . 

எதிர்க்குற்றச்சாட்டுச் செய் , ஒருவருக் 
கொருவர் குற்றச்சாட்டுச் செய்துகொள்க . 
recrimina tipn , n : எதிர்க் குற்றச்சாட்டு ; பதில் குற்றச் 

சாட்டு . 
recrim inative , recrim inatory , a . எதிர்க் குற்றச் 

சாட்டான . 
recrudesce , . நோய் முதலியவற்றின் வகையில் புதிதாகக் 

கிளர்நதெழு . 
recrudes cence , recrudes cency , n . திரும்பத் தோற்று 

தல் . 
recrudes cent , a . மீட்டுங் கிளர்ந்தெழுகிற . 
recruit , n . புதுப்படைவீரர் , படைத்துறையில் புதிதாகச் 
சேர்க்கப்பட்ட பயிற்சி பெறாத ஆள் ; புதிதாகச் சேர்ந்தவர் ; 
புத்தாள் , திறமையற்றவர் ; ப . படைக்குப் புதிதாகச்சேர் ; 
புது ஆளாக எடு ; படைக்குப் புதிய ஆளெடுப்புச்செய் ; 
குறைபாடு நிரம்பு ; குறைபாடு நிரப்பு ; இழப்புச் சரிசெய் ; 
இழந்த நலம் பெறுவி ; ஊக்கமூட்டு ; புதுவலிமையூட்டு ; 
புத தூக்கம் பெறு ; மீட்டுப்பெறு . 
rec tal . a . குதத்துக்குரிய ; குத வழியான . 
rec tangle , n . நாற்கட்ட வடிவம் ; நீள் சதுரம் . 
rectang ular , a . நாற்கட்ட 

வடிவான ; நாற்கட்டக் 
கூறுடைய ; செங்கோணப் பாங்கான ; 

செங்கோண 
அமைப்புடைய . 
rectifica tion , n . தவறு நீக்கம் ; திருத்தம் ; வடிகட்டுத் 

தூயமைப்பெருக்கம் . 
rectifier , n . சரி செய்பவர் ; திருத்துபவர் ; வெறியம் 

துப்புரவு செய்பவர் ; துப்புரவு செய்யுங் கருவி ; மாற்று 
மின னோட்ட ததை நேர்மின்னோட்டமாக மாற்றுங் கருவி . 
rec tily , v . திருத்தியமை ; சரியாக்கு ; சீர் திருத்தஞ் செய் ; 
சரி செய ; மாற்றித்திருத்து ; பிழை நீக்கு ; தவறு சரிசெய் ; 
தீங்குகள் அகற்றிச் சரிசெய் ; விடுபட்டதை நிரப்பு ; மீண்டும் 
மீண்டும் வடிகட்டித் தூய்மை பெருக்கு ; வளைவு முதலிய 
வற்றின் வகையில் சரிசம நீள நேர்வரை காண் . 
rectilin eal , rectilin ear , a . நேரான , நேர்கோடான ; 
நோகோடாய் அமைகிற : நேர் கோடுகளால் ஆன ; நேர்கோடு 
களைப் பக்கங்களாகவுடைய . 
rectilinea rity , n . நேர்கோட்டியல்பு . 
rec titude , n . நேர்மை : நடுநிலை பிறழாமை ; 

ஆன்மிக 
உறுதி . 
rec to , n . திறந்த ஏட்டின் வலப்பக்கம் ; தாளின் முன்பக்கம் . 
rec tor . n . 

ஊர் வட்டகைக் குரு ; பல்கலைக்கழக முகவர் ; 
கலலூரி முகவர் ; பள்ளிக்கூட முகவர் ; சமய நிறுவன 
முகவர் . 
rec torate , 11. பல்கலைக்கழக முகவர் பணி ; ஊர்வட்டகைக் 

குருக்கள் பணி ; முகவர் பணிக்காலம் . 
rector ial , n . பல்கலைக்கழக முகவர் தேர்தல் : a . பல்கலைக் 

சழக முகவருக்குரிய ; ஊர்வட்ட கைக் குருக்களுக்குரிய . 
rectory , n . முகவர் ஆட்சிக்குரிய 

ஊர்வட்டகை ; 

உஜர் 
வட்டகை முகவர் பனை . 
rec tress , n . பல்கலைக்கழகப் பெண் முகவர் ; ( பே.வ. ) 

பல்கலைக்கழக முகவர் மனைவி . 
rec tum , 11. பெருங்குடல் அடிக்கூறு , குதவாய் . 
recum bency , n , சாய்நிலை , 
recum bent , a , படுத்துக்கொண்டிருக்கிற. சாய்ந்திருக்கிற 


16 


Redeemer 


பெரிய செந்நிற விண்மீன் ; Red Indian , அமெரிக்கச் சிவப்பு 
இந்தியர் ; red meat , ஆடுமாடு ஆகியவற்றின் இறைச்சி ; 
red mass , குருமார் செவ்வாடையுடன் நடத்தும் திருமுறை 
வழிபாடு : red pepper , மிளகாய் வகை ; red rag , சினமூட்டுஞ் 
செய்தி ; கிளறிவிடுஞ் செய்தி ; red rattle , சதுப்புநிலச் செடி 
வகை ; red riband , red ribbon , பாத் நன்மதிப்புக் குழு 
( Order of the Bath ) மேற்கொண்ட செந்நிற இழைக்கச்சை ; 
red snow . பாசிவகையினால் செந்நிறம் ஊட்டப்பட்ட பனி ; 
red soldier , பன்றியின் தோலைச் செந்நிறமாக்கும் நோய்வகை ; 
நோய் வகையில் தோல் செந்நிறமாகிய பன்றி ; red spider , 
கொடி முந்திரியைத் தாக்கும் பூச்சி வகை , red tape , கடும் விதி 
முறைப்பாங்கு ; red.triangle , கிறித்தவ இள நம்பியர் கூட் 
டவையின் சின்னம் ; red worm , தூண்டில் இரைப்புழுவகை : 
Royal Red Cross, தாதியர்க்கு 1883 முதல் வழங்கப்படும் 
பொற் பூ வகை ; see red , சீறியெழு ; குருதி வேட்கை கொள் . 
redact , v . வெளியீட்டு வடிவில் பதிப்பி , முடிவான இலக்கிய 
உருக்கொடு ; எழுத்தாண்மையில் 

முடிவான பாடம் 
வாக்கு , ஒழுங்குபடுத்து . 
redac tion , n . வெளியீட்டுக்கான உருவாக்கம் , படித்திருத்தம் , 

பாட ஒழுங்கு அமைப்பு , புதிய பதிப்பு . 
redan , n . இருமுகப்புக் கூம்புவடிவக் காவலரண் . 
red - biddy , n . தேறலும் திரிபுற்ற வெறியமும் கலந்த குடி 


கால 


வகை . 


red .blood ed , a . செங்குருதி வாய்ந்த ; உயிர்ப்பாற்றல் 

நிறைந்த ; பண்படாத . 
red .book , n . செவ்வேடு ; உயர்குடியினர் பெயர்ப் பட்டிய 
லேடு : பெருமக்கள் உயர்பணியாளர் பட்டியல் .பணிமனை 
விதிகள் அடங்கிய அரசியல் விவர ஏடு . 
red - box , n . அமைச்சரது செந்நிறப் பேழை . 
red - breast , n . நெஞ்சில் சிவப்புத் தடமுடைய பாடும் பறவை 


1 


recuperate 
recup erate , 3. நோயிலிருந்து மீட்கப்பெறு ; நோயிலிருந்து 

மீளச்செய் ; களைப்பகற்றி முன்னை வலுப்பெறு ; களைப்பகன் 
றெழு ; இழப்பிலிருந்து மீளச்செய் ; இழப்பிலிருந்து மீள்வுறு . 
recupera tion , 1. இழந்த வலு மீட்டுப் பெறுதல் ; குணப் 

படுதல் ; சீராதல் . 
recup erative , a . இழந்த வலிமையைத் திருப்பி அளிக்கிற ; 

சோர்வு அகற்றுகிற . 
recur , . மறுபடியும் நிகழ்வுறு ; திரும்பத் திரும்ப நிகழ் ; 

மீட்டும் கருத்தில் தோன்று ; திரும்ப நினைவுக்கு வந்து சேர் ; 
மீண்டும் கவனத்துக்கு வா ; திரும்ப எண்ணிப்பார் ; திரும்ப 
வும் குறிப்பிடு ; ( கண . ) பதின்மானக் கீழ்வாய் வகையில் 
மீட்டும் மீட்டும் வந்த தொகையே வரப்பெறு . 
recur rence, n . மறுதரவு . 
recu rrent , n . எதிர்த்திசை திரும்பும் குருதிகாளம் ; எதிர்த் 
திசை திரும்பும் நாடி ; எதிர்த்திரும்பும் குருதிநாள நாடிகளில் 
ஒன்று ; a . நாடி நரம்புகளில் எதிர்த்திசை திரும்புகிற ; கிளை 
வகையில் எதிர்த்திசை திரும்புகிற ; சுருள் மடியாகத் திரும்பத் 
திரும்ப நிகழ்கிற ; அலைமடியாக விட்டுவிட்டுக் 
ஒழுங்கின்படி நிகழ்கிற . 
recu rring, a . திரும்பத்திரும்ப நிகழ்கிற ; தொடர்ந்து 
வருகிற , வந்த தொகையே வருகிற ; ( தொ . ) recurring 
curve , மீட்டுத் தொடங்கிய பக்கமே திரும்பும் வளைவு ; 
recurring decimals , ( கண . ) சுருள் மடிப்பதின்மானம் , 
பதின்மானக் கீழ்வாயில் வந்த தொகையே மீண்டும் வந்து 
கொண்டிருப்பது . 
recurv ate , a . பின்முக வளைவுடைய . 
recurv ature , n . பின் முக வளைவு . 
recurve , . பின் முகமாக வளை . 
rec usance , rec usancy , n . ஆங்கிலத் திருச்சபை வழிபாட் 
டில் கலக்க மறுப்பு ; சட்ட அதிகாரிக்குப் பணிய மறுப்பு ; 
சட்டத்திற்குப் பணிய மறுப்பு . 
rec usant , n . ஆங்கிலத் திருச்சபை வழிபாட்டில் கலந்து 
கொள்ள மறுத்தவர் ; சட்டமுறை அதிகாரிக்குப் பணிய 
மறுப்பவர் ; சட்டப்படி நடக்க மறுப்பவர் ; a . ( வர . ) ஆங் 
கிலத் திருச்சபை வழிபாட்டில் கலந்து கொள்ள மறுத்துவிட்ட ; 
சட்டமுறை அதிகாரிக்குப் பணிய மறுக்கிற ; சட்டப்படி 
நடக்கமறுக்கிற . 
red , n . செந்நிறம் ; செந்நிறச் சாயல் ; கருஞ்சிவப்புக் கட்டிட 
மேசையில் செந்நிறப்பகுதி ; உருள்மையச் சூதாட்டமேடை 
யின் செந்நிறப்பகுதி ; மேடைக்கோற்பந்தாட்டத்தின் 
செந்நிறப் பந்து ; கணக்காண்மை ஏட்டில் பற்றுப்பகுதி ; 
செந்துகில் ; முற்காலப் பிரிட்டனின் மூன்று கடற்படைப் 
பிரிவுகளில் ஒன்று ; முனைப்புக்கட்சி ; குடியரசுக்க . சி ; 
அரசிலிகட்சி ; a . செந்நிறமான ; அழல் நிறமான ; குருதி 
நிறமான ; குருதி தோய்ந்த ; குருதிக் கொலை சார்ந்த ; 
வெட்டுக்கொலைத் தொடர்புடைய ; எரிப்பூட்டுச் செயல் 
தொடர்புடைய ; பலாத்காரமான ; புரட்சி சார்ந்த ; முனைத்த 
அரசியல் போக்குடைய ; பொதுவுடைமைக் கட்சிசார்ந்த ; 
ருசியப் பொதுவுடைமை ஆட்சி சார்ந்த ; ( தொ . ) in the red , 
பொருளகக் கணக்கு மீறிப் பணம் எடுத்த நிலையில் , கடன் 
பட்டு ; red admiral , இறகில் செவ்வரி கொண்ட வண்ணத் 
துப்பூச்சி வகை ; red algae , செந்நிறக் கடற்பாசிவகை : red 
cabbage , உப்பிலிடப் பயன்படுங் கோசு வகை ; red cedar , 
உயர்வெட்டு மரவகை ; red cent , பழைய செப்புக்காசு வகை ; 
red clay, கடலடிக் கனிவகை ; குகை மண்வகை ; red cock . 
எரியூட்டழல் ; Red Crag , ( மண் . ) மண்ணியலூழியின் ஒரு 
கூறு : Red Cross , செஞ்சிலுவையுடை ய முற்கால ஆங்கில 
நாட்டுக்கொடி ; செந்நிறப் பின்னணியில் வெள்ளைச் சிலுவை 
யுடைய சுவிட்சர்லாந்து நாட்டுக்கொடி ; செஞ்சிலுவைச் 
சங்கம் ; போரில் காயமுற்றவர்களைப் பேணும் உலகநாட்டு 

( 1864 ) உரிமைபெற்றுச் சிவப்புப பின்னணியில் 
வெள்ளைச் சிலுவைக் குறியுடைய கொடிச்சின்னங் கொண்ட 
சங்கம் ; red dwarf , சிறிய செந்நிற விண்மீன் ; Red Ensign . 
பிரிட்டனின் வாணிகக் கப்பற்கொடிச் சின்னம் ; red giant , 


வகை . 


red. brick , a . பல்கலைக்கழகக் கட்டிடவகையில் தற்காலப் 

பாணியலமைந்த கட்டுமானக் கடைகாலுடைய . 
red .bud , n . இலைகளுக்கு முன் பூக்குஞ் செங்கழுநீர் நிறப் பூ 

மரவகை . 
red cap , n . படைத்துறைக் காவல் துறைவர் ; ஸ்காத்லாந்து 

நாட்டு அரண்மாளிகைப் பேய் . 
red coat , n . பிரிட்டன் நாட்டுப் படைவீரன் . 
red • cowl , n . ஸ்காத்லாந்து நாட்டு அரண்மாளிகைப் பேய் , 

காவற்றுறை ஆள் . 
red - currant , n . புதர்வகையின் கொட்டையுள்ள செந்நிறக் 

கனி . 
redd en , U. சிவப்பாக்கு ; சிவப்பாகு . 
redd ish , n . சற்றே சிவப்பான . 
red dle , n . செங்காவி ; V செங்காவி வண்ணமிடு . 
red - dog , n . மாவாலையின் கீழ்த்தர மாவு . 
redd y , a . சிறிது சிவப்பான ; - சிவப்பு மயமான . 
rede, n . அறிவுரை , கருத்துரை ; துணிவு , திட்டம் ; கதை 

நிகழ்ச்சி ; U. அறிவுரை கூறு , கருத்து உரை . 
redeem , . மீட்டுக்கொள் , திரும்ப விலைக்கு வாங்கு ; முயன்று - 
திரும்பப்பெறு ; இழந்ததை மீண்டும் எய்துவி ; பேசிச்சரிப் 
படுத்திப்பெறு ; பணங் கொடுத்து விடுதலை பெறுவி ; பணங் 
கொடுத்து யிர் காப்பாற்று ; விடுவி ; தப்புவி , காப்பாற்று ; 
இடர் தடுத்தாட்கொள் ; பழி தவிர்த்து ஆள் ; பழியிலிருந்து 
கடைத்தேற்று : கழுவாயாகு , பரிகாரம் அளி , பழிமறக்கச் 
செய் ; வாக்குறுதி முதலியவற்றை நிறைவேற்று ; இழப்பீடு 
செய் , சரியீடுசெய் ; குற்றவகையில் எதிரீடு செய்து அமை ; 
குறைநிரப்பு . 
redeem er 1 , n. மீட்பவர் ; மீட்டுத் தருபவர் ; விடுவிப்பவர் ; 

பழி தவிர்ப்பவர் ; இடர் தடுத்தாட்கொள்பவர் . 
Redeem er1.1. திருமீட்பர் . இயேசுநாதர் . 


மன்ற 


817 


redemption 


reed 


கங்கான ; 


redemp tion , n . மீட்பு , இயேசுநாதரின் பழி தடுத்தாளுந் 
திறம் ; இடர்காத்தளிக்குஞ் செய்தி ; உரிமை விலைப்பணம் ; 
கழுவாய் , பரிகாரம் . 
redemp tive , a . மீட்டளிக்கிற ; மீட்டளிக்க உதவுகிற ; கழு 

வாய் செய்கிற . 
redeploy ment, n . தொழிற்சாலையில் விளைவுபெருக்கம் 

நாடிய புறவாய்ப்பு நலச் சீர்திருத்த வளம் . 
red - figured , a . கிரேக்க குவளைகள் வகையில் கருநிறப் 

பின்னணிமீது சாயத்தோய்வில்லாச் செந்நிற உருவமுடைய . 
red - fish , n . சால்மன் மீன்வகையின் பருவ ஆண் . 
red -gum , n . பல்முளைக்குஞ் சிறுவர் ஈற்றின் கோளாறு ; 

செமமெழுகு தரும் மலைவளர் மரவகை . 
red - hand ed , a . கையுங் களவுமாக , குற்றஞ் செய்யும் நேரத் 

திற்கு உரிய . 
red - hat , n . போப்பாண்டவரைத் தேர்ந்தெடுக்குங் குழுவினர் . 
red head , 1. செந்தலையர் , செம்மயிர் உடையவர் . 
red - headed , a . செந்தலையுடைய , செந்நிறத் தலைமயிருடைய , 
red - heat , 11. செந்தழல் வெப்பு . 
red he rring : n . செந்நிற மீன்வகை வாட்டு , புகைவாட்டுப் 
பதனமிடப்பட்ட மீன்வகை ; வேட்டைநாய் மோப்பவழி தவறு 
வதற்காகக் குறுக்கே கொண்டுசெல்லப்படும் மீன்வாட்டு ; 
வாதத்திலிருந்து கவனம் திருப்பப் புகுத்தப்படும் ஆர்வச் 
செய்தி ; ( தொ . ) draw & red herring across the track , வேறு 
திசையில் ஆர்வந் திருப்பிக் கவனத்தை மாற்று ; neither fish 
nor flesh nor good red herring , உறுதியற்ற செய்தி , வரை 
யறை இல்லாதது . 
red - hot , a . செந்தழலாக எரிகிற ; 

பழுக்கக் 
காய்சசிய ; உணர்ச்சி வேகமிக்க ; ஆர்வமிக்க ; கடுஞ்சினம் 
வாய்ந்த ; ( தொ . ) red - hot poker , அழல்நிற மலர்த்துய் 
உடைய தோட்டச் செடிவகை . 
redif , ( துரு . ) n .. துருக்கிய படைத்துறைச் சேமப்பிரிவு . 
redin tegrate, v . முழுமை மீட்டளி , திரும்பவும் முழுநிறை 

வடிவுக்குக் கொணர் , நிறைநிலை புதுப்பித்தளி . 
redirect , v . = readdress . 
redistribu tion , n . தேர்தல் தொகுதி யெல்லைமாற்றி 

யமைத்தல் , தேர்தல் வாக்குரிமை நிலைமாற்றம் . 
red - lead , n . வங்க உயிரகை , செஞ்சாயத்துக்குப் பயன்படும் 

வங்கச் செந்தூரம் . 
red - legged , a . செங்காலுடைய . 
red .letter , a . நீடு நினைக்கத்தக்க , புகழ் விழாவாகக் கருதத் 
தக்க ; செந்நிறத்திற் குறியிடப்பட்ட ; 3. மகிழ்ச்சி விழாவாக 
ஆண்டுப் பட்டியிற குறிப்பிடு ; ( தொ . ) red - letter day , 
மகிழ்வுநாள் , குறிப்பிடத்தக்க நாள் . 
red - man , n . அமெரிக்க செவ்விந்தியர் ; பண்டை இரசவா 

தத்தில் செந்நிறப் பாதரசக் கந்தகை . 
red ness , 1. செந்நிறம் , சிவப்பு . 
red olence , red olency , n . முனைப்பான மணம் , இனிய 

வாசனை . 
red olent , a . முனைத்த மணமுடைய ; தொடர்புண்மை நினைப் 

பூட்டுகிற . 
redou ble , n . ஆற்றலிரட்டிப்பு : தொகைப்பெருக்கம் ; அளவுப் 
பெருக்கம் ; விசைப்பெருக்கம் . சீட்டாட்டத்தில் இரட்டிப்பின் 
இரட்டிப்புக் கேள்வி ; ப . இருமடியாக்கு : ஆற்றல் இரட்டி , 
தொகை பெருக்கு ; உருப்பெருக்கு ; அளவு பெருக்கு ; விசை 
பெருக்கு : சீட்டாட்டத்தில் இரட்டித்த கேள்வியின் இரட் 
டிப்புக் கேள்வி கேள் . 
redoubt , 11. புற அரண் ; களக் காப்பரண் . 
redoubt able, a . கடுமிடல் வாய்ந்த , தோலாப் பேராற்றல் 

வாய்ந்த 
redoubt ed , a . ஆற்றல் சான்ற , உருத்தக்க , அஞ்சுவரு 
தோற்றமுடைய . 

104 


redound , . துள்ளி எழு ; இறுதியில் சென்று சேர் ; விளை 
வாக உதவு ; பெரும் பங்காற்றி உதவு ; நலம் பெருக்க உதவு ; 
புகழ் பெருக்க உதவு ; சென்று திரும்பு ; உரியவரிடமே 
திரும்பி வந்துசேர் ; மடங்கிவந்து பயன்படு . 
red poll , 11. செஞ்சூட்டுடைய பறவைவகையின் சேவல் ; விதை 

யடிக்கப்பட்டுச் செம்மயிர்போர்த்த கால்நடை . 
redress , n . குறை தீர்வு , சீராக்கம் ; மாற்றீடு ; ப . குறை 

வகையில் தீர்வுசெய் , நேராக்கு , சீர்ப்படுத்து . 
red start , n . செந்நிற வாலுடைய பாடும் பறவை வகை . 
red tap ery , red - tap ism , n . அலுவல் நடைமுறைக் 

கடுமை . 
red - tap ist , n . விதியொழுங்குக் கடுமையர் . 
reduce , . முன்னிலைக்குக் கொணர் ; மீட்டுக்கொணர் , மறு 
படியும் சீராக்கு ; உருமாற்று ; மாற்றி இசைவி ; கட்டளை 
வடிவத்துக்குக்கொணர் ; வகுத்தமை , வகைப்படுத்து , வகை 
யுட் கொணர் ; கட்டாயப்படுத்திச் செயற்படுத்து ; அடக்கி 
ஆள் ; குறை ; தாழ்த்து ; சுருக்கு ; வறுமைக்கு ஆட்படுத்து ; 
வலிமை குன்றுவி ; எளிதாக்கு ; சிக்கல் குறை ; குறுக்கு , 
அளவு சிறிதாக்கு ; எடையிற் குறைபடு . 
redu cer , 11. நிழற்பட மறிநிலைத் தகட்டின் செறிவு தளர்த்த 

உதவும் பொருள் . 
redu cible, a . குறைக்கப்படத்தக்க . 
reduc tio ad absurd um , ( ல . ) 11. விளைவுப் பொருத்த 
மின்மை காட்டி முடிவு தவறென்று எண்பித்தல் ; ( பே.வ. ) 
செயல்துறைக்கு ஒவ்வா அளவில் கொள்கை வலியுறுத்தல் . 
reduc tion , 1. குறைப்பு ; குறைபாடு , சுருக்கம் ; குறைவு ; 
உருமாற்றம் ; எளி தாக்கம் ; படக்குறுக்கம் ; ( தொ . ) 
reduction to absurdity , விளைவுப் பொருத்தமின்மை காட்டி 
முடிவு தவறென்று எண்பித்தல் ; ( பே - வ . ) செயல்துறைக்கு 
ஒவ்வா அளவில் கொள்கை வலியுறுத்தல் . 
reduit , n . கோட்டையின் சேம அகவரண் காப்பிடம் . 
redun dance , redun dancy , n . மிகை , நிறைவு . 
redun dant , a . கழிமிகையான , தேவைக்கு மேற்பட்ட ; மிகை 

யுரையான , கூறியது கூறலான ; நிறைந்த . 
redup licate, v . இரண்டாக மடி ; இரட்டு ; ( இலக் . ) சொல் 

லாக்கத்தில் முதல் எழுத்து அல்லது முதல் அசையிரட்டுதல் . 
reduplica tion , n . இரட்டிப்பு ; திரும்ப நிகழ்வு : இரட்டுறு 
நிகழவு ; எதிர் படிவம் ; ( இலக் ) சொல்லாக்கத்தில் முதல் 
எழுத்து அல்லது முதல் அசை இரட்டுதல் ; பொல்லாக்கத்தில் 
முதல் இரட்டிய பகுதி . 
redup licative , a . ( இலக் . ) சொல்லாக்கத்தில் முதல் எழுத்து 
அல்லது முதல் அசை இரட்டிப்புடைய ; சொல்லாக்க இரட் 
டிப்புச்சார்ந்த ; இரட்டிக்கும் போக்குடைய ; இரட்டிப்பினா 
லான ; திரும்ப நிகழும் இயல்புடைய . 
red - water , 11. சிறுநீர்ச் செந்நிறமாக்கும் முறைக்காய்ச்சல் 

தொடாபுடைய ஆடுமாடுகளின் நோய்வகை . 
red - wing , n . பாடும் பறவை வகை ; பறவை வகை . 
ree , 1. பறவை வகையின் பெண் . 
reeb ok , 11. கூரிய கொம்புகளையுடைய தென் ஆப்பிரிக்க 

ஆட்டியல் மான்வகை : 
re - ech o , U. ஒலி எதிரொலியாக முழங்கு , எதிரொலி முழக்கஞ் 

செய் . 
reed , 11 . நாணல் வகை ; கொறுக்கை , கோரைப்புல் ; இசைக் 
கருவி அழுத் துகட்டை ; துளை இசைக்கருவி வாய்க்கட்டை ; 
சேணியர் அச்சுக்கோல் ; கூரை வேயும்படி பதப்படுத்தப்படும் 
கோதுமை 

வைக்கோல் ; U. கோரைப்புல்லால் 
வேய்வதற்காகக் கோதுமை வைக்கோலைப் பதப் 
படுத்து ; செதுக்கு வேலையில் நாணல் போன்ற வரி ஒப்பனை 
செய் ; துளை இசைக்கருவிகளில் வாய்க்கட்டை பொருத்து ; 
( தொ . ) broken reed , நம்பத்தகாத பொருள் : நம்பத்தகா 
தவர் ; lean on a reed , வலிமையற்ற ஒன்றன்மீது சார் ; 
உறுதியற்றவர் மீது நம்பிக்கை வை . 


வேய் ; 


கூரை 


818 

refer 
reed - band 
reed - band , n . அழுத்துகட்டைகளையுடைய இசைக்கருவித் மிக்க ஸ்காத்லாந்து கூத்துவகை ; 3. திருகுவட்டில் சுற்று ; 
தொகுதி . 

வட்டுச்சுழற்றிக் கூட்டிலிருந்து பட்டு நூலிழை பிரித்தெடு ; 

கதை - பாடல் முதலியவற்றை மடமடவென்று சொல்லிக் 
reed - bird , 11. பறவை வகை . 

கொண்டுபோ ; தத்துக்கிளி முதலியவை வகையில் க்ளிக் 
reed - bunting , n . கருந்தலைப் பறவை வகை . 

என்று ஒலியெழுப்பு ; கண்கள் வகையில் மயக்கத்தினால் 
reed - drawing, n . வாருகருவி மூலம் கோதுமை வைக்கோலை 

சுழலு , தலைசுற்று ; உள வகையில் மயக்கமடை ; உறுதி 
வேய் புல்லாக வாருதல் . 

யின்றி நில் , தள்ளாடு , பக்கத்துக்குப் பக்கம் ஊசலாடு , 
reed ed , a . நாணல் நிரம்பிய ; நாணல் உடைய . 

தள்ளாடி நட , ஊசலாடி ஓடு ; உடம்பிலோ உளத்திலோ 
reed en , a . நாணலாலான . 

ஆட்டங்கொள்ளு ; வேகமாகச் சுழன்று தளர்வுறு ; அசைந் 

தாடுவதாகத் தோன்று ; ஸ்காத்லாந்துக் கூத்துவகை ஆடு ; 
reed er , n . கூரைவேய்பவர் . 

( தொ . ) off the reel , right off the reel , நேரே தங்குதடை 
reed grass , n . நாணற் புல்வகை . 

யின்றி , அடுத்தடுத்து விரைவாக ; reel off , விரைவாக வெளி 
re - ed ify , U. திரும்பக் கட்டியமை ; நைந்த பகுதியை மீண்டும் 

யிடு , தங்கு தடையின்றி வரவிடு ; Virginia reel , அமெரிக்க 
தழைக்கவை ; இழந்த நம்பிக்கையை மீண்டும் வருவி . 

நாட்டுப்புற ஆடல்வகை . 
reed iness , 11. நாணல் நிரம்பிய நிலை ; நாணல்போன்ற 

re - elect , , மீண்டும் தேர்ந்தெடு . 
தன்மை ; நாணல்போன்ற ஒலியியல்பு . 

re - elec tion , 11. மறு தேர்தல் ; மறுபடியும் தேர்ந்தெடுத்தல் ; 
reed ing , n . நாணய விளிம்புச் சூழ்வரி ; நாணல்போன்ற வரி 

திரும்பத் தேர்ந்தெடுக்கப்படல் . 
ஒப்பனை . 
reed - instrument , 11. அழுத்தக்கட்டைகளையுடைய இசைக் 

re-emerge , . மறைவிலிருந்து மீண்டும் வெளிப்படு. 
கருவி வகைகளில் ஒன்று . 

reen , n . அகல்பெரும் பள்ளம் . 
reed - knife, 11. இசைமேளச் சுதி கூட்டுங் கருவி . 

re - en gine, v . கப்பலுக்குப் புதிய இயந்திர இணைப்புச்செய் . 
reed - mace , n . இழை இறகு சூழ்ந்த விதைவகை . 

re - en ter , I. மீண்டும் நுழை ; புதிதாக நுழை : மறுபடியும் 

பதிவுசெய் ; செதுக்கு வேலை வகையில் இன்னும் ஆழமாக 
reed - rand , reed .rond , n . நாணற் புதர் . 

அகழ் . 
reed .stop , 11. ஒரே நிறுத்தக் கட்டையால் கட்டுப்படுத்த வல்ல 

re - en trance , n . மறு நுழைவு ; மறு உள்ளேற்ற வெற்றி ; 
இசைக் குழாய்த் தொகுதி . 

அரண் வகையில் உள் நோக்கிய திருப்பநிலை ; புற அரண் 
reed - war bler, n , சதுப்புநில நாணற்புதர்களிற் கூடுகட்டி 

கூம்புகளின் இடைப்பட்ட உள்வளைவு நிலை. 
வாழும் பறவை வகை . 

re- en trant , n . உள்ளுறு திருப்பம் ;; a . உள்நோக்கித் 
reed y , a . நாணல் நிரம்பிய ; நாணல்போன்ற ; நாணலால் 

திரும்புகிற . 
செய்யப்பட்ட ; வலிமையற்ற ; ஒடுங்கிய ; புல்வகையில் 
திண்ணிய ; நாணல் குழல்போன்ற ஓசை தருகிற ; நிரம்பா 

re - en try , n . மறு நுழைவு ; ( சட் . ) மறித்துடைமைப்பேறு , 

மீண்டும் உடைமையாக்கிக் கொள்ளுதல் ; சீட்டாட்ட வகை 
மெல்லிசையான . 

யில் தந்திரத்தினால் ஒருவர் கை மேலோங்கச்செய்யுஞ் சீட்டு ; 
reef1 , n . ( கப் . ) பாய்மடிக்கூறு , பாய்களின் உச்சி அல்லது ( தொ . ) card of re - entry , சீட்டாட்ட வகையில் தந்திரத் 
அடியில் அளவு சுருக்குவதற்கான மடிக்கூறுகளில் ஒன்று ; தினால் ஒருவர் கை மேலோங்கச்செய்யுஞ் சீட்டு . 
10. பாய்மடிக்கூறு இழுத்துப் பரப்பினைச்சுருக்கு ; முகட்டுப் 
பாய் சுருக்கு ; துடுப்பு மேலிழுத்து உகைப்புத் தண்டின் 

reeve , 1. ( வர . ) முதன்மைக் குற்ற விசாரணை நடுவர் ; 

கானடாவில் கிராம நகர்க்குழுத் தலைவர் . 
நீளங் குறை ; ( தொ . ) take in a reef , விழிப்புடன் மெல்லச் 
செல் ; மெல்ல விழிப்புடன் நட . 

reeve , 1. மணற்பாங்கு இடங்களில் திரியும் பறவையினப் 

பெடை . 
reef 2 , 11. கடல் நீரடிப்பாறை ; கடல் நீரடி மணல்மேடு ; தங்கச் 
சுரங்கக் கனிப்பாறை ; சுரங்க அடிப்பாறை ; வைரச் சுரங் 

reeve , 1. கயிற்றை வளையமூலமாகக் கோத்து இழு ; மாக் 
கத்தில் மணிப்பாறைசூழ் பாறை . 

கட்டை முதலியவற்றில் கயிறு வரிந்துகட்டு ; கப்பல் வகையில் 
reef er1 , 1. ( கப் . ) பாய்மடி சுருக்குபவர் ; (கப் . ) முடிச்சு 

பனித்திரள் ஊடே செல் ; மீன் திரள் ஊடுருவிச்செல் . 
வகை இரட்டை முடிச்சு ; திண்ணிய இருமார்பு வரிச்சட்டை . 

reeved , v. reeve என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவங் 
reef er , 11. கஞ்சாச்சருகூட்டிய 

களில் ஒன்று . 

புகை குடிப்பதற்குரிய 
மயக்கப் பூஞ்சுருட்டு . 

re - examina tion , 1. மறுமுறைச் சாட்சி விசாரணை ; புனர் 
reef ing - jacket , 11. திண்ணிய இருமார்புவரிச் சட்டை. 

விசாரணை . 
reef - knot , 11. முடிச்சு வகை , இரட்டைமுடிச்சு . 

re - exam ine, v. எதிர்வாதி குறுக்கு உசாவலின்பின் நிகழும் 

வாதிபக்க மறு சான்று உசாவல் செய் , இரண்டாம் தடவைச் 
reef - point , 11. கப்பற் பாயில் இணைத்துள்ள சிறு கட்டுக் 

சாட்சி விசாரணை நடத்து ; புனர்விசாரணை செய் . 
கயிறு . 
reek , n . ஆவி ; புகை ; புகையாவி ; புழுக்கவாடை , வாடை 

re- ex port , 11. திருப்பேற்றுமதிச் சரக்கு , இறக்குமதியாய்ப் 
வீச்சம் ; ஊசல் நாற்றம் ; புழுக்க ஆவி மண்டலம் ; 3. புகை 

பின் ஏற்றுமதியாகும் பொருள் . 
யாவி வெளியிடு , புழுக்க ஆவி வெளியிடு , புழுங்கு ; விரும்பத் 

re - export , 0 . திருப்பேற்றுமதிசெய் , இறக்குமதியான 
தகாத வாடை பரப்பு . 

சரக்கையே மீட்டும் ஏற்றுமதி செய் . 
reek ie , a, புகையாவி வெளியிடுகிற ; ( தொ . ) Auld Reekie , 

re- exporta tion , n . திருப்பேற்றுமதி , இறக்குமதியான 
ஸ்காத்லாந்தின் தலைநகரான எடின்பரோ ( Edinburgh ) . 

சரக்கையே மீட்டும் ஏற்றுமதி செய்தல் . 
reek y , a. புகையாவி வெளியிடுகிற ; புகையார்ந்த, புகை 

ref , 1. ( பே - வ . ) காற்பந்தாட்ட அறிவுரை நடுவர் . 
மண்டுகிற , புழுங்கி நாறுகிற . 

reface , . கட்டிடத்துக்குப் புது முகப்பளி . 
reel , n . திரு தவட்டு , நூல் - கயிறு - பட்டு - காகிதம் - கம்பி முதலி 

refec tion , n. சிற்றுண்டி , உணவாகவோ பானமாகவோ 
யன வாங்கிச் சுற்றும் இயந்திரக்கருவி வகை ; சுழல்வட்டு , 

உள்ள சிற்றூண் ; சிற்றுணா, இலேசான உணவு . 
தூண்டிற் கயிறை வேண்டும் நிலையிற்சுற்றி அவிழ்ப்பதற்கான 

refec tory , 11. துறவிமட உணவுக்கூடம். 
அமைவு ; சிட்டம் , சுற்றிழையின் நீள அலகு ; தையல் நூல் refer , . குறிப்பிடு ; சுட்டு ; குறித்துப்பேசு ; எடுத்துப்பார் ; 
சுற்றி வைக்கப்படும் சிறு நீளுருளை ; இயந்திரங்களில் சுழலும் வேண்டும்போது உதவிநாடு ; பற்றியதாயிரு, தொடர்புடைய 
பகுதி ; ஏறத்தாழ ஆயிரம் அடி நீளம் கொள்ளும் திரைப்படத் தாயிரு ; உரியதாக்கு ; உரியதாகச் சுட்டு ; குறித்தொதுக்கு ; 
தகட்டுச்சுருணை ; கறக்கம் , சுழன்று தள்ளாடும் நிலை ; எழுச்சி தொடர்புடையதாகக் கருது ; தொடர்புடையதாக இணைக்கக் 


819 


referable 


reflet 


. 


கருது ; தொடர்புபடுத்து ; பொருட்படுத்து ; உரிய விளை 
வாகச் சுட்டு ; காரண காரியத் தொடர்புடையதாகக் கருது ; 
மூலமாகக் குறிப்பிடு ; கலந்தாராய் ; கலந்தாய்வுத் தொடர்பு 
கொள் ; நாடி ஆய்வுரை கோரு ; தகவல் நாடிச்சென்று கேள் ; 
நாடி அணுகு ; வேண்டு , கோரிக்கைவிடு ; சென்று உதவி 
கோரு : ஆற்றுப்படுத்து : தகவல்பெற அனுப்பு ; பார்க்கும்படி 
ஏவு ; மேவுவி ; ஆய்வுரைக்காக அனுப்பு ; மேற்கோளாளராகப் 
பரிந்துரைத்து அனுப்பு : தக்க மேற்கோளாக எடுத்துச்சுட்டு ; 
ஆதாரமாகக்காட்டு ; பிணை வகையில் சுட்டிக்காட்டு ; பிணை 
பெற அனுப்பு ; ஒப்புவி ; ஒப்படை ; ( தொ . ) refer to drawer , 
( சு.வ. R. D. ) பொருளகத்தில் காசோலைக்குப் 

பணம் 
கொடுக்க விரும்பாது எழுதும் வகையில் குறிக்கப்படும் 
வாசகம் , பிறப்பித்தவரிடமே கலந்து கொள்க என்னும் 
கட்டளைக்குறிப்பு . 
ref erable, a . மூலமாகக் குறிப்பிடத்தக்க ; குறித்துக் கலக் 
தாய்வதற்குரிய ; கலந்தாய்வுக்கு அனுப்பப்படத்தக்க ; கலந் 
தாய்வுக்கு அணுகத்தக்க ; ஒதுக்கப்படத்தக்க . 
referee , n . ஆட்ட நடுவர் , ஆட்டக்காரணிகர் ; 3. நடுவ 

ராகச் செயலாற்று . 
ref erence, 11. தொடர்பு , உறவு , பொருத்தம் ; குறிப்பீடு , 
குறிப்புரை ; சுட்டுரை , சுட்டுக்குறிப்பு ; சுட்டுக்குறியீடு ; 
புரட்டரவு , தேவை நோக்கீடு , தேட்டத் தேர்வு ; தகவல் 
தேட்டம் , குறிப்புத்தேட்டம் ; தகவல் குறிப்புக் கோரிக்கை ; 
துணையா தாரம் ; மேற்கோள் , சான்றாதாரம் ; பிணை ஏற்பா 
தரவு ; சான்றா தரவு ; பரிந்துரைப்பு ; மேவுவிப்பு ; தகவலுக் 
கான ஒப்புவிப்பு ; முடிவுக்கான ஒப்படைப்பு : பணியாணை 
உரிமையெல்லை ; U. புத்தகத்தில் மேற்கோள் சுட்டுங் 
குறிப்புக்களை இணை ; ( தொ . ) book of reference , பார்வைக் 
குரிய சுவடி ; தேவை நோக்கீட்டுச் சுவடி ; cross reference , 
மாட்டேற்றக் குறிப்பு ; in reference to , தொடர்பாக , 
குறித்து , பற்றி ; legislation by reference , சட்டத்தின் 
* முற்சுட்டு வரைவாக்கப்பகுதி ; reference bible , ஓரப்பிறிதிடச் 
சுட்டுக்களையுடைய விவிலிய ஏடு ; reference library , மேற் 
கோள் நூலகம் ; yeference marks , உடுக்குறி முதலிய 
( * t + S II ) சுட்டுக் குறியீடுகள் ; terms of reference, 
ஆய்வுரிமை எல்லை வகுப்பு வாசகங்கள் ; ஆய்வுரிமை வரம்பு ; 
without reference to , எது எப்படியிருப்பினும் , எவ்வாறா 
யினும் ; with reference to, பற்றி , குறித்து ; பற்றிய 
வகையில் . 
referen dum , 1. பொதுமக்கள் வாக்கெடுப்பு , தனி ஒரு 
செய்தியில் தேர் தலுக்குரிய மக்கள் தொகுதியினர் அனைவரும் 
வாக்கெடுப்பு மூலம் நேரடியாக முடிவு செய்யும் குடியொப்ப 
முறை . 
referen tial , a . சுட்டு அல்லது மேற்கோள் அடங்கிய ; 

வேறொன்றினைச் சுட்டுகிற அல்லது குறிப்பிடுகிற . 
ref ill , 11. மறு நிரப்பீடு ; மறு நிரப்பீட்டுச் சேமத்தங்கற் 
பொருள் ; வெடிமருந்தின் மறுசெறிவு ; வெடிமருந்தின் மறு 
அடைப்பளவு . 
refill , 0. மீண்டும் நிரப்பு ; வெடி மருந்தினை மீண்டும் நிறை . 
refine , ப . மாசகற்று , துப்புரவு செய் ; தெளிவாக்கு ; அழகிய 
தாக்கு ; நேரிதாக்கு ; பண்பு மேம்படுத்து ; நாகரிகமுடைய 
தாக்கு ; சுவைவநுட்பமூட்டு ; ஒழுகலாறுகளைப் பண்படுத்து ; 
புறத்தோற்றத்துக்கு மெருகிடு ; தூய்மையாகு ; தெளிவு 
படு ; நாகரிக நடத்தை வளரப்பெறு ; மென்மைநயம் மிகுதி 
யாகப் பெறு ; மொழிவகையிற் செப்பஞ் செய் ; கருத்துச் 
சொல் திட்ப நுட்பங் கையாளு; நேர்த்தி நுட்பங் கையாண்டு 
செம்மைப்படுத்து ; நுட்பமான வேறுபாடுகள் செய் ; மிகு 
நுட்பமாக விரிதது உரையாடு . 
refined , a , துப்புரவாக்கப்பட்ட , செப்பஞ் செய்யப்பட்ட ; 

பண்பட்ட . 
refin edly , adu, நயநாகரிகமாக ; வனப்புடை யரென்ற நிலை 

மேற்கொண்டு . 
refine ment , : தூய்மைப்பாடு : துப்புரவாக்கப்பட்ட நிலை ; 
கருத்து நுட்பம் , சுவை நேர்த்தி , மெருகேறிய ஒழுகலாறு : 


நுண்ணிய திறங்காட்டும் நிலை ; திறமைமிக்க வேலைப்பாடு , 
நுணுக்க 

விரிவாக வகுத்தமைக்கப்பட்ட வேலைப்பாடு ; 
நுட்பமான ஆய்வாராய்வுப்பண்பு ; நுண்ணய வேறுபாட்டுத் 
திறம் . 
refin er , 1. செம்மைப்படுத்துபவர் , தூய்மையாக்குபவர் ; 
தெளிவாக்குபவர் ; சர்க்கரை -உலோகம் முதலியவற்றைத் 
தூய்மைப்படுத்தும் தொழில் மேற்கொண்டவர் . 
refin ery , 11. தூய்மி . 
refit , n . 

செப்பநிலைச் சீர்திருத்தம் ; 3. கப்பலை மீண்டும் 
நன்னிலைப்படுத்தும் வகையில் சீர்திருத்து , கப்பல் வகையில் 
மீட்டும் பயன்படும்படி சீர்திருத்தம் பெறு . 
refit ment , 1. கப்பலின் செப்பநிலைத்திருத்தம் . 
refla tion , n . பொருளியல் மறுவீக்கம் , நாணய மதிப்பின் 

மீட்டுயர்வு . 
reflect , . ஒளிக்கதிர்களை வாங்கி எறி ; ஒளியை எதிரடித்துக் 
காட்டு ; பளிங்கு வகையில் எதிர் நிழலிடு , நிழலுருப்படுத்திக் 
காட்டு ; ஆழ்ந்து நினை , சிந்தனை செய் ; மீட்டும் நினைவுக்குக் 
கொண்டுவா ; திரும்பவும் நினைத்துப்பார் ; பழைய நினைவு 
களில் ஆழ் ; எதிர் விளைவாக வழங்கு ; மேற்படிவி ; 
விளைவி , வழங்கு ; வசைக்கூறுபடிவி ; வசைக்குறிப்பு 
எழுப்பு . 
reflect ed , a. எதிரொளியாக வீசப்பட்ட , ஒளிவகையில் 
எதிரடிக்கப்பட்ட ; பிறரொருவரால் வழங்கப்பட்ட ; பிறி 
தொன் றனிடமிருந்து பெறப்பட்ட ; ( தொ . ) shile with 
reflected light , இரவல் ஒளியினால் ஒளிர் ; பிறிதின் பண்பி 
னால் விளக்கமுறு ; பிறரது மேம்பாட்டால் மேம்பாடுறு , 
reflect ing , a . ஒளி எதிரடிக்கிற ; ஒளிக்கதிர்களை வாங்கி 
எறிகிற ; நிழலுருக் காட்டுகிற ; ( தொ . ) reflecting 
microscope , கண்ணாடி வில்லைகளுக்குப் பதிலாக உருக் 
காட்டும் பளிங்குகள் பயன்படுத்தப்படும் உருப்பெருக்காடி ; 
reflecting telescope, குவிந்த உருப்பளிங்குச் சில்லால் 
காட்டப்படும் பொருளின் உருவைக் கண் 

வில்லைகளால் 
பெரிதாக்கிக்காட்டும் தொலைநோக்காடி . 
reflect ingly , adu . ஆழ்ந்த நினைவுடன் ; கண்டிக்குங் குறிப் 

புடன் , வசைக்குறிப்புத் தோன்றும்படியாக . 
reflec tion , n . ஒளிக்கதிர் வகையில் வாங்கி எறிதல் ; ஒளி 
வகையில் பட்டெறிதல் , முட்டி மீளல் ; பட்டெறிவு , பட்டெறி 
வெப்பு ; பட்டெறி வண்ணம் ; உருநிழலீடு , பிரதிபலிப்பு ; 
உருநிழற்படிவு ; உருநிழல் , பிரதிபிம்பம் ; உள்மடி நரப்பியக் 
கம் , விருப்பாற்றலுக்கு உட்படாத உணர்ச்சியின் உட்கோட்ட 
விளைவான நரப்பியக்கம் ; கண்டனக் குறிப்புடன் இகழ்தல் ; 
ஏளனக்குறிப்பு , வசைக்குறிப்பு ; அவப்பெயர் தேடித்தரல் , 
புகழ்க்கறைப்படிவு ; புகழ்க்கறை ; உண்ணினைவாற்றல் , 
தன்னுள் நிகழ்பவற்றைத் தானே உணர்ந்துகொள்ளும் மன 
ஆற்றல் ; கருத்து , நினைவு ; சிந்தனை , சிந்தனை தரும் விளக்கம் ; 
சிந்தனை உரை , பொருள் பொதிந்த உரை , செறிமொழி ; 
( தொ . ) angle of reflection , பட்டெறிகோணம் , உருத் 
தெறிகோணம் , முட்டி மீண்ட கதிர்ப்பரப்பின் செங்குத்துக் 
கோட்டுடன் இயங்குங் கோணம் . 
reflec tive, a . தளப்பரப்பு வகையில் பட்டெறியவைக்கிற , 
பிரதிபலிக்கிற ; உருநிழல்காட்டுகிற ; சிந்தனையில் ஈடுபடும் 
பாங்குடைய ; அமைந்தாய்கிற , ஆய்ந்து பார்க்கும் 
இயல்புடைய . 
reflec tor , 1. கதிரெறிபரப்பு ; கதிர்களை மீள எறியும் 
பொருள் அல்லது மேற்பரப்பு ; உருநிழல் எறிதளம் ; தெறி 
முகப்பு வில்லை , வேண்டிய திசையில் ஒளிவாங்கி மீளச் 
செய்வதற்குரிய உட்குழிவுடைய வில்லை : படிவுருக்காட்டும் 
அமைவு , உருக்காட்டமைவு தொலைநோக்கி ; படிவமைவுச் 
சாதனம் , பழக்க வழக்க மனக்கோட்டங்கள் உருப்படிவித்துக் 
காட்டும் 

அமைவு ; படிவமைவாளர் , உருப்படிவித்துக் 
காட்டுபவர் . 
reflet , ( பிர . ) 1 . மட்பாண்டப் பளபளப்பு ; மட்பாண்ட 
வண் நோவெட் 


820 
reflex 

refreshments 
reflex , n . எதிர் நிழல் , நிழலுரு : எதிர் உருப்படிவு , மறு re - forma tion , 11. மீட்டும் வகுத்தமைத்தல் ; மறுசீராக்கம் ; 
படிவுரு ; துணைப்படிவுத்தோற்றம் , இணை எதிர்ப்படிவம் ; மீட்டுருவா 

வாதல . 
இணை துணைவிளைவு ; படர் ஒளிவண்ணம் ; ஓவியவகையில் reform ative, a . சீர்திருத்தும் பாங்குள்ள , சீர்ப்படுத்து 
பட்டெறி ஒளிவண்ண இயல்பமைவு ; பட்டெறி ஒளி ; 

வதையே நோக்கமாகக் கொண்ட . 
பட்டுத்தெறி வண்ணம் ; சார்புவண்ணப் புகழ் ; புற உருத் 

reform atory , n . இளைஞர் சீர் திருத்தச்சாலை , இளங்குற்ற . 
தோற்றம் , பண்புரு ; இயல் நரப்பியக்கம் , உடல் இயக்க 

வாளிகளின சீர்திருத்தப்பள்ளி ; a . சீர்திருத்தும் பாங்குள்ள , 
வகையில் விருப்பாற்றலுக்கு உட்படாத தன்னியல் நிகழ்வு ; 

சீர்ப்படுத்துவதையே நோக்கமாகக் கொண்ட . 
a . தாக்கிமீண்ட , பின்னோக்கி ம்டங்கிய : ஒளிவகையில் 
பட்டெறிவான , எதிர் நிழலீடான ; கருத்துவகையில் உண் 

reformed , a . திருந்திய ; சீர்திருத்தநெறி சார்ந்த ; ( தொ . ) 
மறிவான ; சிந்தனைவகையில் தன் மீள்வான ; உள்ளியக்க Reformed Churches , சமயச் சீர்திருத்த ஆதரவாளரான 
வகையில் தன்னெறிவான ; விளைவுவகையில் செய்பவர் மீதே 

புரோட்டஸ்டாண்டு ( Protestant )களுக்குரிய திருச்சபைகள் . 
எதிர் மீள்வான ; மூலத்தின் மீதே எதிர்த்துத்தாக்குகிற ; reform er , n. சீர்திருத்தாளர் ; சீர்திருத்தவாதி ; 16 - ஆம் 
உடல்சார்ந்த இயக்கவகையில் தன்னியல்வான , விருப்பாற் நூற்றாண்டில் நடந்த சமயச் சீர்திருத்த இயக்கத்தலைவர் ; 
றலுக்கு உட்படாது புறத்தூண்டுதலடுத்துத் தானே இயங்கு 1831-2 ஆம் ஆண்டுகளில் இங்கிலாந்தில் கொண்டுவரப்பட்ட 
கிற ; ( தொ . ) reflex action , ( உட . ) மறிவினை , கருதாத் சீர்திருத்தச்சட்ட வரைவினை ஆதரித்தவர் . 
தன்னியல்வு செய்கை , மனத்தினால் கருதப்படாமல் புறத் 

refract , ப . கோட்டமுறு , கண்ணாடி -வளி - நீர்மம் முதலிய 
தூண்டுதல் நேர்ந்தபோது நரம்புக்கிளர்ச்சிக்கு இணங்கத் 

வேறுவேறு திட்பமுடைய ஊடக மாற்றங்களால் ஒளிக்கதிர்ச் 
தன்னியல்பாகத் தூண்டப்படும் உள்ளுறுப்பியக்கச்செயல் ; 

சாய்வு மாறுபடு ; கதிர் சிதர்வுறு ; கதிர்ச்சிதர்மூலம் உண்டு 
reflex camera , முன்கட்சித் தேர்வமைவுடைய நிழற்படக் 

பண்ணு ; ( வேதி. ) வெடியம் போன்ற பொருள் வகையில் 
கருவி , படமெடுக்கும் நேரம்வரையில் உருவத்தைக் கண்டு 

கதிர்ச் சிதர்வாராய்ச்சி மூலம் மாசின்மை விழுக்காடு அறுதி 
குவிமையப்படுத்தக்கூடிய நிழற்படக் கைப்பெட்டி வகை ; 

செய் . 
reflex light , பின்வரும் விசைவண்டியின் முகப்பு விளக்கொளி 
பட்டவுடன் சிவப்பு ஒளிகாலும் இயல்புடைய உருப்பளிங்கு 

refract ing , a . ஒளிக்கதிர்க்கோட்டமுடைய ; கதிர்ச்சிதர் 
வில்லை . 

வுடைய ; ( தொ . ) refracting telescope , கதிர்க்கோட்டத் 

தொலைநோக்காடி . 
reflex , . பின்னோக்கி வளை . 

refrac tion , 11. வக்கரிப்பு , கதிர்க்கோட்டம் ; கதிர்ச்சிதர்வு ; , 
reflexed , a . ( தாவ . ) பின்னோக்கித் திடீரென வளைந்த ; 

( தொ . ) angle of refraction , வக்கரிப்புக்கோணம் , கோட்ட 
கீழ்நோக்கித் திடுமெனத் திரும்பிய . 

விளைவரைக்கும் வக்கரிப்புத்தள நேருக்கும் இடைப்பட்ட 
reflex ible, a . முட்டிமீளும் இயல்புடைய . 

கோணம் . 
refle xion , n . = reflection . 

refrac tive , a . ஒளிக்கதிர் விலக்கஞ் செய்கிற ; ஒளிக்கதிர்க் 
reflex ive , n . ( இலக் . ) தன்மறிவியற்சொல் ; தன்மறிவியற் கோட்டஞ் சார்ந்த . 
சொற்படிவம் ; தன்மறிவியல் மறுபெயர் ; தனிமறிவியற் refrac tor , n . ஒளிக்கதிர்க்கோட்டம் உறுவிக்கும் பொருள் ; 
பெயரடை ; a . தன்மறிவான ; செயல் செய்முதல்மீதே தாக்கு 

கதிர்க் கோட்டத் தொலைநோக்காடி . 
வது குறித்த : எழுவாயினையே செயப்படுபொருளாக மீட்டுங் 

refrac tory , 1. உயர் வெப்பு ஏற்கும் பொருள் ; a . படிமான 
குறித்த ; தற்சுட்டான . 

மற்ற ; ஒத்திசைவற்ற ; எதற்கும் மசியாத ; வசப்படுத்த 
refloat , . கரைதட்டிய கப்பலை மீட்டுங் கடலில் மிதக்கவிடு , 

முடியாத ; முரண்டுபிடிக்கிற ; கலாம் விளைக்கிற ; பண்டு 
ref luence , n . திரும்பிப் பாய்தல் ; கடலலையின் வேலையிறக் வத்துக்கு ஒத்துவராத ; பொருள்கள் வகையில் உருக்கமுடி 
கம் ; குருதி மீட்சிப்பாய்வு . 

யாத , வேலைப்பாட்டிற்கு உட்படுத்த முடியாத . 
ref luent , a . திரும்பிப் பாய்கிற ; கடலலை வேலை இறங்கு refrain 1 , n . பல்லவி , பாடலின் கடைமடக்குவரி . 
கிற ; குருதி திரும்பி உட்செல்கிற . 

refrain 2 , ப . தன்னை அடக்கிக்கொள் ; செயல்வகையில் தவிர் , 
ref lux , 11. பின்னோக்கிய நீரோட்டம் , பின்னொழுக்கு . 

விலக்கியமைவுறு . 
refoot , . காலுறை அடிப்பாகம் புதுப்பி . 

refrangibil ity , n . வக்கரிப்புத்தன்மை , கதிர்விலகு நீர்மை . 
refo rest , v . மீட்டுங் காடாக்கு . 

refran gible , a . கதிர்க்கோட்டமுறுவிக்கத்தக்க . 
reforesta tion , 1. மீட்டுங் காடாக மாற்றுதல் . 

refresh , ப . புதுக்கிளர்ச்சியூட்டு , புதுவலுவூட்டு ; புத்துயிர்ப் 
reform 1 , 1 , சீர் திருத்தம் , நலமேம்பாடு , சீரமைவு , மாற்றி 

பூட்டு , சிற்றுணா அருந்து ; சிறுபானம் பருகுவி ; ஓய்வுமூலம் 
யமைத்தல் ; சீர்ப்பாடு , அரசியற் குறை நீக்கம் ; ஊழல் நீக்கம் ; 

புத்தாக்கம் அளி : நினைவாற்றலைக் கிளறிவிடு ; அனலைக் 
சீராக்கம் , சமயத்துறையில் செயல் துறைக் கண்டிப்பு மிகுந்த 

கிளர்ந்தெழச் செய் ; மின்னாற்றலுக்குப் புது ஆக்கம் அளி ; 
புதுக்கிளை ; சீர்மை , சட்டமாமன்ற உறுப்பாண்மையை முன் 

சிற்றுண்டி அருந்து ; ஊக்கந்தருஞ் சிறுகுடி பருகு . 
னிலும் நேர்மைவாய்ந்த அடிப்படையில் சீரமைத்தல் ; 3 . 

refresh er , 11 , ஊக்குபவர் ; உயிர்ப்பிப்பது ; வலுவூட்டுவது , 
சீர்திருத்து , சீர்ப்படுத்து ; சீர்திருந்து , சீர்ப்படு ; மாற்றியமை , 

நாட்பட்டு நடத்திய வழக்கில் வழக்கறிஞருக்குக் கொடுக்கப் 
புத்தமைவாக்கு : சீராக்கு . நலமேம்படுத்து ; சீர்மைசெய் , குறை 

படும் மிகைப்பணம் ; ( பே - வ . ) பானம் ; புதுமுறை ஆதரவுப் 
நீக்கு , ஊழலகற்று ; திருத்தங்கள் செய் ; திருத்து ; ஒழுக்கம் பயிற்சி , வலுவூட்டும் மறு பயிற்சி ; ( தொ . ) refresher course , 
மேம்படுத்து ; திருந்து , ஒழுக்க மேம்பாடுறு ; தீங்குகளை புதுமுறை ஆதரவுப்பயிற்சி , மறு பயிற்சி . 
அகற்றி ஒழி ; ( தொ . ) Reform Bill , இங்கிலாந்தில் பாராளு refresh ing , a . குளிர் தருப் போன்ற ; கிளர்ச்சியூட்டுகிற, புது 
மன்றப் பிரதிநிதித்துவத்தைச் சீர்ப்படுத்துவதற்காக 1831-2 வலுவுண்டாக்குகிற . 
இல் பிறப்பிக்கப்பட்ட சீர் திருத்தச் சட்ட வரைவு ; Reform refresh ment , n . புதிய தெம்பு அளித்தல் ; புதுவலுவாக்கம் , 
Club , இங்கிலாந்தின் விரிநிலை தழுவு கட்சியினரின் முன்னாள் 
தலைமையிடம் . 

புத்தூக்கப் பேறு ; இளைப்பாற்றி , களைப்பாற்றரவு ; சிற்ற 
reform , . மீண்டும் உருவாக்கு ; மீண்டும் உருவாகு . 

ருந்தல் ; அயர்வாற்றும் சிற்றுணா : விடாயாற்றி , தளர் 

வகற்றுஞ் சிறுகுடி ; ( தொ ) refreshment car , சிற்றுண்டி 
Reforma tion 1, 11. ரோமன் திருச்சபையிலிருந்த குறைபாடு இரயிறபெட்டி ; refreshment room , சிற்றுண்டி நிலையம் ; 
களை நீக்குவதற்காக 16 - ஆம் நூற்றாண்டில் நடந்த கிறித்தவ Refreshment Sunday , ஆங்கில - ரோமன் கத்தோலிக்க திருக் 
சமயச் சீர்திருத்த இயக்கம் . 

கோயில்களில் அப்பத்துண்டு - மீன் பற்றிய கதை படிக்கப் 
reforma tion , 1. சீர்திருத்துதல் ; சீர் திருந்துதல் ; சீர் படும் கிறித்தவ நோன்புவிழாவின் நான்காவது ஞாயிற்றுக் 
திருத்தம் , அரசியல் - சமய - சமுதாயத்துறைகளில் நல்லாக்கம் 

கிழமை . 
நோக்கிய அடிப்படை மாறுதல் . 

refresh ments , 11. pl. நொறுவல் , சிற்றுண்டிபானங்கள் . 


831 
refrigerant 

region 
refrig erant , 11. உறை குளிரூட்டி , குளிரால் உறைபதனம் regal ity , n . அரசுரிமைப் பண்பு ; அரசுநிலை ; கோனாட்சி ; 
ஊட்டும் பொருள் ; தட்ப இன்னிலையூட்டி , உடலுக்கு இனிய கோனாட்சியரசு ; மன்னர் சிறப்புரிமை . 
குளிர் உணர்ச்சியைக் கொடுப்பது ; a . உறைவிக்கிற ; உறை regard , n . உன்னிப்பான நோக்கு ; உறுத்த பார்வை ; குறிப் 
பதன மூட்டுகிற ; தட்ப நிலையூட்டுகிற ; வெப்பாற்றித் தெம்பு 

பான நோக்கு , பொருள் பொதிந்த பார்வை ; மரியாதை , 
உண்டுபண்ணுகிற . 

மதிப்பு ; கவனிப்பிற்குரிய செய்தி ; கவனிப்பு , கவனம் , 
refr igerate, U , உறைவி ; உறைகுளிரூட்டு ; உறைபதனப் அக்கறை ; மதிப்பார்வப் பாராட்டு ; வாழ்த்து ; 3. உற்றுப் 
படுத்து ; இனிய தட்பநிலைப்படுத்து . 

பார் , குறிப்பாக நோக்கு ; மதிப்புக்கொடு ; கவனிப்புக்கு உட் 
refrig erator , n . தட்பச்சேம அமைவு ; குளிர்பதன அறை ; 

படுத்து ; பொருட்படுத்து ; கவனி ; கருது , பாவி ; தொடர் 

புடையதாயிரு ; குறித்ததாயிரு ; ( தொ . ) . in one s regard , 
குளிர்காப்புப்பெட்டி 

in regard to , with regard to , பற்றி , வகையில் , குறித்து . 
refri geratory , 11. பனிக்கட்டி விளைவிக்கும் அறை ; உறை 
குளிரூட்டி , உறைபதன அமைவு ; a . குளிரப்பண்ணுகிற . 

regard ant , a . ( கட் . ) பின்னோக்கிப் பார்க்கிற ; குறிப்பாக 

உற்றுப் பார்க்கிற , கூர்ந்து கவனிக்கிற ; நீடு நோக்குகிற . 
reft , v . reave என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 

regard ful , a . கவனஞ் செலுத்துகிற ; மதித்து நோக்குகிற . 
ref uge , n . அடைக்கலம் , புகலிடம் ; பாதுகாப்பிடம் ; இடர் 
காப்பிடம் ; களைகணாளர் , தஞ்சமளிப்பவர் , அடைக்கலங் 

regard ing , prep . பற்றி , வகையாகக் குறித்து . 
கொடுப்பவர் ; இடர்காப்புநெறி , இடர் உறுங்கால் மேற் regard less , a . பொருட்படுத்தாத , மதித்துப்பாராத . 
கொள்ளப்படும் நெறி ; நெறிகாப்பிடம் , போக்குவரத்து நட regatt a, n . படகுத் திரளணி , போட்டிப் பந்தயப் படகுக் 
மாட்டம் மிகுந்துள்ள பாட்டை நடு மேட்டிடம் . 

குழுமம் . 
refugee , n . அகதி , சரணடைவோர் ; புக்கிலாளர் . 

regelate , v . பனிக்கட்டித் துண்டுத்துகள் குவியல் வகையில் 
reful gence , 1. பிறங்கொளி , திகழ் ஒளிவண்ணம் . 

புறமுருகி இணைந்துறை . 

re gency , n. பகர ஆட்சியாண்மை ; பகர ஆட்சியாளர் பணி 
reful gent , a . ஒளிருகிற , பிறங்கொளி வாய்ந்த ; ஒளி திகழ் 

மனை ; பகர ஆட்சியாளர் குழு ; பகர ஆட்சிக்காலம் ; பகர 
கிற , கதிரொளி வீசுகிற ; பேரொளி வண்ண மான . 

ஆட்சிக்குழுவின் பதவிக்காலம் . 
refund ; n . பண ஒடுக்கம் , பண அடைப்பு , பொருள் திருப்பிக் 

regen erate, v . திரும்ப உண்டுபண்ணு ; புத்துயிரளி , புது 
கொடுத்தல் ; 3. பணம் மீட்டடை , திருப்பிக்கொடு ; செலவு 

வாழ்வூட்டு ; புதுப்பிறப்பூட்டு , புதிய ஊக்கமளி, திருந்திய 
ஈடுசெய் ; பதில் செய் ; பெற்றதை மீளக்கொடு . 

நலங்கள் தூண்டு ; திருத்து , ஒழுக்கநிலை உயர்த்து ; அருள் 
refund ment , n . பண ஒடுக்கம் : பண மீட்டமைப்பு ; பெற்றது நிலை ஊட்டு , மேம்படுத்து ; சீரமைப்புச் செய் . 
திருப்பிக்கொடுத்தல் . 

regenera tion , n . மறுபிறப்பு ; இழப்புமீட்பு . 
re furb ish , 3. ஒளிரச்செய் ; ஊக்குவி ; புதுப்பி . 

regen erator , 11. புது வாழ்வளிப்பவர் , மேம்படுத்துபவர் : 
refus al , 1. மறுத்தல் , மறுப்பு ; மறுக்கப்பட்ட செய்தி ; ஒழுக்கநிலை உயர்த்துபவர் ; வெளியிடும் வெப்பத்தை மீட்டுக் 
ஏற்பு மறுப்புரிமை , ஏற்கவோ மறுக்கவோ உள்ள முத தணலில் ஊட்டும் அமைவு . 
லுரிமை. 

re gent, 11 . பகர ஆளுநர் ; பல்கலைக்கழகச் சொற்போர் 
ref use , 11. கழிவு , குப்பை ; மலம் ; a . கழிகடையான , மன்றங்களில் தலைமை தாங்கும் முதுகலைஞர் ; பல்கலைக்கழக 
பயனற்றதெனத் தள்ளிவிடப்பட்ட . 

ஆட்சிக்குழு உறுப்பினர் ; a . ஆட்சியாளராய் உள்ள . 
refuse 2 , ப . மறு ; ஏற்க இசைவின்மை தெரிவி ; ஏற்றுக் re gicide , n . அரசுக்கொலைஞன் ; அரசுக்கொலையிற் பங்கு 
கொள்ள மறு : வேண்டாமென்று துற ; கொடுக்கமாட்டேன் கொள்பவர் ; அரசுக்கொலை ; ( தொ . ) the regicides, இங்கி 
என்று கூறு ; பணிய மறுப்புத் தெரிவி ; இசைய மறு ; லாந்தில் முதலாம் சார்லஸ் மன்னன்மீது முறை விசாரணை 
செய்ய விருப்பின்மை தெரிவி ; மறுப்புக்கூறு ; சீட்டாட்ட செய்து சாத்தீர்ப்பு அளித்தோர் . 
வகையில் முதலிறங்கின வகையிலேயே தொடர்ந்து ஆடத் regie, n . அரசுத்தனியுரிமை , புகையிலை -உப்பு முதலிய 
தவறு ; ( தொ . ) horse refuses , horse refuses fence , குதிரை வற்றின் வகையில் ஆட்சியாளர் மேற்கொள்ளுந் தனி ஆக்க 
வேலியைத்தாண்ட மறுக்கிறது . 

வுரிமை . 
re -fuse 3, 0. மீண்டும் உருக்கிப் பற்றவை . 

regime , n. நடப்பாட்சி ; ஆட்சி நடப்பு ; ஆட்சிமுறை ; 
ref utable , a. தவறென்று மறுக்கத்தக்க ; நிராகரிக்கத்தக்க . நடப்பிலிருந்த முறை. 
refut al , n . மறுப்பு , பொய்யென எண்பித்தல் . 

re gimen , n. ஆட்சிமுறை ; ( மரு . ) நோயாளி நடைமுறைத் 
refuta tion , n. மறுப்புரை , கண்டனக்குறிப்பு ; தவறென்று 

திட்ட அமைதி ; திட்டமுறை உணவு ; பத்தியம் ; திட்ட 
நாட்டுதல் , வாதிட்டு நிராகரித்தல் . 

முறை வாழ்க்கை ; ( இலக். ) சொல்லாட்சி இயைபுமுறை . 
refute , v . தவறென நாட்டு , மறுத்து வாதிடு , வாதிட்டுத் 

re giment, 11. படைவகுப்பணி ; பீரங்கிப்படை வகுப்பணி ; 

கவசப் பொறியூர்தி அணி ; இயங்கு கோட்டை அணி வகுப்பு ; 
தள்ளு . 

3. படை வகுப்பணிகளாக்கு ; பயிற்சிமுறை வகுப்பணிகள் 
regain , . மீட்டும் பெறு ; இழந்ததை மறுபடியும் எய்தப் 

அமை ; துறைவகுத்தமை . 
பெறு ; இழந்த உணர்வை மறுபடியும் அடை ; இடவகையில் 
மீண்டுஞ் சென்றுசேர் ; நிற்கும் நிலையை மீண்டும் அடை ; 

regimen tal, 11. படை அணிவகுப்பு உடை , படைத்துறை 
( தொ . ) regain one s feet , திரும்ப எழுந்து நில் ; regain 

யுடை . ; a . படையணி வகுப்புச் சார்ந்த . 
one s footing , இழந்த நிலையை மீட்டும் பெறு . 

regimenta tion , 11. படைமுறைப்படுத்துதல் , மையக்கட்டுப் 

பாட்டின்கீழ் வகுத்தமைத்து ஒருதிறமாக்குதல் ; அணிவகுப் 
reg al, a. அரசர்களுக்குரிய ; அரசர்களால் ஆன ; அரசருக்குத் 
தகுதியான ; வீறார்ந்த . 

பமைப்பு முறை . 

Regin a, ( ல . ) 11. ஆளும் அரசி , ஆட்சியுரிமைபெற்ற அரசி ; 
regale , n . அருஞ்சுவையுணவு ; U. சுவைமிக்க உணவு வழங்கி நீதிமன்றங்களில் ஆட்சிப்பொறுப்பேற்ற அரசியன் சார்பு 
மகிழ்வி ; தேர்ந்த உணவளித்து அன்பாதரவு காட்டு ; பேசி 

குறித்த சொல் . 
மகிழ்வூட்டு ; இன்பம் நுகர்வி . 

regin al , a . அரசிக்குரிய ; அரசிக்கு ஏற்ற . 
regale ment , 11. நல்விருந்தளித்தல் . 

re gion , 11 , திணைநிலப்பகுதி , நிலப்பரப்பு ; பரப்பெல்லை ; 
regal ia , n. pl. முடிசூட்டு விழாக்களிற் பயன்படுத்தப் பெறும் இடம் , பரப்பிடம் , பகுதி ; உலகப்பகுதி ; அண்டப்பகுதி ; 
அரசுரிமைச் சின்னங்கள் ; சிறப்புரிமைக் கழகத்தின் அடை கடலின் பாப்பிடம் ; வானவெளிப்பகுதி ; உடலின் கூறு ; 
யாளம் ; உயர்வகைப் பெருஞ்சுருட்டு , 

உறுப் பின் பகுதி ; ( தொ . ) lower regions , கீழுலகம் , இறந் 
reg alism, 11 , அரசனின் சமயத்துறைத்தலைமைக் கோட்பாடு , தோர் உ ...லகம் ; upper regions, வானவெளி; சுவர்க்கம் . 


822 

Reichsrat 
register 
re gister , n . அடங்கல் , விவரப்பட்டியல் குறிப்பு ; பதிவேடு , மானமுடைய ; விதிக்கு இனக்கமான ; சமய விதிகளுக்குக் 
இசைப்பேழையின் குழாய்த் தொகுதியிற் பொருத்தப்பெறும் கட்டுப்பட்ட ; சமயப் பிரிவுகளைச் சார்ந்த ; திருமடப் பிரிவு 
அடைப்பு ; இசைக்குரலின் முழு விசையாற்றல் அளவு , 

களைச் சார்ந்த ; சரியான தகுதியினை யுடைய ; நேர் ஆக்க 
இசைக் கருவியின் விசையாற்றலளவு ; இசைக்குரலின் உறுப் முடைய ; தொழிலில் நிலை ஈடுபாடுடைய ; நேர் ஈடுபாடு 
பாற்றலளவு ; தீத்தாங்கியில் கீழ் வாயினைச் சுருக்கியும் கொண்ட ; ஒரு தன்மைத்தாக நிகழ்கிற ; வழக்கமான ; நிலை 
பெருக்கியும் கட்டுப்படுத்தும் வளித்தட்டு ; வேகம் - ஆற்றல் யான ; ஒழுங்கான ; ஆசார வழக்கமுறைமை வாய்ந்த ; 
அளவுகளைப்பதிவுசெய்து காட்டும் சுட்டமைவு ; தாளின் இரு வழக்காற்று முறைகளை மீறாத ; முற்றிலும் தொழிற்றுறை 
புற அச்சமைவின் ஒத்தியைவு ; நிழற்படக்கலையில் தகடு - ஒளிக் ஈடுபாடுடைய ; ( பே - வ . ) முழு நிறைவான ; ஐயத்திற்கிட 
கதிர்த்திரைக் குவியம் -ஆகியவற்றின் ஒத்தியைபு நிலை ; U. மில்லாத ; ( இலக் . ) சொல் வகையில் இயல்பான மாறுபாட்டு 
விவரம் பதிவுசெய் , பட்டியல் குறித்துவை ; எழுத்துருப் முரண் அமைப்புடைய ; சொல்வகையில் எல்லா உருத்திரிய 
படுத்திவை ; உள்ளத்திற் குறி ; பதிவேட்டில் எழுது ; பதி மைதிகளையும் ஏற்கிற ; சொல்லின் குறைவடிவமாயிராத 
வேட்டில் எழுதுவி ; கருவி வகையில் பதிவுசெய் ; கருவி ( தொ . ) regular army , நிலைப்போர்ப்படை ; regular soldiers 
வகையில் சுட்டித்தெரிவி ; திரைப்படத் துறையில் முகக்குறி நிலைப் போர்வீரர்கள் . 
களால் தெரிவி ; அச்சு வகையில் இருபுறமும் கணக்காக 

regula rity . 11. ஒழுங்கு , முறைமை ; உருவொழுங்கு ; ஒரு சீர்த் 
ஒத்திரு ; அச்சு இருபுறமும் ஒத்திருக்கச் செய் ; ( தொ . ) 

தன்மை ; வேளை ஒழுங்கு ; காலந்தவறாமை . 
register letter , பதிவு அஞ்சல் . 

reg ulate, v . விதிக்குட்படுத்து , கட்டுப்பாட்டுக்குட்படுத்து ; 
re gistrar , 11. பதிவாளர் ; பல்கலைக்கழகச் செயலர் ; அலு 

சீராக்கு ; இயந்திரம் -மணிப்பொறி முதலியவை வகையில் 
வலகப் பதிவீட்டாளர் ; பதிவேட்டை வைத்திருப்போர் ; 

ஒழுங்கிசைவுபடுத்து . 
பதிவீட்டலுவலர் , பதிவீட்டலுவலகத்தார் . 

regula tion , n . ஒழுங்குபடுத்துதல் ; ஒழுங்குபடுத்தப்படுதல் ; 
re gistrary , n . கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் . 

ஒழுங்குமுறை ; வரையறை செய்யப்பட்ட விதி ; அதிகாரத்தோ 
registra tion , n . பதிவீடு , பதிவு செய்தல் ; பதிவு செய்யப் 

டொத்த கட்டளை ; நிபந்தனை , கட்டுப்பட்டு விதிமுறை . 
பட்ட பொருள் ; இசைமேளத்தில் குழாய்த்தடைகளை ஒத்தி 

reg ulator , 11. ஒழுங்கு செய்பவர் ; ஒழுங்கு படுத்துவது ; 
யைவு செய்தல் ; இசைமேளத்தில் குழாய்த்தடைகளை ஒத்தி 

ஒழுங்கியக்கி , மணிப்பொறி- இயந்திரம் முதலியவற்றை ஒழுங் 
யைவு செய்யுங் கலை . 

காக இயங்கவைக்குங் கருவி . 
re gistry , n . பதிவீடு , பதிவு செய்தல் ; பதிவேடுகள் வைக்கப் 

Reg ulus , 1. சிங்க ராசியிலுள்ள ஒளிமிக்க விண்மீன் . 
பெற்றுள்ள இடம் , பதிவேட்டு அலுவலகம் ; ( தொ . ) 
servants registry ( office ) , காலி இடங்களையும் அவற்றிற்கு 

reg ulus , n . பொற்சூட்டுப் பறவைவகை ; ( வேதி . ) கனிமக் 
விண்ணப்பித்துள்ள வேலையாள்களையும் பற்றிய பட்டியல்கள் 

கலவையில் கீழ்த்தங்குந் தூய உலோகம் ; கனிமக்கலவை அடி 
உள்ள பணியிடம் . 

வண்டல் ; pl . reg uli . 
Re gius , a . பல்கலைக்கழகப் பேராசிரியர் வகையில் மன்னுரிமை regur gitate , v . திரும்ப வெளியே கொணர் ; எதிரேப்ப 
சார்ந்த , எட்டாம் ஹென்றியால் அல்லது அதற்கு இணையாகப் மிட்டு வாய்க்குக் கொணர் ; எதிர்க்கழி , மீண்டும் வெளியே 
பிற்காலத்தாரால் நிறுவப்பெற்ற பல்கலைக்கழகப் பேராசிரியர் 

தள்ளு : வெளியேறி ஒழுகு . 
பதவி தாங்குகிற . 

rehabilitate , v. மறுசீரமை , முன்னைய நன்னிலைமைக்குச் 
reg nal , a . ஆட்சிக்குரிய ; ( தொ . ) regnal day , முடிசூட்டு சீரமைத்துக்கொணர் ; பழுதகற்றிச் சீர்ப்படுத்து ; மீட்டும் 
ஆண்டுவிழா ; regnal year , ஆட்சியாண்டு 

முன்னிலை நிறுவு ; இழந்த பதவியில் மீட்டும் அமர்த்து ; 
reg nant , a . அரசி வகையில் தன்னுரிமையால் ஆளுகிற ; 

இழந்த உரிமையை மீட்டும் அளி ; நோய் நலிவின் இயலா 
( தொ . ) Queen Regnant , அரசன் மனைவியாக அன்றித் 

நிலைகளகற்றி முன்போல் வாழ்க்கை நெறியுட்படுத்தி உதவு . 
தனக்கே வாய்த்த அரசுரிமையால் ஆளும் அரசி . 

rehabilita tion , n. மறுசீரமைப்பு . 
regorge , v . வாந்தியெடு , கக்கிப்புறமாக்கு ; குறி அல்லது rehan dle " , v = recast . 
கால்வாய் முதலியவற்றிலிருந்து புறத்தே தள்ளி வெளி rehan dle , . புத்துருக்கொடு , புதுச்சீரமைப்புச்செய் ; புது 
யேற்று ; மீண்டும் விழுங்கு . 

முறையில் வழங்கு. 
regrate , v . சில்லறை விற்பனையில் ஆதாயம் பெறும் நோக் 

rehang , ப . திருத்தியமை ; படங்களைத் திரும்பவும் எடுத்து 
குடன் மொத்தமாக வாங்கு ; ஆதாயநாடி வாங்கிப் பதுக்கு , 

மாட்டு . 
சில்லறை விற்பனை ஆதாயநோக்குடன் உணவுப் பொருள்களை 

rahash , 1. இலக்கிய ஏட்டுவகையில் ஊசல்உடைசல்களின் 
மொத்தமாக வாங்கிச் சேமி , 

ஒட்டுப்பொருத்தாக்கம் ; V. ஊசல்உடைசல்களை 

ஒட்டிப் 
reg ress , 11. பின்னிறக்கம் , பின்னடைவு ; இழிதல் , பின் 

பொருத்தி ஆக்கு ; பழைய இலக்கியத்துக்குப் புத்துருவமளி . 
னோக்கிச் செல்லும் போக்கு . 

rehear , . வழக்குமன்றத்தில் வழக்கினை மறு விசாரணைக்கு 
regress , v . ( வான் . ) பின்னோக்கிச் செல் . 

எடுத்துக்கொள் . 
regre ssion , 1. பின்னடைவியக்கம் ; வளைவின் எதிர்ப்புறத் 

rehears al , n . ஒப்புவித்தல் , முதல் தொடங்கி முடிவுவரைத் 
திருப்பம் ; மறிவு , தாழ்வுறல் . 

திரும்பக் கூறுதல் ; ஒத்திகை ; ( தொ . ) dress rehearsal , 
regret , 11. இரங்கல் , மறைவுற்றோர் பற்றிய துயரம் ; வருத்தம் , 

உடை ஒத்திகை. 
இழப்புப்பற்றிய மன உளைவு ; ஏக்கம் , விரும்பா நிகழ்வுபற்றிய 
துயர் ; கவலை , மீளாத் தவறுபற்றிய விசாரம் ; ப . இழப் 

rehearse , . திரும்பக்கூறு , ஒப்புவி , வரிசைப்படுத்திக் கூறு ; 
பிற்கு இரங்கு ; நிகழ்நிலைக்கு வருந்து ; சென்றதற்கு ஏங்குறு ; 

பட்டியல் கொடு ; திரும்பக் கணக்கிடு ; ஒத்திகை நடத்து . 
எண்ணிக் கவலைப்படு ; நிகழ் - சி பற்றி . மன 

rehouse , 3. புதுமனை வாய்ப்பளி ; புதிது அமைத்துதவு , 
உளைவுறு ; ( தொ . ) express regrets for , தவறிற்காக 

புதிய உறையுளில் அமர்த்து . 
வருந்து , மன்னிப்புக்கேள் . 

rehum anize , 0. திரும்பவும் மனிதத்தன்மையூட்டு , மீட்டும் 
reg ulable , a . ஒழுங்குமுறைக்கு இடந்தரத்தக்க . 

மனிதப் பண்புகளை ஏற்று . 
reg ular , n . இயல்முறைச் சமயகுரு, சமயக் கட்டுப்பாடு Reich , n. செர்மன் குடியரசு ; நாசியர் ஆட்சிக்குரிய செர்மன் 
களுக்குட்பட்டு முறைப்படி அமர்த்தப்பட்ட கிறித்தவ சமய அரசு ; செர்மன் பேரரசு ; ( தொ . ) First Reich, செர்மனியின் 
குருமாரில் ஒருவர் ; இயற் பணிமுறைப் படைவீரர் முறை தூய ரோமப் பேரரசு ( 962-1806 ) ; Second Reich , செர்மன் 
பமர்வுப் போர்வீரர் ; ( பே.வ. ) வாடிக்கைக்காரர் ; வழக்க 

நாட்டுக் கூட்டுக்குடியரசு ( 1871-1918 ) ; Third Reich, 
மாக வருபவர் ; ( பே - வ . ) நிலையாக வேலைக்கு அமர்த்தப் நாசியர் ஆட்சிக்குரிய செர்மன் குடியரசு ( 1933-1945 ) . 
பட்டவர் ; a . முறைப்பட்ட ; சொல்லொழுங்குடைய ; வடி Reichs rat , Reichs rathi, ( செர் . ) n . 
லொழுங்கு வாய்ந்த ; அமைப்பொழுங்குடைய ; நேர் கட்டு 

பண்டைய ஆஸ்திரிய 
பேரரசின் ஆட்சி மாமன்றம் , 


சென்றதை 


Reichstag 


Reichs tag , ( செர் . ) n . செர்மன் சட்ட மாமன்றம் . 
re ify , U. பொருளாக்கு ; பொருளுருவாக்கு ; ஆளைப் பருப் 
பொருட்பான்மைப் படுத்து ; கருத்திற்கு உருக்கொடு ; 

பண்பினைப் புண்பியாக உருவகப்படுத்து . 
reign , n. ஆட்சி ; தனியாணை ; தலைமையுரிமை ; உரிமை 
யாட்சி ; ஆட்சிச் செல்வாக்கு ; ஆட்சிக்காலம் : மன்னன் 
ஆட்சிக் காலம் ; ஓர் அரசன் ஆட்சிக்கால எல்லை ; ஆட்சிப் 
பரப்பு , ஆட்சி எல்லை ; 3. ஆட்சி செலுத்து ; அரசராயிரு ; 
அரசியாயிரு ; அரச ஆணை செலுத்து ; இறைகொள் ; எங்கும் 
பரவியிரு ; மேலோங்கியிரு ; ( தொ . ) reigning beauty , 
அவ்வக்கால எல்லையில் மேலானவராக ஏற்றுக்கொள்ளப் 
பட்ட அழகி ; Reign of Terror , புரட்சியாளர் எதிர்ப்புரட்சி 
யாளர் ஆகியோரின் கொலை வெறியாட்டக் காலம் ; 1793-1794 
ஆம் ஆண்டுக்காலப் பிரஞ்சுப் புரட்சிப்பகுதி . 
reimburse , . இறு , செலவு ஈடுசெய் . 
reimburse ment , n . இறுத்தல் , செலவு செய்த பணத்திற்கு 

ஈடுசெய் தல் . 
reim port1 , 1. மீட்டிறக்குமதிச் சரக்கு , ஏற்றுமதியாகி 

மீட்டும் இறக்குமதியாகும் பொருள் . 
reimport ?, v . மீட்டிறக்குமதி செய் , ஏற்றுமதியான 

சரக்கையே மீட்டும் இறக்குமதி செய் . 
rein , n . குதிரையின் கடிவாள வார் ; அடக்கும் ஆற்றல் , ஆட்சிப் 
பிடி , ஆட்சி அதிகாரம் : V. கடிவாளத்தை இழுத்துப்பிடித்து 
அடக்கு ; ஆணை செலுத்து ; கட்டுப்படுத்து ; தடு ; கட்டுப் 
பாட்டிற்குள் வை ; இழுத்துப் பிடி , அடக்கி வை ; ( தொ . ) 
assume the reins of government , ஆட்சிப்பணி மேற்கொள் , 
ஆட்சி அதிகாரம் கைக்கொள் ; draw rein , குதிரையை 
நிறுத்து ; முயற்சி கைவிடு ; செலவைக்குறை : drop the 
reins of government , ஆட்சிப்பணி துற ; அதிகாரத்தை 
விட்டு விடு ; give horse the reins , give horse the rein , 
குதிரையைத் தன் விருப்பப்படி போகவிடு , மனம்போலப் போக 
விடு ; give rein to one s imagination , give the reins to one s 
imagination , கற்பனையைத் தடைப்படுத்தாது செல்லவிடு , 
கற்பனைக்குக் கட்டுப்பாடற்ற வாய்ப்பளி . 
reincarn ate , a . மாறிப் பிறந்த . 
reincarn ate , . மாறிப் பிற ; மறு அவதாரஞ்செய் , 
reincarna tion n . மறு பிறப்பு ; மறு அவதாரம் . 
rein deer , n. பனிச்சறுக்கு வண்டிக் கலைமான் வகை . 
re infec ta , ( ல . ) adv . நோக்கத்தை நிறைவேற்றாமல் . 
reinforce , n . துப்பாக்கியின் தடிப்புப் பின்பகுதி ; வலிமை 
ஆதாரப்பட்டை ; 3. மேலும் ஆட்கள் அனுப்பி வலுப்படுத்து ; 
அளவுபெருக்கி வலிமைப்படுத்து : துணைவளத்தால் வலுப் 
பெறச் செய் ; உணவூட்டி வலுவுண்டாக்கு ; புதிய குறிப்புக் 
களை அளித்து வாதத்திற்கு வலுவூட்டு ; ( தொ . ) reinforced 
concrete, இரும்புக்கட்டை -கம்பிகள் கொண்ட வார்ப்புக் 
காரை . 
reinforce ment , n . துணைவலு ; வலிமைபெருக்கப்பட்ட 

நிலை ; வலிமையூட்டும் பொருள் . 
reinforce ments , n . pl . கூடுதல் ஆள் ; துணைப்படை ; 

துணை ஆதாரப் பொருள்களின் தொகுதி . 
reingra tiate , v . மீண்டும் உகந்தவராகு , மீண்டும் அருளப் 

பெறு . 
reink , . திரும்பவும் மையினால் எழுது . 
reins , n . pl . மூத்திரக் காய்கள் ; இடுப்பு . 
reinsert , . மீண்டுஞ் செருகு , திரும்பச் செருகு . 
reinstate , ப . மீண்டும் பழைய பதவியில் அமர்த்து ; பழைய 
நிலைக்குக் கொண்டுவா ; பழைய சலுகைகளைத் திரும்ப 
அளி ; முந்திய உடல் நிலைக்கு மீண்டும் கொண்டு ; தக்க 
ஒழுங்கு நிலைக்கு மறுபடியுங் கொணர் . 
reinsur ance , n . கோப்பீடு , காப்பீட்டு இடையுறு 
பொறுப்பை மற்றொருவருக்கு மாற்றிக் கொடுக்கும் முறை . 


relapse 
reinsure , . மறுகாப்புறுதி செய் ; காப்பு மாற்றீடு செய் , 
காப்பீட்டேற்பாளர் வகையில் இடையுறு பொறுப்பை 
மற்றொருவருக்கு மாற்றிக்கொடு ; காப்பீடு எடுத்துக்கொண்ட 
இடர்களுக்கு எதிராக மீண்டும் காப்புறுதி செய் . 
rainvest , 0. மீண்டும் ஆடை அணிவி ; மீண்டும் பதவியில் 

அமர்த்து ; மீண்டும் முதலிடு , முதலீடு மாற்றி ஒப்படை . 
reinves titure , 1. முழு உரிமையுடன் மீட்டும் பதவியில் 

அமர்த்துதல் . 
reinvest ment , n . மறு முதலீடு செய்தல் ; மறுமுதலீடு . 
reinvigorate , 1. புதிய வலுவு அளி ; புத்துணர்ச்சி யூட்டு . 
reis , n . pl . சிறு மதிப்புள்ள முற்காலப் போர்ச்சுகீசிய 

நாணயம் : 
reiss uable , a . காசுமுறிகள் - பணத்தாள்கள் வகையில் மறு 

வெளியீடு செய்யத்தக்க . 
reiss ue , n . மறுபதிப்பு , மாற்றுப்பதிப்பு , சிறிது உருமாற்றத் 
துடன் அல்லது விலைமாற்றத்துடன் பதிப்பிடும் மறு வெளி 
யீடு ; 3. மாற்றுப்பதிப்பாக வெளியிடு ; திரும்ப வெளியிடு . 
reit erate , v . திரும்பக்கூறு , பன்முறை சொல் ; திரும்பத் 

திரும்பச்செய் . 
reitera tion , n . கூறியது கூறல் ; வற்புறுத்திக் கூறுதல் ; 

தரும்பத்திரும்பச் செய்தல் . 
reit erative , a . வற்புறுத்திக்கூறுகிற ; திரும்பத்திரும்பச் 

செயயப்படுகிற . 
reiv er , 11. வல்லந்தமாகப் பறிப்பவர் ; கொள்ளையடிப்பவர் . 
rej ect , 11 . விலக்கிவைக்கப்பட்டவர் ; படைத்துறையில் 
தகுதியற்றவராக ஒதுக்கப்பட்டவர் ; 

விலக்கப்பட்டது ; 
வாணிகத்துறையில் தரமில்லாததென்று மலிவிலை விற்பனைக் 
காக ஒதுக்கி வைக்கப்படும் பொருள் . 
reject , ப. தள்ளு , ஏற்கத்தகா ததென விலக்கு ; தள்ளிவை ; 
வேண்டா என்று ஒதுக்கு ; துறந்துவிடு ; மறுத்துவிடு ; 
வெளியேற்று ; வாந்தி எடு . 
rejectamen ta , ( ல . ) n . pl . கழிவுப்பொருள்கள் , குப்பை ; 

கடலினின்று வெளியே எறியப்படும் பொருள்கள் . 
rejec tion , n . மறுத்தொழிப்பு. 
rejoice , ப . மகிழ்ச்சியூட்டு , களி மகிழ்வெய்து ; மகிழ்ந்து 

கொண்டாடு , விழாவயர் . 
rejoi cings , n . pl . மகிழ்ச்சிக் கொண்டாட்டங்கள் , விழாக் 

கள் , பண்டிகைகள் . 
rejoin , U. ( சட் . ) வாதியின் குற்றச்சாட்டிற்குப் பதிலளி ; 
விடையிறு ; உடனுக்குடன் பதிலளி ; 

எதிர்த்துக்கூறு , 
சுடச்சுட . மறுமொழிகூறு : தோழர்களோடு மீண்டுஞ் சேர் ; 
படைப்பிரிவில் மீண்டும் இணை . 
re - join , 0. மீண்டும் இணை ; மீண்டும் ஒன்றுசேர்த்து வை . 
rejoin der , 11. எதிருரை , மறுப்பு . 
rejuv enate , v . மீண்டும் இளமையூட்டு ; இளமையின் வலிவும் 

பொலிவும் அளி ; திரும்பவும் இளமைபெறு . 
rejuvena tion , n . இளமை மீட்புப்பேறு , மீண்டும் இள நலம் 

வாய்க்கப்பெபறுதல் . 
rejuvenesce , மீண்டும் இள நலம் எய்தப்பெறு ; 
புததிளமையூட்டு ; ( உயி . ) உயிரணுக்கள் வகையில் மீண்டும் 
புத்துயிருணர்ச்சி நிரப்பு . 
rejuvenes cence , 11. புத்திளமைப்பேறு . 
rejuv enize , v . = rejuvenate . 
re - kin dle. . திரும்பக்கொளுத்து ; புதிதாகத்தூண்டு ; 

கிணடி விடு . 
re - lab el , U. மீண்டும் பெயர்ச்சீட்டு ஒட்டு , மறுபெயரீடுசெய் . 
relapse , 11. மறுக்களிப்பு ; முன்னிலை மறிவு , மறுவீழ்வு : போய் 
நிலை வகையில் மீண்டும் சீர்கேடடைவு : ப . தவறான செயல் 
களில் மீண்டும் சறுக்கிவிழு : மீண்டும். தவறு செட்ட திரும்ப 
வும் பிணிவாய்ப்படு ; 

வயில் மீண்டும் 
மோசமாகு : பழைய நிலைக்கே மீண்டும் சரக்கு. 


0. 


. 


824 


relate 


relievo 


relate , . கூறு , விரித்துரை , தொடர்புபடுத்து ; தொடர்பு 

நிறுவு ; தொடர்புகொண்ட தாயிரு, பற்றிய தாயிரு. 
relat ed , a . எடுத்துரைக்கப்பட்ட ; உறவுடைய ; தொடர்பு 
படுத்தப்பட்ட ; தொடர்பான , தொடர்புடைய ; ( தொ . ) 
be related , உறவுகொண்டிரு ; தொடர்புடையதாயிரு . 
relat edness , 11. தொடர்புடைமை ; உறவுடைமை . 
relat er , n . எடுத்துரைப்பவர் , நுவல்வோர் . 
rela tion , 11. எடுத்துரைத்தல் ; கூற்று , விரித்துரை ; ( சட் . ) 
சட்டத் தலைமை ஆட்பேரிடம் தரப்படும் வழக்கு விவரக் 
கூற்று ; உறவு ; தொடர்பு ; உறவுமுறை ; உறவினர் . 
relativ al , a . தொடர்புறவு சார்ந்த , உறவியலான , 
rel ative , 1. தழுவியற்சொல் ; தழுவியல் மறுபெயர் ; உற 

வினர் . 
rel ativism , n . இடையுறவழிவுக்கோட்பாடு , பொருள்களின் 
இடையுறவுத்தொடர்பறிவன்றிப் பிறிதறிவில்லை எனுங் 
கொள்கை ; a . தொடர்புடைய ; ( இசை . ) இன உறவுடைய , 
ஒரே தாய் நரம்பினையுடைய ; ஒருசார்பிசைவுடைய ; சார்பிய 
லான , ஒன்று மற்றொன்றன் சார்பான ; இடைவீதநிலையான ; 
ஒப்புநோக்கு முறையான ; ஒப்பீட்டு முறையான ; தொடர் 
பியலான , சூழ்நிலை சார்ந்த . 
relativ ity, 11. சார்பியல் கோட்பாடு , அளவைகள் யாவும் 
ஒன்றையொன்று சார்ந்தன்றித் தனிநிலை இயல்புகள் உடை 
யன அல்ல 

அல்ல என்னும் ஐன்ஸ்டீன் ( Einstein ) ஆய்வுக் 
கொள்கை . 
relat or , n . ( சட் . ) வழக்கு விவரக்கூற்றாளர் , சட்டத் தலைமை 

ஆட்பேரிடம் வழக்கு விவரக் கூற்றளிப்பவர் . 
relax , U. தொங்கலாக்கு ; தளர்த்து ; தசைநரம்புகளைத் தளர 
விடு ; தசைநரம்புகள் வகையில் தளர்வுறு ; தொங்கலாக்கு ; 
வலிவிழக்கச்செய் ; நலியச்செய் ; நலிவுறு ; தொங்கலாகு ; 
ஊக்கங் குன்றச்செய் ; தணி , குறையச்செய் ; தணிவுறு ; 
முறுக்கு அவிழச்செய் ; சுறுசுறுப்புக் குறையச்செய் ; ஆவல் 
தணியச்செய் ; கண்டிப்புத் தளர்த்து ; ஊக்கங் குறைவுறு ; 
முறுக்கு அவிழ்வுறு ; சுறுசுறுப்புக்குறை ; கண்டிப்புத்தளர் 
வுறு ; ( தொ . ) relaxed throat , தொண்டைக்கட்டு வகை . 
relaxa tion , n . தண்டனை குறைப்பு ; வரிக்குறைப்பு ; இடை 
ஓய்வு ; பொழுதுபோக்கு ஓய்வு ; கண்டிப்புத் தளர்வு ; தசை 
* தளர்ப்பீடு ; கவனக்குறைவு . 
relay , n . இடைமாற்றீடு ; இடைமாற்றாளர் குழுமம் ; பணி 
மாற்றுப்படை ; மாற்றுப் புதுவேட்டைநாய்த்தொகுதி ; இடை 
மாற்றுப் பயணக்கு திரைத் தொகுதி ; இடைமாற்றிடம் ; படி 
மாற்றீட்டு ஓட்டப்பந்தயம் ; படி மாற்றீட்டுப் பந்தயப்படிநிலை ; 
ஆற்றல் வகைகளில் சேமத்துணைவளக் களஞ்சியம் ; மின் 
பேராற்றல் கட்டுப்படுத்தும் துணையாற்றல் அமைவு ; தந்தி 
வகையில் நெடுந்தொலை மின்வலிக்கு ஆதரவு தரும் திணை 
வளத்துணை ; 3. இடைமாற்றுப்படி நிலைகளாக வகுத்து ஏற் 
பாடுசெய் ; இடைமாற்றுப்படிகள் அமை ; இடை மாற்றீட்டு 
ஏற்பாடு செய் ; இடைமாற்றீட்டிற்குரிய மாற்றுருப்படிகள் 
தருவி ; வானொலியில் இன்னொரு நிலையத்தின் ஒலிபரப்பை 
அஞ்சல் செய் . 
re - lay , . மறுபடியும் பாவு ; திரும்பவும் இடு . 
relay - race , 1. இடைமாற்று ஓட்டப்பந்தயம் , அஞ்சல் 

ஓட்டப் பந்தயம் . 
release , n . விடுவிப்பு , விடுபாடு ; கட்டுப்பாட்டு நீக்கம் ; 
தவிர்ப்பு , விட்டொழிப்பு ; உய்தி , துன்பநீக்கம் ; இடர் 
நீக்கம் , விடுதலை ; கடமைக்கட்டவிழ்ப்பு ; கடன் தளையறவு ; 
துயர் ஒழிப்பு; வாழ்க்கைவிடுபாடு ; கடன்விடுவிப்புப்பத்திரம் ; 
உரிமைமாற்று ; உடைமைமாற்று ; உரிமைமாற்றுப்பத்திரம் ; 
உடைமைமாற்றுப்பத்திரம் ; இயந்திர விசையூட்டுப்பிடி ; 
உரிமைத் துறப்பு ; வெளியீடு , குறிப்பிட்ட காலத்தில் 
கிடைக்கும்படி செய்யும் ஏற்பாடு ; வெளியீட்டுப்பொருள் ; 
வெளியீட்டுமுறை ; V. விடுவி ; கட்டவிழ் , தளையறு ; அடிமை 
நீக்கி உரிமையளி; கிடைக்கும்படி செய் ; வெளியிடு , திரைப் 
பட முதலியவற்றைப் பொதுமக்கள் பார்வைக்கு வெளிக் 


கொணர் ; ( சட் . ) கடன் பொறுப்பினின்று விடுதலையளி ; 
உரிமை விட்டுக்கொடு , உடைமை கைதுற ; உடைமை மாற்றிக் 
கொடு . 
rel egate , v . குறிப்பிட்ட இடத்திற்கு நாடுகடத்து ; கீழ்நிலைக்கு 
ஒதுக்கு ; இழிந்த இடத்திற்கு அனுப்பு ; செய்திமீது முடி 
வெடுக்கவோ செயற்படுத்தவோ பிறரிடம் ஒப்படை ; செய்தி 
அறிய ஒருவரை உசாவு ; தகவல் பெறும்படி அனுப்பு . 
relent , . கடுமை தணிவுறு , கண்டிப்பைத் தளர்த்திக்கொள் , 
மனம் இரங்கு , கனிந்திரங்கு , கருணை காட்ட இசைவுகொள் ; 
செய்தற்கிரங்கு . 
relent less , a . கடுமை தணியாத ; .இரக்கம் அற்ற . 
rele vancy , 1. பொருத்தம் , இயைபு . 
rel evant , a . தொடர்புடைய , இயைபுடைய , பொருத்தமான . 
reliabil ity , n . நம்பத்தக்க தன்மை , நாணயம் , நேர்மையான 
நடை ; ( தொ . ) reliability trials , உறுதிப்பாட்டையும் 
தாங்கும் ஆற்றலையும் தேர்ந்தறிய உந்து ஊர்திகளை நெடுந் 
தொலைவுக்கு ஓட்டிப் பார்க்குஞ் சோதனை . 
reli able, a . நம்பத்தக்க ; மாறா ஒப்பியைபு நிலையுடைய , 

ஒருபடித்தான ; நல்லொழுக்கம் வாய்ந்த ; நற்பண்பு உடைய . 
reli ance , n . பொறுப்புறுதி , நம்பிக்கை ; நம்பிக்கைக்குரிய 

நிலை ; நம்பிக்கைக்குரியது , நம்பிக்கைக்கு ஆதாரமானது . 
rel ic , n . திருச்சின்னம் , பூசனைக்குரிய நினைவூட்டுப்பொருள் ; 
நினைவுச்சின்னம் ; எச்சமிச்சக் கூறு ; வரலாற்றுச் சின்னம் , 
சென்றகாலத்தை நினைவூட்டும் பழம்பொருள் . 
relics , n . pl . பிணம் ; இறந்தோர் எச்சமிச்சக் கூறுகள் ; 

அழிவுக்குத் தப்பி மீந்த துண்டுத் துணுக்குகள் . 
rel ict , n . தப்பிப் பிழைத்திருப்பவர் ; விதவை ; a . தப்பிப் 
பிழைத்திருக்கிற ; ( மண் . ) சூழ்பொருள்கள் அகன்று தனித்து 
மீந்துள்ள . 
relief 1 , 11. சுமைத் தணிவு ; நோவு தணிவு ; துயர்த்தீர்ப்பு ; 
கவலை தணிப்பு உபசாந்தி ; இடர்காப்பு தவி ; இன்னல் தவிர்ப் 
புதவி ; ஏழ்மைத்துயர் தணிப்பு தவி , துணை உதவி ; துணை 
வலியு தவி ; ஆள்மாற்று தவி ; இடைமாற்று , சோர்வுணர்ச்சி 
அகற்றும் இடைவேறுபாடு ; இடைமாற்றுக்கூறு ; இடைத் 
தளர்வுக்கூறு ; ( தொ . ) relief fund , இடர் உதவிநிதி , துணை 
யுதவி நிதி . 
relief , n . புடைப்பியல் , நிலப்படத்தில் மேடுகளைப் படி அள 
வொத்த மேடுகளாகக் காட்டும் பண்பு ; புடைப்பியல் செதுக் 
கோவியம் ; புடைப்பியல் வாய்ப்புப் புடைப்பியல் பொறிப்பு ; 
வண்ணவரைக் குறியீடுகளால் அமைக்கப்படும் புடைப்பியல் 
தோற்ற அமைவு ; உருவரைத் தெளிவு ; தோற்ற முனைப்பு ; 
( தொ . ) high relief , வன்புடைப்பியல் ; மெய்வடிவத்தினை 
மிகுதி அடுத்துள்ள அளவான புடைப்பியல் ; low relief , புன் 
புடைப்பியல் , மெய்வடிவத்திலிருந்து மிகுதியாய் வேறுபட்ட 
அளவுடைய புடைப்பியல் ; relief map , புடைப்பியல் நிலப் 
படம் ; வண்ண வரைக் குறியீடுகள் மூலம் புடைப்பியல் 
தோற்றம் அளிக்கப்பட்ட நிலப்படம் . 
relieve , . நோவு தணி ; துன்பம் துடை ; துணையுதவி அளி ; 
துணைப்படை அனுப்பி உதவு ; முற்றுகை தகர் ; பணியில் 
ஆள் மாற்றி உதவு ; சோர்வகற்றும் இடைமாற்றாக உதவு ; 
கலையில் இடைவேறுபாடு காட்டு ; செறிவகற்றும் இடைத் 
தளர்வூட்டு ; விடுபாடு செய் ; பொறுப்பிலிருந்து விடுவி ; 
முனைப்பளி ; கெட்டிமைத்தோற்றங் கொடு : ( தொ . ) be 
relieved of & purse , பணப்பையைப் பறிகொடு ; relieve one s 
feelings , கடுஞ்சொல் கொட்டி உணர்ச்சி தணித்துக்கொள் .. 
reliev ing, a. பணித் துறையில் ஆள்மாற்றாக வருகிற , புதுப் 
பணிமாற்று ஆளான : இடைமாற்றான ; இடை வேறுபாடு 
அளிக்கிற ; விநிபாடு தருகிற ; துணையுதவியாய் வருகிற ; 
( தொ . ) relieving arch , சுவரின் அடிப்பகுதிப் பளுக்குறைக் 
கும்படி உள்வரியாகக் கட்டப்படும் வில்வளைவு . 
reliev o , n. உருவரைத் தெளிவு ; தோற்ற முனைப்பு ; புடைப் 
பியல் வார்ப்பு ; புடைப்பியல் பொறிப்பு ; புடைப்பியல் 
வார்ப்புரு . 


. 


825 
religion 

remigrate 
reli gion , 11. சமயம் , மதம் ; சமய அமைப்பு , திருச்சபை ; re - make , ப . திரும்பவும் ஆக்கு , மறுபடியும் உருவாக்கு , 
கடவுள் நம்பிக்கை ; கடவுளுணர்வு ; சமயச்சடங்கு ; சமய reman , . புதிய ஆள் அமர்த்தி இணை ; மீட்டும் மனிதத் 
நிறுவனம் , துறவியர் நிலையம் , துறவமைப்பு . 

தன்மைக்குக் கொண்டுவா ; மறுபடியும் வீரம் ஊட்டு . 
reli gioner , n . துறவிகள் சங்க உறுப்பினர் ; சமய ஆர்வலர் , remand , 1 . காவல் வைப்பு ; ப . மறுபடியும் அனுப்பு ; 
சமய ஈடுபாடு மிக்கவர் .. 

மறுபடியும் காவலில் ஒப்படை ; புதிய சான்றுகள் திரட்டி 
reli gionism , 11. சமயமீதார்வம் , சமயப் பிடிவாதம் : 

விசாரணை செய்வதற்காக மீண்டும் காவலுக்கு அனுப்பு . 

rem anent , a . மீந்துள்ள , எஞ்சியுள்ள ; ( தொ . ) remanent 
reli gionize , v . மெய்ச்சமய நெறிக்கு மாற்று ; சமய ஆர்வம் 
தோய்வி , சமயவுணர்வூட்டு ; சமயம்மீது ஆர்வங் காட்டு . 

magnetism , எஞ்சியுள்ள காந்த ஆற்றல் . 

rem anet , n . மீதியுள்ள பகுதி , எச்சம் ; தள்ளிவைக்கப் 
reli giose , a . சமயப்பற்று தலைக்கேறிய . 

பெற்ற வழக்கு ; ஒத்திவைக்கப்பட்ட பாராளுமன்றச் சட்ட 
religios ity , n . உணர்வுடைமை ; சமய மீதார்வக் 

மூலம் . 
கோளாறுடைமை . 

remar gin , d . புதிய ஓரங்கட்டு . 
reli gious , n . sing . & pl . நோன்பி ; நோன்பிகள் , சமய விரதங் 

remark , n . 

குறிப்புரை ; - கருத்துக்குறிப்பு ; குறிப்பீடு ; 
களைப் பின்பற்றுவதாக நேர்வுறுதி கொண்டவர்கள் ; a . சமய 

எழுத்துவடிவக் குறிப்பு , எழுத்துவடிவக் கருத்துக்குறிப்பு ; 
உணர்வில் தோய்ந்துள்ள ; சமய மதிப்பார்வம் மிக்க ; சமயப் 

குற்றங்குறை எடுத்துரைப்பு ; கவனிப்பு , கருத்திற் கொள்ளு 
பற்றார்வம் வாய்ந்த ; கடவுட்பற்று மிக்க ; சமய ஈடுபாடுள்ள ; 

தல் ; கூற்று ; குறிப்புவாசகம் ; 

குறிப்புவாசகம் ; 3. கருத்திற் கொள் ; 
சமயத்துறவோர் சங்கஞ் சார்ந்த ; சமயத் தொடர்புடைய ; 

குறிப்பிடு ; கவனித்துப்பார் ; கருத்துரை கூறு ; கருத்து 
சிறிதும் சமய நெறி பிறழாத , மனச்சான்று மீறாப் பண்புடைய . 

எடுத்துரை ; குணங் குற்றங்கள் எடுத்துரை ; கருத்து 
reline , v . சட்டை முதலியவற்றின் உள்வரி மாற்றியமை , 

விளக்கங்கூறு . 
புதிய உள்வரித்துணி இணை . 

remark able, a . குறிப்பிடத்தக்க , கவனித்தற்குரிய , தனிச் 
reling uish , . கைநெகிழவிடு ; விட்டுவிடு , கைதுற , ஒப்பு 

சிறப்பிற்குரிய . 
வித்துவிடு . 

remarque , ( பிர . ) n . அடையாளம் , செதுக்கோவியத் தட்டின் 
reling uishment , 11. விட்டுவிடல் ; கைதுறப்பு , கைவிடுதல் . 

பழைமை குறிக்க ஓரத்தில் எழுதப்பெறும் ஓவியக் குறிப்பு . 
rel iquary , 11. நினைவுச்சின்னக் கொள்கலம் ; நினைவுச்சின்னப் 

remblai , ( பிர . ) n . கோட்டை கொத்தளப் பிடிசுவர்கள் முதலிய 
பேழை . 

அமைக்கப் பயன்படும் மண் ; இருப்புப்பாதை மேடுகளை 
relig uiae, ( ல . ) n . pl . எச்சமிச்சங்கள் ; ( மண் . ) திணைப்பகுதிக் 

அமைக்கப் பயன்படும் மண் ; சுரங்கத்தில் ஒதுக்கிச் சேமிக்கப் 
குரிய மாவடை மரவடைச்சின்னங்கள் ; ( தாவ . ) தண்டில் பட்ட மண் . 
வாடி உலர்ந்த இலைகளின் எச்சமிச்சங்கள் . 

Rembrandtesque , n . ரெம்ப்ரான்டு ( 1606-69 ) என்னும் 
rel ish , n . சுவை மணச் சிறப்பு ; தனிச்சுவை ; அருங்கலவைப் டச்சு ஓவியர் கையாண்ட பண்பு , முனைப்பான ஒளிநிழல் 

பண்பு ; உண்ணத் தூண்டும் நறுமணச் சுவை ; கவரும் வண்ண ஓவியப் பாணி ; a . ரெம்ப்ரான்டு பாணியிலுள்ள . 
பண்பு ; நறுஞ்சுவையூட்டு ; உணவுச்சுவை ஆர்வம் ; உணவு remed iable , a . சீர்ப்படுத்தக்கூடிய , தீர்வுகாணத்தக்க , 
ஈடுபாட்டின்பம் ; ஆர்வ ஈடுபாடு , இன்னல் விருப்பார்வம் ; பரிகரிக்கத்தக்க . 
3. நறுஞ்சுவை மணமூட்டு ; காரசாரமாக்கு ; நுகர்ந்து மகிழ் ; 

remed ial , a . இழப்பீடு செய்யவல்ல , பரிகார 

, நோக்கங் 
மகிழ்ந்து ஈடுபடு ; சுவை நலமுணர்ந்து பார் ; சுவையுடையதா 

கொண்ட . 
யிரு ; சுவைமணம் நினைவூட்டு ; பண்புநலம் நினைவூட்டு ; 

remed iless , a . தீர்வற்ற , பரிகாரமில்லாத , குணப்படுத்த 
பண்புநயத்தடமுடையதாயிரு ; சுவையுணர்வு பகட்டிக் 

முடியாத . 
காட்டு ; பண்புநய உணர்வு பகட்டிக் காட்டு . 
reluc tant , a . விருப்பற்ற , ஆர்வமற்ற , அரைகுறை மனத் 

rem edy , n . தீர்வு ; பரிகாரம் ; நோய் தீர்க்கும் மருந்து ; 

நோய் நீக்க வகை ; ஈடுசெய்தல் , சட்டவாயிலான இழப்பீடு ; 
துடன் தயங்குகிற . 

நாணயத்தின் எடையில் ஏற்கத்தக்க மாறுபாட்டளவு ; T. 
relume , v . தீ வகையில் மீண்டும் மூட்டு ; விளக்கு வகையில் 

குணப்படுத்து ; திருத்து , சீர்ப்படுத்து , பரிகரி , ஈடுசெய் . 
மறுபடியும் தூண்டு ; திரும்பவும் ஒளிபெறச்செய் . 

remem ber , v . நினைவில் வைத்துக்கொள் ; மறவாதிரு : 
rely , . நம்பிக்கைவை ; பொறுப்புறுதியுடையவராகக் கருது ; 

உள்ளு ; ஞாபகப்படுத்திக்கொள் ; மனப்பாடமாகத் தெரிந்து 
ஏற்புடையதாகக்கொள் ; நம்பிக்கைகொண்டு சார்வுறு . 

வைத்திரு ; பரிசுகொடு , சிறு கைக்கூலி கொடு , கொடுத்துச் 
remain , . மிஞ்சு , பயன்படுத்தியபின் எஞ்சியிரு ; கழித்த சரிபண்ணு ; வழிபாட்டு வேண்டுகோளிற் குறிப்பிடு ; ஒருவர் 
பின் மீந்திரு , தொடர்ந்து நீடித்திரு ; கைவசமாயிரு ; உசாவினை வேறொருவருக்குத் தெரிவி . 
அழியாது நிலைபெற்றிரு ; தங்கு ; தங்கியிரு ; பின்தங்கி 

remem brance , n . நினைவில் வைத்திருத்தல் ; நினைவில் 
யிரு ; நிலவுறு ; நிலைமாறாதிரு ; இரு , தொடர்ந்திரு . 

வைத்திருக்கப்பெறல் ; நினைவு ; நினைவூட்டிக்கொள்ளுதல் ; 
remain der , 1. மிச்சம் ; எஞ்சியுள்ளவற்றின் தொகுதி ; நினைவூட்டுப்பொருள் ; நினைவுமலர் ; நினைவுச்சின்னம் ; 
எஞ்சியுள்ளவர்களின் தெர்குதி ; ( கண . ) கழித்த மிச்சம் ; நினைவாற்றல் எல்லை ; ( தொ . ) put in remembrance , நினைப் 
வகுத்த மீதம் ; மீப்பு , தேவைநிரம்பியும் விற்பனையாகாது பூட்டு ; Remembrance Day , இரு உலகப் பெரும் போர்களிலும் 
மீந்துள்ள புத்தகப்படிகளின் தொகுதி ; ( சட் . ) விருப்ப ( 1914-18 , 1939-45 ) இறந்துபட்ட வீரர்களின் நினைவாகக் 
ஆவணத்தில் பின்விளைவுக்குரிய உரிமை ; U. பதிப்பு முழு கொள்ளப்படும் நாள் , நவம்பர் 11 அல்லது அதற்கு அடுத்து 
வதையும் விற்பனையாகா மீப்பாகக் கருதி ஒதுக்கு . 

முந்திய ஞாயிற்றுக்கிழமை . 
remain der - man , n . விருப்ப ஆவணப் பின்விளைவுரிமை remem brancer , 11. நினைப்பூட்டுபவர் ; நினைப்பூட்டுவது ;; 
யாளர் . 

நினைவுக்குறிப்பு , நினைவுச்சின்னம் ; மன்னர் கருவூல அலுவலர் ; 
remainldership , n . விருப்ப ஆவணப் பின்விளைவு உரிமை ( தொ . ) City Remembrancer , பாராளுமன்றக் குழுக்கள் 
நிலை . 

முன்பு லண்டன் மாநகராட்சியின் பிரதிநிதியாகத் தோன்றும் 
remains , n . pl . எஞ்சியிருப்பது , மிச்சம் ; மீந்த பகுதி ; 

அலுவலர் ; King s Remembrancer , Queen s Remembrancer , 
நாடு - குடும்பம் ஆகியவற்றின் எஞ்சிய பகுதி ; கட்டிடத்தின் 

மன்னருக்குச் சேரவேண்டிய 

தொகைகளைப் பிரிக்கும் 
அழிபடாக்கூறு ; உணவில் மிச்சில் ; இருப்புமிச்சம் ; வழக் 

அலுவலர் . 
காறற்றுப்போன பழக்க வழக்கத் தடங்கள் ; பழமையின் remem brances , 11 , p1 . கேட்புச் செய்திகள் ; வாழ்த்துக்கள் , 
அழியாப்பகுதி ; பதிப்பிக்கப் பெறாமல் ஆசிரியரால் விட்டுச் மகிழ்ச்சி . 
செல்லப்பட்ட எழுத்து மூலங்கள் ; உயிரற்ற உடல் , பிணம் . remigrate , u . புலம் பெயர்ந்து மீள் . 

105 


உடைமையை 


826 
remigration 

remuneration 
remigra tion , 1. புலம்பெயர்ந்த மீள்வு . 

rem nant , 1. கழிவு , எச்சமிச்சம் , எஞ்சியுள்ள சிலர் ; கிழிவுத் 
remind , . நினைப்பூட்டு , ஞாபகப்படுத்து . 

துண்டிப்பு , 

remod el , 3. புதிய மாதிரியில் அமை , புத்துருக்கொடு ; புதுப் 
remin der , n . நினைவூட்டு , நினைவூட்டுச்செய்தி ; ஞாபகப் 
படுத்துவதை நோக்கமாகக் கொண்டது ; நினைப்பூட்டுக் 

பித்துக் கட்டு . 

remon etize , v . உலோக மதிப்பு அளித்து முன்போலச் 
கடிதம் . 

செலாவணி நாணயமாக்கு . 
remind ful, a . நினைப்பூட்டுகிற , ஞாபகத்துக்குக் கொண்டு 
வருகிற . 

remon strance, 11. எதிர்வாத விளக்கம் ; தடுப்புரைவாதம் , 
reminis cence , 1. நினைவுக்குக் - கொண்டுவரும் முயற்சி ; 

கண்டனம் ; குறை முறையீடு ; பொது முறையீடு ; செவி 
முன் நினைவு ; முன்நினைவுத்தொடர்பு , தொடர் நினைவு , பழைய 

யறிவுறூஉ ; ( தொ . ) the Grand Remonstrance , பெரும் 

பெயர் முறையீடு , பிரிட்டனின் பொதுமக்கள் மன்றத்தினர் 
நினைவின் தொடர்பான செய்தி ; பழைய எண்ணம் நினை 
வூட்டுஞ் செய்தி ; முன்னைய செய்தியின் பண்பை நினைவூட்டும் 

1641 - இல் மக்கள் சார்பாக முதலாவது சார்லஸ் மன்னருக்குச் 

செய்து கொண்ட பொதுமுறையீடு . 
பொருள் ; ( தொ . ) Platonic doctrine of reminiscence , எண் 
ணங்களெல்லாம் மூலமுதல் நினைவின் நினைவூட்டுக்களே remon strant , n . வன்மையாக மறுப்பவர் , இடித்துரைப் 
யாகும் என்னும் கிரேக்க அறிஞர் பிளேட்டோ ( Plato ) வின் பவர் ; a . வன்மையாகக் கண்டிக்கிற . 
கோட்பாடு . 

remon strate , v . மறுப்புக்கூறு , செவியுறை கூறு . 
reminis cences , n . pl . முன் நினைவுச்செய்திகளின் இலக்கிய 

remon strative , a . மறுத்து விளக்கிக்கூறுகிற . 
வடிவான திரட்டு . 

remon tant , n . பன்முறை மலருஞ் செடிவகை ; ரோசா ; 
reminis cent , a . பழஞ்செய்திகளை நினைவூட்டுகிற ; பின் 

a . பன்முறை மலர்கிற . 
னோக்கும் பாங்குள்ள; சென்றவற்றைக் கருதுகிற ; கவனித்து 

rem ora , n . கப்பலொட்டி மீன் ; தடங்கல் , இடையூறு . 
ஈடுபடுகிற ; நினைவுத் தொடர்புகளையுடைய ; கருத்து அலை 

remorse , 11 , கடுங்கழிவிரக்கம் , உளநைவு , அகச்சான்றின் 
களை எழுப்பக்கூடிய ; ஒன்றை நினைப்பூட்டுகிற , ஒன்றைப் 

உறுத்தல் . 
பற்றிய கருத்தைத் தோற்றுவிக்கிற . 

remorse ful , a . சென்றதற்கு இனைகிற , நனி இரங்கும் 
reminiscen tial , a . பழைய நினைவுகள் பற்றிய . 

இயல்புடைய . 
remise , n . தப்பா மறு குத்து ; ( சட் . ) உரிமை விட்டுக் 

remorse less , a . இரக்கமில்லாத , கொடிய . 
கொடுப்பு ; 3. தப்பாது விட்டெறி ; ( சட் . ) உரிமையை மற் 
றொருவருக்கு ஒப்படைத்துவிடு ; 

மற்றொரு 

remote , a . நெடுந்தொலைவில் உள்ள , மிகச் சேய்மையான 
வருக்கு மாற்றிவிடு . 

இடத்திலுள்ள ; நெடுங்காலத்திற்கு முந்திய ; நெருங்கிய 
remiss , a . கடமையில் கவனமற்ற ; விழிப்பில்லாத , வழுவிய ; 

உறவல்லாத ; பெரிதும் வேறுபட்ட , இயல்பிலேயே வேறான ; 

நீளிடை விலகிய , தொலைக்கோடியான , ஒதுக்கமாயுள்ள ; 
விடுபட்ட . 

மிகச்சிறிய , நொய்ய . 
remiss ible , a . பண வகையில் செலுத்தப்படத்தக்க ; அனுப் 
பப்படத்தக்க ; குறைக்கப்படத்தக்க ; மன்னிக்கப்படத்தக்க . 

remote ness , n . சேய்மை . 
remi ssion , 11. பாவமன்னிப்பு ; கடன் குறைத்தல் ; தண்டனை 

remount , n . புதுக்கு திரை ; 3. புதிய குதிரை வாய்ப்புக் 
குறைத்தல் ; தண்டனை தவிர்ப்பு ; ஆற்றல் குறைப்பு ; செயல் 

கொடு . 
தவறுகை ; படித்தரக் குறுக்கம் ; 

விளைவு குறைபடல் ; 

remount , ப . மீண்டும் மேலே போ , மீண்டும் மேலே ஏறு ; 
அனுப்புதல் . 

மூலத்துக்கே திரும்பிச் செல் ; குறிப்பிட்ட சமயத்துக்கே 
remiss ive , a . குறையச்செய்கிற , தணியச் செய்கிற ; 

திரும்பச் செல் . 
மன்னிக்கிற . 

remo vable, n . அயர்லாந்தில் பதவியிலிருந்து நீக்கிவிடத் 
remit , v . மன்னித்தல் செய் , பொறு ; கடன் வகையில் வலிந்து 

தக்க குற்றநடுவர் ; a . எடுத்துவிடக்கூடிய , தள்ளிவிடத்தக்க ; 
வாங்குவதைத் தவிர் ; தண்டனை வகையில் விதிக்காமலிரு ; 

குற்றநடுவர் அலுவலர் வகையில் பதவியிலிருந்து நீக்கிவிடத் 
நிறைவேற்றாமலிரு ; குறைந்துபோ ; குறையச்செய் ; தளர்த்து , 

தக்க ; மன்னர் அல்லது மேலதிகாரி விரும்புகிற காலம் 
இளக்கு ; தணியச்செய் ; செய்யாமலிரு , தவிர் , நின்றுபோ ; 

வரையில் பதவி தாங்குகிற . 
தீர்ப்புக்காக அதிகாரிக்கு அனுப்பு ; வழக்கு வகையில் கீழ்நீதி remo val , n . நீக்கிவிடுதல் ; இடம் பெயர்ப்பு , எடுத்துச் 
மன்றத்திற்குத் திருப்பி அனுப்பு ; முந்திய நிலைக்குப் போகச் செல்லுதல் ; இடமாற்றம் ; விலகல் ; இருப்பிட மாற்றம் ; 
செய் ; தள்ளிவை , தாமதப்படுத்து ; பணம் அனுப்பு ; 

கொலை , கொன்றழிப்பு . 
தொகை செலுத்து ; அஞ்சல் மூலமாக அனுப்பு . 

remove , n . நுண்படி , படித்தரம் , சிறுகட்ட அளவு ; சிறு 
remitt al , n . தண்டனைக்குறைப்பு ; வழக்குமாற்றீடு , மற்றொரு 

தொலை ; பள்ளிப்படிவ உயர்வு , மேற்படிவத்தேறுதல் ; உணவு 
நீதிமன்றத்திற்கு வழக்கினை அனுப்புதல் . 

மேடையில் மறு உணவுத்தட்டம் ; U. நீக்கு , விலக்கு ; 
remitt ance, n . பண அனுப்பீடு ; அனுப்பிய 

பெயர்த்து அகற்றிவை ; வேறிடத்துக்கு மாற்று ; 
தொகை ; 

பதவி 
அனுப்பிய பொருள் . 

மாற்று ; பதவி நீக்கு ; விலகுவி ; அகற்றிக்கொண்டு செல் ; 

இடமாற்று ; அகல் ; அகன்று செல் , விலகிச்செல் ; உணவு 
remitta nce - man , n . தாயகத் தொலை ஆதரவுவாணர் , மேடையில் உணவுத்தட்டம் மாற்றிவை ; உறவுமுறைமையில் 
வேற்று நாட்டில் குடியேறித் தாயகத்திலிருந்து அனுப்பப் நுண்ணளவில் விலகுவி ; நிலைமாற்று , ஒழித்துக்கட்டு , பதவி 
படும் பணத்தைக் கொண்டு வாழ்பவர் , வெளிநாடுகளிலிருப் யிலிருந்து நீக்கிவிடு ; மேசையில் பரிமாறப்படும் உணவு வகை 
பதற்குப் பணம் கொடுக்கப்பெறுபவர் . 

யில் ஒன்றற்குப் பின்னர் வா ; ( தொ . ) remove mountains , 
remittee , 1. பணம் அனுப்பப்பெறுபவர் . 

அருஞ்செயல் நிகழ்த்து ; அதிசயம் விளை . 
remitt ent , n . இடைத்தளர் சுரம் , இடையிடையே தணிந்து removed , a . சேய்மையான ; உறவுமுறை வகையில் படித் 
வரும் காய்ச்சல் வகை ; a . காய்ச்சல் வகையில் இடைடயிடையே தரத்தில் விலகியுள்ள . 
தணிந்து வருகிற . 

remo ver , 1. அகற்றுபவர் ; எடுத்துச்செல்வது ; சாமான் 
remitt er 1 , 11. தொலைவிடத்துக்குப் பணம் அனுப்புபவர் . 

களை ஒரு வீட்டிலிருந்து மறு வீட்டிற்குக் கொண்டுசெல்பவர் . 
remitt er ", n . வழக்குமாற்றீடு , மற்றொரு நீதிமன்றத்தின் தீர்ப் remun erate, V. உழைப்பூதியங்கொடு ; பரிசளி ;; கைம் 
பிற்கு வழக்கு அனுப்பப்படு தல் ; ( சட் . ) வல்லுரிமை மாற்றீடு , 

மாறாகு ; உழைப்பு வகையில் 

ஈடுசெய் ; உழைப்பவர் 
உடைமையாளர் உடைமைக்குரிய இரு உரிமைகளில் உடை வகையில் உழைப்பீடு அளி . 
மையைத் தகவுடைய உரிமையடியாக மாற்றியமைத்தல் . remunera tion , 11. கைம்மாறு , பரிசு , சன்மானம் , ஊதியம் . 


வாட 


827 
remunerative 

repair 
remu nerative , a . ஆதாயமான , பயன் தருகிற ; ( தொ . ) டத்தில் முதலில் இறங்கிய சீட்டுவகையில் கைவசம் சீட்டு 

remunerative enterprises , பயன் தரும் தொழில் முயற்சிகள் . இல்லாமையால் வேறொரு வகைச் சீட்டு இறக்கி ஆடு ; ( சட் . ) 
renaiss ance , n . புத்துயிர்ப்பு ; ( வர . ) 14-16 - ஆவது நூற் 

உரிமை அல்லது பதவியை மறு அல்லது கைவிடு ; ( தொ . ) 
றாண்டுகளில் நிகழ்ந்த கலை - இலக்கிய மறுமலர்ச்சி ; மறு 

renounce the world , துறவு வாழ்க்கை மேற்கொள் . 
மலர்ச்சிக்காலம் ; மறுமலர்ச்சி இயக்கக் கலை -சிற்பப்பாணி ; ran ovate , v . புதுப்பி , செப்பனிடு ; புத்துணர்ச்சியூட்டு . 
a . மறுமலர்ச்சிக்காலஞ் சார்ந்த , மறுமலர்ச்சி இயக்கத்திற் renova tion , n . புதுப்பித்தல் , பழைய நிலைக்குக் கொணர்தல் . 
குரிய . 

renown , n . புகழ் , சீர்த்தி . 
ren al , a . குண்டிக்காய்கள் சார்ந்த . 

renowned , a . புகழ்சான்ற , சீர்த்திமிக்க . 
rename , . மறு பெயரிடு , 

rent , n : வாடகை , குடியிருப்புக்கூலி; வாரம் , நிலத்தவணைக் 
rena scence , 1. புத்துயிர்ப்பு , புதுப்பிப்பு ; கலை - இலக்கிய மறு 

குத்தகைத் தொகை ; இயந்திர வாடகைத் தொகை ; ப . வாரத் 
மலர்ச்சி இயக்கம் . 

துக்கு விடு ; . வாரத்துக்கு எடு ; தவணைக் குத்தகைக்கு விடு ; 
renasc ent , a . புத்துயிர் பெறுகிற , புதுவலிவு பெறுகிற . 

தவணைக் குத்தகைக்கு எடு ; வாடகைக்கு எடு ; வாடகைக்கு 
rend , U. கிழி , திருகிப்பறி ; இரண்டாகப் பிள ; துண்டு துண் 

விடு ; வாடகை கொடுத்துப் பயன்படுத்து ; குடிக்கூலிக்கு 
டாகப் பிரி ; ( தொ . ) shouts rend the air , கூச்சல் வானைப் 

விடப்பெறு ; வாரம் விதி . 
பிளக்கிறது ; 

turn and rend one , எதிர்பாராதிருக்கையில் rent 3 , 1. கிழிசல் ; கீறல் ; பிளவு , வெடிப்பு ; மேகங்களில் 
ஒருவரைத் திட்டு . 

காணப்படும் இடையறவு ; கெவி ; மலைப்பள்ளம் , 
ren der , 11. குடிவாரம் , பண்ணை மேலாளருக்குக் குடியானவர் rent , v . rend என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
பணமாகவோ பொருளாகவோ ஊழியமாகவோ செலுத்தும் ren tal , n . குத்தகை வருமானம் ; குத்தகைத்தொகை ; 
வாரம் ; . விட்டுக்கொடு ; திருப்பிக்கொடு ; ஈடாக அளி ; வாடகைத் தொகை . 
சரிசெய் ; ஒப்புவி ; ஒப்படை ; பணிந்துகொடு ; முன்வை ; 

rent - charge , n . நில வாரத் தொகை . 
முன்னிலைப்படுத்து ; வழங்கு ; செய் ; ஆக்கு , ஆக்கியமை ; 

rente , ( பிர. ) n . முறை வாழ்க்கை வருமானம் ; முறைப் பங்கு 
காட்டு ; உருப்படுத்திக்காட்டு ; கலையுருப்படுத்திக்காட்டு ; 

வருமானம் . 
மொழிபெயர் ; சொற்பெயர் ; உருப்பெயர் ; மாற்றியமை ; 

ren ter , 1. குடிக்கூலி செலுத்துபவர் ; குத்தகைக்கு விடுபவர் ; 
கடனாற்று , ஆற்றியுதவு ; ஆற்று ; நடைமுறைப்படுத்து ; 
உருக்கு ; உருக்கிவடி ; தெளிவாக வடித்திறு ; கல் - செங்கல் 

சுங்கங்களின் குத்தகை உரிமைக்காரர் ; வரிக்குத்தகை உரிமை 

யாளர் ; காட்சிக் கொட்டகைப் பங்காளி . 
ஆகியவற்றிடையே முதலீடாகக் குத்துச்சாந்து பூசு . 

rent - free , a . வார விலக்களிக்கப்பெற்ற ; பாடகையற்ற ; 
ren dering , n . பாடபேத வடிவம் , மொழிபெயர்ப்பு . 

இறையிலியான ; adv . வார விலக்களிக்கப்பெற்று . 
ren der -set , n . சாந்தின் இருபூச்சு ; a . இருதடவை பூசப் 
பட்டுள்ள ; 3. இரண்டு முறை சாந்து பூசு . 

rentier , ( பிர . ) n . ஆண்டு வருமானத்தைக் கொண்டு வாழ்பவர் ; 

சுகவாசி , வாழ்வதற்காக உழைக்க வேண்டர் தவர் . 
ren dezvous , n . குறியிடம் , வழக்கமாகக் கூடுமிடம் ; குறி 
யிடச் சந்திப்பு ; படைடச்சந்திப்பிடம் ; கப்பல்கள் கூடுமிடம் ; 

rent - roll , 1. குத்தகைவாரப் பதிவேடு ; வாடகைப் பதிவேடு ; 

குத்தகைவார வருமானம் . 
pl . ren dezvous; V. குறியிடத்திற் கூடு , 
rendi tion , n . மொழிபெயர்ப்பு ; நாடகப்பாகத்தின் செயலுரு 

rent - service , n . வாரநிலை ஊழியம் ; வாரநிலை இணைவூழியக் 
விளக்கம் ; நாடகப்பகுதியின் நடிப்புத்திறம் ; இசைப்பாட்டின் 
பாடல் உருவிளக்கம் ; இசைப்பாடலின் பாடற்றிறம் . 

renum ber , . தொடரெண் மாற்றியமை . 
ren egade , n . கட்சிமாறி , கட்சியைக் காட்டிக் கொடுப்பவர் ; 

renuncia tion , n . துறவு ; கைதுறப்பு ; தன்னலமறுப்பு ; 
கொள்கை துறந்தவர் ; கட்சியை விட்டோடியவர் ; 

* பதவி துறப்பாவணம் ; உரிமைத் துறப்புப்பத்திரம் . 
மாறுபவர் ; U. கொள்கை துற . 

reoccupa tion , n . மீட்டமர்வாட்சி , மறுபற்றாட்சி . 
renege , renegue , v . சீட்டாட்டத்தில் முதலில் இறக்கிய 

reocc upy , v . மீட்டும் அமர்வாட்சி கொள் ; மறுபடியும் பற் 
சீட்டு வகையிலேயே தொடர்ந்து ஆடத் தவறு . 

றாட்சி பெறு . 
renew , . புதுக்கு , புதிதாக்கு ; புத்தாக்கஞ் செய் ; புத்துயிரளி; 

reol ogy , 1. ஒழுகியல் நூல் , பொருளின் ஒழுக்கையும் உரு 
புத்தூக்கங்கொடு ; புதுப்பி , மீண்டும் ஆக்கு ; மீண்டும் 

மாற்றத்தையும் பற்றிய ஆய்வுத்துறை . 
தொடங்கு ; மீண்டுஞ்செய் ; மறுபடியும் ஆக்கு ; புது முயற்சி reop en , v . மறுபடியுந் திற ; மீண்டுங் கிளப்பு . 
செய் ; மாற்றிப் புதிது ஆக்கு ; பழங்கூறுகள் மாற்றிப் புதுக் reorganiza tion , n . மறுசீரமைப்பு , புத்தொழுங்கமைப்பு ; 
கூறுகள் பொருத்தியமை ; புதிதுபோலாக்கு ; 

மீண்டும் 

மீட்டுப் பிரித்திணைப்பமைதி . 
பழைய நிலைக்குக் கொணர் ; மீண்டும் நிரப்பு ; புது வலு 
வூட்டு ; தொடர்ந்து செய் ; தொடர்ந்து கூறு ; இடையீட் 

reorg anize, v . மறுசீரமை , மீண்டும் ஒழுங்கமைவு செய் ; 

மீட்டும் பிரித்திணைத்தொழுங்கு செய் ; புத்தமைவாக்கு . 
டுக்குப்பின் மீண்டும் தொடர் ; மீட்டும் வலியுறுத்து ; கால 
அவதிப்படாமற் புதுப்பி , 

re ostat , n . மின் ஆற்றல் வழங்கீட்டை நெறிப்படுத்துவதற் 

கான அமைவு . 
renew able, a . புதுப்பிக்கப்படத்தக்க . 

rep , 11. பக்கவாட்டில் வரிவரியாயமைந்த துணிவகை . 
renew al , n . புதுப்பிப்பு ; புதிய தொடக்கம் ; புதுமுயற்சி ; 
அவதி கடந்த நீட்டிப்பு . 

rep , 1. பள்ளிவழக்கு வகையில் மனப்பாடம் செய்துவைத் 

துள்ள பாடல் முதலியவை . 
ren iform , a . குண்டிக்காய் வடிவமுள்ள . 

repaint , n . மீட்டும் வண்ணமுறுவிக்கப்பட்ட குழிப்பந் 
rennlet , n . பால் உறையச் செய்வதற்கான வகைதுறை ; 

தாட்டப் பந்து . 
பாலை உறைவிக்குங் கன்றின் குடற்சவ்வு . 

repaint , ப . மேல்வண்ணம் மீட்டுங்கொடு ; மீட்டுஞ் சாயமிடு . 
renn et , n . இனிப்பு ஆப்பிள் வகை . 

repair 1, 11. நாடிவருமிடம் , வழக்கமாகச் செல்லுமிடம் ; அடை 
renounce , n . சரியான சீட்டு வகை இல்லாதபோது பிறிது 

திரள் , நாடிச்செல்வோர் தொகை ; புகல் , போக்கு ; V. அணுகி 
வகைச் சீட்டாடுதல் ; பிறிது சீட்டு ஆடுவதற்கான வாய்ப்பு ; 

மேற்கொள் ; நாடு ; அடிக்கடி செல் ; நாடி அடை ; சென்று 
3. துற ; விட்டுக்கொடு ; முறைப்படி கைதுறந்துவிடு ; 

ஊடாடு ; சூழ்ந்து குழுமு . 
துறந்துவிட ஒப்புக்கொள் ; தள்ளு , மறு , ஒப்புக்கொள்ள repair , 11. ஒக்கீடு , செப்பனிடுதல் ; பழுதுபார்த்தல் ; முற் 
இணங்காதிரு ; தொடர்பறுத்துக்கொள் , உறவினைத் துற ; சீரமைப்பு , முன்னிலை மீட்பு ; சீர்ப்பாடு , நற்பயனீட்டு நிலை ; 
பின்வாங்கிக்கொள் ; நிறுத்து , நிறுத்திக்கொள் ; சீட்டாட் சீர் , நன்னிலை ; செப்ப நிலை , முழுநலம் அணுகிய நிலை 

D ; 


கடமை . 


சமய 


828 

replant 
repairable 

தந்திச் செய்தியைத் தானாகவே திருப்பியனுப்புங் கருவி ; 
3. செப்பனிடு , பழுதுபார் ; செப்பஞ்செய் ; மீண்டும் நன்னிலைக் 
குக் கொண்டுவா ; புதுக்கு ; திருத்து ; குணப்படுத்து ; மீண்டுஞ் தொலைபேசிச் சுருளிற் செருகப்படும் வெற்றிடக்குழல் பெருக்கி . 
சரிப்படுத்து ; பழுது ஈடுசெய் , 

repel , ப . துரத்து , ஓட்டு ; தள்ளு , உந்தியெறி , விலக்கு ; 
repair able, a . செப்பனிடத்தக்க ; பழுதுபார்க்க வேண்டிய . தடுத்து நீக்கு ; தவிர் ; தடைசெய் ; வெறுப்புணர்ச்சி கொள்ளச் 

செய் , உள்ளேவிட மறு ; வெறுப்புடையதாயிரு , உவர்ப்பளி . 
repand , a . ( தாவ . , வில. ) அலைபோன்ற ஓரமுடைய ; அலை 
யலையான . 

repell ent , a . துரத்தித்தள்ளுகிற ; தடுத்து நீக்கும் இயல் 
புடைய ; தடுத்து நிறுத்தும் ஆற்றலுடைய ; 

வெறுத் 
rep arable , a . ஈடுசெய்யத்தக்க , இழப்புச் சரிசெய்யத்தக்க . 

தொதுக்குகிற , வெறுப்புணர்ச்சியூட்டுகிற . 
repara tion , 1 . செப்பனிடுதல் ; செப்பனிடப்பெறுதல் ; 

rep ent , a . ( தாவ . ) நிலத்தின்மீது படர்கிற ; நிலத்தடி , 
இழப்பீடு செய்தல் ; இழப்புச் சரிசெய்யும் எதிரீடு . 

யூடாகப் படர்கிற . 
repartee , n . உடனெதிர் மொழி , 

repent , . நனியிரங்கு , பச்சா தாபங்கொள் ; நடந்ததுபற்றி 
reparti tion , v . மீண்டும் பங்கீடுசெய் , மறுபடியும் பிரிவினை 

வருந்து ; மனநோவுறு , உள்ளுறுத்தல்கொள் ; செய்ததற் 
செய் . 

கிரங்கு ; செயல் நினைந்தழுங்கு ; எண்ணி மனநைவுறு . 
repass , V. சென்றவழியே மீள் . 

repent ance, 11. கழிவிரக்கம் ; செய்ததற்கு இரங்குதல் ; 
repass age , 11. திரும்பச்சேறல் , செல்வழி மீளல் . 

கழிவிரக்கங்கொள்ளும் மனநிலை . 
repast , 1. சாப்பாடு , 

சாப்பாடு , சாப்பாட்டுக்காகப் பரிமாறப்பட்ட repen tant , a . செய்ததற்கு மனம் அழுங்குகிற ; சென்றதற்கு 
உணவு ; சாப்பாட்டில் உட்கொள்ளப்பட்ட உணவு . 

வருத்தம் தெரிவிக்கிற . 
repat riate , 11. தாய்நாட்டுக்குத் திருப்பி அனுப்பப்பெற்ற repeo ple , 0. புதிதாகக் குடியேற்று ; மீண்டுங் குடிநிரப்பு ; 
வர் ; V. தாய்நாட்டுக்குத் திருப்பி அனுப்பு . 

விலங்குகளைத் தருவித்து நிரப்பு . 
repatria tion , n . தாயகத்திற்கு மீட்பிப்பு , தாய்நாட்டுக்குத் repercu ssion , 11. எதிரொலி ; உடனடி எதிரதிர்வு ; தாக்கு 
திருப்பி அனுப்புதல் . 

தலின் விளைவு . 
repay , ப . திருப்பிச் செலுத்து , பணம் திருப்பிக்கொடு ; மாறு repercus ive, a . பின்விளைவுடைய ; எதிரதிர்வுக்கு இடம் 

செய் , எதிர்பழி செய் ; உழைப்பீடு செய் ; கைம்மாறு செய் . தருகிற . 
repay able , a . திருப்பிச் செலுத்தப்படவேண்டிய , சேர 

rep ertoire , 1. கையிருப்புத்தொகுதி , இசைக்குழுவில் தெரிந்து 
வேண்டியதாயுள்ள . 

நன்கு பழகிய சில உருப்படிகள் ; நாடகக்குழுவில் தேர்ந்துரு 

வாக்கப்பட்ட சில காட்சிகள். 
repay ment , n . மீட்டளிப்பு , திருப்பிக்கொடுத்தல் . 
repeal , 7. எடுத்துவிடல் ; தள்ளுபடி , நீக்கம் ; ரத்து ; 3 . 

rep ertory , 1. அரும்பொருட் களஞ்சியம் ; சேம வைப்பிடம் ; 
தள்ளுபடி செய் , நீக்கு , ரத்துச்செய் . 

செய்தி- தகவல் - எடுத்துக்காட்டுக்கள் ஆகியவற்றிற்குரிய அரு 

வளக் கருவூலம் ; கைவசத்தொகுதி . 
Repeal , n . (வர . ) ஒகான்னெல் ( O Connell ) என்ற அயர் 
லாந்துத் தலைவர் கோரிய கிரேட் பிரிட்டன் - அயர்லாந்து 

repetend , 11. ( கண . ) முடிவின்றி மீண்டும் மீண்டும் வரும் 

பதின்மானப் பின்ன இலக்கம் ; திரும்பத்திரும்ப வருகிற 
ஒன்றியத்தின் கலைப்பு . 

சொல் ; மீண்டும் மீண்டும் வருந் தொடர் ; மடக்கு , பின்வரு 
repeal er 1 , 11. தள்ளுபடி செய்பவர் . 

நிலைப்பாடற் பகுதி . 
Repeal er , 11. ( வர . ) கிரேட் பிரிட்டன்- அயர்லாந்து ஒன்றி 

repeti tion , 1. செய்ததே செய்தல் ; சொன்னதே சொல்லுதல் ; 
யக் கலைப்பு ஆதரவாளர் . 

மீண்டும் செய்யப்பெறல் ; கூறியதுகூறல் ; மனப்பாடஞ் செய் 
repeat , n . கூறியது கூறல் ; மறுபடியுஞ் செய்தல் ; காட்சி வதற்கான பகுதி ; மறுநிலைப்படி , மறுபகர்ப்பு ; கட்டளை ; 
மேடையில் மக்கள் விருப்பமீது காட்டப்படும் மறுமுறைக் பண்ணினைத் திரும்ப விரைந்து மிழற்றும் இசைக்கருவித் 
காட்சி ; ( இசை . ) மீண்டும் மீண்டும் பாடுதற்கான பகுதி ; திறம் . 
மீண்டும் மீண்டும் பாடுதற்கான பகுதியைக் குறிக்கும் அடை repeti tional , repeti tionary , a . திரும்பத்திரும்ப நேரும் 
யாளம் ; சுவர் ஒட்டுத்தாளில் திருப்பித் திருப்பிவரும் உரு இயல்புள்ள ; கூறியது கூறும் பாங்குள்ள ; செய்யும் 
வரை மாதிரி ; வாணிகத்துறையில் முன்பு அனுப்பப்பட்டது போக்குச் சார்ந்த ; கூறியது கூறும் பகுதியுடைய . 
போன்ற புதிய ஒப்படைப்புச்சரக்கு ; புதிய ஒப்படைப்புச் 
சரக்கு அனுப்புவதற்கான வேண்டுகோள் ; 3. சொன்னதையே 

repiece ,. மீட்டுத் துண்டுகளை ஒட்ட வை ; மீட்டும் இணைத்து 
சொல் ; மீண்டும் மீண்டும் ஒப்பி ; செய்ததையே செய் ; 

உருப்படுத்து . 
காட்டியதையே காட்டு ; திரும்பத் திரும்ப நிகழ் ; மீட்டும் 

repine , ப . படபடப்புக்கொள் , அலட்டிக்கொள் ; மனம் உலை 
மீட்டும் தோன்று ; மறுபடியும் உருவாக்கு ; போலிசெய் , 

வுறு , உள அமைதி பெறாதிரு, அதிருப்திகொள் . 
பார்த்துப் பின்பற்று ; மணிப்பொறி வகையில் வேண்டும் repique , 11. முற்கெலிப்பு , 32 சீட்டுகளைக் கொண்டு இருவர் 
போது கடைசிமணி - கால்மணி முதலியவற்றை மீண்டும் அடி ; ஆடும் சீட்டாட்டத்தில் ஆட்டம் தொடங்குவதற்குமுன் சீட்டு 
சுடுபடைக்கலங்கள் வகையில் மீட்டும் மருந்து அடைக்கா களைக் கொண்டே 30 புள்ளிகள் கெலித்தல் ; 3. சீட்டாட்ட 
மலேயே பலமுறை வேட்டுத்தீர் ; ( கண . ) வந்த எண்ணே வகையில் முற்கெலிப்பு மூலமே தோல்வியடையச் செய் ; சீட் 
மீட்டும் மீட்டும் வரப்பெறு ; ( தொ . ) repeat oneself, சொன்ன டாட்ட வகையில் முற்கெலிப்படை , 
தையே மறுபடியுஞ் சொல் . 

replace , . பழைய இடத்திலேயே - மறுபடியும் வை ; 
repeat able, a . திரும்பத்திரும்பச் செய்யத்தக்க ; பிறரிடம் அகற்றிப் பிறிதிடங் கொள் ; விலக்கிப் பிறரிடம் கொள் ; 
சொல்வதற்குத் தகுந்ததான . 

பின்னுற்றிடங் கொள் , ஒருவருக்குப்பின் அவரிடம் பெற்றமர் ; 
repeat edly , adu . திரும்பத்திரும்ப , அடிக்கடி ; பலமுறை . 

பதிலாக இடங்கொள் ; பதிலாளாக இடங்கொள் ; ஒருவர் 
repeat er , n . கூறியது கூறுபவர் ; மீண்டும் மீண்டும் செய் 

இடத்தை மற்றொருவரைக் கொண்டு நிரப்பு ; ஒன்றன் 
பவர் ; சொன்னதைச் சொல்லுவது ; செய்ததைச் செய்வது ; 

இடத்தை மற்றொன்றைக் கொண்டு நிரப்பு , மாற்றீடு செய் , 
( கண . ) ஒரே இலக்கம் அல்லது இலக்கங்கள் முடிவின்றி 

பதில் ஆள் தேடி அமர்வி . 
மீண்டும் மீண்டும் வரும் பதின்மானப்பின்னம் ; வேண்டும் 

replace ment , 11. பதிலமர்த்தீடு ; பதில்வைப்பு ; பதிலிடங் 
போது கடைசி மணி - கால்மணி முதலியவற்றை மீண்டும் 

கொள்ளுகை ; பதிலமர்வாளர் ; பதிலிடங் கொள்ளும் பொருள் ; 
அடிக்குங் கடிகாரம் ; மறுபடியும் மருந்து அடைக்காமலே பல 

மணி உருவியலில் மூலை விளிம்புகளுக்குப் பதிலாகத் 
முறை சுடும் படைக்கலம் ; கடற்படைத்தலைவர் காட்டும் 

தோற்றும் முகப்பு அல்லது முகப்புக்கள் . 
அடையாளத்தைப் பலமுறை காட்டுங் கப்பல் ; அனுப்பிய replant , U. மறுபடியும் நடு ; புதிதாக நடவு செய் . 


A 


படமாக 


829 
replantation 

reprieve 
replanta tion , n . மறுநடவு . 

repossess , . மீண்டும் பெறு , திரும்பவும் பெற்று நுகர் . 
rep lay 1 , n . திரும்பவும் ஆடப்பட்ட பந்தய விளையாட்டு . 

reposse ssion , n . மீட்டும் பெற 

பறுகை. 
replay 2 , ப . திரும்பவும் பந்தயம் ஆடு .. 

repost , n . வாட்போரில் விரை எதிரடி ; விரை எதிர் வெட் 
replen ish , v . மீள நிரப்பு , குறைநிரப்பு . 

டுரை ; U. விரை எதிரடி கொடு ; விரை எதிர் வெட்டுரை கூறு . 
replen ished ; a . குறை நிரப்பப்பட்ட ; நிரம்பிய ; நிரம்பச் - repot , . தொட்டிச்செடி வகையில் எடுத்துப் பெரிய தொட்டி 
சேர்த்து வைக்கப்பட்ட . 

யில் மீட்டும் நடு . 
replete , a . செறிவுற்று நிரம்பிய ; குறைவற்ற வளமுடைய ; repousse , ( பிர . ) 11. புடைப்பகழ்வுச் சித்திரமாக மறுபுற 
நிரப்பிச் சேமித்துவைக்கப்பட்ட ; பொங்கித்ததும்புகிற ; மிருந்து அடித்துருவாக்கப்பட்ட உலோக ஒப்பனை வேலைப் 
திணிக்கப்பட்ட , அடைக்கப்பட்ட ; தெவிட்டுநிலையடைந்த . 

பாடு ; . 

a . புடைப்பகழ்வுச் சித்திரமாக மறுபுறமிருந்து 
reple tion , n . மிகுநிறைவு , தெவிட்டுநிலை ; ( மரு . ) குருதி 

அடித்து உருவாக்கப்பட்ட . 
நிறைவு . 

repp , 11. = rep , 
replev in , 1 , விசாரணைக்கும் தீர்ப்புக்கும் உட்படுவதாகப் repped , a . தட்டுமுட்டுப் பொருட்களுக்குப் பயன்படுத்தப் 
பிணைபடுவதன் பேரில் கடனுக்காகக் கைப்பற்றிய உடைமை 

படும் துணி வகையில் கயிறு போன்ற மேற்புற இழைமான 
களைத் திரும்பக் கொடுத்தல் ; கைப்பற்றப்பட்ட உடைமை முடைய . 
களைத் திரும்பப்பெறல் ; கைப்பற்றிய உடைமைகளைத் reprehend , ப . கண்டி ; பழி கூறு , திட்டு ; குற்றங்கண்டு 
திரும்பக் கொடுப்பதற்கான ஆணை ; கைப்பற்றிய உடைமை 
களைத் திரும்பக்கொடுப்பது பற்றிய வழக்கு . 

reprehen sion , 11. கண்டனம் , கடிந்துரை ; பழிகூறல் , திட்டு , 
replev y , U. விசாரணைக்கும் தீர்ப்புக்கும் உட்படுவதாகப் 

represent , 3. உருமாதிரியாயமை ; புற உருவங்கொடு ; 
பிணைபட்டுக் கைப்பற்றப்பட்ட சொத்தினைத் திரும்பப் பெறு . 

புற உருவாயமை ; குறித்துக்காட்டு ; சுட்டிக்காட்டு ; குறி 
rep lica , 11. உருவநேர்படி ; நேர் பகர்ப்பு ; மூலப்படம் எழுதிய யீடாகச்சுட்டு ; சின்னமாயமை ; நாடக மாந்தரை நடிகராகச் 
ரே தமது படத்திற்கு எடுத்த படி . 

செயற்படுத்திக்காட்டு ; விரிவுரைமூலம் உருப்படுத்திக்காட்டு ; 
rep licate , n . ( இசை . ) குறிப்பிட்ட சுரத்துக்குமேல் அல்லது 

உருப்படுத்திக்காட்டு ; 

சுட்டு ; 

ஆயமைவுறு ; 
கீழ் ஒரு பாலை அல்லது பல பாலைகள் விலகியுள்ள சுரம் ; a . 

பிரதிநிதித்துவம் பெற்றிரு ; பொதுமக்கள் அவைக்கு 
( தாவ . ) தன் மீதே திரும்ப மடிக்கப்பட்ட ; 3. திரும்பச்செய் ; உறுப்பினராகத் தேர்ந்தனுப்பப்பெற்றிரு ; பெயராளராயிரு ; 
நேர்படி எடு ; திருப்பி மடி . 

பெயராண்மைகொள் ; சார்பாளராயிரு ; சார்பில் பேச 

உரிமைகொண்டிரு ; முன்வை ; தெரிவி ; மனங்கொள 
replica tion , 1. திரும்பி மடித்தல் , மடிப்பு ; பதிலிறுத்தல் , 
மறுமொழி , வினாவுக்குரிய விடை ; ( சட் . ) பிரதிவாதியின் 

எடுத்துரை ; பாவி , கற்பனையில் உருவாக்கு ; புனைந்து 
வாதத்திற்கு வாதியின் பதில் ; , எதிரொலி ; 
எதிரொலி ; படி ; படி 

மனங்கொள்வி ; பாவித்துரை ; புனைந்து கூறு ; புனைந்து 
யெடுத்தல் . 

சாட்டியுரை . 
reply , 11. விடை ; மறுமொழி கூறுதல் ; விடைவாசகம் ; U. representa tion , 11 . பெயராண்மை , பிரதிநிதித்துவம் ; 
விடைகூறு ; எதிருரை : எதிர்ச்செயலாற்று ; ( தொ . ) 

உருவமைப்பு ; சுட்டுரை ; விரிவுரை அமைதி ; அறிவிப்பு , 
reply paid , தந்திவகையில் பதிலுக்காக முன்கூட்டியே 

தெரிவிப்பு ; சார்பாண்மையுரை ; பாவிப்பு ; பாவிப்புரை ; 
கட்டணஞ் செலுத்தப்பட்ட . 

புனையுரு ; கருத்துரு ; நாடக அரங்கக்காட்சி ; ஒழுங்கமைவுக் 
repoint , . ( க - க . ) கல் - செங்கல் இடைவெளி இணைப்புக்களை 

காட்சி ; முறையீடு ; வாதம் ; விளக்கவுரை ; பிரதிநிதிகள் 

குழுமம் ; மரபுரிமை ஏற்பு ; ( தொ . ) 
மீட்டும் சாந்துபூசிச் செப்பமாக்கு . 

proportional 

representation , சரிவீதப் பிரதிநிதித்துவ தேர்தல் முறை ; 
repondez s ilvous plait , ( பிர . ) ( தொ . ) பதிலளிக்க , மறு சிறுபான்மையோரும் தம் எண்ணிக்கைக்கேற்ற வீதப்படி 
மொழி தருக . 

தேர்ந்தனுப்பப்படத்தக்க வகையில் அமைக்கப்பட்ட தேர்தல் 
report , n . பொதுமொழி , ஊர்ப்பேச்சு , வதந்தி ; பொ.து 

முறை . 
மதிப்புரை , பொதுக்கருத்துப் போக்கு ; அறிக்கை , கருத்து 

represen tative , 1. உருமாதிரி ; வகைமாதிரி ; கட்டளை 
ஆய்வு முடிவு ; குறிப்புரை , விவர அறிவிப்பு , விரிவுரை ; 

மாதிரிப்படிவம் ; பெயராள் , பிரதிநிதி ; ஆட்பெயர் ; முகவர் ; 
அதிர்வொலி , வெடியோசை ; V. அறிவி ; தெரிவி ; அறிக்கை 
கொடு ; விரித்துரை , விவரங்கூறு ; எடுத்துரை , கூறியவாறே 

பதிலாள் ; மரபுரிமையாளர் ; பின்தோன்றல் , பின்னுரிமையர் ; 

a . உருமாதிரியான ; குறியீடாயமைகிற ; கருத்துருப் புனை 
எடுத்துக்கூறு ; முறைப்படி செய்தி தெரிவி ; முறைப்படி 

வாற்றலுடைய ; வகைமாதிரிப் படிவமான ; வகை நிறைவுச் 
அறிக்கை செய் ; முறைப்படி வருகை தெரிவி ; பணிமுறை சின்னமான ; தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளடங்கிய ; 
யில் மேலிடத்திற்குத் தெரியப்படுத்து ; கருத்தறிவிப்புச்செய் ; தேர்வுப்பெயராண்மை அடிப்படையான ; ( தொ . ) House of 
பத்திரிகைக்குச் செய்தி அறிக்கையிடு ; ( தொ . ) report 

Representatives , அமெரிக்க மாமன்றக் கீழ் அவை ; சட்ட 
progress , எந்த அளவு முன்னேறியுள்ளது என்பதை 
விரித்துரை . 

repress , 3. அடக்கி ஒடுக்கு ; வல்லந்தமாக அடக்கு ; கீழ்ப் 
report age , n . செய்தித்துறைக்குரிய செய்தியறிவிப்பு ; 

படுத்து ; ஒலிக்காதபடி தடைசெய் ; வெடிக்காதபடி தடு ; 
செய்தித் துறைக்குரிய செய்தியறிவிப்பின் தனிப்பாணி . 

உடையா தபடி தடு ; கிளர்ச்சியை ஒடுக்கு ; வெளிவிடாது 
report er , n . செய்தியாளர் , நிருபர் . 

அடக்கிவை ; அவா -உணர்ச்சி 

முதலியவற்றை உணர்வு 
repose 1 , 11. ஓய்வு ; செயலோய்வு ; உழைப்பு நிறுத்தம் ; 

நிலையிலிருந்து விலக்கி உள்மனத்தினுள் ஒடுங்கவை . 
அலைவின்மை ; உலைவின்மை ; உறக்கம் ; அமைதியான நிலை ; repre ssion , n . அடக்குமுறை ; இயற்கைத் தூண்டுதல்களை 
இளைப்பாறல் ; மன அமைதி ; கலை அமைதித்தோற்றம் ; V. அடக்கி ஒடுக்குதல் . 
ஓய்வுகொள் ; சார்த்து , அணையாகக்கொண்டு கிடத்து ; 
ஓய்வுகொடு ; இளைப்பாற்று ; உறக்கத்தில் அமைந்திரு ; 

reprieve , 1. இடை ஓய்வுக்காலம் ; இடைவேளைத் தளர்வு ; 
சாப்படுக்கையில் கிடத்தப் பெற்றிரு ; சார்ந்தமைவுறு ; 

உயிர்த் தண்டனை நிறைவேற்றக்கால ஒத்திவைப்பு ; மரண 

தண்டனை நிறைவேற்ற ஒத்திவைப்பு ; உயிர்த்தண்டனைக் 
ஆதாரமாகக் கொண்டிரு . 

குறைப்பு ; உயிர்த்தண்டனைக் குறைப்பாணை ; உயிர்த் 
repose , ப . நம்பியிரு . 

தண்டனை 

மாற்றீடு ; உயிர்த்தண்டனை 
repos itory , 11. கொள்கலம் ; சேமவைப்பிடம் ; சேமக்குவை ; மாற்றீட்டானை ; 3. இடை ஓய்வு அளி ; மீட்டாதரி , விடுவிப் 
களஞ்சியம் ; கருவூலம் ; அரும்பொருட்குவை ; காட்சிச்சாலை ; புச் செய்து ஆதரவுகாட்டு ; மரண தண்டனை நிறைவேற்ற 
கிடங்கு ; கடை , விற்பனை இடம் ; குதிரைத்தாமணி ; 

நாளை ஒத்திப்போடு ; உயிர்த்தண்டனை நிறைவேற்றத்தை 
இடுகாடு ; நம்பகமானவர் ; ஆன்மாக்களின் உறைவிடம் 

ஒத்திவை . 


சபை . 


வகை 


வகை 


830 
reprimand 

requisite 
rep rimand , 11. பணிமுறைக் கண்டன அறிவிப்பு ; மேலதி repug nance , n . ஒத்திசையா நிலை ; முரண்பாடு ; வெறுப்பு 
காரியின் கடிந்துரை ; U. பணிமுறைக் கண்டனங் தெரிவி ; 

repug nant , a . நேரெதிரான , ஒத்திசையாத , முரண்படுகிற , 
மேலாளர் வகையில் கடிந்துரை கூறு . 

பொருந்தாத ; சுவையற்ற ; ( செய் . ) எதிர்க்கிற , மீறிச்செல்கிற . 
rep rint , n . மறு அச்சுப்பதிப்பு , மறுபடி அச்சிட்ட ஏடு 

repull ulate , U. புதிதாக முளை ; நோய்வகையில் மீண்டும் 
அல்லது கட்டுரை . 

தொடங்கு . 
reprint 2 , ப . மறு அச்சுப்பதிப்பாக அச்சிடு ; அதிக திருத்தங் 

repulse , n . தாக்கிக் துரத்தீடு , தாக்குதல் முறிவு ; தோற் 
களில்லாமல் முன்னையதைப் போன்றே திரும்பவும் அச்சடி . 

கடிப்பு ; படுதோல்வி ; முகமுறிப்பு ; மறுதலிப்பு ; 3. தாக்கித் 
repris al , n . பழிவாங்கு நடவடிக்கை ; ( வர . ) பழி வாங்கு 

துரத்து ; தாக்குதல் முறியடித்துப் பின்னடைவி ; வாதத்தில் 
எதிரீட்டு நடவடிக்கை ; ஆட்கள் பொருள்கள் வகையில் 

தோற்கடி ; நட்புக்காட்டுபவரிடம் முகமுறிப்புச்செய் ; வேண்டு 
வலிந்த கைப்பற்றீடு ; ( தொ . ) letters of reprisal , பழி கோளை மறுதலி . 
• எதிரீட்டு நடவடிக்கைக்கான அரசாங்க உரிமை ஆணை . 

repul sion , n . ( இய . ) வெறுப்பம் , இடையெறிவுத்திறன் , 
reprise , n . ( சட் . ) பண்ணை 

ஆண்டியல் . செலவினப் 

பொருள்கள் தம்மிடையே ஒன்றை ஒன்று உந்தித்தள்ளும் 
பாறுப்பு ; விட்ட இடத் தொடக்கம் . 

ஆற்றல் ; வெறுப்பு , ஒருவர்மீது இயல்பாகத் தோற்றும் 
reproach , 11 . வசைப்பண்பு , பழிக்கூறு ; பழிமொழி , 

உவர்ப்புணர்ச்சி ; ( தொ .) capillary repulsion , புழைப்புற 
அவதூறு , இழிதகவு , இகழ்ச்சி ; இடித்துரை , திட்டு , வசவு ; நீங்குதிறன் , நுண்குழாயின் புறந்தொடாது விலகிநிற்கும் 
கண்டனம் ; ப . கண்டி ; குற்றங்கூறு ; திட்டு ; இடித்துரை , சில நீர்மங்களின் இயலாற்றல் . 
கடிந்து நோக்கு ; ( தொ . ) term of reproach , வசையுரை , 

repul sive , a . வெறுப்பூட்டுகிற ; வெறுத்தொதுக்குகிற ; பாச 
கண்டனம் தெரிவிக்குஞ் சொல் .. 

மற்ற , கடுகடுப்புக் காட்டுகிற ; ஒத்துணர்வில்லாத ; - ( இய . ) 
reproach es , n . pl : நல் வெள்ளிக்கிழமை விழாவில் ரோமன் 

இடையெறிவுத் திறனுடைய , வெறுப்பார்ந்த ; ( செய் . ) 
கத்தோலிக்க . திருச்சபை வழக்கில் இயேசுநாதர் குறையீடும் எதிர்ப்பளிக்கிற . 
மக்கள் எதிரேற்பு மொழிக்கூறும் குறித்துக்காட்டுந் திருப் 

repurch ase , n . மறுகொள்வினை , திரும்பவும் விலைக்கு 
பாடல் . 

வாங்குதல் ; மறுகொள்வினைப் பொருள் ; 3. திரும்பவுங் கொள் 
rep robate , 11. திருவிலார் , கடவுளால் புறக்கணிக்கப்பட்ட முதல் செய் ; விலைக்குவாங்கு . 
வர் ; நெறிகெட்டவர் ; கயவர் ; பதிதர் ; a . கடவுளால் 

repure , repur ify , v . மீண்டும் தூய்மைப்படுத்து ; முழுதும் 
புறக்கணிக்கப்பட்ட ; நெறிகெட்ட , ஒழுக்கங்கெட்ட ; பழி 

நயப்படுத்து , முற்றிலும் மேன்மைப்படுத்து . 
தோய்ந்த ; ப . குறைப்பட்டுக்கொள் ; மன வெறுப்பைத் 
தெரிவி ; கண்டனம் தெரிவி ; கடவுள் வகையில் திருவழி , 

rep utable , a . நற்பெயருடைய ; மதிப்பு வாய்ந்த ; மதிக்கத் 
வீடுபேற்றினின்று விலக்கிவை . 

தக்க . 
reproduce ,ு . வேறுபடி உருவாக்கி எடு ;. உருவப்படி எடு ; 

reputa tion , n . பொதுமதிப்பு ; பொதுக்கருத்து மதிப்பீடு ; 
திரும்ப எடுத்து வழங்கு ; இனம்பெருக்கு ; இனப்பெருக்கமுறு . 

நற்பெயர் ; மதிப்பாண்மை ; புகழ் . 
reproduc tion , n . மறு படி எடுப்பு ; மறு படி ; திரும்ப 

repute , n . புகழ்ப்பெயர் ; புகழ் ; நன்மதிப்பு ; V. மதி , கணி . 
எடுத்து வழங்குதல் ; இனப்பெருக்கம் . 

reput ed , a . பெயர் பெற்ற , புகழ்ச்சியுற்ற ; ( தொ . ) 
reproof 1 , 1. கடிந்துரை , கண்டனம் .. 

reputed owner , உடையாரெனக் கருதப்படுபவர் ; reputed 
reproof , U. மேலங்கி வகையில் மீண்டும் நீர்த்தடைகாப்பு 

pint , பைண்ட் எனப் போலியாகக் கொள்ளப்படும் அளவு 
அளி. 

reput edly , adv . பொதுவாக நிலவும் கருத்தின்படி , பொது 
reprove , . கடிந்துரை , கண்டி . 

மதிப்பீட்டின்படி . 
reprovi sion , 11. திரும்பவும் முன்னொருக்கஞ் செய்தல் ; 

request , 11. கோரிக்கை , வேண்டுகோள் ; மனு , முறையீடு ; 
முன்னேற்பாட்டின்படி மீண்டுஞ் செய்தல் . 

வேண்டிக்கொண்ட பொருள் ; வேட்பு , விரும்பப்பட்ட நிலை ; 

தேவை , வேண்டப்படும் நிலை ; 3. வேண்டு , கோரு ; வேண்டு 
reps , n . = rep . 

கோள் செய் , முறையிடு ; வேண்டிக்கேள் , வேண்டுமென்று 
rep tant , a . ( தாவ . ) நிலத்திற் படர்கிற . 

கோரு ; 

மன்றாடு , நயந்துகேள் ; செயல்வகையில் குறை 
rep tile , 11 . ஊர்வன ; இழிஞன் ; a . ஊர்ந்து செல்கிற ; யிரந்து கொள் ; செயல்வகையில் கேட்டுக்கொள் ; இசைவு 
இழிந்த , கீழான ; ஈனமான ; ( தொ . ) the reptile press , வகையில் கோரு ; ( தொ . ) by request , தெரிவிக்கப்பட்ட 
பணிமுறைசாரா அரசாங்கச் சார்புடைய செய்தித்தாள்கள் . 

வேண்டுகோளுக்கு ஏற்ப . 
repub lic , 11. குடியரசு , பொதுவரசு ; சமத்துவ சமுதாயக் requick en , U. புத்துயிரளி . 
குழு ; சம உரிமை விலங்கினக்குழு ; ( தொ . ) the republic of 

req uiem , n . இறந்தார் ஆவி 
letters , இலக்கிய எழுத்தாளர்க் குழு ; இலக்கியத்துறை. 

அமைதியடைவதற்கான 

சிறப்பு வழிபாடு ; அமைதி வழிபாட்டிற்கான இசை அமைப்பு ; 
repub lican , 1. குடியரசு ஆதரவாளர் ; குடியரசுக் கொள்கை இரங்கற்பா , நெய்தற்பண் . 
யாளர் ; a . குடியரசு சார்ந்த ; குடியரசு அமைப்புடைய ; requies cant in pace , ( ல . ) n . அவர்கள் ஆவிகள் அமைதி 
குடியரசுத் தன்மையுடைய ; பறவைகள் வகையில் பெருங் 

யுறுக .. 
குழுவாகச் சமூக உணர்ச்சியோடு வாழ்கிற . 

requies cat, ( ல . ) n .மாண்டார் ஆவியின் அமைதி குறித்த 
Repub lican , 11. மைய ஆற்றல் விரிவும் காப்புவரி முறையும் வேண்டுதல் ; சாந்தி . 
வேண்டும் அமெரிக்க கட்சியினர் ; a . மைய ஆற்றல் விரிவும் requies cat in palce , ( ல . ) 11. அவர் ஆவி அமைதியுறுவதாக . 
காப்புவரி முறையும் வேண்டும் அமெரிக்க கட்சி சார்ந்த , 

require , ப . வேண்டு , அவாவிக்கோரு ; உரிமைக்கோரிக்கை 
republish , . மீண்டும் வெளியிடு , மறு வெளியீடு செய் . 

யிடு ; செயற் கட்டளையிடு ; ஆணைக்குறிப்புத் தெரிவி ; 
repud iate, v . மறுதலி , மறு , தொடர்பு துற , 

வலிந்து கோரு ; தேவைப்படு ; இன்றியமையா நிலையுடைய 
துற , உரிமை கைவிடு ; ஏற்க மறு ; கீழ்ப்படிய மறு ; மேலுரி தாயிரு , அவசியப்படுவதாயிரு ; அவசியமாயிரு . 
மையை உதறித்தள்ளு ; வேண்டாமென்று விலக்கு ; வாக் 

require ment , 11. தேவை ; கோரிக்கை ; வேண்டப்படும் 
குறுதி மறு ; கடனை மறு ; பொதுக்கடனைத் தள்ளுபடி செய் ; 

பொருள் . 
கடமை துற ; மனைவி வகையில் ஒதுக்கி வை , நீக்கு . 

req uisite, n . இன்றியமையாத்தேவை , அவசியக்கூறு ; 
repudia tion , n . தள்ளுகை , மதியாதிருத்தல் . 

வெற்றிக்குரிய முற்கூறு ; தேவைப்பொருள் ; a . சூழ்நிலை 
repugn , V. எதிர்ப்புத் தெரிவி ; எதிராக முயற்சி செய் ; களிடையே தேவைப்படுகிற ; வெற்றிக்குத் தேவையான ; 
வெறுப்பளி , வெறுப்புடையதாயிரு . 

தேவைப்படுகிற , செயல்துறைத் தேவையான . 


உடைமை 


வாசக 


83 ] 
requisition 

Teserved 
requisi tion , 11. தேவைக்கோரிக்கை ; எழுத்துவழி வேண்டு resent ment , n . சீற்றம் ; கடுஞ்சின எதிர்ப்பு ; மனக்கசப்பு , 
கோள் ; பணித்துறைச் செயல்முறைக் கட்டளை ; படைப் வன்மம் . 
பொருள் கோரிக்கைக் கட்டளை ; 3. வேண்டுதற் கட்டளையிடு ; 

reserva tion , 11. தனி ஒதுக்கீடு செய்தல் ; தனி ஒதுக்கீடு ; 
படைத்துறைக்கான பயனீட்டு ஆணைக்கோரிக்கை செய் ; 

இருக்கைகள் - அறைகள் வகையில் தனிநேர்வு செய்தல் ; 
படைத்துறைக்கான ஆணைக்கோரிக்கையிடு ; போர்ப்பொருள் 

தனிநேர்வு ; காப்பொதுக்கீடு ; காப்புவைப்பு ; காப்படக்கம் , 
நாடி ஆணையிடு ; தனிமுறை அழைப்பாணையிடு ; 

உள்ளடக்க மறைப்பு ; முக்கிய சொல் அல்லது 
பொதுப்பணிக்கு எடுத்துப் பயன்படுத்திக்கொள் ; ( தொ . ) 

மறைப்பு ; அடக்கி மறைக்கப்பட்ட செய்தி ; அடக்கி 
be under requisition , be in requisition , படைத்துறை ஆணை மறைக்கப்பட்ட பொருள் ; சேமத்தனியுரிமை , ஆளற்ற 
மீது பயன்படுத்தப்படும் நிலையில் இரு ; put in requisition , திருக்கோயில் மானியத்திற்கு ஆளமர்த்துவதற்குரிய போப் 
call into requisition , பயனீட்டு ஆணைகோரு . 

பாண்டவரின் உரிமை ; தனிச்சிறப்புரிமை , பாவமன்னிப் 
requite , . கைம்மாறு செய் ; நல் ஈடுசெய் ; பரிசீடு செய் ; பளிக்கும் திருமடத்தலைவர்களின் உரிமை ; குறித்தொதுக் 
பதிலீடு அளி ; பதிலுக்குப்பதில் செய் ; தகையுறத் திருப்பிக் கீடு , திருவுணா வழிபாட்டில் அப்பச் சிறுபகுதியை திருநிலை 
கொடு ; வஞ்சந் தீர் , பழிக்குப்பழி வாங்கு . 

மீத்து ஒதுக்கி வைத்துக்கொள்ளும் மரபு ; தனிப்பற்றொதுக் 
re -read , ப . திரும்பப் படி , வாசித்ததையே மீண்டும் வாசி . கீடு , உடைமை வழங்கீட்டாவணத்தில் வழங்காது தனி நலன் 

அல்லது உரிமை ஒதுக்கி வைத்துக்கொள்ளும் தனிப் பற்றீடு ; 
re - reck oning , n. மறுகணிப்பு . 

தனிப்பற்றொதுக்கீட்டு வாசகம் ; தனிக்காப்பு நிலம் ; தனி 
rere dos , n . பலிபீடத்தின் பின்புறச் சுவரை மறைக்கும் 

ஒதுக்கீட்டுப் பகுதி , தொல்குடிமக்களுக்கென ஒதுக்கப்பட்ட 
வேலைப்பாடுடைய திரை . 

பகுதி ; தனிநலங்கள் குறித்துச் செய்யப்பட்ட ஒதுக்கீடு ; 
res , ( ல . ) 11. பொருள் , உடைமை , சொத்து . 

( தொ . ) mental reservation , மனமொவ்வாமை ஒதுக்கம் . 
resad dle , v . மீண்டுங் குதிரைக்குச் சேணங் கட்டு . 

reserve , 1 . சேமஒதுக்கீடு ; கையிருப்பு மிகுவளம் ; 
resal able , a . திரும்ப விற்கத்தக்க . 

கையிருப்புச்சேமத்தொகை ; மூலபலம் , சேமக் கையிருப்புப் 
resale , 1. மறு விற்பனை . 

படை ; நெருக்கடி கால அழைப்புச் சேமப்படை , படைத் 
res angus ta domi , ( ல . ) 1. வறுமை , வீட்டிலுள்ள இடர்ப் 

துறைச் செயல் துறையிலிருந்து நீக்கப்பெற்றும் இடைக்கால 
பாட்டு நிலை . 

அழைப்புக்குரியவரடங்கிய 

சேமப்படை ; நெருக்கடிகால 
rescind , 0. அழி , மாற்று , நீக்கு , தள்ளுபடி செய் ; உத்தரவை 

அழைப்புச் சேமப்படைவீரர் ; தேவைக்காலச் சேமவள 

ஆட்டக்காரர் , விளையாட்டுக்களில் தேவை ஏற்படும்போது 
மாற்று . 

பயன்படுத்திக்கொள்ள வைத்திருக்கும் பதிலாள் ; சேம 
rescis sion , 11. அழித்தல் , மாற்றல் , நீக்குதல் ; உத்தரவைத் 

ஒதுக்கீட்டுப்பொருள் , எந்நேரத்திலும் பயன்படுத்த ஒருக்க 
தள்ளுபடி செய்தல் . 

மாக வைத்திருக்கும் பொருள் ; சேமவைப்பிடம் , தனிப் 
res cript , n . மீமிசை எழுத்து , எழுதப்பட்டதன் மேலாகத் பயனுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடம் ; பரிசு 
திரும்ப எழுதிய எழுத்து ; மீட்டெழுத்து , மறுவரைவு ; மீட் வாய்ப்பணுக்கப்பொருள் , காட்சிச்சாலைப் பரிசுக்குரிய 
டெழுதப்பட்டது ; அரசியல் எழுத்து விளம்பரம் ; ஆட்சி பொருள் தகுதியற்றதெனத் தள்ளுபடி செய்யப்பட்டால் 
யாளர் சாசனம் ; பணிமுறைக் கட்டளைப் படி ; போப்பாண் அப்பரிசுக்குரிய அடுத்த தகுதி உடையதென்று தேரப்பட்ட 
டவர் ஆணைப்பத்திரம் ; போப்பாண்டவர் மேல்நிலைத் தீர்ப்பு ; பொருள் ; வரையறை ; விதிவிலக்கு ; கட்டுப்பாடு ; தனி 
சட்டக் கருத்துக்களில் உதவிபுரியுமாறு வேண்டிய குற்ற நடு முறைத்தகுதி இணைப்பு ; தன்னடக்கம் ; நாவடக்கம் ; சொல் 
வரின் விண்ணப்பத்திற்கு ரோமப் பேரரசர் விடுத்த எழுத்து லடக்க அமைதி ; சொற் செறிவமைதி ; நடையொதுக்கம் ; தனி 
வழி மறுமொழிக்கட்டளை . 

யொதுக்கப்பாங்கு ; தனியொதுக்க வேறுபாடு ; உள்ளடக்க 
res cue , 1. இடர்மீட்பு ; மீட்புதவி ; இடர்காப்பு தவி ; தீங்கி 

மறைப்பு ; a . சேம இருப்பு வளமான ; சேம ஒதுக்கீடான ; 
லிருந்து தடுத்தாளுகை ; சட்டமுரணான சிறை விடுவிப்பு ; 

தனிப்பயன்கருதி ஒதுக்கப்பட்ட ; ப . சேமித்துவை ; சட்டப் 
உடைமை வகையில் வலிந்த மீட்பு ; V. காப்பாற்று ; விடுவி ; 

படி சேமவைப்பாகத் தனிப்படுத்திவை ; விட்டுவை , பின் 
தப்புவி ; சட்டத்திற்கு முரணாக விடுவி ; வல்லந்தமாக உடை 

பயன்கருதி ஒதுக்கிவை ; கையிருப்பில் வைத்துக்கொள் , 
மையைத் திரும்பப்பெறு . 

வேறொரு தறுவாய் நோக்கிப் பயன்படுத்தாதடக்கிவைத்துக் 

கொள் ; கெடாது காத்துவை ; செலவழிக்காது மீத்துவை ; 
research , 11. ஆராய்ச்சி ; மெய்த்தேர்வு , புத்தாய்வு ; U. 

பயன்படுத்தாது பாதுகாத்து வை ; தனித்தெடுத்து வை ; 
கூர்ந்தாராய் , நுணுகிச் சோதனை செய் ; புத்தாய்வில் ஈடுபடு 

தனியாருக்கெனக் குறித்துவை ; தனக்கென ஒதுக்கி வை ; 
research es , n . pl . ஆராய்வுகள் , பரிசீலனை , ஆராய்ச்சி . 

தனிப்பயன்கருதிக் காப்பில் வை ; நெருக்கடி கால அழைப்புக் 
reseat , ப . திரும்பவும் இருக்கையில் அமர்த்து ; நிலைக்கச் குரிய நிலையில் விட்டுவை ; முன்கூட்டியே குறித்து வை ; 
செய் ; திருக்கோயில் காட்சிக்கொட்டகை ஆகியவற்றின் இறைவன் வகையில் அல்லது ஊழ்வகையில் முன்கூட்டியே 
வகையில் புதிய இருக்கைகள் இணை . 

தனிப்படக் குறித்தமை ; ( தொ . ) & uction without reserve , 
sale without reserve , 

வேறுபேரமில்லாத உடனடி ஏல 
resect , ப . அறுவை மருத்துவத்தில் எலும்பு - குருத்தெலும்பு 

விற்பனை ; banker s reserve , பொருளகத்தின் இடர்க்காப்புச் 
முதலியவற்றைச் சீவி நறுக்கு . 

CFLUOTT Á OSTm ; publish with all proper reserves, 
resed a , 11. சாயப்பொருள் தருஞ் செடிகள் உள்ளிட்ட செடி 

publish with all reserve , ஆதரவெழுத்தின்றி வெளியிடு ; 
யினம் . 

reserve oneself for , ஏற்ற தறுவாய்வரும்வரை அதை எதிர் 
reseda :, ( பிர . ) 11. வெளிறிய பச்சை வண்ணம் . 

நோக்கி ஆற்றலை வெளிவிடா தடக்கி வைத்துக்கொண்டிரு ; 
reseek , U. மீண்டும் அடைய முயற்சி செய் ; திரும்பவுந் தேடு . 

reserve price , கடைக்குறைவிலை ; without reserve , முழுதும் , 
reseize , . திரும்பவுங் கைப்பற்று ; வல்லந்தமாகக் கைக் 

வரையறை கட்டுப்பாடு தகுதி மாறுபாடுகளின்றி , எவ்வகை 
கொள் ; மீண்டுஞ் சட்டப்படி கைப்பற்று ; திரும்பவும் 

மாறுபாடுமில்லாமலே . 
அமர்த்து . 

reserved , a . அடக்கமான , ஒதுக்கமான , உணர்ச்சிகளை 
resell , 0. வாங்கியதை மீண்டும் விற்பனை செய் ; வாங்கிய 

அல்லது கருத்துக்களை வெளியிடுவதில் தயக்கங் கொள்கிற ; 
பின் விற்றுவிடு . 

பேச்சில் விருப்பமற்ற ; தனி ஒதுக்கீடு செய்யப்பட்ட , சேமக் 

காப்பீடு செய்யப்பட்ட , இடர்க்காப்புச் சேம 
resem blance , 1. ஒப்பு , ஒத்திருத்தல் , போன்றிருத்தல் . 

ஒதுக்கீடு 

செய்யப்பட்ட ; ( தொ . ) reserved list , கடற்படையில் டை 
resem ble, v . போன்றிரு , ஒத்திரு , தோற்றத்தில் ஒன்றாயிரு . முறைச் செயல்துறை விலக்கீடு பெற்றபின் நெருக்கடிகால 
resent , 0. கோபங்கொள் ; குற்றமாகக் கொண்டு சீற்றங் அழைப்புக்குரியவராகக் குறிப்பீடு செய்யப்பட்ட அதிகார் 
காட்டு ; வன்மங் கொண்டிரு .. 

களின் தொகுதி ; நெருக்கடிகால அழைப்புக்குரியவர்களின் 


832 


resolution 


reserves 


பட்டியல் ; reserved seats , தனிநேர்விருக்கைகள் , நாடகம் 
முதலிய காட்சிகளில் முன் பணம் கட்டி ஒதுக்கீடு செய்யப் 
பட்ட இருக்கைகள் . 
reserve s , n . pl . இடர் நிலை. காப்புச் சேமப்படைப் பகுதி , 
நில - நீர் - வான் படைகளின் நெருக்கடி நேரத்தில் பின்வாங்கும் 
படைக்கு ஆதரவாகக் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ள தனிச் 
சேமப்படைப்பகுதி ; நெருக்கடிகால அழைப்புச் சேமப்படைப் 
பகுதி . 
reserv ist , 11. சேமப்படைவீரர் . 
res ervoir , 1. நீர்த்தேக்கம் , இயற்கையான 

அல்லது 
செயற்கையான நீர்ச்சேமிப்பு இடம் ; நீர்த்தேக்கத் தொட்டி ; 
இயந்திரத்தில் நீர்மம் வைக்கப்பட்டிருக்கும் பகுதி ; உடலில் 
நீர்மம் தேக்கப்பட்டிருக்கும் பகுதி ; சேமப் பொருட்களஞ்சியம் ; 
சேம அறிவுக்களஞ்சியம் ; பின்பயன்கருதிச் சேகரிக்கப்பட்ட 
உண்மைகளின் தொகுதி ; U. களஞ்சியத்தில் சேர்த்து வை .; 
( தொ . ) reservoir pen, சேம ஊற்றுப்பேனா. 
reset 1 , 11. திருட்டுப்பொருள்களைப் பெறுதல் ; தடையுத்தர 
வுக்கு ஆளானவர்களை வைத்தாதரித்தல் ; 5. திருட்டுப் 
பொருள்களைப் பெறு ; களவுப்பொருள்கள் வகையில் வாங்கி 
வைத்துக்கொள் . 
reset , . மணிக்கற்கள் வகையில் மாற்றிப் பதித்துவை . 
resett er , n . திருட்டுப் பொருள்களைப் பெறுவோர் . 
reship , . திரும்பவுங் கப்பலேற்றி அனுப்பு ; மீட்டுங் கப்ப 

லேறிச் செல் . 
reship ment , n . மீட்டுங் கப்பலில் ஏற்றுதல் . 
reside , U. குடிவாழ்வுபெறு , குடியிருப்பிடமாகக் கொள் ; நிலை 
யாகத் தங்கியிரு ; இருப்பிடத்திலேயே நீடித்துத் தங்கியிரு ; 
பணிமனை இல்லங்களில் தங்கியிரு ; உரிமை வகையில் நிலை 
பெற்றிரு ; பண்புகள் வகையில் இயல்பாக நிலைகொண்டிரு ; 
உரிமை வகையில் மரபுவழியாக அமைந்திரு . 
res idence , 1. குடியிருத்தல் ; குடியிருப்பாகக் கொள்ளல் , 
குடியிருக்கத் தொடங்கல் ; அலுவலர்களின் தங்கல் குடியிருப்பு ; 
உறையுள் , உறைவிடம் . 
res idency , . 11. ( வர . ) முன்னாள் இந்திய மன்னரவையின் 

கவர்னர் ஜெனரல் பேராளரின் பணிமனை . 
res ident , 1 ... குடியிருப்பாளர் , ஊர் அல்லது ஊர்ப்புறத்து 

நிலையாகத் தங்கியிருப்பவர் ; புலம்பெயரா உயிரினம் ; 
அயல்நாட்டவையில் அமைச்சராயிருப்போர் ; காப்பரசுகளில் 
ஆட்சியாளர் பெயராள் ; துணைக்காப்பரசின் ஆளுநர் ; a . 
குடியிருக்கின்ற ; பதியெழாப் பண்புடைய ; புலம்பெயராத ; 
தன் அலுவலகத்திலேயே தங்கியிருக்கிற ; உறுப்பினர் பதவி 
யமர்வுடைய ; தங்கியிருக்கக் கடமைப்பட்ட ; உரிமை வகை 

யில் பிறப்புவழி உரியதான . 
residen tial , a . நகர ஊர்ப்பகுதிகள் வகையில் குடியிருப்புக் 

குரிய ; குடியிருப்புக்குத் தகுதியான ; தனிப்பட்டோர் மனை 
கள் இருக்கின்ற ; குடியிருப்புத் தொடர்புடைய , 
residen tiary , n . குடியிருப்புக் குரு , சமயங் காரணமாக 
ஓரிடத்துக் குடியிருக்கக் கடமைப்பட்ட சமயகுரு ; a . பணி 
மனை எல்லையில் குடியிருக்கக் கடமைப்பட்ட ; பணிமனைக் 
குடியிருப்புத் தேவையுடைய ; பணிமனைக் குடியிருப்புச் 
சார்ந்த . 
res identship , 11. ( வர . ) முன்னாள் இந்திய மன்னரவையின் 
கவர்னர் ஜெனரல் பேராளர் நிலை ; சார்பு நாடுகளில் பிரிட்டிஷ் 
ஆட்சிச் சார்பாளர் நிலை . 
resid ual , n . ( கண . ) கழித்துவந்த மீதி ; ( வேதி . ) எரிபொருள் 
எச்சம் ; ஆவி ஆக்கத்தில் மிச்சம் ; a . ( கண . ) கழித்துவந்த , 
மீந்த ; ( வேதி . ) எரிபொருளில் எஞ்சிய ; ஆவி ஆக்கத்தில் 
மிஞ்சிய ; கணிப்பில் விளக்கப்படாத கூறான . 
resid uary , a . சொத்து வகையில் கடன் முதலிய பொறுப்புக் 
கள் போக மீந்த மதிப்புச்சார்ந்த ; மிச்சமான ; மீந்துள்ள ; 
( வேதி . ) எரிபொருளில் அல்லது ஆவியாக்கத்தில் எஞ்சி 
யுள்ள . 


res idue, n . மீதி , மிச்சம் , எஞ்சியுள்ளது , மிச்சமாக விடப் 
பட்டது ; வரி கடன் - கொடை முதலியன போகச் சொத்தின் 
மிச்சம் . 
resid uum , 11. ( வேதி . ) எரிந்த அல்லது ஆவியான பிறகு 
உள்ள எச்சம் ; ( கண . ) கணிப்பில் விளக்கம் பெறாப் பகுதி ; 
சமுதாய அடிநிலைக்கூறு . 
resign , U. பணிதுற , இராசிநாமாச் செய் ; கைவிடு ; 
கைதுறந்து ஒப்படை , விட்டுக்கொடு ; கம்மென்றிரு , அமைந் 
தடங்கு . 
re - sign , ப . மீண்டுங் கையொப்பமிடு . 
resigna tion , n . பணி துறப்பு , இராசிநாமா ; விலகல் கடிதம் ; 
விலகியிருத்தல் ; குறை கூறாது பொறுத்துக்கொள்ளல் ; 
அமைவடக்கம் . 
resile , U. எதிர்த்தடி , எதிர்த்துத்தெறி , அமுக்கநீட்டலுக்குப் 
பின் முன்னுருவெய்து , வில்போல் நிமிர் ; அமிழ்வுக்குப்பின் 
துள்ளி மிதந்தெழு ; நலிவுக்குப் பின் எளிதில் முன்சீர்ப் பெறு ; 
கவலை நீங்கி உடனடியாகக் களிகொள் . 
resil ience , 11. எதிர்த்தடிப்பு , எதிர்த்தெறிப்பு , மீட்டெழுச்சி , 
எதிர்விசைப்பு ; விரிவாற்றல் , நீட்டாற்றல் ; மனத்தின் விரி 
திறம் , தொய்வாற்றல் . 
resil iency , n. விரிவாற்றல் , நீட்டாற்றல் ; தொய்திறம் , 

நிலைமைக்குத் தக்கபடி மாறும் பண்புத்திறம் . 
resil ient , a . விரிவாற்றலுடைய ; நீட்டாற்றலுடைய ; தொய் 
திறமுடைய , நிலைமைக்குத் தக்கபடி மாறுதலடையக் 
கூடிய . 
res in , n . நீரில் கரையாத பற்றாற்றல் மிக்க மரப்பிசின் வகை ; 

3. மரப்பிசினைத் தேய் ; மரப்பிசினூட்டிச் செயலாற்று . 
resipis cence , n . மதிப் பேறு , திருந்தும் பண்பு . 
resist , 1. மேற்புற அரிப்புத் தடைப்பொருள் ; சாயமிடப் 
பெறாத காலிக்கோத்துணிப் பகுதிக்குரிய மேற்பரப்புத் தடை 
காப்புப்பொருள் ; 1. தடைசெய் ; எதிர்த்து நில் ; தடுத்து 
நில் ; தடுத்து நிறுத்து ; போக்குச் செறுத்துத் தடு ; வெற்றி 
யாக எதிர் ; எதிர்த்துத்தாக்கு ; தாங்கிநில் ; தாங்கும் 
ஆற்றல் பெற்றிரு ; நுழைவு தடு ; ஊடுபரவலைத் தடைசெய் ; 
ஏற்க மறு ; ஏற்காது புறந்தள்ளு ; எதிர்ப்புச் செய் ; எதிர்ப்புக் 
காட்டு ; எதிர்ப்பு உருவாக்கு ; பணிய மறு ; பாதிக்கப் 
பெறாதிரு ; கலவா திரு ; மறுப்பளி ; தவிர் ; பழக்கம் தடை 
செய் ; செயல் தடு ; எதிர்முயற்சி செய் ; தடுக்க முயற்சி 
செய் . 
resis tance , n . எதிர்ப்பு , தடுக்கும் ஆற்றல் ; இடைமறிக்கும் 

ஆற்றல் ; மின்சாரம் - காந்தம் - வெப்பம் வகையில் ஏற்காமை , 
மின்சார வகையில் மின்சாரத்திற்கு உறுதியான தடை 
யமைவு . 
resistibil ity , n . தடுக்கத்தக்க நிலை ; எதிர்ப்பாண்மை 

யுள்ளது ; எதிர்ப்பு ஆற்றல் . 
res judicata , ( ல . ) n . முன்பே தீர்க்கப்பட்டதென்று வாதிக் 

கப்பட வேண்டாதது . 
res oluble, a . தீர்க்க வல்ல ; கூறாகப் பிரிக்கத்தக்க ; பகுத் 

துணரவல்ல . 
res olute , a . உறுதிகொண்ட ; நெஞ்சுரங் கொண்ட ; தயக்க 

மற்ற ; பின்வாங்காத ; கருமமே கண்ணான . 
resolu tion , n . புதிர்விடுவிப்பு ; ஐயநீக்கம் ; சிக்கலறுப்பு ; 
மன்றத் தீர்மானம் ; கூட்டமுடிவு ; மன்றத் தீர்மான நிறை 
வேற்றம் ; கூட்டமுடிவெடுப்பு ; தீர்மான வாசகம் ; உறுப்புக் 
கூறுபாடு ; கூறுபாடு ; இயற்கூறுபாட்டுச் சிதைவு ; பண் 
புறுதி ; ஒழுக்க உரம் ; செயல் துணிவு ; ( செய் . ) அசை 
மாற்று , நெடிலசை ஒன்றினிடமாக இரு குறிலசை மாற்ற 
மைப்பு ; ( இசை . ) பொருந்திசைமாற்று , பொருந்தா இசையின் 
பொருந்திசையான மாற்றமைவு ; ( மரு . ) 

வீக்க 
மறைவு , சீழ் வைப்பில்லாமலே வீக்கமறைதல் ; ( பொறி . ) 
ஆற்றற் பிரிவீடு , ஒருமையாற்றலினிடமாக மொத்தத்தில் 
அதற்கிணையான ஒன்றுக்கு மேற்பட்ட ஆற்றல்களை ஈடு 
படுத்தல் . 


ஊமை 


833 


resolutive 


response 


res olutive , 1. தசைகரைப்பு மருந்து , தசைகரைப்புமேற் 
பூச்சு ; a . தசைகரைக்கும் ஆற்றலுடைய , கூறாக்கச் சிதை 
வூட்டுகிற ; கரைகிற ; ( தொ . ) resolitive condition , ஒப்பந்த 
கலைப்புக்குரிய நிபந்தனை . 
resolve , 1. மனத்துணிபு , கருத்து உறுதிப்பாடு ; ( செய் . ) 
உள்ள உறுதி ; U. கரை ; ஒருமை குலை ; பகுதிகளாகப் பிரி ; 
சிதைத்தொழி ; மாற்று ; மாறு ; பகுத்தாய்ந்து எளிமை 
வாய்ந்ததாக மாற்று ; பொருந்தா இசையைப் பொருந்திசைக்கு 
மாற்று ; பொருந்திசையாக மாறு ; தீர் , விளக்கு , தெளிவி ; 
அமைதிப்படுத்து , செய்திபற்றி முடிவெடு ; உளவுறுதிகொள் ; 
மனத்தில் ஆய்ந்து முடிவுசெய் ; வாக்கெடுத்து முடிவுசெய் ; 
தீர்மானம் மேற்கொள் ; முடிவு செய்வி ; துணிபு மேற் 
கொள்ளச்செய் . 
resol vent , 11. ( மரு . , வேதி . ) கழலை முதலியவற்றைக் கரைக் 
கும் மருந்து ; கூறுபடுத்திக் கரைக்கும் மருந்து ; கரைக்கும் 
பூச்சு ; a . கழலை முதலியவற்றைக் கரைக்கிற ; கூறுபடுத்திச் 
சிதைக்கிற . 
res onance, n . ஒலியலை எதிர்வு ; அதிர்வொலிப்பெருக்கம் , 
முழக்க அதிர்வு ; நாடி அதிர்வு ; ( வேதி . ) ஓரிணை திற ஈரிணை 
திறங்களின் இடைப்பட்ட நிலை . 
res onant , 1. எதிரொலிக்கின்ற ; தொடர்ந்தொலிக்கின்ற ; 
ஒலிமுழக்கஞ் செய்கின்ற ; அதிர்ந்து முழங்குகிற ; எதிர் எதி 
ரொலியாக முழங்குகிற ; எதிரொலி முழக்கம் உண்டுபண்ணு 
கின்ற ; ஒலி வாங்கி முழங்குகின்ற ; ஒலி வழியே அதிர்வுற்று 
ஒலிபெருக்கிக் காட்டுகின்ற . 
res onator , n . ஒலி அதிர்வாற்றல் பொருள் ; ஒலியதிர்வு 
அமைவு ; இசையதிர்வு முழக்கக்கருவி ; இசைக்கூறாக்கக் 
கருவி ; இசைக் கலவையில் தனிக்கூறு பிரித்துக்காட்டுங் 
கருவி ; தனி இசைக்கூறு ஏற்றதிரும் அமைவு . 
resorb , ப . மீட்டும் உறிஞ்சு , மறுபடியும் உள்வாங்கு . 
resorb ence, n . மீட்டும் உட்கவர்கை . 
resorb ent , a . மீட்டும் உள்வாங்கிக்கொள்ளுகிற . 
resor cin , n . சாம்பரம் அரக்குச் சேர்க்கையால் ஏற்படுஞ் 

சாயக் கூட்டுப்பொருள் . 
resorp tion , 11. மீண்டும் உறிஞ்சுதல் , மறுபடியும் உள் 

வாங்கிக்கொள்ளுதல் . 
resort 1 , 11. போக்கிடம் , புகலிடம் ; வழிமுறை , செயல்வகை ; 
வகை துறைக்கருவி ; சார் துணை ; நாடி ஊடாடும் இடம் , 
அடிக்கடி சார்விடம் ; பலருடன் கூடிச் சேர்விடம் : 0. நாடி 
அடை , விரும்பியணுகு ; துணையாக நாடு ; வகைதுறை 
யாக மேற்கொள் ; சென்று ஊடடாடு , அடிக்கடி செல் ; பல 
ருடன் சென்றுகூடு ; ( தொ . ) in the last resort , கடைநிலை 
யாக , இறுதி வகைமுறையாக . 
resort , . மீண்டும் அடுக்கு , மறுபடியும் வகைப்படுத்து . 
resound , . எதிரொலி செய் ; ஓசையைத் திருப்பியனுப்பு ; 
முழங்கு ; இடவகையில் ஒலி யெதிரொலியால் அதிர்வுறு ; இட 
வகையில் நிரம்பி அதிர்வுற்று முழங்கு ; திரும்பத் திரும்ப 
முழக்கஞ் செய் ; அதிர்வூட்டிச் செல் ; தொடர்ந்து முழக்கமிடு ; 
எங்கும் முழக்கமாகப் பேசப்பெறு . 
resource , 1. வழிமுறை , வகைமுறை வாய்ப்பு ; வகைதுறை 

வளம் , நடுவழி காணுந் திறம் ; நுண்ணியத்திறம் ; உதவி 
வாய்ப்பு , துணைவளம் ; உதவியா தாரம் ; வாய்ப்பு வளம் , 
வகை துறை ஆதாரம் ; பொழுதுபோக்கு வாய்ப்பு , ஓய்வு 
ஈடுபாடு 
resour ces, n . pl . வள ஆதாரம் , தேவை நிரப்பு வகைதுறை 
வாய்ப்பு ; பணந் திரட்டு வகைமுறை வாய்ப்புக்கள் ; நாடு 
முதலியவற்றின் வகையில் வன்மை வளவாய்ப்புத் தொகுதி . 
respect , 1. மதிப்பு ; கண்ணியம் , நன்மதிப்பு ; மதிப்புணர்ச்சி , 
போற்றுதல் ; மதிப்புத் தன்மை ; உன்னிப்பு , கவனிப்பு ; 
தனிப்பற்று , மதிப்பு வேறுபாடு ; தொடர்பு ; வகை ; கூறு ; 
3. மதி , சிறப்புடையதாகக் கருது ; மதிப்புக் காட்டு , உயர் 
வாகப் போற்று ; கண்ணியமாக நடத்து : புண்படாமற் 
பார்த்துக்கொள் ; ஆள் வேறுபாடு காட்டு , மதிப்பு வேறுபாடு 

106 


காட்டு ; தொடர்பாயிரு , குறித்ததாயிரு ; ( தொ . ) in all 
respects , எல்லாக் கூறுகளிலும் ; in respect of , குறித்து ; 
no respect of person , ஆட்களுக்கான எவ்வகை மட்டுமிஞ்சிய 
மதிப்பும் இல்லை ; with respect to , பற்றிய வகையில் . 
respectabil ity , n . ஆன்ற மதிப்புடைமை ; சமுதாய மதிப் 
பிற்கு உரியராய் உள்ளவர்கள் ; சமுதாய மதிப்பிற்கு உரிய 
ராய் உள்ளவர் . 
respec table, a . மதிப்புவாய்ந்த ; போற்றத்தக்க ; சமுதாய 
மதிப்புடைய ; மதிப்புடைமை கருதிய ; மதிப்பான தோற்ற 
முடைய ; நடத்தைக்கேடற்ற ; மதிப்புக் கேட்டுக்கு இடம் 
ஏற்படாத ; மதிப்புக்குறைவற்ற ; நல்லிடத்துக்குரிய தகுதி 
குறையாத ; வருந்தி மதிப்புப் பேணுகிற ; அஞ்சியஞ்சி 
மதிப்புவிடாமல் நடந்துகொள்ளுகிற ; போதிய சிறப்புடைய ; 
போதிய முக்கியத்துவம் வாய்ந்த ; மட்டான நலம் வாய்ந்த ; 
போதிய அளவான , கணிசமான ; குறைவென்று கூறமுடி 
யாத மட்டான தரமுடைய ; 

மட்டான அளவுடைய ; 
இடைத்தரப்பட்ட . 
respec tables , n . pl . மதிக்கத்தக்கவர் . 
respec tably , adv . மதிக்கத்தக்க அளவில் ; மதிப்புடன் . 
respect ful , a . மதிப்பளிக்கின்ற . 
respec tive , a . உரிமைப்படியான , நிலைமைக்கேற்ற , தரத்துக் 

குகந்த ; தனித்தனி உரிய. 
respec tively , adv . நிரனிறையாக , முறையே . 
respects , n . pl . வணங்கற் செய்தி . 
respell , v . மீட்டும் எழுத்துக்கூட்டு ; ஒலியியல் முறைப்படி 

மாற்றி எழுது , ஒலிக்குறியீடுகளாக எழுது. 
res pirable, a . உயிர்க்கவல்ல , மூச்சாகப் பயன்படுத்தத்தக்க ; 

மூச்சு விடத்தக்க . 
respira tion , 1. உயிர்த்தல் , மூச்சுவிடல் ; உயிர்ப்புவினை ; 
உயிர்ப்புமுறை ; ஒருதடவை மூச்சு வாங்கிவிடுதல் ; தாவரங் 
களின் உயிர்ப்பு . 
res pirator , n . உட்கொள்ளும் காற்றின் மாசகற்றி வெது 
வெதுப்பாக மூக்கும் வாயும் 

மூக்கும் வாயும் கவிந்து அணியப்பெறும் 
மெல்லிய வலைமூடிக்கருவி ; ( படை . ) நச்சுவளிக் குண்டின் 
நச்சாவி தடுக்க அணியப்படும் வாய்மூக்கு வலைமூடி . 
respire , v . உயிர்த்தல் செய் , மூச்சு வாங்கிவிடு ; மூச்சுவாங்கு , 
மூச்சுவிடு ; காற்றுவகையில் வாங்கி உயிர்த்தல் செய் ; 
மீண்டும் உயிர்ப்பு வரப்பெறு ; மூச்சுவிடத் தொடங்கு ; 
மீண்டும் ஆர்வங்கொள் ; மீண்டும் ஊக்கம்பெறு ; ஓய்வு 
கொள் . 
res pite , n . இடை ஓய்வு ; இடை அமைதி ; கடமையிடையே 
சிறிது நேரத் தளர்வு ; தண்ட வகையில் அளிக்கப்படும் 
தாமதம் ; ப . இடை ஓய்வளி ; தண்டனை நிறைவேற்ற 
வகையில் காலந்தாழ்த்த இசைவளி ; கடமை நிறைவேற்றத் 
தில் காலத்தளர்வு செய் ; நோவு - கவலை ஆகியவற்றின் வகை 
யில் தற்காலிக நிவாரணமளி ; ( படை . ) ஊதியத்தை இடை 
நிறுத்திவை . 
resplen dent , a . பிறங்கொளியுடைய . 
respond , 11. கிறித்தவ திருக்கோயில் 

கிறித்தவ திருக்கோயில் இறுதித் துதிப் 
பாடல் ; மதகுருவின் பாடல் வரிக்கு எதிர்வரி ; V. மறுமொழி 
கூறு ; வாய் மொழியால் பதில் இறு ; எழுத்துவழி விடை 
யளி ; பதில் குறிப்புத்தெரிவி ; உயிர்வகையில் உள்ளுணர்ச் 
சியை வெளிக்காட்டு ; கிறித்தவ வழிபாட்டில் மதகுருவின் 
பாடலுக்கு எதிர்வரி அளி ; செயல் வகையில் எதிர்ச்செயல் 
அளி . 
respon dent , 11. விடையளிப்பவர் ; வாதத்தில் கோட்பாட்டின் 
ஆதரவாகப் பேசுபவர் ; எதிர்வாதி ; பிரதிவாதி ; a . மறு 
மொழி தருகின்ற ; பதிலான ; பிரதிவாதி நிலையான . 
response , 11. மறுமொழி ; திடீர்விடை ; பதில்வாசகம் ; 
எதிர்ச்செயல் ; பதில் குறிப்பு ; உயிர்வகையில் எதிருணர்ச்சிக் 
குறிப்பு ; கிறித்தவ திருக்கோயிலில் இறுதித் துதிப்பாடல் ; 
மதகுருவின் பாடல் வரிக்கு எதிர்வரி . 


மன 


834 

restraint 
responsibility 
responsibil ity , 11. பொறுப்பு ; பொறுப்புக்குரிய செய்தி . res tiff , a . = restive . 
respon sible , a . பொறுப்புடைய ; பொறுப்பறிந்த ; பதில் rest ing - place, n . ஓய்வகம் , இளைப்பாறுவதற்கென அமைக் 
சொல்லக் கடமைப்பட்ட ; நம்பிக்கைக்குரிய ; கண்ணியமான ; கப்பட்ட இடம் ; ( தொ . ) last resting place , கல்லறை . 
பொறுப்புவாய்ந்த , பொறுப்பிற்குரிய ; பொறுப்பு வகிக்கிற , 

res titute, v . மீண்டும் ஒப்படை . 
ஆட்சிவகையில் மக்கட் பிரதிநிதித்துவம் வாய்ந்த . 

restitu tion , n . மீட்டளிப்பு , உரியவரிடமே திரும்பவும் 
respon sions , n . pl . ஆக்ஸ்போர்டு இளங்கலைஞர் பட்டத் 

கொண்டு சேர்த்தல் ; இழைத்த தீங்கிற்குரிய எதிர்மாற்றீடு ; 
திற்குரிய மூன்று தேர்வுகளுள் முதல் தேர்வு . 

தொன்னிலைமீட்பு ; நெகிழ்வின்பின் முன்னுரு மீட்சி . 
respon sive , a . மறுமொழி கூறுகின்ற ; விடையாகக் கூறப் 

res tive , a . கட்டுப்பாட்டுக்குள் அமையாத , கட்டுப்பாட்டை 
படுகிற ; திருக்கோயிலில் மதகுருவின் பாடல் வரிக்கு எதிர் மீறுகிற ; குதிரை வகையில் அடங்காது முரண்டு செய்கிற , 
வரி கூறுகின்ற ; செயலை நுட்பமாக உணர்ந்து பதில் செயல் முன்னேறாமல் நின்றோ பின்னேறிச்சென்றோ அடம் செய்கிற ; 
செய்கிற ; செல்வாக்கு வகையில் உட்பட்டு வளைந்து கொடுக் 

மீறத்துடிக்கிற . 
கிற ; நுண்ணுணர்வுடன் எதிர்க்குறிப்பு அளிக்கிற ; உணர்ச்சி 

rest less , a . அமைதியற்ற ; ஓய்வு தராத ; மனவுலைவுடைய ; 
ஏற்கும் பாங்குடைய ; ஒத்துணர்வுமிக்க . 

ஆடிக்கொண்டிருக்கிற , அசைந்துகொண்டே இருக்கிற ; பட 
respon sory , n . கிறித்தவ கோயிலில் இறுதித் துதிப்பாடல் , 

படத்துக் கொண்டுள்ள , துடிதுடிக்கிற . 
உறழ்ச்சிப் பாடல் . 

restora tion , 1. மீட்டளிப்பு ; முற்பதவி அமர்த்தீடு ; முன்னிலை 
ressaldar , 11. புரவிப்படைத் தலைவர் . 

மீட்பு ; முன்வடிவ மீட்பு ; முன்வடிவ மீட்டாக்கம் ; மூல 
rest1 , n . ஓய்வு ; இளைப்பாறுகை ; செயலின்மை ; அமைதி , 

நிலைப் புனைவாக்கப்படிவம் ; அழிந்த கட்டிடம் - மரபழிவுற்ற 
உலைவின்மை ; துயிலமைதி ; படுத்திளைப்பாறுகை ; உயிர்- தாவரவகை ஆகியவற்றின் வகையில் மூலவடிவ மறு 
இறுதியமைதி , மாள்வமைதி ; தங்கிடம் ; ஓய்விடம் ; உதை 

புனைவாக்கம் ; ( தொ . ) the Restoration , ( வர . ) பிரிட்டனில் 
கால் ; ஆதாரம் ; துப்பாக்கியின் குறியமைதிநிலை ஆதாரம் ; 

1660 - இல் ஏற்பட்ட ஸ்டியூவர்ட் அரசமரபின் ( Stuart dynasty ) 
( இசை . ) இடைநிறுத்தம் ; ( இசை . ) இடைநிறுத்தக் குறி ; 

மறு வருகையாட்சி . 
( இலக் . ) அடியிடை நிறுத்தம் ; வாசக இடைநிறுத்தம் ; U. 

restora tionism , n . பாவி வகையில் இறையருள் சேர்ப்பு ; 
ஓய்வுகொள் ; விடுபட்டிரு ; ஓய்வுற்றிரு ; இளைப்பாறு ; 

இறுதிநிலை மன்னின அருட்பேறு ; இறுதிநிலை மன்னின 
துயிலமைதிகொள் ; சாவில் அமைதிபெறு ; தனிமை அமைதி 

அருட்பேற்றுக் கோட்பாடு , இறுதியில் எல்லா மனிதருக்கும் 
கொள் ; ஓய்வளி ; இளைப்பாறுவி , சோர்வகற்றுவி ; அமைக் 

இறையருட்பேறு மீட்டும் வழங்கப்படும் என்ற கோட்பாடு . 
திரு ; அசையாதிரு ; அமைந்த நிலையில் தொங்கலாயிரு ; 

resto rative , 11. நலமீட்பு மருந்து ; நலிவு போக்கும் நல் 
அசையாமல் பிடித்துக்கொள் ; அமைதிப்படுத்து ; ஆதார 

உணவு ; a . உடல் நலம் 

மீட்டளிக்கிற , நோய் நலிவகற்றி 
மாகத் தாங்கப்பெற்று அமைந்திரு ; ஆதாரமாகக்கொண் 

ஆக்கநலந் தருகிற ; உடல்வலிமை தருகிற . 
டிரு ; சார்ந்திரு ; பொறுத்திரு ; சார்த்தி வைத்திரு ; ஆதார 
மாகக் கொண்டமைந்திரு ; ஆதாரமாக்கு ; நம்பியிரு ; இடையே 

restore , ப . திருப்பிக்கொடு ; உடைமையாளரிடமே மீண்டும் 
தங்கி ஓய்வுகொள் ; தங்கியிரு ; மேற்கிட ; மீது படர்ந்து 

ஒப்படை ; உரிமை மீட்டளி ; மதிப்பை மீட்டும் வழங்கு ; 
அசையாதிரு ; தொடராது நின்றுவிடு ; ( தொ . ) 

மீண்டும் பதவியில் அமர்த்து ; பண்டையநிலைக்குத் திரும்பக் 
at rest , அமைதியான ; கலக்கமற்ற ; துன்பப்படாத ; இறுதி 

கொண்டுவா ; உடல் நலம் மீட்டும் பெறுவி ; இயல் வலிமை 
ஓய்வு பெற்ற ; ஆன்ம அமைதி பெற்ற ; day of rest , ஓய்வு 

யினை மீட்டும் பெறச்செய் ; நோய் தீரப்பெறுவி ; திரும்பவும் 
நாள் , ஞாயிற்றுக்கிழமை ; God rest his soul , ஆண்டவன் 

நிறுவு ; மீண்டும் கையாட்சிக்குக் கொண்டுவா ; பழைய 
அவனுடைய ஆன்மாவுக்கு அமைதி கொடுப்பாராக ; land was இடத்திற்குத் திருப்பிக் கொண்டுசேர் ; பழைய இடத்தில் 
allowed to rest , நிலம் தரிசாக விடப்பட்டுள்ளது ; lay to rest , 

மீட்டும் வை ; புதுப்பி ; கட்டிடம் - ஓவியம் - சுவடி மூலபாடம் 
புதை ; rest on one s oars , rest upon one s oars , படகு 

முதலியவற்றின் வகையில் கூட்டித் திருத்தி மாற்றி 
செலுத்துவதை அப்பொழுதைக்கு நிறுத்தி ஓய்வுகொள் ; யமைத்தோ மேற்பூச்சுப்பூசியோ மூலநிலைக்குக் கொண்டுவர 
கடும் வேலைக்குப் பின் இடையோய்வு கொள் . 

முயலு ; வாசகத்தில் விடுபட்ட சொல்லை மீண்டும் ஊகித்து 

நிரப்பு ; மரபற்றுப்போன விலங்கு வகையில் விடுபட்ட 
Test , 1. மீதி ; மீந்தவை , மற்றவை ; ஏனையோர் ; கூறப்பட்டவை 
நீங்கலாக எஞ்சியவை ; கூறப்பட்டவர் தவிர மற்றையோர் ; 

உறுப்பைப்புனைந்து மீட்டிணை ; அழிபாடு மரபற்றுப்போன 
பொருளகத்துறையில் சேமநிதி ; வாணிகத்துறையில் இருப்புப் 

விலங்கு ஆகியவற்றின் வகையில் மூலவடிவமாகக் கருதப் 

படும் நிலைமையைப் புனைந்துருவாக்கு . 
பொறுப்புக்கணிப்பு ; வரிப்பந்தாட்டத்தில் விரைகெலிப்பெண் 
முடிவாட்டம் ; சீட்டாட்டவகையில் ஆட்ட முடிவுகட்டும் restrain , U. அடக்கிவை ; கீழ்ப்படுத்து ; கட்டுப்படுத்திவை ; 
பந்தய வைப்புச்சீட்டு ; 3. எஞ்சியிரு , மீந்திரு ; ( தொ . ) கட்டுப்பாட்டின்கீழ்க் கொணர் ; தடுத்து நிறுத்து ; எல்லைக் 
for the rest , மற்றவற்றின் வகையில் ; rest with , பொறுப்பில் குட்படுத்து ; செயல் தடைசெய் ; வலிந்து அடக்கு ; சிறைப் 
விடப்படு . 

படுத்து . 
Test , n . ( வர . ) கவச மார்புக்காப்பு , எறியும்பொழுது ஈட்டி 

re- strain , ப. மீண்டும் ஊக்கஞ்செலுத்தி உழை ; திரும்பவும் 
யின் அடிப்பகுதி பின் தாக்கா திருப்பதற்காக மார்பு கவசத் துன்பத்திற்குள்ளாக்கு ; மறுபடியும் வடிகட்டு ; மீண்டும் 
தில் பொருத்தப்பட்டிருக்கும் அமைவு . 

பழுதாக்கு . 
restate , ப . மீண்டும் எடுத்துரை ; முன்னிலும் திட்பமாக restrained , a . கட்டுப்பட்ட ; தளைப்பட்ட ; தன்னடக்கத் 
எடுத்துக்கூறு . 

துடன்கூடிய ; தன்னடக்கங் காட்டுகிற ; கட்டுப்பட்ட 
restate ment , 11. மறுவிளக்க அறிக்கை ; மறு வாக்குமூலம் . 

உணர்ச்சியுடைய . 
res taurant , 11. உண்டிச்சாலை . 

restrain edly , adv . தற்கட்டுப்பாட்டுடன் . 
restaurateur , ( பிர . ) 11. உண்டிச்சாலை முனைவர் . 

restraint , n. கட்டுப்பாடு ; கட்டுப்பட்ட நிலை ; கட்டுப் 
rest -balk , n . உழவுசால்களுக்கிடையே உழாது விடப்பட்ட 

படுத்தும் ஆற்றல் ; கட்டுப்படுத்தும் ஆற்றற்கூறு ; தடுத்து 
கடுநிலத்துண்டு . 

நிறுத்தும் ஆற்றல் ; தடை ; மருத்துவப்பேணகத்தின் தடைக் 
rest - cure , n . மருத்துவ ஓய்வுமுறைச் சிகிச்சை . 

கட்டு ; தடுப்புக்காப்பு ; தடைவரம்பு , கட்டுப்பாட்டெல்லை ; 
rest -day , n . ஓய்வு நாள் ; ஞாயிற்றுக்கிழமை . 

வன் தடைமுறை ; உரிமைத்தடை ; உரிமைக்கட்டுப்பாடு ; 
rest ful , a . ஓய்வுக்குகந்த ; அமைதி குலைக்கும் இடையூறு 

தன்னடக்கம் ; மொழிநடை - பேச்சு - கலைத்துறை ஆகியவற் 
களற்ற ; சோர்வாற்றி அமைதியளிக்கிற . 

றின் வகையில் தற்கட்டுப்பாடு காரணமான திட்பச்செறிவு ; 
rest - house , 11. வழிப்போக்கர் தங்கல்மனை , புகைவண்டி நிலை 

( தொ . ) restraint of princes , துறைமுகத்தில் கப்பல்கள் 
யத்தருகிலுள்ள பிரயாணிகள் தங்கல்மனை . 

உள்வருவதற்கும் வெளிச்செல்வதற்கும் உரிய தடையாணை ; 
without restraint , தட்டுத்தடங்கலின்றி , தாராளமாக . 


கிட ; 


835 


restrict 


retired 


restrict , v . வரையறைப்படுத்து ; எல்லைக்குட்படுத்து ; 

அடைத்துவை . 
restric tion , 11. வரையறை ; தடைக்கட்டு ; எல்லைக் கட்டுப் 

பாடு ; தடைவரம்பு . 
result , 1. பின்விளைவு ; விளைபயன் ; பயன்முடிவு ; ( கண . ) 
தீர்வுமுடிவு : . விளைவுறு , உண்டாகு ; பயனில்வந்து 
முடிவுறு ; பலனாக அமை ; தீர்வுவிடையாக அமை ; ( தொ . ) 
without results , பயனின்றி , வீணாக . 
resultant , n . ( இய . ) கூட்டு விளைவாக்கம் , ஒரு புள்ளி 
மீதியங்கும் பல்திசைப் பல்லாற்றல்களின் மொத்த விளைவான 
ஒருதிசைப்பட்ட ஓராற்றல் விளைவு ; இணைவாக்க விளைவு ; 
a : பயனான , விளைவான ; இணைவாக்க விளைவான ; ( இய . ) 
கூட்டு விளைவாக்கமான . 
resume , ( பிர . ) 1. பொழிப்பு , தொகுப்பு , சுருக்கம் , சாரம் . 
resume 2, 3. திரும்ப எடுத்துக்கொள் ; மறுபடியும் கைக் 
கொள் ; திரும்பவுந் தொடங்கு ; மீண்டும் தொடர் ; திரும்பக் 
கூறு ; 

இடையீட்டின்பின் மீட்டுக் தொடர்ந்துகூறு ; 
பொழிப்பாகத் தொகுத்துரை ; திரும்பவும் எடுத்துரை . 
resumm ons , n . pl . சட்ட முறைப்பட்ட மறு அழைப்பாணை . 
resump tion , n . மறு தொடக்கம் , புதுத்தொடக்கம் ; விட்ட 

இடத்திலிருந்து மீண்டும் தொடங்குதல் ; புதுப் பொறுப்பேற்பு . 
resup inate , a . ( தாவ . ) இலைகள் வகையில் தலைகீழான , 

அடிப்பகுதி மேலேயுள்ள . 
resurge , . மீண்டெழு ; மீட்டெழுவி ; உயிர்த்தெழு . 
resur gence , 11. மீட்டெழுச்சி ; புத்தெழுச்சி ; புத்துயிர்ப்பு ; 

புத்தாக்கம் . 
resur gent , a . 

மீண்டெழுகிற ; புத்தெழுச்சி வாய்ந்த ; 
புத்தாக்கமுடைய ; புத்துயிர் பெற்றெழுகின்ற . 
resurrect , ப . கல்லறையிலிருந்து எடு ; புதைகுழியிலிருந்து 
தோண்டி எடு ; மீண்டும் பழக்க வழக்கம் புதுப்பி ; மீண்டும் 
நினைவாற்றலைப் புதுப்பி , 
Resurrec tion , n . இயேசுநாதர் திருமீட்டெழுச்சித் திரு 

நாள் ; இயேசுநாதர் திருமீட்டெழுச்சி . 
resurrec tion , n . இறுதித் தீர்ப்பு நாளில் மாண்ட உயிர் 
களின் மீட்டெழுச்சி ; கல்லறைப் பிணத்திருட்டு ; வழக்கழிந்த 
வற்றின் வகையில் வழக்காற்றுப் புத்துயிர்ப்பிப்பு ; அழிவி 
லிருந்து நன்னிலை மீட்பிப்பு ; செயலின்மையிலிருந்து புதுச் 
செயலூக்குவிப்பு ; மறந்ததன் வகையில் மறுநினைவூட்டு ; 
( தொ . ) resurrection man , கல்லறைப் 

பிணந்திருடி ; 
resurrection pie , பழம்புதுப் பொதியப்பம் , பழைய பண்டங் 
களின் எச்சமிச்சங்களைக்கொண்டு செய்த அப்பம் . 
resus citate, U. உயிர்ப்பி ; புத்துயிர்கொடு ; மீண்டும் நடை 
முறைக்குக் கொணர் ; மறுபடியும் பழக்கத்திற்குக் கொண்டு 
வா ; மீண்டும் ஊக்குவித்தியக்கு . 
ret , v . சணல் வகையில் ஈரப்பதப்படுத்து ; வைக்கோல் வகை 

யில் நீரில் நனைந்து கெட்டுப்போ , அழுகிப்போ . 
reta ble , 11. பலிபீடத்துக்குப் பின்புறமுள்ள நிலையடுக்கு . 
ret ail , n . சில்லறை விற்பனை , சில்லறை வாணிகம் ; a . விற் 
பனை வகையில் சில்லறையான ; வாணிக வகையில் சில்லறை 
யான ; சில்லறை விற்பனை செய்கிற ; சில்லறை வாணிகத்தில் 
ஈடுபட்ட ; சில்லறை வாணிகத்தொடர்புடைய ; 3. சில்லறை 
யாக விற்பனை செய் ; தனித்தனியாக விவரங்கூறு ; செய்தி 
வகையில் பரப்பு ; செய்தி பரவவிடு , பலரிடங்கூறு ; ads . 
சில்லறையாக . 
retain , U. விடாது வைத்திரு ; உறுதியாகக் கைக்கொள் ; 
தொடர்ந்து கைக்கொண்டிரு ; வசமாக வைத்துக்கொள் ; 
கொடுத்து வழக்கறிஞரின் தொழிலுதவி நீடிக்கும்படி செய் ; 
அழிக்காது விட்டுவைத்திரு ; நீக்காமல் கொண்டிரு ; மறவாது 
கவனத்தில் வைத்திரு ; ( தொ . ) retaining fee , வேலைத் 
தொடர்புத் தொகை ; retaining force , ( படை . ) எதிர்ப் 
படைப்பகுதியைச் செயலற்றிருக்கச் செய்வதற்காக நிறுத்தப் 
படும் படை ; retaining wall , அணைசுவர் , கரை உடைந்து 
படாமற் காக்குஞ் சுவர் . 


retain er , 11 . 

விடாது 

வைத்திருப்பவர் ; உறுதியாகக் 
கொண்டிருப்பது ; உழையர் , பெருமகனின் உடன் துணைவர் ; 
( சட் . ) முறைப்படியான வைத்திருப்பு உரிமைப்பேறு ; வைத் 
திருப்பு உரிமைப்பேற்றுப் பத்திரம் ; பணிநிலைத் தங்கவைப்பு ; 
வழக்குரைஞர் தொடர்புரிமைக் கட்டணம் . 
ret ake 1 , 11. மீட்டும் படம்பிடித்தெடுத்தல் , காட்சியின் மறு 

படப்பிடிப்பு ; காட்சியின் மறுபிடிப்புப்படம் . 
retake 2 , ப . திரைப்படத்திற்காகக் காட்சியை மறுபடம்பிடி . 
retal iate, U. பழிக்குப்பழி வாங்கு , செய்ததற்கெதிர் செய் , 

பிறநாட்டு இறக்குமதி வரிக்கீடாக இறக்குமதிவரி விதி . 
retard , ப . தடுத்து வேகங்குறை ; தாமதப்படுத்து ; ( வான் . ) 
கோளியக்கந் தடுத்து மந்தமாக்கு ; ( இய . ) அலை இயக்கத் 
திற்குத் தடங்கலாயிரு ; கணக்கிட்டுக் குறித்த காலத்திற்குப் 
பின் நிகழ் ; தாமதித்து வந்துசேர் . 
retarda tion , 11 . சுணக்கம் , தாமதம் ; வேகக்குறைப்பு ; 
இயல்பான அல்லது கணக்கிட்ட நேரத்திற்குப்பின் நிகழ்வு ; 
காலந்தாழ்த்து வந்துசேருதல் ; ( தொ . ) retardation of tide , 
retardation of high water , நிறைமதிக்கும் வேலை நீரேற்றத் 
திற்கும் உள்ள இடைவெளி. 
retch , n . குமட்டுதல் ; 3. குமட்டலெடு . 
reten tion , n. விடாது வைத்திருத்தல் ; தேக்கிவைப்பு ; 

( மரு . ) சிறுநீர்த்தேக்கம் ; கழிவுப்பொருள் தேக்கம் . 
reten tive, a .. தேக்கிவைப்பாற்றலுடைய ; ஈரவகையில் 
விடாது வைத்துக்கொள்கிற ; நினைவாற்றல் மிக்க , மறதி 
யற்ற ; ( மரு . ) அறுவையில் விலகாது பற்றிக்கொள்கிற . 
retenue, ( பிர . ) 1. தன்னடக்கம் ; அறிமடம் . 
re tiary , n . வலைச்சிலந்தி , வடிவியல்பாணியில் வலைபின்னும் 

சிலந்திவகை . 
ret icence , n . நாவடக்கம் ; அறிமடம் ; கலைமுனைப்பின்மை ; 

செய்திவிடாமை ; மோனப்போக்கு , 
ret icent , a . செய்தி வெளியிடாத ; பேசுதல் தவிர்க்கிற ; 

அறிமடமான . 
ret icle , n . தொலைநோக்காடிக் காட்சிவில்லை அளவைக்கு 

உதவும் நுண்வலைப் பின்னல்வரி . 
retic ulate, U. வலைப்பின்னலாக்கு ; வலைப்பின்னல் தோற்ற 

மளி ; குறுக்கு மறுக்காகக் கோடிடு ; கட்டங்கட்டமாக்கு . 
retic ulated , a . வலைப்பின்னல் அமைப்புடைய ; ( க- க . ) 

வயிரம்போன்ற சாய்சதுரவடிவில் அமைக்கப்பட்ட . 
ret icule, n . தொலைநோக்காடியிலுள்ள காட்சி வில்லையின் 
நுண்வலைப் பின்னல்வரி ; மகளிர் வலைக் கைப்பை ; தெற்கு 
வான விண்மீன் மண்டலவகை . 
retic ulum ; 1. அசைபோடும் விலங்குகளின் இரண்டாவது 
இரைப்பை ; வலைப்பின்னலமைப்பு ; வலைபோன்ற சவ்வு ; 
pl . retic ula .. 
ret iform , a . வலைபோன்ற ; சாய்சதுர வடிவான ; சாய்சதுர 

மாகப் பொருத்தப்பட்ட . 
ret ina , n . கண்விழியின் பின்புறத்திரை ; pl . ret inas , 

ret inae . 
ret inue , 11. பரிவாரம் , ஆயம் . 
retire , n . பின்வாங்கற் சமிக்கை ; 3. பின்வாங்கு ; ஒதுங் 
கிச் சென்றுவிடு ; பின்னடை , தனிமையிடஞ் செல் ; படுக் 
கைக்குப் போ ; வேலைபினின்று ஓய்வுபெறு ; தொழிலை 
விட்டுவிடு ; தேர்வு நாடுவதை விட்டுவிடு ; மரப்பந்தாட்ட 
வகையில் ஒரு சாராருடைய ஆட்டமுறையை வேண்டுமென்றே 
முடித்துக்கொள் ; அதிகாரி அல்லது தொழிலாளி வகையில் 
வேலையினின்று விலகும்படி வற்புறுத்து ; ( படை . ) பின் 
வாங்கும்படி ஆணையிடு ; நிதித்துறையில் செலாவணியி 
லுள்ள தாள் நாணயத்தை நிறுத்து ; ( தொ . ) retire from 
the world , துறவியாகு ; retire into oneself , கலந்து பழகா 
திரு ; பேச்சில் விருப்பமற்றிரு , பேசாதிரு 
retired , a . பின்வாங்கிய ; தன்னொதுக்கமான , கலந்து 
பழகாத ; ஒதுங்கிய ; தனிமை விரும்புகிற ; ஊழியத்தி 


836 


retirement 


retrocessive 


லிருந்து ஓய்வுபெற்ற ; தொழிலை விட்டுவிட்ட ; ( தொ . ) 
retired list , ஓய்வுபெற்ற அதிகாரிகளின் பட்டியல் ; retired 
pay , ஓய்வுகால ஊதியம் ; retired valley, தனிமை வாய்ந்த 
பள்ளத்தாக்கு , தனியொதுக்கமான இடைமலைப்பள்ளம் . 
retire ment , n . பின்வாங்குதல் ; பின்னடைவு ; பணி ஓய்வு , 

வேலையைவிட்டு விலகுதல் ; ஒதுங்குதல் ; ஒதுக்கம் ; படுக்கப் 
போதல் ; படுக்கை ஓய்வு ; தனிமைநிலை , பிறர் பார்வையிற் 

படாநிலை ; ஒதுக்கிடம் . 
retir ing , a . ஓய்விற் செல்கிற ; ஓய்வுக்குரிய ; ஓய்வுவேளை 
சார்ந்த ; ஒதுங்கி வாழ்கிற ; ( தொ . ) retiring pension , 
விருப்போய்வுச் சம்பளம் , வேலையினின்று இடைவயதிலேயே 
ஓய்வு பெறுபவர்களுக்கு இசைந்தளிக்கப்படும் ஓய்வு 
ஊதியம் . 
retir ing- room , n . தங்கல் அறை ; ஒதுக்கறை . 
retort 1 , 1. வாலை , காய்ச்சி வடித்தலிற் பயன்படுத்தப்படும் 
கீழ்நோக்கி வளைந்த கழுத்துடைய கண்ணாடி வடிகலம் ; 
பாதரசத் துப்புரவுத்தொழில்- வளியாக்கத்தொழில் - எஃகுத் 
தொழில் ஆகியவற்றிற் பயன்படும் கொள்கலம் ; 3. வாலையி 
லிட்டுப் பாதரசத்தைத் தூய்மையாக்கு . 
retort 2 , 1. எதிருரை ; பழியெதிர்ச்செயல் ; 3. எதிர்த்துச் 
சுடச்சுடப் பதிலிறு ; எதிர்த்தாக்குரை கூறு ; எதிர்த்துக் 
குற்றஞ்சாட்டு ; வாதத்துக்கு எதிர்வாதங்கூறு ; வாதித்த 
வருக்கு எதிராக வாதத்தைத் திருப்பு . 
retor ted , a . பின்னாக வளைக்கப்பட்ட , திரும்பி வளைந்த . 
retor tion , n . மடக்கி வளைப்பு ; பின்னோக்கிமடிவு ; வன் 
முறை எதிர்ச்செயல் ; . அனைத்து நாட்டுச் சட்டத்துறையில் 
பிறநாட்டுக் குடிகள் மீது பழிக்குப்பழிவாங்குஞ் செயல் . 
retouch , ப. திரும்பத்தொடு ; திரும்பக் கைவைத்துச் 

செப்பனிடு . 
retrace , v . மூலநோக்கிப் பின் சென்று ஆராய் ; மீண்டும் 
அடியிலிருந்து தொடங்கு ; திரும்பிப் பார்வையைச் செலுத்து ; 
சென்றதை மீண்டும் மனத்திரையில் நினைத்துப்பார் ; வந்த 
வழியே திரும்பிச்செல் ; செய்த செயலை அழி . 
retract , U. பின்னிடு ; பின் இழு ; பின்வாங்கு ; உள்வாங்கு , 
சுருங்கு ; பின்வாங்கிக்கொள் ; உள்நோக்கிச் சுருக்கிக்கொள் ; 
பின்னுக்கு இழுக்கத்தக்கதாயிரு ; சுருக்கத்தக்கதாயிரு ; 
உறுதி கைதுற ; சொன்னசொல் மாற்று ; சூளுரை திரும்பப் 
பெறு ; கொள்கை மறு ; கருத்துக் கைவிடு : கூறியது பொய் 
யென ஒத்துக்கொள் ; தவறென ஏற்றுக்கொள் ; தள்ளுபடி 
செய் ; நாக்கு உள்ளிழுத்து உச்சரி ; சதுரங்கத்தில் முந்திய 
காயின் இயக்கத்தை மறித்தியக்கு . 
retracta tion , n . தள்ளுபடி செய்தல் ; உத்தரவை மாற்று 
தல் ; சொன்னதிலிருந்து பிறழ்வு ; சூளுரை மாற்றுதல் ; 
பின்னடைவு . 
rctrac ted , a . உள்ளுக்கிழுக்கப்பட்ட ; பின்னுக்குத் திரும் 
பிய ; மாற்றப்பட்ட ; தள்ளுபடி செய்யப்பட்ட ; நாக்கை 
உள்ளேயிழுத்து உச்சரிக்கப்பட்ட . 
retrac tile, a . பின்னுக்கு இழுக்கப்படத்தக்க . 
retrac tive, a . பின்னுக்கிழுக்கக்கூடிய , பின்வாங்கும் இயல் 
புடைய ; சதுரங்கத்தில் ஆடிய காய்வகையில் மறித்தாடக் 
கூடிய . 
retrac tor , 1. இயந்திர உறுப்புக்களின் பின்னிழுப்பமைவு ; 
பின்னீர்ப்புத் தசை ; சதுரங்க ஆட்டத்தில் மறித்தாட்டம் 
அவசியமாக்கும் நிலை . 
ret ral , a . ( இய . , தாவ . ) பின்புறஞ் சார்ந்த , பின்பக்கத்திய . 
retrans fer 1 , 1. இடமாற்ற மறிதலை , மீட்டிடமாற்றம் . 
retransfer , . மறுபடியும் 

மாற்று , முன்னிடத்திற்கு 
அனுப்பு . 
retransform , v . முன் உருவத்திற்கே மாற்று , மீட்டுரு 

மாற்று . 
retranslate , ப . மறுமொழிபெயர்ப்புச் செய் , 


retransla tion , 11 , மறுமொழிபெயர்ப்பு ; மறிநிலை மொழி 

பெயர்ப்பு . 
retransmiss ion , 1. மீட்டெதிருய்ப்பு , திருப்பியனுப்பீடு . 
retransmit , . திருப்பியனுப்பு ; மீட்டெதிர் கடக்கச்செய் ; 

முன்னிலும் ஒருபடி கடந்து முன்னேறுவி . 
re -trav erse , v. மீட்டுங் குறுக்கே திரும்பிக்கடந்து செல் . 
re -tread , ப . மீட்டும் மிதி ; மீண்டும் மிதித்துச்செல் ; குழாய்ப் 

பட்டைக்கு மறு அடிப்பகுதி அமை . 
retreat , 11. பின்னடைவு ; ( படை . ) பின்வாங்கல் நடவடிக்கை ; 
பின்வாங்கிச் - செல்கை ; பின்னடைவுச் சமிக்கை ; ஓய்வு ; 
ஓய்வுநேரம் ; ஓய்விடம் ; ( படை . ) ஓய்வுச்சமிக்கை ; ( படை . ) 
அந்திவேளை எக்காள இசைப்பு ; தனியிடம் ; ஒதுங்குநிலை , 
தனியிடஞ் சேர்வு ; பாதுகாப்பிடம் ; தற்காலிகச் சமய 
நோன்புக்கூடம் ; பித்தர் பேணகம் ; இயலார் பாதுகாப்பு 
மனை ; உதவி நிதி பெறுவோர் புகலிடம் ; U. பின்னடை ; 
பின்னுக்குச்செல் ; பின்வாங்கு ; ( படை . ) பின்வாங்கல் நட 
வடிக்கை மேற்கொள் ; ( படை . ) பின்னிடைந்தோடு , புற . 
முதுகிட்டுச்செல் ; படைவகையில் இடம்விட்டுச்செல் ; இடம் 
விட்டுக்கொடு ; சூதாட்டத்தில் காயைப் பின்னுக்கு நகர்த்து ; 
பின்செல் ; பின்னோக்கிச் சென்று மறைவுறு ; ( தொ . ) 
beat a retreat , retreat , மேற்கொள்வதைக் கைவிடு , முயற்சி 
தவிர் ; intercept retreat of , தப்பி ஓடும் வழியைத் தடை 
செய் ; make good one s retreat , பாதுகாப்பாகத் தப்பிவிடு , 
பத்திரமாக வெளியேறு ; sound the retreat , பின்வாங்கொலி 
இயக்கு . 
retrench , . செலவினம் வெட்டிக்குறை ; வெட்டிக்கழித்துத் 
தொகை மட்டுப்படுத்து ; செலவினங் குறைத்துச் சிக்கனப் 
படுத்து ; சிக்கனவழிகளைக் கையாளு ; ஏடு முதலியவற்றின் 
வகையில் வெட்டிக்குறுக்கு ; பகுதியினை வெட்டியெடு ; 
( படை . ) அணையரண் உள்ளகழ்மூலம் காப்பு வலிமையூட்டு . 
retrench ment , n . வெட்டிக்குறைப்பு ; வெட்டுச்சிக்கனம் ; 

நீடித்த பாதுகாப்புக்கான உள்ளரண் அமைப்பு . 
retri al, n . மறு விசாரணை , வழக்குமன்றத்தின் மறு கேள்வி 

முறை . 
retribu tion , n . முறைமைக் கைம்மாறு ; பழியெதிர்ச்செயல் ; 

வஞ்சத்தீர்வு . 
retrieve , 1. மீட்பு வாய்ப்பு , சீர்ப்பாட்டுக்குரிய வாய்ப்பு நிலை ; 
3. மீட்பி , தப்புவி , பிழைப்பி ; காத்தளி ; மறுபடியும் உயிர்ப் 
பூட்டு ; மீட்டுக்கொடு ; மீண்டும் நன்னிலைக்குக் கொணர் , 
மீண்டுஞ் செழிப்புநிலைக்குக் கொண்டுவா ; இழப்பீடுசெய் ; 
பிழை காத்தமை ; மறுபடியுஞ் செப்பஞ் செய் ; மீண்டும் நினை 
விற்குக் கொண்டுவா ; முயன்று நினைவுபடுத்தி வெற்றிகாண் ; 
மறைந்ததை மீண்டும் வெளிப்படுத்து ; வேட்டைநாய் வகை 
யில் காயம்பட்டு வீழ்ந்ததைத் தேடி எடுத்துக்கொண்டுவா , 
கண்டெடுத்துக் கொணர் . 
retriev er , n . மீட்பு ஞமலி , வேட்டையாடிக் 
விலங்குகளைத் தேடிக் கொண்டுவந்து சேர்க்கும்படி பழக்கு 
விக்கப்பட்ட நாய் . 
retri m , v. மீண்டும் ஓழுங்குசெய் , திருத்தி மறுபடியும் 

புதுக்கு . 
retroact , . எதிர்ச்செயலாற்று ; பின்னோக்கிச் செயற்படு ; 
பின்னோக்கிய விளைவுடையதாயிரு , முன்மூல விளைவுடையதா 
யிரு . 
retroac tive , a . சென்றகாலச் செய்திகள் வகையில் பயன் 
படுத்தப்படுகிற ; சென்றகால நிகழ்ச்சிகளைப் பாதிக்கிற ; 
பின்னோக்கிச் செயற்படுகிற . 
ret rocede , . பின்னோக்கி இயங்கு ; பின்னடைந்து செல் ; 

கீல்வாதம் வகையில் உள்நோக்கித் தாக்கு . 
retrocede , . ஆட்சிப்பரப்பினைத் திருப்பிக் கொடுத்துவிடு . 
retroce ssion , 1 . பின்னியக்கம் ; பின் புடைபெயர்வு ; 

ஆட்சிப்பரப்பின் மீட்டளிப்பு . 
retrocess ive , a . ஆட்சிப்பரப்பினைத் திருப்பிக் கொடுத்து 
விடுகிற ; பின்னிடுகிற . 


கொன்ற 


837 


revanche 


Tetrochoir 


ret rochoir , n . பெரிய திருக்கோயில்களில் உயர் பலிபீடத் 

துக்குப் பின்னுள்ள பகுதி . 
retroflec ted , ret roflex , ret roflexed , a . ( உள் , தாவ . ) 

பின்புறமாக வளைந்த . 
retroflex ion , 1. பின்வளைவு . 
retrograda tion , n . ( வான் . ) விண்கோளப் பின்னிடைவுத் 

தோற்றம் ; விண்கோளம் கிழக்கு மேற்காகச் செல்லும் 
இயக்கம் . 
ret rograde , n . பிற்போக்கு மனப்பான்மை ; சீர்கெட்டுப் 
போனவர் ; a . பின்னோக்கிச் செலுத்தப்பட்ட , பின்வாங்குகிற ; 
திரும்ப இழிநிலைக்குச் செல்கிற , நலிவுறுகிற ; தலைகீழான , 
நேர்மாறாகத் திருப்பப்பட்ட ; ( வான் . ) விண்கோளம் வகை 
யில் கிழக்கு மேற்காகச் செல்கிற ; கோள்வகையில் ஞாயிறு 
நெறியிலே பின்னுக்குச் செல்வதுபோல் தோன்றுகிற ; U . பின் 
னோக்கிச்செல் , பின்னிடு ; விலகிக்கொள் ; நலிவுறு , பழைய 
நிலையடை ; ( வான் . ) கோள் வகையில் ஞாயிறு நெறியில் 

பின்னுக்குச் செல்வதுபோல் தோன்று . 
retrogress , . பின்னுக்குச் செல் , பின்னோக்கிப் போ ; தரங் 

கெடு , படிப்படியாகச் சீரழிவுறு . 
retrogre ssion , n . பின்னோக்கிய செலவு , தலைகீழான இயக் 

கம் ; பிற்போக்கு , பிற்போக்கு நிலைக்குத் திரும்புதல் , முன் 
னேற்றத்தடை , நலிவு , சீரழிவு ; ( வான் . ) ஞாயிறு நெறியில் 
கேர்ள் பின்னுக்குப் போவது போன்ற தோற்றம் ; விண் 

மண்டலம் கிழக்கு மேற்காகச் செல்லும் இயக்கம் . 
ret roject , v . பின்னுக்கு எறி . 
retropul sion , n . ( மரு . ) வெளிப்புற நோய் உட்புறத்துக்கு 

மாறுதல் . 
retrorse , a . ( வில . ) பின்னோக்கி அல்லது கீழ்நோக்கி 

வளைந்த . 
ret rospect , n . பின் நாடிய நோக்கு ; பின்காட்சி ; சென்ற 
கால நோக்கு ; முன்னிகழ்வுகள் பற்றிய நினைவுக்காட்சி ; 

முன்தொடர்புச் சுருக்கக்குறிப்பு . 
retrospec tion , 1. மறித்துப் பார்த்தல் ; பழைய நிகழ்ச்சிகளை 
மனங்கொளல் ; முன் நிகழ்ச்சிச் சிந்தனையாழ்வு ; முன்மரபுக் 

குறித்தல் ; முன்மரபு போற்றுகை . 
retrospec tive, a . பின்னோக்கிய ; முற்கால நிகழ்வுக்குரிய ; 
முற்காலம் நோக்கிச் செல்லுகிற ; ( சட் . ) சென்றகாலத்தையும் 
அளாவிய , முற்காலத்துக்கும் பொருத்தமான ; முன்மரபையும் 
பாதிக்கிற . 
retrostern al , a . மார்பெலும்புக்குப் பின்னாகவுள்ள . 
retrousse , ( பிர . ) a . மேல்நோக்கி வளைந்த , நுனி நிமிர்ந்த . 
retrover sion , 1. பின்னோக்கித் திரும்புதல் , 

பின்னுக்கு 
விழுதல் ; இடம் பெயர்ந்து பின்செல்லுதல் . 
ret rovert , 3. கோளாறுற்ற கருப்பை வகையில் பின்னுக்குத் 

திரும்பு . 
retry , v . = rehear . 
rett ery , 11. மென்சணலின் ஈர்ம்பதமனை . 
return , 11. மீட்சி , திரும்புகை ; மீள்வரவு , திரும்பி வருகை ; 
பின்னடைவு ; மீட்டளிப்பு ; திருப்பிக்கொடுப்பு ; மீட்டளிப்புப் 
பொருள் , திருப்பிக் கொடுக்கப்படுவது ; விற்காது திருப்பித் 
தரப்படுவது ; எதிர்மாற்று , ஈடு ; எதிர்ச்செயல் ; பதில் , மறு 
மொழி ; விளைவு , பயன் ; மீட்டனுப்பீடு ; வேட்பாளர் வகையில் 
தேர்ந்தெடுப்பு ; தேர்ந்தெடுப்பு அறிவிப்பு ; ஆணைத்தாள் மீது 
குறித்தனுப்பப்படும் நகர நாயகத்தின் அறிவிப்பு ; விவர 
அறிக்கை , புள்ளி விவரங்களுடன் கூடிய பணிமுறை 
அறிவிப்பு ; செலவு மீள்வுப் பயணச்சீட்டு ; மறு பந்தய ஆட் 
டம் , ஆள்மாறாது ஆடப்படும் தொடர் ஆட்டம் ; ( க - க . ) 
தொடர் மடக்குக் கட்டு , செங்கோணவாட்டாக மடங்கித் 
தொடரும் கட்டுமானப் பகுதி ; a . திரும்புகிற ; திரும்புவதற் 
குரிய ; மாற்றான , பதிலான ; ( க - க . ) செங்கோணமாகத் 
தொடர்ந்து ; 3. மீள் ; திரும்பிவா . திரும்பிச்செல் ; திருப்பிக் 
கொடு ; திருப்பிச் செலுத்து ; திருப்பி அனுப்பு ; பந்து வகையில் 
திருப்பியடி ; திரும்பவும் எடுத்த இடத்தில் வை ; மறுமொழி 


கூறு ; எதிர்த்துக்கூறு ; கைம்மாறு கொடு ; பலனளி ; ஆதாய 
மளி ; மாற்றாகக்கொடு , பதிலாகக்கொடு ; பதில் செய் ; எதிரீடா 
கச்செய் ; முன்னையநிலை அடை ; உரியவரிடமே சென்றுசேர் ; 
உரிய இடமே சென்றடை ; திரும்பவும் நாடு ; முன்னோக்கிக் 
கவனஞ் செலுத்து ; முந்திய செய்தியில் கவனஞ் செலுத்து ; 
முந்திய காலத்தைப் பின்பற்று ; சென்றகாலத்தில் நாட்டஞ் 
செலுத்து , மீண்டும் அணுகு ; மீண்டுஞ் செய் : தேர்ந்தெடு ; 
தேர்ந்தெடுத்தனுப்பு ; தேர்ந்தெடுப்பறிவி ; ஆணைக்கு அலுவல் 
முறையில் பதில் தெரிவி ; ( க - க . ) கட்டிடப்பகுதி வகையில் 
வேறு திசையில் திரும்பித்தொடர் ; ( தொ . ) by return , by 
return of post , மறு அஞ்சலில் , எதிர்த்திசையில் அடுத்துப் 
புறப்படும் தபால் வழியாக ; in return , பதிலாக ; in return 
for , மாற்றாக , பதிலாக ; செயல் விளைவாக , முயற்சியின் 
பயனாக ; return game , return match , ஆடுவோர் மாறாமல் 
மறுபடியும் ஆடப்படும் பந்தய ஆட்டம் ; return shock , 
மின்னலுக்குப்பின் தோன்றும் மின்கம்பி அதிர்ச்சி ; return 
ticket , செலவு மீள்வுச்சீட்டு . 
return able , a . மீண்டும் ஒப்புவிக்கப்பட வேண்டிய ; திருப்பி 
அனுப்பப்படத் தக்க ; திருப்பி அனுப்பப்படவேண்டிய ; 
சட்டப்படித் திருப்பி அனுப்பப்படவேண்டிய . 
returned , a . திரும்பிவந்த ; திருப்பி அனுப்பப்பட்ட ; ( தொ . ) 
returned empties , திருப்பி அனுப்பிவிடப்பட்ட . வெற்றுச் 
சிப்பப்பேழைகள் . 
return ing , a . திரும்புகிற ; தேர்ந்தெடுத்தனுப்புகிற ; ( தொ . ) 

returning officer , தேர்தல் அதிகாரி . 
return less , a . ஆதாயமற்ற ; திருப்பி அனுப்பப்படக் 

கூடாத ; மீட்டனுப்ப வேண்டாத . 
returns , n . pl . அடுக்குமுறை வரவு , பலதடவை அடுத் 
தடுத்து வருகை ; தொழில் முயற்சியின் ஆதாயம் , தொழில் 
முயற்சியிலிருந்து கிடைக்குந் தொகைகள் ; தொழில் முயற்சியி 
லிருந்துவரும் ஆதாயம் ; காரங்குறைந்த குழாய்ப் புகையிலை 
வகை ; ( தொ . ) many happy returns , many happy retutns 
of the day , இன்றேபோல் என்றும் வாழ்க ! பல்லாண்டு 
வாழ்க ! 
retuse , a . ( தாவ . , பூச் . ) உட்பள்ளத்துடன் கூடிய , தடித்த 

நுனி வாய்ந்த . 
reun ion , n . பிரிந்தவர் கூட்டம் ; நண்பர் நிலை ; தலைக் 

கூடல் , உணர்ச்சியொத்தோர் கூட்டிருக்கை . 
reun ionism , n . ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் இங்கி 
லாந்து திருச்சபையும் மீண்டும் ஒன்றுபடவேண்டுமென்ற 

விருப்பம் . 
reun ionist , n . ரோமன் கத்தோலிக்க திருச்சபையையும் 

இங்கிலாந்து திருச்சபையையும் மீண்டும் ஒன்றாக்க முயல் 
பவர் . 
reunite , v . பிரிவின்பின் கூடு ; மீட்டும் ஒன்றுபடுத்து ; 

தணந்தாரைப் புணர்வி . 
reurge , ப . மீண்டும் 

மீண்டும் வலியுறுத்தி வாதிடு ; மறுபடியும் 
அழுத்தமாக வேண்டு . 
rev , n . ( பே - வ . ) பொறியியக்க வகையில் சுழல் , சுழற்சி ; 
U. சுழலு ; சுழற்று ; வேகமாக இயங்கச்செய் ; தொடக்கத்தி 
லேயே பொறி விரைவாக இயங்கச் செய் . 
revac cinate, v . திரும்ப அம்மை குத்து . 
revaccina tion , 1. மறுமுறை அம்மைக் குத்து . 
revalen ta , n . பயறு - வாற்கோதுமை மாவு ஆகியவற்றைக் 

கொண்டு செய்யப்படும் உணவுவகை . 
revaloriza tion , n . நாணய மதிப்பு மீட்பு , நாட்டின் நடப்பு 

நாணயத்தின் மதிப்பு பழைய நிலையடையச் செய்தல் . 
revalua tion , n . மறுமதிப்பீடு ; மறுகணிப்பீடு . 
reval ue , v . மறுமுறை மதிப்பிடு ; புதிதாகக் கணிப்பிடு . 
revanche , ( பிர . ) n . பழிக்குப்பழி ; எதிர் ஆட்டப்பந்தயம் ; 

நாட்டுவாழ்வில் இழந்தது மீட்கத் துடிப்பார்வம் ; பிரான்சு 
செர்மன் போரில் தோற்றிழந்த நாடுகளை மீட்க பிரான்சு 
கொண்ட துடிப்பார்வம் . 


838 


review 


சமய 


reveal 
reveal , n . கதவு - பலகணி உட்புறப் பக்கச்சுவர்ப் பரப்பு . 
reveal 3 , ப . காண்பித்தருள் ; திரை விலக்கிக் காட்டு ; மறை 

வெளிப்படுத்து . 
revei lle , 1. பள்ளியெழுச்சியொலி. 
rev el , 1 . 

விருந்துக் களியாட்டு ; குடிவெறியாட்டு ; களி 
யாட்டு விழா ; U. விருந்தயர் ; களியாட்டயர் ; அளவுமீறிக் 
குடி ; மட்டற்ற மகிழ்ச்சியார்வங்கொள் ; களியாட்டத்தில் 
பணத்தையுங் காலத்தையும் விணாக்கு ; ( தொ . ) revel rout , 
குடிவெறியாட்டயருங் கூட்டம் . 
revela tion , 11. வெளிப்படுத்துகை ; திருவெளிப்பாடு ; மறைவு 
வெளிப்பாடு , மறைவெளியிடுதல் ; திரை நீக்கிக் காட்டல் ; 
வெளிப்படு காட்சி ; வெளிப்படுத்தப்பட்ட பொருள் ; புதுக் 
காட்சி ; புதுச்செய்தி ; வியப்புக்குரிய செய்தி ; அருள் வெளிப் 
பாட்டுச் செய்தி ; அருண்மொழி ; ( தொ . ) Revelations , the 
Revelation , the Revelations , ( விவி . ) புதிய ஏற்பாட்டின் 

இறுதி ஏடு . 
revela tionist , n . தெய்விக வெளிப்பாட்டில் நம்பிக்கை 

உள்ளவர் . 
rev elry , n . களியாட்டம் ; கேளிக்கை விருந்து . 
revenant , ( பிர . ) 1 , மாள்விலிருந்து மீண்டவர் ; நாடு கடத்தப் 

பட்டுத் திரும்பி வந்தவர் . 
revendica tion , 11. இழந்த நில மீட்புக் கோரிக்கை ; இழந்த 
உரிமை மீட்புக்கோரிக்கை ; இழந்த நில மீட்புப்பேறு ; இழந்த 
உரிமை மீட்புப்பேறு . 
revenge , n . பழிக்குப்பழி ; பழிக்குப் பழிவாங்குஞ் செயல் ; 
பழிவாங்கும் எண்ணம் ; கறுவும் உணர்ச்சி ; தோற்றவர் 
களுக்குத் தரப்படும் தோல்விதிருப்புவதற்குரிய மறு ஆட்ட 
வாய்ப்பு ; 3. பழிதீர்த்துக்கொள் ; பழிக்குப் பழிசெய்து மன 
நிறைவுகொள் ; பழிவாங்கிவிடு ; பழிக்குப்பழி செய் . 
revenge ful , a . பழிவாங்கும் மனப்பான்மையுள்ள , பழி 

வாங்கும் முனைப்புடைய . 
rev enue , n . வருவாய் ; தனித்துறைக்குரிய பெருவருமானம் ; 
அரசிறை , அரசினரின் ஆண்டுவருவாய் ; அரசியல் வருமானத் 
துறை ; ( தொ . ) inland revenue , உள்நாட்டு வருவாய் , 
வரிகளும் உள்நாட்டுத் தீர்வைகளுங் கொண்ட அரசியல் 
வருமானப்பகுதி ; revenue cutter , சுங்க ஏய்ப்பினைத் தடுப் 
பதற்காக அமர்த்தப்படுங் கப்பல் ; .revenue officer , சுங்க 
ஏய்ப்பினைத் தடுப்பதற்காக அமர்த்தப்படும் அலுவலர் ; 
வருவாய்த்துறை அலுவலர் . 
rev enues , n . pl . வருவாய் இனங்கள் . 
rever berant , a . ( செய் . ) எதிரொலிக்கிற ; ஒளி - வெப்ப 
வகையில் , எதிரலை பாய்வுடைய ; பந்துவகையில் எதிர்த் 
தடித்கிற . 
reverb erate , v . எதிரொலி , எதிரொலிக்கச்செய் ; அனல் 
ஒளி வகையில் தாக்கி மீளு ; அனல் - ஒளிவகையில் தாக்கி 
மீளச்செய் ; பந்து முதலியவை வகையில் எதிர்த்தடி , பின்னுக் 
குத் துள்ளு . 
reverb erating , a . எதிர்த்து அலைபாய்வுடைய ; ( தொ . ) 
reverberatingfurnace , சுடப்படும் பொருள் மீது எதிர் அனல் 
வெப்புப் படும்படி அமைக்கப்பட்ட உலை ; reverberating 
kiln , சுடப்படும் பொருள்மீது எதிர் அனல் வெப்புப் படும்படி 
அமைக்கப்பட்ட சூளை . 
reverbera tion , 1. எதிரலைபாய்வு , அலையதிர்வு ; உரறுதல் , 

ஒலியதிர்வு , முழக்கம் , 
reverb erator , n . இரட்டொளி விளக்கு , ஒளி எதிரொளி 

அமைவுடன் கூடிய விளக்கு . 
revere , . போற்று , உயர்வாக மதி ; மதிப்பார்வங்காட்டு ; 
பூசித்துப் பாராட்டு , தெய்வத்தன்மையுடையதாக உளத்தில் 
வைத்துப் பூசனைசெய் . 
rev erence , n . 

பெருமதிப்பு , போற்றரவு ; 

பயபக்தி ; 
போற்றுதலுக்குரிய தகுதி ; போற்றுதலைக் காட்டுஞ் 
சமிக்கை ; தலைவணங்கல் . 


rev erend , n . ( சு . வ . Rev. ) அருட்டிரு ; a . போற்றுதலுக்கு 
உரிய ; 

வயது வகையில் மதிப்பிற்குரிய ; ஆள் வகையில் 
பண்புமதிப்பார்ந்த ; இடவகையில் அருந்தொடர்புகள் 
கொண்ட ; பழக்கவகையில் பழமை நலம்வாய்ந்த ; 
குருமாருக்கு உகந்த ; சமயகுருநிலை வாய்ந்த ; ( தொ . ) 
Most Reverend ( Most Rev. ) , சமய மண்டலத்தலைவர் மதிப்பு 
வழக்கு ; Right Reverend ( Right Rev.) , சமய வட்டத் தலை 
வரின் மதிப்பு வழக்கு ; the Reverend ( the Rev. ), சமய குரு 
வின் மதிப்பு வழக்கு ; Very Reverend ( Very Rev. ) , சமய 
வட்டகைத் தலைவரின் மதிப்பு வழக்கு . 
rev erent , a . மதிப்பார்வங் குறித்த , பூசித்துப் போற்றும் 

மனப்பான்மையுடைய , போற்றிப்பாராட்டுகிற . 
reveren tial , a . மதிப்பார்வமிக்க ; பயபக்தியுடன்கூடிய ; 

பணிவார்ந்த . 
rev erie , n . பகற் கனவு ; தன்னைமறந்த ஆழ்ந்த சிந்தனை 
நிலை ; பகற் கனவிலாழ்ந்த மனநிலையைக் காட்டுங் கருவி 
யிசைக்கூறு . 
revers , ( பிர. ) n . சட்டைவிரிமலர் விளிம்பு , உள்வரி வண்ணங் . 
காட்டும்படி புறமடித்துத் திருப்பிய சட்டை - மார்புக்கச்சுகளின் 
ஓரப்பகுதி . 
revers al , n . புறமறிப்பு , தள்ளுபடி . 
reverse , n . மறுதலை ; மறிநிலை , எதிர்மறை ; பின்புறம் ; 
நாணயத்தின் மறுபுறம் ; இன்னல் ; இடர் ; அழிவு ; 
தோல்வி ; a . மறிதலையான ; மறிநிலையான , எதிர்மறை 
யான ; மறுபுறமான ; தலைகீழான ; பின்புறமான ; பின்புற 
மாகச் செயலாற்றுகிற ; பின்புறம் தாக்குகிற ; 3. மறுபக்க 
மாகத் திருப்பு ; தலைகீழாக்கு ; நேர்மாறாக்கு ; தலைமறி , தலை 
மாற்று ; எதிர்ப்பண்புடையதாக்கு ; எதிர்விளைவுடைய 
தாக்கு ; செயல்மாற்று , மாற்றிச்செய் ; இயக்கத் திசை 
மாற்று ; பின்புறமாகச் செலுத்து ; ஆடல்துறையில் எதிர் 
புறமாகச் சுழலு ; ஆணையை நீக்கு , உரிமை தள்ளுபடி செய் . 
rever si , n . பலகைக் கட்ட ஆட்டவகை . 
rever sion , n . திரும்புகை , முன்னைநிலை மீள்வு ; முன்னை 
நிலைக்கு மீள்கிற ஒன்று ; முன்னைப்பழக்கவழக்கச் சேர்வு ; 
( உயி . ) மரபு மடக்கம் , மூலமரபு நோக்கிய பின்னிறக்க 
மாறுபாடு ; ( சட் . ) உரிமை மீள்வரவு , உடைமையில் அல்லது 
உரிமைவகையில் குறிப்பிட்ட காலம் அல்லது நிகழ்ச்சி 
கழித்து வழங்கியவரிடமும் அவர் வழியிலுமே சென்றுசேர் தல் ; 
( சட் . ) உரிமை மேல்வரவு , உடைமை வகையில் குறிப்பிட்ட 
காலம் அல்லது நிகழ்ச்சி கழித்து இறுதியுரிமையாளரிடம் 
சென்றடைதல் ; இறுதி நிலை வழியுரிமை , உடைமை அல்லது 
பணி வகையில் வழியுரிமையின் இறுதியான கையாட்சிப் 
பேறு ; மாள்வில் கொடுக்கப்படவேண்டும் தொகை ; வாழ்க் 
கைக் காப்பீடு செய்தவரின் மாள்வின் மீது கொடுக்கப்பட 
வேண்டிய தொகை ; உருநிலை மரபுரிமையுடைமை , பிறர் 
கைதுறப்பால் வருங்காலத்தில் பெறத்தக்கதாகவுள்ள 
உடைமை ; மீதி , எச்சமிச்சம் . 
rever sioner , n . உரிமை மீள்வரவாளர் . 
revert , v . மடங்கி வந்தடை , உடைமை அல்லது உரிமை 
வகையில் மீள்வுரிமையாகச் சென்றுசேர் ; பணிவகையில் 
இறுநிலை வழியுரிமையாக வந்தடை ; முன்னிலைக்கு மீள்வுறு ; 
மூலப்பண்படா நிலைக்கு மடங்கு ; பேச்சில் பழைய செய்தியை 
மீண்டும் நாடு ; எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு மீண்டுஞ் 
செல் ; பழைய கொள்கைக்கே மீளு ; பார்வையைப் பின்புற 
மாகத் திருப்பு . 
revert ible , a . உடைமை வகையில் மீள்வுரிமையாகச் செல்லத் 

தக்க . 
revet , . அணைசுவரிடு , கோட்டையமைப்பில் மதில் - கொத்த 

ளம் ஆகியவற்றிற்கு எதிரணையாகச் சுவரமை . 
revet ment , n . அணைசுவரீடு , பற்றுச்சுவர் , அணைவடைவு. 
review , 1. மறுசீராய்வு ; மீட்டாய்வு ; மறுசீர்ப்பாடு , ஏடு 
முதலியவற்றின் வகையில் மதிப்பாய்வுரை ; மதிப்பாய்விதழ் ; 
சென்றகாலநிலை ஆய்வு ; நிகழ்ச்சிகள் பொதுநிலைகள் - தொடர் 
வரலாறுகள் பற்றிய ஆய்வுக்கட்டுரை ; ( படை . ) கடல்- நில 


839 
reviewer 

rhapsodist 
வான் படைகளின் கூட்டணிப் பார்வையீடு ; மேல்வழக் எழுச்சியால் ஏற்படும் ஆட்சியாளர் மாற்றம் ; ( தொ . ) 
காய்வு ; V. மறுபடியும் பார் , மறுசீராய்வுசெய் ; திரும்பிப் American Revolution , அமெரிக்க புரட்சி , பிரிட்டனின் ஆட்சி 
பின்நோக்கு , பின்நோக்கஞ் செலுத்து ; மேலீடாகப்பார் , யிலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ( 1775 - இல் ) பெற்ற 
பொதுநோக்குச் செலுத்து ; பார்வையிடு ; ஏடு வகையில் விடுதலை ; French Revolution , பிரஞ்சுப் புரட்சி , பிரான்சில் 
மதிப்பாய்வு செய் ; மதிப்பாய்விதழில் ஆய்வுரை எழுது ; ( 1789 - இல் ) முடியாட்சி கவிழ்க்கப்பட்ட நிகழ்ச்சி ; Russian 
வழக்கு வகையில் மேலாய்வு செய் ; ( படை . ) கூட்டணி Revolution , 1917 - இல் லெனின் - டிராட்ஸ்கி தலைமைகளில் 
மேற்பார்வையிடு . 

நிகழ்ந்த ருசிய பொருட்டுறை அரசியற்புரட்சி ; the Revolution , 

இங்கிலாந்து புரட்சி , மன்னன் இரண்டாம் ஜேம்ஸ் ( 1688 - இல் ) 
review er , 11. ஏட்டின் மதிப்பாய்வுரையாளர் . 

துரத்தப்பட்ட நிகழ்ச்சி . 
revile , 0. திட்டு , வைதுரை . 

revolu tionary , n . புரட்சியாளர் ; a . புரட்சியான , அடிப் 
revil er , 1. திட்டுபவர் . 

படை மாறுபாடுகளையுடைய ; புரட்சிக்குரிய . 
revise , 11. மறுபார்வைத்தாள் , அச்சுத்துறையில் திருத்திய 

revolu tioriize, v . புரட்சிசெய் , பெரு மாற்றம் புரி . 
படிவம் ; U. திருப்பிப்பார் , சரிபார் , மறுபார்வையிடு ; மறு 
ஆய்வுசெய்து திருத்து ; திருந்திய வடிவங்கொடு , திருத்தங் revolve , 0. சுற்று , சுழல் ; உருள் ; உருண்டோடு ; சுற்றிச் 
கள் செய்து சீராக்கு ; மறு ஆய்வுசெய்து மாற்றியமை . 

செல் , சுழன்றோடு ; உருட்டு ; வரிந்து சுற்று ; உள்ளத்தில் 
revi sion , n . புனராய்வு ; திருத்தியமைத்தல் ; திருத்திய ஆழ்ந்துநினை . 
படிவம் ; திருத்த அமைவு ; மாற்றமைவு . 

revol ver , 11. சுழல் துப்பாக்கி , பலதடவை தொடர்ந்து சுடத் 
revi sional , revi sionary , a . சீராய்வுக்குரிய ; திருத் தக்க திருகமைப்புடைய வெடிக்கலம் . 
தமைவு சார்ந்த ; மாற்றமைவான . 

revue , 1. நையாண்டி நாடகம் , நிகழ்ச்சிகளைக் கோத்துக் 
reviv a ] , 1. மீட்டுயிர்ப்பித்தல் ; மீட்டுயிர்ப்பு ; மீட்டுணர் கேலியாக நடிக்குங் காட்சிக்கோவை . 
வளிப்பு ; மீட்டெழுச்சி ; உடல் -உள வகைகளில் புத்தூக்க revul sion , n . திடீர் நிலைமாற்றம் ; திடீர் உணர்ச்சி வேறு 
அளிப்பு ; உடல் - உள வகைகளில் புத்தூக்க அடைவு ; புதுப் பாடு ; ( மரு . ) மாற்றுறுப்புச் சிகிச்சை , மற்றோர் உறுப்பின் 
பிப்பு , மீட்டும் வழக்காற்றிற்குக் கொண்டு வருதல் ; புது மறு சிகிச்சையால் பழுதுபட்ட உறுப்பைச் சீர்செய்யும் முறை . 
முயற்சி ; புத்தாக்கம் ; சமயத்துறைப் புத்தெழுச்சி ; புத் 
தெழுச்சி இயக்கம் ; புதுமலர்ச்சி , மறுமலர்ச்சி ; 

revul sive , n . ( மரு . ) எதிரூறுமுறை , மாற்றுறுப்புச் சிகிச்சை 
புதுத் 

யில் பழுதுபட்ட உறுப்பின் உறுத்தலுக்கு எதிராக மற்றோர் 
தோற்றம் . 

உறுப்பில் எதிருறுத்தல் தூண்டும் முறை ; a . எதிரூறுமுறை 
reviv alism , 11. சமயப் புத்தெழுச்சி இயக்கம் ; கட்டிடக்கலைப் 

சார்ந்த ; எதிருறுத்தல் உண்டுபண்ணுகிற . 
பழம்பண்பு மீட்பியக்கம் . 

reward , 11 . பரிசு , வெகுமானம் , 

ஊக்க 

நன்கொடை ; 
reviv alist , 1. சமயப்புத்தெழுச்சி இயக்க ஆதரவாளர் ; 

உழைப்புக்குரிய விருப்பூதியம் ; நற்செயலுக்குரிய மதிப்புக் 
கட்டிடக்கலைப் பழமைப்பண்பு மீட்பியக்க ஆதரவாளர் . 

கைம்மாறு ; செயலுக்குரிய நேர்பயன் ; U. பரிசளி ; விருப்ப 
.revive , 0 . மீட்டுயிர்பெறச் செய் ; மறுபடியும் உணர்வு 

நன்கொன வழங்கு ; நல்விளைவு நல்கு ; நேர்பயன் 
கொள்வி ; மீண்டும் உணர்வுபெறு ; மீண்டெழு , பிழைத்தெழு ; 

அளி . 
புத்தூக்கம் அளி ; புத்தூக்கம் பெறு ; மீண்டும் வழக்காற்றிற் 

reword , 11. திரும்பவுஞ் சொல்லமை . 
குக் கொண்டுவா ; மீண்டும் நடைமுறைக்கு வா ; புதுப்பி ; 
மீண்டும் புது முயற்சி செய் ; மறந்ததை நினைவிற்குக் Rex , 11. ஆளும் அரசர் . 
கொண்டுவா ; ( வேதி . ) மீட்டும் இயல்நிலைக்குக் கொண்டு Rey nard , 11. சம்புகன் , பிரஞ்சுப் பழங்கதை மரபில் வரும் 
வா . 

நரியின் பெயர் ; நரி . 
Yeviv er , n . தூண்டுதலளிக்குங் குடி ; வண்ணம் புதுப்பிக் rhab domancy , n . மந்திரக்கோலினாற் குறி கூறுதல் ; 
கும் பொருள் . 

தண்டூகம் . 
reviv ify , v . மீட்டுயிர்ப்பளி ; மீட்டும் ஊக்கமூட்டு ; புத் Rhadaman thine , a . நடு நேர்மையுடைய , நடுநிலையில் 
துயிர்ப்பளி ; புத்தாக்கமூட்டு ; மீட்டும் புத்தெழுச்சியூட்டு . 

தவறா நீதிவாய்ந்த . 
revivis cence , 1. மீட்டுயிர்ப்பளிப்பு ; புத்தாக்கப்பேறு . 

Rhadaman thus , n . கிரேக்க புராண மரபில் கீழுலக நடுவர் 
revivis cent , a . மீட்டுயிரெழுச்சியுடைய ; புத்தாக்கம் பெற்ற . களில் ஒருவர் பெயர் ; நடுநிலை தவறாத நீதிபதி . 
reviv or , n . மீள்வழக்கு , கட்சிக்காரர் இறந்ததும் வழக்கைப் Rhae tian , 1. ரோமப்பேரரசின் பகுதிக்குரிய பெயர் ; a . 
புதுப்பிக்கும் நடவடிக்கை . 

ரேய்ட்டியா சார்ந்த ; ( தொ . ) Rhaetian Alps , ஆல்ப்ஸ் மலைத் 
rev ocable , a . அழிக்கத்தக்க , மாற்றிவிடத்தக்க . 

தொடரின் ஒரு பகுதி . 
revoca tion , 1. தள்ளுபடி செய்தல் , மாற்றுதல் . 

Rhaet ic , a . ( மண் . ) இடையுயிருழியின் முதற் பருவக் 
revoke , 1. அழித்துவிடல் ; சீட்டாட்டத்தில் இனச்சீட்டிருக் 

கடைசிப் பிரிவுக்குரிய . 
தும் இறக்காது போதல் ; 3. தள்ளுபடி செய் ; முடிவு மாற்றி Rhaeto -Romance , Rhaeto -Roman ic , n. ஸ்விட்ஸர் 
விடு , ஒழி ; திரும்பப்பெறு , பின்வாங்கிக்கொள் . 

லாந்திலுள்ள ரோமான்ஷ் - லாடின் முதலிய வழக்கு மொழி 
revolt , 11. எதிர்க்கிளர்ச்சி ; ஆட்சி மீறிய எழுச்சி ; கிளர்ச்சி 

களின் தொகுதி ; a . ரோமான்ஷ் - லாடின் முதலிய ஸ்விட்ஸர் 
நிலை ; குழப்பம் ; எதிர்ப்புமனப்பான்மை ; இயல்வெறுப்பு , 

லாந்திலுள்ள வழக்கு மொழிகளின் குழுவினைச் சார்ந்த . 
முரண்பாடு , வெறுப்பெதிர்ப்பு ; 3. ஆட்சிமீறி எழு , எதிர்த் rhap sode, n . பழங்கிரேக்க பாணன் ; பண்டைக் கிரேக்க 
துக் கிளர்ச்சிசெய் ; மேலாட்சி தூக்கியெறி ; வெறுத்தெதிர் ; ரிடையே வீரகாவியம் பாராயணஞ் செய்பவர் . 
இயல் வெறுப்புக்கொள் , வெறுத்தொதுக்கு ; அருவருப்புக் 

rhapsod ic , a , வீரகாவியப்பகுதிக்குரிய ; வீரகாவியம் பாரா 
கொள் ; அதிர்ச்சியூட்டு . 

யணஞ் செய்யும் பாணனுக்குரிய . 
revolt ed , a . எதிர்த்தெழுகிற ; கிளர்ச்சிசெய்கிற ; அதிர்ச்சி 

rhapsod ical , a . வீரகாவியப்பகுதிக்குரிய ; 
யூட்டப்பெற்ற . 

வீரகாவியம் 

பாராயணஞ் செய்யும் பாணனுக்குரிய ; கட்டற்ற உணர்ச்சிக் 
revolt ing, a . வெறுப்பூட்டுகிற , அருவருப்பான . 

கொந்தளிப்பு வாய்ந்த ; உள்ளம் முழுதும் ஈடுபட்டுத் 
rev olute , a . ( தாவ . ) பின்புறமாக உருட்டப்பட்டுள்ள . 

தோய்ந்த . 
revolu tion , 1. சுற்றுகை , சுழற்சி ; ஒரு தடவை சுற்றுஞ் rhap sodist , 11. வீரகாவியம் பாராயணஞ் செய்யும் பாணன் ; 

சுற்று ; புரட்சி , அடிப்படை மாறுபாடு ; முழு நிறை மாறு கட்டுக்கோப்பற்ற செய்யுள் எழுதுபவர் ; தொடர்பற்ற 
பாடு ; பெருமாற்றம் ; திடீர் ஆட்சிமாறுபாடு ; மக்கள் வற்றைப் பிணைத்துப் பேசுபவர் . 


f 


840 
rhapsodize 

rhubarb. 
rhap sodize, ப . வீரகாவியப்பகுதி பாராயணஞ் செய் ; கட்டுக் rhin al , a . (உள் . ) நாசித்துளை சார்ந்த ; மூக்குச் சார்ந்த . 
கோப்புத் தளர்வான செய்யுள் இயற்று ; தொடர்பற்ற 

rhine1 , 11. அகல்மோரி , பெரிய திறந்த சாக்கடை . 
வற்றைப் பிணைத்துப்பேசு ; கட்டற்ற கற்பனை உணர்ச்சி 

Rhine , 1. செர்மன் ஆற்றின் பெயர் ; ( தொ . ) Rhine wine , 
யுடன் பேசு . 

ரைன் பள்ளத்தாக்குத் திராட்சை வெண் மது ; Rhine wine . 
rhap sody , n . வீரகாவியப் பாராயணப்பகுதி ; வீரகாவியம் ; 

yards , ரைன் பள்ளத்தாக்குத் திராட்சைத் தோட்டங்கள் . 
கட்டற்ற உணர்ச்சிக்கற்ப்னை வாய்ந்த செய்யுள் ; கட்டுக் 

Rhine stone, n . பாறைப் படிக வகை ; போலி வைரமணி . 
கோப்புத் தளர்வான துண்டுத் துணுக்குக்கோவை ; உணர்ச் 
சிக் கொந்தளிப்பான பேச்சு ; ( இசை . ) பரிபாட்டு வகை , 

rhin o , n . ( பே - வ . ) பணம் ; ரொக்க காசு . 
அளவொவ்வாப் பல்கோப்புக் கதம்ப இசை . 

rhin o , rhino ceros , n . காண்டாமிருகம் , தகடுபோன்ற 
rhat any , 11. தென் அமெரிக்க மருந்துப்பூண்டு வகை ; 

மடிப்புடைய தோலும் மூக்கில் ஒன்று அல்லது இரண்டு 
சாராயக் கலப்படச் சரக்காகவும் மருந்தாகவும் பயன்படும் 

கொம்புகளுங் கொண்ட ஆப்பிரிக்க பெருவிலங்கு . 
தென் அமெரிக்க பூண்டுவகையின் வேர்ச்சத்து . 

rhinopharyn geal , a . உள்மூக்கு வளை சார்ந்த . 
rhe a , n .. மூன்று கால்விரல்களையுடைய தென் அமெரிக்க rhinoplas tic , a . மூக்கின் குழைம அறுவை சார்ந்த . 
நெருப்புக் கோழிவகை.. 

rhin oplasty , n . மூக்கின் குழைம அறுவை . 
Rhem ish , a . ரேய்ம்ஸ் ( Rheims ) நகரிலிருந்து ( 1882 - இல் ) rhiz ocarp , n . அழியாவேர்த் தாவரம் ; நிலக்கீழ் காய்க்கு 
வெளியிடப்பட்ட விவிலிய ஏட்டின் ஆங்கில ரோமன் செடி - கொடி வகை . 
கத்தோலிக்க மொழிபெயர்ப்புச் சார்ந்த . 

rhiz ome, 11 . வேர்த்தண்டு , வேர்கள் புறப்படுவதற்குரிய 
Rhen ish , n . மதுவகை , a . ரைன் ( Rhine ) ஆற்றுப்புற அடிநிலத்தண்டு . 
வட்டஞ் சார்ந்த . 

Rhode Isl and , n . அமெரிக்க தீவின் பெயர் ; அமெரிக்க 
rhen ium, n . உலோகத் தனிம வகை , ( கண்டுபிடிப்பு 1925 ) . தீவினை உள்ளடக்கிய உறுப்பரசு ; ( தொ . ) Rhode Island 
rheol ogy , n . பொருளின் ஒழுங்கு - மாறுபாடு ஆகியவற்றை Red , அமெரிக்க கோழிவகை . 
ஆராயும் நூல் . 

Rhodes schol ar , n . ஆக்ஸ்போர்டில் பிரிட்டிஷ் நட்புறவு . 
rhe ostat , n . உந்துபொறி முடுக்கும் வகையில் மின்வலி நாட்டவர்க்குரிய உதவிநிதி பெற்றிருப்பவர் . 
இயக்கக் கட்டுப்பாட்டமைவு . 

Rhod ian , 11. கிரேக்க நாட்டையடுத்து நடுநிலக்கடலிலுள்ள 
Thes us , n . சிறு குரங்கு வகை ; ( தொ . ) Rhesus factor 

ரோட்ஸ் தீவுக்குரியவர் ; a . ரோட்ஸ் தீவுக்குரிய . 
( Rh -factor ) , குரங்கு வகையிலும் மனித இனத்திலும் குருதி rhod ium , 11. நூக்க மரவகை ; ( தொ . ) oil of rhodium, 
யின் செங்குருமத்திற் காணப்படும் உறைமம் ஊக்குங்கூறு ; நூக்கமரவகைத் தைலம் . 
Rhesus negative ( Rh - negative ) , மனிதரிடையே குருதியில் rhod ium , n . பிளாட்டினம் குழுவைச் சார்ந்த திண்ணிய 
உறைமம் ஊக்குங் கூறு செலுத்தப்படும்போது எதிர்ச்செயல் 

வெண்ணிற உலோகத்தனிமம் ; ( தொ . ) rhodium pen ,. 
காட்டாத ; Rhesus positive ( Rh - positive ) , மனிதரிடையே 

ரோடியம் முனை பெற்றுள்ள ஊற்றுப் பேனா. 
குருதியில் உறைமம் ஊக்குங்கூறு செலுத்தப்படும்போது 

rhododen dron , n . பெரிய மலர்களையுடைய பசுமைமாறாக் 
எதிர்ச்செயல் காட்டுகிற . 

செடிவகை . 
rhet or , n . பண்டைக் கிரேக்க - ரோமரிடையே சொல்லாட்சித் 

rhodosperm ous; a . செஞ்சிதல்களையுடைய. 
திற ஆசிரியர் . 

rhomb , n . செவ்வகம் , சாய்சதுரம் , சரிசம பக்கங்களையுடைய 
rhet oric , n . சொல்லணிக்கலை ; அணியிலக்கணம் ; சொல் 
லணிக்கலை ஆய்வு நூல் ; அணியிலக்கண நூல் ; சொல்லாட்சிக் 

இணைவகம் ; வயிரவடிவப் பொருள் ; வயிரக்கல் ; வயிர 
கலை ; சொல்லாட்சித் திறம் ; கவர்ச்சித்திறச் சொல்லாட்சி ; 

வடிவத் தித்திப்புப்பண்டம் ; ஆறு செவ்வகமுகப்புக்களை 
பகட்டாரவாரச் சொல்லாட்சி ; உணர்ச்சியற்ற வெற்றாரவார 

யுடைய மணியுருப்படிகம் . 
நடை ; மனந்தோயா வெற்றாரவாரப்பேச்சு ; பார்வை - செயல் rhom bic , a . சாய்சதுர வடிவுடைய ; மணியுருப் படிகவகை . 
ஆகியவற்றின் பிணிப்பாற்றல் . 

யில் ஒன்றுக்கொன்று செங்கோணமாக ஏற்றத்தாழ்வுடைய 
rheto rical , a . அணியிலக்கணஞ் சார்ந்த ; அணியியல்பான , 

மூன்று ஊடச்சுக்களைக்கொண்ட . 
சொல்லாட்சிக்கலை சார்ந்த ; சொல்லாட்சித் திறம் வாய்ந்த ; 

rhombohed ral , a . சாய்சதுரப் பிழம்புருவான ; சாய்சதுரப் 
பிணிப்பாற்றல் நோக்குடைய , சொற்கவர்ச்சியுடைய ; வெற் 

பிழம்புருச் சார்ந்த ; சாய்சதுர மணியுருச்சார்ந்த ; மணியுருப் 
குரவாரச் சொல் நிரம்பிய ; மேடைச்சொற்பொழிவுத் தன்மை படிக வகையில் முக்கோண வெட்டுவாயுடைய . 
* வாய்ந்த ; பகட்டாரவாரமாகப் பேசும் இயல்புடைய ; உள் rhombohed ron , n . ஆறு செவ்வக முகப்புக்களையுடைய 

ளீடுபாடற்ற ; ( தொ . ) rhetorical question , அறிவினா ; பிழம்புரு ; ஆறு சாய்சதுர முகப்புக்களையுடைய மணியுருப் . 
உணர்ச்சிக் குறிப்புவினா. 

படிகம் . 
rhetori cian , n . பண்டைக் கிரேக்க - ரோமரிடையே சொல் rhom boid , 11. செவ்விணைவகம் , எதிரெதிர்ப் பக்கங்களும் 
லாட்சித் திறமை ஆசிரியர் ; நாவல்லுநர் ; மேடைப்பேச்சாளர் ; கோணங்களும் மட்டுமே சரிசமமாயிருக்கும் இணைவகம் ; 
அணியிலக்கண ஆசிரியர் ; அணியிலக்கண அறிஞர் ; சொல் தோட்பற்றுத் தசை , தோட்பட்டை எலும்பையும் முள்ளெ 
லாட்சித் திறமுடையவர் . 

லும்பையும் இணைக்கும் தசைப்பற்று ; a . செவ்விணைவக 
rheum , n . வாதநீர் , கபம் , சளி ; கண்ணீர் - வாயூறல் முதலிய வடிவமுடிய ; ( தொ . ) rhomboid muscles . தோட்பற்றுத் 
வற்றிற்கு மூலமர்ன சிலேத்தும நீர் . 

தசை . 
rheumat ic, n . வாதநோயாளி ; a . வாதநோய் சார்ந்த ; 

rhomboid al , a. தோட்பற்றத்தசை வடிவுடைய ; செவ் : 
வாதநோயாற் பீடிக்கப்பட்ட ; வாதநோய்க்கு ஆளான ; வாத 

விணைவக வடிவான . 
நோய் உண்டுபண்ணுகிற ; வாதநோயால் 

rhom bus , n . செவ்வகம் , சாய்சதுரம் ; செவ்வக வடிவுடைய 
( தொ . ) rheumatic fever , கீல்வாதக் காய்ச்சல் ; rheumatic பொருள் ; தட்டை மீன்வகை ; pl . rhom bi , rhom buses . 
walk , வாதத்தால் மரமரப்புற்ற கால்களுடன் நடக்கும் நடை . 

thot acism , n . ரகரமோகம் . 
rheu matism , n . கீல்வாதம் . 

rhot acize , v . ரகர ஒலிப்படுத்து . 
rheums , n . pl . ( பே - வ . ) வாதநோவுகள் . 

rhu barb , 11. பேதி மருந்து வகை ; பேதிமருந்து தருஞ் செடி 
rheu my , a . கபமுடைய ; காற்றுவெளி வகையில் ஓதமான , வேர்வகை ; காய்கறிக்குப் பதிலாகப் பயன்படும் காம்புகளை 
ஈர நயப்புடைய . 

யுடைய தோட்டச்செடிவகை ; பொன் தவிட்டுநிறம் . 


உண்டான ; 


841 
rhumb 

richly 
rhumb , n . சரிகுறுக்கை , நிரைகோடுகளனைத்தையும் ஒரே குறுக்குவரையின் எட்டில் ஒருகூறு ; 

a . இழைக்கச்சை 
கோணத்தில் வெட்டும்வரை ; கப்பலின் திருப்பமிலா நேர் யாலான ; வண்ணப்பட்டைகளையுடைய ; 3. இழைக்கச்சை 
வழிவரை ; திசைகாட்டுங் கருவியின் இருபுடைத் திசைக் யால் அணிசெய் ; கரைப்பட்டையிடு ; வண்ணப்பட்டை 
கிடையேயுள்ள ( 11 ° 15 பாகையளவுள்ள ) கோணம் . 

களிடு ; நிறக்கோடுகளிடு ; ( தொ . ) blue ribbon , காலுறைக் 
rhumb -line, n . சரிகுறுக்கை , நிரைகோடுகளனைத்தையும் கச்சைச் சீரணியின் ( Order of the Garter) சின்னமான நீலப் 
ஒரே கோணத்தில் வெட்டும்வரை ; கப்பலின் திருப்பமிலா பட்டிகை ; துறைக்குரிய உச்ச உயர் தரச்சிறப்பு ; அமெரிக் 
நேர்வழிவரை . 

காவில் 1878 - இல் நிறுவப்பட்ட முழு மதுவிலக்குப் படை 

யணியின் நீல இழைக்கச்சைச் சின்னம் ; ribbon building , 
rhyme , n . ஒலியியைபு , தொடைநயம் ; U. ஒலியியைபுபடச் 

ribbon development , நீள்வரிப்பாணிக் கட்டிடம் , நகரின் புற 
செய் , தொடைடநயமாக அமை . 

நோக்கிய நெடுஞ்சாலையின் போக்கில் வீடுகள் கட்டுதல் ; 
rhym ing , 1. ஒலியியைபுபடுத்துதல் ; இயைபொலி தொகுப்பு ; 

Ribbon Society , இழைக்கச்சைக் கூட்டணி , பத்தொன்பதாம் 
a . இயை பொலியாயமைகிற ; ( தொ . ) rhyming dictionary , 

நூற்றாண்டில் நிறுவப்பட்ட அயர்லாந்து ரோமன் கத்தோ 
தொடைமுறைச் சொற்களஞ்சியம் . 

லிக்க மறைகுழு 
rhy thm , 1. சந்தம் ; ஓசையொழுக்கு ; ( இசை . ) தாளலயக் 

ribb on - fish , n . நீண்டு ஒடுங்கிய தட்டைமீன் வகை.. 
கூறு ; கலைத்துறையில் ஒத்திசைவுநயம் ; ( இயற் . ) வன் திறம் . 
மென்திறம் இடைமாறிவரும் ஒழுங்கு இயல்பு . 

ribb on - man , n . இழைக்கச்சைக் கூட்டணி உறுப்பினர் ,, 

அயர்லாந்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட 
rhyth mic , rhyth mical , a . ஓசையொழுக்குடைய , சந்த 

ரோமன் கத்தோலிக்க மறைகுழுவின் உறுப்பினர் . 
முடைய . 
ri ant , a . புன்னகை பூக்கிற ; நகைமுகமுடைய . 

ribb ons , n . pl . வண்டியோட்டுங் கடிவாள வார் ; ( தொ . ) 

handle the ribbons, take the ribbons, ஊர்தி செலுத்து , 
rib , 11. பழு , விலாவெலும்பு ; விலாவெலும்பிறைச்சிக் கண் 

ஊர்தியை ஓட்டு . 
டம் ; இலை நரம்பு ; இறகுத்தண்டு ; பூச்சியின இறக்கைவரி ; 

rib es , n . ( தாவ . ) நாவற்பழம் போன்ற கனிதருந் தாவரம் . 
உழவுசாலின் இடைவரி மேடு ; மணற்பரப்பின் அலைவரி ; 
பின்னல் மேல்வரி ; ஆதாரக்கை ; ஏந்துகோல் ; மணியிழை , rib - grass , n . குறுகல் இலை வாழை வகை . 
மெல் இழைமத்துக்கு வலுக்கொடுக்கும் திண்ணிய வலைவரி 

Rib ston pipp in , n . ஆப்பிள்பழ வகை . 
இழை ; ஏந்தகல் ஒப்பனைவரி , மென்பரப்பைத் தாங்குவதற் 

rib wort , n . = rib - grass . 
கான குறுக்கு நெடுக்குக் கம்பிவரி ; வில்யாழின் விலா 
விளிம்பு ; குடைவரிக்கம்பி ; வானூர்தி இறக்கையின் குறுக் Ricard ian , 1. ரிகார்டோ ( Ricardo ) என்ற பத்தொன்பதாம் 
குக் கை ; கூரையைத் தாங்கும் வரிவில் வளைவு ; உத்தரக் நூற்றாண்டுத் தொடக்கத்துக்குரிய பொருளியலறிஞர் கோட் 
கைமரம் ; மச்சின் உந்துகட்டை ; துணை ஆதாரப் பட்டிகை ; 

பாட்டை ஆதரிப்பவர் ; a . ரிகார்டோவின் பொருளியல் கோட் 
பால வரிக்கை உத்தரம் ; கப்பலின் பக்கவளை வரிக்கட்டை ; 

பாடு சார்ந்த ; ரிகார்டோவின் கோட்பாட்டை ஆதரிக்கிற . 
சாரக் குறுக்குக்கட்டை ; சுரங்கத் தாதுவரிப்படுகை ; மலை rice , n . நெற்பயிர் ; நெல் ; அரிசி ; சோறு . 
யின் கிளைத்தொடர் ; நகையாடல் வழக்கில் மனைவி ; பெண் ; 

rice - beer , n . தோப்பி , அரிசித் தேறல்வகை . 
U. விலாவெலும்பு அமை ; விலாவெலும்புபோல அமை ; கிளை 
வரியாக அமை ; விலாவெலும்புபோற் செயற்படு ; இடை 

rice - bird , 1. சிட்டுக்குருவி வகை . 
வரி மேடுபடும்படி உழு ; அரைகுறையாக உழு ; இடை rice flour , 1. அரிசிமா. 
வரிகள் இட்டமை ; குறுக்குநெடுக்கு வரிமேடு செறிவி ; 

rice .glue , 1. கஞ்சிப்பசை . 
குறுக்குக்கட்டையை வரம்பாகக்கொள் ; வரிக்கட்டத்தால் 
நிரப்பு ; ( தொ . ) false rib , வலுவில் பழு ; floating rib , 

rice - grain , 11. நெல்மணி , தனி அரிசி . 
தொங்கற்பழு ; இணைப்பில் பழு ; short rib , குட்டையான rice - milk , n . பாற்சோறு . 
பழு , மார்பு எலும்போடு இணையாது தனித்து நிற்கும் 

rice .paper , n . ஓவியர் தாள்வகை . 
எலும்பு ; poke one in the ribs , இடித்துக் கவனந்திருப்பு ; 
smite under fifth rib , கத்தியால் குத்து ; குத்து ; sternal rib , 

rich , a . செல்வமுடைய ; இயற்கைவளஞ் செறிந்த ; செழிப் 

பான ; வளமார்ந்த ; பெருவளம் தரத்தக்க ; வளப்பமிக்க ; 
மார்பு எலும்போடு 
true rib , 

இணைக்கப்பட்ட விலா 

விலை ஏறிய ; உயர் தரமான ; ஆடம்பரமான ; விரிவாக 
வெலும்பு . 

ஒப்பனை செய்யப்பட்ட ; வீறழகு வாய்ந்த ; சத்துள்ள , 
rib ald , n . மதியா வி தூடகர் ; a . ஆபாசமான . 

ஊட்டமிக்க ; பன்னலஞ்செறிந்த ; முழு நிறைவான ; பல் 
rib aldry , n . மட்டு மரியாதையின்மை ; ஆபாசம் . 

வளஞ்செறிந்த ; பல்வகைப் பெருக்கமுடைய ; வாய்ப்பு வள 
rib and , n . = ribbon . 

நலங்கள் செறியப்பெற்ற ; பண்புவளமிக்க ; தனிநலஞ் சிறந்த ; 
rib anded , a . = ribboned . 

குறிப்பிட்ட துறையில் வளமேம்பாடுற்ற ; நிறவகையில் 
ribb and , 1. கப்பல் விலாக்கட்டைகளைப் பொருந்தவைக்குங் 

திண்ணிய ; ஓசைவகையில் நிறைகனிவார்ந்த ; மணவகையில் 
குறுக்குச் சிம்பு ; கப்பலைக் கரையிலிருந்து தள்ளும்போது 

செறிவான ; நிகழ்ச்சிகள் வகையில் கழி மகிழ்வூட்டுகிற ; 
சரியாமல் தடுக்கும் அண்டைக்கட்டை ; துப்பாக்கி மேடை 

பொழுதுபோக்குப் பண்பு நிரம்பிய ; நகைநலஞ் சிறந்த ; 
யின் தாங்குகட்டை ; படகுப்பால இணைப்புக்கட்டை . 

( தொ . ) rich and poor , செல்வரும் ஏழையரும் ; the rich , 

செல்வர் ; செல்வவகுப்பு . 
ribb ing , n . விலாவெலும்பு அமைப்பு ; விலாவெலும்புகள் 

Rich ard , n . ஏழை குறித்த சுட்டுப்பெயர் ; ( தொ . ) 
போன்ற அமைவு . 

Poor Richard s sayings , பெஞ்சமின் பிராங்க்லின் ( Benjamin 
ribb on , n . இழைக்கச்சை , வாரிழை , இழைப்பட்டை ; ஆடை Franklin ) ஏழை ரிச்சர்டு ( Poor Richard ) என்ற புனைபெய 
ஒப்பனைக்குரிய கரைப்பட்டை ; நாடா , அணியிழைக்கச்சை ; ரோடு வெளியிட்ட ஐந்தொகுதிகளில் வரும் பழமொழிகள் 
பட்டிகைச்சின்னம் ; வீரத்திருத்தகை வகுப்பின் சின்னமான அல்லது மூதுரைகள் . 
வார்ப்பட்டிகை ; ஆட்டக்குழுச் சின்னமான நிறக்கச்சை ; 
கல்லூரிக் குறியீட்டு வண்ணப்பட்டி ; பதவி குறிக்குஞ் 

Rich ard , Rich ard Roe , n . 

ஒழிவு - வழக்கில் 
சிறப்பு வண்ணக்கச்சை ; மென்கீற்று ; வார்ப்பட்டைபோன்ற 

எதிர்வாதி குறித்த சுட்டுப்பெயர் . 
பொருள் ; வார்த்தகடு ; நெடுநீள் வரிப்பாதை ; நீள்வரிப் 

rich es , n . pl . செல்வவளம் ; சொத்து , உடைமை மிகுதி ; 
பகுதி ; கந்தல் , கிழிசல் கீற்று ; தட்டச்சுப்பொறியின் மைவரி 

செல்வநிலை . 
இழைவார் ; சிப்பியின் நாக்கு ; கைக்கடிகார விசைவில் ; சுழ rich ly , adu . முழுதும் , முழுநிறைவாக ; தாராளமாக ; 
லார வாள் ; ( கட் . ) குறுக்கை நுணுக்கம் , சின்னத்தின் பரப் செறிவாக ; ஆடம்பரமாக ; செல்வச் செழிப்போடு ; வளநிறை 
பில் வலது தலைப்பிலிருந்து இடது அடிப்புறம்வரைச் செல்லும் 

வுடன் . 
107 


842 
rick 

ridgeway 
rick1 , 11. வைக்கோற் போர் ; தானியக்குவியல் ; வைக்கோல் வற்புறுத்து ; ride and tie , ஆள் மாற்றக் குதிரை அஞ்சலிப்பு , 
தானியம் முதலியன வைப்பதற்கான பட்டடை;. வைக்கோல் ஒருவர்க்கு மேற்பட்டவர் ஆள்மாற்றிக்கொண்டு ஒருவர் 
போரடைவு செய் ; தானியக்குவியல் செய் ; பட்டடை சிறிதுதொலை சவாரி செய்து குதிரையை மரத்தில் கட்டி 
எழுப்பு . 

விட்டுச் செல்ல அடுத்தவர் ஏறிச்செல்லும்முறை ; ride bodkin , 
ricka , n . சுளுக்கு ; வலி ; 3. சுளுக்கிக்கொள் ; வேதனைக்கு இருவரிடையே வைத்து நெருக்கு ; ride for a fall , பொறுப் 
உட்படுத்திக்கொள் . 

பற்ற தன்மையில் நடந்துகொள் ; இடரை வருவித்துக்கொள் ; 

ride off on , முக்கிய செய்தியை மழுப்பச் சிறுசெய்தியைப் 
rick - barton , n . = rick - yard . 

பயன்படுத்து ; ride on , ஏறி அழுத்தித் துன்புறுத்து ; ஆதிக்கஞ் 
rick etiness , n . உறுதியின்மை . 

செலுத்து ; கொடுமைப்படுத்து ; ride one down , குதிரையை 
rick ets , n . குழந்தைக் கணை . 

விரைந்து செலுத்திக் கடந்து செல் ; குதிரையை ஏவிவிடு ; 
rick ety , a . கணைச்சூட்டுக்குரிய ; கணைச்சூட்டினாற் பீடிக்கப் குதிரைமீதிருந்து தாக்கி எறி ; வீழ்த்திக் குதிரையின் காலடி 
பட்ட ; ஆள்வகையில் தள்ளாடி விழுகிற ; , தட்டுமுட்டு யின் கீழ்ப்படுத்து ; ride one off at polo , 

, பக்கவாட்டில் 
வகையில் 

நன்கிணைக்கப்பெறாத ; ஆட்டங்கொடுக்கிற ; நெருக்கித் தள்ளிவிட்டுச் செல் ; ride one s horse at , 
பொருள்கள் வகையில் உறுதியற்ற . 

குதிரையை ஏவிவிடு; ride one s horse to death , அளவுமீறிச் 
rick sha , rick shaw , n . ஆள் இழுப்புவண்டி . 

சவாரிசெய்து கொன்றுவிடு ; முறையை மட்டுமீறிப் பின் 

பற்றித் தோல்வி வருவித்துக்கொள் ; நகைத்திறத்தை வரம்பு 
rick - stand , 11. பட்டடைக்கால் நிலை , வைக்கோல்- தானியப் 
போர்களை நிலமட்டத்திலிருந்து உயர்த்துவதற்கான 

கடந்து மிகவும் பயன்படுத்திச் சுவை கெடுத்துவிடு ; விருப்பத் 
கற்றூண் தொகுதி , 

தொழிலை அளவுமீறிப் பின்பற்றிக் கெடுதொழிலாக்கிக்கொள் ; 

ride out the storm , புயலைப் பொறுமையாகக் கடந்துசென்று 
rick - yard , n . வைக்கோல்- தானியப் பட்டடைக்களம் . 

பாதுகாப்படை ; நெருக்கடியைச் சமாளித்துக்கட ; ride over , 
ric ochet , 11. தவ்வல் , குண்டு முதலியவற்றின் வகையில் நீர் குதிரைப் பந்தயத்தில் போட்டியில்லாமலே வெற்றிபெறு , 
மீது அல்லது நிலத்தின்மீது தத்திப்பாய்வு ; 

தத்திப்பாய்வு ; 3. குண்டு மிக எளிதாக வெற்றிபெறு , ride to hounds , வேட்டை நாய் 
வகையில் தத்திப்பாய் ; துப்பாக்கி- துப்பாக்கி சுடுபவர் களை ஏவி வேட்டையாடு ; நரிவேட்டையிற் கலந்துகொள் ; 
வகையில் தத்திப்பாயும்படி சுடு . 

ride up , முயன்று சிக்கலிலிருந்து விடுபடு . 
ric tus , n . அங்காப்பளவு , மனிதர் அல்லது விலங்கின் 

rid el , n . = riddel . 
வாயகலம் ; பறவை அலகின் விரிவகலம் ; ஈரிதழ் மலரின் 
புழை வாயகலம் . 

rid er , 11. குதிரைச்சவாரி செய்பவர் ; ஊர்தி ஏறிச்செல்பவர் ; 
rid , a . தவிர்க்கப்பெற்ற , ஒழிவுற்ற ; ( தொ . ) be rid of , 

ஏறிச் சவாரி செய்யக்கூடியவர் ; ( வர . ) முற்கால எல்லைப் 
தவிர்த்தமைவுறு , நீக்கி ஒழிவுறு ; get rid of , ஒழித்தமைவுறு . 

புறக் கொள்ளைக்காரர்களுள் ஒருவர் ; ஆலந்து நாட்டுப் 

பொன் நாணயம் ; நிறைகோலில் எடை நுண்ம இழைவமைவு ; 
rid , . விடுவி ; தொலைத்தொழி ; வெளியேற்று ; துடைத்துத் 

இயந்திரத்தின் ஏற்றிணைப்புப் பகுதி ; இயந்திரப்பகுதிகளின் 
துப்புரவாக்கு . 

பால இணைப்பு ; இயந்திரத்தின் தனி இயக்க மேற்பகுதி ; 
rid , u . rid என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 

கயிற்றின் மேன்முறுக்கிழை ; கயிற்றின் தனிப்பட்ட புற 
ridd ance , 11 , தொலைத்து முழுகுதல் ; விடுவிப்பு . 

முறுக்குப்புரி ; ஸ்காத்லாந்தில் பனிப்பரப்பில் ஆடப்படும் 
ridd el , n . திருக்கோயிற் பலிபீடத் திரைச்சீலை . 

கல் வட்டாட்டத்தில் கற்பெயர்த்திடப்பெறுங் கல்; சட்டப் 
ridden , v . ride என்பதன் முடிவெச்சவடிவம் 

பகர்ப்பில் மேலொட்டு வாசகம் ; சட்டப்பகர்ப்பின் மூன்றாம் 
முறைப் 

பரிசீலனையின்போது இணைக்கப்படும் திருத்த 
rid ale , n . விடுகதை ; புதிர் ; சொற்பொறி ; கடுவினா ; புதி வாசகம் ; சட்டப்பகர்ப்பின் மூன்றாமுறைப் பரிசீலனையில் 
ரான ஆள் ; திகைப்பளிக்குஞ் செய்தி ; புரியாத பொருள் ; 

பின்னொட்டு ஆதாரமூலம் ; தீர்ப்பின் பிற்சேர்க்கை ; தீர்ப்பின் 
3. புதிர்போடு ; புதிராகப்பேசு ; விடுகதைக்கு விடைகூறு ; 

தனிக் கருத்துரைப்பகுதி ; தீர்ப்பின் பரிந்துரைப்பகுதி ; இயல் 
புதிர் விடுவி . 

பான தொடர்புடைய இணைப்புப் பிற்பகுதி ; ( கண . ) பயிற்சித் 
rid dle , 11. சல்லடை , கூலம் - சரளைக்கல் - கரித்தூள் முதலியன துணைக்கடா 
சலிப்பதற்கான பெரும்படி அரிதட்டு ; நிமிர்ப்புத்தட்டம் , rid ers , n . pl . வல்லிணையாப்புக்கள் , கப்பற் கட்டுமானத்தை 
கம்பியை நேராக்குவதற்கான ஊசிகள் நிரம்பிய தட்டம் ; வலுப்படுத்தும் துணை மரக்கட்டைகள் ; கப்பற் கட்டு 
3. அரித்தெடு , சல்லடையிலிட்டுச் சலி ; மெய்ம்மைதேர் , மானத்தை உறுதிப்படுத்தும் இரும்புத்தகடுகள் . 
சோதித்தறி ; தவறென்று எண்பி ; பிரித்தெடு ; கப்பல் 
ஆள் வகையில் துப்பாக்கிக் குண்டால் சல்லடையாகத் துளை : 

ridge , n . கூடல்வாய் , இருசரிவுகள் கூடும் மேல்வரை ; 
சரமாரியாகக் கேள்விதொடு , கேள்விகளால் திகைக்கவை . 

சிமையம் , குன்றின் ஒடுங்கிய நீள்வரை உச்சி ; மலைத்தொடர் ; 

மோட்டுவரை , நீண்டமோட்டின் வரைமுகடு ; கரைமேடு , 
ride , 11. ஊர்திப்பயணம் , வண்டி வகைகளில் அமர்ந்து வழிச் இடுங்கிய நீள்வரை மேடு ; உழவுசாலின் இடைவரை மேடு ; 
செல்லுகை ; சுற்றுலா , குதிரை - மிதிவண்டி முதலியவற்றின் வரப்பு ; தளப்பரப்பின் இடைவரம்பு ; நீர்த்தேக்க இடைகரை ; 
மீது சவாரி ; முதுகின்மீதேறியமர்வு ; முதுகின்மீதேறிச் 

தோட்டச்செடியின் அணை கரை ; பாத்திக் கட்டு ; மேல் 
செல்லுகை ; . சோலைவனத்தூடான சாலைவழி ; புதிதாக வரைக்கோடு , விளிம்புக்கோடு ; 

முனைவரிசை ; 
எடுக்கப்பட்ட குதிரைவீரர் தொகுதி ; 3. மீதூர்ந்துசெல் , வக்குவரை முனைப்பு ; ப . நீள் வரைக் கூறுகளாகப்பிரி ; இடை 
குதிரை முதலியவற்றின் மீது சவாரிசெய் ; ஏறிச்செல் , ஊர்தி கரை மேடுகளிடு ; இடை வரம்புகளிட்டுக்குறி ; நீள்வரைக் 
வகைகளில் இவர்ந்துசெல் ; குதிரையை ஏவு , தூண்டு ; 
இடத்தின் வகையில் குதிரைமீதிவர்ந்து கட ; குதிரை ஏற்றம் 

கூறுகளாயமை ; இடைகரைக் கூறுகளில் நாற்றுநடு ; பரப்பில் 

சுரிப்புத்தோற்றம் உண்டுபண்ணு ; வரிவரியாயமை ; கடற் 
பயில் ; முதுகேறி அமர் ; முதுகேறி அமர்ந்து செல் ; கால் பாப்பில் நெடுந்திரை சுருட்டு , நீள்வரை மேடுகள் போன்ற 
விரித்துத் தாவி ஏறியமர் ; கால்விரித்துத் தாவி ஏறிச் 

தோற்றம் உண்டுபண்ணு . 
செலுத்து ; . ஏறி அமர்வி ; சவாரிக்குரிய இடமாய் அமை ; 
தவழ்ந்து மித ; மிதப்பதுபோன்றியங்கு ; கப்பல்வகையில் 

ridge - bone , 1. தண்டெலும்பு . 
நங்கூரமிட்டுக் கிட ; முன் நீட்டிக்கொண்டிரு; கவிந்து மேலே ridge - piece , 11. கூரைமுகட்டு உத்தரம் . 
றிக் கிட ; எலும்பு முறிவுவகையில் எலும்புமீது எலும்பு ridge - pole , 1. நீள் கூடாரத் தளமட்ட நீள்கழி ; 
ஏறியிரு ; கப்பற் கயிறு வகையில் ஏறிச் சிக்கியிரு ; அடக்கி 

முகட்டு உத்தரம் . 
யாளு ; ஏய்த்துவாழ் ; தன்வயப்படுத்தி நடத்து ; ( தொ . ) 
ride a - cock -horse , ride cock - horse , கால்விரித்து அமர்ந்து 

ridge -tile , 11. மோட்டுக் கூடல்வாய் ஓடு . 
சவாரிசெய் ; ride a ford , குதிரை மீதிவர்ந்து ஆற்றின் கடவு 

ridge - tree , 11. = ridge - piece. 
கடந்து செல் ; ride a hobby , ஆர்வக் கொள்கையை மிகைப்பட ridge way , 11. மலைமுகட்டுப் பாதை . 


கூர்வரை , 


கூரை 


கால 


843 
ridicule 

right 
rid icule, 1. ஏளனம் , கேலி ; எள்ளி நகையாடுஞ் செயல் ; rig , 1. கூறமைவு , கப்பலின் பாய்மரம் - பாய் முதலியவற்றின் 
ஏளனத்துக்கு ஆட்பட்ட நிலை ; கேலிக்குரிய நிலை ; கேலிக் அமைப்புமுறை ; ஆள்வகையில் ஆடை அமைதி ; பொருள் 
குரிய செய்தி ; V. ஏளனஞ் செய் , இகழ்ந்து கூறு ; ஏளன வகையில் புற அமைவுத்தோற்றம் ; 3. கப்பல் வகையில் 
நகைப்பிற்கு இடமாக்கு . 

பாய் - பாய்மரம் - கயிறு முதலியன கட்டு ; தேவைத் தளவாடங் 
ridic ulous , a . ஏளனமான , நகையாடத்தக்க ; முட்டாள் தன 

கள் கொண்டு ஒருங்குவி ; வானூர்தியின் உறுப்புகள் வகை 
மான ; பொருத்தமற்ற . 

யில் இணைப்பமைவுசெய் ; ஆடை திருத்து ; பொருத்தமற்ற 

அற்பப்பொருட்களையும் விரைந்து இட்டுக்கட்டி அமை ; 
rid ing , 11. சவாரி செய்தல் ; ஊர்தியேறிச் 
ஊர்தியேறிச் செல்லுதல் ; 

( தொ . ) rig out , rig up , முற்றுற ஒப்பனை செய் . 
காட்டிடையேயுள்ள சவாரிக்குரிய சாலை ; தீர்வைத்துறை 
அதிகாரியின் வட்டகை ; நங்கூரமிட்டுநிற்றல் ; a . சவாரி 

rig , n . சூழ்ச்சி , ஏய்ப்பு ; கடத்தல் நடவடிக்கை ; U. மோசடி 
செய்கிற ; சவாரிக்குரிய ; ( தொ . ) riding the fair , கூடல் 

யாகக் கையாளு ; சூழ்ச்சியாக நடத்து ; ( தொ . ) rig the 
விழாச்சடங்கு , கூடல்விழாக் கொண்டாட்டத்தை ஊர்வலத் 

Inarket , விலைக்களத்தில் செயற்கையாக விலை ஏற்ற இறக்கஞ் 
துடன் தொடங்கும் வினைமுறைச்செயல் . 

செய் ; வேண்டுமென்றே விலைகளை ஏற்றி இறக்கு . 
rid ing , n . ஆட்சிமண்டலம் ; யார்க்ஷயரின் ( Yorkshire ) 

Rig a , 11. பால்டிக் ( Baltic ) கடற்பகுதியிலுள்ள துறைமுகம் ; 
மூன்று ஆட்சிப்பகுதிகளுள் ஒன்று . 

( தொ . ) Riga balsam , தேவதாரு மரவகையின் மருந்துத் 

தைலம் . 
rid ing - breeches , 11. சவாரிக் காற்சட்டை . 
rid ing - habit , n . சவாரி உடை . 

rigadoon , n . கிளர்ச்சி இருவர் நடனவகை ; கிளர்ச்சி பிருவர் 

நடன இசை. 
rid ing - lamp , rid ing - light , n . கப்பல் நங்கூர 

riges cent , a . விறைப்பாகிக் கொண்டிருக்கிற. 
விளக்கு . 
rid ing - robe, rid ing - skirt , n . = riding - habit . 

rigg er , n . கப்பற் பாய்க்கயிற்றமைவாட்சியாளர் ; வானூர்தி 

யின் கம்பி கயிற்றமைவு ஒழுங்கு செய்பவர் ; ( இயங் . ) 
rifacimen to , ( இத் ) n . இலக்கிய மறுபடிவம் ; pl . rifaci 

மற்றொரு உருளையின் மேலுள்ள வார் வளையத்தால் இயக்கப் 
men ti . 

படும் உருளை ; கப்பல் உந்துகட்டை , பாய்க் கயிறு இழுத்துக் 
rife , a . பெருநடப்பான , மிகுதியான ; பொதுநடைமுறையான ; கட்டுவதற்கான விலாப்புறத்தில் புறஞ்சென்று நீண்டிருக்கும் 
வளமுறப்பெற்ற . 

கோல் ; குமிழ்க்கைப் பொறியாட்டக்காரர் , மூன்று கைக்குமிழ் 
Riff , 11. மொராக்கோ ( Morocco ) நாட்டிலுள்ள ரிப் ( Rif ) களில் பயிற்றுக்காயினை மாற்றிக் கவித்து மாயஞ் செய்யும் 
மாவட்டத்தைச் சார்ந்த தொல்குடி மரபினர் ; a . மொராக்கோ கைமாறாட்ட ஆட்டக்காரர் ; தனிக்கயிற்றாட்சிக்குரிய பாய்க் 
நாட்டு மாவட்டத்தைச் சார்ந்த ; மொராக்கோ நாட்டு 

கப்பல்வகை . 
மாவட்டத் தொல்குடி மரபைச் சார்ந்த . 

rigg ing, n . கப்பல் தளவாட முன்னொருக்கம் ; கப்பல் தள 
rif fle , n . தக்கப்பள்ளம் , அரிகாரர் அரிப்பில் - பொன்னைத் வாடம் , பாய்க்கயிற்றமைவு , பாய்மரங்களின் நிலையியக்க 
தேக்கிக்கொள்ளும் பள்ளம் ; 3. அரிதட்டில் தக்கப்பள்ளம் ஆட்சிக்குரிய பாய்க்கயிறுகளின் தொகுதி ; வானூர்திக் 
உண்டுபண்ணு ; சிறு சலசலப்புடன் தாளைத் திருப்பு ; கம்பி கயிற்றமைவுத் தொகுதி . 
சீட்டுக்கட்டில் பகுதிகளின் மூலைகளை எதிரெதிரே புகுத்திக் 

rigg ing - loft , n . கப்பற் கட்டுத்துறையிலுள்ள பாய்க்கயிற் 
கலை . 

றமைவுப் படிமேடை ; திரையியக்க ஆட்சியிடம் , நாடக 
riff - raff , n . கும்பு , இழிசினர் . 

மேடைத் திரைக்கயிறுகள் இயக்கப்படும் இடம் . 
rilfle , n . சுழல் துப்பாக்கி ; சுழல் துப்பாக்கிக் குழலின் திருகு right , 11. நேர்மை , நியாயம் ; உண்மை ; உரிமை ; வலப் 
சுரை ; ப . புரிகுழல்வடிவில் சுரையமை ; சுழல் துப்பாக்கியாற் பக்கம் ; a . நேரான , கோணலில்லாத ; நேர் நிலையான , செவ் 
சுடு ; தேடிப்பிடித்துக் கொள்ளையிடு ; கொள்ளைப்பொருளாகக் வான ; சாயாத ; கோண வகையில் 90 பா.கையுள்ள , செங் 
கொண்டுசெல் ; ( தொ . ) Rifle Brigade, பிரிட்டிஷ் படைப் கோண இயல்பான ; செங்குத்தான ; நேர்மையான , நன்ன 
பகுதி . 

டத்தையுடைய ; ஒழுக்க 

நேர்மையுடைய ; ஏற்புடைய ; 
ri fle - bird , n . திண்பச்சை நிறமுள்ள ஆஸ்திரேலியப் பறவை 

பொருத்தமான ; பிழையற்ற , திருத்தமான ; நேர்வுரிமை 
வகை . 

யுடைய ; பக்கம் - கோடி முதலியவற்றில் கையாட்சிக்குரிய , 

பயனுக்குரிய ; வழக்காட்சிக்குரிய ; வருங்கால உரிமைக் 
ri fle - corps , 11. விருப்பச் சேர்வாளரான சுழல் துப்பாக்கி 
வீரர்படை . 

குரிய ; விரும்பத்தக்க ; விருப்பத்திற்கு உரிய ; நன்னிலை - 

யடைந்த ; முழுமையான ; உடல்நலம் வாய்ந்த ; மனநலம் 
ri fle- green , n . துப்பாக்கி வீரர் உடையின் திண்பச்சை 

வாய்ந்த ; தெளிந்த அறிவுநிலையிலுள்ள ; குடிமயக்கற்ற ; 
நிறம் ; a . திண்பச்சை நிறமான . 

கிறுக்கில்லாத , மனநிறைவு அளிக்கிற ; வசதியான ; இன்ப 
ri fle - grenade, n . சுழல் துப்பாக்கி வெடிக்கலம் . 

வாய்ப்பான ; திண்ணமான ; இடவகையில் வலமான ; வலது 
ri fleman , n . சுழல் துப்பாக்கி வீரர் ; பிரிட்டிஷ் துப்பாக்கிப் 

பக்கஞ் சார்ந்த ; சட்டமன்றங்களில் தலைவரின் வலதுபக்கம் 
படைப்பிரிவின் உறுப்பினர் . 

இருக்கிற ; நடைமுறை ஆட்சிக்கு ஆதரவான ; அரசியலிற் 
ri fleman - bird , 11. = rifle - bird . 

புரட்சி முனைப்பற்ற ; U. நேராக்கு ; நேர்நிலைக்குக் கொண்டு 

வா ; மீண்டும் நிமிர்த்து ; நேர்நிலைக்கு மீள் ; மீண்டும் நிமிர் 
ri fle - pit , n . துப்பாக்கி வீரர்கள் மறைவாகநின்று சுடுவதற் நிலை எய்து ; எண்பி ; நேரென்று காட்டு ; நன்னிலைக்குக் 
கான குழி . 

கொணர் ; திருத்து ; சீர்ப்படுத்து ; ஒழுங்குபடுத்து ; adu . 
ri fle -range , 11. சுழல் துப்பாக்கிச் சுடும் எல்லை ; வேட்டுக் நேராக ; முற்றமுடிய ; முழுநிறைவாக ; உண்மையாக ; 
களம் , சுழல் துப்பாக்கிச் சுடும் பயிற்சிக்களம் . 

திருப்தியாக ; உடனடியாக ; தயங்காமல் ; ( தொ . ) all right , 
ri fles, n . pl . சுழல் துப்பாக்கிப் படையினர் . 

முழுதுஞ்சரி ; as right as a trivet , as right as rain , மிக 
ri fle - shot , n . சுழல் துப்பாக்கி எல்லை . 

ஒழுங்காக ; at right angles , செங்கோணம்பட , செங்குத் 

தாக ; do one right , நேர்மைசெய் ; நேர்மைகாட்டு : குடியில் 
rift , n . நிலப்பிளவு ; பாறை வெடிப்பு ; பிளவு ; வெடிப்பு ; உடனொத்தியலு ; நலம் அவாவிப்பருகு ; in one s own right , 
கீறல் ; மேகத்தில் இடைவெளி ; 3. பிள ; வெடி ; பிளந்து தன்னுரிமையாக ; in one s right mind , நல்லறிவு நிலையில் , 
இரு வேறாக்கு ; ( தொ . ) little rift within the lute, பைத்தி அறிவு தெளிந்த நிலையில் , in right of , தனிமுறை உரிமையின் 
யத்தின் தொடக்கநிலை ; கலகத்தின் கருநிலை . 

படி ; in the right , ஒத்துக்கொள்ளத்தக்க நிலையில் , நேர்மையின் 
rift - vall ey , n . நிலவலயத் தோட்டின் உள் வீழ்வினால் 

பக்கம் ; on the right side of forty , இன்னும் நாற்பது வயது 
ஏற்படும் செங்குத்தான பக்கங்களை 

பள்ளத் 

நிரம்பாத ; put one s right hand to the work , தன் சிறந்த 
தாக்கு . 

--- தவியாளை: வேலையிலிடு படுத்து ; put right , sel right , 


. 


உ L. 


| 


பை . 


844 

ring 
right - about 
ஒழுங்குபடுத்து ; சரிசெய் ; மீண்டும் உடல் நலம் பெறச்செய் ; rig or mort is , ( ல . ) n . சாக்காட்டு விறைப்பு , சாவின் பின் 

ஏற்படும் உடல் விறைப்பு .. 
தவறான கருத்துக்களைத் திருத்து ; நியாயமெனக் காட்டு ; 
right ascension , வான் மண்டல நிரைகோடு ; right away ,, rig orous , a . கடுங்கண்டிப்பான , சிறிதுகூட விட்டுக்கொடுக் 
right off , உடனடியாக , தாமதமின்றி ; right down , முற்ற 

காத ; வன்கடுமையான ; உலையா முயற்சியுடைய ; இம்மியும் 
முடிய , முழுதும் ; தெளிவாக , பச்சையாக , நேர் கடுமுறை 

பிசகாத ; இழையளவும் நெறிதவறாத ; அணுப்பிழையாது 
யாக ; right helm , கப்பலுக்கு நடுவில் பயின்கட்டையை 

கவனித்துச் செய்கிற ; கடுஞ்சிக்கனமான . 
வை ; Right Honourable , பெரு மகன் பட்டத்துக்குக் 

rig our , n . கடுமை ; பஞ்சநிலையின் கொடுமை ; தட்பவெப்ப 
குறைந்தநிலை மதிப்புச்சுட்டு ; அமைச்சர் குழுவினருக்கான 

நிலைகளின் கடுமிகைப்பாடு ; பருவரல் , கடுந்துயர் ; செயலி 
விருது ; மன்னர் அவை - உயர் அவை உறுப்பினர்கள் 

றுக்கம் ; மன அழுத்தம் ; ஒழுங்குமுறைக் கண்டிப்பு ; நோன் 
அமைச்சர்களுக்குரிய மதிப்புச்சுட்டு ; right of entry , சட்டப் 

பின் வன்கடுமை ; விதிமுறை அழுத்தப்பாடு . 
படி நுழைவுரிமை ; right of way , வழிநடப்புரிமை . 

rig ours , n . pl . கடும் நடவடிக்கைகள் ; வன்கடுமைகள் . 
right - about , n .. பின்முன்னாம் நிலை ; நேர் எதிர்ப்பகுதி ; 

rig - out , n . ஒப்பனை ஆடையணித்தொகுதி . 
( தொ . ) right - about turn , right .about face , வலதுபுற 
மாகத் திரும்பி முன் பின்னாதல் ; அவசரமாகப் பின்வாங்குதல் ; rig - up , n = rig - out . 
send to the right -about , உடனடியாகப் பணி நீக்கஞ் செய் . riks dag , ( சுவீ . ) 1. சுவீடன் நாட்டுப் பார்லிமெண்டு , 

ஸ்வீடிஷ் மாமன்றம் . 
right - and -left , a . வலதுபுறமும் இடதுபுறமுங் கொண்ட ; 
இருபக்கமும் செவ் வொழுங்கு உடைய ; இருபக்கங்களுக்கும் rilie vo , ( இத் ) n = relievo . 
உரிய ; துப்பாக்கி வகையில் இரு குழல்களும் சுடுகிற ; rille , 11. ( வான் . ) திங்கட் பரப்புப் பள்ளத்தாக்கு . 
( தொ . ) right.and.left screw , இருமுனைகளிலும் எதிர் 

rillettes , rilletts , n . pl . பன்றிக்கறித் துவரன் , பன்றி 
மாறான புரிசுரை கொண்ட திருகாணி ; right.and -left shot , 

இறைச்சி - கோழிக்குஞ்சு நிணம் முதலியவை கலந்த கொத்துக் 
இரு கைகளிலுள்ள துப்பாக்கிக் குழல்களிலிருந்தும் சுடப் 

கறி . 
பட்ட குண்டு ; இரு கைகளாலும் குத்துச்சண்டை வீரர் 

rim , 10. ஓரம் , விளிம்பு ; வட்ட ஓர விளிம்பு ; திண்ணிய 
கொடுக்கும் தொடர் அடிகள் ; Right Reverred , மாவட்டக் 

கரை விளிம்பு ; புடைப்பான விளிம்புக் கரை ; நீளுருளையின் 
கிறித்தவ சமயத் தலைவருக்கான மதிப்புச்சுட்டு . 

வெளிவிளிம்பு ; சல்லடைச்சட்டம் ; ( கப் . ) நீர்ப்பரப்பு ; 
right - angled , a . செங்கோணங் கொண்ட . 

( செய் . ) வளையம் , வட்டவடிவப்பொருள் ; ப . வட்டவடிவ 
right eous , a . நியாயமான , நேர்மையான ; 

நன்னடத்தை 

விளிம்பு இணைவி ; ஓரம் அமைவி ; விளிம்பாக அமை ; ஓர 
யுடைய , நன்னெறியில் வாழ்கிற ; சட்டத்தை ஒட்டி நடக்கிற . மாக இயலு ; ( தொ . ) golden rim , முடி , மகுடம் . 
right eousness , 1. நேர்மை . 

rim ?, n . ( உறு . ) வபை , அகட்டு உள்வரிச்சவ்வு , அடிவயிற்று 

உட்பகுதியைச் சூழ்ந்துள்ன நீரடங்கிய இரட்டைச் சவ்வுப் 
right ful , a . நேர்மையான ; நியாயமான ; ஆள் வகையில் 
சட்டப்படி உரிமையுள்ள ; நிறுவனம் -உடைமை வகையில் 
நேர் உரிமையான , உரிமைப்படி கைவந்த . 

rim - brake , n . சக்கர ஓரத் தடுப்புக்கட்டை . 
right - hand , a . வலது பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள ; ( தொ . ) 

rime , 1. , . = rhyme , . 
right.hand man , துணைவலி ; right.hand screw ,, வலம் rime , n . ( செய் . ) வெண்ணுரைபோன்ற உறைபனிப் படிவு ; 
புரியாணி . 

ப . வெண்ணுரைபோன்ற உறைபனிப் படிவால் மூடு . 
right - handed , a . வலக்கையரான ; ( தொ . ) right.handed rim er , n . உலோகத்துளையிடு கருவி . 
blow , வலது கையால் விழும் அடி , பலமான அடி ; right Rimm on , n . டமாஸ்கஸில் ( Damascus ) வணங்கப்பட்ட 
handed tool , வலது கை உபயோகத்திற்கேற்பச் செய்யப் 

பண்டைடத்தெய்வம் ; ( தொ . ) bow down in the house of 
பட்ட கருவி . 

Rimmon , உள்ளார்ந்த கோட்பாட்டில் விட்டுக்கொடுத்துச் 
right - hand er , n . வலது கையால் விழுந்த அடி ; வலக் சமரசஞ் செய் . 
கையர் . 

rim ose , rim ous , a . ( தாவ . ) முழுதும் இடைப்பிளவுகள் 
right ly ., adv . சரியாக ; நேர்மையாக ; பொருத்தமாக ; 

கொண்ட , 
காரணம் காட்டக்கூடிய வகையில் . 

rind , n . புறணி , தாவரங்களின் பட்டை ; பழத்தோல் ; காய் 
right - mind ed , a . நேர்மை நோக்குக் கொண்ட , நியாயமான ; கறிகளின் புறத்தொலி ; பாலேடு முதலியவற்றின்மேல் 
நல்லெண்ணமுடைய . 

தோடு ; பன்றியிறைச்சியின் மேல்தொலி ; புறத்தோற்றம் , 
Rights , n . pl . பாராளுமன்றத்தின் பழநிலை ஆதரவுக் கட்சி 

மேற்புறம் ; . பட்டை உரி . 
யாளர் . 

rin derpest , 11. கோமாரி . 
rights , n . pl . உண்மைநிலை ; ( தொ ) assert one s rights, ring , n . மோதிரம் ; வளையம் ; மூக்குவளையம் ; கைவளை 
stand on one s rights உரிமைகளைத் துறக்க மறு , உரிமை யம் ; சுற்றுப்பட்டை ; கம்பிவளையம் ; சுற்றுவளையம் ; 
களை வற்புறுத்து ; by rights , நியாயமாக ; நேர்மையடிப் சுற்றுவிளிம்பு ; வட்டு , வட்ட அமைவு ; மேசைத்துண்டு 
படையில் 

கூறுவதானால் ; put to rights , set to rights , பொருத்திவைக்கும் மரவட்டு ; சங்கிலிக்கவசக்கண்ணி ; 
ஒழுங்குபடுத்து . 

வட்டவழி , திருகுநெறி ; மரங்களின் சாலைவட்டம் ; வட் 
ri gid, a . விறைப்பான ; கட்டுறுதியான ; திமிர்த்த ; வளைவு 

டரங்கு ; காட்சியரங்கு ; மற்போர் அரங்கு ; போட்டிப்பந்தய 
நெளிவற்ற ; கட்டிறுக்கமான ; வன்கடுமையான ; விடாக் 

வளைவு ; வட்டக்கோட்டை , வட்ட அரண் கட்டுமானம் ; 
கண்டிப்பான ; வளையாத ; விட்டுக் கொடுக்காத . 

வளைய அடையாளம் ; வரைவளையம் ; மரப்பட்டையில் சுற்று 
rigid ity , rig idness , n . விறைப்பு ; கட்டிறுக்கம் ; வளைவு 

வரி வெட்டு ; வெட்டு மரவரி வளையம் ; மரத்தின் ஆண்டு 
நெளிவின்மை ; விடாக்கண்டிப்பு . 

வளர்ச்சி குறித்த வளையவரை ; புற்கரணை மீது காளான் படர் 
rig marole , 1. சுற்று வளைவுப்பேச்சு ; தொடர்பற்ற நீளுரை ; 

வரை ; புழுவின் உடல் வளையம் ; சுரிப்பு , தோல் சுருக்கம் ; 
a . தொடர்பற்று நீண்ட 

புகையின் சுருள் ; சுருளலை ; அலைத்தடம் ; நீரலைவட்டம் ; 

தனிமுறைக்குழு ; மக்கள் தனிக்கும்பு ; வணிகர் தனிக்கூட்டு ; 
rig or , ( ல . ) n . ( மரு . ) காய்ச்சல் முதலியவற்றிற்கு முன்வரும் அரசியல்வாதிகளின் கூட்டணி ; ( இய . ) அணுவின் முற்றுக் 
திடீர்க் குளிர் நடுக்கம் , பனிப்பு . 

கோவை ; ( வான் . ) சனிக்கோளின் தட்டுவளையம் ; ப . மோதி 
rig orism , n . வன் கடுமைப்பாங்கு ; விதிமுறை அழுத்தக் ரம் அணிவி ; சூழ்ந்திரு ; சுற்றிவளை ; சுற்றிச்சுற்றிச்செல் ; 
கோட்பாடு , ஐ.பப்பாடான நிலையில் மிகக் கடுமையான வளையமாகச்சுற்று ; வேட்டையில் சுற்றிக் கலைத்து ஒருபுற 
முறையே பின்பற்றப்படவேண்டும் என்ற கொள்கை . 

மாகத் துரத்து ; வேட்டையில் நரிவகையில் சுற்றியோடு 


. 


வகை . 


நாணய 


845 

riotous 
ring 
பருந்து முதலியன வகையில் வட்டமிட்டெழு ; எருதுவகை ring - fence , n . சுற்றடைப்புவேலி. 
யில் வளையத்தில் மாட்டு ; பன்றிவகையில் மூக்கில் வளையம் 

ring - finger , n . மோதிரவிரல் . 
மாட்டு ; மரப்பட்டையில் சுற்றுவரி வெட்டிடு ; வட்டரங்கில் 

ring - goal, n . எறிகண்ணியாட்டம் , கழிகளைக்கொண்டு சிறு 
அமைவுறு ; வட்டரங்கில் கூடு ; வளையம் போல மாட்டு ; 

வளையத்தை இலக்குநோக்கி எறியும் விளையாட்டுவகை . 
வட்டுவட்டாக அரி ; ( தொ . ) hold the ring , keep the ring , 
காட்சிகளைக் கவனித்துக்கொண்டு பிறர் தலையிடாமற் 

தீவளையவேட்டை , நெருப்பு வளையத்தைக் 

ring hunt, n . 
பார்த்துக்கொள் ; make rings round , மற்றவரைவிட விரை கொண்டு விலங்குகள் உட்பக்கம் துரத்தப்படும் வேட்டை 
வாகச்செல் ; மற்றவரைவிட விரைவாகச் செயலாற்று ; ride முறை . 
at the ring , tilt at the ring , சவாரி செய்து கொண்டே தொங் ring leader , 1. கலகத்தலைவன் . 
கும் வளையத்தில் ஈட்டி எறி ; ring the shed , ஆஸ்திரேலிய 

ring let , 11. சிறுமோதிரம் ; காளான் படர்வால் ஏற்படும் கரு 
வழக்கில் ஆட்டுமயிர் கத்தரிக்கும் போட்டியில் வெற்றிபெறு ; 

நிறப் புல்வட்டம் ; மோதிரவடிவ அடையாளம் ; பனிச்சை , 
the ring , குதிரைப்பந்தயப் பணய வாழ்க்கையர் . 

மயிர்ச்சுருள் . 
ring , n . மணியடிப்பு ; மணியடிப்பொலி ; மணியோசை ; 

ring - lock , n . வளையப்பொருத்தப் பூட்டு , பல்வளையங்களைச் 
தொனி , குரலின் தனிப்பண்பு : மணியடிப்பதுபோன்ற ஒலி ; 

சரியாகப் பொருத்துவதன் மூலமே திறந்து மூடப்படும் 
நாதம் , நாணயத்தின் கண்கண் என்ற அதிர்வொலி ; 
உலோகம் முதலியவற்றின் தட்டொலி ; தொலைபேசி அழைப்பு 

ring - man , n • குதிரைப்பந்தயப் பணய வாழ்க்கையர் . 
மணி ஒலி ; . மணி அடி ; மணிகளின் ஒலி எழுப்பு ; மணி 
வகையில் அதிர்வொலி எழுப்பு ; மணி ஓசை எழுப்பு ; தெளி 

ring - master , n . வட்டரங்கு மேலாளர் . 
வான உரத்த குரல் எழுப்பு ; இடவகையில் எதிரொலி செய் ; ring - neck , n . மணிப்புறா ; மணிக்குருவி , கழுத்தில் வளையம் 
காதில் அதிர்வுற்று முழங்கு ; காதுவகையில் மணி அடிப்பது போன்ற அடையாளமுடைய குருவிவகை 
போன்ற உணர்ச்சிபெறு ; யத்தைச் சுண்டிப்பார் ; 

ring - necked , a . கழுத்தைச் சுற்றி வண்ணப்பட்டையுடைய ; 
நாணய வகையில் சுண்டொலி எழுப்பு ; மணியடித்து நேரங் 

கழுத்தில் வண்ணப்பட்டைகளையுடைய . 
காட்டு ; மணியடித்து அழை ; வேலையாளை வரவழைக்க மணி 
யடி ; தொலைபேசி வகையில் மணியடித்து அழைப்பாணை 

ring - net , n . மீன்வலை வகை . 
தெரிவி ; வரவு அல்லது போக்கு வகையில் மணியடித்து 

ring - snake , n . சுருட்சிப் புல்வெளிப் பாம்பு வகை . 
அறிவி ; ( தொ . ) ring at door , வாயில் அழைப்பு மணியடி ; ring - stand , n . மோதிர நிலைமாட்டி , விரல்மோதிரங்களை 
ring bob major , எட்டுமணிகளை அடித்துத் தனிக்குறிப்பு மாட்டி வைப்பதற்கான நிலைச்சட்டம் . 
இசைப்பு ஒலியெழுப்பு ; ring curtain down , நாடக அரங் 

ring - straked , a . ( விவி . ) உடம்பைச்சுற்றி வண்ண வளை 
கில் திரை இறக்கும்படி ஆணையிடு ; ring curtain up , நாடக 

யங்களையுடைய . 
அரங்கில் திரை தூக்கல் ஆணையிடு ; ring false , தட்டிப் 
பார்த்ததில் போலியாகக் காணப்பெறு ; பண்பில் போலியா 

ring tail , n . நீலப்பருந்துவகையின் பெடை ; மூன்று வயதுக் 
யிரு ; ring in , திருக்கோயிலில் இறுதிநேர அழைப்பு மணி 

குட்பட்ட கழுகு ; சுருள்வால் பூனைவகை . 
அடி ; மணியடித்துப் புத்தாண்டுப் பிறப்பினைத் தெரிவி ; ring -tailed , a . பலவண்ண வளைய வாலுடைய ; நுனியிற் 
ring in one s ears, காதில் ஒலித்துக்கொண்டிரு ; ring in சுருண்ட வாலுடைய . 
one s heart , நினைவில் வட்டமிட்டுக்கொண்டிரு ; ring off , ring - taw , n . வட்டக் கழற்சி ஆட்டம் . 
தொலை பேசிப் பேச்சுத் தொடர்பை நிறுத்திவிடு ; ring out , 

ring - the -bull , 11. எறிவளையாட்டம் , கொக்கி நோக்கி வளை 
மணியடித்துப் பழைய ஆண்டு கழிதலைத் தெரிவி ; திடுமெனத் 

யம் எறியும் விளையாட்டுவகை . 
தெளிவாக உரத்த ஒலியெழுப்பு ; ring the bell , ஏவலாளை 
அழைப்பதற்காக மணியடி ; பெருவெற்றியடை ; கருத்துப் 

ring - wall , n . சுற்று அடைப்புச்சுவர் . 
பொருள் தொடர் தொடங்கு ; கருத்துப்பொருள் தொடருடன் 

ring - worm , n . படர் தாமரை நோய் . 
ஒத்தியலு ; ring the bells backward , மணிகள் ஒத்திசைக் rink , n . பனிக்கல் சறுக்காட்டத் திடல் ; பனிச்சறுக்காட்டக் 
கும் ஒழுங்குமுறையை மாற்றியடி ; ring the changes , மணி களம் ; U. உருளை மிதியடியுடன் பனிப்பரப்பில் வழுக்கி 
யடிப்புப் பாணியின் எல்லாத் திறங்களையும் கோவைப்படுத்தி யோடு . 
அடி ; ஒருசிலவற்றையே மாற்றிமாற்றித் தொடர்ந்துசெய் ; 

rinse , n . அலசுதல் , அலம்பிக்கழுவுதல் ; 3. அலம்பிக்கழுவு ; 
ring the knell of , ஒழிப்பு அறிவி ; ஒழிப்பினை முன்னறிவி ; 

அலசிக்கொப்புளி , அலசிச் சுத்தம் செய் ; மேலாக ஊற்று ; 
ring true , தட்டிப்பார்த்ததில் நல்லதாகக் காணப்பெறு ; 

இலேசாகக் கழுவு ; சவர்க்காரம் போக நீரில் தோய்த்து எடு ; 
தனக்குரிய தனிச் சிறப்புப் பண்புடையதாயிரு ; ring up , 

அலசி அழுக்குப்போக்கு ; பருகி அருந்தியதை உட்செலுத்து . 
மணியடித்து தொலைபேசியில் வந்து பேசச்செய் ; ring up bell ,, 
கோயில் மணியை உயர்த்தி அடி . 

ri ot , n . கலகம் ; குழப்பம் ; ஒழுங்குக்கேடு ; அமைதிக்கேடு ; 

சட்டமீறிய செயல் ; கட்டறுத்த நடை ; மனம் போன போக்கு ; 
ring - bark , v . சுற்றுவரி வெட்டு , மரப்பட்டையில் வளையங் 

உணர்ச்சிக்கொந்தளிப்பு ; இன்பக் களியாட்டம் ; விருந்தாட் 
கள் வெட்டு . 

டக்கூத்து ; அமளி , ஆர்ப்பாட்டம் ; கும்மாளம் ; நெறி 
ring -bolt , n . வளைய மரை . 

தவறின வாழ்க்கை ; கூடா ஒழுக்கம் ; வேட்டையில் வரை 
ring - bone , 11. எலும்புக் கரணை ; எலும்புக்கரணை நோய் . 

யறையின்றிக் கண்டமோப்பம் பின்பற்றுதல் ; v . கலகஞ் 

செய் , கலகத்தில் ஈடுபடு ; அமளிபண்ணு , ஆர்ப்பாட்டஞ் 
ring - cart ilage , n . குரல்வளைக் குருத்தெலும்பு . 

செய் ; கூத்தடி , கும்மாளமடி ; களியாட்டயர் ; வீணாகக் 
ring - dove , n . காட்டுப்புறா வகை . 

காலங்கழி ; நெறிதவறி வாழ் ; பணத்தை ஊதாரித்தனமாக 
ringed , a . வளையத்தாற் சூழப்பட்ட ; வளையம்போன்ற 

செலவழி ; ( தொ . ) read the Riot Act , கலகச் செயலை நிறுத் 
அடையாளமுள்ள ; மோதிர வடிவமுடைய ; வளையங்கள் 

திக் கலைந்துவிட வேண்டுமென்ற எச்சரிக்கைசெய் ; பெற் 
கொண்டுள்ள . 

றோர் வகையில் அமைதி காக்கும்படி பிள்ளைகளுக்கு ஆணை 
யிடு : 

நடவடிக்கைகளை நிறுத்தும்படி எச்சரிக்கை செய் ; 
ringed , . ring என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 

run riot , மட்டின்றிச் செயலாற்று ; கட்டுப்பாடு மீறி நட ; 
rin gent, a . 

வாய் பிளந்துகொண்டிருக்கிற , இளிக்கிற ; நாவின் வகையில் எல்லை மீறிப்பேசு ; கற்பனைவகையில் வரம்பு 
( தாவ . ) அங்காத்திருக்கிற . 

கடந்து செல் . 
ring er , n . எறிவட்டாட்டத்தில் முளையைச்சுற்றி விழுந்து ri otous , a . பெருங்கலகஞ் செய்கிற ; பெருங் கலகத்தில் ஈடு 
படியும் வளையம் ; வேட்டையில் வட்டமாக ஓடும் நரி ; மணி பட்டுள்ள ; வரம்புமீறின ; ஒழுக்கங்கெட்ட ; அழிவழக்கான ; 
யடிப்பதற்கான அமைவு . 

சட்டம் மீறும் இயல்புள்ள ; சந்தடிமிக்க . 


846 
rip 

ritual 
ript , n . பயனற்ற குதிரை ; நோஞ்சல் குதிரை ; குறும்புக் நின்று வரவேற்றுப் பாராட்டு ; 

உயிர்த்தெழு ; 

கூட்ட 
குதிரை ; ஒழுக்கக்கேடன் , கயவன் . 

அமர்வு முடித்தெழு ; மன்ற அமர்வு முடிவுறு ; நிமிர் ; 
rip , n . பிளப்பு , கிழிப்பு ; பிளவு , கீறல் ; நீள்வெட்டு , நீள நிமிர்ந்திரு ; கிளம்பு ; துள்ளு ; ஆற்றுவகையில் பிறப்பிட 
வாட்டில் பிளவு ; V. வெட்டிப்பிள ; கிழித்தெடு ; கட்டையை மாகக் கொண்டெழு , புறப்படு ; மேலெழுந்து தோன்று ; 
நீளவாட்டில் வெட்டு ; பாறையைப்பிள ; பிளப்புறு ; 

வெளிப்படு ; முனைப்பாகு ; வளர்ச்சியுறு ; ஓங்கு ; மேம்படு ; 
கிழிவுறு ; திடுமென அறுந்து வந்துவிடு ; ஓடு - வரிச்சல்களைப் முன்னேறு ; மேல்நிலை அடை ; உயர்வுறு : பெருக்கமுறு ; 
பிரித்தெடு ; பிளந்து இடைவெளி உண்டுபண்ணு ; துளைத்து மேன்மேலும் மிகுதியாகு ; பொங்கு ; இயங்கத்தொடங்கு ; 
வழிசெய் ; புண்ணைக் கிளறு ; சண்டையைத் தூண்டிவிடு ; * விழித்தெழு: எழுச்சிகொள் ; எழுச்சியுறு ; மனத்தில் தோன்று ; 
பழைய செய்தியைக் கிளறு ; துன்பத்தைக் கிளறிவிடு ; அமைதி . குலைத்தெழு ; வீறுகொண்டெழு ; பணிவகற்றியெழு ; 
கப்பல் வகையில் பாய்ந்து செல் ; தடுக்கமுடியா வேகத்துடன் 

கிளர்ந்தெழு ; 

மீறியெழு ; கிளர்ச்சி செய் ; கலகஞ்செய் ; 
முன்னேறு . 

சீறியெழு : வெறுத்தெழு ; விளைவாகு ; உண்டாகு ; விளை 

வாகப்பெறு ; தகுதி பொருந்தப்பெறு ; ( கப் . ) உச்சியிலிருந்து 
rip , n . அலைப்புற்ற கடல் நீர்ப்பரப்பு ; கொந்தளிக்கும் ஆற்று 

அடியாகத் தோன்றப்பெறு ; ( தொ . ) on the rise , விலை 
நீர்ப்பரப்பு . 

வகையில் ஏறிக்கொண்டே செல்லும் நிலையில் ; rise above 
ripar ian , n . ஆற்றங்கரை நில உரிமையாளர் ; a . ஆற்றுப் 

petty jealousies , அற்ப மன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட 
படுகை சார்ந்த ; ஆற்றங்கரையிலுள்ள . 

வராயிரு , பெரும்போக்காயிரு ; rise from the ranks , பொதுப் 
rip - cord , n . வான்குடை திறந்து கொள்ளச் செய்யுங்கயிறு . படைவீரர் நிலையிலிருந்து முயன்று ஆணைபெற்ற அதிகாரி 
ripe , a . விளைந்து முதிர்ந்த ; காய் முற்றிய . பழுத்த ; கனிந்த ; யாக மேம்பாடுறு ; தன் முயற்சியினாலேயே உயர் ; rise in the 
தின்பதற்குரிய நலம் வந்துற்ற ; அறுவடைக்குரிய செவ்வி world , மேம்பட்ட சமூகப் படித்தரம் எய்து ; rise to the 
யுற்ற ; பயன்படுத்துவதற்குரிய நிலையுற்ற ; பருகுவதற்கு occasion , நெருக்கடி நிலையைச் சமாளிக்கும் ஆற்றலுடைய 
வாய்ப்பாயிருக்கிற ; செயல் தொடர்பு கொள்வதற்குத் தகுதி வராயிரு ; take rise , உண்டாகு , தோன்று , தொடக்கங் 
யுற்ற ; முழு வளர்ச்சியடைந்த ; பக்குவமான ; தக்க பருவ 

கொள் . 
முற்ற ; செயல்முற்றிய ; முன்னொருக்கங்கள் நிறைவுற்ற ; 

ris er , n . படுக்கையிலிருந்து எழுந்திருப்பவர் ; எழுவது ; 
செயலுக்கு ஆயத்தமான ; ஆயத்த நிலையிலுள்ள ; தகுதி இரண்டு படிகளின் மேற்பரப்புக்களை இணைக்கும் செங்குத்துப் 
முழுதும் பெற்ற ; U. ( செய் . ) பழு , பழுக்கவை ; ( தொ . ) பகுதி . 
persons of riper years , முதிர்ந்த அனுபவமுள்ளவர்கள் ; 

risibil ity , n . சிரிப்பாற்றல் ; சிரிப்பு விருப்பம் ; சிரிப்பு . 
soon ripe soon rotten , பிஞ்சிற் பழுத்தால் வெம்பிப் போம் . 

ris ible , a . சிரிக்கும் பாங்குடைய ; நகைப்புச் சார்ந்த . 
rip en , U. பழு ; பழுக்க வை ; முதிர்வுறு ; அனுபவம்பெற்றுத் 
தேர்வுறு . 

ris ing , n . எழல் , எழுந்திருத்தல் ; உயருதல் , உயர்ந்து 
riposte , n . வாட்போரில் விரைந்த எதிர்க்குத்து ; எதிரடி , 

செல்லுதல் ; ஏற்றம் ; அதிகரிப்பு , பெருக்கம் ; மேற்பரப் 

பிற்கு வருதல் ; முன்னேற்றம் ; தோற்றம் ; மறு உயி 
சுடுசொற் பதில் , திறமையான நொடிப்பு விடை ; U. 

ரெழுச்சி ; இயேசுநாதரின் திருமீட்டெழுச்சி ; கிளர்ச்சி ; கலகம் ; 
விரைந்து எதிர்த்தாக்குதல் செய் ; திறமையான எதிர்விடை 

கட்டி , பரு , கொப்புளம் ; a . ஏறுகிற ; பெருகுகிற ; உதிக்கிற , 
கூறு . 

அடிவானத்துக்குமேலே வருகிற : முன்னேறுகிற ; உயர்ந்து 
ripp er , n . கிழிப்பவர் ; வெட்டிப்பிளக்கும் பொருள் ; கூரை 

வளருகிற ; இனி வளரவிருக்கிற , வருங்காலத்திற்குரிய ; 
யிலிருந்து ஓடு பிரிப்பதற்கான கருவி ; சிராயடுக்குப்போக்கில் 

குறிப்பிட்ட வயதினை நெருங்குகிற ; ( தொ . ) rising ground , 
கட்டையை அறுப்பதற்கான இரம்பம் . 

ஏற்றமான மேட்டுநிலம் ; the rising generation , வருங்கால 
ripp ing , a . ( பே - வ . ) நேர்த்தியான , மிகச்சிறந்த , இன்ப மக்களாகிய இளைஞர்கள். 
நுகர்ச்சிக்குரிய ; முதல் தரமான ; adu . மிகச்சிறந்ததாக . 

ris ing -again , n . இயேசுநாதரின் திருமீட்டெழுச்சி , மறு 
rip ple , n . சணல்வாரி ; ப . சணல் வாரியால் விதையகற்று : உயிர் எழுச்சி . 
rip ple , n . சிற்றலை , அதிர்வலை ; மயிர் அலையமைவு; இழைக் risk , n . இடர்வரவு , அபாய நேர்வு ; வருநிலை இழப்பு ; வரு 
கச்சை அலைவளைவு ; அலை எழுந்து விழும் இன்னொலி ; 0 . தீங்கு , எதிர்பாரா ஊறுபாடு ; இடர்காப்பின்மை , எளிதில் 
நீர்ப் பரப்புவகையில் அலைப்புறு ; சிற்றலைகளாக்கு ; சிற்றலை தீங்கிற்கு ஆளாகும் நிலை ; விளைவுக்குரிய பொறுப்பு ; V. 
களாக அதிர்வுறு ; அலைவரிகள் தோற்றுவி ; சலசல ஒலிசெய் . இடர்வரவிற்கு உட்படு ; இழப்புநேர்விற்கு உள்ளாகு ; மேல் 
rip ple - cloth , n . அலைவரித் துகில் . 

வரவு துணிந்திறங்கு ; வருவிளைவின் பொறுப்பை ஏற்றுக் 

கொள்ள முனை ; 
rip ple - mark , n . ( மண் . ) அலைப்பரிப்படையாளம் , முன் 

( தொ . ) at owner s risk , உரியோரது 
னூழி நீர் அலைப்பினால் அல்லது காற்றுவீச்சினால் அடிநிலப் 

தனிப் பொறுப்பில் ; run a risk , run risks , run the risk , 
பாறையடுக்குகளில் தோன்றும் அரிப்புத்தடம் . 

take risks , வருமிடர் துணிந்து ஏற்றுக்கொண்டு செயலில் 

இறங்கு . 
ripp let , n . சிறு குறுந்திரை . 

risk - money , n . காசுக்கணக்கர் படி . 
rip -saw , n . பிளப்பு இரம்பம் . 

ris ky , a . இடர்வரவு நிரம்பிய ; அபாயமிக்க ; பெருநட்டம் 
Ripuar ian , a . ரைன் ஆற்றங்கரையில் வாழ்ந்த பண்டைப் 

ஏற்படத்தக்க ; கதை - நாடக வகைகளில் ஒழுக்கக்கேடு உண்டு 
பிராங்குகளின் இனத்தைச் சார்ந்த ; ( தொ . ) Ripuarian law , 

பண்ணத்தக்க ; மரபுநிலை ஆசாரங்கள் வகையில் புண்படுத்தக் 
ரைன் ஆற்றங்கரையில் வாழ்ந்த பண்டைப் பிராங்குகள் 

கூடிய . 
கடைப்பிடித்த சட்ட ஒழுங்குமுறைத் தொகுதி . 

risott o , 11 , அரிசிப் புழுக்கல் . 
Rip van Win kle , n . பத்தாம் பசலிப்பேர்வழி , வழக்கிறந்த 
கொள்கையினர் . 

risque, ( பிர . ) a . கதை - நாடக வகைகளில் ஒழுக்கத்திற்கு ஊறு 

விளைக்கிற. 
rise , n . எழுச்சி , கதிரவன் தோற்றம் ; தோற்றுவாய் , ஆற்றின் 

riss ole , n . ரொட்டி மீன் வறை ; இறைச்சி மீன் வறை . 
பிறப்பிடம் ; மேடு , குன்று ; திடர் , தேரி ; பாதையேற்றம் ; 
உயர்வு , முன்னேற்றம் ; தோற்றம் ; படி உயர்ச்சி ; பதவி 

ritardan do, ( இத் . ) ads . இன்னும் மெதுவாக , 
மேம்பாடு ; மதிப்புயர்வு ; விலையேற்றம் ; கூலியேற்றம் ; rite, 1. கரணம் , வினைமுறை , சமயச்சடங்கு ; பழக்கவழக்க 
குரல் உயர்ச்சி ; மீன்வகையில் நீர்ப்பரப்பிற்கு உயர்ந்துவரல் ; வினைமரபு ; வழிபாட்டுமுறை . 
வில் வளைவின் குத்துயர்ச்சி ; படியின் நிலைக்குத்துப் பகுதி ; rit ual , 1 , சடங்குமுறை , கரணவியல் ; சடங்கு முறை 
3. எழு ; பள்ளியெழு ; உயர் ; நிலத்தினின்று மேலெழு ; உயரப் 

யாற்றுகை ; வினைமுறை முற்றுவிப்பு ; a . சமய வினைமுறை 
பற ; வானிலெழு ; மேன்மேல் உயர்ந்துசெல் ; மேலே செல் ; 

சார்ந்த ; வினைமுறைகளை உட்கொண்ட ; வினைமுறைகளா 
மேல்நோக்கிச் சாய்வாயிரு ; வணக்கமுறையில் எழு ; எழுந்து லான ; சடங்கியல்பான .. 


847 


ritualism 


roast - meat 


rit ualism , n . சடங்குவெறி . 
rit ualist , n . சடங்குவெறியர் . 
rit ualize , v . சடங்கு வினைப்படுத்து ; சடங்கார்வங் கொள் 
riv age , n . ( செய் . ) கரை , ஓரம் . 
riv al , 1. எதிராள் , போட்டியாளர் ; கா தலில் மாற்றார் ; 
பரிசுவகையில் உடன் போட்டியாளர் ; பொது இலக்கு நாடி 
இகலி நிற்பவர் ; எதிர்மாற்றுப் பொருள் ; போட்டியான 
செய்தி ; ஒப்பிடுவதற்குரிய பண்பு ; a . போட்டியிடுகிற ; 
ப . இகலு , எதிர்த்துப் போட்டியிடு ; ஒப்பிடத்தக்கவராயிரு ; 
ஒப்பிடத்தக்கதாயிரு. 
riv alry , n . இகல் , போட்டி ; போட்டியிடல் ; போட்டி நிலை ; 
போட்டியிடுபவராயிருக்கும் நிலை ; போட்டி மனப்பான்மை , 
போட்டியுணர்ச்சி , 
riv alship , n . போட்டியிடுதல் , ஒப்பாயிருக்க முனை தல் . 
rive, U. கிழி , பிள , விள்ளு ; திருகியிழு ; வெட்டித்துண்டாக்கு ; 
மேட்டுப் பட்டைகளுக்கான வரிச்சலாகப் பிளந்து எடு ; 
பிளவுறு ; அடிபட்டுக் கீறு ; பிளவுறத்தக்கதாயிரு . 
riv el v. சுரிப்புறு ; சுருங்கு . 
ri ven , v . rive என்பதன் முடிவெச்சம் . 
riv er 1 , 1. ஆறு , நதி ; வாழ்வுக்கும் சாவுக்குமிடையேயுள்ள 
எல்லைக்கோடு ; ஒழுக்கின் பெருக்கு , தொடர் ஒழுக்கு ; a . 
ஆறுசார்ந்த ; ஆற்றில் வாழ்கிற ; ஆற்றோரமாக வாழ்கிற ; 
ஆற்றில் காணப்பெறுகிற ; ஆற்றோரமாகக் காணப்பெறுகிற ; 
( தொ . ) river of blood , குருதியாறு ; கொடுஞ்செயல் மிகுதி . 
riv er , 11. வரிச்சல் பிளப்பவர் , கட்டையைப் பிளந்து மேட் 

டுப்பட்டை அமைப்பவர் . 
riv erain , 1. ஆற்றங்கரையில் வாழ்பவர் ; a . ஆற்றிற்குரிய ; 

ஆற்றின் மருங்கு சார்ந்த . 
riv er - bed , n . ஆற்றுப்படுகை , ஆற்றின் அடித்தரை , 
riv er - craft , n . ஆற்றுப்படகு . 
riv er - god , n . ஆற்றுத்தெய்வதம் . 
riv er - horse , n . நீர்யானை . 
riv erine , a . ஆற்றின்மேல் உள்ள ; ஆற்றினுடைய ; 

ஆற்றோரமான . 
riv erside , n . ஆற்றோரம் , ஆற்றின் கரையடுத்த இடம் ; a . 

ஆற்றின் பாங்கருள்ள . 
riv et , 11. குடையாணி , மறுபுறம் தட்டிப் பிணைத்திறுக்குதற் 
கான ஆணி ; 3. தாழ்ப்பாள் இறுக்கு ; ஆணிகளைக்கொண்டு 
இணை அல்லது பிணை ; உறுதியாக்கு , அசையாமல் நிலைப் 
படுத்து ; ஒருமுகப்படுத்து , முழுக் கவனமும் செலுத்து ; கவ 
னத்தை முழுதுங் கவர் ; கவனம் - பார்வை முதலிய வகைகளில் 
முற்றிலும் பற்றிப் பிடி . 
riv eter : 1. ஆணி தறைபவர் ; ஆணி தறையும் இயந்திரம் . 
riv iere , n . மணிமாலை ; அடுக்கு மணிமாலை , பல கோவை 

மணிமாலை . 
riv ulet , n . சிற்றாறு , ஓடை . ; அந்துப்பூச்சி வகை , 
rix - dollar , n. ( வர . ) நாலரை அல்லது இரண்டேகால் 
ஷில்லிங்கு மதிப்புடைய முற்கால ஐரோப்பிய வெள்ளி நாணய 


take the road , புறப்படு ; take to the road , ஆறலை செய் .; 

the road , பெருஞ்சாலை . 
road , U. அடி மோப்பந் துணையாகத் தொடர்ந்து செல் . 
road - book : n . பெருஞ்சாலை வழிகாட்டி ஏடு . 
road man , 1. சாலை செப்பனிடுபவர் ; பெருஞ்சாலையர் . 
road - metal , n . சரளைக்கல் . 
roads , n . pl . தங்கு துறை , கரையோரமாகக் கப்பல் நங்கூர 

மிட்டு நிற்பதற்குரிய துறை 
road -sense , 11 . சாலைச் செவ்வுணர்வு , வண்டியோட்டுந் 

திறம் . 
road side, 1. பாட்டையோரம் ; a . மரங்கள்- தங்குமிடம் ஆகிய 

வற்றின் வகையில் பாட்டையோரத்திலுள்ள . 
road stead , n . தங்கு துறை , கரையோரமாகக் கப்பல் நங்கூர 

மிட்டு நிற்கத்தக்க இடம் . 
road ster , n . தங்கு துறை நாவாய் , கரையோரம் நங்கூரம் 
பாய்ச்சி நிற்குங் கப்பல் ; பாட்டையோடி , பாட்டையில் 
செல்லுதற்குரிய குதிரை அல்லது மிதிவண்டி ; அனுபவம் 
வாய்ந்த பயணி . 
road way , n . சாலையின் நடுப்பாகம் , வாகனவழி . 
road worthy , a . பெருஞ்சாலையிற் செல்லுதற்குரிய . 
roam , 11. திரிதரல் ; ப . சுற்றித்திரி , ஒழுங்கின்றி நடந்து செல் ; 

திட்டமின்றிப் பயணஞ்செய் . 
roan , 11. கபிலைப்பசு , புகர்நிறப் பசு ; கபிலைநிறக் குதிரை , 
புகர்நிறக் குதிரை ; a . விலங்குவகையில் கபிலைநிறமான , புகர் 
நிறமான , வெள்ளை-பழுப்புப் புள்ளிகளுடன் கூடிய கருஞ் 
சிவப்பு நிறத்தினையுடைய . 
roan , n . புத்தகக் கட்டடத்தில் பயன்படுத்தப்படும் பதனிட்ட 

மெல்லிய ஆட்டுத்தோல் . 
roar , n . முழக்கம் ; 3. முழங்கு ; குதிரைவகையில் நோய் 
காரணமாக மூச்சுவிடும்போது பேரொலி செய் ; இடவகையில் 
பேரொலி நிரம்பியதாயிரு ; எதிரொலி முழக்கஞ் செய் ; 
கூட்டவகையில் கம்பலை எழுப்பு ; உரத்த குரலில் இரை ; 
கொந்தளிப்பாகப் பாடு ; பேரொலியினால் செவிடுபடச்செய் ; 
( தொ . ) set table in a roar , மேடையருகே குழுமியிருப்பவர் 
கள் உரத்துச் சிரிக்கும்படி செய் . 
roar er , n . 

பேரொலி செய்பவர் ; நோய்காரணமாக மூச்சு 
விடும்போது பேரெலி செய்யுங் குதிரை. 
roar ing , n . முழங்குதல் ; முழக்கம் ; குதிரை நோய்வகை ; 
a . முழங்குகிற ; கும்மாளமடிக்கிற ; குடித்துக்கூத்தாடுகிற , 
கூச்சலான ; கூச்சலிடுகிற ; சுறுசுறுப்பான ; ( தொ . ) 
roaring forties , கடலில் நிலவுலகத் தென் நேர்கோடு 40 
பாகைக்குத் தெற்கே மேல்காற்றுப் புயலாக வீசும் பகுதி ; 
roaring night , புயலடிக்கிற இரவு ; விருந்துக் களியாட்ட 
இரவு ; the roaring game, பனிக்கல் சறுக்காட்டம் . 
roast , 11. இறைச்சி வாட்டல் , வதக்கிறைச்சித் துணையுண்டி ; 
a . வாட்டப்பட்ட , வதக்கப்பட்ட ; மிகுவெப்பமான ; 
நெருப்பிற் காட்டி வதக்கு ; காப்பிக்கொட்டை வறு ; தண் 
டனை வகையில் தீப்பொசுக்கிவிடு ; வெதுவெதுப்பூட்டிக் 
கொள் ; இகழ்ந்து பேசு , ஏளனஞ்செய் , 

கேலிபண்ணு ; 
வதக்கப் பெறு ; ( தொ . ) rule the roast , ஆதிக்கஞ் 
செலுத்து . 
roast -beef , 11. வதக்கிய மாட்டிறைச்சி ; ( தொ . ) roast - beef 
plant , கசக்கினால் புலால் நாற்றமடிக்கும் இலைகளையுடைய 
செடிவகை . 
roast ing - jack , n . மாட்டுகோல் , அகப்பைக்கோல் . 
roast er , 1. அனலில் வாட்டுபவர் ; வாட்டுவதற்கான சூட் 
டடுப்பு வகை ; கனியத்தை நீற்றுவதற்கான உலை ; காப்பிக் 
கொட்டை வறுக்கும் இயந்திரம் ; வதக்குப் பன்றியிறைச்சி ; 
வாட்டுநிலை உருளைக் கிழங்கு. 
roast - meat , n . வதக்கிறைச்சி ; ( தொ . ) cry roast - meat , 
எதிர்பாரா நற்பேற்றினை மடத்தனமாகப் பறைசாற்றிக் 
கொள் . 


வகை . 


- roach , n . வெள்ளி மீன்வகை ; ( தொ . ) as sound as a roach , 

முழுத்திடமான நிலையில் . 
roach , n . ( கப் . ) சதுரப்பாயின் அடியிலுள்ள கவிவு ; v . 
கவிவுறு ; குதிரைப்பிடரிமயிர் வகையில் குறுகத் தறி ; குத்து 

வரியாக நில் . 
roach , n . கரப்பான் பூச்சி . 
* 

roach - backed , roach - bellied , a . மேற்கவிவான . 
road 1 , n. பெருஞ்சாலை , ஒழுங்கை ; road hog , கண்மூடித் 

தனமாக உந்துவண்டி அல்லது மிதிவண்டி செலுத்துபவர் ; 
road house , பெருஞ்சாலை அருகிலுள்ள நாட்டுப்புறத் தங்கு 
மனை ; royal road to , பெறுவதற்குரிய நேரான எளிய வழி ; 
rule of the road , நிலம் - நீர் - வானெறிகளில் பாதைவிதி ; 


848 


rob 


Rocky 


robe , n . 


1 


rob , U. பற்றிப்பறி , வழிப்பறி செய் , சூறையாடு , கொள்ளையிடு ; 
உரிமை பறிபோக்கு ; பறிபோக்குவி ; சூறையாகப்பெறு ; 
கொள்ளை கொண்டு போ ; ( தொ . ) rob Peter to pay Paul , 
கடைத்தேங்காயெடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடை , ஒரு 

வரைக் கெடுத்து மற்றொருவருக்கு நலஞ்செய் . 
robb er , n , கொள்ளைக்காரன் , வலிந்து பறிப்பவன் . 
robb ery , n . வழிப்பறி , கொள்ளை , சூறை ; அச்சுறுத்திப் 
பறித்தல் ; ( தொ . ) daylight robbery , பகற்கொள்ளை , ஒளிவு 
மறைவற்ற வழிப்பறி . 

தளர்த்தியான மேலங்கி ; உடுப்பு ; V. உடுப்பு 
அணிவி , அங்கியிடு ; உரிய உடை அணி ; ( தொ . ) gentlemen 
of the robe , வழக்கறிஞர் ; the long robe, சட்டத்துறை 
உடுப்பு ; திருக்கோயில் குருமார் உடுப்பு . 
Rob ert , n . ( பே - வ . ) காவற்றுறையாள் . 
robes, n . pl . பதவிக்குரிய நீண்ட மேலங்கி , படித்தரம் அறி 

விக்கும் சிறப்புடை . 
rob in , Rob in , n . மார்பு சிவந்த சிறுபறவை வகை ; ( தொ . ) 
Robin Goodfellow . குறும்பு வாய்ந்த குறளித் தெய்வம் ; 
Robin Hood , பிரிட்டனின் பேர்போன இடைநிலைக்காலக் 
காட்டுக்கொள்ளைவீரன் ; இடைநிலைக்காலத்துக் காட்டுக் 
கொள்ளைக்கார வகையினன் ; robin redbreast , மார்பு சிவந்த 
சிறுபறவை வகை ; roand robin , முதலீறு தெரியாவகையில் 
இடப்பட்ட வட்டவடிவக் கையெழுத்து விண்ணப்பம் 
Rob in - run - the - hedge, n . செந்நீல மலர்களும் குண்டிக்காய் 

வடிவ இலைகளும் உடைய நிலம்படர் கொடிவகை . 
rob in s - eye , n . கருஞ்சிவப்புச் சிறு மலர்ச் செடிவகை . 
rob orant , n . ( மரு . ) தெம்பு மருந்து ; a . வலுவூட்டுகிற . 
rob ot , 1. இயந்திர மனிதன் , மனித உருவில் தானே இயங்கும் 
பொறி , மனிதனைவிடச் செயல்திறம் மிக்க தானியங்கு 
பொறி ; இயந்திரம்போல் செயலாற்றும் மனிதன் ; தானே 
இயங்குகிற போக்குவரத்து அடையாளக்குறிப் பொறி ; 
பறக்கும் வெடிகுண்டு . 
rob urite , n . அனற்பிழம்பு வீசா வெடிமருந்துவகை. 
robust , a . உடற்கட்டுடைய ; கட்டுரம் வாய்ந்த ; வலுக் குறை 
வற்ற ; வலுவூட்டும் பாங்குள்ள ; ஊக்கமூட்டுகிற , வீரியமுள்ள ; 
நல்லுறுதிமிக்க ; நேர்மைப்போக்கான , பரும்போக்கான ; நுண் 
ணய நெளிவுகளற்ற ; சூதுவாதுகளினால் குழப்பமடையாத . 
robus tious, a . கூச்சலிடுகிற ; ஆர்ப்பாட்டமான ; தன் 

முனைப்புமிக்க . 
roc , 1. கதைமரபில் பெரும்பறவை ; யானை தூக்கும் பறவை . 
roc ambole, n . வெங்காய இனச் செடிவகை ; ஸ்பானிய 

நாட்டு வெள்ளைப் பூண்டு . 
roch et , n . வெள்ளை மேலங்கி . 
rock , n . பாறை ; பெருங்கல் ; கடினத் தின்பண்டம் ; ( மண் . ) 
கனியக்கூறுகலந்த மண்கலவைப்பகுதி ; செறிகடுமை 
வாய்ந்த தின்பண்டவகை ; பாறைகளிற் கூடுகட்டி வாழும் 
புறாவகை ; ( தொ . ) blue rock , பாறைகளில் கூடுகட்டி வாழும் 
புறாவகை ; built on the rock , founded on the rock , உறுதி 
யான , வன்காப்பான ; on the rocks , வறுமையுற்ற நிலையில் ; 
Rock English , ஜிப்ரால்டரில் ( Gibralter ) பேசப்படும் ஆங்கில 
மொழி வழக்கு ; Rock fever , ஜிப்ரால்டரில் காணுங் குடற் 
காய்ச்சல் வகை ; Rock of ages , இயேசுநாதர் ; Rock scorpion , 
ஜிப்ரால்டரில் பிறந்தவர் ; ஜிப்ரால்டரில் பிறந்தவரின் காட்டுப் 
பெயர் ; run upon the rock , பாறைமேல் மோதி 

உடை ; 
திடீர் அழிவு எய்து ; see rocks ahead , கப்பல் வகையில் 
இடர் வருகை முன்னறி ; இடர்க்குறி காண் ; the Rock , 
ஜிப்ரால்டர்ப்பகுதி மேட்டுநிலம் . 
rock , 1 , நூற்புக்கழி . 
rock , n . அசைவாட்டம் ; சிறிதுபோதைய ஊசலாட்டம் ; 
. ஊசலாட்டு ; அசைந்தாடு ; குலுக்கு ; தடுமாறி நட ; 
தங்கம் கலந்துள்ள மண்ணை அரிப்புத் தொட்டியிலிட்டுச் சலி ; 
தங்கம் கழுவுவதற்கான அரிப்புத்தொட்டியை இயக்கு ; 
தங்கம் கழுவுவதற்கான அரிப்புத்தொட்டியிலிட்டு ஆட்டு. 


rock -bed , 1. அடிப்பாறை ; பாறைப்பாங்கான அடித்தளம் . 
rock -bird , 1. கடற்பறவை வகை . 
rock - bottom , 11. ( பே - வ . ) அடிக்கீழ் மட்டம் . 
rock - cork , n . கல்நார் வகை . 
rock - crys tal , n . படிகப்பாறை , நிறமற்ற படிகக்கல் வகை . 
rock - dove , 1. = rock -pigeon . 
rock - drill , n .. பாறை துளைப்புக் கருவி . 
rock er , n . அசைந்தாடச் செய்பவர் ; ஆட்டுபவர் ; தாலாட்டு 
பவர் ; தொட்டில் அசைந்தாடச் செய்யுங் கீழ்ச்சட்டம் ; பொற் 
சுரங்க வேலையில் தங்கத்தைக் கழுவும் அரிப்புத் தொட்டி ; 
வளைந்த அலகுடைய சறுக்குக்கட்டை ; சறுக்குக் கட்டை 
விளையாட்டு வகை ; ( தொ . ) off one s rocker , வெறிபிடித்த . 
rock ery, 11. சூரல் வளர்ப்புச் செய்குன்று , சூரல்போன்ற மலை 
வளர் செடியினங்களுக்காக இடையிடையே மண்பெய்த 
பாறை அடுக்குக்களின்மீது செயற்கையாக அமைக்கப்பட்ட 
பண்ணை ; பாறை அடுக்கமைவுக் காட்சி . 
rock et1 , 1. குழம்பு வைப்பதற்குப் பயன்படுகிற செடிவகை ; 

மலர்களுக்காக வளர்க்கப்படுகிற செடிவகை . 
rock et , n . உந்து கூண்டு , அக எரிபொருளாற்றலால் 
தொலைக்கு அல்லது உயரத்துக்கு உந்தப்படும் தாளாலோ 
உலோகத்தாலோ ஆன நீள்வட்டு ; உந்து கூண்டு வாணம் ; 
சமிக்கை உந்துகூண்டு வாணம் ; இடர்ப்பட்ட கப்பல்களுக்குத் 
துணையுதவிக் கயிறு கொண்டுசெல்லப் பயன்படும் உந்து 
கூண்டு ; ஏவுகணை , பீற்றுவளியாற்றலால் இயக்கப்படும் 
அமைப்பு ; U. ஏவுகணையினால் தாக்கு ; ஏவுகணைபோல வீசி 
எறி ; குதிரை வகையில் மேலெழும்பிக் குதி ; குதிரையிவர்பவர் 
வகையில் பாய்ந்து குதி ; வாணம்போல் பாய்ந்து செல் : விலை 
வகையில் திடீரென ஏறு ; வான்கோழி வகையில் நேராக மேல் 
எழும்பிப் பற , விரைவாகவும் உயரமாகவும் பறந்து செல் . 
rock etry , n . ஏவுகணை ஆய்வு ; ஏவுகணைக் கையாட்சி . 
rock .goat , 1. வரையாடு , மலையாடு . 
rock - hewn , a . பாறையிலிருந்து குடையப்பட்ட . 
rock ing - chair , 1. அசைந்தாட்டு நாற்காலி . 
rock ing - horse, n . அசைந்தாடும் விளையாட்டுக்குதிரை 
rock ing - stone , n . அசைந்தாடும் சமநிலைக் குண்டுக்கல் . 
rock ing -turn , n . சறுக்குக் கட்டை விளையாட்டு வகை . 
rock - leather , n . கல்நார் வகை . 
rock ling , n . சிறுமீன் வகை . 
rock .oil , 1. நில எண்ணெய் ; இயல்வரவான ரச கர்ப்பூரம் . 
rock -paper , n . கல்நார் வகை . 
rock - ribbed , a . பாறை விளிம்புகளையுடைய ; வலுவான , 

உறுதியான , உறுதியாக நாட்டப்பட்ட . 
rock - rose, 11. மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிற மலர்ப் 

புதர்ச்செடி வகை . 
rock - sal mon , n . சிறு சுறாமீன் வகை . 
rock - salt , n . இந்துப்பு , கல்லுப்பு ; அதிசாரம் . 
rock - shaft , n . இயந்திரங்களிற் சுழலாமல் முன்னும் 

பின்னும் அசைந்தாடுந் தண்டு , அசையுந் தண்டு . 
rock - staff , n . கொல்லன் துருத்தி விசைத்தண்டு . 
rock - sucker , n . விலாங்குபோன்ற கடல்மீன் வகை . 
rock - tar , 1. நில எண்ணெய் . 
rock - whistler , n . ஆல்ப்ஸ் மலைகளில் வாழும் அணில் 

போன்ற கொறிவிலங்கு வகை . 
rock - wood , 11. கல்நார் வகை . 
rock - work, n . = rockery . 
Rock y , 1. வட அமெரிக்க மலைத்தொடரின் பெயர் ; a . 

அமெரிக்க மலைத்தொடருக்குரிய ; ( தொ . ) Rocky 
Mountain goat , வட அமெரிக்க ஆட்டியல் மான்வகை ; 
the Rockies , the Rocky Mountains , வட அமெரிக்க மலைத் 
தொடர் . 


/ 


849 
rocky 

roll - call 
rock y , a . பாறைகள் நிறைந்துள்ள ; பாறை போன்ற ; Rogation days , முந்நாட் பாசுரத்திற்குரிய மூன்று நாள்கள் ; 
பாறைப் பாங்கான ; பாறைபோல் உறுதியான ; கரடுமுர Rogation Sunday , முங்காட் பாசுரத்திற்குரிய மூன்று நாள் 
டான . 

களுக்கு முன்னைய ஞாயிற்றுக்கிழமை ; Rogation week , முந் 
rock y , a . அசைந்தாடும் பாங்குள்ள ; நிலையற்ற , தள் 

நாட் பாசுரத்திற்குரிய மூன்று நாள்கள் அடங்கிய வாரம் . 
ளாடுகிற ; ஆட்டங் கண்டுவிட்ட ; குடிவெறியிலுள்ள ; Ro ger, 11. நாட்டுப்புற ஆடல்வகை ; நாட்டுப்புற 

நாட்டுப்புற ஆடல் 
மனநிறைவளிக்காத , அருவருப்பான . 

இசைவகை ; ( தொ . ) the jolly Roger , கடற்கொள்ளைக்கார 
rococ o , n . மிகு ஒப்பனைக் கலைப்பாணி , மலர்போன்ற உரு 

ரின் கறுப்புக்கொடி . 
வரை ஒப்பனைக் கலைப்பாணி ; a . 1730 முதல் 1780 வரையில் rogue , n . போக்கிரி , மோசக்காரன் ; கயவன் ; வஞ்சகன் ; 
ஐரோப்பாவில் நடைமுறையிலிருந்த கலைப்பாணி சார்ந்த ; 

நாற்றுகளில் பறித்தெறியத்தக்க பொலிவற்ற செடி ; மந்தை 
மனைப்பொருள்கள் -சிற்பம் முதலியவற்றின் வகையில் மிகு யில் முரட்டு விலங்கு ; சண்டிப் பந்தயக்குதிரை ; குறும்பு 
ஒப்பனையார்ந்த , மலர் போன்ற உருவரை ஒப்பனை செய்யப் வேட்டைக்குதிரை ; ( தொ . ) rogue elephant , அழும்பு செய்யும் 
பெற்ற ; இலக்கிய நடைவகையில் அணிநயவளமார்ந்த ; திருட்டு யானை ; rogues gallery , காவல் துறையினர் திரட்டி 
பழமைப்பட்ட , காலங்கடந்த . 

வைத்துள்ள குற்றவாளிகளின் நிழற்படங்கள் ; rogues Latin , 
rod , n . கழி , கோல் ; மாத்திரைக்கோல் ; செங்கோல் ; அதி 

குழூஉக்குறி ; rogues march , முரசடித்து வெளியேற்றும் 
காரச்சின்னம் ; சாட்டை ; அடிக்குங் கோல் ; பிரம்புக்கட்டு ; 

போது வாசிக்கப்படும் ஏளனப்பாடல் இசைமெட்டு . 
தண்டனைச் சின்னம் ; பிரம்பு அல்லது பிரம்புக்கட்டுவடிவான rog uery , n . போக்கிரித்தனம் , குறும்பு , மோசடி . 
தண்டனைச் சின்னக் குறியீடு ; தூண்டில் ; ( உட . ) கழி 

rog uish , a . போக்கிரித்தனமான , குறும்பு செய்கிற , கயமைக் 
வடிவக் கட்டமைவு ; உலோகக் கம்பி ; இணைப்புக்கோல் , 

குணமுள்ள ; கொடிய . 
இணைப்புத்தண்டு ; இயந்திர நீளுருளை ; அளவுகோல் ; 11 

roist , T. களிக்கூத்தாடு . 
முழ நீளம் , நில அளவை அலகு ; 121 சதுர முழப்பரப்பலகு ; 
செங்கற்கட்டுமான வகையில் பரும அலகு , 306 கன அடி 

rois ter , U. பேரிரைச்சலிட்டுக் கூத்தாடு . 
அல்லது 13 அடி கனமுள்ள 272 சதுர அடி ; ( தொ . ) 

rois terer , 11. பெருங்கூச்சலிடுபவர் . 
a rod for one s own back , தன் தலையில் தானே வாரிப் Rol and , 11 . பிரஞ்சுப் பழங்கதைமரபில் ஆலிவர் ( Oliver ) 
போட்ட மண் ; விலைக்குவாங்கிய சங்கடம் ; Black Rod , என்பவனுடன் உத்தம நண்பனாகப் புகழப்படும் மன்னன் 
பிரிட்டனின் பெருமக்கள் மன்றக் கட்டியர் ; கோவள்ளுவரின் சார்லிமேனின் உடன்பிறந்தார் புதல்வன் ; ( தொ . ) a Roland 
வேலைக்காரர் ; have a rod in pickle for , உரிய காலத்தில் for an Oliver , பழிக்குப்பழி . 
ஒறுத்தற்கு ஒருக்கமாயிரு ; kiss the rod , தண்டனையைப் 
பணிவுடன் ஏற்றுக்கொள் ; Napier s rods , கழிகளின் உதவி 

role , role , ( பிர . ) 11. நடிகரின் பங்கு ; தொழிற்கூறு ; தனி 
கொண்டே பெருக்குவதற்கும் வகுப்பதற்கும் ஜான் நேபியர் 

மனிதர் கடமைக்கூறு ; வாழ்க்கைப்பங்கு . 
( 1550-1617 ) கண்டுபிடித்த புத்தமைவு ; spare the rod and 

roll1 , 1. சுருள் , துணி-தாள் முதலியவற்றின் நீளுருளை வடி 
spoil the child , பரிந்த இடம் பாழ் , அடி உதவுவதுபோல் 

வாகச் சுருட்டிய படிவம் ; சுருளோலை , சுருட்டப்பட்ட 
அண்ணன் தம்பி உதவமாட்டார் ; the rod , பிரம்புத் ஆவணம் ; பதிவேடு ; பெயர்ப்பட்டியல் ; பட்டியல் , தொகுதி ; 
தண்டனை . 

திருகுசுருளப்பம் ; பொதியப்ப உருளை ; சிறு அப்பப்பாளம் ; 
rode , ப . காட்டுக்கோழி வகையில் மாலைநேரத்தில் நிலம் 

உருளை ; திருகுவட்டு ; நீளுருளை வடிவான பொருள் ; நீளுருளை 
நோக்கிப் பறந்து வா ; 

வடிவான சிப்பம் ; 

வெண்ணெய்க்கட்டி ; 
கானாங்கோழி வகையில் இனப் 

சவர்க்கார நீள் 
பெருக்கப் பருவத்தில் மாலைநேரத்திற் பறந்து செல் . 

பாளம் ; வார்ப்பட உருளை ; ஏட்டின் அட்டை அச்சிடும் 

அழுத்த உருளை ; கழுத்துப்பட்டை முதலியவற்றின் புறமடி 
rode , v . ride என்பதன் இறந்தகாலம் . 

வளைவு ; ( க - க . ) சுருட்பேர்திகை ; ( தொ . ) Master of the 
rod ent , 11. கொறி விலங்கு ; a . கொறிக்கிற ; கொறிவிலங் Rolls , பதிவகத் தலைவர் ; மேல் நீதிமன்ற நடுவர் ; roll of 
கினஞ் சார்ந்த . 

honour , சிறப்புறுவோர் பட்டியல் ; strike off the rolls, 
rode o , n . கால்நடை வளைப்பிடம் , சூடிடப்படுவதற்காகக் 

பெயர்ப்பட்டியலிலிருந்து விலக்கு , குழுவிலிருந்து நீக்கிவிடு ; 
கால்நடைகள் வைக்கப்படுமிடம் ; கால்நடை 

swiss roll, பழப்பாகு உள்ளிட்டு வேகவைத்த சுருளப்பம் ; 
வளைப்பு ; மாடோட்டியின் வளைப்புத்திறம் ; மிதி உந்து 

the Rolls , ஆவணச்சேமக் கட்டிடங்கள் ; மேல் நடுவரின் நீதி 
வாணரின் கரணவேடிக்கை . 

மன்றம் . 
rod man , n . தூண்டிலாளர் . 

roll , n . உருள்வு ; சுழற்சி ; புரள்வு ; சுழல்வாட்டம் , சுழலும் 
rodomontad e , n . வீம்புப் பேச்சு , வீறாப்புரை ; a . வீம்பு 

பொருளின் சுழல்வான சாய்வாட்டம் ; தள்ளாடி இயங்குதல் ; 
பேசுகிற , பெருமையடித்துக்கொள்ளுகிற ; V. வீறாப்பு பேசு , 

தொடர்ந்த ஒலியதிர்வு ; முரசின் தொடர்ந்த முழக்கு ; இடி 
பெருமையடித்துக்கொள் , வீம்படித்துக்கொள் . 

யின் அடுக்கிய முழக்கம் ; சொற்களின் தொடர்சந்த ஒழுக்கு ; 

அலைபாய்வு ; அலையியக்கம் ,, 
rodomontad er , 1. வீம்புரையாளர் , வீறாப்புக்காரர் . 

அலையின் பின் அலையான 

தொடர் இயக்கம் ; 3. உருட்டு ; உருள் ; சுருட்டு ; சுருள் ; 
rod ster , 11. தூண்டிலாளர் 

உருட்டித்திரட்டு ; உருட்டிச்சேர் ; சுருட்டி மடி , சுருட்டிக் 
roe , n . சிறுமான்வகை ; செந்நிற மானின் பிணா ; சிறு மான் கட்டு ; உருளையால் அழுத்தித் தட்டையாக்கு ; உருளை 
குழு ; சிறுமான்கள் . 

களிடையே அழுத்திப் பதப்படுத்து ; இடைவைத்து உருளுவி ; 
roe , n . மீன் சினைப்பு , மீன் முட்டைத் தொகுதி ; ஆண் மீனின் 

சக்கரங்கள் மீது இயக்கு ; ஊர் தியேறிச்செல் ; உருட்டித்தள்ளு ; 
விதை ; ஆண் மீனின் கருநீர் ; ( தொ . ) soft roe , ஆண் 

உருண்டோடு ; தங்கு தடையற்று இயங்கு ; சுழற்றித் திருப்பு ; 
மீனின் கருநீர் . 

சுழன்று திரும்பு ; கண் வகையில் சுழற்று ; கண்விழிவகையில் 
roe buck , n . இரலை , சிறு மான் கலை . 

உழலு ; புரட்டு ; புரளு ; மிதந்துழலு ; நீர்மத்தில் கிடந்து 
roe -corn , n. மீன் சினை , மீனின் தனிமுட்டை . 

நெளிவுறு ; தோய்ந்து கிடந்துருளு; எல்லையிலாவளம் கொழிக் 

கப்பெறு ; குதிரை வகையில் மல்லாந்து கிடந்து கால்களை 
roe - deer , n . சிறு மான்பிணை . 

உதைத்துக் கொள்ளு ; அசைந்தாட்டு , ஊசலாட்டு ; அசைக் 
roe - stone , 11. முட்டைக்கல் , சுண்ண மணிக்கல் . 

தாடு , ஊசலாடு ; தள்ளாடச்செய் ; தள்ளாடி நட ; அலை 
roga tion , 11. வேண்டுகோள் , பிரார்த்தனை ; ( வர . ) பண்டை பாய் ; எழுந்தெழுந்தமிழ் , மேடு பள்ளமாய் இயலு ; அலை 
ரோமாபுரி அதிகாரிகள் மக்கள் முன் கொணருஞ் சட்டம் . 

பாய்ந்தோடு ; முழக்கு ; முழங்கு ; மீண்டும் மீண்டும் அதிர் 
roga tions , n . pl . முந்நாட் பாசுரங்கள் , இயேசுநாதரின் வான் 

வொலி செய் ; சந்த இசையுடன் தொடர்ந்து இயங்கு ; சந்த 
செலவு விழா நாளுக்கு முந்தியுள்ள மூன்று நாள்களில் பாரா 

இசையுடன் தொடர்ந்து படி . 
யணஞ் செய்யப்படும் வழிபாட்டுப் பாசுரங்கள் ; ( தொ . ) roll - call , n . வருகைப் பதிவேடு . 

108 


வளைத்து 


1 


பனை ; 


850 
rolled 

romantic 
rolled , a . தகட்டிடை வைத்துப் பொதிந்து இரு உருளை Romance 1 , 1. லத்தீன் வழிமொழிக்குழு , பண்டை லத்தீனின் 
களிடையே அழுத்தப்பட்ட ; தகடுவேய்ந்த ; ( தொ . ) rolled வழிவந்த மொழிக்குழு ; பிரஞ்சு - ப்ரோவென்ஷல் ( Provencal) 
gold , பொன்முலாம் உலோகம் , உலோகத்தின் மேலிடப்பட்ட இத்தாலியம் ஸ்பானியம் - போர்ச்சுகீசு - ரொமான்ஷ் - 
மெல்லிய பொற்றகடு . 

ருமேனியம் முதலிய மொழிகளில் ஒன்று ; பண்டை லத்தீன் 

வழித்தோன்றிய முற்காலப் பிரஞ்சு மக்கள் பேச்சுமொழி ; 
roll er , 11. உருளுபவர் ; உருளுவது ; மரம்- கல் -உலோகம் 

a . பண்டை லத்தீனின் வழிவந்த மொழிக்குழுவினைச் சார்ந்த ; 
முதலியவற்றாலான குழவி ; பாட்டை செப்பனிடும் உருளை ; 

பிரஞ்சு - ப்ரோவென்ஷல் - இத்தாலியம் - ஸ்பானியம் - போர்ச்சு 
அழுத்த உருளிக்கட்டை ; அச்சுருளை ; அச்சு மையுருளை ; 

கீசு - ரொமான்ஷ்- ருமேனியம் முதலிய மொழிகளில் ஒன்றைச் 
துணிசுருட்டு கட்டை ; புறாவகை ; நீள்சுருளலை ; பளபளப் 

சார்ந்த . 
பான இறக்கையுடைய காக்கை இனப் பறவை வகை ; பாடும் 

romance 2 , n . முற்கால வீரகாதை , பண்பார்ந்த காதல் - வீர 
பறவை வகை ; ( தொ . ) roller bandage , கட்டுத் துணிச் 

அருஞ்செயல்கள் நிரம்பிய இடைநிலைக்கால வீரகாவியம் ; 
சுருள் . 

கட்டற்ற கற்பனைக்கதை ; அருஞ்செயல் வீரப்பண்பு செறிந்த 
roll ey , n . பாரப்பொறிவண்டி , நான்கு தட்டை உருளைக் 

கதை ; வரலாற்றுச் சார்பான ஸ்பானிய மக்கள் பாடல் ; 
கட்டை வண்டி . 

வாயல் புதினம் , வியப்பார்வமிக்க அருநிகழ்ச்சிகள் நிறைந்த 
roll ick , 11. கொண்டாட்டம் , கழிமகிழ்ச்சி ; குதியாட்டம் ; 

அகலக்கதை ; வாயல் இலக்கியம் , இயல்கடந்த புதுமைக் 
V. கவலையின்றித் திரிந்து விளையாடு . 

கற்பனை இலக்கியம் ; வியப்பூட்டும் அருநிகழ்ச்சித் தொடர் ; 
roll ing, a . உருள்கிற ; உருண்டோடுகிற ; ( தொ . ) a rolling மருட்கைவாய்ந்த அருநிகழ்ச்சி ; காதற்காவியம் ; புத்தார்வக் 
stone gathers no moss , அடிக்கடி இடமாறித் திரிபவன் காதல் வீரவாழ்வு ; கட்டற்ற கற்பனைக் காதல் , காதற் கற் 
செல்வனாகான் . 

புத்துணர்ச்சியூட்டுங் காதல் நிகழ்ச்சி ; புதுமைக் 
roll ing - pin , n . மாப்பிசைந்து மொத்தையாக்கும் உருட்டு 

காதல் வீரச்சுவை ; புத்தார்வச்சுவை ; புத்தார்வக் கற்பனை 

நாட்டம் ; புத்தார்வக் கற்பனைச் சார்பு ; புத்தார்வமெழுப்புஞ் 
கட்டை . 

சூழற் பின்னணி ; இலக்கியம்- கலை வகையில் புத்தார்வ 
roll ing - press , n . அழுத்துபொறி . 

உணர்ச்சிக் கோட்பாடு ; அழகிய கட்டுக்கதை ; நம்பமுடியா 
roll ing - stock , n . உருள் முதற்றொகுதி , இருப்புப்பாதைமேல் உயர்வு நவிற்சி : ஆர்வப் பொய்ப்புனைவு ; ( இசை ) எளிய 
உருண்டுசெல்லும் இயக்கு பொறிகள் - வண்டிகள் முதலான கட்டற்ற புதுப்புனைவுப்பாடல் ; U. புத்தார்வக்கதை எழுது ; 
வற்றின் தொகுதி . 

புத்தார்வக்கதை கட்டிப்பேசு ; நீளப் பொய்புனைந்துரை ; 

மனக்கோட்டை கட்டு ; கட்டற்ற உயர்வு நவிற்சி மேற்கொள் ; 
roll - top , a . மேசை வகையில் மடித்துத் திறந்து மூடக்கூடிய 

உண்மையை மிகைப்படுத்திக்கூறு . 
மேற்சட்டங்களையுடைய ; ( தொ . ) roll -top desk , மடித்துத் 
திறக்கும் மேற்சட்டச் சாய் மேசை ; வளைந்த சால் வரிகளில் roman cer , n . முற்காலக் கற்பனைக்காதல் வீரகாவியவாணர் ; 
நழுவிச்செல்லும் மூடிச் சாய்மேசை . 

கற்பனைக் கட்டுக்கதையாளர் . 
rol y - pol y , n . சுருள் பொலி அப்பம் , பழப்பாகு மாவடைச் 

Rom anes , n , ஜிப்சி மொழி , நாடோடிக்குழுவினர் மொழி . 
சுருள் அப்பம் ; குட்டைத் தட்டையன் . 

Romanesque , n . ( க - க . ) ரோமானிய வழிப்பாணி , பண்டை 
Rom , ( ரோ . ) 11. நாடோடிக்குழுவினர் ; pl . Roma. 

ரோமாபுரிப் பாணிக்கும் இடைநிலைக்காலத்திய காதிக் 

பாணிக்கும் இடைப்பட்ட நிலையில் வில்வட்ட வளைவுகளும் 
Roma ic, n . இக்காலக் கிரேக்க மொழி . 

வளைவுமாடங்களும் மல்கிய சிற்பப்பாணி ; a . ரோமானிய 
Roma ika , ( கிரே. ) 1. இக்காலக் கிரேக்க நடனம் . 

வழிப்பாணி சார்ந்த . 
Rom an , n . பண்டை ரோமாபுரியினர் ; பண்டை ரோமா Roman ic , n . லத்தீன் வழிமொழிக்குழு ; லத்தீன் வழிமொழி ; 
புரியில் வாழ்ந்தவர் ; பண்டை ரோமாபுரிப் பேரரசின் உறுப் a . ரோமர் வழிவந்த ; லத்தீன் வழிவந்த ; ரோமநாகரிக வழி 
பினர் ; பண்டை ரோமாபுரிவீரர் ; புனித ரோமப் பேரரசின் மரபுக்குரிய ; . லத்தீன் வழிமொழி பேசுகிற . 
உறுப்பினர் ; ரோமாபுரி வாழ்நர் ; பொதுமுறை அச்சுரு Rom anies , Rom manies , n . pl . ஜிப்சி இனத்தவர் , 
மாதிரி ; a . பண்டை ரோமாபுரி சார்ந்த ; பண்டை ரோமாபுரி நாடோடிக் குழுவரினத்தவர் ; நாடோடிக் குழுவினர்கள் . 
ஆட்சிப் பரப்புச் சார்ந்த ; பண்டைய ரோமாபுரி மக்களுக் 

Rom anish , a . ரோமன் கத்தோலிக்க வாடையுடைய . 
குரிய ; பண்டை ரோமாபுரியினரால் ஆக்கப்பட்ட ; பண்டை 
ரோமாபுரியினர்க்கு இயல்பான ; இடைக்கால . ரோமாபுரி 

Rom anism , n . ரோமன் கத்தோலிக்க சமயக்கோட்பாடு . 
சார்ந்த ; போப்பாண்டவர் நேராட்சிக்குரிய எல்லை சார்ந்த ; Rom anist , n . ரோமன் கத்தோலிக்க சமயத்தவர் ; லத்தீன் 
தற்கால ரோமாபுரிக்குரிய ; அச்செழுத்து வகையில் வழிமொழிக்குழு ஆய்வியலாளர் ; ரோமப் பழமை ஆய்விய 
பொது வழக்கிலுள்ள இயற்செவ்வுருவான ; ( தொ ) Holy 

லாளர் ; ரோமச்சட்ட வல்லுநர் ; a . ரோமன் கத்தோலிக்க 
Roman Empire , 800 - ஆம் ஆண்டில் சார்லிமேன் என்பவரால் 

சமயஞ்சார்ந்த . 
புதுப்பிக்கப்பட்ட தூய ரோமப்பேரரசு ; King of the Roman ity , n . ரோமப்பேரரசின் நாகரிகம் ; ரோமப் பேரரசின் 
Romans , Emperor of the Romans . தூய ரோமப்பேரரசர் ; செல்வாக்கு . 
Roman alphabet , ரோமர்கள் வழங்கிய நெடுங்கணக்கு Rom ans , n . pl . ரோமாபுரியினர் ; பண்டைய ரோமாபுரிக் 
வகை , இக்கால மேலை ஐரோப்பிய நெடுங்கணக்கு ; Roman கிறித்தவர்கள் ; விவிலிய நூலின் புதிய ஏற்பாட்டில் ஒரு 
candle , வண்ணவெடிவகை , வண்ணப்பந்துகளை வெளிவிடும் 

பகுதி . 
குழல் மத்தாப்புவகை ; Roman nettle , களைச் செடிவகை ; 

Romansh , n . தென்கிழக்கு ஸ்விட்சர்லாந்திற் பேசப்படும் 
Roman nose , உயர்ந்து சற்றே வளைந்த மூக்கு ; Roman 

மொழிக்குழு ; a . தென் கிழக்கு ஸ்விட்சர்லாந்தின் மொழிக் 
numerals , ரோமர்கள் வழங்கிய எண் இலக்கமுறை ; Roman 
road , ரோமர் ஆட்சிக் காலத்திலிருந்து வழங்கிவருஞ் சாலை ; 

குழு சார்ந்த ; ரோமான்ஷ் மொழி சார்ந்த . 
Roman School , ராபேல் ( Raphael ) என்பவரின் முறையைப் 

roman tic , n . புனைவியற்பாணியாளர் , கலை - இலக்கியத்துறை 
பின்பற்றிய வண்ண 

ஓவியப் Uroof?; Roman vitriol , 

களில் கட்டற்ற கற்பனைப் பண்பாதரவாளர் ; a . வீரகாதைக் 
செப்புக்கந்தகை . 

குரிய ; காதல் - வீர உணர்ச்சிமிக்க ; காதற்காவியஞ் சார்ந்த ; 

காதற்கதையின் 
Rom an Cath olic , n . கிறித்தவ ரோமன் கத்தோலிக்க 

இயல்புவாய்ந்த ; காதற்காவியத்திற்கு 

ஏற்ற ; காதற்காவியத்தின் சூழற்பின்னணியுடைய; கட்டற்ற 
சமயத்தினர் ; a . கிறித்தவ ரோமன் கத்தோலிக்க சமயத்தைச் 

புனைவாற்றல் வாய்ந்த ; புத்தார்வக் கற்பனை தூண்டுகிற ; 
சார்ந்த . 

கனவுருக்காண்கிற ; கனவுலகில் உலாவுகிற ; இயல்கடந்த 
Roman - Cathol icism , n . ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக் நிகழ்ச்சிகள் கொண்ட ; இயல்பல்லாப் பண்புவாய்ந்த , விசித் 
கொள்கை செயலாட்சிமுறைத் தொகுதி . 

திரத் தன்மையுடைய ; எதிர்பாராப் புத்தெழுச்சி தருகிற ; 


851 


romantically 


root - crop 


வகை 


1 


. 


உணர்ச்சிமுனைப்புடைய ; புதுமை உணர்ச்சிமிக்க ; புத்தார்வ 
மிக்க ; வியப்பார்வந் தூண்டுகிற ; பல்வண்ணவள முனைப்பு 
வாய்ந்த ; புனைவியற்பாணி சார்ந்த ; வாய்வியற் கட்டுப் 
பாடுகளுக்கு உட்படாத ; நடைமுறை உலகுடன் தொடர் 
பற்ற ; கட்டமைவைக் காட்டிலும் புத்தெழுச்சியில் நாட்டம் 
மிகவுடைய ; முழுமுதலமைதியினும் சினை முனைப்பே கருதிய ; 
( இசை . ) எளிய கட்டற்ற புதுப்புனைவான . 
roman tically , adv . இயல்பல்லாத நிலையில் ; விசித்திரத் 

தன்மையுடன் ; உணர்ச்சி வசமாக ; காதற்காவியப்பாங்கில் . 
roman tics , n . pl . வீரகாவியக் கருத்துக்கள் ; காதற்காவிய 

உணர்ச்சிகள் ; செயல்முறைக்கு ஒவ்வாத பேச்சு ; கற்பனைக் 
கனவுகள் . 
Rom any , Romm any , 11. ஜிப்சிகளில் ஒருவர் , நாடோடிக் 
குழுவர் இனத்திலொருவர் ; ஜிப்சிமொழி , நாடோடிக் குழுவ 

ரின் மக்கள் மொழி ; a . நாடோடிக்குழுவர் இனத்தைச் சார்ந்த . 
romaunt , n . வீரகாதை . 
Rome , n . ரோம் ; ரோமாபுரி அரசெல்லை ; ரோமப்பேரரசு ; 
ரோமாபுரித் திருச்சபை , கத்தோலிக்க திருக்கோயில் ; ( தொ . ) 
do in Rome as Rome does , do in Rome as the Romans do , 
ஒப்புரவொழுகு ; Rome was not built in a day , ஆள்வினை 
யின்றி ஆக்கம் இல்லை . 
romp , n . பைதலாள் , ஓடியாடுஞ் சிறுமி ; வலுவு விளையாட்டு , 
ஆட்டபாட்டம் ; விரை ஓட்டம் ; 3. குழந்தைகள் வகையில் 
சேர்ந்து விளையாடு ; துரத்திப்பிடி ; மல்லாடு , சண்டையிடு ; 
கேளிக்கைவகையில் எளிய வெற்றியடை . 
romp er , romp ers , 21. pl . குழந்தை விளையாட்டு அங்கி . 
Roms , 11. pl . நாடோடிக்குழுவரின் மக்கள் . 
ron deau , n . மண்டலப்பா வகை . 
ron del , 11. மண்டலிக்கும் பாவகை . 
ron do , ( இத் . ) 1. பல்லவி வகை ; pl . ron dos . 
ron dure , n . வட்டம் . 
rone , n . கூடல்வாய் . 
Ron eo , 11. படி எடுக்குங் கருவி ; U. படியெடு . 
Ront genogram , 11. ஊடு கதிர் நிழற்படம் . 
Rontgenog raphy , n . ஊடுகதிர் நிழற்பட முறை . 
rontgenos copy , n . ஊடுகதிர் நிழற்படக் காட்சியாய்வு .. 
rontgenother apy , n . ஊடுகதிர் நோய் நீக்கு முறை . 
ront gen rays , n . pl . ஊடுகதிர் ; ராண்டுஜன் கண்டுபிடித்த 

நுண் அலைக்கதிர் . 
rood , n . சிலுவை , இயேசுநாதர் உடல் அறையப்பட்டிருந்த 
கழுமரம் ; திருக்கோயில் இசைக்கூடத்தின் முன்னுள்ள 
பீடத்தின்மேல் அமைந்த குருசு ; பதினொருமுழக் கோல் ; 
பதினொருமுழக் கோற் சதுரம் ; காணிநிலம் . 
rood - arch , n . திருக்கோயில் இசைக்குழுக் கூடத்திற்கும் 

நடுப்பகுதிக்கும் இடையிலுள்ள வில்வளைவு . 
rood - beam , n . திருக்கோயில் சிலுவையுருவைத் தாங்கும் 

மரவிட்டம் . 
rood - cloth , 1. நாற்பது நாள் நோன்பின்போது சிலுவையை 

மூடிவைக்கும் திரைத்துணி . 
rood - loft , n . திருக்கோயில் திரையிடப் படிமேடை . 
rood -screen , 1. திருக்கோயில் திரைவகம் . 

கூரை , வீடு கட்டிடம் முதலியவற்றின் மோடு ; 
வண்டியின் மூடாக்கு ; உச்சிப்பகுதி ; U. கூரையிடு ; கூரை 
யிட்டு மூடு ; கூரையாக அமை ; ( தொ . ) roof of the mouth , 
அண்ணம் ; the roof of the world , மிக உயர்ந்த மலைத் 
தொடர் ; under one s roof , ஒருவருடைய வீட்டில் , ஒருவரது 
விருந்தினராக . 
roof .board , 11 . கூரை ஓடுகளுக்கு அடியிலுள்ள பலகைச் 

சட்டம் . 
roof er , n . ( பே - வ . ) விருந்துண்டவர் விருந்தளித்தவர்க்கு 
வீடுக்கும் நன்றிமடல் . 


roof - garden , n . மாடித்தோட்டம் . 
roof - tree , n. 

மோட்டுவிட்டம் , கூரையின் நீள் குறுக்குக் 
கட்டை . 
rook , n . காக்கைவகை ; 

சீட்டாட்டத்தில் ஏமாற்றுக் 
காரர் , அனுபவமற்ற சூதாட்டக்காரர்களை ஏமாற்றிப் பிழைப் 
பவர் ; 

I. ஏமாற்றிச் சூதாட்டங்களிற் பணங் கெலி ; 
வாடிக்கைக்காரர்களிடம் கொள்ளையடி ; தந்திரஞ்செய்து பறி . 
rook , n . 

சதுரங்க ஆட்டக் காய்களுள் ஒன்று ; ( தொ . ) 
rook pie , காகவகைக் குஞ்சின் இறைச்சி உள்ளீடான பண் 

ணிய வகை . 
rook ery , n . 

காக வகைகள் வாழிடம் ; காக வாழுஞ் 
சாலை ; கடல் நாய்க் குடியிருப்பு ; தென்கடற் பறவைவகை 
யின் தங்கல் வரிசை ; நெருக்கக் குடியிருப்பு . 
rook ie , n . புத்தாள் . 
rook ling , rook let , n . காக வகைக் குஞ்சு . 
room , n . அறை , இடம் , வாய்ப்பு , செயல் எல்லை ; வாய்ப் 
பெல்லை ; U. அறைகள் வைத்திரு ; இடங்கொடு , தங்க இடவசதி 
செய்துகொடு . ( தொ . ) in one s room , ஒருவருக்குப் பதிலாக ; 
in the room of , ஒருவரை அடுத்துத்தொடர்ந்து ; make room , 
இடம் ஒழித்துக்கொடு ; பதவி நீங்கு , பின்னுக்குப்போ ; 
ஓய்வுகொள் ; மற்றவரை நீக்கி இடம் ஒழித்துக்கொடு ; 

மற்றப் பொருள்களை அகற்றி இட ஒழிவுசெய் . 
room ing - house , 1. வாடகை அறைகளுள்ள வீடு . 
room - mate, n . ஓரறைத்தோழர் . 
rooms , n . pl. குடும்பத்தார் வசிக்கும் அறைகள் , விடுதியில் 

குடும்பத்தினருக்கான இடம் . 
room y , a . இடவசதியுள்ள ; விரிந்தகன்ற . 
roost , n. பறவைப் பொதும்பர் ; கோழிக்கூண்டு ; 3. பறவை 
கள் வகையில் தூங்கு ; ஆள் வகையில் சிறு துயில் கொள்ளு ; 
உறங்குவதற்கான இடமளி ; இரவில் தங்கியிரு ; பறவை 
போல் உறங்கு ; ( தொ . ) at roost , படுக்கையில் அமர்ந்து ; 
ஓய்வாகக் குந்தியிருந்து ; curses come home to roost , 
இட்டவன் மேல் சாபம் திருப்பிக்கட்டும் , கெடுவான் கேடு 
நினைப்பான் ; go to roost , இரவுப்படுக்கைக்குச் செல் . 
roost ?, n . வலிய கடற்சுழி . 
roos ter , n . வீட்டுச்சேவல் . 
root , 11. வேர் ; வேர்ப்பகுதி ; தழுவு கொடியின் கொளுவி ; 
பிடுங்கிநடும் இளவேர்ச்செடி ; வேருணவு ; மருந்துவேர் ; 
( விவி . ) கான்முளை , பின்தோன்றல் ; உறுப்பின் அடி 
இணைப்புப்பகுதி ; மணியின் ஒட்டுவாய் ; மலையின் அடியுறை ; 
மூலம் , தோற்றுவாய் ; மூலகாரணம் ; அடிப்படை , ஆதாரம் ; 
தூர் , அடிப்புறம் ; தொடர்ச்சி அல்லது வளர்ச்சிக்கான வழி 
வகை ; 

இன்றியமையாப்பொருள் ; மூலப்பண்பு ; ( கண . ) 
விசைமூலம் ; பெருக்கமூலம் ; ( மொழி . ) வேர்ச் சொல் , சொற் 
பகுதி ; ( இசை . ) அடிப்படைச் கரம் ; U. வேர்விடு ; வேர் 
விடச் செய் ; உறுதியாக ஊன்றுவி ; அடி நிலம் பற்றுவி ; 
நிறுவு , நிலைபெறச்செய் ; வேர்பறித்து இழு ; தோண்டி 
வேருடன் பிடுங்கு ; ( தொ . ) lay axe to root of , அழிக்க முற் 
படு ; pull up by the roots , வேருடன் பிடுங்கு ; root out , 
வேருடன் அழி ; take root , strike root , வேர்க்கொள் . 
root , U. நிலத்தைக் கிளறு ; கிண்டிக்கிளறு ; தேடு ; தேடிப் 

பார் . 
root age , 1. வேர்க்கொள்ளுதல் ; வேர்க்கொண்ட... நிலை ; 
வேர்களாற் பெற்ற உறுதி ; வேரின்பிடி ; வேர்த்தொகுதி , 
வேர்ப்பரப்பு . 
root - and - branch , a . முழு நிறைவான ; adv . வேரோடு , 

அடியோடு , ஒன்றும்விடாது , முழுவதும் . 
root - cap , 11. வேர் நுனியுறை . 
root - cause , 11. அடிப்படைக் காரணம் . 
root - climber , 11 . வேரினைப் பற்றிக்கொண்டு படருங் 

கொடி . 
root - crop , 11 , உண்ணத்தக்க வேரினையுடைய பயிர்வகை 


roof , n . 


( 


852 

rose 
rooted 
root ed , a . வேர்க்கொண்ட ; வேர்களினால் உறுதிபெற்ற ; rop ery, n . கயிறு திரிக்குந்தொழில் ; வஞ்சகம் , சூழ்ச்சி , 
உறுதியாக நாட்டப்பட்ட ; திடமாகப் பற்றிக்கொண்ட ; நிலை கபடச்செயல் . 
கொண்ட . 

rope s - end , 11. சாடு கயிறு . 
root edly , adu . உறுதியாக , அசையாநிலையில் 

rope -soled , a . கயிற்று அடிப்பகுதி வாய்ந்த . 
root ery , n . வேர்குற்றி மண்ணடைவு . 

rope - trick , 11. கயிற்றுமாயம் , கயிற்றுதவியால் திடுமென 
root - fast , a . உறுதியாக வேரூன்றியுள்ள ; நிலையாக மறையும் மாயமுறை . 
ஊன்றிய . 

rope - walk , 11. கயிற்றை முறுக்கும்போது பயன்படும் நீண்டு 
root -hair , 1. ( தாவ . ) வேர்த்துய் , வேரின் நீருறிஞ்சு பகுதி . குறுகியநிலம் . 
root le , v . = root . 

rope - walker , 11. = rope - dancer . 
root let , roots , n . pl . சல்லிவேர் . 

rope - walking , 11. = rope - dancing . 
root - par asite , n . வேர் ஒட்டுத்தாவரம் . 

rope way , n . கயிற்றுநெறி , சரக்குகளைக் கயிற்றுவழிப் 

பெயர்த்தனுப்பும் நெறி . 
root - pressure , n . ( தாவ . ) வேர் அமுக்கம் , செடியின் 

வெட்டுவாயில் பொங்கி வழியுஞ் சாற்றின் மேனோக்கிய rope - work, n . கயிறு முறுக்குவதற்குரிய சிறு நடைநிலம் ; 
அமுக்க ஆற்றல். 

கயிற்றுத் தொழிற்சாலை ; கயிற்றுத்தொகுதி ; கயிற்றுத் 
root .stock , n . ( தாவ . ) தண்டங்கிழங்கு , கிளைவேர்கள் 

தொகுதியமைவு . 
தோன்றும் வேர்த்தண்டு . 

rope - yard , 11. கயிறுசெய்யும் நிறுவனம் , கயிற்றுத் தொழிற் 

சாலை . 
root y , a . வேர்கள் நிறைந்த ; வேர்கள் கொண்ட ; வேர்கள் 
போன்ற ; வேரின் இயல்பினையுடைய . 

rope - yarn , n . கயிற்றுப் புரியிழை . 
rope , 11. கயிறு ; சணலின் புரி முறுக்கு ; கம்பிவடம் ; தோல் 

rop ing , n . கயிறு திரித்தல் . 
வார் முறுக்கு ; முத்துவடம் ; வெங்காயக் கோவை ; மீன் rop y , a . கயிறுபோன்ற ; பிசுபிசுக்கலான : கயிறுபோன்ற 
சினையின் தொடர் வரிசை ; வெறியங்களில் உண்டாகும் 

வளைவு நெளிவுகளையுடைய . 
கயிறு போன்ற பிசுக்குப்பொருள் ; கயிறுபோன்ற பசைப் Rog uefort , n . ஆட்டுப்பாலிலிருந்து செய்யப்படும் உயர் தரப் 
பொருள் ; ப . கயிற்றால் கட்டு ; வரிந்து கட்டு ; கயிறு பாலடைக் கட்டி . 
கொண்டு இறுக்கிப்பிணை ; மலையேற்றத்தின் வகையில் குழு roq uelaure , n . ( வர . ) பதினெட்டாம் நூற்றாண்டில் வழங்கிய 
வினரைக் கயிறு கொண்டு இணை ; ஆளைச் சேர்த்துக்கட்டு ; முழங்கால் வரையுள்ள ஆடவர் மேலங்கி . 
வண்டி முதலியவற்றைக் கட்டி இழுக்கக் கயிற்று வடங்களைப் 
பயன் படுத்து ; இடத்தைக் கயிற்றடைப்புச் செய்து வளை ; 

roq uet , n . மோதடி , புல்வெளி மரப்பந்தாட்டத்தில் பந்தால் 

எதிரியின் பந்தினை அடித்தல் ; 1. மோ தடி கொடு ; புல்வெளி 
பந்தயத்தில் குதிரையைத் தடைசெய் , கயிற்றை இழுத்துக் 

மரப்பந்தாட்டத்தில் பந்துவகையில் எதிரி பந்துமீது மோது . 
கெலிக்காதபடிக் குதிரையைத் தடை செய் ; ஆட்டக்காரர் 
வகையில் முழு ஆற்றலையும் ஈடுபடுத்தாதிருந்து பந்தயத்தில் 

rorq ual , n . முதுகுத் துடுப்புடைய திமிங்கில வகை ; செந் 
தோல்வியுறும்படி செய் ; கயிறு போன்றாகு ; பிசுபிசுப்பாகு ; 

நிறத் திமிங்கிலம் . 
( gr . ) give one rope , give one rope enough to hang him rort y , raught y , a . களிமகிழ்வுடைய ; போக்கிரித்தன 
self , give one plenty of rope , தலையில் மண்ணை வாரிப் 
போட்டுக்கொள்ளவிடு ; know the ropes , learn the ropes , fos ace , n . ரோசா மலர்வடிவப் பலகணி ; ரோசாப்பூ வடி 
put ope up to the ropes , தனிச்செயல் துறைகளின் நிலவரங் வான அணி ; ரோசாப்பூ வடிவான இழைக்கச்சை முடிச்சு ; 
களைக் கற்றுப் பழகிக்கொள் ; on the high ropes , தற் ரோசா மலர்வடிவ ஒப்பனை வரை . 
பெருமையுடைய , செருக்குமிக்க , தருக்குடைய ; on the rope , 

rosa ceous , a . ரோசாவினஞ் சார்ந்த ; ரோசாப்பூப் போன்ற . 
மலையேற்ற வகையில் கயிற்றால் ஒன்றாகப் பிணைபட்ட 
நிலையில்) ; rope in , கொள்கை முதலியவற்றில் முயன்று 

rosan iline , n . அவுரிநீலச் செஞ்சாயம் . 
உடன் சேர்த்துக்கொள் ; வலையில் வீழ்த்து ; வசப்படுத்து ; 

rosar ian , n . ரோசா ஆர்வலர் ; ரோமன் கத்தோலிக்க வழி 
இடவகையில் கயிறிட்டுச் சுற்றி வளை ; rope of sand , ropes 

பாட்டுப் பாடற் பேரமைப்பின் உறுப்பினர் . 
of sands , நம்பத்தகாத காப்பு ; பற்றில்லாப் பந்தம் ; the rope , rosar ium , ( ல . ) n . ரோசாத் தோட்டம் . 
தூக்குக்கயிறு : கயிற்று நடனத்திற்காக இழுத்துக் கட்டப் ros ary , n . ரோசாத் தோட்டம் , ரோசாப் பூஞ்செடிப் படுக்கை ; 
பட்ட உறுதிக் கயிறு ; the ropes , போட்டிப் பந்தய ஆட்டக் செப வழிபாடு , கிறித்தவ சமய வாய்முறை வழிபாடு ; செப 
களச் சூழ்வேலிக்கயிறு . 

முறை ஏடு ; செபமாலை . 
rope - dancer , n . கழைத்கூத்தாடி . 

Ros cian , a . ரோஸ்கியஸ் ( Roscius ) ( கி . மு. முதல் நூற் 
rope - dancing , n . கழைக்கூத்தாட்டம் . 

றாண்டு ) என்ற புகழ்பெற்ற பண்டை ரோம நடிகரை ஒத்த ; 
rope - drilling , n . கயிற்றால் இயங்கும் துறப்பணத்தால் 

நடிப்புத் திறமிக்க . 
துளையிடல் . 

rose 1 , n . ரோசா மலர் ; ரோசா செடி ; ரோசாச் சின்னம் , 
rope - ladder , n . கயிற்றேணி . 

இங்கிலாந்தின் தேசியச் சின்னம் ; ரோசாமலர்ச் சூட்டு ; 
rope - maker , n. கயிறு முறுக்குபவர் . 

விலங்கின் கொம்படித் தசைவரி ; பறவையின் கண்ணைச் 

சுற்றிய தசைவரி ; பூவாளியின் புழைமுகம் ; ரோசா வடிவப் 
rope making , n . கயிறு முறுக்கு தொழில். 

பலகணி ; குருதிச் செந்நிறம் ; இளஞ் செந்நீல நிறம் ; a. 
rope manship , n . கழைக்கூத்தாண்மை ,, கயிற்றின்மேல் இளஞ்சிவப்பான ; இளஞ் செந்நீலமான ; 3. ரோசா நிற 
நடத்தலிலும் பற்றி ஏறுதலிலும் தேர்ச்சி . 

மாக்கு ; 

ரோசா போன்ற மணமுடையதாக்கு ; ( தொ . ) 
rope - moulding , 11. கயிறு முறுக்கு போலச் சுருள் வடிவச் 

bed of roses , மகிழ்விருக்கை ; gather roses , gather life s 
செதுக்கு . 

roses, இன்பம் தேடியடை ; Golden rose , போப்பாண்ட 
rope - quoit, n . கப்பல் தள எறிவட்டாட்டத்திற்குரிய கயிறு 

வரால் லெண்டுவிழா 4 - ஆம் ஞாயிற்றுக்கிழமையன்று ரோமன் 
வளைய வட்டு . 

கத்தோலிக்க அரசருக்கு அல்லது நகரத்திற்கு வாழ்த்துத 
ro per , 11. கயிறு திரிப்பவர் ; பந்தயத்தில் கெலிக்கா தபடிக் 

லுடன் அனுப்பப்பெறும் அணிமணி ; not all roses , மகிழ் 
குதிரை கடிவாளக் கயிற்றை இழுத்துத் தடை செய்பவர் ; 

தரும் வேலையன்று ; path strewn with roses , இன்பங்கள் 
பார்வை விலங்கு . 

நிறைந்த வாழ்க்கை ; Rose of Jericho , வதங்கிய பின்னும் 

ஈரநிலையில் இலைகள் மீண்டுந் தழைக்கும் இயல்புடைய செடி 
rope - ripe , a . தூக்கில் இடத்தக்க . 

வகை ; rose without a thorn , கலப்பற்ற இன்பம் ; the rose , 


மான . 


853 


rose 


rotten 


தோலில் செக்கச் சிவந்த நிறத்தை ஏற்படுத்தும் காய்ச்சல் 
வகை ; the rose of , குறிப்பிட்ட பரப்பெல்லையில் ஒப்பற்ற 
அழகரசி ; Wars of the Roses , கி பி . 15 - ஆம் நூற்றாண்டில் 
வெள்ளை ரோசா -சிவப்பு ரோசாச் சின்னங்களைக்கொண்ட 
இருதரப்பாரிடையே நடந்த அரசுரிமைப்போர் . 
rose ?, v . rise என்பதன் இறந்தகால வடிவம் . 
rose - apple , 1. செந்நாவற் பழம் ; மகிழம்பழ வகை . 
ros eate , a . ரோசா வண்ணமுடைய . 
rose - bay , 1. பூச்செடிவகை . 
rose bud , n . ரோசா அரும்பு ; அழகிய பெண் ; பருவப் 

பெண் : 
rose - chafer , n . வண்டு வகை . 
rose - coloured , a . ரோசா நிறமான ; நம்பிக்கை தருகிற . 
rose - cut , a . பட்டையிடப்பட்ட , அரை உருள்வடிவில் பன் 

முகமாகச் செதுக்கப்பட்ட . 
rose - drop , n . சிவப்புக்கட்டி தோன்றும் தோல்நோய் வகை ; 

ரோசா மணத் தின்றி . 
rose - engine , n . கடைசல் பொறி அமைவு . 
rose - knot , n . இழைக்கச்சைப் பல்கவர் முடிச்சு . 
rose - lipped , a . ரோசாவண்ண இதழ்களையுடைய . 
rose mary , n . பசுமைமாறா நறுமண இலைச் செடிவகை ; 

நினைவுக்குறி 
rose noble , 11. கி . பி . 15 , 16 - ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த 

ரோசா சின்னம் பொறிக்கப் பெற்ற பொன் நாணயம் . 
rose ola , n . தட்டம்மையின் ரோசாப்பூப்போன்ற சிவந்த 

புள்ளி ; விளையாட்டம்மை வகை . 
rose - root , 11. ரோசா மணந் தரும் வேர்ச் செடிவகை . 
ros ery , 1. ரோசாத் தோட்டம் 
ros es , n . pl . மேனியின் ரோசா நிறச் செவ்வி ; இன்பம் . 
rosette , n . இழைக்கச்சைப் பல்கெழுமுடி ; ரோசாவடிவப் 
பூவணி ; ரோசாவடிவப் பூ முடி ; ரோசாவடிவப் பலகணி ; 
பூமணி வைரம் , ரோசாவடிவத்திற் பட்டையிட்ட வைரம் ; 
ரோசாவடிவ வரியமைவு ; ( உயி . , தாவ . ) ரோசா வடிவ 
உறுப்பு ; ( உயி . ) ரோசாவடிவ உறுப்படுக்கமைவு ; ( தாவ . ) 
ரோசாமலர் போன்ற கொத்து ; ( க.க ) ரோசாவடிவ ஒப்பனை 
மரபுச் சின்னம் ; ( கண . ) பூவிழைவரை , துருவ இணைவமை 
வறுதி வாய்ந்த இழையலைவட்டவரை . 
rose - water , n . பன்னீர் ; அன்புரை ; மென்முறை , 
rose window , 11. ரோசாவடிவப் பலகணி . 
rose wood , 11. கருங்காலி வகை . 
Rosicru cian , 11. கிறிஸ்தியன் ரோசன்க்ரூஸ் என்பவரால் 
( 1484 - இல் ) தோற்று விக்கப்பெற்ற மாயமறைத்துறைக் கழக 
உறுப்பினர் ; a . மாயமறைத்துறைக் கழகஞ் சார்ந்த , 
ro sier , n . ரோசா செடி . 
ros in , 11. மண்டித் தைலம் , கர்ப்பூரத் தைல வண்டல் ; U. 
யாழ் வில் நரம்பு போன்றவற்றிற்கு மண்டித்தைலத்தாற் 

பூச்சிடு ; மண்டித் தைலங் தடவு ; மண்டித்தைலம் மேலிடு . 
Rosinan te, n . வற்றி மெலிந்த குதிரை . 
rosollio , n . ஊட்ட இன்மருந்து வகை . 
ros ter , 11. வேலைமுறையேடு ; பெயர்ப்பட்டியல் . 
ros tra , 1. பேச்சுமேடை ; pl . ros tre. 
ros tra , 11 . 

rostrum 1 

என்பதன் பன்மை ; rostrum? 
என்பதன் பன்மை வடிவங்களில் ஒன்று . 
ros tral , a . தூபிவகையில் கப்பல் முகப்பு அலகுகளால் அணி 
யொப்பனை செய்யப்பட்ட ; ( உயி . ) அலகுபோன்ற உறுப்புச் 
சார்ந்த ; அலகுபோன்ற உறுப்பிலுள்ள . 
ros trate , a . ( உயி . ) முகப்பு அலகினையுடைய . 


rostrat ed , a . ( உயி . ) முகப்பு அலகினையுடைய ; ( உயி . ) 
அலகுறுப்பில் முடிகிற ; தூபிவகையில் கப்பல் முகப்பு அலகு 
களால் அணியொப்பனை செய்யப்பட்ட . 
ros trum , n . ( வர . ) பண்டை ரோமரின் போர்க்கப்பல் 

முகப்பு அலகு . 
ros trum , 1. ( உயி . ) அலகுபோன்ற உறுப்பு . 
ros trums , n . pl . rostra என்பதன் பன்மை வடிவங்களில் 

ஒன்று ; rostrum என்பதன் பன்மை வடிவங்களில் ஒன்று . 
ros ulate , a . ( தாவ . ) இலைவகையில் ரோசா இதழ்கள்போல 

ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பெற்ற . 
ros y , a . சிவப்பு ரோசாவின் நிறமுடைய ; உடல்நலமுடைய , 
மலர்கிற ; ; செந்நிறம் படர்ந்த ; ரோசாமலர் 

போன்ற ; 
ரோசாப்பூவாலான ; ரோசாப்பூ நிரம்பிய ; ரோசா மலர்கள் 
உதிரப்பெற்ற ; ( தொ . ) rosy cross , கிறிஸ்தியன் ரோசன் 
க்ரூஸ் என்பவரால் 1484 - இல் தோற்றுவிக்கப்பட்ட மாய 
மறைத் துறைக் கழகத்தின் செஞ்சிலுவைச் சின்னம் . 
rot , n . அழுகல் , ஆடுகளின் கொடிய நுரையீரல் நோய் ; 
மடமை ; மோசமான பேச்சு ; தவறான வாதம் ; கோளாறான 
யோசனை ; பேதமைப்பாதை ; விரும்பத்தகா நிலை ; மரப்பந்தாட் 
டத்தில் திடீர்த் தோல்வித்தொடர் ; போர்ப்படைவகையில் 
திடீர்த் தோல்வித்தொகுதி ; ப . இயல்பான சிதைவுக்கு 
உள்ளாகு ; கேடுறு ; இழிவுறு ; வலிமைக் கேட்டால் வரவரக் 
கெடுதலுறு ; பயன்படுத்தாமையால் மெல்ல மெல்ல அழிவுறு ; 
அழிவுறச் செய் ; மோசமுறச் செய் ; வஞ்சப்புகழ்ச்சியாகப் 
பேசு , நையாண்டியாக உரையாடு . 
rot a 1 , n . வேலைமுறைப் பட்டியல் ; வேலைமுறை . 
Rot a , 1. ரோமன் கத்தோலிக்கர் மீயுயர் நீதிமன்றம் . 
Rotar ian , n . சுழல்கழக உறுப்பினர் ; a . சுழல்கழகஞ் 

சார்ந்த . 
Rot ary , n , சுழல்கழகம் ; சுழல்கழகப் பண்பு ; a . சுழல் 
கழகத்தை ஒத்த இலக்கமைப்புடைய ; சுழல்கழகஞ் சார்ந்த ; 
( தொ . ) Rotary Club , சுழல்கழகக் கிளை ; the Rotary , சுழல் 
கழகம் ; சுழல்கழக அமைப்பு ; சுழல்கழகக் கிளை . 
rot ary , 1. அச்சுவகையில் சுழல்முறைப்பொறி ; a . சக்கரம் 
போலச் சுழல்கிற ; சுற்றிச்சுற்றி இயங்குகிற ; சுழற்சி இயல் 
புடைய ; இயந்திர வகையில் உறுப்பின் சுழற்சியால் இயக்கப் 
படுகிற ; ( தொ . ) rotary machine , சுழல்முறை அச்சுப்பொறி . 
rot ate , a . ( தாவ . ) சக்கர வடிவான ; மலர்வகையில் இதழ் 

கள் பூக் குழலின்றித் தட்டையாய் அடியிலிணைந்த . 
rotate , . சுழற்று ; சுற்று , சுழல் ; சுற்றுமுறைப்படுத்து . 
மாற்றி மாற்றித் தொடர்ந்தமைவி ; சுற்றுமுறையில் அமை 
வுறு. 
rota tion , 11. சுழற்சி ; சுழல்முறை , மாறிமாறித் தொடர்ந்து 
வரும் அமைவு ; சுற்றிவருந் தவணை ; ( தொ . ) by rotation , 
சுற்றிவருமுறையில் ; rotation of crops , பயிர் மண்டலிப்பு 
முறை . 
rot ative , a . சுழல் இயல்புடைய . 
rotat or , 11. ( உட . ) சுழல் தசை , உறுப்பைச் சுழற்றுந் தசை 

நார்த் தொகுதி ; சுழலமைவு ; இயந்திரச் சுழலுறுப்பு . 
rot atory , a . சுழல்கிற . 
rotch , rotche , n . சிறு கடற்பறவை வகை . 
rote , n . பொரு 

ருளுணரா மனப்பாடம் . 
rot - gut , n . கெட்ட வெறியவகை ; a . வயிற்றுக்குக் கேடு 

செய்கிற . 
rot ifer , n . வட்டுயிர் நுண்மம் , சக்கரவடிவான நுண்ணிய 

உயிரினம் . 
rot ograph , n . கையெழுத்தேட்டின் நிழற்படம் . 
rot or , n . சுழலி , இயந்திரச் சுழல்பகுதி . 
rott en , a , அழுகிய ; சிதைந்து கெட்ட ; சிதைந்து நைந்த ; 
பழகிக் கிழிந்த ; நாட்பட்டு மக்கிய ; பட்டழிந்த ; இற்றுப் 
போன ; உள்தகர்வுற்ற ; பொடிபொடியாய் உதிர்கிற ; ஆடு 
வகையில் ஈரற் கோளாறு நோயுற்ற ; ஊழலான ; செட் 


854 
Rotten Row 

round 
டழிந்த ; சமுதாயவகையில் சீரழிந்த ; அரசியல்வகையில் rough time , துன்பத்திற்கு ஆளாகு ; in the rough leaf , 
கட்டழிவுற்ற ; திறனழிவுற்ற ; பதனழிவுற்ற ; சுவைக்குத விதையிலை கடந்த பருவத்தில் ; over rough and smooth , 
வாத ; பயனற்ற ; அருவருக்கத்தக்க ; விரும்பத்தகாத ; மேடுபள்ளங்களின்மீது ; நன்மை தீமைகளிற்பட்டு ; rough 
மோசமான . 

and ready , மிக நேர்த்தியில்லாவிட்டாலும் காரியத்திற்குப் 
Rott en Row , n . இங்கிலாந்தில் உள்ள ஹைடு பூங்கா 

பயன்படத்தக்க ; rough coat , சுவரில் சாந்தின் முதற்பூச்சு ; 
( Hyde Park ) நடைப்பாதை ; குதிரைச் சவாரிக்கு உகந்த 

rough coating , சுவரின் குத்துச்சாந்து பூச்சு ; rough copy , 

பருமட்டப் படிவம் ; rough in , முதல் நிலை உருவரையாக 
இனிய இடம் . 

அமைவி ; rough it , வரும் இன்னல்களை யெல்லாம் தீரமாக 
rott en - stone , n . மெருகுச் சுண்ண மணற்கல் . 

ஏற்றமைவுறு , வாழ்க்கை நலங்களைத் துறந்து கடுஞ்செய 
rott er , n . நாணிலி, பயனிலி . 

லாற்று ; rough leaf , கன்னி இலை , வளருஞ் செடியில் விதை 
rotund , a . வட்டவடிவமான ; உருண்ட ; தடித்துக் யிலைக்குப்பின் முதலில் முளைத்த இலை ; rough on , மிகவும் 
கொழுத்த ; இதழ்வகையில் திரள் குவிவான ; ஒலிவகையில் நெருக்கி இடர்ப்படுத்துகிற ; தீவிர நெருக்கடி நிலையான ; 
உருட்சி வாய்ந்த ; பேச்சுவகையில் வாய் நிறைந்தொலிக்கிற ; கடுமை வாய்ந்த அவப்பேறான ; rough one up the wrong 
இலக்கியநடை வகையில் முழக்கமான , வீறமைவான . 

way , வெறுப்புறச் செய் ; சினமூட்டு ; rough out , உத்தேச 

மாக உருவாக்கிக் காண் ; rough passage , கொந்தளிக்குங் 
rotun da , n . வட்டாகரக் கட்டுமானம் ; கவிமாடம் ; வட்டக் 

கடல் வழிப்பயணம் ; rough rice , குத்தப்பெறாத அரிசி , உமி 
கூடம் ; வட்டவடிவ அறை . 

போக்காத நெல் ; rough tongue , துடுக்கு நாக்கு ; rough 
rotund ity , 1. வட்டம் , உருண்டை . 

work , கடும்வேலை ; வன்முறைச்செயல் . 
roturier , ( பிர . ) n . சாதாரணக் குடிமகன் . 

rough age , 1. தவிடு ; பரும்படியுணவு , சக்கை . 
rou ble, n . ருசிய நாணயம் ; ருசிய நாணய மதிப்பலகு . 

rough - and - tum ble, 11 . துண்டுத்துணுக்குச் 

சண்டை , 
roucou , n . ஆரஞ்சுநிறச் சாயம் ; ஆரஞ்சுநிறச் சாயந் தரும் 

ஒழுங்கும் தொடர்பும் அற்ற தனித்தனிப் போர் நிகழ்ச்சிமுறை ; 
தென் அமெரிக்க மரவகை . 

a . ஒழுங்கற்ற ; தாறுமாறான ; குப்பைகூளமாயுள்ள ; செயல் 
roue , n . ஒழுக்கக்கேடன் , பரத்தன் , டம்பாச்சாரி . 

முறை விதிகட்கு மாறான . 
rouge , n . ஒப்பனைச் செவ்வண்ணச் சாயம் ; இரும்பு உயிரகைப் 

rough cast , 1. காரைநீறு , சுவருக்குப் பூசப்பெறும் சரளைச் 
பொடி ; சீட்டாட்ட வகையில் பணயம் வைப்பதற்குரிய இரு 

சுண்ணாம்பு கலந்த குத்துச்சாந்து ; a . குத்துச்சாந்து பூசப் 
நிறக்குறிகளில் செங்குறி ; a . கட்டியத்துறை வழக்கில் சிவந்த ; பெற்ற ; வரைப்படம் - கட்டுரை முதலியவற்றின் வகையில் முழு 
10. சிவப்புநிறமூட்டு ; செவ்வண்ணமூட்டி ஒப்பனை செய் . 

நிறைவின்றி முடிக்கப்பட்ட , அரைகுறையாக முற்றுவிக்கப் 
rouge , n. ஈட்டன் ( Eton ) காற்பந்து விளையாட்டிற் 

பட்ட ; 

ப . சுவருக்குக் குத்துச்சாந்து பூசு ; வரைப்படம் 
கையாளப்பெறும் கெலிப்புக் கணிப்புமுறை . 

கட்டுரை முதலியவற்றைப் புறக்கோட்டளவில் இயற்றிமுடி . 
rough , n . கடுந்தரை ; குழிப்பந்தாட்டத்தின் வெட்டாப் புல் 

rough - dry , U. ஆடைவகையில் பெட்டி போடாமல் காயவை . 
தரைக் கூறு ; குதிரை இலாடத்தில் சறுக்குத் தடையாணி ; rough -footed , a . பறவைகள் வகையில் இறகுமூடிய 
வாழ்வின் இன்னா இடர்க்கூறு ; போக்கிரி , கீழ்மகன் ; இயன் காலுடைய . 
முருட்டுநிலை , திருந்தாநிலை ; திருந்தாநிலைப்பொருள் ; மூல rough - grind , v . பரும்படியாகச் சாணைபிடி . 
நிலைப்பொருள் ; a . கரடுமுரடான ; சொரசொரப்பான ; அரம் 

rough - hew , v . உத்தேசமான உருவரை கொடு , பருமட்டாக 
போன்ற ; உராய்வுடைய ; வழவழப்பற்ற ; ஏற்றத்தாழ் 

உருவாக்கு . 
வான ; மேடுபள்ளங்கள் நிறைந்த ; பரும்படியான ; நயமற்ற ; 

rough - hound , 11. மீன் வகை , 
திருந்தாத ; ஒப்பனை செய்யப்படாத ; மணிவகையில் பட்டை 
யிடப்படாத ; மயிர்நீவப்பெறாத ; மயிரடர்ந்த ; பம்பையான ; 

rough legged , a . குதிரை வகையில் மயிரடர்ந்த கால்களை 
கோதிவிடப்பெறாத ; கத்தரித்துவிடப்பெறாத ; இழை வகையில் 

யுடைய ; பறவை வகையில் இறகுமூடிய கால்களையுடைய . 
நெருடான ; மெருகிடப்படாத ; இலைவகையில் மென்தளிர் rough -neck , n . போக்கிரி . 
நிலை கடந்த ; மென்மையற்ற ; இளமைகடந்த ; மெல்லிய rough - rider , n . குதிரை அடக்குபவர் ; பயிற்சி பெறாத 
லல்லாத ; நெல்வகையில் உமிபோக்கப்பெறாத ; செய்பொருள் குதிரையை ஓட்டுபவர் ; ( படை . ) உதிரிக் குதிரைப்படை 
வகையில் முற்றுவிக்கப்பெறாத ; அரைகுறையான ; கருமூல வீரர் . 
நிலையிலுள்ள ; இயல்நிலையான ; திட்ப நுட்பமற்ற ; ஏக 

rough -shod , a . குதிரை வகையில் ஆணித்தலைகள் நீட்டிக் 
தேசமாக ஏற்கத்தக்க ; தோராயமான ; தேர்ச்சியற்ற ; கொண்டிருக்கும் இலாடத்தையுடைய ; ( தொ . ) ride rough 
தொடக்கப்படி 

நிலையிலுள்ள ; அமைதியற்ற ; புயலால் shod , மிதித்துத் தள்ளு , மேலாட்சி செலுத்து . 
அலைக்கப்பட்ட ; கொந்தளிப்பான ; கட்டுக்கடங்காத ; கலக 
நிலையிலுள்ள ; ஒழுங்கமைவற்ற ; தயவற்ற ; கண்ணோட்ட 

rough - spoken , a . மழுப்பிப்பேசாத , கடுகடுத்த பேச்சுடைய . 
மில்லாத ; அன்பா தரவில்லாத ; கடுமை வாய்ந்த ; உணர்ச்சி 

roulade , n . இன்னிசைநயம் ; உருட்டு வண்ண வகை . 
யற்ற ; கொடுமையான ; வன்முறையான ; கடுமைமிக்க ; 

rouleau , 11. சுருள் , திருகுமடி ; பொன் நாணய அடுக்கு . 
உறு கண்டிப்பான ; கடுகடுப்பு வாய்ந்த ; சுவை வகையில் roulette , 11. சுழல்மைய மேசைக் கவறாட்டம் ; புரிகுழற் 
கடுப்புடைய ; நடத்தை வகையில் மென்மையற்ற ; பேச்சு கருவி , மயிர்த் திருக்கு ; அஞ்சல் வில்லைப் புள்ளிவரிக் கருவி ; 
வகையில் பண்பற்ற ; பண்பாடில்லாத ; நாகரிகமற்ற ; 

செதுக்கு வேலைக்குரிய சுழல் பல்வட்டுக்கருவி ; ( கண . ) 
கையாளுதல் வகையில் கருத்தற்ற , கவனிப்பற்ற ; முரட்டுத் திரிவட்டணை , சுழல்வட்டப் புள்ளியின் திரிவளைவு . 
தனமான ; வாழ்க்கை வகையில் இடரார்ந்த ; துன்பநிறைந்த ; Roum an , Rouman ian , 1. ருமேனிய நாட்டவர் ; ருமேனிய 
அலைக்கழிவான ; V. மயிரை எதிர் நீவிச் சிலிர்க்கவை ; இறகு நாட்டுமொழி ; a . ருமேனிய நாட்டைச் சார்ந்த ; ருமேனிய 
களை எதிர்நிலையில் கோதி உளர்வி ; பரற்படிவின் எதிராகத் நாட்டு மொழியைச் சார்ந்த . 
தடவு ; உராய்வுசெய் ; குதிரையை அடக்கு ; குதிரை இலா 

Roumansh , n ., a . = Romansh . 
டத்துக்குச் சறுக்குத்தடையாணியிடு ; பருநிலையில் திட்டஞ் 
செய் ; அரைகுறையாகப் பட்டையிடு ; முதல் நிலை உருவரை 

Roumelliote, 11 , ருமேலியா நாட்டவர் . 
யிடு ; கண்ணாடி வில்லையை அரைகுறையாக மெருகிடு ; கரடு 

roun cival , 11. பெரும் பட்டாணி வகை . 
முரடாக்கு ; கடுமையாக நடத்து ; 

ads . கரடுமுரடாக ; 

round 1 , 11. உருண்டை , உருள்வடிவப் பொருள் ; திரளை , 
முரட்டுத்தனமாக ; அரைகுறையாக ; 

தோராயமாக , பரு 

உருள் பகுதி ; உருளைக் கூறு ; அப்பவட்டுக்கூறு ; 
வெட்டாக ; வன்முறையாக ; ( தொ ) cut up rough , தவறாக மாட்டிறைச்சித் துடைத்திரளைக்கூறு ; வட்டம் ; வளையம் ; 
எடுத்துக்கொள் , தவறாகக் கருது ; give ope & lick with the சுற்றுவரை ; வட்டகை; சுற்றுப்பரப்பு ; சுற்றெல்லை ; வளைவு ; 
rough side of one s tongue , கடுமையாகப் பேசு ; have 8 திருகுசுருள் ; ரணிப்படி ; வடிப்பாலைக் கொதிகலம் , மூலை 


855 


round 


Roundhead 


மணிக்கூண்டு ; சுழற்சி ; சுழல்வியக்கம் ; சுற்றலைவு , சுற்றிச் 
செல்லுகை ; சுற்றுலா ; பணிமுறைச் சுற்றுச்செலவு ; நடை 
முறை உலா ; வாணிகச் சுற்றுவட்ட உலா ; முழுமை ; 
தொகுதி ; நிறைசுற்று ; தொடர்வட்டம் ; தொகுதியின் 
பெருங்கூறு ; ஆவர்த்தி ; அலைவீச்சு ; முறைவட்டம் ; வட்ட 
வழி ; மீள்வருநெறி ; நடைமுறை உலாப்பாதை ; திட்ட 
வரைநெறி ; மற்போரில் ஆட்டமுறைவட்டம் ; துப்பாக்கியின் 
சுற்றுவரிவேட்டு ; கைகொட்டு ஆர்ப்பரிப்பின் அலையெழுச்சி ; 
வட்டாகார நடனம் ; வட்டாகார நடன இசை ; திரும்பத் 
திரும்ப நிகழுஞ் செய்தி ; நடைமுறை நிகழ்ச்சி ; சுற்றடைவு , 
சுற்றிப் பங்கிடுவதற்கு வேண்டும் வரையளவு ; படிமுறை 
யளவு , ஒருதடவை கொடுப்பதற்குரிய அளவு ; உள்வளை 
செதுக்குரு ; குழைவியற் கலையில் திரள்பிழம்புரு ; குழிப் 
பந்தாட்டத்தில் நிறைகுழித்தொகுதி ; குழிப்பந்தாட்டத்தில் 
நிறைகுழியாட்டம் , எல்லாக் குழிகளிலும் பந்து ஒருமிக்க 
விழும்படி ஆடுதல் ; ஒத்திசைவுடைய கட்டளை இசைப்பாட்டு ; 
a . கோளமான , உருள் வடிவான ; வட்டமான ; வட்டாகார 
மான ; வட்டுருளை வடிவான ; வளைந்த ; புறவளைவான ; 
குவிவான , அரைக்கோள உருவான ; கவிவான ; அரைவட்ட 
வடிவான ; சூழ்வான ; பொதிவான ; உருட்சிதிரட்சி வாய்ந்த ; 
கொழுத்த ; உப்பிய ; வட்டமாக இயங்குகிற ; வட்டமாக 
இயக்கப்படுகிற ; படுக்கை நிலையிற் சுழல்கிற ; வட்டாகார 
இயக்கத்தை உட்கொண்ட ; 

சென்று 

மீள்வான ; முழுமை 
யான ; முழு மொத்தமான ; தொகைவகையில் முழுவட்ட 
மான ; 

முழு உள்ளடங்கலான ; குறைவற்ற , கேடற்ற ; 
நன்னிலையிலுள்ள ; குறைபடாத ; நிறைவான , போதிய அள 
வான ; தளர்த்தப்படாத ; முழுவலிமை வாய்ந்த ; ஆற்றல் 
மிக்க ; ஊக்கமிக்க ; மாறுதல் திரிதல் இல்லாத ; திட்டவட்ட 
மான ; தொடர்ச்சிவாய்ந்த ; இடையறாத ; முறிவுபடாத ; 
செவ்வளைவான , திரும்புகோணங்கள் இல்லாத ; உருவரை 
வகையில் மெல்லிழைவான , மடங்கி நுடங்காத ; இழை வியக்க 
முடைய ; நன்கு முடிவுற்ற ; வாசக வகையில் இயன் முடிவு 
வாய்ந்த ; கடுகடுப்பற்ற , கபடற்ற , சூதற்ற ; மனந்திறந்து 
பேசுகிற , பேச்சு வகையில் மட்டுமழுப்பலில்லாத ; தெளிவான , 
பட்டாங்கமான ; பிழைபாடற்ற ; ஓசை வகையில் முழக்க 
மான ; ஒலிவகையில் நிறையுருட்சிவாய்ந்த ; 3. உருள்வடி 
வாக்கு ; திரளுருவாக்கு ; வட்டவடிவங்கொடு ; உருட்சி 
யாக்கு : முனைமழுக்கு ; வளைவாக்கு ; கோணமுனைப்புக்க 
ளகற்று ; திருப்பங்களில்லாதாக்கு ; செவ்வளைவாக்கு ; மெல் 
லிழைவாக்கு ; சுற்று , சுற்றிச்செல் ; சுற்றியணைந்து செல் ; 
சூழ்ந்துவளை ; சூழ்ந்துவளைந்துசெல் ; சூழவளைத்து ஒருங்கு 
திரட்டு ; திருப்பு , மடக்கிச் செலுத்து ; திரும்பு , மடங்கிவா ; 
சட்டென, எதிருரைவீசு ; காட்டிக்கொடு ; ads . வட்டமாக ; 
சுழல்வாக ; வளைவாக ; சுற்றி ; அங்குமிங்குமாக ; மீள , 
மடங்கி , புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி ; மீண்டும் , முன் 
போல ; வழக்கம்போல ; மறித்து , எதிர்மாறான நிலையில் ; 
எதிர்முகமாகத் திரும்பி ; வகையில் முழுவதிலும் ; 
சுற்றிலும் ; நாற்புறமும் ; நாற்றிசையிலும் ; எங்கும் ; 
எல்லா இடத்திலும் பரவலாக ; இடத்துக்கு இடமாக ; எல் 
லாருக்கும் தனித்தனியாக ; ஒருவரிடமிருந்து ஒருவராக ; 
எல்லாவற்றிற்கும் தனித்தனியாக ; ஒன்றினிடமிருந்து ஒன் 
றாக ; சுற்றிவளைத்து ; சுற்றனுப்பாக ; சற்றுவிலகி ; prep . 
சுற்றி ; ஒவ்வொரு பகுதியாக ; பல பகுதிகளிலும் ; அருகாக ; 
அடுத்து ; பக்கமாகக் கடந்து ; ( தொ . ) all round , சுற்றி 
யெல்லாப்புறமும் ; & round oath , பிறழ உணரமுடியாத 
சூளுரை ; & round style , ஒழுகியல் நடை ; 

a round sum , 
பெருந்தொகை ; a round voice , மென்குரல் ; ask one round , 
ஒருவரை அவர் வீட்டிலிருந்து தன் வீட்டுக்கு வரும்படி 
கோரு : at a round trot , பொதுவாக எழுச்சியுடன் ; 
be round with one , நன்கு உறைக்கும் உண்மைகளைக் கூறு ; 
bring round , உணர்வுபெறச் செய் ; தன்வயப்படுத்து ; 
bring up with a round turn , திடீரெனச் சுண்டித்தடுத்து 
நிறுத்து ; come round , சுற்றி வா ; இயல்பாக நிகழ் ; 
திரும்பு ; சாதகமான மனமாறுதலடை ; மயக்கந் தெளிவுறு ; 
get round , பசப்பு , கெஞ்சு ; மழுப்பு , தந்திரமாகத் தப்பித்துக் 
கொள் ; go for a good round , நெடுந்தூரம் உலாவச் செல் ; 


go the round , ஒருவரிடமிருந்து ஒருவராகப் பரவிச்செல் ; 
in round numbers , ஏறத்தாழ , வட்டமாக , மொத்தத் தொகை 
யாக ; in the round , விளக்க விவரமாக , எல்லாக்கூறுகளும் 
முழுதும் காட்டப்பட்ட நிலையில் ; குழைவியல் வகையில் 
எல்லாப் பக்கங்களிலிருந்தும் பார்க்கக்கூடிய 

நிலையில் 
9160 lors GOTOT ; make one s rounds , go one s rounds , woof 
முறை வழக்கப்படி பார்வையிடுவதற்காகச் செல் ; make the 
round of , சுற்றிச்செல் ; order the car round , உந்துவண்டி 
யைக் கொட்டிலிலிருந்து வீட்டுவாயிலுக்குக் கொணருமாறு 
ஆணையிடு ; right round , முழுவதுஞ் சுற்றி ; round about , 
சுற்றிலும் ; பல திசைகளிலும் ; வளையமாக , சுற்றிச்சுற்றி ; 
அங்குமிங்கும் ; மறுபுறமாக ; ஏறத்தாழ ; சுற்றிவளைத்துக் 
QATGOOG ; round and round , SMS s MM ; round bowling , 
மரப்பந்தாட்ட வகையில் கையைக் கிடைநிலையாக வீசிப் 
பந்தெறிதல் ; round dog s ears , நாயின் காதுகளைக் குறுகத் 
தறி ; round dozen , கொஞ்சமுங் குறையாத முழுப் பன்னி 
ரண்டன் தொகுதி ; round game , ஒவ்வொருவரும் தனக்காக 
என்றே ஆடிக்கொள்ளுகிற சீட்டாட்ட வகை ; round of beef, 
மாட்டிறைச்சித் துடையெலும்பின் குறுக்கே வெட்டப்பட்ட 
கறித்துண்டு ; round off , நேர்த்தியாகச் செயல்தீர்வு செய்து 
முடி ; கூர் முனைகளை மழுக்கு ; round on , பகைமையுணர்ச்சி 
யோடு எதிர்த்து நில் ; பேச்சில் மடக்கித் தாக்கு ; round out , 
உருட்டி நிரப்பு ; குறைநிரப்பு ; round Robin , round robin , 
எவரது கையெழுத்து முதலது எனத் தெரியாதபடி வட்டமாகக் 
கையெழுத்திட்டுள்ள மனு ; round to , கப்பலின் முன்புறத் 
தைக் காற்றடிக்கும் திசைநோக்கித் திருப்பு ; round towel , 
உருளையின்மீது சுழலும் ஈரம் புலர்த்தும் நெடுநீளத்துணி ; 
round up , சுற்றிவளைத்து ஒன்றுதிரட்டு ; காவலர் வகையில் 
நாடிய ஆட்களைக் கண்டுபிடித்து சுற்றி வளைத்துக்கொள் ; 
sleep the clock round , 12 அல்லது 24 மணி நேரம் கடிகா 
ரத்தை நிறுத்திவை . 
round about , n . சுற்று வளைப்பு வழி ; வட்டச்சுற்று வழி , 
போக்குவரத்து வண்டிகளெல்லாம் சுற்றிக்கொண்டு போக 
வேண்டிய இடம் ; சுற்றுவளைப்புப்பேச்சு ; குடை இராட் 
டினம் ; வட்ட மண் அரண் ; வட்டாகார நடனம் ; a . சுற்று 
வழியான ; சுற்று முகமான , மறைமுகமான ; சுற்றிவளைத்துக் 
கொண்டு பேசுகிற ; மொட்டைக் கட்டையான , வாலோ பின் 
தொங்கலோ இல்லாத ; கொழுத்த , பருமனான ; ப . இராட்டின 
மாகச் சுழல் ; சுற்றிச்சுற்றிவா ; ( தொ . ) lose on the swings 
what one makes on the roundabouts , பல ஏற்றத்தாழ்வு 
களுக்குப் பிறகு தொடக்க நிலைக்கே வந்து முடிவுறு . 
round - arm , a . கைவகையில் ஏறத்தாழக் கிடை நிலையாகவீசும் 
இயல்புடைய ; ( தொ . ) round- arm bowling , மரப்பந்தாட்ட 
வகையில் கையைக் கிடைநிலையாக வீசிப் பந்தெறிதல் . 
roun del , 11. சிறுவட்டு , ஒப்பனை வாய்ந்த விருதுப் பதக்கம் ; 

10 அல்லது 13 வரியுள்ள இசைப்பாட்டு வகை . 
roun delay , 11. அடுக்கிசையுடைய எளிய சிறு பாடல்வகை ; 

பறவைப்பாடல் . 
roun der , n . சுற்றுபவர் ; திரிபவர் ; சுற்றுலாவாணர் ; 
மெதடிஸ்டு சமயக்கிளையின் பிரசார உலாவாணர் ; செய் 
பொருள்களுக்கு உருள்வளைவான உருக்கொடுப்பவர் ; புத்தக 
மூட்டமைப்பவர் ; செருப்பு அடித்தோல் வகுப்பவர் ; வட்டக் 
குல்லாய் அமைப்பவர் ; வட்டவடிவாக்குங் கருவி ; ஆவர்த்தி , 
அலைவட்டம் ; வட்டப்பந்தாட்டத்தில் கெலிப்பு வட்டம் . 
roun ders , n . pl . வட்டப்பந்தாட்டம் , வட்டமாக அமைக்கப் 
பட்ட தளமுழுவதுஞ் சென்று ஒவ்வொரு ஆட்டக்காரரும் 
கெலிப்பதைக் கெலிப்பெண்ணாகக்கொண்ட பந்தாட்ட வகை . 
round hand , 11 . செவ்வுருள் எழுத்துமுறை ; ஒவ்வோர் 
எழுத்தும் உருண்டையாகவும் அகலமாகவும் எழுதப்படும் 
கையெழுத்துப்பாணி ; ( தொ . ) round- hand bowling , மரப் 
பந்தாட்ட வகையில் கையைக் கிடைநிலையாக வீசிப் 
பந்தெறிதல் . 
Round head , 11. வட்டத்தலையர் ; ( வர , ) பிரிட்டனில் 17 - ஆம் 
நூற்றாண்டைய உள்நாட்டுப் போரின்போது இங்கிலாந்து 
மாமன்றக் கட்சி உறுப்பினர் . 


கால 


வகை . 


. 


856 
round - house 

rowdy - dowdy 
round - house , n . ( வர . ) காவல் வீடு ; சிறைச்சாலை ; ( கப் . ) route , 11. செல்வழி , புறப்படுமிடமுதல் சேர்விடம்வரை இடை 
கப்பல் மேல்தளப் பின்புறமுள்ள அறை . 

கடந்து செல்லவேண்டிய விளக்க விவரமான பாதை ; ( படை . ) 
round ish , a . சற்றே வட்டமான ; சிறிது உருண்டையான . 

படைசெல்லாணை ; ப . குறிப்பிட்ட வழியாக அனுப்பு ; குறிப் 

பிட்ட வழியாக அனுப்புவி ; குறிப்பிட்ட வழியாக அனுப்பும் 
round ly , adu . முழுக்க முழுக்க ; செம்மையாக ; வெளிப் 

படி கட்டளையிடு ; ( தொ . ) column of route , பெயர்வு அணி 
படையாக ; பேச்சில் கபடமின்றி ; வரையறையின்றி ; கண் 

வகுப்பு நிரை , அணி வகுத்துச் செல்வதற்கான படைப்பகுதி 
டிப்பாக ; வட்டமாக , முழுவட்டத்தொகையாக . 

அமைப்பு . 
rounds , 11. pl . ( படை . ) சுற்றுக்காவல் மேற்பார்வை , காவல் 

route - march , 11. படைப்பயிற்சியினர் தொலைச்செலவு . 
வீரர்களைப் பார்வையிடுவதற்காகச் சுற்றி வருதல் ; ( தொ . ) 
grand rounds , ( படை . ) தளபதிக்கு அடுத்த உயர்படைத் routine , n . நடைமுறையொழுங்கு ; மாறாக்கடைப்பிடி ; a . 
துறை அலுவலரின் சுற்றுக்காவல் மேற்பார்வை ; visiting நடைமுறையான , கடைப்பிடியான . 
rounds , ( படை . ) நாள்முறைச் சுற்றுக்காவல் மேற்பார்வை . rove , 1. அலைவு ; குறிக்கோளின்றி மனம்போனபடி திரிவு ; 
round - shoul dered , a . முதுகுப்பக்கமாகக் கவிந்த தோள் U. இலக்கின்றித் திரி , சுற்றித் திரி , அங்குமிங்குஞ் செல் ; 
களையுடைய . 

கண்கள் வகையில் நாற்புறமுஞ் சுழன்று பார் ; உயிருள்ள 
rounds man , a . வாணிகச் சுற்றுலாவாணர் , மாதிரிச் சரக்கு இரையைச் செருகி மீன்பிடி ; ( தொ . ) roving commission , 
களுடன் சுற்றிச் சென்று கொள்வினை ஆணைகள் சேகரித்து உலாவுரிமை ஆணை , விசாரணைக் குழு சுற்றித்திரிந்து பணி 
வருபவர் . 

செய்தற்குப் பெறும் உரிமை ; roving sailor , படர்கொடி 
Round - Ta ble, 11. வட்டமேசை ; சரிசம இருக்கைக்குழாம் ; 
பிரிட்டனின் பழங்கதைமரபில் மன்னர் ஆர்தரின் வீரர்க்குரிய 

rove , n . முதிரா இழை , இழுத்துச் சற்றே முறுக்கப்படும் 
வட்டமேசை ; ( தொ . ) round.table conference , வட்டமேசை பஞ்சு - கம்பளம் முதலியவற்றின் சிம்பு ; V. இழுத்துச் சற்றே 
மாநாடு , சரிசமமுறை இணக்கப்பேச்சுக்கள் நடைபெறுவதற் முறுக்கு . 
குரிய கூட்டுக்குழு . 

rove , n . இறுக்குவட்டு , ஆணியை ஊடே செருகி இறுக்கப் 
round - top , 11. கப்பற்கூம்பு முகட்டு மேடை , பாய்மர உச்சி படுகிற சிறு உலோகத் தகடு அல்லது வளையம் . 
யிலுள்ள மேடை . 

rove , v . reeve என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவங் 
round - up , 11. சுற்றிவளைப்பு , கால்நடைகளைச் சுற்றிவளைத்து 

களில் என்று . 
ஒன்று திரட்டி ஓட்டுதல் ; சூழ்வளைப்பு , காவல்துறையினர் rov er 1 , 1. அலைந்து திரிபவர் ; அம்பெறிவதற்கான குறி 
தேடிக்கொண்டிருந்த பேர்வழிகளைக் கண்டுபிடித்துச் சுற்றிச் யிலக்கு ; தொலைவு இலக்குக்குறி ; புல்வெளி மரப்பந்தாட்ட 
சூழ்ந்துகொள்ளுதல் . 

வகையில் ஒரு முளை தவிர மற்றவற்றை அடித்து வீழ்த்திய 
roup , 11. ஏல விற்பனை ; V. ஏல விற்பனை செய் . 

பந்து ; மரமுளையை அடித்து ஆட்டத்தை முடிக்கவிருக்கும் 
2. 
roup 

ஆட்டக்காரர் ; கடற்கொள்ளைக்காரன் ; முதிர்நிலைச் சாரணச் 
n . கோழிக்கோளாறு , கோழி முதலிய பறவைகளின் 
மூச்சுக்குழல்களைப் பீடிக்குந் தொற்றுநோய் வகை . 

சிறுவன் . 
rouse , 11. குடியாட்டு , குடிவெறியாட்டு , மிகு குடி ; ( தொ . ) rov er , n . முதிரா இழைப்பொறி , பஞ்சு - கம்பளம் முதலிய 
give & rouse, பருகுவதற்கு முன் வாழ்த்துக்கூறு ; வாழ்த்துக் 

வற்றின் சிம்புகளை இழுத்துச் சற்றே முறுக்குவதற்கான 
கூறிப்பருகு ; take one s rouse , அளவுமீறிக் குடி . 

கருவி ; முதிரா இழைப்பொறியைக் கவனித்துக்கொள்பவர் . 
rouse , , n . ( படை . ) பள்ளியெழுப்பு இசைமுழக்கு , காலை 

row1, 1 . வரிசை ; நாடக அரங்குகளில் இருக்கைநிரை ; 
எழுப்பும் முரசு - கொம்புப் பண்ணிசை ; . 

தோட்டச் செடிப் பந்தி ; ( தொ . ) & hard row to hoe , கடின 

மறை 
விடத்திலிருந்து வேட்டை விலங்குகளைக் கலைத்து வெளிக் மான வேலை ; Rotten Row , the Row , லண்டன் ஹைடு 
கொணர் ; துயிலெழுப்பு ; செயலின்மையினின்றும் எழுச்சி 

பூங்கா ( Hyde park ) பகுதி ; குதிரைச்சவாரி இடம் . 
கொள்ளுவி ; தூண்டு , கிளறு ; சினமூட்டு ; உணர்ச்சி row , n . தண்டு உகைப்பு ; படகில் மகிழ்வுலா ; 3. தண்டு 
கொள்ளுவி ; உணர்ச்சியை வெளிப்படுத்துவி ; தூக்கக் உகை ; படகு செலுத்து ; படகில் ஏற்றிக்கொண்டு போ ; 
தவிர் , விரைசெயல் மேற்கொள் , சுறுசுறுப்படை ; சாராயம் படகுப் போட்டியில் ஈடுபடு ; போட்டிப்பந்தயத்தில் பட 
முதலியவற்றைக் காய்ச்சும்போது கலக்கிவிடு ; ( கப் . ) கோட்டியாயிரு ; படகுவகையில் உகை துடுப்புகள் கொண்ட 
வடத்தை வலிமையுடன் பற்றியிழு ; ( தொ . ) rouse oneself, தாயிரு ; ( தொ . ) row down , விரைந்து படகுசெலுத்தித் 
சோம்பல் தவிர்த்தெழு . 

தொடர்ந்து சென்றெட்டு ; row out , படகுப்போட்டிப் பந்த 
rouse , , 0. மீன் உலர்பத வகையில் உப்புத்தூவு . 

யத்தில் எதிரி களைப்படையும்வரை படகுசெலுத்து ; 

row over , படகுப்பந்தயத்தில் 
rouse about , n . கப்பல் துறைக் கையாள் . 

போட்டியில்லாமையால் 

வெற்றியடை . 
rous er , n . எழுப்புகிறவர் ; எழுப்புவது ; வியப்புண்டாக்கு 
வது ; திகைப்படையச் செய்வது ; பச்சைப்பொய் , அபாண்டப் 

row , 11. ( பே - வ . ) குழப்பம் , கலசல் ; பூசல் , வாதம் ; கலக்கம் , 

கொந்தளிப்பு ; அரவம் ; கலகம் , சந்தடி , தாராளமான கை 
புளுகு ; சாராயங் கலக்கு கருவி . 

கலப்பு ; கண்டிக்கப்பெறுதல் ; 3. அதட்டு , குற்றங்கூறு , 
Rousseau ism , n . ரூசோ கொள்கைக் கடைப்பிடிப்பு ; சமயம் 

கண்டனஞ்செய் , திட்டு ; ( தொ . ) make a row , kick up & 
அரசியல் - கல்வி முதலிய துறைகளில் ரூசோ ( 1712-78 ) என்ற 

row , கூச்சல் எழுப்பு , மறுப்புத் தெரிவி ; town - and - gown 
அறிஞரின் கோட்பாடு . 

row , ஆக்ஸ்போர்டிலும் - கேம்பிரிட்ஜிலும் பல்கலைக்கழகத்தின 
Roussillon , n . சிவப்பு இன்தேறல் வகை . 

ருக்கும் ஊராருக்குமிடையே கைகலப்பு ; what is the row ? 
roust about , n . கப்பல்துறைத் தொழிலாளர் , கப்பல் என்ன செய்தி ? 
மேல்தளக் கூலியாள் . 

row an , 11. இறகுபோன்ற இலைகளையும் சிவப்புப் பழங்களையு 
rout 1 , n . கலகக்காரர் கும்பல் ; களியாட்டக்குழாம் ; ( சட் . ) முடைய மரவகை ; செந்நிறப் பேரிப்பழவகை. 
கலவரக் கும்பு , முறையற்ற செயலில் ஈடுபட்டுள்ள மூவரின் 

row -boat , n. துடுப்புப் படகு . 
அல்லது மூவருக்கு மேற்பட்டவரின் தொகுதி ; கலகம் ; கலவரம் ; 

row - de - dow , 1. போரொலி , சந்தடி , அமளி. 
குழப்பம் ; சந்தடி , கூப்பாடு , கூச்சல் ; நிலைகுலைவு ; மாலை 
நேரவிருந்து ; வரவேற்பு விருந்துக் கூட்டம் ; 3. கலைத்து 

rowd iness , 1 , போக்கிரித்தனம் ; முரட்டுக்குணம் . 
ஓட்டு , தோற்று நிலைகுலைவுற்றோடுவி . 

rowd y , n . போக்கிரி ; முரடன் ; பெருங்கூச்சலிடுபவன் ; a . 
rout , ப . பன்றி முதலியவற்றின் வகையில் இரைக்காக 

போக்கிரித்தனமான ; முரட்டுக்குணம் வாய்ந்த ; பெருங் 
நிலத்தை மூக்கினாற் கிளறு ; நிலத்தைக்கெல்லு ; பெயர்த்துப் 

கூச்சலிடுகிற . 
புரட்டு ; கிளறித்தேடு , நாடியலை . 

row dy - dow dy , a . அமளி, செய்கிற, பெருங்கூச்சலிடுகிற . 


வகை . 


857 
rowdyish . 

rubber 
rowd yish , a . வீண் கலகஞ் செய்கிற . 

roy alties , 11. pl . அரச குடும்பத்தினர் ; அரசரின் தனிச்சிறப் 
row dyism , 1. போக்கிரித்தனமான நடத்தை . 

புரிமைகள் . 
row el , 1. தாற்றுச்சில்லு , குதி முள்ளின் முனையிலுள்ள roy alty , 11. அரசு ; அரசபதவி ; அரசுரிமை ; அரசர் அதி 
பற்களமைந்த சுழலுஞ் சிறுவட்டு ; நீரதுக்கு வட்டு , குதிரை காரம் ; அரசி அதிகாரம் ; மன்னர் தனிச்சிறப்புரிமை ; அரச 
யின் உடம்பிலுள்ள நீர்க் கூற்றினை வெளிப்படுத்துவதற்குத் 

குடும்பம் ; மன்னுரிமை , தனி மனிதருக்கு அல்லது நிறுவனங் 
தோலுக்கும் தசைக்கும் இடையே செருகப்படும் மையத் துளை களுக்கு மன்னர் வழங்கும் தனியுரிமை ; கனிப்பொருள்கள் 
யுடைய வட்டத் தோல் துண்டு ; V. தாற்றுச்சில்லினால் மீது வழங்கப்படும் மன்னுரிமை ; நில உரிமைத்தொகை , 
கிளறித்தூண்டு ; குதிரை உடலில் நீரதுக்கு வட்டுச் செருகு . 

சுரங்க வருவாய்கருதிக் குத்தகைக்காரர் நிலஉரிமையாளருக்கு 
row lock , n . உகைமிண்டு , படகுத் துடுப்புக்கு உகைப் 

வழங்கும் தொகை ; புனைவுரிமைத்தொகை , புதுக்கண்டு 

பிடிப்பின் பயனீட்டாளர் கண்டுபிடிப்பாளருக்கு அளிக்குந் 
பாதாரமான அமைவு . 

தொகை ; விற்பனைப் பண விகிதம் ; ஏடு வகையில் ஆக்கி 
Rox burghe , n . புத்தகக் கட்டடப் பாணிவகை , பொன் எழுத் 

யோர்க்கு அளிக்கப்படும் பங்குவீத உரிமை . 
துடைய மூட்டுத்தோலும் வெட்டா அருகும் உடைய புத்தகக் 
கட்டடமுறை . 

Roy ston crow , n . தலையுறையுடைய சாம்பல்நிறக் காக்கை 
roy al , n . ( பே.வ. ) அரச குடும்பத்தினர் ; இரலை அரசு , 12 
அல்லது அதற்கு மேற்பட்ட கொம்புமுனைகளையுடைய கலை 

rub , 11. தேய்ப்பு , துடைப்பு ; உராய்வு ; முடப்பந்தாட்டத்தில் 

கில ஏற்றத்தாழ்வு ; முடப்பந்தாட்ட நில ஏற்றத்தாழ்வினால் 
மான் ; முகட்டுக்கூம்பு , உச்சிப் பாய்மரம் ; முகட்டுப்பாய் , 
பாய்மரத்தின் உச்சிக்கு மேலுள்ள பாய் ; a . அரசனுக்குரிய ; 

ஏற்படும் தட்டுத்தடங்கல் ; தடை , சிக்கல் , இடைத் தொல்லை ; 
அரசிக்குரிய ; அரசுரிமை சார்ந்த ; அரசு வழிவந்த ; அரச 

3. தேய் ; துடை ; உரசித்தேய் ; உராய்வுறு ; உரசுநிலையுறு ; 

உரசிக்கொள் ; உராய்வுறச்செய் ; துடைத்துத் துப்புரவாக்கு ; 
குடும்பத்தைச் சேர்ந்த ; அரசுப் பணியிலிருக்கிற , அரசர் 

துடைத்து ஈரம்புலர்த்து ; துடைத்தகற்று ; துடைத்தழி ; 
ஆதரவு பெற்றுள்ள ; அரசு முறையான ; வீறார்ந்த ; மாண் 
புடைய ; பகட்டாரவாரமான ; சிறந்த , உயர்ந்த ; முதல்தர 

தேய்த்துப் பளபளப்பாக்கு , துடைத்து மெருகிடு ; தேய்த்து 
மான ; பேரளவினதான , இயல்புமீறிய அளவினதான ; 

உருவரைப் படியெடு ; தேய்த்தராவு ; தேய்த்துப் புண்ணாக்கு ; 

தேய்த்துக் கூராக்கு ; தேய்த்துத் தோய்வி ; தேய்த்தழுத்து ; 
( தொ . ) battle royal , அடிதடி , கைகலப்பு ; blood royal , 
அரசகுடும்பம் ; princess royal , அரசரின் மூத்த மகள் ; அரச 

தேய்வுற்று நரை ; தடவு , பூசு ; தேய்த்துப்புதுப்பி ; தேய்த்து 
ரின் மூத்த மகளுக்குரிய பட்டம் ; rhyme royal , ஏழ்வரிப் பா , 

விறுவிறுப்பாக்கு ; புதுத் தெம்பு அளி ; முடப்பந்தாட்டப் 
ஒன்றாவது மூன்றாவது அடிகளும் இரண்டு நாலு ஐந்தாவது 

பந்துவகையில் தட்டுத் தடங்கலுறு ; தட்டுத் தடங்கலுடன் 

செல் ; தட்டுத்தடங்கல் கடந்துசெல் ; ( தொ . ) rub against , 
அடிகளும் இறுதி இரு அடிகளும் கடை ஒலி இயைபுடையதாகப் 
பத்து அசைகளையுடைய ஏழு அடிப்பாட்டு ; Royal Academy , 

rub on , உராய் , உராய்ந்தியங்கு , ஒன்றுடனொன்றாக உராய் 
தேசீய மதிப்புவாய்ந்த கலை இலக்கியக் கழகம் ; Royal Air 

வுறு ; rub down , தேய்த்தழுத்து , தேய்த்தமிழ்த்து ; 
Force, ( சு - வ . , R. A. F. ) தேசீய மதிப்புவாய்ந்த விமானப் 

தேய்த்துக் குறுக்கு ; தேய்த்துப்பிடித்துவிடு ; உடலெங்கும் 

தடவித்தேடு ; rub in , rub into , சல்லடை முதலியவற்றினூ 
படை ; royal arch , நற்கொத்தர் சங்க உயர்மதிப்புப்பட்டம் ; 
royal blue , floor goofw paflimu w ; royal burgh , LOGOT GOT 

டாகத் தேய்த்துச் செலுத்து ; படிப்பினை வகையில் வன்மை 
ரிடமிருந்து உரிமைப்பட்டயம் பெற்றுள்ள நகரம் ; royal 

யாக அறிவுறுத்து ; செய்தி வகையில் தன் மதிப்புக்கெதி 
commission , மன்னரால் நியமிக்கப்பட்ட ஆய்வு ஆணைக் 

ராக வலிந்து ஏற்கச்செய் ; rub noses , காட்டு மக்கள்வகையில் 
குழு ; Royal Engineers , படைத்துறைசார்ந்த பொறியியற் 

மூக்குடன் மூக்குரசுதல் மூலம் ஒருவருக்கொருவர் . வணக்க 
பிரிவு : royal evil , கண்டமாலை நோய் ; Royal Exchange , 

முறை மேற்கொள்ளு ; rub off , rub away , துணியின் வகை 
லண்டனில் உள்ள செலாவணி மாற்றுக் கட்டிடம் ; royal fern , 

யில் இழைமடி நீக்கு ; புதுமை - நாணம் ஆகியவற்றின்வகையில் 
கவர்ச்சிமிக்க சூரல் வகை ; Royal Flying Corps , கடற்படை 

மெல்ல அகல்வுறச்செய் ; புதுமை -நாணம் ஆகியவற்றின் 
யுடனும் தரைப்படையுடனும் இணைந்துள்ள விமானப்படை ; 

வகையில் மெல்ல அகல்வுறு ; rub of the green , rub on the 
Royal Highness , இளவரசர்க்குரிய பட்டம் ; மன்னுயர் திரு 

green , முடப்பந்தாட்டத்தில் பந்துக்கு ஏற்படும் தற்செயலான 
மேனி ; Royal Institution , விஞ்ஞான அறிவைப் பரப்புவதற் 

வெளி இடையீட்டுத் தடங்கல் ; rub one s hands , கைகளை 
காக 1799 - இல் காணப்பட்ட நிறுவனம் ; royal jelly , தேனீ 

ஒன்றோடொன்று தேய்த்துக்கொள் ; மிக்க 

மனநிறைவு 
வகையில் ராணி ஈயின் உணவு ; Royal Marines , போர்க் 

குறித்துக் கைகளைத் தேய்த்துக்கொள் ; rub out , அழி , 
கப்பல்களில் பணிபுரியும் படை வீரர்கள் ; royal marriage , 

துடைத்தகற்று ; rub over , பூசு , மேலே தடவு ; rub shoulders 
துருப்புச்சீட்டு அரசனும் அரசியும் ; royal mast , பாய்மர 

with , நெருங்கிய தொடர்புகொள் , தோழமைத் தொடர்பு 
உச்சிப் பாய்மரம் ; Royal Military Academy , பொறியியல் 

கொள் ; rub the wrong way , பூனைவகையில் இயல்பான 
பீரங்கிப் பயிற்சிப்படைஞர்களுக்கான நிறுவனம் ; Royal 

போக்கிற் கெதிராகத் தடவிச் சினமூட்டு ; முறைதெரியாமல் 
Military College , காலாட் படை - புரவிப்படைப் பயிற்சிக் 

பழகிச் சிக்கலுண்டாக்கு ; rub to powder , தேய்த்துத் 
குரிய படைத்துறைக் கல்லூரி ; royal oak , இங்கிலாந்து 

தூளாக்கு ; rub up , பளபளப்பாக்கு , புதுப்பி ; நினைவாற்றலைப் 
இரண்டாம் சார்லஸ் மன்னர் 1651 - இல் ஓடி ஒளிந்துகொண்ட 

புதுப்பி ; புது விறுவிறுப்பூட்டு ; rub up into paste , தேய்த் 
மரம் ; royal octavo , 64 " x 10 " கொண்ட புத்தக அளவு ; 

துக் கூழாக்கு ; the rubs and worries of life, வாழ்க்கையின் 
royal palm , பனையினத்தைச் சேர்ந்த மரவகை ; royal paper , 

துன்பங்களும் துயரங்களும் . 
எழுதுவதற்கான 24 " x 19 " அளவுள்ள தாள் ; அச்சிடுதற்கான rub , = rubber . 
25 x 20 " அளவுள்ள தாள் ; royal road to , இடர்ப்பாடின்றி rub - a - dub , n . முரசொலி ; U. முரசொலியெழுப்பு. 
எளிதில் எய்தும் வழி ; நேர் செல்வழி ; royal sail , பாய்மர ruba to , ( இத் . ) n . ( இசை . ) திரிபுக்காலச் சந்தம் , உணர்ச்சிக்குத் 
உச்சிப் பாய் ; Royal Society , இயற்கையறிவை வளர்ப்பதற் 

தக்கவாறு கதி திரிபுறும் தாள அமைதி ; a . ( இசை . ) திரிபு 
காக 1662- இல் காணப்பட்ட கழகம் ; royal stag , இரலையரசு ; காலமான , உணர்ச்சிக்குத் தக்க காலகதியுடைய . 
royal standard , மன்னர் மரபுச் சின்னங்கள் பொறிக்கப் 

rubb er , n . துடைப்பான் , எழுதுகோல் வரையினை அழிக்கும் 
பெற்றுள்ள சதுரக்கொடி ; royal tennis , வரிப்பந்தாட்டத் 

மென் தொய்வகத்துண்டு ; மைவரை அழிப்பான் ; இயங்கு 
தின் முதல்வடிவமான வளைப்பந்தாட்டம் ; the Royals , பிரிட் 

பொறித் தடுப்புக்கருவி ; துடைப்பவர் ; மெய்பிடிப்பாளர் ; 
டிஷ் சேனையில் முதலாவதான காலாட் படை ; போர்க்கப்பல் 
களில் பணியாற்றும் வீரர்கள் . 

குளிப்பறைப் பணியாள் ; துடைப்புக்கருவி ; தேய்ப்புக் 

கற்றை ; தேய்ப்புத்தாள் ; முரட்டுத் துவட்டுத்துண்டு ; 
roy alism , n . முடியரசுக் கோட்பாட்டுப் பற்று . 

மெருகுப்பட்டை ; உராய்வுப்பொறி ; இயந்திர உராய்வுறுப்பு ; 
roy alist , n . முடியரசுக் கோட்பாட்டாளர் ; உள்நாட்டுப் தீப்பெட்டியின் சொரசொரப்பான பரப்பு ; உராய்வினால் 
போரில் அரசுக் கட்சியினர் ; a . முடியரசுக் கோட்பாடு இயக்கப்படுங் கருவி ; இழைப்புச் செங்கல் ; சமதளமற்ற இடம் ; 
சார்ந்த ; அரசுக் கட்சியினரின் சிறப்பியல்பான . 

முடப்பந்தாட்டத்தில் தடங்கல் ; புண்படுத்துஞ் செய்தி . 
100 


858 


rubber 


ruffian 


கண்ணாடி ; 


balas ruby , spinel ruby , குறைந்த மதிப்புள்ள சிவப்புக்கல் 
வகை ; ruby glass , செந்நிறமூட்டப்பட்ட 
raby throat , செந்நிறக் கழுத்துப் பாடும் பறவை . 
ruby - tail , 1. பசுஞ் செந்நிறப் பின்புற மேல்பகுதியினை 

யுடைய பசுநீலப் பொன்வண்டுவகை . 
ruche, ( பிர . ) n . ஓரக் குஞ்சம் ; ஓரப் பின்னல் . 
ruck1, 11. பந்தயத்தில் பின் தங்கிப் போனவர்களின் தொகுதி . 
ruck , ruc kle1, 11. சுரிப்பு , தோல் மடிப்புச்சுருக்கம் ; 3 . 

சுரிப்பு விழச்செய் . 
ruc kle , n . சாநிலையர் களகளப்பொலி . 
ru cksack , n. வெரிந் பை , பிரயாணிகள் முதுகிற் சுமந்து 

செல்லும் பை . 
rudbeck ia , n . வட அமெரிக்க தோட்ட மலர்ச்செடிவகை. 
rudd , n . சிறு நன்னீர் மீன்வகை . 
rudd er , 1. பயின் , சுக்கான் , கப்பலின் திசைதிருப்பு சுட்டை ; 
வழிகாட்டுந் தத்துவம் ; தேறலுக்கான மாவூறலைக்கிளறுந் 
துடுப்பு . 
rudd erfish , n . கப்பலைப் பின்தொடரும் மீன்வகை . 
rudd iness , 11. சிவப்பு நிறம் , குருதி நிறம் . 
rud dle, 11. காவி ; செம்மறியாட்டுக்கு அடையாளமிடப் பயன் 

படும் சிவப்புக்காவி ; V. காவி யடி ; சிவப்புக் காவியால் 
அடையாளமிடு . 
rudd ock , n . செம்மஞ்சள்நிற மார்புடைய பாடும் பறவை 


வகை . 


rubb er , 1. சீட்டாட்டவகைகளில் தொடர்ந்த மும்முறை 
ஆட்டம் ; மூன்றாட்டத்தில் இரண்டாட்டக் கெலிப்பு ; இரு 
திசைச் சமநிலையாளரின் மூன்றாம் ஆட்டம் . 
rubb er - neck , 11. பிறர் செய்தி அறியும் ஆவலர் . 
rubb ers , 11. pl . புதைமிதி மேலோடு ; ஆட்டுச் சிரங்கு . 
rubb er - stamp , n . தொய்வக முத்திரை ; கைப்பொறிப்பு 
முத்திரை ; பணிமுறைப் பூசகர் ; 3. கைப்பொறிப்பு முத்திரை 
யடி ; ஆராயாது ஏற்றுக்கொள் . 
rubb ery , a . தொய்வகம் போன்ற ; தொய்வுடைய , நெகிழ் 

வுடைய , நீட்சி மீட்சி வாய்ந்த . 
rubb ing - stone , 11. மெருகுக் கல் . 
rubb ish , n . கழிவு கப்பி , சவறு , குப்பை கூளம் ; பயனற்ற 

பொருள்கள் ; பொருந்தாத கருத்து ; அறிவு குறைந்த கருத் 
துரை . 
rubb ishy , a . பயனற்ற ; அற்பமான . 
rub ble , 11. இடிமானம் , இடிந்த கட்டிடக் கற்கூளம் ; கொத் 
தாத கட்டுமானக் கல் ; கூழாங்கல் ; பாறைகளை மூடியுள்ள 
கோண வெட்டுக்கற்களின் தொகுதி . 
rub ble - work , 1. நயமற்ற கட்டிட வேலை . 
rub - down , 1. தலை முதல் கால்வரை தேய்த்தல் ; உடலெங்கும் 

தடவித் தேடுவதுபோன்ற உணர்ச்சி . 
rube , n . நாட்டுப்புறத்தான் . 
rubefa cient, 1. தோலைச் சிவ்க்க வைக்கிற மேற்பூச்சு 

மருந்துப் பொருள் ; a . சிவப்பாக்குகிற . 
rubefac tion , 1. சிவத்தல் ; சிவப்பாக்குதல் . 
ru befy, ru bify , U. சிவப்பாக்கு ; ( மரு . ) தோலைச் சிவக்கச் 

செய் . 
ru bicelle, 1. கெம்புக்கல் , செம்மஞ்சள் நிறமுள்ள இரத்தினக் 

கல்வகை . 
Ru bicon , 11. தயக்க வரம்பு , தாண்டியபின் முயற்சியிலிருந்து 
பின்னடைய முடியா எல்லைக்கோடு ; ( தொ . ) cross the 
Rubicon , pass the Rubicon , செய்திரங்கா வினைமேற்கொள் . 
ru bicon , 11. முன்மதிக்கெலிப்பு , சீட்டாட்ட வகையில் எதிரி 
நூறு கெலிப்பெண் பெறுவதற்குள் பந்தயம் கெலித்தல் ; U. 
முன்மதிக் கெலிப்புப் பெற்று எதிரியைத் தோற்கடி , 
ru bicund , a . செவ்வரிவண்ணம் வாய்ந்த , முகவகையில் 
சிவந்த ; ஆள் வகையில் சிவப்பான ; உடல் நிறம் வகையில் 
செந்நிறமான . 
rubid ium , 1. மென்மையான வெள்ளிய உலோகத் தனிம 

வகை . 
rubi ginous , a. துரு நிறமுடைய . 
ru bious , a . கெம்புக்கல் நிறமான , செந்நிறமுடைய . 
ru bric , n. இயல் மேல்வரி , அத்தியாயத் தலைப்பு ; கையெழுத் 
தில் அல்லது அச்சில் செந்நிறமாகக் குறிக்கப்பட்ட சிறப்புப் 
பகுதி , தனிச்சிறப்புக்கூறு , செவ்வண்ணக் குறிப்பு ; கவர்ச்சிக் 
கூறு ; கட்டளை வரி , இறைவழிபாட்டு ஏட்டில் முனைப்பாகக் 
காட்டப்படும் நடைமுறைக் கட்டளைப்பகுதி ; வீச்சுவரை , 
கையெழுத்தின் புற ஒப்பனைவரை ; முடிவான செய்தி ; a . 
செவ்வண்ணமான ; செம்மைபடர்ந்த . 
rubri cian , 11. செவ்வரி வல்லுநர் , வழிபாட்டுச் சுவடிகளின் 
கட்டளை வரிகளில் தேர்ச்சியுடையவர் ; வரியேகி , கட்டளை 
வரிப்படி நடப்பவர் . 
rub - stone , n . சாணைக்கல் . 
rub up , 1 . புது மெருகூட்டு ; நினைவு புதுப்பிப்பு , 
ru by , n. கெம்புக்கல் , மாணிக்கம் ; ஆழ்ந்த செந்நிறத்தி 
லிருந்து வெளிறிய ரோசா நிறம்வரை உள்ள மணிக்கல்வகை ; 
கருஞ்சிவப்புச் சாயலுடைய செந்நிறம் ; மூக்கில் அல்லது 
முகத்திலுள்ள செம்முகப்பரு ; செந்நிறக் கொடிமுந்திரித் 
தேறல் ; குத்துச்சண்டையில் குருதி ; அச்செழுத்துவகை ; a . 
செந்நிறமுடைய ; 3. செந்நிறச் சாயமூட்டு , செந்நிறமாக்கு ; 
( தொ. ) above rubies , அளவிடற்கரிய விலைமதிப்புடைய ; 


rudd y , a . செவ்வண்ணமான , செம்பவளநிறமான , ரோசா 
நிறமான ; ( தொ . ) ruddy health , செவ்விய உடல்நலம் ; 
ruddy youth, செவ்விள நலம் . 
rude , a . நாகரிகமற்ற ; திருந்தாத ; இயல்பான நிலையில் 
உள்ள ; சூதுவாதற்ற , கபடமற்ற ; முரட்டுத்தனமான ; 
கரடுமுரடாகச் செய்யப்பட்ட ; பருக்கனான ; நயமற்ற ; கலைத் 
திறமற்ற ; நுண்ணயமற்ற ; நுணுக்கத் திறமில்லாத ; கடு 
கடுப்பான ; தடுக்கமுடியாத ; திடீரெழுச்சியுடைய ; திடுக் 
கிடச்செய்கிற ; உரமான , வலிய ; ஊக்கமுள்ள ; துடுக்கான ; 
அவமதிக்கிற ; தவறுக்கு வருந்தாத ; வெறுப்பைத் தருகிற . 
rude ly , adv . அவமதிப்பாக ; நாகரிகமின்றி , முரட்டுத்தன 

மாக . 
Ru desheimer , 11 . வெண்ணிறக் கொடிமுந்திரித்தேறல் 

வகை . 
ru diment , n , அடிப்படைக் கொள்கை ; அடிப்படைக்கூறு . 
ru diments , 1. pl . மூலக்கருக்கூறு ; முதற்படிக்கூறு ; மூல 

அடிப்படை அறிவு ; முதற்படி அறிவு , 
rue , 11. செய்ததற்கிரங்கும் நிலை ; V. செய்ததற்கிரங்கு ; விளை 

வினுக்கு வருந்து 
rue ful , a. துயரார்ந்த ; இரங்கத்தக்க . 
rue fulness , n . இரக்கம் , அருள் ; மனச்சோர்வு . 
rue -raddy , 1. தோட்கோப்புக் கயிறு . 
rufes cent , a . ( வில . ) சற்றுச் சிவப்பான . 
ruff 1 , 1. விறைப்புக்கொசகமுடைய முற்கால அகலக் கழுத்துப் 
பட்டை ; பறவைகளின் கழுத்திறகு வளையம் ; பறவைகளின் 
வண்ணக் கழுத்துவளையம் ; வளர்ப்புப்புறா வகை . 
ruff , n. உள்ளான் குருவியினப் பறவைவகை . 
ruff , n . சிறு நன்னீர் மீன்வகை . 
ruff , 11. துருப்புச்சீட்டு ; துருப்புச்சீட்டாட்டம் ; துருப்புச்சீட்டு 
வாய்ப்பு மாறி மாறிவரும் பழைய சீட்டாட்டவகை ; v. 4 
சீட்டாட்டத்தில் துருப்புச்சீட்டாடு . 
ruffed , a . விறைப்புக்கொசுவக் கழுத்துப்பட்டையணிந்த ; 
வண்ணக்கழுத்து வளையமுடைய ; கழுத்திற்கு வளைய 
முடைய . 
ruff ian , 11. முரடன் , கொடியவன் ; போக்கிரி , சட்டத்திற்கு 
முரணாகக் குழப்பம் விளைப்பவன் . 


859 


ruminant 


ruffle 


ruffle , 11. உலைவு , அமைதிகுலைவு ; மயிர்கலைவு ; திரைவுகோள் ; 
இறகு உளர்வு ; நீர் அலைவு ; ஆடை ஓரக்குஞ்சம் ; பறவை 
களின் கழுத்துப்பட்டை ; ( படை . ) முரசதிர்வு ; குழப்பம் ; 
கலைசல் ; 3. உலைவுறுத்து ; அமைதிகுலை ; இறகு உளர்வி ; 
நீர்ப்பரப்பமைதிகெடு ; ஆளின் பண்பு வகையில் குலையச்செய் ; 
மெல்லிழைவு இழ ; அமைதி இழ ; தருக்கித்திரி ; சண்டை 
வளர்த்துக்கொண்டு சுற்றித் திரி ; ( தொ . ) ruffle up feathers , 
குளிரால் இறகு சிலிர்த்துக்கொள் ; சின எழுச்சியால் இறகு 
உளர்வி . 
ru fous , a . ( வில . , தாவ . ) செம்பழுப்பான . 
rug , n . முரட்டுக் கம்பளம் ; கம்பள விரிப்பு ; தரைவிரிப்பு ; 
( தொ . ) hearth rug , கணப்படுப்பிற்கு முன் போடப்படும் 
தரைவிரிப்பு . 
Rugbei an , n . ரக்பி ( Rugby ) பள்ளி ; ரக்பி பள்ளி உறுப் 

பினர் ; a . ரக்பி பள்ளியைச் சார்ந்த . 
Rug by , n . ரக்பி காற்பந்தாட்டம் , ஆடுவோர் பந்தினைத் 

தூக்கிச் செல்லக்கூடிய காற்பந்தாட்டம் . 
rugg ed , a . கரடுமுரடான ; சொரசொரப்பான ; 

மென்மை 
யாக்கப்படாத ; மெருகூட்டப்படாத ; பணிவிணக்கம் அற்ற ; 
திருத்தம் இல்லாத ; கரகரப்பான ஒலியுடைய ; கடுமையான ; 
வளைந்துகொடுக்காத ; கடுகடுப்பான ; கடும் உழைப்பினை 
உட்கொண்ட . 
rugose , ru gous, a . ( தாவ . ) சுருக்கங்கள் கொண்ட ; சுருள் 

மடிப்புக்கள் வாய்ந்த ; திரைந்த . 
ru in , n . முழுக்கேடு , பாடழிவு , படுவீழ்ச்சி ; பாழ்நிலை ; அழி 
பாடு , கட்டிடம் - நகரம் முதலியவற்றின் சீர்குலைந்த நிலை ; 
தகர்வு ; பொருளக நொடிப்பு ; செல்வநிலை அழிவு ; பொருளா 
தார வீழ்ச்சி ; முழுச்சொத்திழப்பு ; கற்பழிவு ; அழிவுக்காரணம் ; 
தீங்கிற்கு வழிவகுப்பது ; U. பாழ்படுத்து ; பாழ்நிலையடை ; 
படுவீழ்ச்சியுறு ; ( தொ . ) blue ruin , மோசமான தேறல்வகை .; 
bring to ruin , அழி , பாழ்நிலைக்குக்கொணர் ; go to rack and 
ruin , அழிந்துபடு ; ruin girl , பெண்ணை எத்திக்கொண்டு 
போ ; ruin one s new hat , வருங்கால வாய்ப்பு நலங்களைக் 
கெடுத்துக்கொள் , 
ru inous , a . சீரழிவான , அழிந்த நிலையிலுள்ள , சிதைந்த 

தன்மையிலுள்ள ; அழிவுண்டாக்குகிற ; கேடுபயக்கிற . 
ru ins , n . pl . இடிபாடுகள் ; எஞ்சிய அழிபாடுகள் ; அழிவு 
நிலையிலுள்ள கட்டிடப்பகுதிகள் ; அழிவுநிலையிலுள்ள நகரப் 
பகுதிகள் , 
rule , 1. விதி , ஒழுங்கு ; முறைமை , நியதி , ஒழுங்கமைதி ; 
மரபொழுங்கு ; வழக்கமுறை , நடைமுறை ஒழுங்கு ; இயல் 
அமைதி , பொதுநியதி ; கட்டளைவிதி , வகுத்துரைக்கப்பட்ட 
விதிமுறை ; திருந்திய ஒழுங்குநிலை ; வழிகாட்டுந் தத்துவம் ; 
மேற்கோள் வரி ; வகைமுறை ; நடைமுறைவிதி ; நடைமுறை 
ஆட்சி ; பொதுநிலை வழக்காறு ; நீதி , ஒழுக்கவிதி ; கோட் 
பாடு ; சட்டம் ; கட்டுப்பாட்டொழுங்கு ; சமயக்கட்டுப்பாட்டு 
விதிமுறைத்தொகுதி ; ஆட்சி ; அரசாட்சி ; ஆட்சியுரிமை ; 
ஆட்சியமைதி ; மேலாண்மையுரிமை ; ஆட்சிக்கட்டளை ; நடுவர் 
கட்டளை முடிவு ; நீதிமன்ற ஆணை ; அளவுகோல் ; நேர்வரி; 
கொத்தரின் தளமட்டத் தகட்டுக்கோல் ; ( அச்சு . ) இடை 
வரித்தகடு ; வரையச்சுப்பாளம் ; அச்சில் அவாய்நிலைக் 
குறிப்புக்கோடு ; அச்சில் வாசக இடைவெட்டுக் குறிப்புக் 
கோடு ; கைதிகள் தனி ஒதுக்கிட வாழ்வுரிமை ; U. ஆளு ; 
ஆட்சி செலுத்து ; மேலாளராயமை ; மேலாண்மை செலுத்து ; 
கட்டுப்படுத்தி நடத்து ; அடக்கி ஆளு ; அறிவுரை கூறி 
இயக்கு ; வழிகாட்டி நடத்து ; செல்வாக்காற்றலால் இயக்கு ; 
மேலோங்கியிரு ; விலைகள் வகையில் குறிப்பிட்ட படித்தரம் 
உடையதாயிரு ; பண்டங்கள் வகையில் பொதுவான படி 
நிலையுடையதாயிரு ; மன்றத்தில் தீர்வு வழங்கு , செய்தி 
வகையில் அதிகார தீர்ப்புக் கொடு ; வரை தடி கொண்டு நேர் 
கோடு வரை ; தாளில் இணைவரிகள் இடு ; ( தொ . ) as a rule , 
பொதுவாக ; வழக்கமாக , பெரும்பாலும் ; bear rule , செல் 
வாக்குப் பெற்றிரு , மேலோங்கியிரு ; be ruled , நல்லுரை 
களைப் பின்பற்ற ஒருப்படு ; நெறிப்படுத்தப்பெறு ; by rule , 
ஒழுங்கு முறைப்படி , இயந்திரம்போல் செயலாற்றிக்கொண்டு ; 


exception proves rule , விதிவிலக்கே விதியின் பொது 
ஒழுங்கை மெய்ப்பிக்கிறது ; golden rule , பொன்போன்ற 
நடைமுறைவிதி , தான் பிறரிடம் எதிர்பார்ப்பதையே தானும் 
பிறர்க்குச் செய்க எனும் நீதி ; hard and fast rule , வளைவு 
கெளிவற்ற வாய்பாடு ; rule of faith , ( இறை . ) அடிப்படைச் 
சமய உண்மைகள் வகையில் இறுதி உறுதிப்பாட்டிற்குரிய 
திருமேற்கோள் ; rule of the road , சாலை ஒழுங்குமுறை ; 
rule of three , ( கண . ) முக்கவர்வு வழிமுறை , தகவுப் பொருத் 
தத்தின் மூன்று கூறுகள் கொடுக்கப்பட்டிருக்கையில் நான் 
காவதனைக் கண்டுபிடிப்பதற்கான விதி ; rule of thumb , 
உடன் கைக்கொள்ளத்தக்க செயல்முறை வகை ; rule out , 
தள்ளு ; பொருத்தமற்றதென விலக்கு ; தகுதியற்றதெனத் 
தீர்ப்பறிவி ; rule the roast , முதன்மை வகி , முதல்வராயிரு ; 
standing rule , நிலைவிதி , தன் நடைமுறையை ஒழுங்கு 
படுத்துவதற்காக நகராட்சி ஏற்படுத்திக்கொள்ளும் விதி ; 
work to rule , வேலைநிறுத்த மனப்பான்மையுடன் விதிமுறை 
வேலை செய் , வெளிப்படையாய் வேலைநிறுத்தஞ் 

செய் 
வதற்குப் பதிலாக ஒவ்வொரு விதியையும் கண்டிப்பாகக் 
கடைப்பிடிப்பதுபோற் காட்டித் திறமைக் குறைவுண்டாக்கு . 
rule .joint , n . மடக்குவரை அளவுகோல் . 
rule less , a . முறையற்ற , ஒழுங்கற்ற ; விதிமுறைகள் இல் 

லாத ; அடங்காத . 
ru ler , 11. ஆளுநர் ; அரசர் ; வரைகோல் ; வரை தடி , வரையுருளை . 
rules, n . pl . ( வர . ) தனியுரிமை வரம்பு , தனியுரிமைபெற்ற 
கைதிகள் வாழ அனுமதிக்கப்படும் சிறைச்சாலையைச் சுற்றி 
யுள்ள இடப்பரப்பு . 
ru ling , n . நடுவரின் தீர்வுமுடிவு ; வாய்மொழித் தீர்வறிவிப்பு ; 
நேர்கோடுகள் வரைவு ; a . மேம்பட்டதான ; பரவி நிலவுகிற ; 
அரசியற்றுகிற ; ( தொ . ) ruling passion , தூண்டுதலாயுள்ள 
உணர்ச்சி , மேம்பட்ட உணர்வெழுச்சி ; ruling prices , நிலவர 
விலைகள் . 
rull ey , n . பாரவண்டி , தட்டையான நான்கு சக்கரக் கட்டை 

வண்டி வகை ; பார உந்து , லாரி ; pl . rull eys . 
rum , 11. கரும்பிலிருந்து வடித்திறக்கப்படும் மதுபான வகை ; 
வெறியூட்டுஞ் சாராயம் ; ( தொ . ) run row , மதுபானங் 
களைக் கள்ளக்கடத்தல் செய்யுங் கப்பல்கள் தடைப்பகுதிக்கு 
அப்பால் தங்குமிடம் . 
rum , a . புதுமைவாய்ந்த , இயல்முரணிய , முன்பு அறிந்திராத , 
அரைக்கிறுக்கான ; ( தொ . ) rum customer, ஊடாடினால் 
அபாயம் விளைக்கத்தக்க ஆள் ; இடர்ப்பாடான விலங்கு ; 
rum start , வியப்புத்தரும் நிகழ்ச்சி , 
Rum an , Ruman ian , 11. ருமேனியா நாட்டினர் ; ருமேனிய 

மொழி ; a . ருமேனியா நாட்டைச் சார்ந்த . 
Rumansh , n . ருமான்ஷ் , கிழக்கு சுவிட்சர்லாந்தின் வடமேற்குப் 

பகுதியில் வழங்கும் மொழிவகை ; a . ருமான்ஷ் மொழியிலுள்ள . 
rum ba , n. கியூபா நாட்டு நீகிரோவர் நடனவகை . 
rum ble , n . குமுறல் , உறுமல் ஒலி ; வண்டியின் பின் 
இருக்கை ; ப . உறுமு ; இடி வகையில் குமுறு ; நிலநடுக்க 
வகையில் குமுறல் ஒலி செய் ; பாரவண்டி வகையில் அரைப் 
பொலி செய் ; உறுமிக்கொண்டு செல் ; இரைவொலி செய்யும் 
வண்டியிலேறிச் செல் ; இரைவொலியுடன் பேசு . 
rum ble , 3. ஆழம்பார் , ஊடுருவி நோக்கு ; நுணுகிக் கண்டு 

பிடி . 
rum ble -tum ble, n . தள்ளாடிச்செல்கிற வண்டி ; உருண்டும் 

இட.றியும் செல்லும் இயக்கம் . 
rumbus tious , a . கும்மாளமிடுகிற , அமளிசெய்கிற . 
Rumel iote , 11. ருமேலியா நாட்டினர் , முற்கால பல்கேரியர் . 
ru men , n . தீனிப்பை , அசைபோடும் விலங்கின் முதல் 

இரைப்பை . 
ru minant , n . அசைபோடும் விலங்கு ; a . அசைபோடுகிற , 

அசை போடும் விலங்கினத்தைச் சேர்ந்த ; நீளநினைக்கிற , 
ஆழ்ந்து சிந்திக்கும் பாங்குள்ள ; ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட் 
டிருக்கிற 


860 


run 


ruminate 


ru minate , v . அசைபோடு ; நீளநினை , ஆழ்ந்து சிந்தி . 
ramm age , n . துருவிக்கண்டெடுத்த பொருள்கள் ; துருவித் 
தேடுதல் ; கந்தல் கூளக் குவியல் ; தேட்டாராய்வு , சுங்க 
அலுவலர் வகையில் கப்பலைச் சோதனை போடுதல் ; V. எங்கும் 
துருவித்தேடு , நுணுகிப் பரவலாக ஆராய் ; சோதனைபோடு , 
கிளறிப்பார் ; பலவற்றில் ஒன்றைத் தேடிப் பொறுக்கியெடு ; 
தேடும் வேலையில் கலைத்துப் போடு , தேடுவதற்காக இங்கு 
மங்கும் சிதறியெறி ; ( தொ . ) rummage sale , இட ஒழிப்புப் 
பொருள் விற்பனை ; அற நன்கொடை உதவிப்பொருள் 
விற்பனை . 
rumm er , 1. பெரிய குடிநீர்க்கலம் . 
rumm y , a . = rum . 
rumm y , n . இரண்டு முழுச்சீட்டுக் கட்டுக் கொண்ட சீட் 

டாட்ட வகை . 
rum our , n . அலர் , வதந்தி ; V. அலர்கூறு , வதந்தி பரப்பு . 
rump , n . பிட்டம் ; விலங்கின் பின்பகுதி ; பறவையின் பின் 
புறம் ; தறிகட்டை , இகழ்ச்சிக்குரிய எச்சப்பகுதி ; ( தொ . ) 
rump steak , மாட்டின் - பிட்டத்துடை இறைச்சித் துண்டு ; 
the Rump , ( வர . ) எச்ச மாமன்றம் , பல கட்சி உறுப்பினர்கள் 
வெளியேற்றப்பட்ட பிறகு 1648 - இல் தொடர்ந்திருந்த மா 
மன்றத்தின் எஞ்சிய பகுதி . 
rum ple , v . கசக்கிச்சுருட்டு , திரைத்துச்சுருக்கு , மடி , கசக்கி 

உருக்குலைத்துவிடு . 
rum pus , n . குழப்பம் , கலகம் . 
rum py , n . மான் தீவிலுள்ள ( Isle of Man ) வாலில்லாப் 

பூனைவகை . 
rum - runn er , n . ( பே - வ . ) மதுபானக் கள்ளக்கடத்தல் செய் 

பவர் ; மதுபானக் கள்ளக்கடத்தல் செய்யுங் கப்பல் . 
rum - shrub , 1. பழச்சாறுஞ் சாராயமுஞ் சேர்த்துச் செய்யப் 

படும் வலுவூட்டும் பானவகை . 
rum - tum , n . தேம்ஸ் ஆற்று எளிய படகுவகை , 
run , n . ஓட்டம் ; ஓட்டப்பாணி ; ஓட்டத் தொலைவெல்லை ; 
ஓட்டநேர அளவு ; ஓட்டப்படிமுறை , ஓட்டச்சுற்றுமுறை ; 
சுற்றுவட்டமுறை ; விரைநடை ; சிறிது தூரப் பயணம் ; 
நடமாட்டம் ; ஊடாட்டம் ; ஒழுக்கு , கசிவு ; வீச்சு ; ஒழுக் 
களவு ; இயங்குநிலை ; இயங்குநிலை நீட்டிப்பு ; இயங்குகால 
அளவு ; இயக்க எல்லை அளவு ; பரவலான நடைமுறை ; 
பரவல் ; நடைமுறை நீட்டிப்பு ; நடைமுறைக்கால அளவு ; 
இருபத்துநான்கு மணிநேரத்தில் கப்பல் செல்லும் தொலைவு ; 
பொதுப்போக்கு ; இயக்கப்பாங்கு ; நடைமுறை நிலவரம் ; 
போகுந்திசை ; போக்கின் உட்கிடக்கை ; இயக்க மறைதிறவு ; 
இயக்கச்சந்தம் ; விரைவீழ்ச்சி ; தொடர்பரப்பு ; தொடர் 
நீட்சி ; கோவை ; தொடர் அடுக்கு ; பருவம் , தொடர்கால 
அளவு ; நிகழ்ச்சிக்கோவை ; திடீர்த்தேவை நெருக்கடி , பணக் 
கோரிக்கையாளர்களின் மொய்ப்பு ; தேவைப்பெருக்கம் ; பய 
னீட்டுப்பரப்பு ; பெருவரவுவாய்ப்பு ; பொதுத்தரம் ; வகை ; 
மாதிரி ; விலங்கு - புள் வகையின் இனத்திரள் ; இனத்திரள் 
பெயர்ச்சி இயக்கம் ; இயங்கினப்பந்தி ; விலங்குவகையில் செல் 
நெறித்தடம் ; கோழி வளைப்படைப்பு ; மேய்ச்சல் வெளிப்பரப்பு ; 
ஓடுநீர் இடைத்தேக்கத் தொட்டி ; கப்பலின் ஒடுங்கிய பின்புற 
அடிப்பகுதி ; குண்டுவீச்சு விமானப்போக்கில் மாறாநேர் 
விசைப்பகுதி ; துய்ப்பு ; தங்குதடையற்ற நுகர்வாட்சியுரிமை ; 
எங்கும் செல்லும் உரிமை ; தையலில் தனிப்படி வரிசை ; 
மீன்வகையின் களியாட்டம் ; சிற்றோடை ; ஓட்டமுறை , மரப் 
பந்தாட்டத்தில் முளை இடைப்பகுதியில் இருபக்க ஆட்டக் 
காரரும் ஆட்டமிழக்காது எதிரெதிர் ஓடுதல் ; மரப்பந்தாட்ட 
ஓட்டமுறைக் கெலிப்பு எண் ; தளக்கட்டுப் பந்தாட்டத்தில் 
ஒரு சுற்றுவட்டம் ; ( இசை . ) விரை இசைப்புப்பகுதி ; 0 . 
ஓடு ; விலங்குகள் வகையில் விரைந்து செல் , விரைநடை 
போடு ; ஓட்ட நடையாகச் செல் ; தாவி ஓடு ; ஓட்டநடையில் 
சவாரி செய் ; அலைந்து திரி ; பயணஞ் செய் ; விமானத்தில் 
செல் , பறந்து செல் ; ஊர்தியில் விரைந்து செல் ; கப்பல் பாய் 
விரித்துச்செல் ; சக்கர வகையில் சுற்றிச் சுழல்வுறு ; உருண்டு 
செல் ; ஊர்தி வகையில் சக்கரமீது உருண்டோடு ; தப்பி 


ஓடு ; மறைந்தோடு ; படை வகையில் பின்னிடைந்தோடு ; 
விரை ; செல் ; பாய்ந்து செல் ; படகு வகையில் பாய்ந்து 
செல்லுவி ; புல்வெளி மரப்பந்தாட்டத்தில் பந்தினை வளையத்தி 
னூடாக வீசி எறி ; அவசரமாகச் செல் , பரபரப்புக்காட்டு ; 
மிதந்து செல் ; கடந்து செல் ; இடைவிடாது செல் ; முட் 
டின்றிச் செல் ; விலங்கு - புள் வகையில் இயங்கினக் குழுவாகச் 
செல் ; மீன்வகையில் நேர்பாய்ச்சலில் - செல் ; கடல் மீன் 
வகையில் ஆற்றில் எதிராகப் பாய்ந்து செல் ; செயலாற்று ; 
பணிசெய் ; தங்குதடையற்றுப் பணிசெய் ; இயங்கு ; தங்கு 
தடையின்றி இயங்கு ; இயங்கவிடப் பெறு ; இயந்திர 
வகையில் சுழன்றியங்கு ; நிகழ்வுறு ; நடை பெறு ; தடங்க 
லின்றி இயங்கு ; மீட்டும் மீட்டும் இயங்கிக்கொண்டேயிரு ; 
செல்லுபடியாய்மைவுறு ; காலவகையில் கழிதலுறு ; சார் 
பாகச் சாய்வுடையதாயிரு ; நடைமுறையிலிரு ; வழக்காற்றில் 
இரு ; முயற்சியின்றி இயல்வுறு ; முடிச்சுவகையில் தளர்த்தி 
யாயிரு ; இழைவாயிரு; போக்குவரவுமுறையில் இரண்டு இடங் 
களுக்கிடையே இயங்கு ; பரவு ; நெருப்பு வதந்தி ஆகிய 
வற்றின் வகையில் வேகமாக இடத்துக்கு இடமாகப் பரவிச் 
செல் ; கருத்துவகையில் தாவிச்செல் ; மீது படர்ந்து செல் ; 
மேவிச்செல் , தொட்டுத் தொடாமல் செல் ; ஒழுகு ; பாய்வுறு ;. 
சொரிவுறு ; சொட்டுச்சொட்டாய்க் கசிவுறு ; கசியவிடு ; 
வடிவுறு ; 

பாய்வி ; பெருக்கெடுத்தோடு ; வளங்கொழி ; 
பொங்கிப்பொதுளு ; விலைவகையில் குறிப்பிட்ட தளமட்ட 
முடையதாயிரு ; உருகு ; மெழுகுதிரி வகையில் உருகிவடி ; 
தொடர்ந்து நீடித்திரு ; நீடித்தியங்கு ; நீள்வுறு ; சராசரியா 
யமைவுறு ; கிட ; தொடர்ந்துகிட ; தொடர்பாயிரு ; ஆகு ; 
ஆகியமை ; அமைவுறு ; தொடர்பாயமைவுறு ; தொடர்ந் 
தமைவுறு ; தொடர்ந்தியங்கு ; முன்னேறிச்செல் ; ஒன்றன் 
பின் ஒன்றாயமை ; ஒன்றன்பின் ஒன்றாகச்செல் ; மாறு ; மேற் 
கொள் ; முனைந்து மேற்கொள் ; நடத்து ; மேற்கொண்டு 
நடத்து ; பின்பற்று ; ஆட்படு ; உள்ளாகு ; தேடு ; மேய 
விடு ; கள்ளக்கடத்தல் செய் ; போக்கு ; ஓட்டு ; இட்டுச் 
செல் ; தள்ளு ; மோதுவி ; மூட்டுவி ; மிகவும் நெருக்கடி 
செய் ; நுழைவி ; தடவுவி ; உருக்கி ஊற்று ; தேர்தலில் 
நிற்கவை ; உட்செலுத்து ; கொட்டிவிடு ; கொண்டுசெலுத்து ; 
இலகுவான தாவு தையலிடு ; ( இசை . ) சந்தமாக இயங்கு ; 
வேட்டை மேற்கொள் ; பந்தயம் மேற்கொள் ; ஓட்டப்பந்தய 
மிடு ; போட்டியிடு ; போட்டியின் விளைவில் இடம்பெறு ; 
தேர்வு முதலியன நாடி முனைவுறு ; மரப்பந்தாட்டத்தில் கெலிப் 
பெண் எடுப்பதற்காக ஓட்டமுறை மேற்கொள் ; மரப்பந்தாட் 
டத்தில் ஓட்டமுறைக்கு முனைந்தொருங்கு ; பட்டியலில் 
அல்லது கணக்கில் பணம் கொடுக்குமுன் தொகை சேரவிடு ; 
( தொ . ) & run on the bank , பொருளகத்தில் உடன் 

பணம் 
நாடிய வாடிக்கைக்காரர்கள் மொய்ப்பு நெருக்கடி ; a run on 
the continent, ஐரோப்பாவில் சிறு தொலைப்பயணம் போய் 
வருகை ; at a run , ஓடிக்கொண்டு , வேகமாக ; cannot get 
the run of, எவ்வாறு இயங்குகிறதெனத் தெரியவில்லை ; 
have a good run , நல்ல வேட்டையாடு ; கப்பலில் அல்லது 
இருப்பூர்தித் தொடரில் சுகமான பயணஞ் செய் ; have a run 
for one s money , செலவிட்ட பணத்திற்கு முயன்று சிறிது 
இன்பம் நுகர் ; he who runs may read , எளிதாக விளக்கப் 
பட்டுள்ளது ; in the long run , முடிவாக , இறுதி விளைவாக ; 
on the run , ஓடிக்கொண்டு ; ஆரவாரஞ் செய்துகொண்டு ; 
run about , ஆரவாரஞ்செய் ; ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் 
அவசரமாகச்செல் ; குழந்தைகள் வகையில் தங்குதடையின்றி 
விளையாடு ; ஓடித்திரி ; run a chance of being , அப்படியும் 
ஆவதற்கு வாய்ப்புடையதாயிரு ; run across , தற்செயலாக 
எதிர்ப்படு ; run after, கெஞ்சுதலுடன் பின்பற்றிச்செல் ; 
நாடிச்செல் ; தொடர்புநாடு ; தொழில் வகையில் மிகு காலம் 
செலவிடு ; run against , தற்செயலாக எதிர்ப்படு ; run a scent , 
மோப்பம் பிடித்துக்கொண்டுபோ ; run at , மோதித்தாக்கு ; 
run away , ஓடிப்போ , ஓடி ஒளிந்துகொள் ; காதலனுடன் 
ஓடிப்போ ; குதிரை வகையில் தப்பித்துக்கொண்டு ஓடு ; பந்த 
யத்தில் போட்டியிடாமல் வந்துவிடு ; run away with , திருடி 
எடுத்துக் கொண்டு போய்விடு ; ஆளை இட்டுக்கொண்டுபோ ; 
அவசரக்கருத்துக்கொள் ; பணம் செலவுசெய்து தீர் ; குதிரை 
வகையில் சவாரி செய்பவர் வண்டி வண்டியிலிருப்பவர்கள் 


861 


runic 


run 


வச 


ஆகியவர்களோடு தப்பி ஓடு ; run back over the past , கடந்த 
கால நிகழ்ச்சிகளைச் சுருக்கமாக எண்ணிப்பார் ; run big , பெரி 
தாகவே காய்த்திரு ; run blockade , முற்றுகைமுறி , தடை 
வளைப்பு மீறிச்செல் ; run brandy , சாராயத்தைக் கள்ளக் 
கடத்தல் செய் ; run business , வாணிகம் நடத்து ; run down , 
அவசரமாகப் பார்த்துவிட்டுத் திரும்புவதற்காக ஓரிடத்திற்குப் 
போ ; கடிகார வகையில் சாவி கொடுக்காததனால் நின்றுபோ ; 
மிகுவேலையால் மெலிவுறு ; உணவு போதாமையால் மெலிந்து 
போ ; மேற்சென்று மோதிக்கொள் ; மீதாக மோதித்தள்ளு ; 
துரத்திச்சென்று பிடி ; தேடிக்கண்டுபிடி ; இகழ்ந்துரை ; 
run dry , ஒழுக்குநின்றுவிடு , வற்றிப்போ ; வற்றியிரு ; 
run errands , run messages , செய்தி கொண்டு போகும் 
ஆளாகப் பணிசெய் ; run foul of , மோதிக்கொள் ; run hard , 
கடுமையாகப் போட்டியிடு ; பலமுறை கேட்டு வற்புறுத்து ; 
run in , நெருங்கிப்பாய் ; காற்பந்தாட்ட வகையில் பந்தினை 
எதிரியின் இலக்கு வரைக்குமேலே கொண்டுசென்று தரையில் 
படச்செய் ; அவசரமாகப் பார்த்துவிட்டுத் திரும்புவதற்காகச் 
சென்றுபார் ; ( பே - வ . ) கைதுசெய்து சிறைக்குக் கொண்டு 
செல் ; ( பே - வ . ) ( வேட்பாளர் ) தேர் தலில் வெற்றிபெறச்செய் ; 
புதிய இயந்திரங்களை ஓடச்செய்து நன்கு செயற்படும் 
நிலைக்குக் கொண்டுவா ; run in debt , run into debt , கடன்படு ; 
run in head , காதுகளில் ஒலித்துக்கொண்டேயிரு ; run in the 
blood , run in the family , வழிவழியான இயல்பினதாயிரு ; 
run into , பழக்கத்திற்கு ஆட்பட்டுவிடு ; ஒன்றுபட்டு இணை ; 
இணைந்து தொடர்ச்சியாயிரு ; மேற்சென்று மோதிக்கொள் ; 
குறிப்பிட்ட அளவினைச் சென்றெட்டு ; குறிப்பிட்ட எண்ணிக் 
கையுள்ள பதிப்புக்கள் வெளியிடப்பெறு ; run it fine , கண் 
டிப்பான தேவைக்கு மேற்பட மிகச்சுருங்கிய கால முதலிய 
வாய்ப்புக்கொடு ; run low , குறைந்துபோ ; போதாமலிரு ; 
run off , தப்பி ஓடு ; பொங்கிவழி ; திடீரென மற்றொன்று விரி ; 
தங்குதடையின்றி ஒப்பி ; எழுதித்தள்ளு ; நீர்மத்தை வடித்துப் 
போக்கு ; பந்தயத்தில் சம ஆட்ட நிலைக்குப்பிறகு புது 
ஆட்டமூலம் முடிவுகாண் , அறுதியாட்ட மூலம் முடிவு 
செய் ; run of the mill or mine , ஆலை அல்லது சுரங்கத்தில் 
தேர்ந்தெடுக்கப்படாத பொதுநிலையான சரக்கு ; 

run on, 
எழுத்தின் வரிவடிவு வகையில் இணையப்பெறு ; தொடர்ந்து 
செயற்படு ; காலக்கழிவாகு ; சரளமாகப் 

இடை 
விடாமல் பேசு ; பற்றியதாயிரு ; ( அச்சு . ) முந்திய வரியி 
லுள்ளதைத் தொடர்ந்து தொடங்கு ; முந்திய வரியிலுள்ள 
தைத் தொடர்ந்து தொடங்கச்செய் ; run on book , புத்தகத் 
துக்குப் பெரிய கிராக்கி ; run one close , run one hard , பந்தயம் 
முதலியவகைகளில் ஒருவருடன் கடுமையாகப் போட்டியிடு ; 
run out , கால வகையில் முடிவுறு ; சரக்கிருப்பு வகையில் 
தீர்ந்து போ ; சரக்கின் சொந்தக்காரர் வகையில் இருப்பு தீர்ந்து 
போகப்பெறு ; கொள்கலத்திலிருந்து கசிந்தொழுகு ; மரப் 
பந்தாட்ட வகையில் பந்தடிப்பதற்காக மட்டை ஊன்றுமிடத் 
திலிருந்து முன்னால் வா ; ( கப் . ) கயிறு நீட்டிவிடு ; கப்பற் 
கயிறுவகையில் தளர்த்திவிடப்பெறு ; உந்திநில் ; போட்டி 
யிலே குறிப்பிட்ட நிலையில் வெற்றி கைவரப்பெறு ; போதிய 
கெலிப்பெண் முடிவுறப்பெறு ; பந்தயம் நிறைவாக்கு ; துப் 
பாக்கியை முன்னுற நீட்டு ; மரப்பந்தாட்ட வகையில் மட்டைக் 
காரர் ஓட்டம் எடுக்கையில் அவரது இலக்குக்கட்டையை 
வீழ்த்து ; ஓடியோடிக் களைப்படை ; run out of, கையிருப்பினைச் 
செலவழித்துவிடு ; run over , பொங்கிவழி ; கொள்கலம் 
வகையில் பொங்கி வழியப்பெறு ; பொழிப்புத் தொகுத்துரை ; 
திரும்பக்கூறு ; திரும்பிப்பார் ; மேல்நோக்காகத் தொட்டுக் 
கொண்டு செல் ; அவசரமாகப் பார்த்துவிட்டுத் திரும்புவதற் 
காக ஓரிடத்துக்குப்போ ; படித்துப்பார் ; வண்டி வகையில் 
விழுந்துவிட்டவர் மீது ஏறிச்செல் ; run person , ஆளின் நட 
வடிக்கைகளை முறைப்படுத்து ; run rapids , விரைந்த ஆற்று 
நீரோட்டத்திலே படகில் அடித்துச் செல்லப்பெறு ; run riot , 
வரம்பிகந்து நடந்துகொள் ; வரையறையின்றிப்பேசு ; கட்டுப் 
பாடின்றிக் கற்பனைசெய் ; run risks , இழப்புக்கு ஆளாகு ; 
இழப்புக்குத் தன்னை ஆளாக்கிக்கொள் ; run second , பந்த 
யத்தில் இரண்டாவதாக வா ; run short , போதாதிரு ; குறை 
படு ; run the gauntlet , ஊடணி வரிசைத் தண்டனையேறு ; 
அனைவரின் கண்டனத்துக்கும் ஆளாக ; PI ! l ] tle show , மேலா 


திக்கஞ் செலுத்து ; run the streets , வீடற்ற குழந்தையாயிரு ; 
run through , ஊடுருவிக்குத்து ; ஊடே கோடு வரை ; மிகு 
விரைவாக ஆய்வு செய் ; படித்துப்பார் ; வெற்றியுடன் செய்து 
முடி ; விரைந்து சுருக்கமாக வாசித்துமுடி ; கண் மூடித்தன 
மாக விரைந்து பயன்படுத்தித்தீர் ; முற்றும் பரவு ; run to, 
அழிவு முதலியவற்றில் சிக்கிக்கொள் ; குறிப்பிட்ட அளவை 
எட்டிப்பிடி ; செலவுக்கு வேண்டிய பணம் உடையவராயிரு ; 
முயற்சிக்கு வேண்டிய திறன் உடையவராயிரு ; பண வகை 
யில் செலவுக்கு அல்லது முயற்சிக்குப் போதுமானதாயிரு ; 
ஆள்வகையில் முரட்டுத்தனம் வளர்வதற்கு - இடங்கொடு ; 
run to earth , வேட்டை விலங்கினை உறைவிடம் வரையில் 
துரத்திச்செல் ; நெடுநேரம் தேடிக் கண்டுபிடி ; run together , 
கலந்து பழகு , 

றுசேர் ; run to meet one s troubles , இடர் 
களை எதிர்பார் ; run to seed , தாவர வகையில் நன்கு வளரா 
மல் மிகுவிரைவில் விதை தரும் பாங்கு மேற்கொள் ; எதிர் 
பார்த்திருப்பவருக்கு எதிர்பாரா ஏமாற்றமளி ; வற்றிப்போ ; . 
வீணாகு ; run up , அவசரமாகப் பார்த்துவிட்டுத் திரும்புவதற் 
காக ஓரிடத்திற்குப் போ ; விரைவாக வளர் ; விலைவகையில் 
விரைந்து ஏறு ; தொகைப்படு ; இலக்கவரிசையை மொத்த 
மாகக் கூட்டு ; வெற்றிபெற்றவருக்கு அடுத்தநிலையிலுள்ள 
போட்டியாளராயிரு ; கடனை விரைவாகக் குவித்துப்பெருக்கு ; 
ஏலத்தில் எதிரி மிகு விலைகேட்கும்படி செய்துவிடு ; விலை 
ஏறுவி ; சுவர் கட்டிடம் முதலியவற்றை மிகு உயரத்துக்கு 
எழுப்பு ; அவசரமாக எழுப்பு , உறுதியற்ற நிலையில் கட்டி 
யமை ; run upon , எதிர்பாராது சந்தி ; எண்ணங்களில் மிகுதி 
தோய்ந்துவிடு ; கருத்திலே நீடித்து ஈடுபடு ; the common 
run of men , சராசரி மனிதர்கள் ; the run of one s teeth , இல 

உணவு ; the sands are running out , சலுகைக்காலம் 
முதலியன கழிவாகுந் தறுவாயிலிருக்கின்றன . 
run about , n . எளிய அமைப்பு விசைவண்டி ; a . சுற்றித் 

திரிகிற . 
run agate, 1 , நாடோடி , ஊர்சுற்றி . 
run away , n . தப்பி ஓடியவர் ; தப்பித்துக்கொண்டு ஓடுங் 

குதிரை ; a . தப்பியோடுகிற ; ( தொ . ) runaway knock , 
runaway ring , குறும்புக்காகக் கதவில் தட்டிவிட்டுப் போகும் 
தட்டு ; runaway marriage , உடன்போக்குத் திருமணம் . 
run cible spoon , n . முக்கவர்வு வெட்டுமுட்கரண்டி , மூன்று 
கவடுகளில் ஒன்று கரண்டி போல் குழிவாக வெட்டும் முனை 
யுடைய கவர்முள் வகை . 
run cinate , a . ( தாவ . ) இரம்பப் பற்களையுடைய ; பின்னோக் 

கிய இதழ்களையுடைய . 
run dale , n . நிலத்துண்டு முறை ; அயர்லாந்து நிலத்துண் 

டாட்ட முறை . 
run - down , 11. படைக்கலைப்பு வழியாக எண்ணிக்கைக் 

குறைப்பு ; a . வலுவற்ற உடல்நிலையிலுள்ள . 
rune , n . 

பண்டைச் செர்மானிய இனத்தவரது வரிவடிவ 
எழுத்து ; மறைகுறி ; மறைபுதிர் ; மந்திரக்குறிப்பு ; மந்திரச் 
சக்கரம் ; மந்திர வாசகம் ; மந்திரச்சொல் , மந்திரத்தொடர் ; 
மந்திரப்பாடல் ; பின்லாந்துமொழிப் பாடல் ; காண்டம் , 
பின்லாந்து மொழிப் பாடற் பிரிவு . 
rune -staff , 11. மந்திரக்கோல் , பண்டைச் செர்மானிய இன 
எழுத்துருவம் பொறித்த கழி ; பண்டைச் செர்மானிய இனத் 
தவரின் ஆண்டு வரிக்குறிப்பு . 
rung , 11. குறுக்குக் கம்பி ; ஏணிப்படி ; நாற்காலிக் குறுக்குச் 
சட்டம் ; குறுக்கு ஆரவரிப் பட்டிகை ; ( தொ . ) rung of 
Fortune s ladder , ஆகூழ் ஏணியின் ஒரு படி . 
rung , . ring என்பதன் முடிவெச்சம் - முற்கால இறந்தகால 


பேசு ; 


வடிவம் . 


ru nic , n . பண்டைய செர்மானிய இன வரிவடிவ எழுத்து 
மூலம் ; திண்ணிய அணிவரி அச்சுருவகை ; அந்துப்பூச்சி 
வகை ; a . பண்டைய செர்மானிய இன எழுத்துருச் சார்ந்த ; 
பண்டைய செர்மானிய இன எழுத்துருவிலுள்ள ; பண்டைய 
செர்மானிய இன எழுத்துருக்குறிப்புடைய ; கவிதை வகையில் 
பாண்ண பாடகரண்டினேவிய வரை மாதிரி சார்ல்சு ; 2. லோக 


862 
run - in 

rushring 
வேலைப்பாட்டிலும் பழஞ் சின்னங்களிலும் அணி ஒப்பனை run -up , n . வேட்டைநாய் முகப்புப்போட்டி ; வேட்டையில் 
வகையில் குறுக்குப்பின்னல் வரைகளையுடைய . 

முயல் முதல் திசைதிருப்பத்துக்குள் வேட்டைநாய்களுக் 
run - in , 1. இலக்கெடுப்பு , காற்பந்தாட்டத்தில் எதிரியின் 

கிடையிலுள்ள போட்டி ; ஏற்றவீச்சு , விமானவகையில் வெடி 

குண்டுகளைப் போடும்போது செல்லும் ஒருசீரான வேகச் 
இலக்கிற்கு மேலே பந்தினை எடுத்துச்செல்லுதல் ; இறங்கு 

செலவு . 
வீச்சு , விமான வகையில் வெடிகுண்டுகளைப் போடுவதற்கு 
முன் செல்லும் ஒரு சீரான வேகச்செலவு . 

run way , n . கட்டைகளை இறக்குஞ் சறுக்குச் சாய் தளம் ; 

வானூர்தி ஏற்ற இறக்க ஓடுபாதை . 
run let1 n . தேறல் மிடா . 

rupee , n . ரூபாய் , வெண்பொற்காசு . 
run let , 11. சிற்றோடை . 

rup ture, n . முறிவு , தகர்வு ; முறிந்தநிலை ; இணக்க முறிவு ; 
runn el , 1. சிற்றோடை . 

( மரு . ) உறுப்பின் உறையூடு நெகிழ்வு , குடற்சரிவு ; 3. இறு , 
runn er , 11. ஓடுபவர் ; ஓடுவது ; ஓடுந் திறம் உடையவர் ; வெடி ; முறிவுறு , தகர்வுறு ; பிளவுறு ; இணக்கமுறிவுறு ; 
ஓடிச் சென்றவர் ; நாடுவிட்டு நாடு சென்றவர் : நாடு கடத் திருமண உறவு முறிவுறு ; உறுப்புச்சரிவுறு ; குடற்சரிவுறு ; 
தப்பட்டவர் ; பந்தய ஓட்டக்காரர் ; தகவலேந்தி , தூது உறுப்புச்சரிவுக்கோளாறுக்கு ஆளாகு ; குடற்சரிவுக்கோளா 
கொண்டுசெல்பவர் ; இடையீட்டாளர் ; செய்தித் தரகர் ,, றுக்கு ஆளாகு . 
செய்தி தேடித்திரிபவர் ; தகவலாளர் ; சாரணர் ; பொருளக 

rur al , a . நாட்டுப்புறஞ் சார்ந்த ; நாட்டுப்புறத்துள்ள ; 
ஆட்பேர் ; பொருளகப்பணந் தண்டுபவர் ; வேர்விடும் ஓடு 

நாட்டுப்புறத்தைக் குறித்த ; முல்லை சான்ற ; உழவுத்தொழில் 
கிளைத்தண்டு ; பாரக்காப்புக் கயிறு , பாரஞ்சாம்பியை வலுப் 

பற்றிய ; கிராமப்புறஞ் சார்ந்த . 
படுத்துங் கயிறு ; கள்ளக் கடத்தல்காரர் ; . காவல்துறைப் 
பணியாளர் ; நழுவுவளையம் ; கொளுவுகண்ணி ; சறுக்கு 

rural ity , n . நாட்டுப்புறப் பண்பு . 
வண்டியின் சறுக்கும் அடிப்பகுதி ; சறுக்குக்கட்டையின் ruraliza tion , n . நாட்டுப்புறப் பண்பாக்கம் . 
சறுக்குறுப்பு ; சதுப்புநிலச் சறுக்குக் கட்டையின் புடையலகு ; rur alize , v . நாட்டுப்புறப் பண்புடையதாக்கு . 
இழுப்பறையின் சறுக்கமைவு ; பாரச் சறுக்குருளை ; உலோக 

ruridecan al , a . நாட்டுப்புறச் சமயவட்டத் தலைவருக்குரிய ; 
வார்ப்புச்சட்ட வார்ப்புப்புழை ; ஒப்பனை மேசைவரித்துண்டு ; 

நாட்டுப்புறச் சமயவட்டத் தலைமை சார்ந்த . 
ஏந்திரத் திரிகைக்கல் ; அவரைவகைக் கொடி ; வளர்ப்புத் தாரா 

Ruritan ia , 11. புனைகதை நாடக மரபுகளில் நடு ஐரோப்பா 
வகை ; நீர்ப்பறவை வகை ; மீன் - கிளிஞ்சில் ஏற்றிச்செல்லுங் 

வில் இருப்பதாகக் கருதப்படும் கற்பனை நாடு . 
கப்பல் ; துணை முதல்வர் , போட்டிப்பந்தயத்தில் முதல்வர்க்கு 

ru sa , n . பெரிய மான்வகை . 
அடுத்தபடியாக வருபவர் ; போட்டி அறுதி ஆட்டம் வரை 
தொடர்ந்தாடுபவர் ; முற்றுகையூடு செல்பவர் ; முற்றுகையூடு ruse , 1. சூழ்ச்சியேற்பாடு . 
செல்லுங் கப்பல் . 

ruse , ( பிர . ) a பாசாங்காக நடிக்கிற , தந்திர உபாயமான ; 
runn ing , n . ஓட்டம் ; விரை தல் ; நடத்துதல் ; நடைபெறுதல் ; 

நரிக்குணம் வாய்ந்த . 
விரைவளவு ; அவசரம் ; a . ஓடுகிற ; பந்தயத்தில் ஓடுகிற ; rush , 11. நாணற்புல் ; நாணற்புல் தனித்தண்டு ; புல்லீர்க்கு ; 
வழக்கமாக ஓடிச்செல்லும் இயல்புடைய ; நடப்பிலுள்ள ; துரும்பு ; விலையற்ற பொருள் ; 3. புல் பிரம்புகொண்டு நாற் 
அலைந்து திரிகிற ; ஒன்றன்பின் ஒன்றான , தொடர்ந்த ; காலிக்கு அடியிடு ; தரைமீது புற்பாயிடு. 
தொடர்ச்சியான ; ஒழுகலான ; கசியவிடுகிற , வெளியேற்று rush , 11. விசைப்பாய்ச்சல் ; சாட்டம் , வேகக்குதிப்பு ; வேக 
கிற ; எளிதான ; சுருக்கமான ; ஓட்டமுறையில் செய்யப் 

வீழ்ச்சி ; திரக்கு , மொய்திரள் , நெருக்கடி ; நெருக்கியடிப்பு ; 
பட்ட ; ஓட்டமுறையுடன் செய்யப்பட்ட ; 

அவசரமான ; வேகத்தாக்குதல் ; வல்லந்த மோதல் ; அவசர முற்போக்கு , 
( தொ . ) in the running , போட்டியில் வெற்றியடைவதற்குரிய 

ஆராயா விரைசெயல் ; திரள் மொய்ப்பு ; காற்பந்தாட்டத்தில் 
wüyoror; make the running , take up the running , LOGOT பந்தை நோக்கிய திரள்வேக மோ தல் ; புதிய தங்கத்தேட்ட 
சென்று பிறருக்கு வழிகாட்டு , பிறர் இவ்வளவு வேகத்துடன் வகையில் பாய்திரள் மொய்ப்பு ; திரைப்பட வகையில் முதற் 
நடக்க வேண்டுமென நடந்துகாட்டு ; out of the running , 

பதிவு , வெட்டா முன்காட்சி ; 5. பாய்ச்சு , வேகமாகப்பாய் ; 
வெற்றியடைவதற்கான வாய்ப்புச் சிறிதுமின்றிப் போட்டி 

சாடு , பாய்ந்துசெல் ; பாய்ந்து விழு ; கீழே குதி ; வேகமாக 
யிடுகிற ; வெற்றி வாய்ப்பற்ற ; running account , நடப்புப் 

உருண்டோடு ; தலைதெறிக்க ஓடு ; வேகமாக வெட்டியிழு ; 
பதிவுக்கணக்கு ; running commentary , மூலத்தோடு 

நெருக்கித்தள்ளு ; முண்டிக்கொண்டு செல் ; தாவிச்சென்று 
இணைந்த விளக்கவுரை ; வானொலி நேர்முக வருணனை ; 

தாக்கு ; வேகத்துடன் சென்று மோது ; அவசரப்பட்டு 
running fight , துரத்துபவருக்கும் துரத்தப்படுபவருக்கும் 

முன்னேறு ; ஆராயாமல் விரைந்து செயல் செய் ; அவசரப் 
இடையில் நடக்குஞ் சண்டை ; running fire, ( படை . ) பல 

படுத்து ; வலிந்து ஆக்கு ; வலிந்து மிகு அகவிலை கூறு ; 
திசைகளிலிருந்து அடுத்தடுத்துச் சுடப்பெறும் துப்பாக்கி 

திடீரெனத் தாக்கிக் கைப்பற்று ; ( தொ . ) a great rush of 
வேட்டுகள் ; . running footman , குதிரைவீரன் மருங்கே 

business , வேலையில் மிக்க நெருக்கடி ; rush at, பாய்ந்து 
அல்லது வண்டி மருங்கே ஓடும் பணியாள் ; running hand , 

தாக்கு ; rush for , rush on , சரக்குத் தேவை நெருக்கடி ; 
தாளிலிருந்து பேனா முதலியவற்றை எடுக்காமலே இணைந் 

rush hours , நெருக்கடி நேரம் ; rush in , rush into , பாய்ந்து 
தோடும்படி வரையப்படுங் கையெழுத்து ; running headline , 

நுழை ; ஆராயாமல் ஈடுபடு ; rush into extremes , எல்லை 
running head , running title , பக்கந்தோறும் திரும்பத் 

மீறித் தீவிரமாக ஈடுபடு ; rush into print , செய்தித்தாளுக்கு 
திரும்ப வருந் தலைப்பு ; மாறிமாறித் தொடர்ந்து வரும் தலைப்பு ; 

எழுதித்தள்ளு; புத்தகமாக வெளியிடு ; rush one into danger , 
running jump , ஓடுகுதி , ஓடிவந்து குதித்தல் ; running knot , 

ஒருவரை அவசர அவசரமாக இடருக்குள் தள்ளிவிடு ; rush 
இழைவு முடிச்சு ; சுருக்குக் கண்ணி ; running lights , இரவு 

past , கடந்து செல் ; அருகாக வேகமாகச்செல் . 
வெளி விளக்குகள் ; running ornament , ஒப்பனைக்கூறு 
தொடர்ச்சியாகவுள்ள அணிகலன் ; running power, இருப்புப் 

rush - bearing, n . திருக்கோயில் விழாவிற்கு நிலத்தளத்தில் 
பாதையில் மற்றொரு நிறுவனம் வண்டி ஓட்டிக்கொள்ளும் பரப்ப நாணல் கொண்டுசெல்லும் வினை ; திருக்கோயில் விழா . 
உரிமை ; running rigging , ( கப் . ) தொடர் பாய்க்கயிறுகள் ; rush - candle , n . = rushlight. 
running sore , சீழ்பிடிததுள்ள புண் . 

rush en , a . நாணலாற் செய்யப்பட்ட , 
runn ing - board , 11 . மோட்டார் வண்டியில் 

வண்டியில் இருபுறமும் - rush es , n . pl . நாணற்புதர் ; நாணல்வார் . 
உள்ள மிதி பலகை . 

rush light , 1. நாணலைத் திரியாகவுடைய மெழுகுவர்த்தி ; 
run rig , n . = rundale . 

அற்ப விளக்கு ; ஆற்றல் குறைந்த ஒளி ; சிறுதிற அறிவு . 
runt , n . குட்டை எருதுவகை ; சிந்தியற்பொருள் ; வளர்ப்பு rush like , a , நாணல்போன்ற . 
மாடப்புறாவகை. 

rush ring , 1. முற்கால நானால் மோதீரம் 


வகை . 


8631 
rushy 

ryot 
rush y , a . நாணல் போன்ற ; நாணற்புதர்கள் நிரம்பிய ; ru stle , n . சருகின் சலசலப்பொலி ; ஆடையின் சரசர ஒலி ; 
நாணலாற் செய்யப்பட்ட . 

மழையின் சடசட ஒலி ; ப . சருகு வகையில் சலசலப்பொலி 
rusk , n . மறுவறை ரொட்டித்துண்டு . 

செய் ; மழைவகையில் சடசட ஒலிசெய் ; புதர்கள் வகையில் 

அசைந்தாடி அரவஞ் செய் ; ஆடை பட்டணிமணி வகையில் 
Ruskin ian , m . பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கலை 

சரசர ஒலிசெய் ; சலசலப்பொலிப்புடன் செல் ; சரசரக்கும் 
சமுதாய எழுத்தாளராகிய ஜான் ரஸ்கின் என்பாரின் கொள் 

ஆடையணிந்திரு ; சலசலப்பொலி , செய்வி , ஆட்டிச் சல 
கைகளைப் பின்பற்றுபவர் ; ரஸ்கின் என்பாரின் பாணியை சலக்கப்பண்ணு ; அலைவுறு ; உணர்ச்சிவசப்பட்டு மனம் 
மேற்கொண்டவர் ; a . ரஸ்கின் என்பாரின் கொள்கைகளைப் 

உலைவுறு ; ( பே - வ . ) விரைவுபடுத்து ; ஊக்க விரைவுடன் செல் ; 
பின்பற்றுகின்ற ; ரஸ்கின் என்பாரின் பாணி பின்பற்றுகிற . 

கால்நடைகள் - குதிரைகள் முதலியவற்றைத் திருடிச்செல் . 
Rusk inism , n . பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கலை - சமு ru stler , n . சலசலப்பொலி செய்பவர் ; சலசலப்பது ; உணர்ச்சி 
தாய எழுத்தாளாரன ரஸ்கின் என்பாரின் கொள்கை . 

வயப்பட்டுச் செயற்படுபவர் ; ஆடுமாடுகளை அல்லது குதிரை 
Rusk inize , v . ரஸ்கின் என்பாரின் கருத்திற்கு ஒத்ததாக்கு . களைக் களவு செய்பவர் . 
Russ , n . ருசியநாட்டவர் ; ருசிய மொழி ; a . ருசியநாடு ru stlingly , adv . சரசரவென்று . 
சார்ந்த . 

rus ty , a . துருப்பிடுத்த ; துருப்பிடிப்பிற்கு உள்ளான ; துரு 
Russell , Russell cord , m . பஞ்சும் கம்பளியும் கலந்து வண்ணம் உடைய ; கரிய உடை வகையில் காலத்தால் நிற 
நெய்யப்பெற்ற துணி வகை . 

மிழந்த ; பழம்பசலியான ; பழமைப்பட்ட ; பழமைப்பட்ட 
russ et , n . ( வர . ) குடியானவரின் முறமுறப்பான செம்பழுப்பு 

தோற்றமுடைய ; பழங்காலத் தோற்றமுடைய ; முதுமைப் 
ஆடை ; செம்பழுப்புநிறம் ; செம்பழுப்பு நிறமும் கெட்டித் 

பட்ட ; பயன்படுத்தாமையால் கேடுற்ற ; காலத்தோடு ஒத்திய 
தோலுமுடைய ஆப்பிள்வகை ; a . செம்பழுப்பான . 

லாத ; புறக்கணிப்பால் பழுதுற்ற மெருகிடப்பட வேண்டிய ; 

ஒலிவகையில் தவளை போற் கத்துகின்ற ; கரகரப்பான ஒலி 
Ru ssia , Ru ssia leather , ( ருசிய . ) 1. புத்தகக்கட்டுத் 

யுடைய ; கிரீச்சு ஒலி செய்கின்ற . 
தோல் . 

rus ty , a . ஊசிப்போன ; பன்றியிறைச்சி வகையில் நாட் 
Ru ssian , 1. ருசிய நாட்டவர் ; ருசியநாட்டு மொழி ; a . ருசிய 

பட்டுக் கெட்டுப்போன . 
நாட்டைச் சார்ந்த ; ருசிய நாட்டுவரவான ; ( தொ . ) Russian 
boots , முழந்தாளில் தளதளப்பாயுள்ள கால் 

rut , ( ல . ) n . செல்தடம் , செல்தடப் படுகுழி ; நெறிப்பட்ட 
புதையரண 

தடம் ; , வழிவழிப்பட்ட முறை ; பழமுறை ; 3. செல்தடம் 

படுவி , சக்கரச் செல்தடப் படுகுழிப் படுத்து . 
Ru ssianize , v . ருசியப் பண்பாக்கு . 

rut , n . மதம் ; விலங்கின் இணைவிழைச்சுப் பருவ எழுச்சி ; 
Russ niak , n . காலிஷியா என்னும் பகுதியிலுள்ள ருதேனிய 

சூடு ; ஆண்மதப்பருவம் ; U. இணைவிழைச்சு எழுச்சியுறு , 
( Ruthenian ) மக்களினத்தவர் ; ருதேனிய மக்களின மொழி ; 

பருவ வெதுவெதுப்புறு . 
a . ருதேனிய இனஞ் சார்ந்த . 

ruth , n . இரக்கம் , கருணை ; அளிது . 
rust , n . இரும்புத்துரு ; உலோகத்துரு ; பூஞ்சை முதலிய 
செடி நோய் வகையால் துருநிறத்துத் துருபிடித்த நிலை ; பயன் 

ruthen ium , n . விழுப்பொன் வகை சார்ந்த அரிய திண்மத் 
படாது கெட்டநிலை ; செயல்படாமையாலுள்ள கேடு ; செயல் 

தனிமவகை . 
படாத்தளர்வுநிலை ; காளான் வகையால்வரும் புள்ளி நோய் ; 

ruth erford , n . கதிரியக்கச் சிதைவுவேக நுண் அலகு , 
ப . துருப்பிடி ; துருப்பிடிப்புக்கு ஆளாகு ; சூரல் வகையில் நொடிக்குப் பத்திலக்கம் சிதைவலை வேகம் . 
துருநிறங் கொள் ; பயன்படாமல் கெடு ; செயலின்மையால் 

ruth ful , a . இரங்கத்தக்க . 
கேடுறு ; தரம் இழ ; துருப்பற்று ; அரித்துத்தின் , கரம்பு ; 

ruth less , a . இரக்கமற்ற , கருணையற்ற ; கொடிய . 
( தொ . ) better wear out than rust out, வயதுகாலத்தில் 
சோம்பி உடல் கெடுப்பதைவிட உழைத்து இயல்பாகத் தளர் 

ruth lessly , adv . இரக்கமின்றி , கொடுமையாக . 
வுறுவது நன்று . 

rutt ish , a . மதங்கொண்ட ; விலங்காண் வகையில் இணை 
rus tic , n . நாட்டுப்புறத்தார் ; குடியானவர் ; a . நாட்டுப்புற 

விழைச்சு இச்சைமிக்க . 
மான ; நாட்டுப்புற மக்கள் தோற்றம் உடைய ; நாட்டுப் rutt ish , a . செல்தடப் படுகுழிகள் படுவிக்கிற ; செல்தடப் 
புறத்தவர் பழக்கவழக்கங் கொண்ட ; குடியானவர்க்குரிய படுகுழிகள் படத்தக்க . 
தனியியல்பு பொருந்திய ; போலிப்பசப்பற்ற ; மெருகற்ற ; 

rutt y , a . செல்தடப் படுகுழிகள் நிறைந்த , மேடுபள்ளமான . 
நயமற்ற ; அருவருப்பான , இயைபிசைவற்ற ; பட்டிக்காடான , 
கோமாளித்தனமான ; நுண்ணயமற்ற வேலைப்பாடுடைய ; 

rutt y , a . பருவ வெதுவெதுப்புமிக்க ; இணைவிழைச்சு 
எழுத்துவகையில் ஒழுங்கற்ற வடிவாயமைந்த ; ( கட் . ) ஒரு 

விருப்பம் நிரம்பிய . 
சீரான பொருத்துவாய்களற்ற , முரட்டுக் கட்டுமானமுடைய . rux , 11 . உணர்ச்சி வெறி , ஆத்திரம் . 
rus ticate , U. நாட்டுப்புறப் பண்புடையவராக்கு ; நாகரிக rye , n . கம்புவகை , புல்லரிசி ; கூலவகைப் பயிர் ; கூலவகைத் 
மற்றவராக்கு ; பல்கலைக்கழக மாணவர்களைத் தண்டனை 

தேறல் . 
முறையாகச் சிறிதுகாலம் நாட்டுப்புறத்திற்கு அனுப்பிவை ; rye .grass , n . காட்டுப்புல் வகை . 
( கட் . ) கட்டுமான இணைப்புக்களில் மேடுபள்ள வரையிட்டுக் rye peck , n . பரிசலை நிலை நிறுத்திவைக்க உதவும் இருப்புக் 
கரடுமுரடான மேற்பரப்பு அளி . 

கழி . 
rus tily , adv . துருப்பிடித்த நிலையில் . 

rym er , n . கழி அணை மதகுக்கம்பம் ; கால்வாய்ப்பூட்டு 
rus tiness , 11. துருப்பிடித்த நிலை ; துருப்பிடித்த தோற்றம் ; மதகுக்கம்பம் . 
பயன்படுத்தாமல் கெடும்நிலை ; காலத்திற்கு ஒவ்வா நிலை . ry ot , ( இ . ) n . உழைப்பாளி , உழவர் . 


. 


S 


sa baean 


sachet 


Sabae 


மாவை 


Sabae an , 1 . 

பண்டைய யெமன் . ( Yeman ) பகுதியில் 
வாழ்ந்தவர் ; a . பண்டைய யெமன் பகுதி சார்ந்த . 
Sab aism , n . விண்மீன் வழிபாடு . 
Sab aoth , n . pl . ( விவி . ) தேவர் படையணி ; ( தொ . ) 

Lord of Sabaoth , கணநாதன் , கடவுள் . 
sabbatar ian , n . வார ஓய்வுத்திருநாள் கொண்டாடும் யூதர் ; 
ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுநாள் கடப்பாடுடைய கிறித்தவர் ; 
சனிக்கிழமை ஓய்வுநாட்குழுவினர் ; ஏழாம் நாள் ஞான நீராட் 
டாளர் ; a . வார ஓய்வுத்திருநாள் கொண்டாட்டக் கோட் 
பாடுகள் சார்ந்த . 
sabbatar ianism , 11. வார ஓய்வுநாட் கோட்பாடு . 
sabb ath , n . ஓய்வுப்பருவம் , வார ஓய்வுத்திருநாள் ; யூதரின் 

ஏழாம் நாள் சனிக்கிழமை ஓய்வுப்பருவம் ; கிறித்தவரின் ஏழாம் 
நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுப்பருவம் ; பேய்களின் ஆண்டு 
நடுநிசிக் கொண்டாட்ட வேளை ; ( தொ . ) sabbath - day s 
journey , வார் ஓய்வுத்திருநாளில் யூதர் பயணஞ் செய்ய 
அனுமதிக்கப்பட்ட ஐந்து பர்லாங் தூரம் ; சிறு தொலைப் 
பயணம் . 
sabbat ic , sabbat ical , a . வார ஓய்வுத்திருநாளிற்குரிய , 
வார ஓய்வுநாளிற்குப் பொருத்தமான ; ஓய்வுக்கொண்டாட்ட 
நாள் போன்ற ; ஓய்வு கொள்கிற ; ஓய்வு தருகிற ; ( தொ . ) 
sabbatical river , யூத மரபுரைப்படி வார ஓய்வுநாள் தவிர 
மற்ற நாளெல்லாம் பாய்வதாகக் கொள்ளப்பட்ட ஆறு ; 
sabbatical year, யூத மரபின்படி நில வேளாண்மை நிறுத் 
தத்திற்கும் அடிமை விடுதலைக்கும் கடன் கை துறப்பிற்கும் 
உரிய ஏழாம் ஆண்டு . 
sabb atize , V. வார ஓய்வுத்திருநாள் மேற்கொள் ; ஓய்வுப் 

பருவங் கடைப்பிடி , 
Sabe an , n . , a . = Sabaean . 
Sabell ian , n . ( வர . ) சபைன் ( Sabines ) சம்னிட்டி ( Samnites ) 
கம்பானியன் ( Campanians ) முதலிய பண்டைய இத்தாலிய 
இனமரபுக் குழுவினர் ; a . பண்டைய இத்தாலிய இனமரபுக் 
குழுவகைக்குரிய . 
Sabell ian , n . கிறித்தவரிடையே கி பி . 3 - ஆம் நூற்றாண் 
டில் மூவிறை உருக்களும் ஒரே இறையுருவின் மூன்று பண்புக் 
கூறுகளே என்ற பெல்லியஸ் என்பாரின் கோட்பாட்டை 
உடையவர் ; a . மூவிறை உருக்களும் ஒரே இறை உருவின் 
முப்படிவங்களே என்னும் பெல்லியஸ் என்பாரின் கோட் 
பாட்டினைக் கொண்ட . 
Sab ian , n . கடவுள் நம்பிக்கையுடையவர்களுடன் திருக்குரா 
னில் சேர்த்துக் கூறப்பட்ட சமயக்குழுவினர் ; விண்மீன் 
வழிபாட்டாளர் ; a . உண்மைக்கடவுள் நம்பிக்கை உடையோ 
ரென்று திருக்குரானில் குறிக்கப்பெற்ற சமயக் குழுவைச் 
சார்ந்த . 
sab icu , 11. மரவேலைக்குப் பயன்படும் குயூபாத் தீவிலுள்ள 

மரவகை ; குயூபாநாட்டு மரவகையின் தடி . 
Sab ine , n . பண்டைய இத்தாலிய மக்களினத்தவர் ; a . பண் 

டைய இத்தாலிய மக்கள் இனக்குழுவைச் சார்ந்த . 
sa ble , n . குளிர்மண்டலக் கீரியின விலங்குவகை ; கீரியின 
விலங்கு வகைத் தோல் ; கீரியின விலங்குவகை மென்மயிர் ; 

கீரி மயிர் வண்ணத் தூரிகை . 
sa ble , n . ( கட் . ) கரு வண்ணம் ; ( செய் . ) கருநிறம் ; கரிய 
மான்வகை ; a . கரிய ; இருளார்ந்த ; புகைவண்ணமான ; 
துயரார்ந்த ; அச்சந் தரத்தக்க ; ( தொ . ) his sable Majesty, 
பேயிறை , நரகரசு ; sable antelope , தன் கலையினைக் கருநிற 
மாகக்கொண்ட தடித்த கொம்புடைய மான்வகை . 
sa bles , n . pl . துக்க உடுப்பு . 
sab ot , 11. குடைவுமிதியடி , ஒரே கட்டையில் குடைந்து செய் 
யப்பட்ட பிரஞ்சுக் குடியானவர் புதையரணம் ; 
யுடைய புதையரணம் ; ஏவுகணையின் அடிவட்டு ; பதிகால் 
தறியின் திண்முகப்பு ; துளைக்கருவியின் துளை முகப்பு . 
sab otage , n . நாசவேலை , அழிவுப்பணி ; 3. அழிவுவேலை செய் , 
நாசவேலை புரி ; அழி ; பயனற்றதாக்கு . 


sab oted , a . பதிகால் தறி- துளைக்கருவி ஆகியவற்றின் வகை 

யில் திண்கவச முகப்பிடப்பட்ட . 
sa bre , 11 , கொடுவாள் , பட்டாக்கத்தி ; கொடுவாள் இவுளி 
மறவன் ; 3. கொடுவாளால் வெட்டு ; பட்டாக்கத்தியாற் 
காயப்படுத்து . 
sa bre -bill , 11. பறவை வகை . 
sa bre - cut , n . கொடுவாள் வெட்டு ; பட்டாக்கத்திக் காயம் ; 

கொடுவாள் வெட்டுத் தழும்பு . 
sa bretache , n . இவுளியர் தோட்பை . 
sa bre - toothed , a . கொடுவாள் வடிவான பற்களையுடைய ; 
( தொ . ) sabre - toothed lion , sabre -toothed tiger, மரபற் 
றழிந்துபோன முன்னைவிலங்கு வகை . 
sabreur , ( பிர . ) n . கொடுவாள் இவுளிமறவர் . 
sab ulous , a . மணற்பாங்கான ; மணலார்ந்த ; ( மரு . ) ஊனீர் 
வகையில் பரலார்ந்த தோற்றமுடைய ; ( மரு . ) சிறுநீர்ப்பைச் 
சீநீர் வகையில் சொரசொரத்த தோற்றமுடைய . 
sabu rra, 11. ( மரு . ) வயிற்றில் தங்கும் பரற்கசடு . 
sac , n . ( உயி. , தாவ. ) உட்பை அமைவு , உட்பையறை ; 

ஊனீர்ப்பைக் கட்டு ; பெண்டிர் தளர் அங்கி . 
sacc ate, a . ( தாவ . ) பையாகப் புடைத்து வளர்ந்த ; பையுள் 

இருக்கின்ற. 
sacc harate , 1. வெல்லக்காடியின் காரச்சத்து . 
sacc haride , 11. சர்க்கரை , கரும்பு வெல்லம் ; கரியநீரகியிய 

லுடைய சர்க்கரைச் சேர்மம் . 
saccharifica tion , n . 

வெல்லமாக்குதல் ; மர்வை 
வெல்லமாக்கிய நிலை . 
sacc harify , . மாவை வெல்லமாக்கு . 
saccharim eter , n . ஈரெதிர் நிலையுற்ற ஒளியால் வெல்லங் 

களைத் தேர்ந்தாயுங் கருவி . 
sacc harin , sacc harine1, 1 , தென் அமெரிக்க மரவகை 

யினின்று எடுத்த தித்திப்புமிக்க மணி வெல்லம் . 
sacc harine , a . வெல்லம் போன்ற ; வெல்லத்தை ஒத்த ; 

வெல்லத்தினை உள்ளடக்கிய , வெல்லங்கலந்த . 
sacc haroid , n . சர்க்கரை ஒத்த பொருள் ; a . ( மண் . ) சர்க் 

கரை ஒத்த சிறுமணித் திரளான . 
saccharom eter , 1. நீர்ம வெல்லச்செறிவுமானி . 
sacc harose , n . சர்க்கரை , கரும்பு வெல்லம் . 
sac ciform , a . பையறை வடிவான . 
sacc ule , n . சிறு பையறை ; சிறு பையுறை போன்ற ஊனீர் 

சுரக்கும் உடற்பகுதி . 
sa cerdocy , n . சமய குருமாராட்சி ; புரோகிதத்துவம்; புரோகித 

வினை ; புரோகித நம்பிக்கை , புரோகிதப் பற்று . 
sa cerdotage, n . புரோகிதத்துவம் ; புரோகித ஆட்சி ; 

புரோகித ஆற்றல் மிகுதியான அரசு . 
sacerdot al , a . புரோகிதருக்குரிய ; புரோகித இயல்பு வாய்ந்த ; 
சமயகுருமாரின் பண்புடைய ; உரிமைபெற்ற குரு 
மாருக்குச் சமயத்திருப்பணியுரிமைச் சிறப்பு நல்குகிற ; உரிமை 
பெற்ற புரோகிதருக்கு இயற்கை இகந்த ஆற்றல்களை உரிமைப் 

படுத்துகின்ற ; புரோகிதருக்கு மிகுந்த அதிகாரம் கோருகின்ற . 
sacerdot alism , 11. புரோகிதம் , புரோகித வினைமுறைமை ; 
புரோகிதத்துவம் ; புரோகித மனப்பான்மை ; புரோகித நலம் 
பேணும் இயல்பு ; புரோகிதர் இயற்கை கடந்த தனி ஆற்றலில் 
நம்பிக்கை ; கடையுணா வழிபாட்டு வேள்வியை முன்னிட்டுக் 
கிறித்தவ சமயத் தலைவரும் புரோகிதரே என்ற கோட்பாடு , 
sacerdot alist , n . புரோகித ஆட்சி ஆதரவாளர் . 
sacerdot alize , v . புரோகித ஆட்சிக்குரியதாக்கு ; புரோகித 

மயமாக்கு . 
sacerdot ally , adv . புரோகித உரிமைமுறைப்படி . 
sa chet , n . சிறு நறுமணப்பை ; வாசனைப் பொக்கணம் . 


சமய 


மர அடி 


865 


sack 


saddle 


சமய 


T3319 


sack , 1. சாக்கு , கோணிப்பை ; சாக்குகொள்ளும் அளவு ; 
சாக்கு அளவு எடை ; பணி நீக்கம் ; மாதர் தளதள அங்கி , 
பட்டுத் தொங்கலாடை ; நெகிழ்வு மேற்போர்வைச் சட்டை ; 
ப . கோணிப்பைக்குட் புகுத்து ; ( பே - வ . ) வேலையை விட்டுத் 
தள்ளு ; ( பே - வ . ) போட்டியில் தோற்கடி ; போரில் தோற்கடி ; 
( தொ . ) get the sack , வேலையினின்றும் தள்ளப்பெறு ; 
give one the sack , வேலையை விட்டுத்தள்ளு . 
sack , n . சூறை , கொள்ளையாட்டு ; 3. வென்ற இடத்தைச் 

சூறையாடு ; கொள்ளையிடு ; கொள்ளையிடும்படி விடு ; கள்வர் 
வகையில் கிடைத்த உடைமைகளையெல்லாம் கொள்ளையிட்டுக் 
கொண்டு செல் . 
sack , n . ( வர . ) கானரி தீவுகளிலிருந்து இறக்குமதி செய்யப் 

பெற்ற வெண்ணிற மதுவகை . 
sack age, 11. கொள்ளையடிப்பு , சூறையாட்டு . 
sack but , n . பேரிசைக்கருவி வகை. 
sack cloth , 11. முரட்டுச் சணல்துணி . 
sack ful , n . காணிப்பை நிறைவளவு . 
sack ing , n . முரட்டுச் சணலுடை . 
sack ing , n . கொள்ளையடிப்பு , சூறையாட்டு . 
sack less , a . கள்ளங்கபடற்ற ; வெள்ளையுள்ளம் படைத்த ; 

கேடற்ற ; பலக்குறைவு மனம்படைத்த . 
sack - race , n . கோணிப்பை போட்டி . 
Sacque , 1. = sack1 . 
sac ral , a . ( உள். ) இடுப்படி 
( உள் . ) இடுப்படி முக்கோண 

முக்கோண மூட்டெலும்பு 
சார்ந்த ; புனிதச் சடங்குகளுக்குரிய , புனிதச் சடங்கு 
களுக்கான . 
sac rament , n . அகநிலைப் புனித வினைமுறை ; நெஞ்சார்ந்த 
புனிதச்சடங்கு ; புனித ஆன்மிகச்சின்னம் ; மறைநிலை 
மெய்ம்மை ; சமயத்துறை இரகசியம் ; மறைநிலை ஆற்றல் ; 
மறைநிலைத் திருச்சின்னம் ; இறை வாக்குறுதி ; இறைச் 
சான்று ; புனிதச் சூளுறவு ; ( வர . ) பண்டை ரோமரிடையே 
வழக்கு மன்றக் கட்சிகளின் சான்றீடு ; ( வர . ) பண்டை 
ரோமப்படைவீரர் பணி ஏற்புறுதி ; கிறித்தவ சமய மெய் 
வினை ; ப. புனித உறுதிமொழிமூலம் கட்டுப்படுத்து ; புனித 
வினைமுறைமூலம் உறுதிமொழியை வலுப்படுத்து . 
sacramen tal , n . துணைநிலை மெய்வினை , தீர்த்த ஆட்சி 
சிலுவைக்குறி ஆகியவை போன்ற சமயப்புனிதச் சடங்கோடு 
ஒருபுடை ஒத்த வினைமுறை ; a . புனித வினைமுறைக்குரிய ; 
சமய மெய்வினை சார்ந்த ; புனித வினைமுறை இயல்பு வாய்ந்த ; 
சமய மறைநிலை மெய்ம்மைக்குரிய ; இறைச் சான்றிற்குரிய ; 
இறைச்சான்றியல்புடைய ; புனித உறுதிமொழி சார்ந்த ; 
புனித உறுதிமொழி இயல்புடைய ; கோட்பாடு வகையில் 
சமய மெய்வினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற . 
sacramen talism , n . சமய மெய்வினை கட்கு முக்கியத்துவம் 

வழங்கும் பண்பு . 
sacramen talist, n . மெய்வினைக்குப் பெருஞ்சிறப்பு 

அளிப்பவர் . 
sacramental ity , 11. சமயச்சடங்கு மெய்வினை இயல்பு . 
sacramen tally, adv . சமய மெய்வினைகட்கு முக்கியத்துவம் 

அளிக்கும் முறையில் . 
sacramentar ian , n . சமய மெய்வினைகளுக்கு உயர்முக்கி 
யத்துவங் கொடுப்பவர் ; a . சமய மெய்வினைகளுக்கு உயர் 
முக்கியத்துவங் கொடுக்கிற ; சமய மெய்வினைகளுக்கு உயர் 
முக்கியத்துவம் தரும் கோட்பாட்டை உள்ளடக்கிய . 
sacramentar ian , sacramen tary , n . ( வர . ) கடையுணா 
வினைமுறையில் தேறல் - அப்பங்களில் மெய்யாக இயேசுநாத 
ரின் குருதி- தசை இடம்பெற்றுள்ளன என்பதை மறுப்பவர் ; 
( வர . ) கடையுணா 

வினைமுறையில் தேறல் - அப்பங்கள் 
குருதி தசைச் சின்னங்களே என்று கொள்பவர் ; a . ( வர . ) 
கடையுணா வினைமுறையில் தேறல்.அப்பங்களில் இயேசு 
நாதரின் குருதி தசை மெய்யாகவே இடம் பெறுகின்றன 
என்பதை மறுக்கிற . 

110 


sacrar ium , n . திருவுண்ணாழிகை, திருக்கோயில் கருமனை ; 
ரோமன் கத்தோலிக்க வழக்கில் திருவுணாக்கலக் கழுவுநீர் 
ஏற்று வெளிச்செலுத்துவதற்கான துளை நிரையுடைய கல் 
தட்டம் ; ( வர . ) கோயில் வீடு , அரங்கு , பண்டை ரோமரிடையே 
வீட்டில் குடும்பத் தெய்வங்களுக்குரிய அறை . 
sa cre , v . ஆணையிட்டுக் கூறு, சத்தியஞ் செய்.. 
sac red , a . கடவுட்கொத்த ; புனித ; சமயச் சார்பால் புனிதத் 
தன்மை பெற்ற ; சமயச் சார்புடைய ; தெய்விகக்காப்புடைய ; 
தனிமுறைச் சிறப்புத்தொடர்புடைய ; தனிமுறைப் புனிதத் 
தன்மை வாய்ந்த ; தனிமுறைச் சிறப்புடைய ; தனிக் காப் 
பொதுக்கீடு செய்யப்பட்ட ; தவிர்க்கமுடியாத , மீறமுடியாத ; 
( தொ . ) sacred concert , சமயச் சார்புடைய இசை ; 
இசை ; Sacred Heart , இயேசுநாதர் இதயம் . 
sac redness , 1 ; புனிதம் , தூயதன்மை . 
sac rifice, 11. உயிர்ப்பலி ; பலியீடு ; வேள்வி ; பலி , பலியிடப் 
படும் விலங்கு ; நிவேதனம் , நேர்வு , திருப்படையல் ; நிவே 
தனப்பொருள் , நேர்வுப் பொருள் , படையற்பொருள் ; தியாகம் , 
தன்மறுப்பு ; கைதுறப்பு ; மனமார்ந்த விட்டுக்கொடுப்பு ; 
தன் இழப்பு , இழப்பு நிலை ; போரில் உயிர்த்தியாகம் ; ( இறை . ) 
திருச்சிலுவைப்பாடு ; ( இறை . ) கடையுணாப் படையல் ; கடை 
யுணா நேர்வுவழிபாடு ; U. உயிர்ப்பலியாகக் கொடு ; திருப் 
படையல் செய் ; பலியாக்கு ; தியாகஞ் செய் ; துற ; விட்டுக் 
கொடு ; நலங்குறைத்துக்கொள் , சிறப்புக் குறைத்துக் கொள் ; 
துணைநிலைப்படுத்திக் கொள் ; தாழ்த்திக்கொள் ; குறைத்து 
மற்றொன்றிற்கு ஈடுபடுத்திக்கொள் ; மாளவிடு ; அழியவிடு ; 
வேள்விசெய் . 
sacrifi cial , a . உயிர்ப்பலிக்குரிய ; யாகத்துக்குரிய ; திருப் 

படையல் சார்ந்த . 
sacrifi cially , adv . வேள்விமுறையாக , பலியாக . 
sac rilege , n . திருவழிப்பு , புனிதத்தன்மையை மதியாது 
செய்யப்பட்ட அவச்செயல் ; தெய்வக்கேடு , அடாச்செயல் ; 
அனுசிதம் , தகுதிக்கேடு ; புனித இடம் புகுந்து செய்யப்படும் 
திருட்டு ; புனிதப்பொருள் தகர்ப்பு ; திருநிலையாளர்மீது 
ஆற்றப்படும் இன்னல் . 
sacrile gious , a . அடாத , புனிதத்துவத்தைப் பாழாக்கு 

கின்ற ; மதிப்புக்குலைக்கிற . 
sac ring , n . திருப்பணியமர்த்தீட்டு வினைமுறை , தீக்கை . 
sac ring - bell , n . புனிதச் சிறப்பு மணி . 
sac rist , 1. திருக்கல நாயகம் , மடம் - திருக்கோயில் ஆகிய 

வற்றின் திருக்கவங்களைப் பாதுகாத்து வைக்கும் அலுவலர் . 
sac ristan , n . ஊர் வட்டாரத் திருக்கோயில் மணியக்காரர் . 
sac risty , n . - திருப்பூட்டறை , 

திருப்பூட்டறை , திருக்கோயில் திருக்கலம் 
ஆடை அணிமணிகளைப் பாதுகாத்துவைக்கும் அறை . 
sac rosanct , a . திருவார் திருவுடைய , புனிதத்தன்மை சான்ற ; 
மீறொணாத ; இறைகாப்புடைய ; இடவகையில் மீறாத் திரு 
வாணைக் கட்டுக்காப்புடைய ; ஆள்வகையில் புனிதத் தன்மை 
யின் திருக்காப்புடைய ; சட்டவகையில் தெய்விக ஆணையாதர 
வுடைய . 
sac rum , n . இடுப்படி மூட்டு முக்கோண எலும்பு . 
sad , a . துன்பமிக்க ; துயரார்ந்த ; கிளர்ச்சியற்ற ; சோர்ந்த ; 
வருத்தந் தருகிற ; வருந்தத்தக்க ; வெறுக்கத்தக்க ; ஒளியற்ற ; 
வண்ண முனைப்பற்ற ; கெட்டியான ; பண்ணிய வகையில் 
மாச்செறிவுமிக்க ; ( தொ . ) in sad earnest , வினைமையுணர் 
வுடன் , 

அமைந்து மனமார , முக்கியத்துவம் உணர்ந்த 
நிலையில் ; sad dog , திருந்தாக் கயவன் . 
sadd en , 3. துயரமூட்டு , வருத்தமுண்டாக்கு ; துயரப்படு , 

வருந்து . 
sad dle, 11 . சேணம் ; கலணைவார் , வண்டியின் ஏர்க்கால் 

தாங்குங் குதிரைச்சேணப் பகுதி ; சேண வடிவான இயந்திர 
"உறுப்பு ; இயந்திர உழுபடை இருக்கை ; மிதிவண்டி இருக்கை ; 
சேணவடிவுள்ள பொருள் ; இரு மேடுகளுக்கிடையேயுள்ள 
குவடு ; தந்திக்கம்ப முகட்டுக் கவட்டை ; இருபுற இடுப்புப் 
பகுதியுடன் கூடிய ஆட்டிறைச்சி ; மானிறைச்சியின் இருபுற 


சமய 


866 


saddleback 


saffrony 


இடுப்பிணைத்த துண்டம் ; 3. சேணம்பூட்டு , கலனை அணிவி ; 
பளு ஏற்று ; பொறுப்புச் சுமத்து ; வேலை சுமத்து ; கடமையை 
மீதேற்று ; ( தொ . ) in the saddle , குதிரை மீதமர்ந்துள்ள ; 
பதவியிலுள்ள ; அதிகாரஞ் செய்கிற ; put saddle on right 
horse , உரியவர்மீது பழிசுமத்து ; put saddle on wrong 
horse , குற்றமற்றவர் மீது குற்றஞ் சுமத்து . 
Sad dleback , n . ( க - க .) எதிரெதிரான இரு முக்கோணச் 
சுவர் முகடுகளுள்ள கோபுரக்கூரை ; சேணவடிவ முகட்டினை 
யுடைய குன்று ; கவிகை மோடு ; கடற்பறவை வகை ; 
மூடாக்குடைய காக்கை வகை ; கடற்சிங்க வகை ஆண் ; 
வளர்ப்பின வாத்துவகை ; வளர்ப்பினப் பன்றிவகை . 
sad dlebacked , a . கவிவான மேற்புற விளிம்புக் கோடு 
டைய ; மையங்குவிந்து இருசிறைச் சரிவுடைய புறப்பக்கங் 
கொண்ட . 
sad dle -bags , n . pl . பொதி மூடைகள் , சேணத்துடன் 
இணைந்த சோடிப் பைகள் , நாற்காலிகளுக்கு மெத்தை - சுருள் 
வில் முதலியன வைப்பதில் பயன்படுத்தப்படும் சமுக்காள 


வகை . 


sad dle - blanket , n . சேணக்கம்பளம் , சேணத்துணியாகப் 

பயன்படும் மடித்த சமுக்காளம் . 
sad dle - boiler , 1. குடுவைக் கொதிகலம் , கருவிகலங்களைச் 

சூடாக்குவதற்குப் பயன்படும் மேற்கவிவான கொதிகலம் . 
sad dle - bow , n . சேண வில்வளைவு முற்பகுதி . 
sad dle - cloth , 11. சேணவிரிப்பு , சேணத்திற்கடியில் குதிரை 

முதுகின் மீது போடப்படும் துணி . 
sad dle - fast , a . சேணத்தில் உறுதியாக அமர்ந்துள்ள . 
sad dle - girth , n . குதிரை விலாவார் . 
sad dle - horse , 11. சவாரிக் குதிரை . 
sad dle - nosed , a . வக்கை மூக்குடைய , மூக்குமேல்விளிம்பில் 

இடையே பள்ளங்கொண்ட . 
sad dle - pillar , sad dle -pin , n . பொருத்துமுளை , மிதி 

வண்டி இருக்கைக் குதைகுழிவுக்குள் பொருந்தும் முளை . 
sad dle -sick , sad dle - sore , a . சேண உராய் புண்ணுடைய . 
sadd ler , n . குதிரைத்தளவாட வணிகர் ; குதிரைத்தளவாடஞ் 

செய்பவர் ; ( படை . ) குதிரைத்தளவாடப் பணியாளர் . 
sadd lery , n . குதிரைத்தளவாடப் பணி ; குதிரைத்தளவாடச் 

சேம அறை . 
sad dle -tree , n . சேணக்கட்டை , சேணச்சட்டம் ; சேணவடிவ 

இலைகளுள்ள வட அமெரிக்க மரவகை . 
Sadd ucee , n . சதுசேயர் , மாண்டவர் மீட்டெழுச்சிக் கோட் 
பாட்டையும் மரபுவிதிக் கட்டுப்பாடுகளையும் மறுத்த யூதக் 
கிளைச் சமய வகையின் உறுப்பினர் . 
sad - iron , 1 , தேய்ப்புப் பெட்டி . 
sa dism , n . கொடுவெறிக் காமம் ; கொடுமை விருப்பம் . 
safa ri , ( அரா . ) 1. வேட்டைக்குழு ; வணிகச் சாத்து . 
safe , n . சேமப்பெட்டி ; தீத்தடைகாப்புப் பெட்டி ; உணவுப் 

பொருட் காப்புப்பேழை . 
safe , a . தீங்குறாத , சேதமடையாத ; பத்திரமான , இடையூ 
றில்லாத ; இடருக்குட்படாத ; பாதுகாப்பளிக்கிற ; தப்பி 
ஓடமுடியாதபடி தடைசெய்யப்பட்ட ; தீங்கு விளைக்காதபடி 
தடுக்கப்பட்ட ; விழிப்புள்ள ; எச்சரிக்கையுடைய ; 
முயற்சிகளைச் செய்யும் துணிவற்ற ; தவறாத : கணிப்பில் 
தவறமுடியாத ; நடுத்தரமான ; ஏமாற்றாத ; நம்பகமான ; 
நம்பிக்கைக்குரிய ; நம்பி ஏமாறமுடியாத ; 

நிச்சயமாகச் 
செய்யக்கூடிய ; கட்டாயமாக நிகழக்கூடிய ; பொய்யாக 
முடியாத ; மிகையுரையாக மாட்டாத ; ( தொ . ) 8 safe catch , 
மரப்பந்தாட்டத்தில் அடித்த பந்து நிலத்தைத் தொடுவதற்கு 
முன் பிடித்தல் ; மரப்பந்தாட்டத்தில் பந்தினைப் பிடிப்பதில் 
வல்லவர் ; err on the safe side , மாற்றுவழிகளில் பத்திர 
மானதைத் தேர்ந்து கொள் ; இடர் நேர்ந்தாலும் காப்பு மாறா 
திரு ; error on the safe side , இடர்நேரினும் காப்புடைய வழு ; 
safe and sound , பத்திரமாகவும் சிறிதும் சேதமுறாமலும் ; 


safe deposit , வைப்புக்காப்பிடம் , காப்புறுதிப் பேழையுடைய 
காப்புறுதிக் கட்டிடம் ; safe keeping , காப்பு வைப்பு , பாது 

காப்பாக வைத்திருத்தல் , 
safe conduct , n . வழியெல்லைக் காப்பீட்டுரிமை ; வழி 

யெல்லைக் காப்பீட்டுரிமைச் சீட்டு . 
safe guard , n . வழியெல்லைக் காப்பீட்டுரிமை ; வழியெல்லைக் 
காப்பீட்டுரிமைச் சீட்டு , காப்புக்கூறு ; காப்புவாசகம் ; காப்பு 
விதி ; 11. இடர்காப்புச் செய் ; உரிமை வகையில் பாதுகாப்பளி , 
காப்புக்கூறு அமை ; காப்புவிதி இணை ; காப்பு வாசகஞ் சேர் . 
safe guarding , n . இடர்காப்பு ; தடைகாப்பு , பாதுகாட்பு ; 
a . இடர்காப்பான ; தடைகாப்பான ; ( தொ . ) safeguarding 
duties, காப்புத்தீர்வைகள் , நேர்மையற்ற போட்டி தடுப்பதற் 
கான இறக்குமதி வரிகள் . 
safe ty , n . தீங்கின்மை ; இடரிலா நிலை ; எளிமைநிலை ; தடை , 
காப்பு நிலை ; இடையூறேற்படாக் காப்புநிலை ; பாதுகாப்பான 
நிலை ; பாதுகாப்புறுதி நிலை ; இடையூறு வராதென்று நம்பப் 
படும் நிலைமை ; இணை விலக்கு மிதிவண்டி , தாழ்ந்த இருக்கை 
யுடைய மிதிவண்டி ; துப்பாக்கி விசைவில்லுக்குரிய பூட் 
டமைவு ; ( தொ . ) co - ficient of safety , காப்புறுதி வீதக் 
கூறெண் ; factor of safety, காப்புறுதிக்கூறு ; play for 
safety , இடர்களை விலக்கி விளையாடு ; இடரிலா வழிநாடிச் 
செல் ; safety curtain , நெருப்புக் காப்புத்திரை , அரங்கத்திற் 
கும் காட்சியாளர் பகுதிக்கும் இடைப்பட்டுள்ள நெருப்புக் 
காப்பீடுள்ள திரை ; safety film , நருப்புக் காப்புத்திரைத் 
தகடு ; safety first !, எச்சரிக்கையைக் கற்பிக்கும் குறிக் 
கோளுரை , இடர்ப்பாதுகாப்புக்கு முதலிடம் தருக ; safety fuse , 
காப்புத்திரியமைவு , தூரத்திலிருந்து தீவைத்து நெடு நேரம் 
சென்று வெடிக்கும்படி மெதுவாக எரியும் அமைப்புடைய 
திரியமைவு ; ( மின் . ) இடர்காப்பு உருகுகம்பி ; safety lamp , 
சுரங்க வளியிடர்காப்பு விளக்கு ; safety match , காப்புத் தீக் 
குச்சு , பெட்டி தவிர வேறு எதில் உராய்ந்தாலும் தீப்பற்ற 
முடியாத தீக்குச்சி ; safety razor , காப்பலகுக் கத்தி ; sit on 
the safety valve , அடக்குமுறைக் கொள்கையைக் கையாளு, 
கீழுள்ளவர்கள் தங்கள் எண்ணங்களை வெளியிடாவண்ணஞ் 
செய் . 
safe ty - bicycle, 1. தாழ்விருக்கை மிதிவண்டி . 
safe ty - bolt , n . துப்பாக்கி விசைப் பூட்டமைவு . 
safe ty - glass , 1. பொறிவண்டிகளில் நொறுங்கிவிடாத் தடை 

காப்பமைவுடைய கண்ணாடி . 
safe ty - light , n . எச்சரிக்கை விளக்கு ; எளிதாகத் தீப்பற்றாத 

விளக்கு . 
safe ty - lock , 1. எளிதில் திறக்க முடியாத பூட்டு ; துப்பாக்கி 
கள் தற்செயலாக வெடிக்காதபடி இருப்பதற்கான காப் 
பமைவு . 
safe ty - paper , 1 . இணைகாப்புத்தாள் , பொருளகக் 

முறிக்குரிய போலி செய்யமுடியாத தாள் வகை . 
safe ty - pin , n . காப்பூசி . 
safe ty - plug, n. வெப்ப எல்லையில் தானே உருகிவிடும் 

அமைவு . 
safe ty - stop , n. இயந்திரத் திடீர்விபத்துத் தடுப்பமைவு . 
safe ty - valve , 1. அழுத்த எல்லை மிகும்போது தானே திறந்து 

கொள்ளும் அமைவு ; கடுப்புதீர் சுருக்க வழி . 
saff ian , n. பதனிட்ட ஆட்டுத்தோல் வகை . 
saf flower , n. குசும்பச்செடி , இதழ்ச்சாயத்தில் பயன்படுத்தப் 
படும் செவ்வண்ணப்பொருள் தரும் புதர்ச்செடி வகை ; உலர் 
குசும்பப் பூ ; குசும்பச் செடியிலிருந்து எடுக்கப்படுஞ் சிவப்புச் 
சாயம் . 
saff ron , n. குங்குமப்பூ ; குங்குமப்பூ நிறம் ; a . குங்குமப்பூ 

நிறமுடைய ; 3. குங்குமப்பூ சேர்த்து நிறமூட்டு ; குங்குமப்பூ 
நிறம் போலாக்கு ; ( தொ . ) Bastard Saffron , குசும்பச் செடி ; 
saffron cake, குங்குமப்பூ வில்லை ; குங்குமப்பூ மண நிறம் 
ஊட்டப்பட்ட அப்ப வகை . 
saffrony , a . குங்குமப்பூ நிறமுடைய. 


காசு 


867 

saint 
safranin 
saf ranin , saf ranine, n . குங்குமப்பூவிலுள்ள நிறப் பறவைகள் வகையில் காற்றில் தவழ்ந்து செல் ; மிதந்து செல் ; 
பொருள் ; நிலக்கீல் தரும் செம்மஞ்சள் நிறச்சாயம் . 

மகளிர் வகையில் வீறமைதியுடன் நடந்து செல் ; கப்பலை 
sag , n . தொய்வு , வளைவு ; புடைசாய்வு ; தொய்வளவு ; குறைவு ; 

இயக்கு ; கடலிற் செலுத்து ; வழுக்கிச் செல் ; சறுக்கிச் 

செல் ; பொம்மைப்படகை மிதக்க விடு ; ( தொ . ) crowd sail , 
அமிழ்வு ; தணிவு ; விலை வீழ்வு ; விலை குறைப்பு ; ( கப் . ) 
காற்றொதுக்கப் பக்கமாகச் செல்லும் இயல்பு ; 3. தொய்வுறு , 

வழக்க மீறிய மிகுதியான பாய்களைக் கட்டிக்கொண்டு செல் ; 

full sail, எல்லாப் பாய்களையும் விரித்துக்கொண்டு ; முழு 
தளர்வுறு ; பளுவினால் அல்லது அழுத்தத்தினால் அமிழ் , 
தாழ்வுறு ; பக்கவாட்டில் தொங்கு ; தொய்வுறச் செய் ; விலை மூச்சுடன் ; hoist sail; பாய் உயர்த்து ; பாய் உயர்த்திச் 
வகையில் வீழ்வுறு ; கப்பல் வகையில் திசைவிட்டுக் காற் 

செல் ; புறப்படு ; செயல் தொடங்கு ; lower sail , கப்பற் 
றொதுக்கப் பக்கமாகச் செல் . 

பாயை இறக்கு ; வேகங் குறை ; make sail , அதிகப்படியான 
பாய்களை விரி ; sail close to the wind , sail near the wind , 

, 
sa ga . n . புராணகதை , கற்பனைக் கதை ; ஐஸ்லாந்து அல்லது 
நார்வே நாட்டு இடைநிலைக் காலத்திய உரைநடை வீர 

கிட்டத்தட்ட காற்றுக்கு எதிராக மிதந்துசெல் ; சட்டம் அல் 

லது நீதி வீகையில் மீறும் எல்லைக்கு மிக அருகாமையில் செல் ; 
காவியம் . 

set sail , பாய் விரித்துப் புறப்படு ; shorten sail , பாயின் 
saga cious , a . அறிவுக்கூர்மையுடைய ; மதி நுட்பமுடைய ; 

பரப்பினைக் குறை ; strike sail , பாய்களின் உயரத்தைத் 
பழமொழி வகையில் அறிவுத்திறங் காட்டுகிற , மதி நுட்பம் 

தணி ; take in sail , பாய்களைச் சுருக்கு ; பேராசைகளைக் 
விளக்குகிற ; விலங்குகள் வகையில் அசாதாரண அறி 

குறைத்துக் கொள் ; take wind out of sail , வாதச் செய்திகளை 
வுடைய . 

முன்னதாக எடுத்தாண்டு வாதமிடுபவரைச் செயலறச் செய் ; 
saga city , n . மதிநலம் , அறிவுநுட்பம் , புத்திசாலித்தனம் . 

under sail , பாய்கள் விரித்த நிலையில் , பாய் விரித்து . 
sa gaman , 11. புராணகதை ஆசிரியர் , வீரகாவிய ஆசிரியர் . 

sail - arm , n . காற்றினால் இயக்கப்படும் இயந்திர அலகு . 
sage , n . சமையலுக்குரிய மணப்பூண்டுவகை ; ( தொ . ) 

sail .axle , n . காற்றாடி இயந்திர ஊடச்சு . 
sage and onions , நறுமணமூட்டப்பட்ட கறிபொதிந்த 

sail - broad , a . பாய்போல் விரிந்த . 
அப்பம் ; sage cheese , மணமுள்ள - இலைகளின் மணமும் 
சுவையுமூட்டப்பட்ட பாலடைக்கட்டி ; sage tea , மணப் 

sail - cloth , n . பாய்க் கித்தான் வகை . 
பூண்டிலிருந்து இறக்கப்படும் மருந்து வடிசாறு . 

sailed , a . பாய்களுள்ள , பாய்கள் கொண்டுள்ள . 
sage , n . அறிவர் ; சாது ; அறிவாளி ; மரபுவழி அறிவுக்குப் 

sail er , n . பாய்மரக் கப்பல் ; பாய்ப்படகு . 
பேர்போனவர் ; a . ஆழ்ந்த அறிவுடைய ; செயலறிவுமிக்க ; sail ing , 1. கடற்பயணம் ; 

கடற்பயணம் ; பாய்மரக் கப்பற் பயணம் ; 
நடுநிலையமைதி வாய்ந்த : அனுபவ அறிவு நிரம்பிய ; ஆழ்ந்த கப்பல் புறப்படுகை ; 

புறப்படுகை ; கப்பலை இயக்கும்முறை ; கப்பல் 
அறிவுத்தோற்றமுடைய ; வீறமைதி வாய்ந்த ; ( தொ . ) இயக்கம் ; ( தொ . ) list of sailing , கப்பல் கால அட்டவணை ; 
the seven sages , பண்டைக் கிரேக்கரிடையே சிறந்த அறி plain sailing , முட்டிலா வேலை , எளிதாக இயங்கும் பணி . 
வுரைமணிகள் தந்துள்ளவராகக் கருதப்பட்ட ஏழு அறிவர்கள் . 

sail ing - master , n . பந்தயப் படகைச் செலுத்தும் அதிகாரி . 
sage - apple , n . நடுநிலக் கடலகப் பகுதிப் பழவகை . 

sail ing - ship , sail ing - vessel, n . பாய்மரக் கப்பல் . 
sage -brush , n . வட அமெரிக்க பாலைவெளிப் புதர்ச்செடி 

sail less , a . பாய்களற்ற . 

sail - loft , n . பாய்கள் செய்யப்படும் மோட்டு அறை . 
sage - cock , 1. வட அமெரிக்க காட்டுச்சேவல் . 

sail or , n . கடலோடி ; ( தொ . ) bad sailor , குமட்டல் , 
sage .green , 1. மங்கற் பச்சைநிறம் . 

நோயுறுங் கப்பலோட்டி ; good sailor , குமட்டல் நோயுறாத 
sage -grouse , n . வட அமெரிக்க காட்டுக்கோழி வகை . 

கப்பலோட்டி ; sailor hat, மகளிர் புல்தொப்பி ; மேனோக்கி 
sage - hare , sage -rabbit , n . வட அமெரிக்க முயல்வகை . வளைந்த விளிம்பும் தட்டையான உச்சியுமுடைய தொப்பி ; 
sagg ar , n . சூளைக் களிமண் உறை . 

sailors home , கடலோடிகளுக்கான எளிய கடற்கரை விடுதி ; 
sagg y , a . தொய்வுற்ற , தளர்ந்து தொங்குகிற . 

sailor s knot , கழுத்துக்குட்டை முடிப்பு வகை . 
Sagitt a , n . அம்புவடிவ வடமீன்குழு . 

sail or - man , n . கடலோடி . 
sag ittal , a . அம்புபோன்ற ; அம்பு வடிவுடைய . 

sail - yard , n . பாய்கள் விரித்துக் கட்டுவதற்குரிய பாய்மரக் 

கட்டம் . 
Sagittar ius, n . தனுராசி ; வடமீன் குழு . 
sag ittary , n . கிரேக்க புராண மரபில் குதிரையும் மனிதனும் 

sain foin , n . விலங்குத் தீவனப் பயற்றினச் செடிவகை . 
இணைந்த உருவம் ; வில்லாளன் . 

saint , 1. அறச்சிகரம் ; அருட்டொண்டர் , புனிதர் , 
sa gittate , sa gittated , a . ( தாவ . , வில . ) அம்புத்தலை 

முதல்வரால் புனிதராக அறிவிக்கப்பட்டவர் ; புனிதர் கணத் 
போன்ற வடிவுடைய . 

துள் சேர்க்கப்பட்டவர் ; மாண்ட திவ்வியர் ; ஊர் - நாடு - இனம் 

ஆகியவற்றின் வகையில் காப்புடை மெய்யர் ; வானகப் புங் 
sag o , 11. சவ்வரிசி ; சவ்வரிசி தரும் பனையின மரவகை ; pl . 

கவர் குழுவினரில் ஒருவர் ; தேவகணத்தவர் ; கடவுளால் 
sag os .. 

தேர்ந்தெடுக்கப்பட்ட திருவுடையார் ; கிறித்தவ திருச்சபை 
sago - palm , n . சவ்வரிசிப் பனைவகை . 

உறுப்பினர் ; போற்றுதலுக்குரியவர் ; தூயவர் , சால்புடை 
Sahar a , n . ஆப்பிரிக்க பாலைவனம் ; வறண்ட நிலப்பகுதி . யவர் ; தூயவராகக் கருதப்படுபவர் ; தூயவராக நடிப்பவர் ; 
Sah ib , ( அரா . ) n . மதிப்பிற்குரியவர் , பெருமகனார் . 

a . தூய்மையான ; தெய்விகத் தன்மையுடையவராகத் திருச் 
Said 1 , n . = Seid . 

சபையினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ; 3. திருத்தொண்ட 
said , v . say என்பதன் இறந்தகாலம் . 

ராக்கு ; அருட்டொண்டர் பட்டியலிற் சேர் ; . தூய திருத் 

தொண்டராக மதி ; ( தொ . ) order of St. Patrick , அயர் 
saig a , n . புல்வெளி ஆட்டியல் மான்வகை . 

லாந்து நாட்டு வீரத்திருத்தகை விருது : St. Agnes s Eve , 
sail , 1. கப்பற்பாய் ; கப்பல் பாய்களின் தொகுதி ; கப்பல் ; ஜனவரி மாதம் இருபதாம்நாள் ; St. Agnes s Flower , பனிப் 
காற்றினால் இயக்கப்படும் கருவிப்பகுதி ; காற்றாடி அலகுப் படலம் , பனிச்சிதல் ; St. Andrew , தூயதிரு ஆண்ட்ரூ , 
பகுதி ; மீன்வகைகளின் முதுகுத்துடுப்பு ; கப்பல் தளக் காற் ஸ்காத்லாந்து நாட்டின் ஆதரவாளரான புனிதர் ; St. Andrew s 
றோட்டக் குழாய் , சுரங்கக் காற்றோட்டக் குழாய் ; குறிப்பிட்ட cross , குறுக்குவெட்டு ( X ) வடிவச் சிலுவை ; நீலநிறப் 
காலத்துக்குரிய கடற்பயணத் தொலைவு ; பாய்க்கப்பற் பரப்பில் வெண் குறுக்குவெட்டுக் குறிகொண்ட ஸ்காத்லாந்து 
சுற்றுப்பயணம் ; கடற்பயணம் ; ப . பாய்க்கப்பலில் பயணஞ் நாட்டுக் கொடி ; St. Andrew s Day , நவம்பர் முப்பதாம் 
செய் ; பாயின் உதவியால் கடலிற் செல் ; கடற்பிரயாணஞ் நாள் ; St. Anthony s fire , பளபளப்புச் சிவப்புத்தோல் முக 
செய் ; கடற்பயணம் புறப்படு ; கடலிற் பிரயாணஞ் செய் ; வீக்க நோய்வகை ; St. Anthony s nut , தின்னும் நிலக் 


வகை . 


868 
sainted 

salicylic 
கொட்டை . வகை ; St. Barbara s cress , நடுநிலக் கடலகச் sake " , 11. காரணம் , பொருட்டு ; நலம் ; சார்பு ; நிமித்தம் ; 
சிலுவைவடிவ மலர்ச்செடி வகை ; St. Barnaby s thistle , வகை, செய்தி ; ( தொ . ) for any sake , எவ்வழியினாலாவது ; . 
சூரியகாந்தி குடும்ப முள்ளில்லாச் செடிவகை ; St. Bartho 

எக்காரணங் கொண்டாவது ; for his name s sake , அவன் 
• lomew , லண்டனிலுள்ள மருத்துவ 

நிலையம் ; பெயருக்காக , அவன் பெயர் மதிப்பின் காரணமாக ; for old 
St. Bernard s dog , St. Bernard , great St. Bernard , கலப்பின sake s sake , பழங்காலத் தொடர்பின் நினைவாக ; for the 
வேட்டைநாய் வகை; St. Cecilia, இசைக்குரிய காவல் புனிதர் ; sake of , பொருட்டு . 
St. Crispin s Day , புதையரணத் தொழிலாளர் பண்டிகை sake " , ( ஜப் . ) 1. தோப்பி . 
நாள் ( அக்டோபர் 25 ) ; St. Cuthbert s beads , அல்லிவடிவப் 

sak er , n .. பெண் வல்லூறு ; பழம் பீரங்கிவகை . 
புதைபடிவக் 

கடல்வாழுயிர்த் தண்டின் கணுக்கள் ; 
St. Dabeoc s heath , அயர்லாந்து நாட்டு . அரும்புதர் வகை ; 

sak eret , n . ஆண் வல்லூறு . 
St. David s Day , மார்ச்சு மாதம் முதல்நாள் ; St. Elmo s fire, sa ki , n. தென் அமெரிக்க குரங்குவகை , 
புயல்நேர ஒளிப்பந்து ; St. George s , லண்டனிலுள்ள ஒரு sa kia , ( அரா . ) n . கவலைப்பொறி , நீருருளை . 
மருத்துவமனை ; St. George s cross , வெண்ணிறப்பரப்பிலுள்ள 

sal , n . ஆச்சா , சாலமரம் . 
சிவப்புநிறச் சிலுவை ; St. George s Day , ஏப்ரல் இருபத்து 

salaam , ( அரா . ) 1. வணக்கம் ; ப . வணங்கு . 
மூன்றாம் நாள் ; St. George s Hanover Square , பல் திருமணங் 

sal able , a . விற்பனைக்கேற்ற ; பலரும் வாங்க விரும்புகிற ; 
கள் நிகழும் லண்டன் நகரத் திருக்கோயில் ; St. Germain , 
Faubourg St. Germain , பாரிஸ் நகரத்தில் உயர்குடிமக்கள் 

( தொ . ) salable price , விற்பனை விலை . 
பகுதி ; St. Hubert s disease , வெறிநாய்க்கடியால் ஏற்படும் 

sala cious , a . காமவெறி கொண்ட . 
நீரச்ச நோய்வகை ; St. Ignatius s bean , எட்டியின நச்சுச் sal ad , n . இலையமுது ; கிச்சடி . 
செடிவிதை ; St. James , St. James s , the Court of St. James s , sal ad -days , n . pl . அனுபவமற்ற இளமை . 
பிரிட்டிஷ் அரசவை ; லண்டனிலுள்ள தூயதிரு ஜேம்சின் 

sal amander , n . தீயில் வசிப்பதாக முற்காலத்திற் கருதப் 
மாளிகை ; லண்டனிலுள்ள நாகரிகமிக்க பகுதி ; St. John s 

பட்ட பல்லிவகை ; மிகுவெப்பத்தைத் தாங்கக்கூடியவர் ; 
bread , மொச்சை வகை ; St. John s Day, டிசம்பர் இருபத் 

தீயில் உறைவதாகக் கருதப்படுஞ் சிறு தெய்வம் ; ( வில . ) 
தேழாம் நாள் ; St. Johnston s riband , St. Johnston s tippet , 

நிலத்திலும் நீரிலும் வசிக்கும் வாலுள்ள விலங்கு வகை ; 
தூக்குக்கயிறு ; St. John s wort , மஞ்சள் மலருள்ள செடிவகை ; 

துப்பாக்கி மருந்திற்குத் தீவைக்கும் பழுக்கக் காய்ந்த 
St. Leger , டன்காஸ்டர் ( Doncaster ) குதிரைப்பந்தயம் ; 
St. Lubbock s day , பொருளக விடுமுறைநாள் ; St. Martin s 

இரும்பு ; முட்டை அப்பத்தைச் சிவக்க வைக்குஞ் சூடான 

இரும்புத்தகடு . 
evil , குடிகாரத்தனம் , குடிவெறி ; St. Michael , கிச்சிலிப்பழ 
வகை ; St. Michael and St. George , வீரத்திருத்தகைப் பட்ட 

sala me , ( இத் . ) n . . உப்பிட்ட பூண்டுக்குழம்பு வகை . 
அமைவு ; St. Monday , குறைவான வேலையுள்ள நாள் ; sal - ammon iac , 1. நவச்சாரம் , நவச்சியப் பாசகை . 
St. Nicholas s clerks, திருடர்கள் ; St. Patrick , அயர்லாந்து 

sal angane , n . மிசை கூடுகட்டி வாழும் தூக்கணங்குருவி 
நாட்டு ஆதரவுப் புனிதர் ; St. Patrick s cabbage, பசுமை 

வகை. 
மாறா ரோசா இன வண்ண மலர்ச்செடி வகை ; St. Patrick s 

salar iat , 11. ஊதியம் பெறுநர் , சம்பளம் வாங்கும் வகுப்பினர் . 
Day , மார்ச்சு பதினேழாம் நாள் ; St. Stephen s , பிரிட்டிஷ் 
மாமன்ற அவைக்களம் ; St. Swithin s Day , ஜூலை பதினைந் 

sal ary , n . ஊதியம் , சம்பளம் ; 3. சம்பளங் கொடு . 
தாம் நாள் ; St. Valentine s Day , பிப்ரவரி பதினான்காம் 

sale , 1. விற்பனை ; விற்றல் ; விற்ற அளவு ; விற்ற தொகை ; 
நாள் ; பறவைகள் இணைவதாகக் கருதப்பட்ட நாள் ; 

பொது விற்பனை , ஏல விற்பனை ; குறைந்த விலைக்கு விற்பனை . 
St. Vitus s dance,, நரம்பு நடுக்கு வலிப்பு நோய் 

வகை ; 

sal ep , 1. கிழங்குவகைச் சத்துணவு . 
the St. Gotthard , ஆல்பைன் 

மலையிலுள்ள தூயதிரு salerat us , n . அப்பக் காரமாகப் பயன்படும் சாம்பரம் 
கோதார்டின் கணவாய் ; ஆல்ப்ஸ்மலைக் குடைவு இருப்புப் உவரம் ஆகியவற்றின் தூய்மைக்குறைவான இருகரியகைகள். 
பாதை . 

sale ring , n . ஏலமெடுப்போர் திரள் . 
saint ed , a . புனிதராக்கப்பட்ட ; தூயதிருத்தொண்டராய் 

sales , n . pl . நடப்பு விற்பனை ; விற்பனைத்தொகுதி , 
விட்ட ; தூய்மையான , புனிதமான ; விண்ணுலகேகிய ; திருச் 

sales man , 11. விற்பனையாளன் . 
சபையினரால் திருத்தொண்டராகத் தேர்ந்து கொள்ளப்பட்ட . 

sales manship , n . விற்பனையாளர் பணி ; விற்பனைத்திறம் . 
saint ish , a . புனிதர்போன்ற , திருத்தொண்டரையொத்த . 

sales woman , 11. விற்பனை செய்பவள் . 
saint ism , n . திருத்தொண்டர் இயல்பு , புனிதர் பண்பு ; 

Sal iant, n . பிரஞ்சு நாட்டுப் பழங்குடி மரபொன்றைச் 
புனிதர் போன்ற நடிப்பு . 

சேர்ந்தவர் . 
saint liness , 11. புனிதருக்குரிய பண்பு ; புனிதத்தன்மை அகத் 
தூய்மை ; பழியின்மை ; வாழ்க்கைத்தூய்மை . 

Sal ian , a . பண்டை ரோமாபுரிச் செவ்வாய்த் தெய்வப் 

புரோகிதர்களுக்குரிய . 
saint ] y ; a . புனிதருக்குரிய ; திருத்தொண்டர் போன்ற ; 
அடியாரின் பண்புடைய ; புனிதரின் இயல்புவாய்ந்த ; அகத் 

Sal ic , a . பிராங்கியர் ( Franks) என்ற பிரஞ்சுப் பழங்குடி 
தூய்மை வாய்ந்த ; புனிதமான ; தெய்வத்தன்மை பொருந்திய ; 

யினஞ் சார்ந்த ; ( தொ . ) Salic law , முற்காலப் பிரஞ்சு 
புனிதராக்கப்பெற்ற ; புனிதராக மதிக்கப்பட்ட ; புனிதருக்குத் 

நாட்டிற் பெண்பாலார் வாரிசுரிமை விலக்குச்சட்டம் . 
தக்க , திருத்தொண்டருக்குகந்த . 

sal icet , n . = salicional . 
Saint Martin s - le - Grand , n . மையப் பொது அஞ்சல் 

sal icin , n . கசப்பு மரப்பட்டைச்சத்து மருந்து வகை . 
நிலையம் . 

sali cional , 1. துளையிசைக்கருவியின் மெல்லிசை மெட்டுக் 
Saint - Simon ian , 11. காம்டே - டி - புனிதர் சைமன் ( Comte.de குரிய அடைப்பு வகை . 
Saint Simon , 1760-1825 ) என்பவரது சமதருமக் கொள்கை sal icyl, n . மரப்பட்டைவகை மருந்துச்சாறு 
ஆதரவாளர் . 

sali cylate, n . மரப்பட்டைவகை மருந்துக்காரம் ; . மரப் 
Saith , n. say என்பதன் நிகழ்கால ஒருமைப் பழைய வடிவம் . பட்டைவகை மருந்துக்காரமாக்கு ; மரப்பட்டைவகை மருந்துக் 
Sait ic , a . தொல்பழங்கால எகிப்தில் ( 26-30 மரபு மன்னர் காரத்தாற் செயலாற்று . 
காலங்களில் ) தலை நகராயிருந்த சேயிஸ் ( Sais) என்னும் salicyl ic, a. பட்டைவகை மருந்துச்சாற்றினைச் சார்ந்த ; 
நகரஞ் சார்ந்த ; ( தொ . ) Saitic dynasties , தொல்பழங்கால பட்டைவகை மருந்துச்சாற்றிலிருந்து ஆக்கப்பட்ட ; ( தொ. ) 
எகிப்தில் சேயிஸ் நகரிலிருந்து ஆண்ட 26-30 - ஆவது மன்னர் salicylic acid , புரைமுறையாகவும் வாதமுறியாகவும் பயன் 
மரபினர்கள் . 

படும் பட்டைவகை மருந்துச்சாற்றுக் காடி வகை . 


சுவைமண 


கலவை . 


869 

salt 
salicylism 
sali cylism , n . பட்டைவகை மருந்துச்சாற்றுக் காடித் salmagun di, n . கதம்ப உணவு , இன்கலவைக் கறிக்கொத்து 
தன்மை . 

மீன் - முட்டை - வெங்காயம் முதலியன கலந்து 

மூட்டப்பட்ட இறைச்சியுணவு ; சில்லறைத் திரட்டு ; பண்புக் 
sali cylize , v . பட்டைவகை மருந்துச்சாற்றுக் காடியாக்கு . 
sali cylous , a . பட்டைவகை மருந்துச்சாற்றுக் காடித் தன்மை 

sal mi , n . கொத்துக்கறி வாட்டு ; வேட்டைப்பறவையிறைச்சிக் 
வாய்ந்த . 

கொத்துக்கறி வாட்டு . 
sal ience , sal iency , 11. புறமுனைப்பு , முனைப்புடைப்பு ; 

salm on , 11. வஞ்சிரமீன் வகை , ஆற்றெதிர் சென்று முட்டை 
பிதுக்கம் , துருத்திக்கொண்டுள்ள தன்மை ; புறப்புடைப்புத் 

யிடும் இயல்புடைய உயர் உணவுமீன் வகை ; a . வஞ்சிர 
தோற்றம் ; முகப்பு . 

வகை மீன் இறைச்சியின் நிறம் வாய்ந்த , ஒண் செம்பொன் 
-sal ient , n. புறப்புடைப்புப் பகுதி ; கோட்டையின் முகப்பு ; நிறமுடைய . 
அரண் வரிசையின் உந்துநிலைக்கூறு ; கோட்டையின் புற 

salm on - ladder , salm on - leap , salm on - pass , n . gaboot 
முனைப்புக்கோணம் ; a . புறமுனைப்பான . உந்தி நிற்கிற , 

மீனேணி , ஆற்றெதிர் செல்லும் வஞ்சிரமீன் வகைகள் எளிதில் 
புறப்புடைப்பான , முனைப்பிதுக்கமான ; பார்வையான , சிறப் 

ஏறிச்செல்லும்படி அணைகளில் ஏணிப்படிகள் போல் 
பான ; முனைப்பாகத் தெரியவருகிற ; . முக்கியமான ; துள்ளு 

அமைக்கப்படும் நீரோட்டம் . 
கின்ற , குதிக்கின்ற ; ( செய் . ) நீர்வகையில் குமுறி எழுகின்ற , 

sal monoid , n . வஞ்சிரவகை போன்ற மீன் ; a . வஞ்சிரவகை 
துளும்புகின்ற ; ( மரு . ) குருத்து நிலையான , தொடக்க முனை 

மீன் போன்ற . 
நிலையான ; ( தொ . ) salient point , பழைய மருத்துவக் கருத்து 

salm onsteak , n . வஞ்சிரமீன் வகை வறுவல் . 
மரபின்படி கருவில் முதலில் காட்சிதரும் இருதயம் ; தொடக்க 
நிலை . 

salm ontrout , n . வஞ்சிரமீன் போன்ற சிறுமீன் . 
sal iently , adu . முனைப்பாக ; தெளிவாக ; முதனிலையாக . Salomon ian ; Salomon ic , a . பண்டைய ஏபிரேயரின் புகழ் 

சான்ற சாலமன் (Solomon ) என்பாருடைய ; மன்னன் சால 
salif erous , a . ( மண் . ) உப்பார்ந்த ; உப்பார்ந்த அடுக்கு 

மனுக்குரிய ; சாலமனின் பண்பு . சான்ற ; சாலமன் போன்ற . 
களுக்குரிய . 

salon , ( பிர . ) 11. வரவேற்பு அறை ; வரவேற்புக்கூடம் ; புகழினர் 
sal ine, n . உப்பேரி ; உப்பளம் ; உப்புத் தொழிற்சாலை ; 

பெருங்கூட்டு ; ( தொ . ) salon music , வரவேற்பறை மெல் 
உப்படங்கிய பொருள் ; பேதிமருந்துப்பு ; உப்புநீர் ; a . 

லிசை ; the Salon , பாரிஸ் நகர் ஆண்டுமுறை ஓவியப் பெருங் . . 
உப்பார்ந்த ; உப்புக்கள் கலந்த ; உப்பியல்புடைய ; வேதி 

காட்சி . 
யியல் வகையில் கார இயல்புடை உலோகங்கள் - வெளிமம் 

saloon , n . அருந்தகப் பொதுக்கூடம் ; தேறல் பொதுமனை , 
ஆகியவற்றின் காரங்களையுடைய . 

பொது வரவேற்பு மண்டபம் ; கலைக் கண்காட்சி மண்டபம் ; 
salin ity , 1. உப்புத்தன்மை ; உப்புச்சுவையுடைமை . 

பொதுக் கேளிக்கைக்கூடம் ; நடனக்கூடம் ; மேசைக்கோற் 
salinom eter , n . நீர்ம உப்பியல்புமானி . 

பந்தாட்ட மண்டபம் ; முடிதிருத்தகம் ; ஊர்திப் பொது 
Salique , a . = Salic . 

உணவுக்கூடம் ; ஊர்தியில் தனிவாய்ப்புப் பொதுப்பெட்டி ; 

இடைத்தடுப்புக்களில்லாத் தனிவாய்ப்பு வண்டி ; விமானப் 
saliv a , n . வாயூறல் ; உமிழ்நீர் ; எச்சில் . 

பயணிகள் கூடம் ; விமானப் பொதுக்கூடம் ; கப்பல் 
sal ivate, U. வழக்கத்திற்கு மிகையாக உமிழ்நீர் ஊறச்செய் ; பயணிகள் பொதுக்கூடம் ; கப்பல் முதல்வகுப்புக் கூடம் ; 
பாதரசத்தின் துணையால் பெரிதளவில் வாயூறல் உண்டு ( தொ . ) dining saloon , ஊர்தி உணவகம் ; 

saloon bar , 
பண்ணு ; அளவிற்கு மிஞ்சி எச்சில் ஊறப்பெறு . 

தேறல் கூடம் ; saloon car , உயர் மூடுகாப்பு உந்துவண்டி ; 
salle , ( பிர . ) n . கூடம் ; அறை . 

saloon deck , உயர்தரப் பயணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட கப்பல் 

தட்டு ; saloon pistol , saloon rifle , அணிமை இலக்காகச் 
salle - a - manger , ( பிர . ) n . விருந்துக்கூடம் , சிற்றுண்டி அறை . சுட்டுப் பழகுவதற்குரிய துப்பாக்கி வகை ; sleeping saloon , 
salle - d attente , ( பிர . ) n . ஊர்திநிலையத் தங்கலிடம் . 

ஊர்தியில் உறங்குகூடம் . 
sall enders , 1. 1. குதிரைப் பின்கால் மூட்டு வெம்புண் . saloon -keeper , n . தேறல் மனையாளர் . 
sall ow , n . குறுமர வகை ; குறுமர வகையின் வளைவு saloop , 11. கிழங்குவகைச் சத்துணவு ; சத்துநீர் , லண்டன் 
நொசிவுடைய சுள்ளிக்கட்டை , 

தெருக்களில் முன்பு விற்கப்பெற்ற கிழங்குவகைச் சத்துப் 
sall ow , a . மனித உடலின் மேல்தோற்றம் வகையில் 

பானம் ; பட்டைநீர் , வட அமெரிக்க மரப்பட்டைச் சத்து நீர் 
வெளிறிய பழுப்புநிறம் வாய்க்க ; U. வெளிறிய பழுப்புநிற Salop ian , n . ஷிராப்ஷயர் (Shropshire ) மாவட்டத்தினர் ; 
மூட்டு . 

ஷிரூஸ்பரி ( Shrewsbury ) பள்ளியிற் பயில்பவர் ; a . ஷிராப் 
sall owy , a . குறுமரவகை செறிந்த . 

ஷயர் மாவட்டத்திற்குரிய ; ஷிரூஸ்பரி பள்ளியிற் பயில்கிற . 
sall y , n . நொச்சித்தாக்கு , புறப்பாய்வு , முற்றுகையிடப்பட் 

salpigloss is , 11. தோட்டப் பகட்டு மலர்ச்செடி வகை . 
டோர் வகையில் வெளியேறித் தாக்குதல் ; திடீரெழுச்சி , 

sal sify , 11. சதைப்பற்று வேர்ச்செடிவகை ; கருஞ்சிவப்பு 
திடீர்ச்செயல் முனைப்பு ; பாய்வு ; திடீர் அசைவு ; திடீர்ப் 

மலர்ச் செடிவகை . 
பயணப் புறப்பாடு ; திடீர்க்கற்பனை , மின்னல் புனைவுரை ; 

salt , 1. உப்பு ; ( வேதி . ) உவரப்பாசிகை ; ( வேதி . ) அடிப் 
நொடிப்பேச்சு , நகைத்திறத் துணுக்கு ; சாட்டுரை , கேலிக் 

படைக்காடி வேர்மக்கலவை , 

நீரகத்தினிடமாக உலோக 
குறிப்புரை ; 3. வெளிவந்து தாக்கு ; உலாப் புறப்படு , சிறு 

அணுக்கள் இடம்பெற்றுள்ள காடிச்சேர்மம் ; ( வேதி . ) பழைய 
பயணம் புறப்படு ; திடீரென வெளிச்செல் ; ஆடி அசைவுறு . 

வழக்கில் கரை திறமும் சுவையும் எரிகாப்பும் 

திண்மம் ; உவர்ச்சதுப்புநிலம் ; வேலை உள்வாங்கு சதுப்பு 
sall y , 1. புடையெழுச்சி , மணியடிக்கத் தொடங்கும்போது 
உண்டாகும் முதல் அசைவு ; கடைநிலை , மணியடித்து முடிந்த 

நிலம் ; சுவைத்திறம் ; பதனநிலை ; மட்டுநிலை ; மிக முக்கிய 

பகுதி , மேம்பட்ட கூறு ; மேம்படுத்துங் கூறு ; நல்லெண்ணம் ; 
போது ஏற்படும் நிலை ; மணியடிக்கும் கயிற்றின் கம்பிளி 
உள்வரியிட்ட கைப்பிடி . 

கார்ப்பு , உறைப்பு ; கடுப்பு , வசைத்திறம் , புண்படுத்துக் 

தன்மை ; காரசாரம் ; சொல்திறம் ; சொல்துடுக்கு ; கரை 
Sall y , n . சூடான அப்பவகை . 

பொருள் ; கடலோடி ; பழங் கடலோடி ; உப்புத்தட்டம் ; 
sall y - hole , 1. மணிக்கயிற்றுப் புழை , மணியடிக்குங் கயிறு 

பேதிமருந்து ; உவர்ப்பிரிவு ; a . உப்புச் செறிவுற்ற ; உப் 
சுவர் வழி செல்லும் புழைவழி . 

படங்கிய ; உப்பிலிட்ட ! உப்புப்பதனமிட்ட ; கைப்புச் சுவை 
Sall y Lunn , n . = Sally . 

யுடைய ; கடுப்புடைய : உறைக்கின்ற ; கடுமையான ; ஈடு 

கடுத்த , துயரார்ந்த ; ஆவல் தூண்டுகிற ; கீழ்மையான , 
sall y - port , n . புடைவாயில் , திட்டிவாயில் . 

பட்டியல் கட்டணவகைகளில் அமிதமான ; கடல்நீர்மேல் 


உடைய 


870 
saltarello 

salvarsan 
ஓடப்பெற்ற ; ( தாவ . ) கடலில் வளர்கிற , உவர்நிலத்தில் salt - mine , n . உப்புச்சுரங்கம் , பாறையுப்பு எடுக்குமிடம் . 
வளர்கிற ; . ( உயி . ) உவர் நீரில் வாழ்கிற ; V. உப்பிலிடு ; 

salt ness , 1. உப்புடைமை ; உப்புத்தன்மை . 
உப்புப்பதனஞ் செய் ; உப்புச்சுவையூட்டு ; உப்பிட்டுச் சுவைப் 

salt - pan , n . உப்பளம் ; பொலிதட்டம் , உப்புப்பொலிவிக்கும் 
படுத்து ; உப்புத்தூவு ; பனிமீது உப்புத் தூவி உருகவை ; 

தட்டம் .. 
கால - இடச் சூழலிடையே தடைகாப்புரஞ் செய் ; நிழற்படத் 
தாளை உப்பினால் பதஞ்செய் ; கணக்கு வரவினம் - சுரங்க saltpet re , 1. வெடியுப்பு , சாம்பர வெடியகி , வெடிமருந்திலும் 
விளைவு ஆகியவற்றின் வகையில் போலிப்பெருக்கங் காட்டு ; இறைச்சிக் காப்பிலும் மருந்துகளிலும் பயன்படும் வெண் 
( தொ . ) above the salt, உணவுமேசையிருப்பு வகையில் படிக உப்பு ; ( தொ . ) Chili saltpetre , cubic saltpetre , உவர 
உயர்ந்தோருடன் ; am not made of salt , மழையில் போக வெடியகி ; saltpetre rot , புது ஈர்ச்சுவர்களில் சுண்ணாம்புக் 
அஞ்சமாட்டேன் ; anyone worth his salt , பெறுகின்ற பணத் 

கலிப்பு .. 
துக்குத்தக்க பயனுடையவர் , கட்டுபிடியானவர் ; below the saltpet re - paper , n . வெடிமருந்து கொளுத்தப் பயன்படும் 
salt , உணவுமேசையிருப்பு வகையில் கீழோருடன் ; eat one s வெடியத் தோய்வுத்தாள் . 
salt , விருந்தினராய் இரு ; ஆதரவினால் வாழ் ; eat salt with , 

salt - pit , n . உப்புக்குழி , உப்புநீர் ஊறி உப்பு வழங்குங் குழி . 
விருந்தினராய் உடனிருந்துண்ணு ; in salt , உப்பிலிட்டு ; 
ஊறு பதமிட்டு ; is not worth his salt , பெறுகின்ற பணத் 

salt - pond , n . கடலருகில் உப்பெடுக்க வல்ல இயற்கை நீர்த் 
துக்குத்தக்க பயனுடையவரல்லர் , திறமையற்றவர் ; make 

தேக்கம் ; கடலருகில் உப்பெடுக்க வல்ல செயற்கை நீர்த் 
salt , உப்பிட்டுச் சமை ; salt & mine , ( பே - வ . ) புறம்பான 

தேக்கம் . 
தாதுப்பொருள்களைப் புகுத்திச் சுரங்கம் செல்வவளமுடைய sal tus , n . தொடர்பறவு . 
தாகக் காட்டு ; salt an account , பொருள்களுக்கு மிகு salt - water , a . கடல் சார்ந்த ; கடலில் வாழ்கிற . 
அகவிலையிட்டுப் பெருக்கிக்காட்டு ; salt down , உப்பிட்டுச் 

salt - well , 1. உப்புநீர்க் கிணறு . 
சேமித்துவை ; ( பே - வ . ) பணம் முதலியவற்றைக் கட்டிச் 

salt - works , n . pl . உப்பு விளைக்கும் இடம் . 
சேமித்துவை ; Salt Hill , ஈட்டன் ( Eton ) பள்ளிமாணவர் 
முன்னாளில் வசூலித்துக் குவித்த தொகை ; salt of sorrel , 

salt wort , n . கடல் உப்புச் சேற்றுச்செடிவகை . 
மைக்கறை போக்குங் காரவகை ; salt of tartar , புடமிடப் salu brious , a . உடல்நலத்திற்கு உகந்த ; நலமார்ந்த . 
பட்ட சாம்பரக் கரியகை ; salt of vitriol , துத்தகந்தகி ; 

salu brity , n . உடல்நலத்திற்கு உகந்த தன்மை . 
sslt of wisdom , பாதரச நவச்சியபாசிகை; salt of wormwood , 
சாம்பரக் கரியகை ; salt out , உப்புச்சேர்ப்பதன் மூலம் படி 

Salu ki , n. அராபிய வேட்டைநாய் இனம் ; பெர்சியன் 
வண்டலாகப் பெறு ; salt the books , வரவினம் பெருக்கிக் 

வேட்டைநாய் . 
காட்டு ; salt water , கடல் ; கண்ணீர் ; sprinkle with salt , sal utary , a . உடனலம் விளைக்கிற , சுகந்தருகிற . 
உப்புத்தூவு ; வீதியில் கிடக்கும் பனியுருக உப்புத்தெளி ; 

saluta tion , n. வணக்கவுரை ; வணக்க வாழ்த்து ; வணக்க 
table salt , பொடித்த உப்பு : take with a grain of salt, மிகை 

வுரை கூறுதல் ; காட்சி மகிழ்வுரை ; வரவேற்பு விளக்கவுரை ; 
யுரையெனக் கருது ; மிகைநீக்கி ஏற்றுக்கொள் ; the salt of the விடையனுப்பு வணக்கவுரை ; வணக்கமுறை . 
earth , மக்கட்சுட்டு ; white salt , வெள்ளுப்பு , சமையலுப்பு . 

saluta tional , salu tatory , a . வணக்கமுறை சார்ந்த . 
saltarell o , ( இத் . , ஸ்பா . ) n . ஆட்டச்சோடி திடீர்க்குதிப் 

salute , n. வணக்கமுறை , வணக்கச்செயல் ; வந்தவுடன் 
புடன் ஆடும் இத்தாலிய - ஸ்பானிய நடன வகை .. 

வணக்கந் தெரிவிப்பு ; செல்லும்போது வணக்க அறிவிப்பு ; 
salta tion , 11. தாவு குதிப்பு ; குதிநடனம் ; திடீரியக்கம் ; 

வணக்கமுறை தெரிவிப்பு ; வணக்கமுறை ஆயுத அசைப்பு ; 
திடீர்நாடித் துடிப்பு ; ( உயி . ) திடீர் மாறுதல் . 

வணக்கமுறைக் கொடியசைப்பு ; வணக்கமுறை வேட்டு அறி 
saltator ial , saltato rious , sal tatory , a . தாவிக்குதிக் விப்பு ; வாட்போரில் தொடக்கத் தற்காப்புமுறை நிலை ; 
கிற ; தாவி நடனமாடுகிற ; குதியாற்றலுடைய ; தாவு 

வணக்கமுறை முத்தம் ; ப . வணக்கம் தெரிவி ; வரவேற்புத் 
நடனத்திறம் வாய்ந்த ; குதிப்பில் வழங்குகிற ; தாவு நட தெரிவி ; வணக்கமுறை காட்டு ; வணக்க மதிப்பறிவி ; 
னத்தில் வழங்குகிற , திடீரென மாறுகிற . 

சந்திப்புமுறை வணக்க முத்தமிடு ; பிரிவுமுறை வணக்க. 
salt - cat , 1. உப்புக்கலவை . 

முத்தம் வழங்கு ; வணங்கி வரவேற்புச் செய் ; கண்டு மகிழ்ச்சி 

தெரிவி ; புன்னகையால் வணக்க வரவேற்பறிவி ; வசைத் 
salt - cellar , n . உணவுமேசை உப்புக்கலம் ; குரல்வளைக் குழி . 

தாக்குச் சூளுரை மூலம் வரவேற்பறிவி ; வசைத்தாக்குச் 
salt er , n . உப்பு விளைப்போர் ; உப்பு வாணிகர் ; உப்பள சூளுரை மூலம் உணர்ச்சி தெரிவி : வேட்டுமாரி மூலம் வரவேற் 
வேலையாள் : மீன் உப்பிடுநர் . 

பறிவி ; வேட்டுமாரிமூலம் எதிர்ப்புணர்ச்சி தெரிவி ; கண் 
salt ern , n . உப்பளம் . 

ணுக்கு அல்லது செவிக்குப் புலப்படு ; வருகிறவர் வகையில் 

காட்சியளி ; ( தொ . ) take the salute , அணிவகுப்பு மரி 
salt - glaze , 11. உப்பு மெருகு , அடுப்பில் உப்பை அள்ளி 
எறிந்து கற்கலத்தில் உண்டுபண்ணும் மெருகு . 

யாதையை ஏற்றுக்கொள் ; the salute , வணக்கநிலை . 
sal tigrade , 11. தாவு சிலந்தி , குதிப்பதற்கு ஏற்ற காலமைப் 

salutif erous , a . உடல்நலம் மேம்படுத்துகிற . 
புடைய சிலந்தி ; a . குதிப்பதற்கு ஏற்ற காலமைப்புடைய . sal vable , a. அழிவினின்றுங் காக்கத்தக்க . 
saltimban co , ( இத் . ) n . போலி மருத்துவர் . 

sal vage, n . அழிவுகாப்பு ; அழிவுமீட்பு ; கப்பல் அழிவுமீட்பு , 
salt iness , 11 , உப்பார்ந்த தன்மை . 

கப்பல் அழிவுமீட்புக் கட்டணம் ; கப்பல் அழிவுகாப்புக் 
sal tire , 11. ( கட் . ) குறுக்கை ( X ) வடிவக் குறியீடு ; ( தொ . ) 

கட்டணம் ; கப்பல் சரக்கு அழிவுமீட்பு ; கப்பல்சரக்கு அழிவு 
in saltire . per saltire , குறுக்கை வடிவான ; குறுக்கை வடி 

மீட்புக் கட்டணம் ; கப்பல் சரக்கு அழிவுகாப்புக் கட்டணம் ; 
வில் அமைக்கப்பெற்ற . 

தீயழிவு மீட்பு ; தீயழிவில் மீட்ட சொத்து உடைமை ; 
sal tirewise , ado . குறுக்கைவடிவில் . 

தீயழிவுமீட்புப் பொருள் ; கழிவுப்பொருள் பயனீட்டுச் சேமிப்பு : 

கழிவுநூல் பயனீட்டுச் சேமிப்பு ; கழிவுதாள் சேமிப்புப் 
salt ish , a . உப்புநிறைந்த . 

பயனீடு ; கழிவு உலோக கூளப் பயனீட்டுச் சேமிப்பு ; கழிவு, 
salt - lick , n . உப்புக்குழி , உப்புடைய மண்ணை நக்க விலங்கு உலோககூளச் சேமிப்புப் பயனீடு ; அழிவுமீட்புப் பொருள் ; 
கள் கூடுமிடம் . 

3. அழிவுமீட்புச்செய் ; கழிவு சேமிப்புச்செய் ; அழிவு காப்புச் 
salt ly , adv . உப்புடையதாக . 

செய் ; கப்பலை அழிவினின்றும் மீட்டு ; தீயழிவினின்றும் 
salt - marsh , salt - marsh ing , n . உப்பளம் ; கடல்நீர் 

மீட்டு ; ( தொ . ) salvage money , கப்பல் அழிவு காப்புக் 
தேங்கத்தக்க சதுப்புநிலம் ; மேய்ச்சலுக்குப் பயன்படும் உவர்ச் 

கட்டணம் ; கப்பற்சரக்கு அழிவு காப்புக்கட்டணம் . 
சதுப்புநிலம் . 

sal varsan , n . மருந்துச்சரக்கு வகை ; வெட்டை நோய் மருந்து . 


871 
salvation 

sanctimonious 
salva tion , 1. வீடுபேறு , முத்தி ; - பேரின்பப்பேறு ; கடை வாறிருப்பவும் , வேறான நிலைகளிருந்தபோதிலும் ; at the 
காப்பு ; உய்தி , கடைத்தேற்றம் , இயேசுநாதர் அருளால் same time , அதேசமயம் , அதனுடனாக வேறுபட்ட தன்மை 
பாபவிமோசனம் பெற்று வீடுபேறு எய்துதல் ; இழப்பு மீட்பு ; யில் ; it is the same D me , எனக்கு அதுபற்றி . வேறு 
இடர்காப்பு மீட்பு ; இழப்பு மீட்பாளர் ; இடர்காப்பு மீட்பர் ; பாடில்லை ; just the same , முற்றிலும் அதுவே , முழுதும் 
இழப்புமீட்டும் பொருள் ; இடர்காத்து மீட்கும்பொருள் ; அவ்வாறே , அவ்வாறே ; much the same , குறிக்கத்தக்க 
தாரகம் , மீட்பாற்றல் ; ( தொ . ) be the salvation of , இடர் மாறுதல் ஏதும் அற்றது ; one and the same ,, அதுவே , 
காத்து மீட்கும் பொருளாயமை , தாரகமாய் அமை ; find 

அவரே, வேறு எவரும் அல்லாது அவரே . 
salvation , கிறித்தவ சமயத்திற்கு நெறிமாற்றம் பெறு ; 

sam el , a . செங்கல் - ஓடு வகையில் அரைவேக்காடான , சூளையில் 
கொள்கை மாறுவதற்குரிய வகை முறையைக் கண்டெய்து ; 

ஒதுங்கிப் பச்சைவெட்டாயிருக்கிற . 
Salvation Army , இரட்சணியசேனை , பொதுமக்களிடம் சமய 
மறு எழுச்சி உண்டுபண்ணப் படைத்துறைப் படிவமுறை 

Same ness , 1. ஒரேவகையான தன்மை ; ஒரேபடித்தான நிலை : 
களைப் பின்பற்றும் அமைப்பு . 

மாறுதலற்ற இயல்பு . 

Sam ian, n . கிரேக்கநாட்டையடுத்த சாமோஸ் (Sa s ) 
salve , n . புண்ணாற்று மருந்து ; மனவேதனை தணிக்குஞ் 

தீவினன் ; a . சாமோஸ் தீவினைச் சார்ந்த ; ( தொ . ) Sams 
செய்தி ; மனச்சான்று உறுத்தல் தீர்க்குஞ் செய்தி ; ஆட்டின் 

ware , புதைபொருள் ஆய்வியல் துறையில் கண்டுபிடிக்கப் 
மேல் பூசப்படும் தார் கொழுப்புக் கலவை ; 3. புண்ணாற்று 

பட்ட ரோமானிய குடியிருப்பிடப் பகுதிகளின் அழகிய 
மருந்து பூசு ; ஆட்டின்மீது தார்கொழுப்புக் கலவை பூசு ; 

மட்பாண்டவகை . 
புண்மீது தடவு ; வேதனை தணி ; துயர் தீர் ; ஐயம்போக்கு ; 
உயர்வு தாழ்வைச் சரிசெய் ; தன்காதலுக்குக் காப்பீடுசெய் ; sam isen , n . ஜப்பானிய யாழ்வகை . 
மனச்சான்றுக்கு அமைதி வழங்கு ; இடர்ப்பாட்டைப் பூசி sam ite , n . பொன்னிழைகள் இடையிட்டு நெய்யப்பெற்ற 
மெழுகிவிடு ; கப்பல் அழிவுகாப்புச்செய் ; கப்பற் சரக்குகளை இடைக்கால உயர் ஆடை வகை . 
அழிவுமீட்புச் செய் ; உடைமையைத் தீயழிவிலிருந்து காத்து 

sam let, n . வஞ்சிர வகை இளமீன் . 
மீட்பி : 

Sam nite , n . பண்டைய ரோமாபுரிக் குடியரசுடன் போரிட்ட 
sal ve , , ( ல . ) n . மீட்டருளிப்பாடல் , ரோமன் கத்தோலிக்க 

பழைய இத்தாலிய இனத்தவர் . 
வழக்கில் இறைமும்மை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திரு 

Samo an , n . சமோவாத் தீவினர் ; சமோவாத் தீவின் மொழி ; 
வருகை ஞாயிறுவரை ஓதப்படும் பாடல் ; மீட்டருளிப்பாடல் 

a . சமோவாத் தீவு சார்ந்த ; சமோவாத் தீவின் மொழி சார்ந்த . 
இசை . 

samover , ( ருசி . ) n . கொதியம் , வேம்பா , 
sal ver , n . தாம்பாளம் , தட்டு , 

Sam oyed , 11. சைபீரிய மங்கோலிய வகையினர் ; சைபீரிய 
sal via , n . இதழ்ச் செறிவு மலர்ச்செடி வகை . 

மங்கோலிய இனவகையாரது மொழி ; ஆர்க்டிக் பகுதிக்குரிய 
sal vo , n . காப்புவாசகம் ; தனிவிலக்குக்காப்பு ; தனி ஒதுக் வெண்ணிற நாய்வகை . 
கீடு ; கூறாக் குறிப்பமைவு ; பசப்புத் தட்டிக்கழிப்பு ; போலி Samoyed ic , n . சைபீரிய மங்கோலிய இனவகையாரது 
வாத விளக்கம் ; நொண்டிச் சாக்குப்போக்கு ; தன்மதிப்புக் மொழி . 
காப்புமுறை ; தற்பெருமை காப்புவகை முறை ; மனச்சான்று 

Sam pan , n . சீனச் சிறுநாவாய் வகை . 
ஆற்றுமுறை . 

sam phire , n . மலைச்செடிவகை . 
sal vo , 1 . வேட்டுவரிசை ; கடற்படை வேட்டுவரிசை ; 

sample , n . மாதிரி , மாதிரிக்கூறு ; ப . மாதிரி எடுத்துக 
வேட்டுவரிசை வணக்கமுறை ; விமானத்திலிருந்து ஒரு முறை 

காட்டு ; மாதிரிப்படிவமாகத் தேர்ந்தெடு ; படிமாதிரியாக 
வீசப்படும் குண்டுமாரிப் பொழிவு ; ஒரு முறை அளிக்கப்படும் 

எடுத்துக்கொடு ; பண்புமாதிரி தேர்ந்து ஆராய் ; பண்பு 
கைகொட்டாரவாரம் . 

மாதிரி தெரிந்தறி ; பிடிமாதிரியின் பட்டறிவு பெறு . 
salvolat ile , n . மயக்கந் தீர்க்கும் மருந்தாகப் பயன்படும் 

sa mpler , n . மாதிரிகாட்டி விற்பனை செய்பவர் ; மாதிரி 
நவச்சியக் கரியகி . 

விளம்பர விற்பனை வல்லுநர் . 
sal vor , 1. மீட்பு வேலைக் கப்பல் ; மீட்பு வேலையர் ; மீட்பு 

sa mpler , n . பண்புமா திரித் துணுக்கு ; பின்னல் மாதிரித : 
வேலைத் துணைவர் . 

துணுக்கு ; இளங்கால் , பிறமரங்களெல்லாம் வெட்டப்பெற்ற 
Sama ritan ,, 1 .. சமேரிய (Samaria) நாட்டவர் ; சமேரிய பின் தனித்திருக்கும் இளமரம் . 
நாட்டு மொழி ; சமேரிய சமயநெறியாளர் ; a . சமேரிய நாடு Sam son , n . வல்லாளன் ; பேராண்மையாளன் ; ( கப் . ) தன 
சார்ந்த ; சமேரிய நாட்டவருக்குரிய ; ( தொ . ) the good ஆதாரத்தூண் ; திமிங்கிலவேட்டைக் கயிற்றின் ஆதாரத 
Samaritan , ஈத்துவப்போர் ; the Samaritan pentateuch , 
சமேரிய மக்கள் பயன்படுத்திய வழக்கிறந்த முற்பட்ட sam urai, ( ஜப் . ) n . ஜப்பானிய பெருமக்களின் மெய்காவற 
ஹீப்ரூ எழுத்துக்களில் உள்ள விவிலிய ஏட்டில் முதல் 

படை வகுப்பினர் ; படைத்துறை வகுப்பினர் ; படைத்துறை 
ஐம்பிரிவுப்பகுதி . 

அதிகாரி . 
Sama ritanism , n . சமேரிய நாட்டவர் பண்பு ; நல்லிரக்கப் 

san ad , n . பட்டயம் , ஆணைப்பத்திரம் ; கொடைப்பத்திரம் . 
பண்பு . 

san ative, san atory , a . நோய் ஆற்றுகின்ற ; 
sambo , n . 

குணப் 
நீகிரோ ஐரோப்பியக் கலப்பினத்தவர் ; செவ் படுத்துகின்ற ; உடல் நலத்துக்குரிய ; உளநலம் பேணுகின்ற 
விந்திய ஐரோப்பிய கலப்பினத்தவர் . 

sanator ium , n . நல்வாழ்விடம் , நல ஆக்க நிலையம் . 
Sam bo , n . நீகிரோவர் , நீகிரோவர் சுட்டும் சாட்டுப்பெயர் . 

sanbeni to , 11. செய்திரங்குநர் மஞ்சளுடை ; செய்திரங்கார் 
Sam Browne , n . படையினர் தோள்- இடுப்பு வார் . 

கரிய உடை . 
sam bur , n . கடமான் வகை . 

sanc tify , v . தூயதாக்கு , புனிதப்படுத்து ; திருநிலை சார்த்து , 
same , pron . அதுவே ; அவையே ; முற்கூறப்பட்டவரே ; 

புனிதத் தன்மையூட்டு ; சமயநிறை நேர் ஒப்புதலளி ; திருநிலை 
மேலே குறிக்கப்பட்டவர்களே ; கூறப்பட்ட அது ; கூறப் 

நேர்மைப்படுத்து ; சமயவிதிமுறைக்கு இணங்குவி ; குற்ற 
பட்ட அவர் ; கூறப்பட்ட அவை ; கூறப்பட்ட அவர்கள் ; 

மற்ற தோற்றம் வழங்கு ; குற்றமற்ற தன்மை சார்த்து ; முழு 
a . அதே ; முன்கூறப்பட்ட அதே ; அதுவேயான ; வேறல் 

நிறை ஒப்புதலளி . 
லாத ; அதே தன்மையான , ஒரே இயல்புடைய ; அதே sanctimon ious , a . திருநிலைப்பகட்டு வாய்ந்த , ஆரவாரப் 
வகையான ; ஒரே மாதிரிப்பட்ட ; ஒரே படித்தான ; மாறுத 

புனிதத் தோற்றமுடைய , விதிமுறைகளை இழையும் விடாத 
லில்லாத ; கூறப்பட்ட அந்த ; adu . ஒரேவகையாக ; ஒரே தோற்றம் அளிக்கிற ; செயற்கைச்சமயப் பற்றார்வம் 
படித்தாக ; ( தொ . ) all the same , இருந்தபோதிலும் , அவ் காட்டுகிற . 


தூண் . 


-872 
sanctimony , 

sang -froid 
Sanc timony , 1. திருநிலைப் பகட்டாரவாரம் , புறவேடப் sand - boy , n . மணல் விலையாளன் . 
பெருமை . 

sand - cloud , n . மணற்புயல் . 
sanc tion , 1. இசைவாணை ; மேலிட் ஒப்புதல் , ஒப்புதலுறுதி ; sand - crack , n . குதிரைக்குளம்பு நோய் ; கால்வெடிப்பு ; 
பிரமாணம் ; உறுதியீடு ; நடைமுறை ஆதரவு ; சட்ட ஆதரவு ; - செங்கல்லின் பிளவு ; ஒட்டுக்கீறல் . 
சட்டம் ; சட்டத்தீர்ப்பு ; ( சட் . ) விதிமுறைத் தண்டம் ; விதி 

Sand - eel , 1. விலாங்குமீன் வகை . 
முறைப் பரிசில் ; ( அற . ) பின்பற்றுபவரின் செயல்நோக்கம் ; 

san derling , n . ஆழமற்ற நீரில் நடக்குஞ் சிறுபறவை வகை... 
3. இசைவாணை வழங்கு ; மேலிட ஒப்புதலளி ; சட்ட ஆதர 

san ders, n . சந்தன மரம் ; செஞ்சந்தன மரம் . 
வளி ; செயலுறுதிப்பாடு செய் . 

sand - fly , n . சிறு பூச்சிவகை . 
sanc tions , n . தடுப்பு நடவடிக்கைகள் . 

sand - glass , n . மணல்நாழிகை வட்டில் . 
Sanc tities , n . pl . திருநிலைக் கடப்பாடுகள் ; புனித 
உணர்வுகள் . 

Sand - hill , n . தேரி , மணற்குன்று , மணல்மேடு . 
Sanc titude , n . புனிதர் தன்மை , திருநிலைப்பண்பு . 

sand - hopper , n . கடற்கரைச் சிறுநண்டு வகை . 

Sand hurst , 1. 
sanc tity , n . வாழ்வின் புனிதம் , புனிதர் பண்பு ; அருட்டூய்மை , 

இங்கிலாந்தில் படைத்துறைப் பயிற்சிக் 
அருளுடைமை ; போற்றரவுத் தகுதி ; மீறத்தகா உயர்நிலை . 

கல்லூரி. 
sanc tuary , n . தெய்வமனை ; திருக்கோயில் கருமனை ; வழி sand iness , n . மணற்பாங்கு . 
பாட்டிடம் ; புனித இடம் ; புகலரண் , காவலிடம் ; புனிதங் san diver , n . கண்ணாடிப்புரை , கண்ணாடி உருக்கும்போது .. 
களுட் புனிதம் . 

உண்டாகும் நுரைக்கலிப்பு . 
sanc tum , 11. யூதசமயத்தில் புண்ணியத் தானம் ; புனித sand man , n . தூங்கப்போகுமுன் மணல் தூவிப் பிள்ளைகளின் 
இடம் ; திருவுண்ணாழிகை ; கர்ப்பக்கிரகம் , கருவறை ; படிப் கண்களைக் கரிக்கச் செய்வதாகக் கூறப்படும் சிறுதெய்வம் . 
பறை , தனி ஆய்வுக்கூடம் . 

sand martin , n . மணற்கரையில் கூடுகட்டும் பறவை வகை . 
sanc tum sanctor um , n . புனித உறையுள் , கருவறை , 

sand paper , 11. பட்டைச்சீலை . 
கர்ப்பக்கிரகம் . 

sand piper, n . ஈரமணற் பகுதிகளில் திரியும் பறவை வகை . 
sanc tus , ( ல . ) n . இறுதியுணா வழிபாட்டில் தொடக்கப்பாடல் 
இறுதி இசை ; ( தொ . ) sanctus bell , திருக்கோயில் நடுப் 

sand - pump , n . ஈரமணல் இழுப்புக்குழாய் ; துப்புரவுக்குழாய் , 
பகுதியடுத்த சிறுமணி . 

துறப்பண முதலிய கருவிகளைத் துப்புரவு செய்யுங்கருவி . 
sand , 11 . மணல் ; ( பே - வ . ) மனவுறுதி , செயல்திட்பம் ; 

sands , n . pl . மணல் , மணல்துகள் ; கடலடி மணல் திட்டு ; 
a . மணலாலான ; மணலடங்கிய ; மணற்பாங்கான ; மணலின் 

மணற்பரப்பு ; மணற்பாறை ; நேரம் . 
இயல்புடைய ; ப . மணல் தூவு ; மணல்பரப்பு ; மணலுட் sand -spout, n . எழுமணல்கால் , பாலைவனப் புயலால் மேலே . 
புதை ; மணலால் மெருகூட்டு ; ( தொ . ) built on sand , தூண்போல எழுப்பப்பெறும் மணற்படலம் . 
மணல்மீது கட்டப்பட்ட , நிலையற்ற ; plough the sand , Sand stone , n . மணற்பாறை , அழுத்தமுற்ற மணல் அடுக்குக் 
பயனில் வேலைசெய் ; rope of sand , ஏமாற்றந்தரும் மாயத் 

கல் ; 

( தொ . ) new red sandstone , ( மண் . ) பிரிட்டனில் 
தோற்றப் பொருள் ; the sands are running out , தீர்ந்து நிலக்கரிப்படுகை மேலுள்ள பாறை ; old red sandstone ,. 
வருகிறது . 

( மண் . ) பிரிட்டனில் நிலக்கரிப்படுகையின் கீழுள்ள பாறை 
san dal , n . மிதியடி , செருப்பு ; மிதியடி வார் ; அணிகெழு வகை ; red sandstone , ( மண் . ) பிரிட்டனில் நிலக்கரிப்படுகை 
புதையரணம் ; மெல்லிய தொய்வக மீபுதையரணம் ; 0 . யின் மேலுங்கீழுமுள்ள செம்மணற்பாறை . 
மிதியடி அணி , மிதியடி மாட்டு ; கால்புதையரணத்திற்கு sand - storm , n . காற்றமளி, மணற்புயல் . 
அடிப்பட்டை போடு . 

sand wich , n . இடையீட்டப்பம் ; இறைச்சி இடையீட்டு 
san dal ), san dalwood , n . சந்தன மரம் . 

ரொட்டி ; இடையிடைமாற்றுச் செறிவுப்பொருள் ; இடையிடை 
san darac , n . சாந்தரக்கு , சாராயம் - மை ஆகியவற்றின் கறை மாற்றுப்பண்பு ; இடைப்புகுத்து ; வேறுபண்புகளி 

துடைக்கப் பயன்படும் பொடிதரும் பிசின்வகை ; செவ்வீரம் . னிடையே புகுத்து ; மாறிமாறி உள இடையீடுசெய் ; இடை 
sand - bag, n . மணற்பை ; 

யிடைக்கல . 
மணற்சாக்கு ; அரணமைப்புக் 
மணல் மூடை ; பளுவுக்கான மணற்பொட்டணம் ; 

sand wich -board , 11. இருபுற விளம்பர அட்டை . 
மணற்சிப்பம் ; ஊமையடி அடிப்பதற்குப் பயன்படுத்தப்படும் sand wich - boat , n . ஊடேறுபடகு , படகு தாவு போட்டியில் 
நீள மணற்பை ; உதையணையாகப் பயன்படும் மணற்கட்டு ; ஒரேநாளில் முன் இறுதிநிலையும் பின் முதல் நிலையும் கண்ட 
3. மணல் மூட்டையால் , அரண்காப்பு வலுப்படுத்து ; பல 

படகு . 
கணிகளுக்கு மணற்சிப்பத்தால் வளிகாப்பளி : நீள மணற் 

sand wich - boy , sand wich - man , n . இருபுற விளம்பர 
பையால் மொத்து . 

அட்டைதாங்கிச் செல்பவர் . 
sand - bank , n . மணற்கரை , கடலிலும் ஆற்றிலும் உள்ள 

sand y , a . மணலான ; மயிர் வகையில் மஞ்சள் சிவப்பான ; 
நீரடி மணல்திடல் . 

மக்கள் வகையில் மஞ்சள் சிவப்பான முடியுடைய . 
Sand -bar , 11. மணல்திட்டு , துறைமுகம் அல்லது கழிமுக San dy , 11. ( பே - வ . ) ஸ்காத்லாந்து நாட்டவர் . 

வாயிலில் உள்ள மணல்மேடு . 
sand - bath , n . மணற்புடம் , வேதியியல் செய்முறையில் சம 

sand yish , a . மணல் நிரம்பிய ; செம்மஞ்சள் நிறமான , 
வெப்புக்காகப் பயன்படுத்தப்படும் வெம்மணற்கலம் . 

sane , a . நல்லறிவு நிலையுடைய ; அறிவமைதி வாய்ந்த ; அறிவு 
sand - bed , 1. மணற்படுகை , மணற்பாறை அடுக்கு . 

பேதியாத , பைத்தியமல்லாத ; கருத்துக்கள் வகையில் 

நிதானமான ; புத்தியுள்ள . 
sand - blast , 1. மணல் ஊதைப்பீற்று , கண்ணாடி முதலிய 
வற்றின் மேற்பரப்பைத் திண்ணிதாக்க வழங்கப்பெறும் 

sang , v . sing என்பதன் இறந்தகாலம் . 
அழுத்த வளியுடன்கூடிய மணல்பீற்று . 

sang a , sang ar , ( இ . ) n . மலைவாணர் குறுங்கற் சுவரரண் . 
sand - blind , a . மங்கல் பார்வையான ; அரைப் பார்வையான . 

sangaree , n. காரநறுமணக் குளிர் வெறிய வகை . 
sant - box , 1. ஒத்துமணற்கலம் ; வார்ப்புக்குப் பயன்படுத்தப் 

sang - de - boeuf , ( பிர . ) 1. திண்சிவப்பு வண்ணம் ; a . பழைய 
பெறும் மணற்கட்டி வார்ப்பச்சுரு ; மணல்தூவு பெட்டி ; 

சீன மங்குக்கல வகையில் செக்கச் சிவந்த நிறமுடைய . 
குழிப்பந்தாட்டத்தில் தொடக்கத்தில் பந்தை வைக்கும் sang -froid , 11. உலையா அமைவுறுதி , இடரிலும் இன்பத் 
மணற்கலம் . 

திலும் அசையா ஒருசீர் அமைதி ; தன்னிறைறவமைதி . 


கான 


நல 


873 
sangrail 

saponaceous 
san grail , san greal, n . திருக்குருதிக்கலம் , சிலுவையேற் sansculott ism , n . தீவிரக் குடியரசுக்கொள்கை ; தீவிரப் 
றத்தின்போது இயேசுநாதர் குருதி ஏந்தப்பெற்ற திருவார் புரட்சிப் பாங்கு . 
கலம் . 

sanse rif , n . ஓரங்கட்டாத மொட்டை அச்சுரு ; a . அச்சுரு 
sanguifica tion , n . குருதியாக்கம் , உணவு குருதியாய் வகையில் ஓரங்கட்டாத மொட்டை முனையுடைய . 
மாறப்பெறுதல் . 

sans facon , ( பிர . ) ads . வெளிப்படையாக ; வக்கணை 
sang uinariness, 11. கொலைவெறி ; குருதிச்சோர்வு . 

இல்லாமல் . 
sang uinary , a . குருதிக்கொலை சார்ந்த ; குருதிக்களரியான ; sans - gene, ( பிர . ) n . தயக்கமின்மை , கூச்சமின்மை, 
இரத்தம் சிந்துகிற ; குருதிக்கொலையில் மகிழ்கிற , இரத்த பழகியமை . 
வெறிகொண்ட ; ( சட் . ) கொலைத்தீர்ப்பு அளிக்கிற . 

San skrit , n . சமஸ்கிருத மொழி . 
Sang uine, n . குருதிச்சிவப்பு நிறம் ; செஞ்சுண்ணக்கோல் , San skritist , n . சமஸ்கிருத நிபுணர் . 
இரும்பு உயிரகியால் செந்நிறம் பெற்ற சுண்ணக்காம்பு ; செஞ் 

sans phrase, ( பிர . ) adv . ஒரே சொல்லில் ; வளர்த்தாமல் . 
சுண்ணக்கோலால் வரையப்பெற்ற ஓவியம் ; a . குருதிச் 
சிவப்பான ; மேனிற வகையில் சிவப்பார்ந்த ; கன்றிய , குருதிச் 

sans -souci , ( பிர . ) n . கவலைகொள்ளாமை . 
சாயலான ; உடல்நிலை தோற்ற வகைகளில் குருதியெழுச்சி 

San ta Claus , n . இரவோடிரவாகக் குழந்தைகளின் காலுறை , 
வாய்ந்த ; நல்லார்வப் பாங்குடைய ; தன்னம்பிக்கை வாய்ந்த ; 

களில் கிறித்துமஸ் பரிசுகளை நிரப்புவதாக நம்பப்படும் 
தன்னிலையுறுதியுடைய ; நல்லார்வ நம்பிக்கையுடைய ; நலம் குழந்தை நட்புத்தெய்வதம் . 
எதிர்பார்க்கின்ற , நல்லார்வமிக்க ; 3. ( செய் . ) குருதிக்கறை san ton , ( ஸ்பா . ) 1. இஸ்லாமியத் துறவி . 
தோய்வி ; செவ்வண்ணக் கறைப்படுத்து . 

Santon ica , n . எட்டிமர வகை . 
sang uineness , n . நன்னம்பிக்கையார்வம் ; எல்லாம் 

san tonin , n . எட்டிமர எண்ணெய்வகை . 
மாகும் என்று கருதுதல் ; தன்னம்பிக்கையமைதி . 

Saor stat Eir eann , n . அயர்லாந்து குடியரசு . 
sanguin eous, a . முழு ஊக்கங்கொண்ட ; குருதிமிகைக் 

sap , n . தாவர உயிர்ச்சாறு ; செடிப்பால் ; மென்மரப்பகுதி ; 
கோளாறுடைய ; ( மரு . ) குருதி சார்ந்த ; ( தாவ . ) குருதி 

ப . சாறு வடி ; செடியின் உயிர்ச்சாற்றை வடி ; சாறு வடித்து 
நிறமான . 

வற்றச் செய் ; உயிர்ச்சாற்றை உறிஞ்சிவிடு ; சாறில்லாத 
san hedrim , n . யூதரின் மீயுயர்மன்றம் , பண்டைய 

எரு 

தாக்கு ; உரம்போக்கு , ஆற்றலை உள்ளீடாக அழி ; ஊக்கங் 
சலேமில் ( Jerusalem ) 71 பேர் கொண்ட மீயுயர் நீதிமன்றமும் கெடு ; செலவழி ; மரக்கட்டையிலிருந்து மென்மரத்தை அகற்று . 
மீயுயர் ஆயமுமாய் அமைந்த சபை . 

sap , 1. சுருங்கை அகழி , முற்றுகையிட்டுச் சூழப்பட்ட பகை 
san icle , 1. குடைவடிவக் கொத்துமலர்ச் செடிவகை . 

வரின் இடம் தாக்குவதற்குப் பயன்படுத்தப்படும் 

ஊாடு 
san ify , v . உடல்நலமுறச் செய் ; நலமுறுவி ; இடவகையில் 

மறைவுக்குழி ; மூடப்பட்ட முற்றுகைச் சுரங்கம் ; உறுதி 
உடல் நலத்திற்கு உகந்ததாக்கு . 

குலைப்பு ; நம்பிக்கை குலைப்பு ; நயவஞ்சகக் கீழறுப்பு ; v . 

மூடுகுழி தோண்டு ; சுருங்கை அகழிமூலம் பிறர் அறியாத 
Sanitar ian , n . உடல் நல ஏற்பாடுகளைப் பயில்பவர் ; உடல் 

வாறு பகைவர் இடத்தை அணுகு ; கீழறு ; அடித்தளத்தை 
நல ஏற்பாடுகள் செய்வதற்கு ஆதரவானவர் ; 

a . உடல்நல 

அகற்றிப் பாதுகாப்பறச்செய் ; வஞ்சகமாக அழி . 
ஏற்பாடுகள் சார்ந்த ; உடல்நல ஏற்பாட்டுப் பயிற்சி மேற் 
கொண்ட . 

sap , n . வருந்திக்கற்பவர் , கடுங்கல்விப் பயிற்சியாளர் ; கடு 

உழைப்பாளி ; சோர்வுழைப்பு , அலுப்பூட்டும் வேலை ; கடுந் 
sanitar ist , 11. உடல்நல ஏற்பாடுகளில் அக்கறையுடையவர் ; 

தொந்தரவு , மேற்கொள்ளும் துன்பம் ; வருந்திப்படிக்கை ; 
ஆரோக்கிய வசதிகளில் பயிற்சியுடையவர் . 

3. கற்பதில் விருப்பமுள்ளவனாயிரு ; கல்வி கற்பதில் உழைப் 
san itary , a . உடல் நலத்திற்குகந்த ; ஆரோக்கியம் கெடுக்கும் பாளியாகு ; கடுமையாக உழைத்துப் படி . 
கூறுகளிலிருந்து விடுபட்ட ; உடல்நலநிலை மேம்பாட்டிற் 
குரிய ; ஆரோக்கிய வளர்ச்சிக்குரிய ; சாக்கடை கழிவு 

sap ajou , n . சிறு தென் அமெரிக்க ஆர்வவளர்ப்பினக் குரங்கு 
நீக்கத்திற்குரிய ; ( தொ . ) sanitary towel , விடாய்க்காலத் 
துண்டுவகை . 

Sap an - wood , n . சப்பங்கிமரச் சாயம் . 
san itate , U. உடல்நலத்திற்கு உகந்ததாக்கு , ஆரோக்கியச் 

Sap ful , a . சாறு ததும்பிய , சாறுடைய . 
சூழ்நிலைகள் அமைவி ; உடல் நலத்திற்கு வேண்டிய துணை sap - green , n . முட்செடி வகையின் பழத்தினின்று எடுக்கப் 
யமைவுகள் இணைவி . 

படும் சாயப் பொருள்வகை ; a . பச்சைச்சாய வகையின் நிற 
sanita tion , 1. உடல் நலநிலை ஆக்க மேம்பாடு ; ஆரோக்கிய முடைய . 
வளர்ச்சி ஏற்பாடு ; சுகாதாரம் ; சாக்கடை கழிவு நீக்க sap - head , n . அறிவிலி , பேதை , மடையன் . 
ஏற்பாடுகள் . 

Sap - head , n . சுருங்கை அகழித் தொலைக்கோடி முகப்பு . 
san ity , n . நல்லறிவு நிலை ; மனநலம் ; மூளைக்கோளாறற்ற sap - headed , a . அறிவற்ற . 
நிலை ; தீவிரக் கருத்துக்களைத் தவிர்க்கும் போக்கு . 

sap id , a . சுவையான , நாவிற்கினிய ; எழுத்து - பேச்சு வகை 
san jak , ( துரு . ) n . துருக்கியில் நாட்டாட்சிப்பகுதி , வட்டம் . யில் மனத்திற்கினிய , சுவையுடைய . 
sank , v . sink என்பதன் இறந்தகாலம் . 

sap ience , n . மதியுடைமை ; போலியறிவு . 
sannya si , sanya si. ( ச . ) n . துறவி . 

sap ient , a . அறிவுடைய , அறிவுள்ளதுபோல் நடிக்கிற . 
sans , prep . இன்றி . 

sapien tial , a . புத்தக வகையில் அறிவு தருகிற . 
sans ceremonie , ( பிர . ) adu . சடங்குமரபின்றி ; வினைமுறை sap - lath , 11. மென்மர வரிச்சல் , மென்மரத்திலிருந்து செய்யப் 
களை அவசரமாகத் தவிர்த்து . 

படும் மரக்கீற்று . 
sansculotte , n . கீழ்நிலை வகுப்பைச் சார்ந்த பிரஞ்சுப்புரட்சி sap less , a . சாறற்ற , சத்தில்லாத . 
யாளர் ; தீவிரக் குடியரசுக்கொள்கையாளர் ; தீவிரப்புரட்சி sap ling , n . கன்று , இளஞ்செடி ; இளைஞன் ; ஓர் ஆண்டு 
யாளர் . 

வேட்டைநாய் ; a . இளமரபுக்கன்றான ; பால்வடியும் இளமை 
sansculott erie, 11. தீவிரக் குடியரசுக் கொள்கைப்பாங்கு ; யுடைய , மிக்கிளமை வாய்ந்த . 
தீவிரப் புரட்சிப்பான்மை . 

Sapodill a , 11. நடு அமெரிக்க பழமர வகை . 
sansculott ic , a . தீவிரக் குடியரசுக்கொள்கை சார்ந்த ; sapona ceous , a . சவர்க்காரஞ் சார்ந்த ; சவர்க்காரம் போன்ற ; 
தீவிரப் புரட்சிப்பாங்குடைய . 

வழுவழுப்பான . 
111 


வகை . 


வகை . 


( 


. 


வகை . 


874 
saponification 

sate 
saponifica tion , n . சவர்க்காரமாய் ஆக்குதல் . 

Sardin ian , n . சார்டினியா தீவினர் ; சார்டினியா நாட்டவர் ; 
sapon ify , v . சவர்க்காரமாக்கு . 

a . சார்டினியா தீவைச் சார்ந்த ; சார்டினியா . நாட்டைச் 

சார்ந்த . 
sap or , n . சுவை . 

Sardon ic , a . வலிதின் மேற்கொள்ளப்பட்ட ; மனமொவ்வாத ; 
sapp an - wood , n . = sapan - wood . 

இயற்கையல்லாத . 
sapp er , n . சுருங்கை தோண்டுபவர் . 

sard onyx , n . கோமேதகவகை , இரத்தினக்கல் . 
Sapph ic, a . சாபோ ( Sappho கி . மு . 600 ) என்னுங் கிரேக்க 
பெண்பாற் கவிஞருக்குரிய ; ( தொ . ) Sapphic stanza , Sapphic 

sargass o, 1. கடற்பாசி வகை . 
verse , கிரேக்க கவிஞர் சாபோ வழங்கிய நாலடிச் செய்யுள் 

sa ri , ( இ . ) 11. புடவை . 

sariss a , n . பழங்கால ஈட்டிவகை ; pl . sariss ae. 
Sapph ics , n . pl. சாபேர் என்ற கிரேக்க பெண்பாற் கவிஞர் Sark , n . மகளிர் உட்கச்சு . 
வழங்கிய நாலடிச் செய்யுள் முறை. 

sark ing , n . மோட்டின் உள்வரிப்பலகை , கூரைக்கும் வாரிக் 
sapph ire , n . நீலமணி ; நீலம் - மாணிக்கம் ஆகிய மணிக்கற் கும் இடைப்பட்ட மரச்சட்டத் தொகுதி . 
களை உட்கொண்ட கனிப்பொருள் இனம் ; நீல மணிக்கல்லின் Sarma tian , n . போலந்து நாட்டை உள்ளடக்கிய பண்டைய 
ஒளியுடை நீல வண்ணம் ; முரலும் பறவைவகைகள் ; a . ‘ சர்மேஷியா (Sarmatia ) நாட்டவர் ; ( செய் ) போலந்து 
நீலமணிக்கல்லின் வண்ணமுடைய ; நீலவண்ணஞ் சார்ந்த . நாட்டினர் ; a . சர்மேஷியாவைச் சேர்ந்த ; ( செய் . ) போலந்து 
sapph irine , n . நீலக்கனிப்பொருள் வகை , அலுமினிய வெளிம நாட்டைச் சார்ந்த . 
கன்மகை ; a . நீலமணிக்கல் சார்ந்த ; நீலமணிக்கல் போன்ற . 

Sarm entose , sarmen tous , a . படர்கிற . 
Sapph ism , 1 , மகளிர் பொருந்தாக்காமம் . 

sarong , n . மலேயா நாட்டுத் தேசிய உடை , இருபாலாரும் 
Sapp ho , n . லெஸ்பாஸ் ( Lesbos ) தீவிற்குரிய பண்டைய அணியும் கோடுகளிட்ட அங்கி ; மலேயாநாட்டுத் தேசிய 
கிரேக்க பெண்பாற் கவிஞர் ( கி . மு. 600 ) ; பாடும் பறவை உடைக்குரிய துணிவகை . 

sarsaparill a , 11. நன்னாரி ; நன்னாரி வேர் ; நன்னாரிச்சத்து . 
Sapp iness , n . சாறுடைமை . 

Sars en , n . நீர் அரிப்பு எச்ச மணற்பாறை . 
sapp y , a . சாறுடைய , உயிர்ச்சத்து நீருடைய . 

sars enet , n . உள்வரி மென்பட்டுத்துணி வகை . 
sapraem ia , n . குருதி நச்சுத்தன்மை . 

sartor ial, a . துன்னற்கலைஞர் சார்ந்த ; தையல் பற்றிய . 
sapraem ic , a . குருதி நச்சுத்தன்மை கொண்ட . 

Sarus , ( இ . ) n . நாரை . 
sap robe , n . கெடுநீரில் வாழும் உயிர்மம் . 

sash , n . அணியரைப்பட்டிகை ; அணிதோட்பட்டிகை . 
sap robiotic, a . இறந்த அல்லது - அழுகிய தாவர உயிரினங் 

sash , n . பலகணிச்சட்டம் ; சறுக்கு கண்ணாடிச் சட்டப்பலகை . 
களை உண்டு வாழ்கிற . 

sash - cord , sash -line, n . சறுக்கு பலகணிச் சட்டமியக்கும் 
saprogen ic, a . தசைச்சிதைவால் விளைகிற . 

பளுவேந்திய கயிறு , 
sap rophile , 11. அழுகற்பொருளில் தங்கியிருக்கும் நுண்மம் ; 

sash - tool , 11. கண்ணாடி போடுபவரின் தூரிகை ; வண்ணம் 
a . அழுகற் பொருளிலுள்ள . 

- பூசுபவரின் தூரிகை . 
sap rophyte , n . அழுகிய கரிமப் பொருட்களில் வாழும் தாவர 

Sash - weight , 11. சறுக்கு பலகணிச் சட்டத்தின் இயக்குபளு. 
உயிரிகள் . 

sash - window , 11. சறுக்குச் சட்டக் கண்ணாடிப் பலகணி . 
sap -rot , n . உளுத்தல் , இற்றுப்போதல் , 
Sap - wood , n . மென்மரம் , புற மரத்தின் மென்மையான உட் 

sas in , n . கலைமான் வகை . 
பகுதி . 

sassab y , n . பெரிய தென் ஆப்பிரிக்க மான்வகை . 
sar , n. சிறு கடல்மீன் வகை , 

sass afras , n . மருந்துப்பட்டை வகை ; மருந்துப்பட்டைவகை 
sa raband , n . வீறார்ந்த பழைய ஸ்பானிய ஆடல்வகை ; 

தரும் தென் அமெரிக்க மரவகை ; மருந்துப்பட்டை வகையின் 
ஸ்பானிய ஆடல்வகைக்கேற்ற இசை ; ஸ்பானிய லயம் . 

வடிசாறு . 
Sa racen , n . புலம் பெயர்வோர் , சிரிய அல்லது அராபிய 

Sassan ian , Sass anid , n . பெர்சியப் பேரரசினை ( கி . பி . 211 
பாலைவன நாடோடி ; கிறித்தவ சிலுவைப் போர்க்கால முசல் 

651 ) ஆண்ட அரச மரபினர் ; சசேனிய மரபின் மன்னர் . 
மான் ; ( தொ . ) Saracenic architecture, முகம்மதியர் சிற்பப் Sass enach , n . ஸ்காத்லாந்து- அயர்லாந்து வழக்கில் ஆங்கி 

லேயர் . 
Saratog a, Saratog a trunk , n . பெரிய பயணப்பெட்டி . 

Sat , v . sit என்பதன் இறந்தகாலம் . 
sarc asm , n . வசை ; வடுச்சொல் . 

Sat an , Sat anas , 11. பேயிறை , சைத்தான் . 
sarcas tic , sarcas tical , a . வசைப்பாங்குடைய , வடுச் Satan ic , a . பேயிறைபற்றிய ; பேய்த்தனமான ; கொடிய ; 
சொல்லான . 

நரகம் போன்ற ; ( தொ . ) his Satanic majesty , பேயிறை , 
sarc enet , n . மென்பட்டு வகை . 

நரகிறை ; Satanic school , சமயக் கட்டுப்பாட்டு மரபை மீறிய 
sarc ode , n . உயிரினங்களின் உயிர்த்தசை முதலான ஊன்மம் . 

பைரன் - ஷெல்லி முதலியவர்களடங்கிய எழுத்தாளர் குழு . 
sarcol ogy , n . உடற்சதை நூல் . 

Sat anism , 11. தீநெறிச் சேறல் , கெடுநடவடிக்கை ; பேய்த் 
sarcom a , n . முதிராக் கருநிலை ; கழலை ; pl . sarcom ata. 

தன்மை ; பேயிறை வழிபாடு ; பேய் வணக்கம் ; பேயிறை 

பண்பு போற்றல் ; ஷெல்லி - பைரன் போன்ற கவிஞர் குழு 
sarcoph agus , n . கல் சவப்பெட்டி ; pl . sarcoph agi . 

வினரின் பண்பு . 
sarc oplasm , n . தசைநார்மம் , தசை ஊடுநார்ப்பொருள் . 

Satanol ogy , n . பேயிறை நம்பிக்கை ; பேய் நம்பிக்கை ; 
Sarc ous , a . தசையாலான ; தசையுட்கொண்ட . 

பேயிறை நம்பிக்கை சார்ந்த கருத்துத்திரட்டு ; பேயிறை 
Sard , n . படிகக்கல் வகை . 

நம்பிக்கை சார்ந்த வரலாறு . 
Sardanapallian , a . சச்சந்தன் போன்ற . 

satar a , n. கிடைக் கோடுகளையுடைய ஆடவர் ஆடைக் 
Sard ine , n . விலையுயர்ந்த மணிக்கல்வகை . 

குரிய கனத்த கம்பளித்துணி வகை . 
sardine 2 , n. பதனச் சிறு கடல் மீன் வகை ; ( தொ . ) packed satch el , 11. புத்தகப் பை , பள்ளிக்கூடப் பை . 
like sardines , நெருக்கமாகத் திணிக்கப்பட்ட , 

sate , 3. மனநிறைவூட்டு ; தெவிட்டு . 


பொது . 


875 


sateen . 

. 


satyric 


sateen , n . ஒண்பட்டு வகை . 
sat ellite , m . துணைக்கோள் , ஒரு கோளைச் சுற்றிச்சுழலும் 

சார்புக்கோள் ; பின்தொடர்பவர் ; தொங்கித் திரிபவர் ; 
சார்ந்து வாழ்பவர் ; பாங்கானவர் ; a . துணைமையான , சிறு 
திறமான . 
sati , n . - suttee . 
sa tiate . a . தெவிட்டுநிலையுடைய ; தெவிட்டிவிட்ட ; 3. மன 

நிறைவூட்டு ; தெவிட்டு . 
satilety , n . தெவிட்டிய நிலை ; சலிப்பு . 
sat in , n . ஒண்பட்டுத் துகில் , பளபளப்பு பட்டுத் துணிவகை ; 
a . வழவழப்பான , பளபளப்பான ; 3. தாளுக்கு வழவழப்பான 
மேற்பரப்புக் கொடு ; ( தொ . ) satin beauty , satin carpet , அழ 
கான பட்டுப்பூச்சி வகை ; satin finish , உலோகத் தூரிகை 
யினால் வெள்ளிக்குக் கொடுக்கப்படும் மெருகு ; satin pug , 
satin pygmy , அழகிய வண்ணத்துப்பூச்சி வகை ; satin 
sheeting , கழிவுப் பட்டும் பருத்தியுங் கலந்த துணிவகை ; 
Satin white , செயற்கைச் சுண்ணகக் கந்தகி : white satin , 
ஊதாநிற மலர்ச்செடி வகை ; வண்ணத்துப்பூச்சி வகை . 
sat in - bird , sat in bower - bird , n . கருநீலத் தோட்டப் 

பறவை வகை . 
sat inet , satinette , n . ஒண்பட்டுத் துகில் வகை . 
sat in - flower , n . ஊதா மலர்வகை . 
sat in - spar , n . நாரியற் சுண்ணகக் கரியகை . 
sat in - stitch , n . பூவேலைத் தையல் வகை . 
sat in - straw , n . தொப்பிக்குரிய வைக்கோல் வகை . 
sat in - wood , n . முதிரைமரம் , மென்மரம் , 
Sat ire , n . வசைச்செய்யுள் , அங்கதம் ; 

அங்கதம் ; சமுதாயக்கேடு 
கோளாறுகளின் சீர்திருத்த நோக்கங்கொண்ட நையாண்டித் 
தாக்குதல் ; பேச்சில் கேலித்தாக்குதல் ; வசைத்திறம் : வசைத் 
திற ஆட்சி ; வசைத்தாக்கு மனப்பான்மை ; வசைத் தாக்கு 
முறை ; பழிப்பு . 
sati ric , a . அங்கதஞ் சார்ந்த , வசை இலக்கியத்திற்குரிய ; 
வசை எழுதுகிற ; வசைத்தாக்குதல் செய்கிற ; பழிப்பான , 
குறை காணும் இயல்புடைய ; வஞ்சப் புகழ்ச்சியான ; நகைத் 
திறத்துடன் குற்றங்காணும் இயல்புடைய . 
satirical , a . வசைமுறையான ; வஞ்சப்புகழ்ச்சியான . 
sat irist , 11. வசையாளர் , அங்கதக்கவிஞர் ; வசைப்பா எழுது 

பவர் ; நையாண்டி செய்பவர் . 
sat is , ( ல . ) n . போதியது , போதுமான அளவு ; ads . போதிய 

தாய் ; ( தொ . ) jam satis , ஏற்கனவே போதுமான தாய் ; 
satis superque , போதுமான தற்கு மேலே ; தேவைக்கும் 
அதிகமாக . 
satisfac tion , n . மனநிறைவு , திருப்தி ; அவா நிறைவேற்று 
வது , திருப்தியளிப்பது ; ஆவல் நிறைவேற்றுவது ; தேவை 
தீர்வு ; ஐய்ந்தீர்வு ; தீர்வு செய்வது ; தீர்வாளர் ; குறை நிறைவு ; 
குறைநிறைவு செய்பவர் ; உணர்ச்சிக்கு உகந்தது ; உணர்ச்சிக் 
கொந்தளிப்பு அமைவிப்பது ; மல்லழைப்புக்குரிய மல் விடுப்புத் 
தீர்வு ; செயல் வகையில் சரி எதிரீடு ; பழிபாவ வகையில் 
கழுவாய் ; கழுவாய் போன்ற எதிர்மாற்றீடு ; கழுவாய் 
நிலைத் தன்னொறுப்புமுறை : எதிரீடளிப்பு , இயேசுநாதர் 
வகையில் மனித இனத்தின் பாவங்களுக்கான பகரப்பரி 
கரிப்புச் செயல் ; ( தொ . ) demand satisfaction , மற்போர் 
மூலம் இன்னலுக்குத் தீர்வு செய்யும்படி அழை ; enter satis 
faction , ( சட் . ) உத்தரவான தொகை செலுத்தப்பட்டது 
என்று பதிவேட்டில் எழுது ; give satisfaction , மற்போர் 
அழைப்பு ஏற்றுத் தீர்வு வாய்ப்பு அளி ; in satisfaction of , 
தீர்வாக ; make satisfaction , நிறைவேற்று ; எதிரீடு செய்து 
முடி ; தீர்வளி ; to one s satisfaction , to the satisfaction of , 
விரும்புமளவு , போதுமென்று கூறுமளவுக்கு ; with great 
satisfaction , மனநிறைவோடு . 
satisfac tory , a . மனநிறைவளிக்கிற ; தேவை நிறைவேற்றத் 
தக்க ; போதிய ; விருப்பத்திற்கு ஒத்த ; சரியீடு செய்யத் 
தக்க ; தீர்வாகக் கருதக் கூட்டிய ; ஏற்றுக்கொள்ளத்தக்க ; 


ஐயப்பாட்டிற்கு இடனற்ற ; ( இறை . ) பாவத்திற்கு ஏற்ற 
கழுவாயான , கழுவாய் வகையில் பாவத்திற்கு ஏற்றதான . 
sat isfy , v . மனநிறைவளி , திருப்திப்படுத்து ; குறை நிறை 
வேற்று ; கடன் தீர் , தொகை முழுதுங் கொடுத்துத் தீர்வுசெய் ; 
கடமை நிறைவேற்று ; போதுமான அளவு வழங்கு ; போது 
மான தாயிரு; விருப்பத்தை நிறைவு செய் ; ஆவல்தீர் ; வேண்டு 
கோளை நிறைவேற்று , விருப்பத்திற்கு இசைய நடந்து கொள் ; 
விருப்பத்திற்கு ஏற்றதாயிரு ; கருத்திற்கு ஏற்றதாயிரு ; கருத் 
திற்கு ஒத்ததாயிரு ; எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் இசை 
வுடையதாயிரு ; நிபந்தனைகளுக்கு முழுதும் பொருத்தமாயிரு ; 
பண்புகளுக்கு ஒத்ததாயிரு ; தகுதியுடையதாயிரு ; தகுதி 
யுடையவராயிரு ; உணர்ச்சிக்கு உகந்ததாயிரு ; பசி - விடாய் 
அகற்று ; ஐயம் அகற்று ; எதிர்ப்பைச் சமாளி ; சரியீடு 
செய் ; ( இறை . ) இயேசுபெருமான் வகையில் பழிதீர்வு செய் , 
மனித இனப் பாவத்திற்குப் பரிகாரஞ் செய் ; ( தொ . ) 
be satisfied , திருப்தியடை , மனநிறைவு பெறு ; satisfy 
oneself , உறுதிப்படுத்திக் கொள் , கூடுமானவரை மெய் என் 
பதை ஐயமறத் தெரிந்துகொள் . 
sat rangi , n . சமுக்காள வகை . 
sat rap , n . ஆளுநர் , மண்டல ஆட்சியாளர் ; 

பண்டைய 
பாரசிகப் பேரரசின் மாகாண ஆட்சித்தலைவர் , மன்னர் 
பெயராளர் ; சிற்றரசர் , புற மாகாண ஆட்சியாளர் ; குடியேற்ற 
நாட்டு ஆளுநர் ; ஆரவார அதிகாரி ; ஒய்யார ஆட்சித் 
தலைவர் ; கொடுங்கோலாட்சித் தலைவர் . 
Sat suma , Sat suma ware , n . muur cofiw QOU GOT IN GİT 

மட்பாண்ட வகை . 
sat urate , v . செறிவி , தோய்வி ; கரைசலில் உறுகலப்பெல்லை 
எய்துவி : காற்று - வளி- ஆவிகளில் 

பிறிதொரு 

பொருள் 
ஊடவாவும்படி செம்மி நிரப்பு ; பொருளிற் காந்த ஆற்றலை 
ஒருமுகப்படுத்து ; பொருளில் மின்னாற்றலைச் செறிவி ; உச்ச 
அளவில் ஓதஞ் செறியவை ; வண்ண வகையில் திண்ணிறை 
வூட்டு , 

வெள்ளிடையகற்று ; பண்புவகையில் ஊறித் 
ததும்புவி ; மனத்தில் ஆழப் பதியவை ; குண்டுகளை ஒருமுகப் 
படுத்திச் செலுத்து ; குண்டுகளை இலக்கின் மீது ஒருமுகப் 
படுத்தி வீசு . 
satura tion , n . நிறை செறிவுநிலை , தெவிட்டுநிலை . 
Sat urday , n . சனிக்கிழமை . 
Sat urn , n . பண்டைய ரோமர் வேளாண்மைத் தெய்வம் ; 
( வான் . ) சனிக்கோள் ; ( சோதி . ) சனிக்கிரகம் , மடிமை விளை 
விப்பதாகக் கருதப்பட்ட கிரகம் . 
Saturnal ia , saturnal ia , n . வேளாண்மைத் தெய்வத்திற்கு 
எடுத்த பண்டைய ரோமர் பெருவிழா ; களியாட்ட வெறிக் 
கூத்து . 
Saturn ian , n . சனிக்கோளில் வாழ்பவராகக் கருதப்படுவர் ; 
கிளர்ச்சியற்ற மனப்பான்மை உடையவர் ; சனி இலக்கினத் 
தில் பிறந்தவர் ; ரோமர் வழக்கில் சனி த் தெய்வத்தின் 
புதல்வனான ஜூப்பிட்டர்த் தெய்வம் ; a . சனிக்கோள் சார்ந்த ; 
ரோமரின் வேளாண்மைத் தெய்வம் பற்றிய ; இன்பமயமான ; 
தூய்மை வாய்ந்த ; பொய்ம்மையற்ற ; மிகப்பழமை வாய்ந்த 
பண்டை லத்தீன் யாப்புமுறை சார்ந்த ; ( தொ . ) Saturnian 
age , பொற்காலம் . 
saturn ic , a . ஈய நஞ்சிற்கு உள்ளான . 
sat urnine , a . கிளர்ச்சியற்ற மனப்பாங்குடைய ; 
யுடைய ; மனச்சோர்வு காட்டுகிற ; துயரார்ந்த தோற்றங் 
கொண்ட ; ஈயஞ் சார்ந்த ; ஈய நஞ்சினுக்கு உள்ளான . 
satya graha , ( ச . ) n . அறப்போர் , சத்யாகிரகம் . 
sat yr , n . 

வன தேவதை , கிரேக்க மரபில் குதிரைக்காதும் 
வாலும் மனித வடிவும் உடைய வனதெய்வக் குழுவினரில் 
ஒருவர் ; பாலைப்பேய் ; காமவெறிபிடித்த கயவன் ; மிருகத் 
தனமானவன் ; வாலில்லாக் குரங்குவகை . 
satyri asis , n . ஆண்கள் பால் வெறி . 
saty ric , saty rical , a . குதிரைக்காதும் வாலும் உடைய 
கிரேக்க வனதெய்வதங்களுக்குரிய ; ( தொ . ) Satyric Irand, 


மடிமை 


. 


876 


sauce 


savoury 


. 


குதிரைக்காதும் வாலும் உடைய வன . தெய்வக்குழுவினர் 
பாடலோடு கூடிய நாடகம் . 
sauce , n . ஆணம் , தாளிதக்கூட்டு , சுவைதருங் கூட்டுச்சாறு ; 
சுவைப்பொருள் ; குறும்புத்தனம் ; துடுக்குத்தனம் ; துடுக்குப் 
பேச்சு ; 

3. ஆணத்தாற் சுவைப்படுத்து ; சுவைபெருக்கு ; 
காரசாரமாக்கு ; துடுக்குத்தனங் காட்டு ; ( தொ . ) sauce for 
the goose is sauce for the gander , உனக்கு எப்படியோ 
அப்படியே எனக்கும் , ஒருவருக்கு எது நல்லதோ மற்ற 
வருக்கும் அதுவே நல்லது ; serve with the same sauce , 

பதிலுக்குப் பதில் செய் . 
sauce -alone , n . சுவைக்கூட்டில் பயன்படும் மணப்பூண்டு 


வகை . 


sauce - boat , n . சுவைக்கூட்டு வைப்பதற்கான படகுவடிவக் 

கலம் . 
sauce box , 11 , திமிர் கொண்டவர் , துடுக்குத்தனமுடையவர் . 
sauce pan , n . நீளக் கைப்பிடியுடைய உலோக வேவுகலம் . 
sauce pan - fish , n . அரச நண்டு . 
sau cer , n . ஏந்துதட்டு ; தொட்டிச் சூழ்தட்டு , பூந்தொட்டி 
களில் ஊற்றும் நீர் உடனே ஓடிவிடாமலிருக்கத் தொட்டி 
யின் அடியில் வைக்கப்படும் தட்டு ; குவிவாழமற்ற தட்டம் ; 
( தொ . ) saucer eye , பெரிய வட்டக்கண் . 
Sau cy , a . துடுக்கான ; சுறுசுறுப்பான ; கீழ்ப்படிதலற்ற . 
sauer kraut , ( செர் . ) n . செர்மன் ஊறுகாய் வகை . 
Saum ur , n . வெண்ணிறக் கொடிமுந்திரித் தேறல் வகை . 
Saun ders, 1. = sanders . 
Saun ter , 11. திரிதரல் ; 3. சுற்றித்திரி . 
Saur ian , 1. பல்லிப்பேரினம் , பல்லி- முதலை - மரபற்றுப்போன 
முற்காலப் பெருவிலங்குகள் முதலியவற்றை உள்ளடக்கிய 
ஊர்வனவற்றின் உயிர்ப்பேரினம் ; a . பல்லிப் பேரினஞ் 
சார்ந்த . 
saur y , n. நீண்ட அலகு மீன்வகை . 
Sau sage, n . மசாலை இறைச்சி ; கொத்திறைச்சிக் குழலப்ப 

வகை ; கொத்திறைச்சிக் குழலப்பப் பாளம் . 
sau sage - filler, sau sage -grinder, sau sage -machine, 

1. கொத்திறைச்சிக் குழலப்பக் கருவி . 
sau sage - roll , n. இறைச்சி மாவடை , கறியை மாவினுள் 

வைததுப் பக்குவஞ் செய்யப்பட்ட பொதியப்பம் . 
saute , ( பிர ) a. வாணலியிலிட்டு வரட்டப்பட்ட . 
Sauterne , 1. பிரஞ்சு வெண்ணிற இன்தேறல் வகை . 
sauve - qui - peut , n. ( பிர. ) பலதிசைச் சிதறல் . 
sav age , 1. காட்டுமிராண்டி , நாகரிகத் தடமற்றவர் , வேட்டை 

நிலை வாழ்க்கையில் உள்ளவர் ; வெங்கொடியர் ; கடுமுரடர் ; 
திருந்தாதவர் ; a . நாகரிகத் தடமற்ற ; காட்டு மிராண்டித் 
தனமான ; 

பண்பாடற்ற ; திருந்தாத ; கொடூரமான ; 
கொடிய ; 3. குதிரை வகையில் தாக்கிக்கடி ; குதிரை வகையில் 
கீழேதள்ளி மிதித்துத் துவை . 
sav ageness , sav agery , n . பண்பாடற்ற நிலை ; நாகரிக 
மற்ற நிலை ; விலங்குத்தன்மை ; காட்டுவிலங்குப் போக்கு ; 
வெங்கொடுமை . 
savann a , savann ah , 11. மரம் அருகிய வெப்பமண்டலச் 

சமதளப் புல்வெளி . 
savant , n . கற்றறிஞர் . 
savate , ( பிர . ) n. பிரஞ்சுக் குத்துச்சண்டை வகை , கைமுட்டி 
மட்டுமன்றிக் காலுந் தலையும் பயன்படுத்தப்படுங் குத்துச் 
சண்டை . 
save , n. கெலிப்புத்தடங்கல் , பந்தாட்ட வகையில் எதிர்ப் 
பக்கம் கெலிப்பெண் பெறுவதைத் தடுக்கும் . நடவடிக்கை5 ; 
U. காப்பாற்று ; துன்பம் அகற்றியுதவு ; தீங்கு நேராமல் தடு ; 
அவமானம் வராமல் தடுத்துதவு ; இடையூற்றினின்று 
தப்புவி ; இடரிலிருந்து மீட்பி ; சிறையினின்றும் விடுவி ; 
பதனஞ் செய் ; சேமித்து வை ; வைத்துப்பேணு ; செலவு 


செய்யாமல் - மீத்து வை ; 

செலவினங் குறையச்செய் ; 
கையிறுக்கிச் செலவு செய் ; செட்டாயிரு ; சிக்கனம் பேணு ; 
வாராமல் தடு ; தடுத்துக் கா ; தேவையற்றதாக்கு ; செலவி 
* லிருந்து காத்தமை ; இழப்புத் தடுத்தமை ; காலச்சிக்கனம் 
செய்துதவு ; காத்தருள் ; மீட்பு அளி ; கடைத்தேற்றம் 
வழங்கு ; ஆன்மிக நன்னிலை அடைவி ; பழி தடுத்தாளு ; 
காலந்தவறாதிரு ; இழவாதிரு ; பெறுவதில் வெற்றிகாண் ; 
காத்து ஒதுக்கீடு செய் , முன்காப்புச் செய் ; காப்புவிதி அமை ; 
பந்தாட்ட வகையில் கெலிப்புத் தடங்கல் நடவடிக்கை எடு ; 
prep . தவிர ; என்பதைத் தவிர ; conj . என்றில்லாவிட்டால் , 
என்றில்லாமல் ; ( தொ . ) save appearances , மெய்நோக்கங் 
களை வெளிப்படுத்தாமல் இன்முகங்காட்டு ; உள்ளார்ந்த 
நிலைகள் வெளித்தோற்றாத வண்ணம் நல்ல மதிப்புத் தோற் 
றத்துடன் நடந்துகொள் ; save one s bacon , தீங்கினின்றும் 
தப்பித்துக்கொள் ; Save one s breath , சும்மாவிரு ; save 
one s face , மானத்தைக் காப்பாற்றிக்கொள் ; வெளிப்படை 
யான அவமானத்திலிருந்து தப்புவித்துக்கொள் ; save the 
follow - on , மரப்பந்தாட்டத்தில் போதிய எண்ணிக்கையுள்ள 
ஓட்டங்கள் எடுத்துத் தொடர்ந்து ஆட்டமாடுவதைத் தவிர் ; 
save the mark, God save the mark , இத்தகைய செய்தி 
யைச் சொல்ல நேர்ந்ததற்கு நான் வருந்துகிறேன் - என்னை 
மன்னிக்க ; save the situation , இக்கட்டினின்றுந் தப்ப 
வழிகாண் ; save up, பணஞ் சேர்த்து வை ; save your 
reverence , சமயகுரு முன்னிலையில் சொல்லத்தகா தவற்றைச் 
சொன்ன தற்காக மன்னிக்க ; you may save your pains , 
you may save your trouble , நீ சிரமப்பட வேண்டியதில்லை , 
நீ உழைப்பது வீணாகத்தான் முடியும் . 
save .all, 1. ஏதொன்றும் வீணாகாமற் காக்கும் அமைவு ; 
மெழுகுதிரி வீணழிவு காப்பமைவு ; வீணழிவு காப்பமைவு ; 
கஞ்சன் ; a . கஞ்சத்தனமான . 
Say eloy , n . மசாலை இறைச்சிவகை . 
sav in , 1 , மருந்து ஆவிநெய் தரும் இலைகளையுடைய மரவகை ; 
மருந்து ஆவிநெய் தரும் தண்டுதழைகளையுடைய செடிவகை ; 
மருந்தாவி நெய் தரும் தண்டிலை வகைகள் . 
sav ing , n . பாதுகாத்தல் ; ஏமாப்பு ; 

ஏமாப்பு ; சேமிப்பு , மிச்சம் 
பிடித்தல் ; சேமிப்புத்தொகை ; பேணி வைப்பு ; தடைகாப்பு ; 
மீட்பு ; a . பாதுகாக்கிற , காப்புச்செய்கிற ; பேணுகிற ; விடு 
விக்கிற , மீட்கிற ; விலக்களிக்கிற ; ( இறை . ) வீடுபேறு எய்து 
விக்கிற ; செட்டான , சிக்கனமான ; சேமித்து வைக்கிற ; 
ஆதாயப்பேற்றினைவிட இழப்புத் தவிர்ப்பை நோக்கமாகக் 
கொண்ட ; prep . தவிர ; ( தொ . ) saving clause, விலக்கு 
வாசகம் , வரையறுப்பு வாசகம் ; saving game , ஆதாயப் 
பெருக்கத்தைவிட இழப்புத்தவிர்ப்பை நோக்கமாகக்கொண்ட 
நடைமுறைப்பாணி . 
sav ings - bank , n . சேமிப்புப் பொருளகம் . 
sav iour , 11. மீட்பர் , இரட்சகர் ; நற்கதியளிப்பவர் , மீட்பவர் ; 
நாடு முதலியவற்ைைற அழிவு முதலியவற்றினின்றுங் காப்ப 
வர் ; விடுவிப்பவர் ; ( தொ . ) the Saviour , இயேசுநாதர் 
savoir faire , ( பிர . ) 11. கூர்விரைவு உணர்வுத்திறம் , விரகு ; 

சாமர்த்தியம் . 
savoir vivre, ( பிர . ) n. பாடறிவு , பழகுநயம் . 
sav ory , n . நறுமணப் பூண்டுவகை . 
sav our , 1. தனிச்சுவைத்திறம் ; தனி நறுமணக்கூறு ; நினை 
வூட்டும் 

பண்புக்கூறு ; இணைவுநய உணர்வுக்கூறு ; 
ஐயப்பாட்டின் சாயல் ; சார்புத்தடம் ; 3. சார்புச் சுவை 
நலமுடையதாயிரு ; சார்பு மணம்வீசு ; சாயலுடைய தாயிரு ; 
சார்பு வாடைவீசு ; சார்பான பண்புகளின் தடமுடையதாக 
விளங்கு ; தனிச்சுவைத்திறம் உடையதாயிரு ; தனிமணங் 
கமழ்வுறு ; சுவைமண நலம் உடையதாயிரு ; சுவை -மணத் 
திறம் உடையதாயிரு ; பண்புத்திறங் காட்டு ; சார்புவாடை 
காட்டு ; சுவையூட்டு ; சுவைபடு ; கமழ் ; பண்பு நயமுணர் ; 
சுவைநயமுணர் ; நுண்ணயச்சுவை காண் ; சுவைமண 
நலமூலம் உணர்ந்து நுகர் . 
Sav oury , 11. காரச்சுவையுண்டி , உணவுக்கு முன்னோ பின்னோ 
பசி செரிமான மூக்கு முறையில் கொள்ளப்படும் உப்புறைப்பும் 


877 
savoy 

Sayid 
மணச்சுவையுங் கூடிய துணையுணவு ; a . பசி சுவையூக்குஞ் sax ifrage , 1. வெள்ளை அல்லது சிவப்பு மலர்களையுடைய 
சுவைமணமுடைய , உண்டிவகையில் உப்புச்சுவையுங் பாறைச் செடிவகை . 
கா ) மு முடைய , இனிப்பல்லாத ; 

நறுமணச்சுவைநலம் 

Sax on , n . பிரிட்டனில் கி.பி. 5- ஆம் 6 - ஆம் நூற்றாண்டு 
வாய்ந்த ; இடவகையில் கெடுவாடையற்ற , விரும்பத்தக்க களில் படையெடுத்துவந்து குடியேறிய வட செர்மானிய 
நலமுடைய . 

இனஞ் சார்ந்தவர் ; பிரிட்டினில் குடியேறிய வட செர்மானிய 
savoy , 11. சுரித்த இலைகளையுடைய கோசுக்கீரை வகை . 

இனங்களைச் சார்ந்தவர் ; பிரிட்டனில் குடியேறிய வட செர் 

மானியர் இன மொழி ; வடக்கு செர்மனியிலுள்ள சாக்ஸன் 
Savoy ard , 11. தென்மேற்குப் பிரான்சிலுள்ள செவாய் 

இன மொழி ; 

பண்டைய ( கி . பி . 1066 - க்கு முற்பட்ட ) 
மாவட்டத்தவர் ; செவாய் நாடக அரங்குக் குழுவைச்சேர்ந்த 

ஆங்கிலமொழி ; . ஆங்கிலேயரின் முன்னோரான செர்மானிய 
நடிகர் ; a . தென்மேற்குப் பிரான்சிலுள்ள செவாய் மாநிலஞ் 

இனத்தவர் ; ஆங்கிலேயரின் மூதாதையர் ; ஆங்கிலமொழி 
சார்ந்த . 

பேசுபவர் : ஆங்கில இன மரபினர் ; தற்காலச் சாக்ஸனி 
Savv y , n . பொது அறிவுத்திறம் ; அறிவுக்கூர்மை ; உணர்வுச் 

( Saxony ) நாட்டவர் ; ஆங்கிலமொழியின் செர்மானிய இனக் 
செவ்வி ; 3. தெரிந்துகொள் , புரிந்துகொள் . 

கூறு ; a . பழங்கால ஆங்கிலமொழி சார்ந்த ; ஆங்கிலேயரின் 
Saw , v . ஈர்வாள் ., இரம்பம் ; ( வில . ) வாள்போல் பற்க மூதாதையரினஞ் சார்ந்த ; ஆங்கில மொழிமரபு சார்ந்த ; ஆங்கி 
ளமைந்த உறுப்பு ; வாள்போல் பற்களமைந்த பகுதி ; T. லேயரின் முன்னோரான செர்மானிய இனத்தவர் சார்ந்த ; 
இரம்பத்தால் அறு ; பலகைகள் அறுத்தெடு ; இரம்பத்தைக் பழங்கால ஆங்கிலமொழியிலுள்ள ; ( தொ . ) Old Saxon , 
கையாள் ; முன்னும் பின்னுமாக அசைந்தாடு ; முன்னும் கி . பி . 5 - வது 6 - வது நூற்றாண்டுகளில் பிரிட்டனில் படை 
பின்னுமாக அசைந்தாடச்செய் ; வாள் இயக்க அசைவால் யெடுத்து வென்ற வட செர்மானிய இனத்தவரின் மொழி ; 
பிளந்து ஊடுபிரி ; புத்தகக் கட்டட வகையில் தாள்களில் Saxon architecture , இங்கிலாந்தின் 1066 - க்கு முற்பட்ட 
பூட்டுக் கயிறு செலுத்தும் பொருட்டு வெட்டுக்கள் உருவாக்கு ; கட்டிடப்பாணி ; Saxon blue , நீலச்சாய வகை . 
( தொ . ) cylinder saw , சுழல்வட்டு வாள் ; cross - cut saw , Sax ondom , 1. ஆங்கில இனம் பரவியுள்ள உலகப்பகுதி ; 
சிராயடுக்கின் குறுக்கே அறுக்கும் இரம்பம் ; musical saw , ஆங்கிலமொழி பேசும் உலகப்பகுதி . 
singing saw , இசைக்கருவியாளர் யாழ்வில்லினைக்கொண்டு 

Sax onism , n . தூய ஆங்கில மரபு ; பழங்கால ஆங்கில 
வாசிக்கும் சாதாரண இரம்பம் ; reciprocating saw , முன்பின் 

மொழி மரபு ; தூய ஆங்கிலப் பழக்க வழக்கங்களையே கைக் 
இழுத்து இயக்கப்படும் இரம்பம் . 

கொள்ளும் பான்மை . 
saw , 1. பழஞ்சொல் , மூதுரை . 

Sax onist, n . பழங்கால ஆங்கிலமொழிப் புலவர் . 
saw e, v . see என்பதன் இறந்த காலம் . 

Sax onize, v . ஆங்கில இனமரபு ஆக்கு ; ஆங்கில இனமரபு 
saw bones , n . அறுவை மருத்துவர் . 

மேற்கொள் . 
sawd er , 11. முகப்புகழ்ச்சி ; ( தொ . ) soft sawder , பாராட்டுக் Sax ony , n . நேர்த்தியான கம்பளிவகை ; நேர்த்தியான கம்ப 
கள் , முகமனுரைகள் , இச்சகப் பேச்சுக்கள் . 

ளித் துணிவகை . 
saw doctor , n . இரம்பத்தின் பற்கள் செய்வதற்கான இயந் 

sax ophone , 1. ( இசை . ) கூடிசைக்குழுமக் கருவி . 
திரம் . 

say , 11. கூற்று , கூறவேண்டுங் கருத்து ; கூறவேண்டுவதைக் 
saw dust , 11 : மரத்தூள் , அறுப்புப்பொடி ; ( தொ . ) let the 

கூறுவதற்கான வாய்ப்பு ; கருத்து முடிவில் பங்கு ; 0 . 
sawdust out of , வேடத்தை அம்பலப்படுத்து , போலிப்பகட் 

சொல்லு ; வாய்விட்டுரை ; கருத்து வெளியிடு ; கருத்துக் 

கூறு ; தெரிவி ; கருத்தறிவி ; ஓது ; ஒப்புவி ; எடுத்துரை ; 
டினை வெளியாக்கு . 

பேச்சுத் தொடர் ; குறிப்பிடு ; குறித்துரை ; உறுதியாகக் 
sawed , v . saw , என்பதன் இறந்த காலம் . 

கூறு ; துணிந்து கூறு ; தீர்மானமாகக் கூறு ; வற்புறுத்தி 
saw fish , n . வாள்மீன் , இரம்பம் போன்ற அலகுடைய பெரிய யுரை ; வாக்குமூலஞ் செய் ; சாற்று ; செப்பு , விடையாகக் 
மீன்வகை . 

கூறு ; வகுத்துரை ; சொல்லாடு ; சொல்வகுத்துரை ; சொல் 
saw - fly , 11. இரம்பம் போன்ற முட்டையிட்டு வைத்துக் 

வடிவங் கொடு ; கணித்துரை ; உத்தேசமாகக் கூறு ; என் 
கொள்ளும் உறுப்புடன் கூடிய பூச்சிவகை . 

றுரை ; என்று எடுத்துக்கொள் ; ஊகமாகக் கூறிக்கொள் ; 

சான்று கூறு ; வாத ஆதாரமாகக் கூறு ; கூறிக்கொள் , 
saw - gate, n . இரம்ப அறுப்புப் பிளவு . 

மாதிரியாகக்கொள் ; ( தொ . ) I dare say , நான் இவ்வாறு 
saw - gin , n . இரம்பப்பற்களையுடைய பருத்தி விதையெடுக்கும் கருதுகிறேன் ; நான் இதை மறுக்கவில்லை ; I say , கவனிக்கும் 
இயந்திரம் . 

படி கோரும் குறிப்பு ; வியப்புக் குறிப்பு ; மறுப்புக்குறிப்பு ; 
Saw - horse , n . அறுப்பணைப்புச் சட்டம் . 

திடீர் மகிழ்ச்சிக்குறிப்பு ; let us say , say , எடுத்துக்காட்டாக ; 

என வைத்துக்கொள்வோம் ; nothing to say to , தொடர்பு 
sawn , v . saw என்பதன் முடிவெச்சம் . 

இல்லை ; not to say , இன்னுஞ் சொல்லப்போனால் ; say a good 
Sawn ey , 11. ஸ்காத்லாந்தினரைக் குறிக்குஞ் சாட்டுப்பெயர் . word for , பரிந்துரை , பாராட்டு ; மன்னித்துவிடு ; say away , 
saw - pit , 11. மர அறுப்புக் குழி . 

சொல்ல வேண்டியதைச் சொல்லித் தீர்த்துவிடு ; say grace , 
saw - set , n . இரம்ப நெளிவுக்கருவி , இரம்பப்பற்களை இரு 

உணவிற்கு முன் அருளிப்பாடு கூறு ; say lesson , பாடம் 
பக்கமுந் திருப்புவதற்கான கருவி . 

ஒப்புவி : say no more , பேசுவதை நிறுத்து ; say one nay , 

வேண்டுகோளை மறு ; கொடுக்க மறு ; say out , பட்டாங்க 
sow - wort , n . மஞ்சள் சாயந்தருஞ் செடிவகை. 

மாகத் தெரிவி , முழுமையும் எடுத்துச்சொல் ; say the word , 
saw -wrack , n. இரம்பப்பற்களைப் போன்ற அமைப்புள்ள ஆணையிடு ; say when , காலங் குறிப்பிட்டுக் கூறு ; 
கடற்பூண்டுவகை . 

யத்தைத் திட்டமாகக் குறிப்பிடு ; say yes , வேண்டுகோளுக்கு 
Saw yer , n . மரம் அறுப்பவர் ; ஆற்றில் ஒதுக்கப்பட்ட மரம் ; 

இணங்கு ; ஒப்புக்கொள் , உறுதிப்படுத்து ; sooth to say , 
மரத்தைத் துளைக்கும் முட்டைப்புழு வகை . 

உண்மையில் , உண்மையைச் சொல்லப்போனால் ; 

that is to say , 
sax , 11. மோட்டுப் பாவுகல் வெட்டுகருவி . 

அதாவது ; to say nothing of , கூறாமலே 

அமைவதாக ; what say you to , உனக்கு விருப்பந்தானா ? 
sax atile , a , ( தாவ . , உயி . ) பாறைகளில் வாழ்கிற ; பாறை 

you may well say so , நீ சொல்வது முற்றும் நேர்மையானது . 
களிடையே வளர்கிற . 

Say , 1. நேர்த்திக் கம்பளித்துணி வகை . 
saxe , 11. நிழற்படத்தாள் வகை ; நீலநிற வகை . 

Say er , 11. நோட்டக்காரர் . 
sax llorn , n . ( இசை . ) பித்தளைத் துளைக்கருவி வகை , 

Sa yid , 11 . இஸ்லாமிய வழக்கில் நபிநாய " த்தின் புதல்வி 
Saxic oline , saxic olous, a . ( தாவ , உ..யி . ) == saxatile . 

பாதிமா ( Fatima ) வின் மரபினர்களில் ஒருவர் . 


சம் 


878 
saying 

scale -moss 
say ing , n . சொல்லுதல் ; பழஞ்சொல் ; முதுமொழி ; ( தொ . ) scala riform , a . ( வில. ) பூச்சி இறகு நரம்புகள் வகையில் 
goes without saying , சொல்லாமலே விளங்கும் ; saying and ஏணிவடிவான ; ( தாவ . ) மாறிமாறிக் கெட்டியும் தளர்வு 
doing , சொல்லுஞ் செயலும் . 

மான சிம்புகளால் அமைவுற்ற . 
Sayyid , 11. = Sayid . 

scal awag , n . கறளை விலங்கு ; போதிய வளர்ச்சி பெறாத 

உயிர் ; தீனியின்றி ஒட்டிக்குறுகிய விலங்கு ; மூளையற்றவர் , 
sbi rro , ( இத் . ) 11. இத்தாலிநாட்டுக் காவல்துறையினர் . 

கவைக்குதவாதவர் ; கயவர் , போக்கிரி . 
scab , n . அசறு , கடுந்தழும்பு ; சிரங்கு ; கால்நடைச்சொறி ; 

scald 1 , n . சுடுபுண் ; ஆவிப்பொக்குளம் ; 3. பொள்ளவை , 
தாவரப் பூஞ்சைக்காளான் நோய் ; கசடன் , அழுக்குப்பிடித் 

சுடுபுண் உண்டுபண்ணு ; : ஆவிப்பொக்குளம் உருவாக்கு ; 
தவன் ; கருங்காலி, வேலை நிறுத்தத்தில் சேர மறுப்பவர் ; 

கொதி நிலைக்குச் சற்றுக்குறைவாகச் சூடாக்கு ; கொதிநீர் 
தொழிற்சங்கத்தில் சேர மறுப்பவர் ; வேலைநிறுத்தஞ் செய்த 

விட்டுக் கழுவு . 
வருக்குப் பதிலாக வேலைக்குச் செல்பவர் ; 3. புண்வகையில் 

scald , 1. ஸ்காண்டினேவிய நாட்டுப் பாணர் , பெரியோர்மீது 
பொருக்கு வை ; கருங்காலியாக நட. 

பாட்டுக்கட்டிப் பாடும் மரபினர் . 
scabb ard , 1. வாளுறை ; கத்தியுறை ; ( தொ . ) fling away 

scald ed , a . கொடு வெஞ்சூடாக்கப்பட்ட . 
scabbard , throw away scabbard , இறுதிவரை போராட 
உறுதிபூண் . 

scald ing , n . பொள்ளவைப்பு , சுடுதல் ; a . கொடு வெஞ் 

சூடான ; ( தொ . ) scalding tears , வெந்துயர்க் கண்ணீர் . 
scabb ard - fish , n . ஓலைவாளை , வாளுறைபோல மின்னும் 

scald ino , ( இத் ) n . இத்தாலிய நாட்டு வழக்கில் மண் தணல் 
கடல்மீன் வகை . 

தட்டு . 
scabbled , scabb y , a . சொறி பிடித்துள்ள ; சிரங்குநோய்க்கு 

scale , n . செதிள் ; உரிவை , தொலி , தோல் உரிபகுதி ; 
ஆளான ; இழிந்த , கொடிய ; பயனற்ற . 

தோடு ; வங்கு ; பொருக்கு ; உமி ; நெற்று ; சிம்பு ; புரை ; 
scab ies, 11. சொறிசிரங்கு . 

சிராய் ; படலம் ; இரும்பு மேலடைப்பாளம் ; ஊத்தை , பல் 
scab ious , 11. பல்வகை வண்ணமுடைய காட்டுச்செடி வகை ; காறை ; வேம்பாவின் உள் துரிசு ; சிதலிலை ; பூவடிச்சிதல் ; 
a . சொறிசிரங்கு பிடித்துள்ள , பொருக்குகள் நிறைந்த . 

புரியிழை , சிதலிறகு ; 3. செதிள் நீக்கு ; தொலி, தோலுரி ; 

புறத்தோடகற்று ; பற்காரை எடு ; இரும்பின் மேற்சிம்பெடு ; 
scab rous , a . ( வில . , தாவ . ) சொரசொரப்பான மேற்பரப் 

செதிளுருவாக்கு ; வங்குபற்று ; சிம்புசிம்பாக எடு , படலம் 
புடைய , பொருக்குகள் நிறைந்த ; மிகு திறம்படக் கையாள 

படலமாக எடு ; அடை அடையாக விழு ; சிதல் சிதலாக 
வேண்டிய ; இதவுக்கேடான ; மட்டுமதிப்புடன் கையாள 

உதிர் , இற்றுவிழு. 
முடியாத . 

scale , n . சீரை , துலாத்தட்டு ; 3. நிறைகோலில் வைத்து 
scad , n . மீன்வகை . 

நிறு ; நிறுக்கப்பட்ட பொருள்வகையில் நிறைகோலில் குறிப் 
scaff old , n . சாரக்கட்டு , கட்டிடமெழுப்பும் வேலையாட்கள் 

பிட்ட எடையைக் காட்டு ; ( தொ . ) throw Sword into scale , 
பயன்படுத்துவதற்குரிய அழிக்கட்டுமானம் ; பரண்கட்டு , 

படைவலிகொண்டு உரிமை நாட்டு ; turn the scale , தீர்மானி , 
வேட்டைக்காரர் தங்குமேடை ; காட்சிமேடை , காட்சிப் 

உறுதிசெய் . 
பொருளுக்கான உயர் அழிச்சட்டமேடை ; பார்வையாளர்க் 

scale , 11. அளவுப்படி நிரை , சிறு அளவுக் கூறுகளின் 
கான மேடைக்கட்டு ; ஆடரங்கமேடை ; வேடிக்கை காட்டுபவர் 

வரிசை ; ஏணிபோன்ற ஒழுங்கமைவு ; தரவரிசைமுறை ; 
களுநக்கான மேடைக்கூண்டு ; தூக்குமேடை , கோக்கா மரம் ; 

( இசை . ) சுரவரிசைப்பட்டி ; ( கண . ) குறியீட்டுமுறையின் 
நேராக ஆணைக் கொலைஞர் கையாலேயே பெறும் கொலைத் 

அடிப்படையான அளவுத்திட்டம் ; ஒப்புமை அளவு ; வீதக் 
தண்டனை ; பிணக்கூடு , முற்காலங்களில் இறந்த உடலை 

குறிப்பு ; திணைப்படப் படி அளவு விழுக்காடு ; அளவுகோல் , 
வைப்பதற்குரிய சட்டம் ; பிணவைப்புச் சட்டம் , இறந்த 

மாத்திரைக்கோல் ; அளவுக்கீற்று அடையாளங்கள் ; அளவு 
வேட்டை விலங்குகளின் உடலை வைப்பதற்குரிய அழிக்கூடு ; 

அறுதிப்பாடு ; U. ஏணிவைத்து ஏறு ; தொற்றித் தவழ்ந்து 
( உயி . ) முற்சட்டக்கூடு , கரு உயிரின் பின்வளர்ச்சிக்குரிய 

ஏறு ; படி விழுக்காட்டளவில் வரைந்துகாட்டு ; பொது 
முற்படிவ அமைவு ; கூண்டுச்சட்டம் ; U. கட்டிடத்திற்குச் 

அளவுவீதமுடையதாக்கு ; பொதுவான அளவுவீதம் உடைய 
சாரக்கட்டுமானம் அமை ; மேடைச்சட்டமீது காட்சிக்கு வை ; 

தாயிரு ; ஒரே அளவால் அளக்கத்தக்கதாயிரு ; ( தொ . ) 
தூக்கி நிறுத்து ; பேணிக்கா ; ( தொ . ) the scaffold . நேராக 

chromatic scale , அயலுருக்கள் விரவிச் செல்லும் இசைப் 
ஆணைக் கொலை ஞர் கையாலேயே பெறுங் கொலைத் 

பட்டி ; diatonic scale , இசை ஒலிகளையும் இடைவெளியை 
தண்டனை . 

யுங் கொண்டு இயங்குகிற இசைப்பட்டி ; Gunter s scale , 
scaff olding , 11. சாரக்கட்டு அமைத்தல் ; சாரக்கட்டு ; சாரக் 

கணிப்பு முறை அளவுகோல் ; on a large scale , பெரிய 
கட்டுக்கு வேண்டும் பொருள்கள் ; ஓவியர் நிலைச்சட்டம் ; 

அளவில் ; on a small scale , சிறிய அளவில் ; on the scale 
தூக்குமேடைக்குரிய பகுதிகள் ; காட்சிமேடை ; பார்வை of , விழுக்காட்டில் ; scale down , படிப்படியான அளவு 
யாளர் மேடைக்கட்டு ; கூண்டுச்சட்டம் ; மேடைச்சட்டமீது வீதத்தில் சிறிதாக்கிக் காட்டு ; scale up , படிப்படியான 
காட்சிக்கு வைப்பு ; தூக்கி நிறுத்தல் ; பேணிக்காப்பு . 

அளவு வீதத்தில் பெரிதாக்கிக் காட்டு ; sink in the scale , 
scaff olding - pole , n . சாரக்கம்பம் , சாரக்கட்டைத் தாங்கும் கீழ்மட்டத்திற்கு வந்துவிடு ; sliding scale , ஒப்பான அல்லது 
மையத்தூண் . 

உறழ்வான வீதச் சறுக்குக் கணிப்பு அட்டவணை ; to scale , 
scag lia , ( இத் . ) n . இத்தாலிய சிவப்புச் சுண்ணக்கல் . 

வீதமுறைப்படி ஒரு சீராக . 
scagliol a , 11. ஒப்பனைக்கற் போலியாகச் செய்யப்படும் பசை 

scale - arm our , n. செறிபாளப் போர்க்கவசம் . 
நீற்றுக் கலவை வேலைப்பாடு . 

scale - board , 1 . நிலைக்கண்ணாடி படம் முதலியவற்றின் 
scal able ", a . மீன்வகையில் செதிள்கள கற்றக்கூடிய ; விதை 

பின்புற மென்மரப் பலகை . 
கள் வகையில் தோல் தோலாய் உரிக்கத்தக்க ; பல்வகையில் 

scale - bor er , n . வேம்பாக்குழாய்களிலிருந்து துருப்பொருக்கு 
கீற்றுக்கீற்றாக அகற்றத்தக்க ; உலோகவகையில் சிம்பு 

களை அகற்றுங் கருவி , 
சிம்பாக எடுக்கத்தக்க ; தோல்வகையில் உரியத்தக்க ; உலோக scaled , a . செதிள்களையுடைய ; செதிள்கள் நீக்கப்பட்ட . 
வகையில் தகடு தகடாக வருகிற ; தோல்வகையில் வங்கு scale - fern , n. செதிள்களையுடைய சூரல் இனம் . 
உருவாகிற ; சிம்புசிம்பாக விழுகிற ; சிதள்கள் வகையில் 

scale - insect, n. செதிற்பூச்சி , செடிகளில் இறுக்கமாக 
அவிழ்ந்து விழுகிற . 

ஒட்டிக்கொண்டு கேடயம்போன்ற செதிளைச் சுரப்பிக்கும் 
scal able , a . எடைகோல் தட்டுகளில் வைத்து நிறுக்கத் பூச்சிவகை . 
தக்க . 

scale - moss , 11 . செதிள் போன்ற இலைகளையுடைய 

பாசி 
scal able ", a . ஏறிக் கடக்கத்தக்க ; ஏணிவைத்து ஏறத்தக்க . யொத்த செடிவகைகள் . 


மாக . 


வகை . 


879 
scalene 

scapulo - humeral 
scalene , 11. ஒவ்வாச்சிறை முக்கோணம் ; முதுகெலும்பையும் scamp ish , a . போக்கிரித்தனமான ; கயமைத்தனமான . 
விலா எலும்புகளையும் இணைக்குந்தசை ; a . ஒவ்வாச் சிறை 

scan , v. அலகிடு ; அசைசீர் பொருத்தம் தேர்ந்தாராய் ; ஒத் 
களையுடைய ; ( தொ . ) scalene cone , அச்சு அடியை நோக்கிச் திசைவு ஆய்ந்து காண் ; ஓசைநயம் தோன்ற அமைவுறு ; 
சாய்ந்துள்ள கூம்பு ; scalene cylinder , அச்சு அடியை அசைசீர் சரியாக அமைவுறு ; கூர்ந்துபார் , நுணுகி ஆராய்ந்து 
நோக்கிச் சாய்ந்துள்ள நீள் உருளை ; scalene muscle , முது நோக்கு ; தொலைக்காட்சி வகையில் தொலைக்கனுப்பும்படி 
கெலும்பையும் விலா எலும்பையும் இணைக்கும் தசை ; scalene 

நிழல் - ஒளிக் கூறுகளைத் தனித்தனி பிரித்தெடு . 
triangle , ஒவ்வாச் சிறை முக்கோணம் . 

scan dal , n . அவதூறு , பழிச்சொல் ; ஊரலர் , புறஞ்சொல் ; 
scales 1 , n . pl . நிறைகோல் , எடையளக்குங் கருவி ; தராசுத் 

பொது ஒழுங்குணர்வு குலைவு , நடைமுறை மரபு நயக்கேடு ; 
தட்டு ; ( தொ . ) hold the scales even , நடுநிலையிலிரு ; ஒரு பழிப்பு , இழிப்பு ; பழிப்புக்குரிய செய்தி , இழிவுக்குரியது . 
பாற் கோடாதிரு . 

scan dalize1 , ப . மதிப்புக்குலை ; அவமானம் உண்டுபண்ணு ; 
Scales , n . pl . ( வான் . ) துலாராசி . 

மனம் புண்படுத்து ; ஒழுங்குணர்வு குலைவி ; நடைநய மரபு 
scale winged , a . பூச்சியின வகையில் செதிள்களால் மூடப் களை அவமதி ; நல்லெண்ணத்துக்கு அதிர்ச்சியூட்டு . 
பட்ட நான்கு சிறகுகளையுடைய . 

scan dalize , v . ( கப் . ) பாய்ப்பரப்பைக் குறை . 
scale - work , n . ஒன்றன்மீது ஒன்று அமைந்துள்ள ஒழுங் 

scan dalous , a . அவதூறான , அவமதிப்பான ; ஒழுங்குணர்ச்சி 
கமைவு ஒப்பனை , அடை அடுக்கமைவு . 

குலைக்கிற;, நயநாகரிகப் பண்புக்கு மாறான ; 

நன்பொறி 
scall , 1. சொறி ; ( தொ . ) dry scall , வன்சொறி , சிரங்கு ; யாளர்க்கு அதிர்ச்சியூட்டுகிற ; கண்டிக்கத்தக்க ; இழிவான . 
moist scall , மென்சொறி , கரப்பான் புண் . 

scan dalously , adv . அவமதிப்பாக , இழிவாக , தகாத்தன 
scall awag , n . = scalawag . 
scall ion , n . வெங்காய வகை . 

Scan dalousness , n . அவதூறான தன்மை . 
scall op , n . இரட்டைவரிச் சோழி ; நத்தை வகை ; புண்ணிய scan dalum magnat um , ( ல . ) n . ( வர . ) பெரியவரை 
யாத்திரிகர் வரிச்சோழிச் சின்னம் ; சிப்பி வறுக்கும் வட்டில் ; அவதூறு படுத்துதல் . 
உண்கல ஏந்துவட்டில் ; V. வாணலியில் இட்டுப் பக்குவப் Scandinav ian , 11. டென்மார்க் - நார்வே - ஸ்வீடன் - ஐஸ்லண்டு 
படுத்து ; சிப்பிவரைபோன்ற ஓரவரி அணிசெய் . 

முதலிய நாடுகளடங்கிய பரப்பிற்குரியவர் ; ஸ்காண்டினேவிய 
scall ops , n . pl . நத்தையோடு ஒத்த ஓரவரியுடைய அணி மொழி இனக்குழு ; a . ஸ்காண்டினேவிய நாடுகள் சார்ந்த ; 

ஸ்காண்டினேவிய மொழி இனக்குழுச் சார்ந்த . . 
scall op - shell, n . சிப்பி , நத்தையோடு . 

scan sion , n . அலகீடு ; யாப்பமைதி . 
scall ywag, n . = scalawag . 

scansor ial , a . பறவைகள் வகையில் பற்றி ஏறுகிற ; பறவை 

களின் காலடிகள் வகையில் பற்றி ஏறுவதற்கு ஏற்றவா 
scalp , n . தலையுச்சிவட்டம் ; உச்சிவட்டக்குடுமித் தோல் ; 
அமெரிக்க செவ்விந்திய பழங்குடிமக்கள் வழக்கில் வெற் 

றமைந்த . 
றிக்கு அறிகுறியாகக் கிழித்தெடுத்து அணிந்துகொள்ளப்படும் scant , a . மிகக்குறைவான ; போதாத ; தாராளமற்ற , கைக் 
எதிரியின் வட்டக்குடுமித் தோல் ; வன்பால் மலைமுகடு ; 

கடிப்பான ; குறைபாடுடைய ; V. கஞ்சத்தனம் 
திமிங்கிலத் தலை மேற்பகுதி ; U. செவ்விந்திய வழக்கில் 

வேண்டாவெறுப்புடன் கொடு . 
தோற்றவரின் குடுமித்தோலைக் கீறி எடு ; ஈவிரக்கமின்றிக் scant ling , n . படியளவு ; அளவுப்படி ; அளவீடு ; ஒதுக்கிய 
குறை இறக்கு ; ( தொ . ) out for scalps , போர்வழியை அளவுப்பங்கு ; வெட்டுவாய் அளவு ; வகைமாதிரி , உருப் 
மேற்கொள் ; தாக்குதல் போரில் இறங்கு ; take scalps , படிவம் ; படியளவுக் கருவி ; வரிச்சல் , 5 அங்குலத்திற்குக் 
தோற்றவன் குடுமித்தோல் கிழித்தெடு . 

குறைவான அகலத்திட்பங்களையுடைய மரப்பட்டியல் ; சிறு 
scal pel , n . அறுவைக்கத்தி . 

அளவு ; குறைவளவுத் தேவை ; கட்டை - கல் வகைகளில் 

வெட்டிக் குறைக்கப்படவேண்டிய இலக்களவு ; கட்டுமானப் 
scal pert, n . செதுக்குவினைஞரின் உருள் முனை உளி ; அறுவை 

பகுதிகளின் கட்டளையளவு ; கப்பற் பகுதிகளின் கட்டளை 
மருத்துவர் அரம் . 

அளவு ; மிடாவின் வைப்புநிலைச் சட்டம் . 
scalp er , n . செவ்விந்தியரின் குடுமித்தோல் அறுத்தெடுக்குங் 

scan ty , a . சிறு அளவான ; கொஞ்சமான ; சிறிதும் போது 

தா 
கத்தி . ) 

நிலையான ; தேவைக்குப் பற்றாத ; கஞ்சத்தனமாகக் 
scalp less , a . குடுமித்தோலற்ற , செவ்விந்தியர் வழக்கில் 

கொடுக்கிற ; வளமற்ற ; குறைபாடான . 
வெற்றி பெற்ற பகைவரால் குடுமித்தோல் பறித்தெடுக்கப் 

scape , n . ( தாவ . ) வேரிலிருந்து வளரும் காய்த்தண்டு ; 
பெற்ற ; மொட்டையான . 

பூச்சிகளின் உணர்கருவியின் அடித்தளம் ; இறகின் நடு 
scalp - lock , n . உச்சிவட்டத் தோற்குடுமி , செவ்விந்தியர் நாளம் ; தூணின் நிலைத்தண்டு . 
வழக்கில் வீர வெற்றிதோல்விக்கறிகுறியாகக் கொள்ளப்படும் 

scape , n . தப்பிப்பிழைப்பு ; ப . தப்பு . 
உச்சிவட்டத்தோலுடன் விடப்படும் குடுமி . 

scape goat , n . பலியாடு , பழிக்கு இரை . 
scal priform , n . உளி வடிவான முன்வாய்ப்பல் . 

scape grace , 21. துடுக்குக்குழந்தை , இடருணிப்பிச்சு . 
scal y , a . செதிள்கள் மூடிய ; செதிள்கள் போன்ற ; கந்தை 
யணிந்துள்ள ; இழிதோற்றமுடைய ; செதிள்களால் ஆன ; 

scape ment , n . = escapement . 
செதிள்களாக உதிர்ந்துவிடும் பாங்குள்ள . 

scaph oid , 11. ( உள் . ) படகுவடிவ எலும்பு ; a . படகு வடி 
scamm ony , n. கடும் பேதிமருந்தாகப் பயன்படும் பிசின் வகை ; 
பிசின் வகைதரும் பின்னு கொடி வகை . 

scap ula , ( ல . ) n . தோள்பட்டை ; pl . scap ulae . 

scap ular , n . சமயத்தலைவர் அணியும் தோளை மறைக்குஞ் சிறு 
scamp , n . கயவன் ; போக்கிரி ; செல்லப்பெயர் வகை . 

அங்கி அல்லது உடுப்பு ; சமயச்சங்கத்தில் நுழைவதற்கு 
scamp , . கடனுக்குப் பணியாற்று , அரைகுறை வேலை அடையாளமாய் மடத்துத்துறவியரின் குறுந்தோளங்கி ; 
செய் . 

சமயநிறுவன ஏற்புச் சின்னமான தோள்வரைத் தொங்கல் 
scam per , n . விரைகுதியோட்டம் ; எழுச்சிமிக்க பாய்ச்சல் ; 

; 

அணி ; தோள் கட்டு ; a . தோள்சார்ந்த ; தோள்பட்டை 
இன்பக் குதிரைச்சவாரி ; விரைவுப்பயணம் ; வேக வாசிப்பு ; 

சார்ந்த ; ( தொ . ) scapuler feathers , சிறகடியில் முளைக்கும் 
3. விலங்கு வகையில் கலசலாக ஓடு ; குழந்தைவகையில் 

மெல்லிறகு . 
எழுச்சியுடன் குதித்தோடு ; குதியாட்டமிட்டுச் செல் ; ( தொ . ) scap ulo - hum eral, a . தோள்பட்டை மேற்கை இணைப்புச் 
take scamper through , குதியாட்டமிட்டுச் செல் . 

சார்ந்த . 


பண்ணு ; 


வான . 


880 
scapulo -radial 

scenario 
scap ulo - rad ial , a . தோள்பட்டை முன்கை கட்டெலும்பு sca rify , v . மேற்போக்காக அறுவை செய் ; தோலுரி ; கடுந் 
இணைப்புச் சார்ந்த . 

தாக்குதலால் மனவேதனை உண்டுபண்ணு ; கிளறுபடையால் 
scap ulo - ul nar . a . தோள்பட்டை முன்கை உள்ளெலும்பு 

நிலங்கிளறு . 
இணைப்புச் சார்ந்த . 

scar ious , a . ( தாவ . ) புல்லிதழ் வகையில் உமி போன்ற , உலர் 
scar 1 , 1. வடு ; துயரம் முதலியவற்றின் நிலைத்த விளைவு ; இலை சருகான . 
முதலியன உதிர்ந்தமையால் செடியில் ஏற்பட்ட வடு ; விதை scarlati na , n . செம்புள்ளி நச்சுக்காய்ச்சல் வகை 
யின் காம்புவடு ; 3. வடுப்படுத்து ; தழும்பு உருவாகப் பெறு . 

scar less , a . வடுவற்ற , தழும்பில்லாத . 
scar , n . செங்குத்துப் பாறை . 

scarl et , n . ஒண்சிவப்பு வண்ணம் ; ஒண் சிவப்புநிற ஆடை ; 
sca rab , 11. பண்டைய எகிப்திய மரபில் தெய்வத்தன்மை a . ஒண்சிவப்பு வண்ணமான ; ( தொ . ) scarlet admiral , , 
பொருந்தியதாகக் கருதப்பட்ட வண்டு ; வண்டுவடிவத் வண்ணத்துப்பூச்சி வகை ; scarlet fever , செம்புள்ளி நச்சுக் 
தாயத்து . 

காய்ச்சல் வகை ; போர்வீரரைக் காதலிக்குங் கால நடப்பு ; 
scarabae id , 1. வண்டினத்தின் வகை . 

scarlet hat , கத்தோலிக்க திருத்தூதுவர் அணியும் தொப்பி : 
எகிப்திய மரபில் போலி 

கத்தோலிக்க திருத்தூதுவர் ; 
scarabae oid , n . பண்டைய 

scarlet resh , செம்புள்ளி 

அம்மைநோய் வகை , scarlet runner, 
வண்டுரு மணி ; a . பண்டைய எகிப்திய மரபில் திருத்தூய 

சிவப்புமலருடைய 
வண்டு சார்ந்த . 

படர்கொடி அவரை வகை ; scarlet woman , scarlet whore , 

புறச்சமயகால ரோமாபுரி ; போப்பாண்டவர் ஆட்சிக்குரிய 
sca ramouch , 11. வாயடிவீரன் . 

ரோமாபுரி ; உலகில் பற்றார்வ மனப்பான்மை . 
scarce , a . அருமையான , போதாத , பற்றாக் குறையான ; ads . 
மிக அருகலாக ; ( தொ . ) make oneself scarce , (பே - வ . ) 

scarl et - grain , n . சிவப்புச்சாயப் பூச்சிவகை . 
ஒதுங்கியிரு ; விலகியிரு . 

sca roid , n . கிளிமூக்கினஞ் சார்ந்த மீன்வகை ; a . கிளிமூக் 
scarce ly , adv . மிக அருகலாக . 

கினஞ் சார்ந்த ; கிளிமூக்கின மீன்வகை போன்ற . 
scarce ment , n . சுவர் உள்விலகீடு ; அரண்மதில் உள்வாங் 

scarp , n . அரண் வகையில் அகழியின் உட்கரைச் சரிவு , உட் 
கீடு ; கரை உள் ஒதுக்கம் ; சுவர் உள் விலகீட்டுக்கோணம் ; 

பக்கச் சரிவு ; நேர்க்குத்தான சாய்வு ; 3. கரைப்பக்கஞ் செங் 
அரண்மதில் உள்வளைவு குடுவை ; கரை உள்வளைவுப் பள்ளம் . 

குத்தாக்கு ; நேர்க்குத்தான சரிவாக்கு ; அகழிக்கரையினை இரு 

பக்கமும் செங்குத்தான சரிவுடையதாக்கு . 
scarce ness , n . அருகல் நிலை , பற்றாக்குறை ; தட்டுப்பாடு . 

scar us , n . கிளிமூக்கும் ஒளிவண்ணமும் பொருந்திய மீன்வகை . 
scar city , n . பற்றாக்குறை , அருமைப்பாடு . 

scathe , n . புண் . 
scare , n . கிலி , அடிப்படையற்ற அச்சம் ; கலக்கம் , படை 

scathe less , a . தீங்கு செய்யாத . 
யெடுப்புப் பற்றிய பீதி ; வாணிகத்துறையில் தேவையற்ற 
கவலை ; ப . கிலியூட்டு ; தேவையின்றி அச்சுறுத்து ; அறி 

scath ing , a . புண்படுத்துகிற . 
விலியைப் பீதியுறச்செய் ; விலங்கைக் கலவரப்படுத்து ; scatol ogy , n . புதைபடிவச் சாணவியல் . 
குழந்தைக்குப் பூச்சாண்டி காட்டு ; ( தொ . ) scare away , அச் scatoph agous , a . சாணந் தின்னுகிற . 
சுறுத்தி ஓட்டு . 

scatt er , n . சிதறல் , தூவுதல் ; ப . சிதறு ; தூவு ; தெளி ; 
scare crow , 1. புல்லுரு, புள்ளோட்டியாக வைக்கப்படுங் 

கலைவுறு ; சிதறலாக வீசு ; அங்குமிங்கும் வீசு ; இடையிடை 
கொல்லைப் பொம்மை ; பூச்சாண்டி ; கந்தலாண்டி , அலங் 

தூவு ; இடையிடை தெளி ; பரவலாக எறி ; சிதறலாகத் 
கோல உடையணிந்தவர் ; எலும்புந் தோலுமானவர் . 

தெளி ; மேகத்தைக் கலைவி ; படையைச் சிதற அடி ; துரத்தி 
scared , a . பீதியுற்ற ; ( தொ . ) scared face , பீதியுற்ற முகம் ; யடி ; கலைந்தோடு ; தனித்தனியாக்கு ; துண்டு துண்டாகப் 
scared impression , கிலியுற்ற தோற்றம் . 

பிரி ; நாற்புறமும் பரப்பு ; நாலாபுறமும் பரவு ; நம்பிக்கை 
scare - head , scare - heading , n . பரபரப்புச் செய்தித்தாள் 

குலைவி ; குலைவுறு ; ஒளிசிதறிப் பரப்பு ; ஒளிசிதறிப்பரவு ; 
தலைப்பு . 

வெடித்துத் தெறித்தோடு . 
scare monger , n . வீண்கிலி பரப்புபவர் . 

scatt er - brain , 11. கவனக்குறைவானவர் . 
scarf 1 , n . கழுத்துத்துண்டு , தோள் துண்டு ; வல்லாவட்டு ; scatt er - brained , a . செறிந்த கவனமற்ற . 
கழுத்துப்பட்டிகை . 

scatt ered , a . சிதறலான , பரவலான ; அங்குமிங்குமான , 
scarf , n. 

மரத்துண்டுகளின் வாய்ப்பொருத்தீடு ; தோல் இடையிடையான ; இடைவெளி மிக்க , ஒன்றிலிருந்து ஒன்று 
துணுக்குகளின் இணைப்பொருத்தீடு ; உலோகப் பாளங்களின் 

நெடுந்தொலை விலகிய ; ஒருங்கிணையாத ; துண்டு துண்டான . 
மேலிணைப்பீடு ; செதுக்குக் குதைப்பள்ளம் , உள்வரிப்பள்ளம் ; scatt eringly , adv . சிதறலாக , அங்குமிங்குமாக . 
V. மரம் - தோல் -உலோகம் ஆகியவற்றினைச் சமநிலைப்படுத்திப் 

scaup , scaup - duck , 11. கிளிஞ்சில் தின்னும் வாத்துவகை . 
பொருத்து ; திமிங்கில வகையை வெட்டிக்கண்டமாக்கு . 

scaup er , n . = scalper . 
scarfed , a . கழுத்துப்பட்டிகை அணிந்த ; கழுத்துச் சுற்றுத் 

scaur , n . = scar ?. 
துண்டு அணிந்த. 

scav enge , 3. தெருப்பெருக்கு ; உள்வெப்பாலையிலிருந்து கழி 
scarf - loom , 11. அகலமற்ற படிவங்களை நெய்யுந் தறி . 

நிலை வளி முதலியவற்றை வெளியேற்று . 
scarf -pin , scarf -ring , n . கழுத்துப்பட்டை ஊக்கு , கழுத் 

scav enger , n . தெருப்பெருக்குநர் ; அழுகிய பொருள்களைத் 
துப்பட்டை இணைப்பு வளையம் . 

தின்று வாழும் விலங்கு ; ஆபாச எழுத்தாளர் ; 3. தோட்டி 
scarf - skin , n . உரிவை , புறத்தோல் . 

யாயிரு : தெருப்பெருக்கு . 
scarf - wise , a . தோளிலிருந்து எதிர்ப்புற இடுப்புக்குச் செல் scav engery , 1. தெருப்பெருக்குங் கலை . 
கிற , தோளின் குறுக்கான ; adv . தோளின் குறுக்காக . 

scaz on , 1. குறுந்துள்ளல் யாப்பு வகை . 
scarifica tion , n . மேலீடான அறுவை ; தோற்செதுக்கீடு ; 

sce na , ( இத் ) n . ( இசை. ) இசைநாடக உறுப்பு ; விரிவான 
மண்கிளறல் ; புண்கிளறல் . 

நாடகப் பாணியமைந்த தனிமொழி ; கதையுரை விரவுறும் 
sca rificator , n . மேலறுவைக்கத்தி . 

நாடகப் பாணித் தனிமொழி . 
sca rifier , 11. கிளறுபடை , கீழ்மேலாய்ப் புரட்டாமல் நிலங் scenar io , ( இத் . ) n . நாடகக்காட்சிப் பட்டியல் , காட்சிப் 
கிளறும் கவர்முள் உழவுக் கருவி ; அதர்ப்பொறி , பாதை பாகுபாடு.உறுப்பினர் தோற்ற விவரங்கள் முதலியவற்றின் 
உடைத்து அமைக்கும் கூர்முள் இயந்திரம் ; கிளறுபவர் ; தொகுதிக் குறிப்பு ; நாடக உரையாடல் -இசை நடைமுறைக் 
கிளறுவது . 

குறிப்பேடு , 


881 


scend 


scholar - like 


scend , n . அலைப்பாய்ச்சல் வேகம் ; அலைப்பாய்ச்சல் ; 0 . 
கப்பலவகையில் அலைபாய்வுறு , அலைப்பாய்ச்சலில் விழுந்து 

விழுந்தெழு . 
scene , n . நாடகக் காட்சிப்பிரிவு , அங்கத்தின் உட்பிரிவு ; 

வெளியிடக் காட்சி ; சூழ்புலக்காட்சிக்கூறு ; காட்சி ஓவியம் ; 
காட்சித்திரை ; திரைக்காட்சி ; காட்சிக்குரிய நிலைக்களன் ; 
நிகழ்விடம் ; நிகழ்ச்சிக்குரிய இட அமைவு ; கதைக்குரிய 
பின்னணிக்களம் ; நாடகத்துக்குரிய நிலைக்களம் ; நாடகக் 
காட்சிக்குரிய அரங்கம் ; ( தொ . ) behind the scenes , திரைக்குப் 
பின்னால் ; திரை மறைவில் ; பொதுமக்கள் அறியாவண்ணம் ; 
change of scene , காட்சி மாற்றம் ; பயணத்தில் ஏற்படும் 
சூழ்நிலைமாற்றம் ; don t make a scene , கல்லுணிவேடம் 
போடாதே ; set scenes , காட்சியிணைப்பு . 
scen ery , 1. இயற்கைக்காட்சி ; சூழ்புலக்காட்சித் தொகுதி ; 
திரைக்காட்சித் தொகுதி ; காட்சித்திரைத் தொகுதி , நாடக 
மேடைக்காட்சித் துணைக்கருவித் தொகுதி . 
scen ic , a . திரைக்காட்சிக்குரிய ; திரைக்காட்சி போன்ற ; 
நாடகக் காட்சிபோன்ற ; பட வகையில் நிகழ்ச்சிகளைக் கண் 
முன்னே கொண்டுவந்து காட்டுகிற ; ஓவியக் காட்சி போன்ற ; 
பகட்டான , கண்காட்சியான ; நாடகத்திருப்பங்கள் வாய்ந்த ; 
கருத்தைக் கவர்கிற ; செயற்கையாரவாரமான ; வேண்டு 
மென்றே மேற்கொண்டு காட்டப்பட்ட ; ( தொ . ) scenic 
railway , காட்சி ஊர்தித்தொடர் , பொருட்காட்சிவேடிக்கை 
இருப்புப்பாதை . 
scen ically , adv . காட்சிநல முறையில் ; திரைக்காட்சி 

முறையில் . 
scenog rapher , n . நேர்க்காட்சி ஓவியர் ; திரையோவியர் . 
scenograph ic , a . நேர்க்காட்சி ஓவியஞ் சார்ந்த ; நேர்க் 

காட்சி அளவை வரைந்து காட்டுகிற . 
scenog raphy , n. நேர்க்காட்சி ஓவியம் ; திரை ஓவியம் . 
scent , n. மணம் ; நறுமணம் , வாசனை ; வேட்டைநாய் வகை 
யில் மோப்பம் ; கூர்ந்துணருந் திறம் ; I. முகர்ந்து பார் ; 
முகர்ந்தறி ; மோப்பம் பிடி ; மோப்பம் பிடித்துக் கண்டுபிடி ; 
இருப்பதாக ஐயுறு ; நறுமணமூட்டு , வாசனையேற்று ; ( தொ . ) 
cold scent , இலேசான மோப்பம் ; false scent , வழிவிலகிய 
மோப்பம் ; hot scent , வன்மையான மோப்பம் ; on the scent , 
உளவறியும் வாய்ப்பான நிலையில் ; put off the scent , போலி 
மோப்பத்தால் ஏய் ; பொய்யான தோற்றங்காட்டி ஏமாற்று ; 
scent out , மோப்பம்பிடித்துக் கண்டுபிடி ; தேடிக் கண்டுபிடி . 
scent - bag, n . விலங்குடலின் நாறுபை ; நரி - வேட்டைநாய் 
களின் மோப்பப் பயிற்சிக்கான பெருஞ்சீரகம் அடங்கிய 
செயற்கை மோப்பப் பை . 
scent ed , a . நறுமணம் ஊட்டப்பட்ட ; நறுமணப்பொருள் 
நிரப்பப்பட்ட ; ( தொ . ) scented caper , மணமுடைய தேயிலை 
வகை ; scented fern , கிச்சிலியின் மணமுடைய சூரல் வகை . 
scent - gland , n . விலங்குகளின் நறுமணச்சுரப்பி . 
scep sis , 1. மெய்ந்நூல்வகை ஐயம் . 
scep tic , n . முற்கால ஐயுறவுவாதி , பிரோ ( Pyrrho of Ellis , 
கி . மு . 300 ;) என்னும் அறிஞரின் அறிவு ஐயுறவுவாதக் கோட் 
பாட்டைப் பின்பற்றியவர் ; தற்கால ஐயுறவுவாதி , பிரோ 
வைப் பின்பற்றும் தற்கால அறிவு ஐயுறவுக் கோட்பாட் 
டாளர் ; கிறித்தவசமய உண்மைகளில் ஐயுறவு கொண்டவர் ; 
சமய ஐயுறவாளர் ; புறச்சமயவாதி ; நாத்திகர் ; ஐயுறவு 
மனப்பான்மையுடையவர் ; தனிக்கொள்கை வகையில் மெய்ம் 
மையினை ஐயுறுபவர் ; தனிச்செய்தி வகையில் ஐயுறுபவர் ; 
நல நம்பிக்கையற்றவர் , நல வெறுப்புக் கோட்பாட்டாளர் . 
scep tical , a . ஐயுறவு மனப்பான்மையுடைய ; முழுதும் நம்பி 
விட மறுக்கிற ; ஆராயாது ஏற்க விரும்பாத ; கேள்வி 
விசாரணை மனப்பான்மை கொண்ட ; ஐயுறவுவாதியான ; 
பிரோவின் ஐயுறவுவாதம் மேற்கொண்ட ; ஐயுறவுவாதஞ் 
சார்ந்த ; அறிவின் உறுதிப்பாட்டை மறுக்கிற ; ஐயுறவு 
வாதத்தை ஆதரிக்கிற ; ஐயுறவுவாதிகளின் கருத்துக்களால் 
தூண்டப்பட்ட . 

112 


• scep ticism, n . ஐயுறவுவாதம் ; அறிவு ஐயுறவுக்கோட்பாடு ; 
அறிவில் உறுதிப்பாடின்மை ; முடிந்த கருத்து முடிவின்மை ; 
தற்கருத்தற்ற தன்மை ; இறைமை உறுதி மறுப்புக்கோட் 
பாடு , இறை ஐயுறவுக்கோட்பாடு ; ஓயா ஐயுறவு ; கிறித்தவ 
உண்மைகளில் ஐயுறவுடைமை ; ஐயுறவு மனப்பான்மை . 
scep tre, n . செங்கோல் ; அரசாணை . 
scep tred , a . செங்கோல் ஏந்துகிற ; அரசனுக்குரிய . 
scha denfreude, ( செர் . ) n . பிறர் கேட்டில் மகிழ்வு . 
scha ppe , n . கழி பட்டிழை , கழியிழைப் பட்டு . 
sched ule , n . அட்டவணை ; பொருட்பெயர்ப் பட்டியல் ; சட்ட 
இணைப்பு ; கால அட்டவணை ; I. அட்டவணையாக உரு. 
வாக்கு ; பட்டியலிற் குறி ; பட்டியலிற் சேர் ; ( தொ . ) 
on schedule , கால அட்டவணையிற் குறித்த . 
sched uled , a . குறிப்பிட்ட அட்டவணையிற் சேர்க்கப்பட்ட . 
scheik , n . = sheikh . 
schem a , n . பொழிப்பு , சுருக்கம் ; உருவரைப்படிவம் ; இனப் 
பொதுவுருப்படிவம் ; உருவரைப்படம் ; திட்டம் ; புனைவுருப் 
படிவம் ; ( அள . ) மும்மடி அளவைமுறை ; ( இலக் . ) சொல் 
லணி ; pl . schem ata . 
scheme , n . திட்டம் ; வகைதுறை ஏற்பாடு ; இடநிலை விளக்க 
வரைப்படம் ; வகை புணர்ப்புமுறைப் பட்டியல் ; வகைமுறைப் 
பட்டி ; முறைவகுப்பு , கால விவரப்பட்டி ; கால அட்டவணை ; 
செயற்படுத்துவதற்கான திட்டம் ; உருவரைச் சட்டம் ; 
பாடத்திட்டம் ; செயல்வரைச்சட்டம் ; சூழ்ச்சிமுறை ; U. 
சூழ்ச்சி செய் , மறைவாகத் திட்டம் வகு ; வகைதுறைத் 
திட்டஞ் செய் . 
schem er , n . திட்டம் வகுப்பவர் ; சூழ்ச்சியாளர் , சதி செய் 

பவர் . 
schem ing , a . சதிசெய்கிற , மறை சூழ்ச்சியில் ஈடுபடுகிற ; 

ஏற்பாடு வகுத்தமைக்கிற , வழிவகை செய்கிற . 
schersan do , ( இத் . ) ads . ( இசை . ) விளையாட்டு முறையாக . 
scher z0 , ( இத் . ) n . எழுச்சிமிக்க நடனத்தில் விரையியக்க 

அசைவு . 
schill ing, n . ஆஸ்திரேலிய நாணய வகை . 
schipp erke , n . வாலில்லாக் கருநாய் , பெல்ஜிய நாய்வகை . 
schi sm , 11. திருச்சபை உட் பிளவு ; திருச்சபை உட்பிரி 

வினைக்குழு ; கருத்து மாறுபாட்டு உட்குழு ; உட்பிரிவினை 
தூண்டுங் குற்றம் ; உட்பிளவு வளர்க்குங் குற்றம் . 
schismat ic , 11. திருச்சபை உள்வேறுபாட்டுக் கொள்கையை 
உடையவர் ; திருச்சபை உட்பிரிவினைக்குழுவின் வேறுபாட் 
டினை ஆதரிப்பவர் ; திருச்சபை உட்பிரிவினைக்குழு உறுப் 
பினர் ; திருச்சபையிலிருந்து பிரிந்துசென்ற குழுவினர் ; சமு 
தாய உட்பிளவு ஆதரவாளர் ; a. திருச்சபை உட்பிரிவினையை 
ஆதரிக்கிற ; சமுதாயப் பிளவுக்குற்றமுடைய . 
schist , n . கொடுவரிப் பாறை , பல்வகை கனிப்பொருட் படுகை 
கள் கொண்டு ஒழுங்கற்ற மெல்லிய தகடுகளாக உடையும் 
இலைபோன்ற அமைப்புடைய பாறைவகை . 
schizan thus , n . வண்ணமலர் ஆட்டைச்செடி வகை . 
schizomycete , n . நுண்மப் பிளப்பின உயிரி . 
schizophren ia , n . முரண் மூளைநோய் , எண்ணம் -உணர்வு 

செயல் முதலியவற்றில் தொடர்பற்ற மூளைக்கோளாறு வகை . 
schnapps , schnaps , n . வெறிய வகை . 
schnau zer , 11. இழைமயிர் உடைய செர்மன் வீட்டுவளர்ப்பு 

நாய்வகை . 
Schneid er Troph y , n . படகடி விமானத்துக்கான ( 1913 

இல் நிறுவப்பட்ட ) அனைத்துலக விருதுப்பரிசு . 
schno rrer , n . யூத இரவலர் . 
schol ar , n . மாணவர் ; புலவர் ; கற்றறிவாளர் ; சீடர் , பல் 
கலைக்கழக ஆதரவுப் பயிற்சியாளர் ; பெருமக்கள் பள்ளி 
ஆதரவுப்பயிற்சியாளர் . 
schol ar - like, a . புலவர் போன்ற . 


882 


scholarliness 


sciential 


scholarliness , n . ஆழ்புலமை . 
schol arly , a . புலமை சான்ற ; இலக்கியமேதைக்கு இயல் 


பான . 


schol arship , n . புலமை ; உதவிச்சம்பளம் . 
scholas tic , n. . இடைநிலைக்கால ஐரோப்பியப் பல்கலைக் 
கழகக் கணக்காயர் ; இடைடநிலைக்கால இறைமை 

வாத 
பண்டிதர் ; தற்கால இறைமை வாதி ; இயேசுகழகத்தில் 
பயிற்சி முடிந்து குருபதவி பெறா நிலையினர் ; a . பல்கலைக் 
கழகஞ் சார்ந்த ; பள்ளிக்கல்விக்குரிய ; பள்ளிப்பயிற்சித் 
தொடர்பான ; பள்ளி ஆசிரியருக்குரிய ; கல்லூரிப் பயிற்சித் 
தலைவருக்குரிய ; கல்வித்துறை சார்ந்த ; கலைமுறையான ; 
அறிவாராய்ச்சிமுறை சார்ந்த : நடைமுறை மரபுச்சார்பான ; 
புலமைச்செருக்கு வாய்ந்த ; இறைமை வாத பண்டிதரியல் 
புள்ள ; இறைமை வாத பண்டிதருக்குரிய ; மயிரிழைவாதம் 
புரிகிற ; ( தொ . ) scholastic agent , ஆசிரியர்களுக்கு வேலை 
தேடித் தருபவர் ; scholastic theology , வரையறை விளக்கங் 
களிலும் ஆதாரங்களிலும் கருத்துச் செலுத்தும் இறையியல் 

வாதம் . 
scholas ticism , n . சமய நுணுக்க முறை ; மெய்ந்நூற் கருத் 

துத்தொகுதி . 
schol iast, n . உரையாசிரியர் ; பண்டைய 

இலக்கண 
ஆசிரியர் . 
schol ium , n . ஓரக்குறிப்பு ; விளக்கவுரை ; கிரேக்க ரோமத் 
தொல் பேரிலக்கிய ஏட்டுப்பகுதிகளிற் பண்டை இலக்கண 
ஆசிரியரது விளக்கக்குறிப்பு ; pl . schollis . 
school , n . பள்ளி , கல்விச்சாலை ; கலைக்கூடம் ; தொழிற் 
பயிற்சிக்கூடம் ; பள்ளிக்கட்டிடம் ; 

பள்ளிக்கூட அறை ; 
பள்ளிக்கல்வி ; பள்ளிக்கல்விப்பருவம் ; பள்ளிமாணவர் 
தொகுதி ; இடைநிலைக்காலக் கலைவிரிவுரைக்கூடம் ; பல்கலைக் 
கழகத் தனித் தேர்வுமுறைப் பயிற்சிப் பிரிவு ; பல்கலைக்கழகத் 
தேர்வுக்கூட 

கூடம் ; சீடர் குழாம் ; சீட பரம்பரை ; ஆசிரிய 
மாணவக் கூட்டுக்குழு ; தனிமுறைக் குழு ; தனிமுறைக் 
கொள்கைக்குழாம் ; அறிவர் - கலைஞர் முதலியவர்களைப் பின் 
பற்றுபவர்கள் தொகுதி ; தனிமுறை மரபுக்குழு ; தனி நடை 
முறைப்பாணி பின்பற்றுபவர்கள் குழு ; . 

பள்ளிக்கு 
அனுப்பு ; கல்வி அளி ; பயிற்சி அளி ; ஒழுங்குபடுத்து ; 
கட்டுப்பாட்டின்கீழ்க் கொண்டுவா ; தனிமுறையில் பழக்கு ; 
பயில்வித்துப் பழக்கப்படுத்து ; பின்பற்றத் தூண்டுதல் அளி ; 
( தொ . ) continuation school , தொடக்கக்கல்வித் தொடர்புப் 
பள்ளி , தொடக்கப்பள்ளிப் படிப்போடு வேலையிற் சேர்ந்தவர் 
கள் ஓய்வுநேரத்தில் தொடர்ந்து படிக்க வசதியுள்ள பள்ளி ; 
go to school , படி ; பாடங்களைக் கவனி ; 

கல்வி கற்கத் 
தொடங்கு ; high school ; உயர்நிலைப் பள்ளி ; keep a 
school , தனிமுறைப்பள்ளி நடத்து ; mixed school , இரு 
பாலார் பள்ளி ; normal school , ஆசிரியர் பயிற்சிமுறைப் 
பள்ளி ; old school tie , ஒரே பள்ளியைச் சேர்ந்த பழைய 
உறுப்பினர்கள் அணியும் கழுத்துக்குட்டை ; உணர்ச்சி 
அல்லது அளவு மீறிய வகுப்புப் பற்றுறுதி ; primary school , 
தொடக்கப்பள்ளி ; private school , தனியார் பள்ளி ; 
public school , பெருமக்கள் பள்ளி ; school divine , இறைமை 
வாதப் பண்டிதர் ; school divinity , இறைமை வாதப் பண்டி 
தத்துறை ; school doctor , இடைநிலைக்காலப் பல்கலைக்கழகக் 
கணக்காயர் ; இறைமை வாதப் பண்டிதர் ; பள்ளி மாணவர் 
களைப் பரிசோதிக்கும் மருத்துவர் ; school house , பெருமக்கள் 
பள்ளியில் மையவிடுதி மனை ; பெருமக்கள் பள்ளியில் தலைமை 
யாசிரியர் இல்லம் ; secondary school , இடைநிலைப்பள்ளி , 
உயர்நிலைப்பள்ளி ; technical school , தொழிற்பயிற்சிப்பள்ளி ; 
Tubingen school , பகுத்தறிவார்ந்த இறைமையியல் ஆய்வுத் 
துறை . 
school , n . மீன் திரள் , மீன் கூட்டம் ; ப . மீன்வகையில் 

ஒருங்குதிரள் , கூட்டமாகச் சேர் . 
school able , a . கட்டாயப்பள்ளிப் படிப்பதற்குரிய 

துடைய ; பள்ளியில் படிப்பிக்கத்தக்க ; பயிற்றுவிக்கத்தக்க . 
school - board , n . பள்ளி மேற்பார்வைக்குழு . 


school - days, n. பள்ளி நாட்கள் ; பள்ளியிற் கழித்த காலம் . 
school fellow , 7. பள்ளித்தோழர் ; பழைய பள்ளித்தோழர் . 
school fish , 1. கூட்டமாகத் திரியும் மீன்வகை . 
school house, n . பள்ளிக் கட்டிடம் . 
school man , n . இடைநிலைக்கால ஐரோப்பிய பல்கலைக்கழகக் 

கணக்காயர் ; இறைமைவாத பண்டிதர் . 
school master, n . 

பள்ளித் தலைமையாசிரியர் ; பள்ளி 
ஆசிரியர் . 
school mate , 11. பள்ளித் தோழர் . 
school miss , n . அனுபவமற்ற இளநங்கை . 
school mistress , n . பள்ளித் தலைமையாசிரியை ; பள்ளி 

ஆசிரியை . 
school room , n . பள்ளிக்கூட அறை ; தனி வீடுகளிற் படிப் 

பதற்கான அறை . 
schools , n . pl . பல்கலைக்கழகத் தனிமுறைத் தேர்வுகள் ; 
( தொ . ) in for his schools , பல்கலைக்கழகத் தேர்வு எழுதப் 
போகும் நிலையில் , பல்கலைக்கழகத் தேர்விற்குரிய பயிற்சியில் 
சேர்ந்து ; in the schools , பல்கலைக்கழகத் தேர்வுகளை நடத்து 
பவராய் ; பல்கலைக்கழகத் தேர்வுகளில் கலந்துகொள்பவராய் ; 
the schools , இடைநிலைக்காலத்திய பல்கலைக்கழகங்களின் 
பேராசிரியர் போதனைப் பயிற்சிகள் - வாதங்கள் . 
school - ship , n . பள்ளிப்பயிற்சி நிலை . 
school -term , n . பள்ளி வழக்குச்சொல் ; பள்ளியாட்டைப் . 

பிரிவு . 
school tide, n . பள்ளி நாட்கள் , பள்ளிப்பருவம் . 
school - time , n . பள்ளித் தொடக்க நேரம் ; பள்ளி திறந் 

திருக்கும் நேரம் ; பள்ளிப்பருவம் . 
schoon er, n . பாய்களுடைய மரக்கலம் ; உயரமான 

இன்தேறல் கண்ணாடிக்குப்பி ; சாராய அளவைக் கலம் . 
schorl , n . கருமணி வகை , மணிக்கல்லாகப் பயன்படும் மின் 

னாற்றலுள்ள கருநிறக் கனிப்பொருள் . 
schottische , n . பொஹீமிய ( Bohemian ) மென்னடன இசை . 
sci agram , n . ஊடுகதிர் நிழற்படம் . 
scia graph , 1. ஊடுகதிர் நிழற்படம் ; ( க - க . ) உட்புறம் 
தெரியும்படி வரையப்பட்ட செங்குத்துவெட்டு வரைப்படம் ; 
3. ஊடுகதிர் நிழற்படம் எடு . 
sciag raphy, n . நிழற்கோட்டக்கலை , ஒளி நிழற்சாயலாக 

வரையுங் கலை ; ஊடுகதிர் நிழற்படக்கலை ; ( க - க . ) உட்புறம் 
தெளிவாகக்காட்டும் 

நேர்க்குத்து 

வெட்டு 

வரைப்படம் 
வரை தல் ; ( வான் . ) நிழல்கொண்டு நேரமறிதல் . 
sciam achy , n. நிழலொடு சண்டை ; கற்பனைச்சண்டை . 
sciat ic , a . இடுப்புச் சார்ந்த ; இடுப்பு நரம்புக்குரிய ; இடுப்பு 
நரம்பினைப் பாதிக்கிற ; இடுப்புச் சந்து வாதத்தால் அவதிப் 
படுகிற ; இடுப்புக் கீல்வாயு ஏற்படத்தக்க . 
sciat ica , 11. இடுப்புச் சந்துவாதம் . 
sci ence , n. அறிவியல் , விஞ்ஞானம் , நுணங்கியல் ; விஞ் 
ஞான ஆராய்ச்சி முறைமைக் கூறுகளின் தொகுதி ; இயல் 
நூல் , இயற்கைப் பொருள்களை ஆராயும் நூற்றுறைகளின் 
தொகுதி ; அறிவு ; ( தொ . ) exact science, அளவறிவுக்குரிய 
இயல்நூல் ; moral science , ஒழுக்க ஆய்வுத்துறை ; natural 
science, இயல்நூல் , இயற்கைப் பொருளாய்வுத்துறை ; 
புறநிலை ஆய்வுநூல் ; இயற்கையின் பருப் பொருள்களை 
ஆயும் நூல்தொகுதி ; physical science , புறநிலை ஆய்வு நூல் , 
இயற்கையின் பருப்பொருள்களை ஆயும் நூல்தொகுதி ; 
political science , அரசியல் ஆய்வுத்துறை ; pure sceince , 
எண்பொருள் இயல் நூல் , தானே தெளிவாகத் தெரிகிற 
உண்மைகளினின்று வருவிக்கப்படும் இயல் ஆய்வு ; the 
dismal science, அரசியற் பொருளாதார நூல் . 
scien ter , adu. ( சட். ) மனமாரத் தெரிந்தே , வேண்டு 

மென்றே . 
scien tial , a. நுணங்கறிவு சார்ந்த ; அறிவியல்பற்றிய . 


883 


scientific 


scoot 


scleroskel eton , 1. தசையெற்பாக்கம் , வான்கோழி முதலிய 
வற்றிற் காணப்படும் தசைநார்களின் எலும்பு போன்ற காழ்ப் 
புடைமை . 
scleros teous , a . தசையெற்பாக்கம் பெற்ற , தசைநார்க் 

காழ்ப்புற்று எலும்பு போலாகப்பெற்ற . 
sclerot ic , n . கண்ணின் வெண்சவ்வு , வெள்விழிக் கோளத் 
தின் மேல்தோல் ; a . இழைமக் காழ்ப்புக் கோளாறு சார்ந்த ; 
இழைமக் காழ்ப்புக் கோளாறினை உடைய ; 

கண்ணின் 
வெண்சவ்வுக்குரிய . 
scler ous , a . ( நோய் . , உயி . , தாவ . ) எற்பாக்கமான , காழ்த்து 

எலும்பாக்கப்பட்ட . 
scobs , 11. மரத்தூள் , அறுப்புத்நூள் ; சிம்பு செத்தை ; களிம்பு . 
scoff 1 , n . கேலிச் சொல் , ஏளன உரை ; நையாண்டி : ஏளனப் 

பொருள் ; ப. ஏளனஞ்செய் , கேலியாகப் பேசு ; இழித்துரை . 
scoff , n . 

உணவு ; தீனி ; ப . விழுங்கு . 
scold , n . நச்சரிப்பவள் , விடாக்குறை கூறுபவள் ; திட்டுதல் ; 
ப . திட்டு ; குற்றஞ்சாட்டு ; சண்டை 

க்கிழு . 
scol der , n . திட்டுபவர் , குறை கூறுபவர் . 
scol ding , n . திட்டு , வசவு ; a . திட்டுகிற . 
scol ex , n . நாடாப்புழுவின் தலை . 
scolios is , 11. முதுகெலும்பின் பக்கவாட்டு வளைவு . 
scol lop , n . = scallop . 
scolopa ceous , scol opacine , a . e_GTGT IT SO SCULIGT 03 

சார்ந்த . 
scolopen drine , a . பூரான் இனஞ் சார்ந்த , பூரான் போன்ற ; 

பூரானுடன் தொடர்புடைய . 
scolopen drium , n . சூரல் வகை . 
scom ber , n . கானாங்கெளுத்தி ; கானாங்கெளுத்தியின மீன் 


வகை . 


scientif ic , a . ஆய்வறிவு சார்ந்த ; முறைப்படி அமைந்த ; 
இயல் நூலாய்வுகளில் ஈடுபட்டுள்ள : : இயல் நூலாய்வறிவின் 
துணையாதரவுடைய ; இயல் நூல் வாய்மைசான்ற ; இயல் 

நூலிற்குரிய திட்பநுட்பத்திறம் வாய்ந்த . 
sci entist , n . விஞ்ஞானி, நுணங்கறிவினர் . 
scil icet , adu . அஃதாவது , அஃது என்னவென்றால் . 
Scillon ian , 11. சிலித் தீவுகளுக்கு ( Scilly Isles ) உரியவர் , 

சிலித்தீவு வாணர் ; a . சிலித் தீவுகளுக்குரிய . 
scim itar , n . முனைப்பகுதி அகன்ற கொடுவாள் . 
scintill a , n . தளதளப்பு , தீப்பொறி , 
scin tillant , a . தள தளப்பான ; பொறி காலுகிற . 
scin tillate, 3. பொறி காலு ; சுடரிடு ; மின்னி மினுங்கு , 

விட்டுவிட்டு ஒளிவீசு . 
scintilla tion , n . பொறி சிதறல் , சுடரிடல் . 
sci olism , n . வெள்ளறிவு , புல்லறிவு . 
sci olist , n . வெள்ளறிவினர் , புல்லறிவாளர் . 
sciolis tic , a . புல்லறிவாண்மையுடைய . 
sciol to , ( இத் . ) adv . ( இசை . ) கட்டுப்பாடின்றி ; சுவைக் 

கேற்ப . 
sciom achy , n . = sciamachy . 
sci on , n . தளிர்முளை ; கான்முளை , வழித் தோன்றல் . 
Scilot , Sci ote , n . சீயோ ( Scio ) வில் வாழ்பவர் ; a . சீயோ 

வுக்குரிய , சீயோ வில் வாழ்கிற . 
scir e fa cias , ( ல . ) n . தீர்ப்பு வற்புறுத்தும் எழுத்தாணை . 
sci rrhus , n . காழ்க்கழலை , மகோதரம் . 
sciss el , n . உலோக வெட்டுக்கழிவு , கம்பட்டச் சேதாரம் . 
.sciss ile , a . வெட்டுதற்குரிய . 
sci ssion , n . வெட்டுதல் ; பிளப்பு ; பிரிவு . 
sciss or , . கத்தரி . 
sciss or - bill , 1. கடற்பறவை வகை . 
scissor - bird , n . கத்தரிக்கோல் போன்ற வாலிறகுடைய 

பறவை வகை . 
scissor .blade , 1. கத்தரிக்கோலின் அலகு , 
sciss orer , n . கத்தரிப்புத் தொகுப்பாளர் . 
sciss ors , n . pl . கத்தரிக்கோல் ; ( தொ . ) buttonhole scissors , 
உள்வெட்டுக் கத்தரிக்கோல் , துணியின் 

விளிம்புகடந்த 
வெட்டுத் தொடங்குவதற்கேற்ப அலகுகளுக்கிடையே 
தொடக்க இடைவெளியுள்ள கத்தரிக்கோல் ; lamp scissors , 
விளக்குத்திரி வெட்டுவதற்கேற்ற வடிவுடைய கத்தரிக்கோல் ; 

scissors and paste , வெட்டியொட்டல் ஏடு . 
scissor - tooth , n . வெட்டுப் பல் . 
sci urine , a . அணிலினஞ்சார்ந்த ; அணில் போன்ற . 
scler a , n . வெள்விழிக்கோளத்தின் புறத்தோல் . 
sclerench yma , n . பவளக்காழ் ; தாவர அகக்காழ்மம் , 

கொட்டைக் காழ்மம் , விதைத்தோட்டுக் காழ்மம் . 
scleri asis , n . ( மரு . ) இழைமக் காழ்ப்புக்கோளாறு ; காழ்ப்புக் 

கோளாறு ; கடுங்கழலை நோய் . 
scleroderm atous , scleroderm ous , a . உயிரின வகை 

யில் கடு மேல்தேதோடுடைய . 
scler ogen , n . தாவர உள்வரிக் காழ்மம் , தாவர அணுமங் 

களின் உட்பரப்பின்மீது படிவுறும் கெட்டிப் பொருண்மம் . 
scler oid , a . ( தாவ . , வில . ) காழ்த்துவிட்ட இழைம அமைப் 

புடைய . 
sclerom a , n . இழைமக் காழ்ப்புக்கோளாறு ; pl . sclerom ata . 
scleromen inx , n . மூளையுறை , மூலை- தண்டுவடம் ஆகிய 

வற்றை மூடியுள்ள சவ்வுறை . 
scleros is , n . ( தாவ . ) அணும உள்ளரிக் காழ்ப்பு ; pl . 
scleros es . 


Scon , n . = scone . 
sconce , n . மெழுகுத்திரி ; மெழுகுவர்த்தி விளக்கு . 
sconce , n . சிற்றரண் ; கடவுத்துறை அரண் : கணவாய்க் 
காவலரண் ; மறைதட்டி ; காப்பிடம் ; ( பே - வ . ) அடுப்படி 
யடுத்த நிலை இருக்கைக் கல் . 
sconces , n . ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உணவுமேசைத் 
தவறு தலுக்கான குடிதேறல் பறிமுதல் ; U. ஆக்ஸ்போர்டில் 
மேசை ஒழுங்குமுறை தவறியதற்குத் தண்டனையாகக் குடி 
தேறல் பறிமுதல் செய் ; துணைவேந்தர் வகையில் பல்கலைக் 
கழக 

அலு வலர் மீது ஒழுங்குமுறைத் தவறுதலுக்கான 
தண்டத்தொகை விதி . 
sconce , n . தலை , உச்சந்தலை . 
scone , n . முக்குவடை. , கோதுமை அல்லது வாற்கோதுமை 
மாவால் குழி இரும்புத்தட்டில் வேவிக்கப்படும் முக்கோண 
வடிவான பண்ணியவகை . 
scoop , n . சட்டுவக்கரண்டி , வார்குவளை , கோப்பைக் கரண்டி ; 
அறுவை குடைவுச்கருவி ; பாலேடு அருந்து கரண்டி ; கரித் 
தட்டு , கரிவாரும் கூடை . ; கொள்ளைலாபம் , போட்டிக்கு 
முந்துபேரா தாயம் ; பத்திரிகைத் தனி உரிமைச்செய்தி , முந்து 
செய்தி ; 3. அள்ளி எடு , வாரி எடு ; கோரி எடு , முகந்தெடு ; 
குடைந்தெடு , சூர்ந்தெடு ; உட்குடைவாக்கு : விரைகொள்ளை 
ஆதாயமடி , போட்டியாளருக்கு முந்திக்கொண்டு பெருத்த 
லாபமடை ; பத்திரிகைத்துறையில் செய்திவகையில் பிறருக்கு 
முந்திக்கொள் . 
scoop er , n . குடைந்தெடுப்பவர் ; குடைந்தெடுப்பது ; பொண் 
டெடுப்பவர் ; மொண்டெடுப்பது ; செதுக்குக்கலைஞர் கருவி : 
நீள் அலகுச் சதுப்புநிலப் பறவை . 
scoop - net , n . தூர்வாரி வலை . ஆற்றடியை வாரிப் 

பெருக்கும் வலை ; நீள்பிடித் தூண்டில்வலை . 
scoop - wheel , n . சூழ்தொட்டிகளால் நீரிறைக்கும் சக்கரப் 

பொறி . 
scoot , n . பாய்ச்சல் , விரைசெயல் ; V. ஓடு ; சாடு , பாய்ந்து 
செல் , சரேலென்று செல் . 


884 


scooter 


scotch 


கடனை 


scoot er , n . மோட்டார் சைகிள் ; சிறுவர் மிதிவண்டி ; நீர்ப் 

படகு . 
scop a , 11. மயிர்க்கற்றை ; தேனீக்கள் வகையில் பூந்துகளைக் 

கொண்டுசெல்லும் காலடி மயிர்த்தூரிகை ; pl . scop ae . 
scop ate , a . மயிர்க்கற்றை கொண்ட ; மயிர்க்கற்றை போன்ற . 
scope , n . நோக்கம் , குறியிலக்கு , நோக்கெல்லை , குறியிலக் 
கெல்லை ; காட்சிப்பரப்பு , காட்சிப்பரப்பெல்லை ; செயற் பரப்பு , 
செயற்பரப்பெல்லை ; வாய்ப்பெல்லை ; தங்குதடையற்ற செயல் 
உரிமை ; கப்பல் சிறிது புடைபெயர்ந்தியங்குதற்கு இடம் 
தரும் நங்கூரக் கம்பிவடம் . 
scopif erous , a . மயிர்க்கற்றை தாங்கிய . 
scop iform , a . மயிர்க்கற்றை வடிவான . 
scop ula , n . மயிர்க்கற்றை ; பூந்துகள் கொண்டுசெல்லும் 
தேனீயின் காலடி மயிர்த்தூரிகை ; சிலந்தியின் ஆம்பி இழை , 
நூற்கும் சிலந்தியின் காலடி மயிர்த்தூரிகை . 
scop ulate , a . மயிர்த்தூரிகை போன்ற . 
scop uliform , a . மயிர்த்தூரிகை வடிவான . 
scorbut ic , n . சொறி நோயாளி , சொறிகரப்பான் பிடித்தவர் ; 
a . பற்றாக்குறையினால் வரும் வயிறுவீக்கம் சொறி கரப்பான் 
முதலியவற்றுக்கு ஆளான , சொறிகரப்பான் பிடித்த .. 
scorch , n . கால்கொப்புளிக்கும் வெயில் ; மிதிவண்டி அல்லது 
உந்துவிசை வகையில் தெறிவேகத்துடன் செலுத்துகை ; 3 . 
கொப்புளிக்க வை ; வாட்டு , தீயிலிட்டுக் கருக்கு , கரியாக்கு ; 
சுட்டுப்புண்ணாக்கு ; சூட்டினால் வெதுப்பு ; வாட்டி வேதனை 
செய் ; வறட்டு , வதங்குவி ; விளைபுலங்கள் வகையில் சுட்டுப் 
பாழாக்கு ; போரில் எதிரிக்குப் பயன்படாதழி ; மிதிவண்டி 
அல்லது உந்துவிசை வகையில் தெறிவேகத்தில் இயக்கு ; மிதி 
வண்டி அல்லது உந்துவிசை வகையில் தெறிவேகத்தில் ஏறிச் 
செல் . 
scorch er , 11. எரியூட்டுபவர் ; பொசுக்குபவர் ; மிதிவண்டி 
அல்லது உந்துவிசையில் தலைதெறிக்க விரைபவர் ; மிதி 
வண்டி அல்லது உந்துவிசையைத் தெறிக்க ஓட்டுபவர் ; 
( பே - வ . ) மாதிரிப் பொருள் . 
scorch ing , a . வாட்டுகிற ; மிகுவெப்பமான ; சுடுகிற ; அழிவு 

செய்கிற . 
scorch ingly , adv . பொசுக்குகிற முறையில் . 
score , n . வடு , வெட்டுக்குறி ; கீற்றுக்குறி ; அடிப்புக்கோடு , 
அழிப்பு வரை ; அடித்த தழும்பு , இடவரைக்குறி ; பந்தயங் 
களில் தொடங்கிடக்குறி ; நிற்கும் இடக்குறி ; கணிப்புருக் 
குறி ; கணிப்புக்கீற்றுக்குறி ; கடன் பொறுப்பு ; 

கடன் 
பொறுப்பாண்மை ; கணிப்புத் தலைப்பு ; கணிப்பு அடிப்படை ; 
ஆட்டக்கணிப்பு எண் ; ஆட்டக் கணிப்பெண் பதிவு ; ஆட்டக் 
கணிப்புப் பதிவேடு ; மரப்பந்தாட்டக் கணிப்பெண் குறிப்பு : 
கெலிப்பு எண் ; கெலிப்பு முடிவெண் ; மிகைபாட்டு எண் ; 
வென்று மேம்பாடு அளிக்கும் செய்தி ; நற்பேறுடைய செய்தி ; 
இருபதின் தொகுதி ; 20 அல்லது 21 பொன்கொண்ட 
தொகை ; நிலக்கரிவகையில் 20 முதல் 26 வரை மிடா அளவு ; 
( இசை . ) வரைவகுப்புக் குறியீடு ; ( இசை . ) வரைக் குறியீட்டு 
வகுப்பிசை ; 3. வடுச்செய் , வெட்டுக்குறியிடு ; வரைகிழி ; 
வரைகீறி அடித்துவிடு , கரி அல்லது சுண்ணங்கொண்டு 
கீற்றுக்குறியிடு : உள்வரியிடு ; சால்வரியிடு ; அடித்துத் , 
துவை ; மரப்பந்தாட்டத்தில் கெலிப்புப் பதிவி ; கெலிப்பெண் 
பெறு ; பதிவு செய் ; வெற்றி மதிப்புப் பெறு , வெற்றி 
எய்தப்பெறு ; செய்து முடி ; விஞ்சு ; சா தகநிலை பெறு ; 
நற்பேறடை ; கணித்தெண்ணு ; பற்றெழுது ; குறைகளை 
மனத்தில் குறித்துவை ; வாதத்தில் வீழ்த்து ; ( இசை . ) 
குறியீடு வகுத்தமை ; கருவிக்கிசைய இசைக்குறியீடு எடுத் 
தெழுது ; கருவிக்கிசைய இசைக்குறியீடு மாற்று ; ( தொ . ) 
compressed score , close score , short score , ( இசை. ) பல 
வகைக் குரல்களின் செறிசுருக்க இசைக்குறியீட்டு வரி ; 
full score , பலவகைக் குரல்களுக்கும் உரிய தனித்தனி இசைக் 
குறியீட்டு வரித்தொகுதி . go off at score , ஒருபொருள் பற்றித் 
திடீரென்று ஆரவாரமாய்ப் பேசப் புறப்பட்டுவிடு : தனிப் 
பிடித்தமான பொருள் பற்றி ஆரவாரமாய்ப் பேசப் புறப்பட்டு 


விடு ; pay off old scores, பழைய வர்மங்களைத் தீர்த்துக் 
கொள் ; run up & score , 

வரைவிடு ; score off ,, 
எதிர்த்து வெற்றி எய்து ; விஞ்சு ; வாதத்தில் படுதோல்வி 
யுறச் செய் , வாதத்தில் அவமதியுறுவி ; score out , கோடிட்டு 

அடித்துவிடு ; score under , கீழ்க்கோடிடு , அடியிற் கோடிடு . 
score - book , n . கெலிப்புப்புள்ளிகள் பதிவேடு . 
score - card , n . கெலிப்புப்புள்ளிப் பதிவு அட்டை . 
score - sheet , n . கெலிப்புப்புள்ளித் தாள் . 
scor ia , 1. ஆவிப்புழைகளையுடைய எரிமலைக்குழம்புப்பொருள் ; 
உட்கண்ணறைகளையுடைய எரிமலைக்குழம்புப் . பாறைத் 
துண்டு ; உலோக உருக்குக்களக் கசடு . 
scor ification , n . உலோகமாசாக்குதல் ; ஈயம் வெங்காரம் 

சேர்த்து உலோகக் கனிப்பொருளின் மாற்றுத்தேர்வு . 
scor ifier , n . ஈயம் வெங்காரம் கலந்து உலோக மாற்றுத் 

தேர்பவர் . 
scor ify , U. உலோக மாசாக்கு ; ஈயம் அல்லது வெங்கா 
ரத்தை உயர் உலோகத்தாதுவின் கூற்றோடு கலந்து மாற்றுத் 
தேர்வு செய் . 
scorn, n . இகழ்ச்சி ; ஏளனம் : வெறுப்பு ; அவமதிப்பு : இழிவு ; 
ஏளனப் பொருள் ; U. ஏளனஞ் செய் ; இகழ்ச்சிக்குரியதாகக் 
கருது ; வெறுத்தொதுக்கு ; தகாததெனத் தள்ளு . 
scorn er , n . இகழ்பவர் ; வெறுத்தொதுக்குபவர் ; தகாதென 

மறுப்பவர் . 
scorn ful , a . ஏளனஞ் செய்கிற ; வெறுத்தொதுக்குகிற ; 

இகழ்ச்சியான ; இறுமாப்புடைய . 
scorn fulness , 1. ஏளன வெறுப்புடைமை . 
Scorp io , n . விருச்சிக ராசி , தேளுரு வான்மனை . 
scorp ioid , n . ( தாவ . ) தேளின் கொடுக்குப்போன்ற மலர்க் 
கொத்துக்கூம்பு ; a . ( தாவ . ) செடி 

வகையில் தேளின் 
கொடுக்குப்போல் மேல்நோக்கிச் சுருண்ட மலர்க்கூம்புடைய . 
scorp ion , n . தேள் ; உலோகமுட்கள் உட்பதித்த சாட்டை ; 

பண்டைக் கொட்டைக் கவணெறி பொறி வகை . 
Scorp ion , n . = Scorpio . 
scorp ion - broom , n . மஞ்சள் நிற மலரையுடைய புதர்ச்செடி 

வகை . 
scorp 

p ion - fish , n . தலையிலும் செதில்களிலும் முள்ளுடை 
மீன் வகை . 
scorp ion - plant , 7. பால்வெண்ணிற மலர்த் தாவர வகை . 
scorp ion - shell , n . நீள்முள்ளுடைச் சிப்பிவகை . 
scorzoner a , n . கறிக்கிழங்கு வகை . 
scot , 7. ( வர . ) முற்கால இறைவரி ; மரபு வரி ; கணிப்பு வீதப் 
பங்கு ; ( தொ . ) scot and lot , வட்டத்து வரிச்சுமைகளிற் 
பங்கு. 
Scot , n. அயர்லாந்திலிருந்து கி . பி . 6 - ஆம் நூற்றாண்டில் 
ஸ்காத்லாந்திற்குக் குடிபெயர்ந்துசென்ற இனக் குழுவினர் 
, 
ஸ்காத்லாந்து நாட்டவர் . 
Scotch , 1. ஸ்காத்லாந்து தாழ்நிலங்களிற் பேசப்படும் 
ஆங்கில வட்டார வழக்குமொழி ; a. ஸ்காத்லாந்து சார்ந்த ; 
ஸ்காத்லாந்துநாட்டு மக்களுக்குரிய ; ஆங்கிலமொழியின் 
ஸ்காத்லாந்து தாழ்நில வட்டார மொழி சார்ந்த ; ( தொ . ) 
Scotch broth , காய்கறியோடு கலந்து சமைத்த வால்கோது 
மைக் கஞ்சியுணவு ; Scotch collops , புலால் வெங்காயக் 
கதம்பம் ; Scotch pebble, சிவப்பு மஞ்சள்வண்ண மணிக்கல் 
வகை ; Scotch terrier, வன்மயிர்க் குறுங்கால் நாய் வகை ; 
Scotch whisky , வால்கோதுமை மாவிலிருந்து வடிக்கப்பெற்ற 
ஸ்காத்லாந்து நாட்டு மதுவகை ; Scotch woodcock , மீன் 
வறுவலுடன்கூடிய முட்டை . 
scotch , 1. நொண்டி ஆட்டக்கோடு ; V. வெட்டிடு ; வெட்டுப் 

புண்படுத்து ; சிறிது பயனற்றதாக்கு 
scotche , n. சக்கர அண்டைக்கட்டை ; சக்கரம் உருண்டோ 
டாமல் தடுக்கும் ஆப்பு ; 3. சக்கரத்துக்கு அண்டைக்கட்டை 
கொடு , உருளாது தடையாப்புச் செய் . 


- 


கான . 


. 


women . 


** 


885 
Scotch -and - English 

scrape 
Scotch - and - English , n . கைதிகள் அடித்தளம் . 

scowl , n . முகச்சுளிப்பு , சுண்டிய முகத்தோற்றம் ; சீற்றம் , 
scot er , 1. பெருங் கடல்வாத்து . 

சிடுசிடுத்த பார்வை ; U. சிடுசிடுப்புக்கொள் , சீற்றமுகங் 

காட்டு , முகஞ்சுளி . 
scot - free , a . அறவே கட்டணமில்லாத ; தண்டனையில்லாத ; 
கேட்டுக்கு இடமற்ற . 

scowl ingly , adv . கடுகடுப்புடன் ; சீற்றத்தோடு . 
sco tia , n . தூண்டிக்குழிவு. 

scrab ble , v . கிறுக்கித்தள்ளு ; படபடத்துத் தேடித் தடவு ; 

பரபரப்புடன் கொள்ளக் கைநீட்டித்துழாவு . 
Scot ism , n . ( வர . ) டன்ஸ் ஸ்காட்டஸ் ( மறைவு 1308 ) என் 
பாரின் மறை தத்துவக் கொள்கைகள் . 

scrag , n . ஒற்றைநாடியானவர் , மிக ஒல்லியானவர் ; எலும்பு 
Scot ist, n . டன்ஸ் ஸ்காட்டஸ் என்பாரின் மறை தத்துவக் 

தோலானவர் ; ஒட்டி மெலிந்த விலங்கு ; வாடலான தாவரம் ; 
கொள்கையாளர் . 

தசை குறைந்த எலும்புத்துண்டு ; ஆட்டுக்கழுத்திறைச்சி , 

ஆட்டிறைச்சியின் மோசமான கூறு ; 3. தூக்கிட்டுக்கொல் ; 
-Scot land Yard , n . லண்டன் காவல்துறை நிலையம் ; 

கழுத்தை நெரித்து வதை ; கழுத்து நெரிப்புத் தண்டனை 
பிரிட்டன் தலைநகரப் போலிஸ் ; இங்கிலாந்தின் குற்ற வேவுத் 

கொடு ; உதைபந்தாட்டத்தில் கழுத்தைப்பிடித்து நிறுத்து . 
துறைத் தலைமையிடம் . 
:scot odin ia , n . தலைச்சுற்று , மயக்கம் . 

scragg ily , adv . ஒல்லியாக , 
scot ograph , n . இருளில் எழுத உதவும் பொறி . 

scragg iness , n . ஒடுசல்லியான தன்மை . 

scragg y, a . ஒடுசல்லியான , ஒல்லியான ; குறுக்கு மறுக் 
: scotom a , n . ( மரு . ) திரைநோய் , பார்வைப் பரப்பெல்லையில் 

அரைகுறை மறைப்புக்கோளாறு . 
Scots , n . , a . = Scotch 1 . 

scram , int . ( பே - வ . ) போ வெளியே ; அப்பாற் செல் . 

scram ble , n . தொற்றி ஏறுகை , பற்றிப்பிடித்து முன் 
Scots man , n . ஸ்காத்லாந்து நாட்டினர் ; pl . Scots men ; 

னேறுகை ; இறாஞ்சுகை , பற்றிப் பிடிப்புப்பேரவா ; போட்டி ; 
( தொ . ) flying Scotsman , லண்டன் -- எடின்பரோ கடும் 

முந்து போராட்டம் ; மோட்டார் வெள்ளோட்ட வகை ; 
விரைவு ரயில் . 

தத்தித் தடவி ஏறு ; தட்டித் தடவி முன்னேறு ; இறாஞ்சு , 
-Scots woman , n . ஸ்காத்லாந்து நாட்டுப் பெண் ; pl . Scots 

மீதார்வத்துடன் பற்றிப் பிடித்துக் கைப்பற்ற முனை ; நெருக்கி 

யடித்துப் போட்டியிடு , பிடிவலி கூட்டிப் போராடு ; உருண்டு 
--Scott ice , ( ல . ) adv . ஸ்காத்லாந்து மொழியில் , ஆங்கிலத்தின் புரண்டு எடுக்கமுயல் , தட்டித்தடவிப் பொறுக்கு ; தட்டித் 
ஸ்காத்லாந்து தாழ்நில வட்டாரவழக்கு மொழியில் , 

தடவிப் பொறுக்கும்படி எறி ; முட்டை வகையில் வாணலி 
Scott icism , n . ஸ்காத்லாந்துமொழி வழக்காறு , ஆங்கில யில் ஊற்றப்பமாக ஊற்றி வேகவை ; ( தொ . ) scramble for 
மொழியில் ஸ்காத்லாந்து தாழ்நில வட்டார வழக்குமொழிச் pennies , குழந்தைகள் வகையில் தம்மிடையே தூவப்பட்ட 
சொற்களோ சொற்றொடரோ கலக்கும் பண்பு . 

காசுகளைப் பொறுக்க முட்டி இடித்துக்கொண்டு செல் . 
*Scott icize, U. ஸ்காத்லாந்து நடைமுறைகளில் தோய்வி ; scram bling , a . தாறுமாறான , ஒழுங்கற்ற , குழப்பமான . 

ஸ்காத்லாந்து மக்கள் மாதிரியைப் பின்பற்று ; ஸ்காத்லாந்து scram blingly , adv . தாறுமாறாய் . 
மக்கள் பழக்கவழக்கங்களைப் பார்த்துப் பின்பற்று ; ஸ்காத் 

scran , n . மளிகைச்சாமான் . 
லாந்துமக்களின் மொழிமரபுகளைப் பின்பற்று . 

scrann el , a . ஒலிவகையில் கம்மிய , தாழ்ந்த , வலுவற்ற . 
Scott ish , a . = Scotch . 

scrann y , a . ( பே - வ . ) ஒல்லியான . 
scoun drel , n . கயவன் , போக்கிரி , ஒழுக்கமிலி . 

scrap , 11. முறிவு துணுக்கு ; ஓட்டை உடை சல் ; உலோகச் 
: scour , n . கால்வாய் நீரோட்ட வேகத்தின் துப்புரவுத்திறம் ; 

சிம்பு சீவல் ; சில்லறைப்பொருள் ; சேடம் ; உடைசல் படம் ; 
கால்நடைகள் வகையில் வயிற்றுப்போக்கு : ஆடை தூய்மை செய்தித்தாளில் வெட்டி எடுத்த துண்டு ; ஒட்டுப்படம் ; 
செய்ய உதவும் பொருள் ; 3. தேய்த்துத் தூய்மைப்படுத்து ; 

கோது , சக்கை ; 3. கழிவுகூளத்திற் சேர் ; கப்பல் முதலிய 
உரசிப் பளபளப்பாக்கு ; கால்வாய் துப்புரவு செய் ; துறை வற்றைப் பயனற்றதென ஒதுக்கித்தள்ளு ; சரக்குகள் வகை 
முகம் தூர்வுசெய் ; குழாய் தூய்மைப்படுத்து : குடலை யில் வழங்காது ஒழித்துத்தள்ளு . 
நன்றாகக் கழுவு. 

scrap , n . சண்டை , எதிர்பாராது தற்செயலாய் எழுந்த 
: scour , ப . நாடி அலைந்து திரி , சுற்றித்திரி ; தேடியலை ; துருவித் 

பூசல் ; U. எதிர்பாராது தற்செயலாகச் சச்சரவில் இறங்கு . 
தேடு . 

scrap - book , n . வெட்டியொட்டற் புத்தகம் . 
scour er , n . தேய்த்துத் துப்புரவாக்குபவர் ; தேய்த்துத் 

scrap cake , n . மீன் பிண்ணாக்கு , மீன்சக்கைச் செறிவு . 
துப்புரவாக்கும் கருவி ; தேய்த்துத் துப்புரவு செய்வதற்குரிய 
மணை ; பேதிமருந்து . 

scrape , 11. பிறாண்டல் ; உரசித்தேய்ப்பு ; கறை தேய்த்தழிப்பு ; 

சாயம் துடைத்தழிப்பு ; குடைவு , உள்ளகழ்வு ; எழுதுகோல் 
scourge , n . சவுக்கு , சாட்டை ; 

கசை ; தெய்வதண்டனைக் வகையில் இழுவை ; உரசிழுவை , தேய்விழுவை ; உராய் 
குரிய கருவி ; தெய்வதண்டனைக்குரிய கருவியாய் அமை 

வியக்கம் ; அடி உராய்வு , வணக்கமுறை வகையில் பின்னோக் 
பவர் ; தெய்வ தண்டனையாய்க் கருதப்படுங் கொள்ளை நோய் ; 

கிய காலிழுவை ; பிறண்டொலி ; தேய்ப்பொலி ; உராய் 
ப . சாட்டையாலடி ; தண்டி ; அடி ; துன்புறுத்து ; கொடு 

வொலி ; உரசிழுவை ஒலி ; முயல்வகையில் பறித்த மண் 
மைக்காளாக்கு ; அலைக்கழிவுறுத்து , தொல்லைப்படுத்து ; குவியல் ; சிரைப்பு ; தேய்வுரிவை , மென்தொலி ; சிராய்ப்பு ; 
( தொ . ) the white scourge , எலும்புருக்கி நோய் . 

உரசுபுண் ; இடர்ப்பாடு ; V. பிறாண்டு ; உரசித்தேய் ; முனைப் 
scou ring - rush , n . தேய்ப்புத் துரிசாகப் பயன்படும் புதர் . 

பகற்று , பரப்பின் புடைப்பழி ; நிரப்பாக்கு ; தேய்த்து வழ 
scout , n . சாரணர் ; ஒற்றர் , உளவாள் ; வேவுகாணி , படைத் 

வழப்பாக்கு ; மெருகிடு ; பளபளப்பாக்கு ; துடைத்து அழி ; 
துறையில் எதிரியிடமிருந்து புலங்காண முயல்பவர் ; செய்தி 

துடைத்தகற்று : உரசித் தேய்வுறுவி ; உரசிக் கறைப்படுத்து ; 
சேகரிப்பவர் ; சுற்றுக்காவலர் , திரிகாவலர் ; வேவுக்கப்பல் ; உணவுக்கலம் துடைத்துத் துப்புரவாக்கு ; உள்ளகழ் , 
விரைதிரிவு விமானம் ; ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக வழக்கில் செதுக்கிக்குடை ; பரபரவென்று இழுத்துக்கொண்டு செல் ; 
கல்லூரிப் பணியாள் ; மரப்பந்தாட்டத்தில் களக்காவலர் ; 

தேய்ப்பொலி உண்டுபண்ணு ; உராய்வொலி 

எழும்படி 
கடற்பறவை வகை ; . சாரணர் பணிசெய் ; ( தொ . ) 

காலைப் பின்னுக்கு இழு ; கால் தேய்ப்பொலியால் குரல் கேளா 
boy scout , சாரணச் சிறுவன் . 

மல் கீழடக்கு ; இழுவை ஒலி செய் ; உராய்வொலி செய் ; 
:scout , ப . வெறுத்தொதுக்கு ; பரிகசி ; அவமதித்து உதறு . 

செதுக்கிச்செல் , உராய்ந்து கொண்டு செல் ; உராயும்படி 
செல் : மயிரிழை 

தப்பிச் 

செல் ; சிறுகச் சிறுகத் 
scout master , n . சாரணர் தலைவர் , குருளையரின் ஆசிரியர் . திரட்டு ; பிகணித்தனம் பண்ணு ; ( தொ . ) a scrape of the 
Scow , n . தட்டைப் படகு . 

pen , பேனாவின் ஓர் இழுவை , கையெழுத்து , ஒரு சொல் , 


886 


scraper 


screen 


ஒன்றிரண்டு சொல்லளவு ; scrape acquaintance with , பழக் 
கப்படுத்திக்கொள்ள முயலு ; scrape against the wall , scrape 
along the wall , சுவரில் உரசிக்கொண்டு சென்று தப்பு ; 
scrape away , உரசித் தேய்வுறுவி ; சுரண்டி அகற்று ; 
scrape down , கால் தேய்ப்பொலி மூலம் பேச்சுக் கேட்காத் 
வாறு அடக்கு ; scrape one s boots , மிதியடி தூசு துடை ; 
scrape one s chin , சிரை ; scrape one s feet , அமைதியற்றுக் 
காலடியைத் தேய்த்துக்கொள் ; காலடி தேய்த்துப் பிறர் பேச்சு 
ஒலியடக்கு ; பண்பற்ற வணக்கமுறையில் காலைப் பின்னுக்கு 
இழுக்கும் போது தேய்ப்பொலி உண்டாகும்படி நடந்து 
கொள் ; scrape through , மயிரிழை தப்பிச்செல் , ஒருபடியாகத் 
தப்பிப்பிழை ; scrape together , scrape up , ( கசடிக் கசடித் 
திரட்டு . 
scrap er , n . பிறாண்டுவோர் ; நாவிதர் ; வில்யாழ் வாணர் ; 
உராய்வது ; செருப்படித் தோல்வார் கருவி ; தோல் மெருகிடும் 
இயந்திரம் ; பாதை மண்வாரிச் சமனிடும் இயந்திரம் ; சுரண்டு 
கருவி ; செதுக்கு கருவி ; மண் கொத்திக் கிளறும் பறவை 


நடை 


வகை . 


scrap - heap , n . எருக் குவை ; ஓட்டை உடைசல் தொகுதி ; 

( தொ . ) scrap - heap policy , பழையன கழிக்கும் பண்பு . 
scrap ing , n . துருத்துடைப்பு ; கறை துடைப்பு ; உரசு 
தேய்ப்பு , மெருகீடு ; சமப்படுத்துதல் ; உரசொலி ; சீவல் 
துணுக்கு . 
scrap - iron , scrap - metal , 11. கழிப்பிரும்பு , மறு உருக் 

கீட்டிற்குப் பயன்படும் இரும்பு . 
scrapp ily , adv . விட்டுவிட்டு , தொடர்பில்லாமல் . 
scrapp iness , 1. முறிவுடைமை , தொடர்பின்மை . 
scrapp y , a . தொடர்பற்ற , 
scratch , n . கீறல் , பிறாண்டல் ; கீறுதடம் ; கீறுகாயம் ; 
கீறொலி ; கீறல்கோடு , கீற்று ; கீற்றுவரி , அவசர ஆணை வரி ; 
கையொப்ப வரி ; ஊருதல் சொரிந்து கொள்ளுகை ; சொரிவு ; 
சொரிதடம் ; பந்தயத் தொடக்கவரை ; தடங்கல் பந்தயத்தில் 
தடங்கலற்ற போட்டியாளர் ; தடங்கல் பந்தயத்தில் கடங்க 
லற்ற போட்டியாளரின் போட்டித்தொடக்கம் ; குத்துச் 
சண்டையில் போட்டியாளர் இட்டுச் செல்லப்படும் எல்லை 
குறித்த வரை ; அரையளவான பொய்த்தலை ; இன்மையளவு ; 
மன உரத்தேர்வு ; சிராய்த்துச் செல்லுதல் ; a . அவசரமாக 
ஒருங்கு திரட்டப்பட்ட ; பல்திற ஈட்டமான ; பல்திறப்பட்ட ; 
ப . சுரண்டு ; தடம்படாமற் சொரி ; நகங்கொண்டு பிறாண்டு ; 
கீறு , முனைபட மேலீடாகக் கிழி ; உகிர் நகங்களைப் பயன் 
படுத்து ; கீறல் கோடிழு ; கீறல் கோடுபோல எழுது ; 
வேகமாக எழுது ; புண்படுத்து ; கீற்றடையாளமிடு ; சொரிந்து 
ஊரல் தவிர் ; பள்ளம்பறி ; மண்ணைக் கிண்டிக் கிளறு ; 
சுரண்டிச்சேர் ; எழுத்தைக் கோடிட்டடி ; மேற்கோடிட்டடி ; 
பந்தய ஆள் - குதிரைப் பெயர்களைப் பட்டியலிலிருந்து அடி ; 
போட்டியிலிருந்து பின்வாங்கிக் கொள்ளுவி ; போட்டியிற் 
பின்வாங்கு ; ஈடுபாட்டிலிருந்து பின்னடை ; கரடுமுரடான 
பரப்பை ஊடறுத்துச் செல் ; ( தொ . ) a scratch of the pen , 
கையெழுத்து ; அவசர ஆணைவரி ; come to tbe scratch , 
come up to the scratch , toe the scratch , சரியான காலத்தில் 
வருகையளி ; தவறாது வருகையளி ; scratch along , எப் 
படியோ வாழப் பார் ; scratch man , தடங்கலற்ற தடங்கல் 
பந்தயப் போட்டியாளர் ; scratch one s head , மனக்குழப்பங் 
காரணமாகத் தலையைச் சொரிந்துகொள் ; scratch the 
surface of , மேலீடாகக் கீறிச்செல் , ஆழ்ந்து உள் செல்லாதிரு . 
Scratch , n . பேய் ; ( தொ . ) old Scratch , பொல்லாத பேய் . 
scratch - cat , 11. புறண்டு குழந்தை ; பிறாண்டு பெண் . 
scratch - coat , n . முதற் பூச்சு . 
scratch - race , n . தடையற்ற சமநிலைப் போட்டி . 
scratch - wig , n . ஒருபுறம் மறைக்கும் பொய்த்தலை . 
scratch - work , n . சுவர்க்கீறல் ஒப்பனை . 
scratch y , a . கீறல்போன்ற ; சமநிலையற்ற ; கீறலாக எழுது 
கிற ; பிறாண்டும் தன்மையுடைய ; உராய்வுடைய ; உராய் 
வொலியுடைய ; கவனக்குறைவான ; நுட்பத்திறனற்ற ; 


ஊருதலுடைய ; கப்பலோட்டிகள் வகையில் தாறுமாறாகத் 
திரட்டப்பட்ட ; கப்பலோட்டிகள் வகையில் ஒத்திணைந்து 
வேலை செய்யாத ; ஒருசீரல்லாத , ஒருதன்மையாகத் தொட 

ராத 
- scrawl, 1. கிறுக்கல் , கிறுக்கல் எழுத்து ; மோசமான எழுத்து , 
அவசர அவசரமாக எழுதிய குறிப்பு ; அவசரக் கடிதம் ; 
I. கிறுக்கித் தள்ளு ; விளங்காத வகையில் எழுது ; மோசமான 
எழுத்துக்களால் நிரப்பு ; சிறுக்கல் வரைகளால் நிரப்பு . 
scrawn y , a . = scranny . 
Scray , 11. கடற்குருவி வகை . 
scream , 1 . அலறல் , அலறொலி ; அலறுங்குரல் ; திடீர்க் 
கூச்சல் ; அச்சக் கூக்குரல் ; வேதனைக்கூக்குரல் ; உரத்த 
நகைப் பொலி ; இருப்பூர்தியின் விசை ஊதல் ஓசை ; தடுத் 
தடக்க முடியாத கேலிக்குரிய செய்தி ; எழுத்தாண்மையில் 

உணர்ச்சிப் பாணிகளில் மட்டுமீறிய வற்புறுத்தல் ; 
3. அலறு , அதிர்குரல் எழுப்பு : திடீர்க் கூச்சலிடு ; அச்சக் . 
கூக்குரலிடு ; வேதனைக் கூக்குரல் எழுப்பு ; கிறீச்சிடு ; இருப் 
பூர்திவகையில் விசை ஊதல் ஒலி செய் ; கட்டுக்கடங்கா 
வகையில் சிரி ; அலறுங் குரலில் கூறு ; உணர்ச்சிக் கொந்த . 
ளிப்புடன் பேசு ; உணர்ச்சிகளைத் தூண்டும் முறையில் 
எழுது ; அடக்கமுடியாச் சிரிப்பூட்டு . 
scream er , 11 . அலறுவோர் ; அலறுவது ; கதறுவது ; 
வேடிக்கை நிகழ்ச்சி காட்டுவோர் , முள்போன்ற இறகுடைய 
பறவை வகை ; அடங்காச் சிரிப்பூட்டும் நகைத்திறக் கதை ; 
உணர்ச்சிக் கொந்தளிப்பூட்டும் தலைப்பு ; இனத்தின் அழகு 
மிக்க மேல்மாதிரி . 
scream ing , a . அலறுகிற ; கிறீச்சிடுகிற ; ( தொ . ) screaming 

farce , நகைப்பொருட் கூத்து . 
scream ingly , adv . அலறிக்கொண்டு ; கதறியபடி ; கிறீச் 

சிட்ட குரலில் . 
scream y , a . அலறும் இயல்புடைய ; அலறும் பழக்க 
முடைய ; உணர்ச்சிக் கொந்தளிப்புடைய ; உணர்ச்சிக் கொந் 
தளிப்பு ஊட்டுகிற ; கட்டுக்கடங்காச் சிரிப்புடைய ; அடக்க 
முடியாச் சிரிப்பூட்டுகிற ; அலறுங் குரலில் கூறப்பட்ட , 
scree , n . மலையடிவாரக் கல்மண் கூளச்சரிவு ; மலைப்பக்கச் 
சறுக்கு கற்கூளம் ; சறுக்கு கற்கூளங்களையுடைய மலைப் 
பக்கச் சரிவு . 
screech , n . கிறீச்சொலி , கூக்குரல் ; அச்சக் கூவிளி ; 
வேதனைக் கூக்குரல் ; கோபக்கத்தல் ; ஊளைக் கூக்குரல் ; 
ப . கிறீச்சொலி செய் . 
screech - owl , 1. கோட்டான் ; தீச்செய்தி கொண்டுவருவோர் . 
screed , n . கந்தை , கிழிவு , சிலும்பல் ; ஓரம் ; துணுக்கு ; 
நீளுரை ; நெடுங்குறைக்கடிதம் ; பாவுமேல்வரிப் பலகை ; 
பாவுமேல்வரிப் பட்டி . 
screen , 1. தட்டி ; இடைத்தடுப்பு ; இடையீட்டுத் தடைச்சுவர் , 
இடைமறிப்புப் பலகை : திருக்கோயில் முகப்பு ஒப்பனை மதில் ; 
திருக்கோயில் முற்ற ஊடுசுவர் ; மறைப்பு ஏற்பாடு ; கட்டிட 
மறைப்புமுகப்பு ; தடைகாப்பு ஏற்பாடு ; பார்வை மறைப்பு ; 
மறைப்பு மரச்சாலை ; மறைப்புப் புகைத்திரை ; படைத்துறை 
மறைப்பு நடவடிக்கை ; வெப்ப இடைகாப்பு ; மின் தடை 
காப்பு ; காந்த ஊடுதடை ; காற்றுமறிப்புக்காப்பு ; மறைப்பு ; 
பாதுகாப்பு ; திரை ; மறைப்புத்திரை ; காட்சிப் படத்திரை ; 
ஒளிப்படத்திரை ; தொலைகாட்சித்திரை ; நிலக்கரி -மணல் 
முதலியவற்றிற்கான அரிதட்டி ; நிழற்பட நுண்பதிவுச் 
சல்லடைப் பளிக்குத் தகடு ; வண்ணநிழற்பட மூலவண்ணச் 
சல்லடைத் தகடு ; அறிவிப்பு விளம்பரத்தட்டி ; மரப்பந்தாட்ட 
இலக்குவரித்தட்டி ; V. மறை ; அரைகுறை மறைப்புச்செய் ; 
இடையிட்டு மறை ; தோற்றம் மறை ; தடைகாப்புச்செய் ; 
பாதுகாப்பளி ; தடுத்துதவு ; திரைமீது காட்டு ; ஒளிக்காட்சி 
யாகக் காட்டு ; படக்காட்சியாகக் காட்டு ; படக்காட்சி எடு ; 
திரைப்படம் எடு : அரிதட்டியில் இட்டு அரி ; அரித்துத் 
தேர்வுசெய் ; ஆட்கள் வகையில் நுணுகத் தேர்ந்து தெரிந் 
தெடு ; வகைப்படுத்தித் தேர்ந்தெடு ; திரைப் படத்துக்குத் 
தக்கதாயமை ; திரைக்காட்சியில் மேம்பட்டு விளங்கு ; 


N 


m . 


887 
screenings 

scripturalist 
( தொ . ) & cavalry screen , மறைவரிப் புரவிப்படை , பகை screw - propell er , n .. திருகியல் சுழல் உந்துதண்டு . 
ஒற்றர் தொடர்புகொள்ளாமல் தடுப்பதற்குரிய இடைத் 

screw - tap , 1. சுரை செய்வதற்கான கருவி . 
தடுப்புக்காப்பான புரவிப்படைப் பிரிவு ; screened coal , பரு 

screw - thread , n . உடக்கு , திருகு புரி , திருகாணிச்சுரை 
நிலக்கரி , தூசி முதலியன கொழித்து நீக்கப்பட்ட நிலக்கரி ; 

உட்சுற்று . 
the screen , படக்காட்சித்திரை , திரைப்படம் , திரைப்படத் 

screw wheel , n .. திருகு புரியாழி . 
துறை 

screw - wrench , n . திருகு குறடு . 
screen ings , 11. pl . சல்லடைக்கழிப்பு . 

screw y, a . திருகுபுரி போன்ற ; முடுகியலான ; சிறிது மதி 
screen - wiper , n . கண்ணாடி 
கண்ணாடி துடைப்பான் , மோட்டார் 

மயங்கிய . 
முகப்புக்கண்ணாடித் துடைப்பமைவு . 

scriba cious , a . எழுதுவதை வழக்கமாகக் கொண்டுள்ள 
screeve , v . சாலை ஓவியம் வரை ; இரப்புக்கடிதம் எழுது . 

scrib ble , n . கிறுக்கல் , அக்கறையின்றி 

, எழுதப்பட்ட 
.screev er , . சாலை ஓவியர் , சாலை ஓவிய இரப்பர் . 

கையெழுத்து , கிறுக்கலாக எழுதப்பட்ட செய்தி ; அவசர 
.screw , n. திருகாணி ; திருகு சுரை , மேல்வரி அல்லது அகழ் மாக எழுதப்பட்ட குறிப்பு ; ப . அவசரமாக எழுது , அக்கறை 

வரிச் சுற்றுடைய நீள்குழை ; திருகுவிசை , புரிசுரை இயக்க யின்றி எழுது , கிறுக்கலாக எழுது ; இதழாசிரியனாயிரு ; 
மூலம் ஏற்படும் ஆற்றல் ; முறுக்காற்றல் ; வல்லடி வற்புறுத் நூலாசிரியனாயிரு ; செய்யுள் எழுது . 
தாற்றல் ; புரிவிசைக்கருவி ; முற்கால பெருவிரல் நெரிக்கும் 

scrib ble , v . கம்பளி - பருத்தி ஆகியவற்றைச் சரவையாகக் 
வதைக்கருவி ; திருகு நெட்டி வாங்கி ; கப்பலின் புரிவிசை 

கோதிச் சிக்கெடு ; சிக்கெடுக்கும் இயந்திரத்திலிட்டு வாங்கு . 
யாழி ; விமானச் சுழல் விசிறி ; புரிவிசை இயக்கக்கப்பல் ; 
திருக்கு , திருகுதல் ; ஒரு சுழற்சி ; பந்தின் சுழல்விசை ; சுழல் 

scribb ler 1 , a . எழுத்தாளர் . 
வியக்கம் ; தாள் பொட்டலக் குவிசுருள் ; குவிசுருள் தாள் 

scribb ler , கம்பளி-பருத்தி ஆகியவற்றைச் சரவையாகச் 
பொட்டலத்திலடங்கிய பொருள் ; புகையிலைச்சுருள் ; கட்டுக் 

சிக்கெடுக்கும் இயந்திரம் . 
குலைந்த குதிரை ; சம்பளத்தொகை ; கஞ்சன் , கசடி ; கசக்கிப் scribb ling - diary , 1. நேர்வுக் குறிப்பேடு , வேண்டும் போது 
பறிப்பவர் ; மூளை இணைப்புக்கூறு ; 

V. திருகாணியால் 

குறித்துக்கொள்வதற்கான நாட்குறிப்புச் சுவடி . 
இறுக்கு ; திருகாணி இயக்கு ; திருகி இறுக்கு ; திருகாணி 

scribe , n . எழுத்தர் ; படியெடுப்பவர் ; செயல் துணைவர் ; 
வகையில் திருகு ; திருகாணிபோல் இயக்கு ; யாழ் வகை 

யூதரிடையே ஆவணப் பாதுகாப்பாளர் ; யூதசமயவாதச் 
களில் புரியாணி முறுக்கு ; திருக்கு ; சுழற்றித்திருப்பு ; திடு 

சட்ட வல்லுநர் ; வரைகோல் , செங்கல் - கட்டை ஆகியவற்றில் 
மெனத்திருப்பு ; கோட்டுவி ; உருத்திரியப்பண்ணு ; சுரிக்கச் 

படிகாட்டும் வரையிடுவதற்குரிய கூர்ங்கருவி ; 5. வரை 
செய் ; முறுக்கு , வலுவேற்று ; விசைத்திறம் பெருக்கு , செய 

கோலாற் கோடிடு ; குறி , குறியிடு ; உள்வரியிடு ; எழுத்த 
லுக்கு ஒருக்கமாக்கு ; பந்துவகையில் சுற்றிச் சுழலுவி ; 

ராய் வினையாற்று . 
சுழன்றுசுழன்று செல் ; வழிபிறழ்ந்து செல் ; திருகத்தக்கதா 
யிரு ; சுற்றிச்செல் , சுற்றியணை ; மாற்றியமைத்துக்கொள் ; 

scribe - awl , scrib er , n . வரைகோல் , மரக்கட்டை - செங்கல் 
நெருக்கி வலியுறுத்து ; அடக்குமுறை செய் ; தொல்லைப் 

முதலியவற்றில் கோடுகள் வரைவதற்கான கூர்ங்கருவி . 
படுத்து ; வலிந்து இணங்குவி ; கசக்கிப்பிழி ; திருகிப்பறி ; scrim , n . உள்வரித் துணிவகை . 
தொல்லைப்படுத்தி வாங்கு ; கசடு , கஞ்சத்தனம்பண்ணு ; scrimm age , n . பூசல் , சச்சரவு , தெருச்சண்டை ; ரக்பி காற் 
( தொ . ) Archimedean screw , ஆர்க்கிமிடீஸ் என்ற பண் பந்தாட்டத்தில் முன்கள ஆட்டக்காரரின் பந்து சூழ் மொய் 
டைக்கிரேக்க அறிஞர் கண்டுபிடித்த புரிவிசை நீரேற்று திரள் ; 

ப . சச்சரவில் 

ஈடுபடு ; ரக்பி காற்பந்தாட்டத்தில் 
பொறி ; a screw loose , மூளைக்கோளாறுடையவர் ; common பந்தினை மொய்திரட்படுத்து . 
screw , u Tur gooit ; differential screw , Hunter s screw , 

scrimp , 3. கஞ்சனாயிரு , இவறு . 
வெவ்வேறு புரிகளின் அளவு வேறுபாடுடைய தூக்கமைவு ; 
endless screw , perpetual screw , பற்சக்கரத்தோடு இணைந்து 

scrim py , a . போதாத , குறைவாயுள்ள . 
அதனை இயக்கும் புரிகோல் ; interrupted screw , புரியின் scrim shank , v . ( படை . ) கடமை நழுவவிடு . 
பகுதிகள் வெட்டியெடுக்கப்பட்டுள்ள திருகு ; left - handed scrim shaw , n . கடலோடிகளது பொழுதுபோக்குக் கவின் 
screw , இடம்புரித் திருகு ; put the screw on, turn the screw , வினை ; 3. கைவல் வினைசெய் . 
பணத்துக்காகப் படிப்படியாக நெருக்கு , இறுக்கிப்பிழி ; 

scrine , scrin ium , n . ஏட்டுப் பேழை , ஏட்டுச் சம்புடம் , 
screw coupling , குழாய் - கோல் முதலியவற்றின் முனைகளை 
இணைப்பதற்கான வலம்புரி இடம்புரிச் சுரை ; screw gear , 

scrip , n . இரவலர் பை ; பயணப் பை ; புண்ணிய யாத்திரிகர் 

தூக்கு பை : புத்தகப் பை ; தொங்கு பை . 
( இயங் . ) திருகு சக்கரம் ; பற்சக்கரத்துடன் கூடிய புரியுள்ள 
சுழல் தண்டு ; screw press , அச்சகம் புத்தகக் கட்டடம் வகை 

scrip , n . எழுத்து ; தாள் நறுக்கு ; ஒதுக்கப்பட்ட பங்கு 
யில் புரிவிசை அழுத்துகருவி ; screw steamer , புரிவிசை 

களுக்கான முன்னணிச் சான்றிதழ் ; பங்குச் சான்றிதழ்த் . 
நீராவிக்கப்பல் ; screw up door , கதவைக் குறும்பாக ஆணி 

தொகுதி . 
யால் இறுக்கிவிடு ; up one s courage , உறுதி script , n . ( சட் . ) ஆவண 

மூலம் ; கைப்படியெழுத்து ; 
கொள்ளச் செய் , உளவுரம் வருவி ; screw valve , திருகு கையெழுத்து முறை ; கையெழுத்துப் படிவம் ; கையெழுத்துப் 
விசைத்தடுப்பு . 

படி ; அச்சுருக் கையெழுத்துப் போலி ; அச்சுருக் கையெழுத்து , 
screw .bolt , n . திருகு மரையாணி . 

வானொலிப் பேச்சேடு ; திரைநாடகத் தட்டெழுத்துப்படி ; 
screw driver , n . திருப்புளி. 

தேர்வினர் விடைத்தாள் . 
screwed , a . ( பே - வ . ) குடித்து வெறியேறிய . 

scriptor ium , n . எ ழு து கூடம் ; pl . scripto ria , scrip 

tor iums .. 
screw - jack , n . பல் மருத்துவரின் பல் நெருக்கு கருவி ; 
வண்டிச்சக்கர இருசினைத் தூக்குவதற்கான திருகுநிலை உதை 

scrip tural, a . திருநூல் சார்ந்த ; திருநூல் கோட்பாடுகளை 

அடிப்படையாகக் கொண்ட ; திருநூல் 
கோலமைவு . 

கருத்துக்களோடு 

இசைந்த ; திருநூல் கருத்துக்களை வலியுறுத்துகிற ; திரு 
screw .pile, n . புரிவிசை முளை , திருகுவிசையால் நிலத்தில் நூலை மேற்கோள் காட்டுகிற ; விவிலிய ஏடு சார்ந்த ; விவிலிய 
இறக்கப்படத்தக்க அடிப்பகுதியுடைய கழி . 

நூற் கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்ட ; விவிலிய 
screw - pine , n . திருகிலைத் தாவரவகை . 

நூலை ஆதாரமாகக் கொண்ட . 
screw - plate , n . திருகு புரிகள் வெட்டுவதற்கான தொளை scrip turalism , 11. விவிலிய நூல் வாசகக் கடைப்பிடி . 
களையுடைய எஃகுத் தகடு ; திருகுவெட்டு அச்சுக்களை வைப் 

scrip turalist , 11. விவிலிய நூல் வாசகத்தினின்று பிறழாமல் 
பதற்கான உலோகத் தகடு . 

நடப்பவர் . 


. 


. 


screw 


888 
scripture 

sculp, 
scrip ture , n . திருமறை நூல் , சமயத் திருநூல் தொகுதி ; scrumm age , n . ரக்பி காற்பந்தாட்டத்தில் முன்கள ஆட்டக் 
விவிலிய ஏடு , கிறித்தவர் திருமறைநூல் ; விவிலிய நூல் காரரின பந்துசூழ் மொய்திரள் ; ப . ரக்பி காற்பந்தாட்டத்தில் 
மேற்கோள் ; சாசனம் ; a . திருநூல் சார்ந்த ; . திருநூலி பந்தினை மொய்திரட்படுத்து . 
லிருந்து எடுக்கப்பட்ட ; விவிலிய ஏடு சார்ந்த ; விவிலிய நூல் 

scrump tious , a . ( பே - வ . ) மகிழ்ச்சி விளைக்கிற . 
மேற்கோளான ; ( தொ . ) Holy Scripture , the Scriptures , 

scrunch , n . பல்லரைப்பு ஒலி ; மெல்லுதல் , பல்லரைப்பு ; 
விவிலிய ஏடு , கிறித்தவர் திருமறை நூல் . 

சரளைமீது மிதித்தால் ஏற்படும் ஒலி ; 3. ஓசைபட மெல்லு ; 
scrip ture - read er , n . திருநூல் வாசிப்பாளர் , ஏழைகளின் 

பல்லால் அரை ; மிதித்துத் துவை ; சரளை மீது நெரித்து நட ; 
வீடுகளுக்குச் சென்று விவிலிய நூல் வாசிப்பதற்கென அமர்த் கசக்கு . 
தப்பட்டவர் . 

scru ple , n . மிகச்சிறிய அளவு , இருபதுநெல் எடை கொண்ட 
scrivener , n . நெட்டெழுத்தாளர் ; ( தொ . ) scrivener s palsy , அளவு ; கரும நாண் ; மனச்சாட்சிச் குத்தல் ; நுணுக்க 
எழுத்தாளர் முடக்குவாதம் . 

ஐயப்பாடு ; U. உளச்சான்றின் தடுப்புணர்ச்சி கொள் ; நாணு 
scrobic ulate, scrobic ulated , a . ( தாவ . , வில . ) வடுக்க தல் செய் ; நுணுக்க ஐயப்பாடு கொள் ; நேர்மையுணர்ச்சி 
லுள்ள , குழிவிழுந்த 

காரணமாக தீது செய்யத் தயங்கு ; ( தொ . ) make no . 
scrof ula , n . கண்ட மாலை . 

scruple to do, உள்ளுறு தயக்கமின்றிச் செய் , மனம் ஒப்பிச் 

செய் ; man of no scruples , தீமை செய்யத் தயங்காதவர் . 
scroll , n . சுருள் ; பத்திரச்சுருள் ; முற்காலச் சுருள்வடிவச் 
சுவடி ; வாசகம் பொறிக்கப்பட்ட அணியிழைப்பட்டை ; வில் 

scru pulous , a . பழிபாவத்திற்கு அஞ்சுகிற ; சிறு பிழைக்கும் 
யாழின் தலைப்பு ; கையெழுத்தின் அழகு வீச்சு ; பட்டியல் , அஞ்சுகிற , எதிலும் யாரையும் புண்படுத்தக்கூடாதென்பதில் 
அட்டவணை ; முதற்படி வரைவு ; ( க- க. ) சுருள்வடிவப் விழிப்போடிருக்கிற ; அயரா உன்னிப்பு வாய்ந்த ; சோர் 
போதிகை ; ப . சுருட்டு ; சுருள்வுறு ; சுருள்வடிவ அணி வற்ற ; வழுவாத , தவறுதலற்ற ; இழையும் பிழையாத , சிறு 
யொப்பனை செய் ; ( தொ . ) scroll gear , ( இயங் . ) சுருள்பல் 

நுணுக்கங்களையும் அசட்டை செய்யாதிருக்கிற ; நுட்ப 
இசைவமைவு . 

திட்பம் தவிராத ; நுழை நுணுக்க நேர்மையுள்ள , சிறு 

நிகழ்ச்சிகளிலும் மனச்சான்றின்படி நடக்கிற ; ஆசாரத்தில் 
scroll - bone , n . ( உள் . ) சுருள் எலும்பு . 

மிகு நுட்பம் பார்க்கிற . 
scroll - head , n . சுருள் முகப்பு , கப்பலின் முன்புறத்திலுள்ள 

scrutat or , 1. நுண்ணாய்வாளர் ; வாக்குரிமைச்சீட்டு ஆய் .: 
சுருள் போன்ற ஒப்பனை வேலைப்பாடு , 

தேர்வாளர் . 
scroll - lathe , n . சுருட்கடைசற் பொறி . 

scrutin d arrondissement , ( பிர . ) 1. அக வாக்களிப்பு முறை , 
scroll - saw , n . மெல்லிழைவாள் , சித்திர அறுப்புவேலையில் 

பிரஞ்சு சட்ட மாமன்றத் தேர்தல்வகையில் வாக்காளர் தமது 
மெல்லிய பலகை அட்டைகளை அறுக்கப் பயன்படுத்தப்படும் 

உள்ளூர் வேட்பாளர்களுக்கே வாக்களிக்கும் முறை . 
ஒடுங்கிய இழைவாள் . 
scroll - wheel , 11. ( இயங். ) திருகிசையாழி , இயக்க இயைபுக் 

scrutin de liste , ( பிர . ) 11. புற வாக்களிப்புமுறை , பிரஞ்சு 

சட்டமாமன்றத் தேர்தல் வகையில் வேட்பாளர்களின் மொத்த 
குரியதாகத் திருகு சுருளான பல்வரிசையுடன்கூடிய வட்டத் 

எண்ணிக்கையில் எந்த ஒரு தொகுதியினருக்கும் தொகுதி 
தகடு . 

யாகவே வாக்காளர் வாக்களிக்கும் முறை . 
scroll - work , n . சுருளொப்பனை , 

scrutineer , n . நுண்ணாய்வுநர் ; வாக்குரிமைத் தாள் ஆய் 
scroop , n . கீறல் ஒலி ; 3. கீறி ஒலியெழுப்பு . 

பவர் ; குடவோலை ஆய்வாளர் . 
scrot al , a . கோசத்திய , உயிரின விதைப்பை சார்ந்த . 

scru tinize , U. நுணங்கியாராய் , கூர்ந்தாய் . 
scrot um , n . அண்டகோசம் , உயிரின விதைப்பை ; pl . 
scrot a .. 

scru tiny , 11. நுண்ணாய்வு ; ஆய்வு நோக்கு ; வாக்குப் பதி 

வேட்டின் ஆய்வு . 
scrounge , . எடுத்துக்கொள் , திருடு ; இர . 
scrub , n . தூறு , புதர் ; புதர் நிலம் , குறுங்காடு ; தூறு 

scry , v . பளிக்குமணிமூலம் மறைநிலைக்காட்சி காண் . 
நிறைந்த நிலப்பரப்பு ; தேய்ந்த தூரிகைக்கட்டை ; தேய்ந்த 

scry er , n . பளிக்குமணி மறைநிலைக் காட்சியாளர் . 
துடைப்பக்கட்டை ; குறுமயிர் மீசை ; கூழை விலங்கு ; scud , 1 , சறுக்கோட்டம் , விரைமென் தவழ்வு ; கருக்கொள்ளா 
குறளர் ; அற்பர் , பொருட்படுத்த வேண்டாதவர் . 

மேகம் , ஆவிவடிவாகக் கலைந்தேகும் முகிற்கணம் ; 3. விரைந் . 
scrub , n . சுரண்டித் தேய்ப்பு ; அழுத்தித் துடைப்பு ; துப்புர 

தோடு , நேராகத் தவழ்ந்து நழுவிச்செல் ; மிதந்துசெல் ; 
வாக்குதல் ; ( பே.வ. ) முறையான ஆட்டக்குழுச் சாராத ஆட் 

காற்றால் விரைந்து செலுத்தப்படு . 
டக்காரர் ; இரண்டாவதான ஆட்டக்குழு ; வலுவற்ற ஆட்டக் 

scu do , n . பழைய இத்தாலிய வெள்ளி நாணயவகை . 
குழு ; குறை ஆட்டக்காரர்களையுடைய தளக்கட்டுப் பந்தாட் scuff 1 , n . கழுத்தின் புறப்பகுதி , பிடரி . 
டம் ; a . தளக்கட்டுப் பந்தாட்ட வகையில் முழுநிறை ஆட்டக் 

scuff 2 , ப . இழுத்து இழுத்து நட ; உராய் . 
காரர்களைப் பெற்றிராத ; 3. அழுத்தித் தேய் ; நிலக்கரி வளி 
முதலியவற்றினின்று பயனுடைய தனிப்பொருட்கூறுகளைப் 

scuf fle , n. அடிபிடிசண்டை , கைகலப்பு , கலவர அமளி ; 
பிரித்தெடு , 

மண்கிளறி , மண்வெட்டடிவகை ; மண் கிளறுபொறி ; .. 

அடிதடிசண்டையில் ஈடுபடு . 
scrubb er , 1. தேய்த்துத் துப்புரவாக்குபவர் ; கரி வளி தனிப் 
படுத்துவதற்கான அமைவு . 

scug , n . பள்ளி மாணவர் வழக்கில் பழகுபண்பற்றவர் . 
scrubb y , a . வளர்ச்சி தடைப்பட்ட ; குறுங்காடு நிறைந்த ; 

sculdugg ery , n . கற்பிழப்பு , இழிதகவு . 
இழிந்த. 

scull , n . கைத்தண்டு , ஒருவரே உகைத்கும் இருகைத்தண்டு 
scrub - oak , n . அமெரிக்க கூழைக் கருவாலிவகை மரம் . 

களில் ஒன்று ; துழாவிப் படகு செலுத்துவதற்குப் பயன் 
scrub - team , n . 

படும் விசைத்துடுப்பு ; 
தளக்கட்டுப் பந்தாட்டவகையில் 

ப . தண்டுகளால் 

உகை ; 
குறை 
ஆட்டக்காரர்களையுடைய ஆட்டக்குழு . 

செலுத்து . 
scruff , n . பிடரி , கழுத்துப் பின்புறம் . 

scull er , 1. தண்டுகைப்பவர் ; தண்டுகை படகு, விசைத் 

துடுப்பால் செலுத்தப்படும் படகு . 
scrum , n . ரக்பி காற்பந்தாட்டத்தில் முன்கள ஆட்டக்காரரின் 
பந்துசூழ் மொய்திரள் ; ரக்பி காற்பந்தாட்டத்தில் 

scull ery , n . புறக்கடை , சமையற்கலங்கள் அலம்பும் அடுக் 
பந்தினை மொய் திரட்படுத்து ; ( தொ . ) scrum half , ரக்பி 

களைப் பின்பகுதி . 
காற்பந்தாட்டத்தில் பந்து மொய்திரட்படுத்தும் பின்னரை scull ion , 1. அடுக்களைச் சிற்றாள் . 
ஆட்டக்காரர் . 

sculp , v . ( பே - வ .) = sculpture . 


படகு . 


889 
sculpin 

sea 
scul pin , 11. முள்ளுள்ள பெருந்தலைச் சிறுகடல் மீன்வகை . scut al , scut ate, a . கவசம் போன்ற , பாதுகாப்புத் தக 

டுடைய . 
sculp tor , n . சிற்பி ; குழைவுக்கலைஞர் ; fem . scul ptress . 

scutch , n . சணல்கோது கருவி ; சணல் கோதிய முரட்டு 
sculp tural , a . குழை ஓவியக்கலைக்குரிய ; செதுக்குகலை 

நார்ச்சக்கை ; ப . சணல் ஈரப்பதநாரை அடித்துக்கோது . 
சார்ந்த ; சிற்பம் போன்ற ; சிற்பத்தொழில் சார்ந்த . 

scutch - blade , n . சணல்கோது கருவி . 
sculp ture , n , செதுக்குகலை , குழை ஓவியக்கலை ; சிற்ப வேலை ; 
சிற்பவேலைப்பாடுடைய பொருள், சிற்பக்கலைப்படைப்பு ; 

scutch eon , n . கிடுகு , விருதுதாங்கிய கேடயம் ; குலவிருதுப் 
( வில. , தாவ . ) தோடுகளின் மீது காணப்படும் மேடு பள்ள பட்டயம் , மரபுச்சின்னம் ; சாவித்துளையில் சுழலும் காப்புத் 
மான குறியீடுகள் ; ப . சிற்ப வடிவில் அமை ; செதுக்குரு 

தகடு ; பெயர்ப்பட்டயம் . 
அமை ; குழை ஓவியக்கலைஞனாகு ; சிற்பத் தொழில் scutch er , scutch ing- sword , n . சணல்கோது கருவி . 
செய் . 

scute , n . மேல்தோடு , முதலை - ஆமை முதலியவற்றின் உடல் 
sculp tured , a . செதுக்கப்பட்ட ; குழை ஓவியமாக உருவாக் 

மேலுள்ள செதிள் அல்லது எலும்புக் கவசத்தகடு . 
கப்பட்ட ; ( வில . , தாவ . ) தோடுகள் மேல் மேடுபள்ளமான scutell ar , a . பறவைக்காலின் வன்செதிள் சார்ந்த ; வண்டின் 
அமைப்புடைய . 

மார்புப்பகுதிக் கவசத்தகடு பற்றிய ; தாவரச் செதிள் சார்ந்த . 
sculp turesque, a . குழை ஓவியம் போன்ற ; சிற்பக்கலைப் scut ellate , a . செதிளடர்ந்த ; தோடான ; பூச்சிவகைகளின் 
படைப்பின் இயல்புடைய ; சிலையொத்த ; செதுக்குச்சித்திரத் மார்புவகையில் தோட்டில் பொதிந்த ; பறவைக்கால்கள் 
தின் பான்மையுடைய . 

வகையில் செதிள் தகடுகள் செறிந்த ; செதிள் தகடு போன்ற . 
scum , n . கலிப்பு நுரை , மாசேடு ; கசடு , கழிவு ; சவறு , scutella tion , 1. செதிள் பொதிவமைதி ; தோடுபொதிவு . 
சக்கை , செத்தை ; மக்கள்தொகையின் கழிகடை , கழிசடை scutell um , n . ( வில . , தாவ . ) தாவரங்கள் - வண்டுகள் - பறவை 
மக்கள் ; ப . மேற்பரப்பிலுள்ள கழிவு நுரையை எடு , கலிப்பு கள் முதலியவற்றின் மீதுள்ள சிறு தகடு போன்ற உறுப்பு ; 
ஏட்டினை நீக்கு ; மேற்கசடாய் அமை ; கலிப்பேடாக உருவாகு ; பறவைக்காலின் வன்செதிள்களுள் ஒன்று ; pl . scutell a . 
மேல் நுரைப்பு எய்தப்பெறு . 

scutt er , n. , v. = scurry. 
scum ble , n. எண்ணெய்ச்சாய ஓவிய வகையில் வண்ண scut tle1, 1. கரித்தட்டம் , கரிக்குடுவை . 
மென்னயப்பாடு ; 5. எண்ணெய்ச்சாய ஓவிய வகையில் 

scut tle , n . புகுமுகப்புழை ; மோட்டு நிறப்பு , மூடியுடன் 
மென்பூச்சு மழுங்கலாக்கு . 

கூடிய மோட்டுத்தொளை ; சுவர் முகம் , அடைப்புடன்கூடிய 
scun cheon , 11. மூலைக்குறுக்குவிட்டம், எண்கோணத் சுவர்ப்புழைவாய் ; அடித்தளப் புகுமுகம் , மூடித்திறக்கக் 
தூபியைத் தாங்கும் சதுரக்கோபுர மூலைக் குறுக்குக் கல் கூடிய கப்பல்தள அடிவாய்த்திறப்பு ; இயக்கு இடைத்தளம் , 
விட்டம் ; மூலைக்குறுக்கு வில் வளைவு , எண்கோணத் தூபி பொறிவண்டியில் இயந்திர உடற்பகுதி இணைப்புக்கூறு ; 
யைத் தாங்கும் சதுரக்கோபுர மூலைக் குறுக்கு வில்வளைவு ; 3. கப்பலில் துளையிடு ; கப்பலில் துளைகள் உண்டுபண்ணு ; 
நில உள்வரி அகலம் , கதவு நிலப்பக்கத்திற்கும் சுவரின் கப்பலை மூழ்கடிக்க அடிப்புறத் தொளையைத் திறந்துவிடு ; 
உட்புறத்திற்கும் இடையேயுள்ள கட்டுமானம் . 

கப்பலை மூழ்கடி . 
scunn er , n . கடுவெறுப்பு ; வெறுப்பிற்குரிய பொருள் ; v . scut tle , n . விரைவோட்டம் ; திடீர்ப்புறப்பாடு ; தப்பியோடு 
வெறுப்பூட்டு ; குமட்டு ; வெறுப்புக்கொள்ளு . 

தல் ; கடுவேக மறைவு ; 3. விரைந்தோடு ; துன்பம் - அபாயம் 

முதலியவற்றிலிருந்து தப்பிக் கடுகியோடு . 
Scupp er , n . வடிபுழை , கப்பலில் தளத்தின் மேல் நீர்வடியும் 
பக்கவாட்டுத் துளை . 

scut tle - butt , scut tle - cask , n . கப்பல் அடித்தளக் குடிநீர் 

மிடா . 
scupp er , 0. ( பே - வ . ) திகைப்பூட்டிப் படுகொலை செய் ; 
கப்பலை மூழ்கடி ; கப்பலோட்டிகளை மூழ்கடி ; கொல் , அழித் 

scut um , n . நிலைக்கேடயம் , பண்டை ரோமப் படைவீரரின் 
தொழி . 

நீள்வட்ட அல்லது நீளரைவட்ட வடிவமான நெடும் பரிசை ; 

( உள் . ) முட்டுச்சில்லு ; கவச மேல்தோடு , ஆமை - முதலை 
scurf , n . தோல்பொருக்கு , உதிர்தொலி , கழிதோல் ; வங்கு . 

முதலிய உயிரினங்களின் வன் மேலோடு . 
பொடுகு ; மேற்புறச்செதிள். 
scurf iness , n. தோற்பொருக்குள்ள தன்மை ; பொருக்கார்ந்த 

Scyll a , n . கிரேக்க பழங்கதை மரபில் ஜேஸன் ( Jason ) என்ற 

வீரனின் கடற்பயணங்களின்போது ஒரு கரையில் பெருஞ்சுழி 
இயல்பு . 

அமைந்த கடலிடுக்கில் மறுகரைப் பாறைமீது அமர்ந்திருந்த 
scurf y , a . தோற் செதிளுள்ள ; தோற்பொருக்கு உண்டு ஆறுதலைப்பூதம் ; ( தொ . ) between Scylls and Charybdis , 
பண்ணுகிற ; பொருக்கார்ந்த ; பொருக்கு உட்கொண்ட ; ஆறுதலைப் பூதத்துக்கும் அழிகடற் சுழிக்கும் இடையாக , 
பொருக்குப் போன்ற . 

இருபேரிடர்களிடை அகப்பட்ட நிலையில் . 
scu rril , scu rrile , scu rrilous , a . கீழ்த்தரமான , இழி scyph us , n . குடுவைக் குடிகலம் , இரு கைப்பிடிக் குடி 
தகவான ; மிகவுங் கொச்சையான . 

கிண்ணம் ; ( தாவ . ) கிண்ணம் போன்ற பகுதி . 
scu rrility , n . கீழ்த்தர வசை ; இழிதகவுப் பேச்சு . 

scythe , n . புல்லரிவாள் ; பயிர் அரிவாள் ; முற்காலப் போர்த் 
scu rry , n . குறுநடை ஓட்டம் , விரைந்த குறுகிய காலடி 

துறைத் தேர்களின் இருபுறங்களிலும் இருசோடி இணைக்கப் 
களால் ஓடுதல் ; குறுநடை ஓட்ட அரவம் ; குறுநடை ஓட்டக் 

பட்ட புடையலகு ; 3. புல்லரிவாளால் வெட்டு , அரிவாளால் 

பயிர் அரி. 
குதிரைப் பந்தயம் ; ப . குறுநடை ஓட்டமிடு , குறுகியகாலடி 
களுடன் விரைநடையாக ஓடு . 

Scyth ian , n . பண்டைய சித்தியக்குடியினர் , கருங்கடலுக்கு 
scurv y , n . ஊட்டக்குறைக் கோளாறு , ஊட்டச் சத்துக் 

வடக்கே உள்ள பகுதியில் வாழ்ந்தவர் ; a . பண்டைய சித் 
குறைவினால் ஏற்படும் சொறி கரப்பான்-பல் எகிர் வீக்க 

தியக் குடியினஞ் சார்ந்த ; கருங்கடலுக்கு வடபால் வாழ்ந்த 
நோய் ; a . மிகக் குறைவான ; கீழான ; இழிந்த ; நேர்மை 

பண்டைய இனஞ் சார்ந்த . 
யற்ற ; வெறுக்கத்தக்க ; கெட்ட . 

sdeath , int . கோப - வியப்புக் குறிப்பு . 
scurv y - grass , n . ஊட்டக்குறைக் கோளாறு மருந்தாகப் 

sea , n . கடல் ; மாகடல் ; நிலவுலகின் சூழ்நீர்ப்பரப்பு ; மாகடற் 
பயன்படும் கடுகு குடும்பச் செடிவகை . 

பகுதி ; கடல்வளாகம் ; கடல்வழி ; பெருநீர்ப் பரப்பு ; கடல் 

போன்ற பேரேரி , உள்நாட்டுக் கடல் ; வேலை ஏற்றத்தாழ்வு 
scut , n . குறுவால் ; முயல் - மான் முதலியவற்றின் வால் . 

நிலை ; அலை ஏற்றத்தாழ்வு நிலை ; கடல்போன்ற எல்லையற்ற 
scut age , n . ( வர . ) கேடய வரி , தண்டு மாற்றுவரி , நிலப் பெரும்பரப்பு ; கடல்போன்ற எல்லையற்ற பெருவெளி : கடல் 
பண்ணை முறையில் மேலாளருக்குரிய படையூழியத்திற்கு போன்ற எல்லையற்ற பெரிய அளவு ; வேலை , பொங்கோதம் ; 
மாற்றீடான வரி . 

பேரலை ; பெருங் கொந்தளிப்பு ; a . கடலில் வாழ்கிற ; கடலிற் 
113 


890 


sea -bow 


sea 


sex 


ses 


கட 


பயன்படுத்தப்படுகிற ; கடலிற் செல்கிற ; கடலிற்குரிய ; 
கடலருகிலுள்ள ; கடலோரமான ; கடல்போன்ற ; கடலோடி 
யான ; ( தொ . ) & heavy se8 , கொந்தளிக்குங் கடல் ; 8rm of 
the sea , நெடுநீள்குடா , கடற் கூம்பு : as good fish in the sea 
as ever came out of it, பற்றாக்குறை இல்லாத வளப்பநிலை ; 
at sea , கடலிற் கரையினின்று மிகு தொலைவாக ; கடலில் வழி 
தெரியாமல் ; திக்குத்திசை தெரியாமல் , திகைப்புறு நிலையில் ; 
between the devil and the deep sea , இருதலைக்கொள்ளி 
எறும்பு போல , தர்மசங்கடமான நிலையில் ; beyond seas , 
over seas , கடல்கடந்த நாடுகளில் ; Brazen ses , Molten sea , 
யூதர் திரு அலம்பு வினைக்குப் பயன்படுத்திய பித்தளைக் 
கொப்பறை ; closed sea , நாட்டின் ஆட்சி எல்லைக்குட்பட்ட 
கடல் ; follow the sea , கப்பலோட்டியாகச் செல் ; go to sea , 
கப்பலோட்டியாகப் போ , மீகாமனாகு ; 

half seas over , 
எல்லைமீறிய குடிவெறியுடைய ; மிகுதியாகக் குடித்த ; 
inland se8 , கடல் தொடர்பற்ற உள்நாட்டுப் பேரேரிப்பரப்பு ; 
long sea , நீண்ட ஒழுங்கான அலைகள் கொண்ட கடல் ; 
mistress of the sea , mistress of the seas , கடல் வல்லரசு , 
கடலாதிக்கம் மிக்க நாடு , கடற்படைச் செல்வாக்குள்ள நாடு ; 
on the sea , கப்பலில் : கடலடுத்த ; கடற்கரையில் அமைந்த ; 
put to sea , துறைமுகத்தை விட்டுப் புறப்படு ; கரையை 
விட்டுத் தொலைவு செல் ; sea acorn , கப்பல் அடியொட்டுச் 
சிப்பி ; sea asparagus , மெல்லோடுள்ள நண்டு வகை ; 
sea bear , துருவக் கரடி ; மென்மயிரோடுகூடிய கடல் நாய் ; 
sea canary , சீழ்க்கை ஒலியெழுப்பும் வெண்திமிங்கில வகை ; 
Sea captain , கப்பல் தளபதி ; கடற்படைக் கப்பல் தலைவர் ; 
வணிகக் கப்பலின் தலைவர் ; sea change , கடலால் ஏற்படும் 
மாற்றம் ; உருமாற்றம் ; sea chestnut , முள் சூழ்ந்த வட்ட 
வடிவ ஓட்டிற்குள் வாழும் சிற்றுயிர் வகை ; sea coal , நியூ 
காசில் ( Newcastle ) என்னுமிடத்திலிருந்து கடல்மூலம் 
முன்பு கொணரப்பட்ட கரிவகை ; sea coast, டலோரப் 
பகுதி ; sea colander , சிப்பல் தட்டுப்போன்ற துளை பட்ட 
இலைகள் கொண்ட கடற்பாசி வகை ; sea cook, ( கப் . ) வசைக் 
குறிப்பு ; sea crow , கடற் காகம் ; sea cucumber, முட்டை 
வடிவ முள்ளார்ந்த கூட்டினையுடைய கடல்வாழ் உயிர்வகை ; 
sea elephant , துதிக்கைபோன்ற உறுப்புடைய பெருங் கடல் 
நாய் வகை ; கடற் கொள்ளைக்காரன் ; ses fennel , ஊறு 
காய்க்கு வழங்கப்படும் சதைப்பற்றான இலைகள் கொண்ட கட 
லோரக் குன்றுப்பகுதித் தாவர வகை ; sea front , கடற்புற 
முகப்பு ; கடல்நோக்கியுள்ள நகர்ப்பகுதி ; sea furbelow ,, 
பழுப்புநிறக் கடற்பாசி வகை ; sea gherkin , முட்டைவடிவ 
முள்ளார்ந்த கூட்டினையுடைய கடல்வாழ் உயிர்வகை ; 
sea gilliflower , கடல் மலர்ச்செடி வகை ; sea grape , ஊசி 
யிலை மரவினஞ் சார்ந்த குத்துச்செடி வகை ; sea grapes , 
மீன் வகை முட்டைத் தொகுதி ; sea hedgehog , முட்டை 
வடிவ முட்கூட்டினையுடைய கடலுயிர் வகை ; sea kale , 
மேசைப் பசுங்கறி உணவாகப் பயன்படும் இள முளைப் 
பசுமைமாறாச் செடிவகை ; sea kidney, சிறுநீர்ப்பை வடி 
வுடைய உயிரினத் தொகுதி தாங்குந் தண்டமைப்பு ; se & lace, 
நீண்ட கயிற்றிழை போன்ற இலைகளையுடைய கடற்பாசி 
வகை ; sea lawyer , நொள்ளையர் , கப்பல் துறை வழக்காற்றிற் 
குற்றங் காண்பதில் ஆர்வமுள்ளவர் ; sea lemon , மஞ்சள் 
நிறச் சிப்பி வகை ; sea leopard , புள்ளிகளுள்ள கடல்நாய் 
வகை ; sea level , கடல் மட்டம் , கடல்மட்ட நிலை ; sea like 
looking glass , sea like & sheet of glass , அலை களற்ற 
அமைதியான மேற்பரப்பினையுடைய கடல் ; sea lily , அல்லி 
வடிவப் புதைபடிவக் கடல்வாழ் உயிரினம் ; sea lion , பேரு 
ரூவக் கடல்நாய் வகை ; Sea Lord , கடற்படை ஆட்சிக்குழு 
உறுப்பினர் ; sea melon , கடற்பூசணி , திறந்த செவுள்களும் 
தோடற்ற உடலுமுடைய கடல்வாழ் உயிரினவகை ; sea mile , 
கடலில் 

கல் தொலைவு ; sea monster , பேருருவ விசித் 
திரக் கடல் விலங்கு ; sea moss, கடற்பாசி போன்ற முது 
கெலும்பற்ற கீழ்நிலைக் கடல்விலங்கு வகை ; பாசியினக் கடல் 
தாவர வகை ; sea mud , உரமாகப் பயன்படும் சதுப்புநில 
உப்புப்படிவு ; see necklace , சரம் போன்ற சுரியோட்டுக் 
கோப்பியல் நத்தைத் தொகுதி ; ses needle , ஈட்டிமீன் ; 
sea as ! tle , இழுது மீன் ; Sea oak , கடற்பாசி வகை , 


sea orange , ஓடற்ற செம்மஞ்சள் நிற உருள்வடிவுடைய கடல் 
நத்தை வகை ; sea otter , மிக உயர்ந்த கம்பளி ஈனும் கடல் 
நாய் வகை ; 

se & parrot , பெரும்பள்ள அலகுடைக் கடற் 
பறவை வகை ; sea pass, போர்க்காலங்களில் நொதுமல் அரசு 
களின் கப்பல்களுக்குக் கொடுக்கப்படும் பயண இசைவுச் 
சீட்டு ; sea peach , see pear , தோல்போன்ற உறையினை 
யுடைய கடல்நத்தை வகை ; sea pie , sea piet , sea pilot , 
கப்பலோட்டிகளின் உப்பிட்ட இறைச்சிப் பண்ணிய வகை ; 
செவ்வலகுடைய நீந்தும் கடற்பறவை வகை ; sea pincushion , 
மீன்வகையின் முட்டை ஓடு ; sea pink , கடற்கரையோர ரோசா 
நிற மலர்ச்செடி வகை ; sea poacher , சிறு கட 

டல்மீன் வகை ; 
sea power , கடல் வல்லரசு ; sea pumpkin , கடற்பூசணி ; 
திறந்த செவுள்களும் தோடற்ற உடலுமுடைய கடல்வாழ் 
உயிர்வகை ; sea raven , பெருந்தலைச் சிறுமீன் வகை ; 
robin, பருத்த தலையும் கவசமுடைய தாடைகளும் மூன்று 
கொடுக்கிழைகளும் கொண்ட மீன்வகை ; sea rover , கடற் 
கொள்ளைக்காரர் ; கடற் கொள்ளைக்காரர் கப்பல் ; 
scouts , -ற் சாரணப் படையினர் ; sea serpent , கடற் 
பாம்பு வகை ; கடலிலிருப்பதாகக் கூறப்படும் பாம்பு போன்ற 
பேருயிர் வகை ; sea snail, சிறு கடற் சேற்றுமீன் வகை ; 
Sea snipe , கடல் உள்ளான் பறவை ; seas of blood , ஈவு 
இரக்கமற்ற கொலை ; sea squirt , தேர்ல் உடை நத்தை வகை ; 
sea strawberry , பல உணர் இழைகள் கொண்ட தொகுதி 
வாழ்வுடைய கடல்வாழ் உயிர்வகை ; sea sunflower , கடற் 
பஞ்சு வகை , மணிவடிக் கடல்வாழ் உயிர்வகை ; sea swallow , 
நீள் இறகுடைய கடற்பறவை வகை ; sea whipcord , கடற் 
பாசி வகை ; ship a sea , படகுவகையில் கடல் நீர் உள்ளேறப் 
பெறு ; short sea , ஒழுங்கற்ற கொந்தளிப்புடைய கடல் ; 
the four seas , பிரிட்டனைச் சூழ்ந்துள்ள நாற்றிசைக் கடல்கள் ; 
the high seas , நண்கடற்பகுதி , நாட்டு ஆட்சியெல்லைக்குட் 
பட்ட கரையடுத்த மூன்றுமைல் கடற்பரப்பிற்கு அப்பாற் 
பட்ட பரந்துபட்ட நடுக்கடற் பகுதி ; the seven seas , ஆர்டிக் 
அண்டார்டிக் - வட பசிபிக் - தென் பசிபிக் - வட அட்லாண்டிக் 
தென் அட்லாண்டிக்- இந்துமா கடல் ஆகிய ஏழு கடல்கள் ; 

when the sea gives up its dead , உயிர்த்தெழுதலின்போது . 
sea - anchor , n . புயல் நங்கூரம் . 
sea - anemone, n . கடற்பஞ்சு , கடலினடியில் வாழும் மணி 

யுருவ உயிரின வகை . 
sea - angel , n. சுறாமீன் வகை . 
Sea - arrow , n . தூண்டில் இரையாகப் பயன்படும் நத்தைவகை . 
sea - bank , n . கடற்கரை மணல்மேடு ; கடற்கரை ; கடல் 

நீரைத் தடுத்து நிறுத்தக் கட்டிய செய்கரை , 
sea -barrow , n . மீன்வகை முட்டையோடு . 
sea - bat , n . நீண்டு பரந்தகன்ற துடுப்புடைய மீன் இனம் . 
sea beach , n . கடலோர மணற்கரை ; கட.ற்கரையில் மண் 

சரளையாலான செய்கரை . 
sea - bells , n . கடற்கரை அடம்பு இன முறுகுகொடி வகை . 
sea -belt , n . தட்டைத் தோல்போன்ற இலையுடைக் கடற்பாசி 


கட 


. 


. 


வகை . 


sea - bird , n . கடற்பறவை . 
sea - biscuit , 11. கப்பல் மாச்சில்லு . 
sea -blite , n . வாத்துக்கால் வடிவ இலைகள் கொண்ட உவர் 

சதுப்பு நிலச் செடிவகை . 
sea - blubber , 11. இழுதுமீன் வகை , 
sea - blue , a . கடல் நீல வண்ணமான . 
sea board , n . கடற்கரை ; கடற்கரையோரப்பகுதி ; கடலடுத்த 

நாடு . 
sea boat , n . கொந்தளிப்புக்கடல் மரக்கலம் . 
sea - borne , a . கடல்மூலமான , கப்பல்மூலமாக அனுப்பப் 

படுகிற ; ( தொ . ) sea -borne commerce , கடல் வாணிகம் ; 
sea -borne goods , கப்பற் சரக்கு . 
sea -bow , n . கடல் நீர்த் திவலைகளில் எழும் வானவில்போன்ற 

பிரதிபலிப்பு . 


8911 


104.breeze 


seal - pipe 


sea - breeze, n . கடற்காற்று , பகல்நேரத்தில் நிலத்தைநோக்கி 

வீசும் மென்காற்று 
sea - brief , n . = sea - letter . 
sea calf , n . கடல்நாய் , 
sea - chart , n . கடல் விளக்கவிவரப் படம் . 
sea - chest , n . கப்பலோட்டியின் பேழை . 
Sea - cliff , 11. கடலில் உருவாகும் செங்குத்துப் பாறை ; கடலை 

நோக்கியுள்ள செங்குத்துப்பாறை . 
sea - cloth , n . நாடகமேடையில் கடற்கரை ஓவியத்திரை . 
sea - cob , n . கடற்பறவை வகை . 
Sea - cock , n . கடற்பறவை வகை ; மீன் வகை ; கடல்நீரைக் 

கப்பலுக்குள் புகவிடக்கூடிய கப்பலின் பக்கத்தொளை . 
sea - cow, n. 

மிகப்பெரிய கடல் விலங்குவகை ; கடற் 
சிங்கம் . 
sea -dace , n . ஐரோப்பிய கடல் மீன் வகை . 
sea - devil , n . கடற்பேய் ; கடல்மீன் வகை . 
sea - dog , n . கடல்நாய் ; கடல் மீன் வகை ; எலிசபெத் அரசி 

காலத்தில் விரி கடலோடி ; கடற்கொள்ளைக்காரர் . 
sea - dott eral , n . தொகுதியாக வாழும் பறவைவகை 
sea -dove , 1. துடுப்பாகப் பயன்படும் குட்டை இறகுடைய 

வடகடற் பறவைவகை . 
sea -dragon , n . சிறு திமிங்கில வகை . 
sea drome , n . மிதவை வானூர்தித் தளம் . 
sea - duck , n . கடல்வாத்து வகை . 
sea - dust , 11. கடற்றூசி , நெடுந்தொலை நிலப்பகுதியிலிருந்து 

வந்து கடலில் விழும் தூசி . 
sea - ear , n . கடற்சிப்பி , உணவிற்குரிய காதுவடிவ சிப்பி 


வகை , 


sea .island cotton , n . நீள்துய் உடைய நயமிக்க முன்னாட் 

பருத்தி வகை , 
sea - king , n . கடலரசன் , முற்கால ஸ்காண்டினேவிய கடற் 

கொள்ளைத் தலைவன் . 
seal1, n . கடல்நாய் , நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய கடல் 
வாழ் ஊனுணி விலங்குவகை ; 3. கடல்நாய் வேட்டையாடு ; 
( தொ . ) eared seal , கட்புலனாகும் புறச்செவிக் கடல்நாய் . 
seal , 1. முத்திரை , ஆவணத்தின்மீதிடும் பொறிப்படையாளம் ; 
இலாஞ்சனை , ஆவணத்தின் மீது பதிப்பிக்கும் மெழுகு அல்லது 
ஈயத்துண்டின்மீதான பொறிப்பு ; உடைபடாக் காப்பு 
முத்திரை ; தாள் அல்லது உலோகத் தகட்டாலான உடை 
படாத் தடைகாப்பிணைப்புப்பட்டி ; முத்திரைக் குறிப்பு ; 
பொறிப்பு அடையாளம் ; முத்திரை அச்சு ; முத்திரைச்சில்லு ; 
பொறிப்பச்சுத் தகடு ; செதுக்கப்பட்ட மணிக்கல் ; முன்னறி 
பொறிப்பு ; உறுதிச்சின்னம் ; காப்புறுதிச்செய்தி ; அடை 
யாளச் சின்னம் ; நிறைவேற்றச் சின்னம் ; மறைவடக்க . 
உறுதி ; புழைகாப்பு மூடி ; சாக்கடை வளிகாப்பு நீர்மம் ; 
வளிச்சேமிப்புப் பொறியின் நீர்மம் ; நீர்நாய் முதலியவற்றின் 
காலடித்தடம் ; அல்லியின மலர்ச்செடி வகை ; ப. முத்திரை 
பொறிப்பிடு ; முத்திரையிட்டு உறுதிச்சான்றளி ; தனி உறுதிச் 
சான்றாக முத்திரையிடு ; செயல்மூலம் உறுதிச் சான்று நிறுவு ! 
தனி அடையாளம்பொறி ; தனிப்படுத்தி ஒதுக்கிடு : விதித் 
தமைவி ; குறித்தொதுக்கி வை ; கடற்படை ஆட்சித்துறை 
வகையில் அரசாங்கக்கட்டளை முத்திரைக்குறியாக ஏற்றுக் 
கொள் ; முத்திரைபொறித்து மூடு ; பாதுகாப்பாக மூடு ; 
பத்திரமாக அடைத்துவை ; அடைத்துவைத்துப் பேணு ; 
சீமைக்காரை வைத்து நாதாங்கி முதலியவற்றைச் சுவரில் 
பதியவைத்துப் பொருத்து ; அடைப்பிடு ; வழியடைப்புச் 
செய் ; புழையடைப்புச் செய் ; அடை.ப்பிட்டு நிறுத்து ; மேல் 
நீர்மத்தால் வளித்தடைகாப்புச் செய் ; மாற்ற முடியாதவாறு 
முடிவுசெய் ; உறுதிப்படுத்து ; மேலும் வலியுறவளி ; இசைவு 
தெரிவி ; தற்பொறுப்பு ஏற்றுக்கொள் ; ( தொ . ) Fisher s Seal , 
தூய திரு பீட்டர் மீன் பிடிப்பதுபோன்ற அடையாளமுடைய 
போப்பாண்டவரின் இலச்சினை ; is a sealed book to me , 
எனக்கு அதைப்பற்றி ஒன்றும் தெரியாது , அதைப்பற்றித் 
தெரிவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை ; my lips are sealed , நான் 
பேசக்கூடாதவனாகிறேன் ; privy seal , அரசர் தனி இலச் 
சினை ; sealed pattern , கடற்படை ஆட்சிக்குழு - நிலையம் 
முதலியவற்றால் கொடுப்பதற்கு ஏற்றதென ஒப்புக்கொள்ளப் 
பட்ட ஆடை- தளவாடம் முதலியவற்றின் கட்டளை மாதிரி ; 
seal of love , அன்பின் அடையாளம் , முத்தம் ; குழந்தைப் 
பேறு ; seal up , பாதுகாப்பாக அடைத்து வை ; காற்று 
புகாதபடி பற்றாசுவைத்துப் பொருத்து ; set one s seal to , 
ஒப்புதலளி ; உறுதிப்படுத்து ; the Great Seal , அரசுரிமை 
முத்திரை , பிரிட்டிஷ் மேல்மன்றத் தலைவர்பாலுள்ள பெரு 
முத்திரை ; the seals , பெருமுத்திரை நாயகத்தின்பாலுள்ள 
முத்திரைகள் ; மேல்மன்றத் தலைவர் இலாஞ்சனைகள் ; நீதி 
மன்றத் தலைமை நடுவர் இலாஞ்சனைகள் ; under sealed 
orders , குறிப்பிட்டபடி மாத்திரம் திறந்து பார்க்க வேண்டிய 
ஆணைகள் ; windows must be sealed up , எல்லாத் துவாரங் 
களும் தாள் ஒட்டி அடைக்கப்பட வேண்டும் . 
sea -legs , 11. கொந்தளிப்புக் கடலிலும் கப்பல்தளத்தின் மீதும் 

நடக்கும் ஆற்றல் . 
seal er , 1. கடல்நாய் வேட்டையாடுவதற்குரிய கப்பல் . 
seal ery , seal - fishery , n . கடல்நாய் வேட்டை . 
sea - letter , 11. போர்க்கால நொதுமற் கப்பல் காப்புக்குறிப்பு , 
போரிலீடுபடாத நாட்டுக்கப்பலின் ஆட்கள் - சரக்குகள் முதலிய 
விவரமடங்கிய காப்புக்கடிதம் . 
seal - fishing, seal ing, n. கடல்நாய் வேட்டையாடுதல் ; 

கடல் நாய் வேட்டை . 
seal ing - wax , 11. அரக்கு , முத்திரை மெழுகு . 
sea1 - line , 11. கடல்வான் வரை , கடல்தள வானவிளிம்பு . 
seal - pipe , 11. குமிழிக் குழாய் , வளியாக்க அமைவில் நீரில் 
மூழ்கி வளி வெளிவிடும் குழாய் , 


sea - eel, n . பெரிய கடல்விலாங்கு வகை . 
sea -fan , n . 
sea farer , n . கடலோடி ; பரதவர் . 
sea faring , 11. கடற்பயண வாழ்வு , வழக்கமாகக் கடலிற் 

பயணஞ் செய்தல் ; a . கடற்பயண வாழ்விலீடுபட்ட . 
sea - ight , 11. கடற்போர் , கப்பற்சண்டை . 
sea - fire, n . கடலில் தோன்றும் இருளில் ஒளி , 
sea - fishing , n , கடல் மீன்பிடிப்புத் தொழில் , கடலில் மீன் 

பிடித்தல் . 
sea -floor , 11. கடலின் அடிப்பரப்பு , கடல் அடித்தளம் . 
sea - flower , n . கடற்பஞ்சு, மணிவடிவக் கடலடி உயினம் . 
sea - foam , n . கடல் நுரை . 
sea -fowl , n . கடற்புள் வகை . 
sea - fox , n . நீள்வால் சுறாமீன் வகை . 
sea - gate , n . வேலைவாய்ப் பள்ளத்தின் கடல் முகப்பு . 
sea -gauge , 1. கப்பல் நீரில் அமிழும் அளவு ; ஓசைசெய்யுங் 

கருவிவகை . 
sea - girt, a . கடலாற் சூழப்பட்ட , 
sea - god , n . கடல் தெய்வம் . 
sea - goddess , n . கடலணங்கு . 
sea going , a . ஆழ் கடலிற் செல்கிற : அடிக்கடி வழக்கமாகக் 
கடற்பிரயாணஞ் செய்கிற ; கப்பல் வகையில் ஆழ்கடலிற் 

பயணஞ் செல்வதற்கேற்ற . 
sea - green , n . நீலங் கலந்த பசுமைநிறம் ; a . நீலங்கலந்த 

பச்சை வண்ணமான . 
sea - hog , n . திமிங்கலம் போன்ற கடல் உயிரினவகை . 
sea - horse , 1. கடல் தெய்வத்தின் இரதத்திற் பூட்டப்படுவ 

தாகக் கூறப்படும் குதிரைபோன்ற தலையும் மீன்போன்ற 
வாலுமுடைய உயிரின வகை ; கடற்சிங்கம் ; குதிரை போன்ற 
தலையுடைய சிறுமீன் வகை ; நீர்யானை . 


பவள வகை . 


. 


. 


season 


892 
seal - ring 
seal - ring , n . முத்திரை மோதிரம் . 
seal - rookery , 1. கடல்நாய் இனப் பண்ணை , கடல்நாய் 

இனம் பெருகும் இடம் . 
seal skin , n . பதனிடப்பட்ட கடல்நாய்த் தோல் ; கடல்நாய்த் 
தே 

தோற் போலி . 
seal wort , n . அல்லியின மலர்ச்செடி வகை . 
Seal yham , Seal yham terrier , n . அகழ்ஞாளி , சுறு 
சுறுப்பும் வலிமையும் தோண்டும் இயல்புமுடைய சிறுநாய் 
வகை . 
seam , 11. தையல் விளிம்பு ; பலகைகளின் பொருத்து ; மூட்டு 
வாய் ; பொருத்தின் இடைவெளி ; தழும்பு , தைப்புத்தடம் ; 
இலைத்தடம் ; விதை அடித்தழும்பு ; வெடிப்பு ; வெட்டுவாய் ; 
சுரிப்பு ; இரண்டு மண்ணியல் படுகைகளின் இடைப் பிரிவுக் 
கோடு ; அடர்த்தியான இரு படுகைகளுக்கிடையேயுள்ள 
தளர்த்தியான படுகை ; ( உள். ) எலும்பின் பூட்டுவாய் ; 
காயத்தின் தைப்புவாய் ; 3. விளிம்பு அல்லது கரை அமை ; 
தடமிடு ; அடையாளமாகக் குறி ; மூட்டுப்பிரி ; மேல்வரி 
அமையுமாறு காலுறை பின்னு ; தையலிட்டு இணை . 
sea man , n . முந்நீரன் ; pl..sea men . 
sea manlike, a . கடலாண்மைத் திறமுடைய . 
sea manship , n . கடலாண்மை , கப்பல்செலுத்துங் கலை . 
sea - mark , n . கடல் இட விளக்கக்குறி ; கலங்கரை விளக்கம் 

வகை ; கப்பலோட்டிகளுக்கு வழிகாட்டும் முனைப்படையாளம் . 
sea .mat , 11. பவளப்புழுவினம் அமைக்கும் தட்டைப் பாறை . 
sea .mew , n. கடற்பறவை வகை . 
seam ing -lace , seam -lace , 1. மூட்டுவாய் மறைப்புப் 

பின்னல . 
sea - moise, n . ஒளிப்பிறக்கமுடைய கடற்புழு வகை . 
seam - presser , 11. உழவுப்பரம்பு , உழுதபுலம் சமப்படுத்துங் 

கருவி ; தையற்காரர் தேய்ப்புப்பெட்டி . 
seam stress , 11 , தையல் மடந்தை . 
seam y , a , தையல் மடிப்புவிளிம்பு தெரிகிற ; மறுபுறஞ் 
சார்ந்த ; கவர்ச்சி குன்றிய ; மறைக்க விரும்புகிற ; ( தொ . ) 
seemy side, உட்புறத் தோற்றம் , வாழ்வு வகையில் மறுபுறத் 
தோற்றம் , விரும்பத்தகா உட்புறத்தோற்றம் . 
se ance , seance , ( பிர . ) n . குழு அமர்விருக்கை , ஆய்வாராய் 
வுக்குழு அமர்வு ; ஆவித் தொடர்பாய்வுக் குழுவிருக்கை ; 
ஆவித் தொடர்புக் காட்சிக்குழு . 
sea - nymph , n . கடற்கன்னி . 
sea - orb , 11. உருளிமீன் , உருளையாக உப்பிக்கொள்ளும் இயல் 

புடைய மீன்வகை . 
Sea - owl , n , கடல்மீன்வகை , வயிற்றுப்புற உறிஞ்சு தகட்டி 
னாற் பொருள்களை இறுகப் பற்றிப்பிடித்துக்கொள்ளும் 
முட்கள் செறிந்த மீன்வகை . 
sea - ox , n . கடற் சிங்கம் . 
Sea - pad , n . நட்சத்திர மீன் . 
sea - pen , n . இறகுபோன்ற கடல்வாழ் உயிரினம் . 
Sea .piece , n . இயற்கைக் கடற்காட்சி ஓவியம் . 
Seapi et , n . செந்நிற அலகும் காலுமுடைய . நீந்து கடற் 

பறவை வகை . 
sea - pig , n . திமிங்கில இனச் சிறு கடல்விலங்கு வகை . 
sea - pike , n . ஈட்டிமீன் . 
sea plane, n . முந்நீர் விமானம் , கடலிலிருந்தே ஏறி இறங்கும் 

அமைப்புடைய வானூர்தி . 
sea port , 11. பட்டினம் , துறைமுக நகரம் . 
sear , 1. துப்பாக்கித்தடுக்கு , துப்பாக்கிக் குதிரையின் பற்றுக் 

கொளுவி . 
sear , a . இலைகள் - மலர்கள் வகையில் வதங்கிப்போன , 
உலர்ந்துவிட்ட ; வயது வகையில் சோர்வுற்ற , வாட்ட 
மடைந்த ; 3. வதங்கிப்போ , உணங்கிவிடு ; சருகாக்கு ; சூடிடு; 


சூடிட்டுத் தீயச்செய் ; உணர்ச்சியறச் செய் , மரத்துப்போக 
வை ; ( தொ . ) the sear , பழுத்த இலை ; வயது முதிர்ந்த 

பருவம் , கிழப்பருவம் . 
search , 1. தேட்டம் , தேடுதல் ; தேடுமுயற்சி ; நாடித்திரிதல் ; 

புகுந்தாய்வு , சோதனை ; தேர்வாய்வு , பரிசீலனை ; ஆராய்ச்சி ; 
தேடிக்காணும் முயற்சி ; 3. தேடு ; நாடித்திரி ; சோதனையிடு , 
புகுந்தாராய் ; தடவிப்பார் ; பரவலாகத் தேர்ந்துபார் ; துருவி 
நோக்கு ; நுணுகிக் காண முயலு ; கிளறிக்காண முயலு ; 
துருவிச்செல் ; எங்கும் சென்று ஊடுருவு ; கூர்ந்தாராய் ; 
ஆராய்ச்சி செய் ; முழுதுறழ்வாகப் பரிசீலனை செய் ; ( தொ . ) 
be in search of , தேடிக்கொண்டிரு ; right of search , நடுநிலை 
நாட்டுக்கப்பல்களை நிறுத்தி ஆய்வு செய்யும் உரிமை ; 
search for , search of , நாடிய தேட்டம் ; நாடிய ஆராய்வு . 
search ing , 11. தேடுதல் ; ஆய்தல் ; கூர் ஆய்வு ; ஊடுருவு 
நோக்கு ; துளைப்பு , துளைத்துச் செல்லல் ; a . தேடுகிற ; 
ஊடுருவுகிற ; ( தொ . ) searchings of heart , மனச்சான்றின் 
குத்தல் காரணமான ஐயுறவு மயக்கதயக்க ஊசலாட்டம் . 
search light , 1. நீடொளி , எதிர்க்கதிர் விளக்கம் , பாவொளி 
விளக்கம் , ஒளி எதிரொளிக் கதிர்களைக் கற்றையாக ஒருமுகப் 
படுத்தும் ஒளி விளக்கம் ; பாவொளி , எதிரி விமான முதலிய 
வற்றை இருளிற் காண உதவும் கூம்பொளி விளக்கத்தின் 
ஒளிக்கற்றை . 
search - party , n . தேடுங் குழு , காணாமற்போனவற்றைத் 

தேடிக் காண்பதற்குரிய குழாம் . 
search - warrant , n . சோதனை எழுத்தானை " . 
sear ing -iron , 1. சூட்டுக்கோல் . 
sea - room , 11. கப்பல் திருப்பு துறை , கடலில் கப்பல் திரும்பு 

வதற்கு வாய்ப்பான இடம் . 
sea -salt , 1. கடலுப்பு . 
sea -scape, n . = sea - piece. 
sea - shore, n . கடற்கரைப் பகுதி ; ( சட் . ) வேலை ஏற்ற 

இறக்க இடைத்தளக்கரை . 
sea sick , a . கடற் குமட்டல் கோளாறுடைய . 
sea sickness , n . கடற் குமட்டல்நோய் , கடலிற் கப்பல் இயக் 

கத்தால் ஏற்படும் குமட்டல்நோய் . 
seaside , n . கடலடுத்த இடம் ; நற்கரை , உ.டல் நலத்திற் 
குகந்த நிலையான கடற்கரை வாழ்விடம் ; நற்பாக்கம் , விடு 
முறைக் காலத்தில் தங்கும் வாய்ப்புடைய உடல் நலத்திற் 
குகந்த கடற்கரையிடம் . 
sea - sleeve, n . கணவாய் மீன் , துரத்தப்பட்டால் கறுப்பு 

நீர்மத்தை வெளிப்படுத்தி மறையும் மீன்வகை . 
seas on , n . பருவகாலம் , ஆண்டின் பெரும் பொழுதுகளில் 
ஒன்று ; பருவம் , செவ்வி ; வேளை , உரிய தறுவாய் ; குறிப் 
பிட்டகால எல்லை , வரையறையுடைய காலம் ; பருவ முறை , 
வளர்ச்சி - வளம் -விலைவாசிநிலை - செயல் - நிகழ்ச்சி முதலியவற் 
றிற்குரிய இயல்பான காலம் ; 3. பக்குவப்படுத்து ; கலந்து 
பதப்படுத்து ; சுவைப்படுத்து ; தனிச்சுவையூட்டு ; முதிர்வுறச் 
செய் ; காலத்தால் உரம் பெறுவி ; தேர்ச்சியுறுவி ; அனுபவ 
அறிவுந் திறமையும் உண்டுபண்ணு ; தனித்திறமூட்டு ; 
தனிப்பண்பு தோய்வி , பண்பூட்டித் தனித்திறம் உடைய 
தாக்கு ; பழக்கப்படுத்து , சூழ்நிலைக்கேற்ற இயைவுத்திற 
மூட்டு ; நகைத்திறத்தால் விறுவிறுப்பூட்டு ; மாற்றுச்சுவை 
யேற்று ; மிதப்படுத்து ; முனைப்பு நீக்கி வழங்குதற்குரியதாக்கு ; 
தனிச்சுவைக்கு உரியதாயியலு ; ( தொ . ) & word in season , 
செவ்வியறிந்து கூறப்படுஞ் சொல் ; close season , விலங்கு 
வகை வேட்டையாடப்படுவது தடுக்கப்பட்டுள்ள கால எல்லை ; 
in season ,கனிந்த , சரியான முதிர்ச்சியடைந்த , பயன்படுத்தும் 
நிலையிலுள்ள ; தின்னத்தக்க நிலையுடைய ; விலங்குவகையில் 
கொல்லப்படுவதற்கு இசைவளிக்கப்பட்டுவிட்ட ; in season 
and out of season , எப்பொழுதும் , பொருந்தும் வேளையிலும் 
பொருந்தா வேளையிலும் ; open season , வேட்டையாடுவது 
அனுமதிக்கப் படுகிற கால எல்லை ; out of season , பொருந் 
தாத . 


893 


second 


seasonable 


Seas onable, a . பருவகாலத்திற்குத் தகுந்த ; பருவகாலத் 
திற்கு இயல்பான , பருவகாலத்தில் வழக்கமாய்க் காணப்படும் 
வகை சார்ந்த ; தறுவாய்க்கேற்ற . 
sea sonal , a . பருவகாலத்திற்குரிய , பருவகாலத்திற்கேற்ற . 
sea soning , n . பதப்பாடு , பக்குவப்படுத்துதல் ; பக்குவம் 
செய்யும் முறை ; புதுச்சூழலுக்கு இணங்க வைக்கும் முறை ; 
சுவையூட்டுவதற்காகச் சேர்க்கப்படும் பொருள் , சம்பாரம் , 
மாசாலை ; வைர இழைப்புத்தூள் , வைரக்கல் வெட்டும் வகை 
யில் மணி இழைப்பவரின் இயந்திரத்திற்கு ஊட்டப்படும் 
வைரக்கல் தூள் ; கருப்பூச்சு , பதனிட்ட சாயத் தோலிற்குரிய 
வெண்கருப் பொருள் பூச்சு . 
sea sonless , a . பருவகால வேற்றுமையற்ற . 
seas on - tick et , n . பருவச் சுழல் சீட்டு . 
seat , 1. இருக்கை , ஆசனம் ; நாற்காலி ; அரியணை ; விசுப் 
பலகை , மணை ; சேணம் . குதிரை மேலிருக்கை ; குதிரை - மிதி 
வண்டி முதலியவற்றின்மீது அமர்வு முறை ; இருக்கை 
அமர்வு ; இருக்கை அடிப்பகுதி ; இயந்திர ஆதாரப்பகுதி ; 
பிட்டப்பகுதி , காற்சட்டைப் பிட்டப் பாகம் ; இருக்குமிடம் ; 
அமைப்பிடம் ; பண்பு வகையில் ஆதாரம் , மூல இடம் ; நாட் 
டுப்புற மாளிகை ; நாட்டுபுறத் தோட்ட மாளிகை ; இருக்கை 
உரிமை ; மன்ற அமர்வுரிமை ; உறுப்பினர் நிலை ; மன்ற உறுப் 
பினர் பதவி ; . அமர்வி ; இருத்து ; அமர்வுகொள் ; இருக்கை 
கள் பொருத்து ; குறிப்பிட்ட எண்ணிக்கையான இருக்கை 
களை இணைத்து வை ; குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய 
இருக்கைளை உடையதாயிரு , நாற்காலியின் அடிப்பகுதியைச் 
சீர்செய் ; காற்சட்டையின் பிட்டப் பாகத்தைச் சரி செய் ; 
நிலைகொள்ளுவி ; குறிப்பிட்ட இடத்திற் பொருத்து ; ( தொ . ) 
seat a candidate , வேட்பாளரைச் சட்ட மன்றத்திற்குத் 
தேர்ந்தெடுத்தனுப்பு ; seat machinery , இயந்திரத்தை ஆதா 
ரங்களின் மேல் அமைவி ; take & seat , உட்காரு . 
sea - tang , sea -tangle , n . கடற்பாசி வகை . 
seat ed , a . இருக்கையினை உடைய ; இருக்கைகள் வாய்ந்த ; 
உட்கார்ந்திருக்கிற ; இடங் கொண்ட ; குறிப்பிட்ட இடத்தி 
லுள்ள ; நிலையான , நிலைத்திருக்கிற . 
seat ing , n. இருக்கைகளில் அமர்த்துகை ; இருக்கைகள் 
இணைப்பு ; இருக்கை ஒழுங்கமைவு ; தாங்கும் மேற்பரப்பு ; 
இருக்கைகளுக்கான மூலப்பொருள்களின் தொகுதி . 
sea -toad , n . அகன்ற வாயுடைய மீனுண்ணும் மீன்வகை . 
seat stick , n . உட்கார உதவக்கூடிய நடையூன்றுகோல். 
sea .urchin , 1. கடல் ஊமத்தை ; முட்களுள்ள முட்டை வடி 

வான கூட்டினையுடைய கடல் உயிர்வகை . 
sea - wall , 11. கடல் தடுப்புச்சுவர் . 
sea .walled , a . கடல் தடுப்பமைவுடைய ; கடல் சூழ்ந்த . 
sea ward , a . கடல் நோக்கிய , கடல் திசையான ; நடுக்கடல் 
நோக்கிய , ஆழ்கடல் நோக்கிய ; adu . கடல் நோக்கி ; 
ஆழ்கடல் நோக்கி . 
Sea wardly , adu . கடல் திசையாக . 
sea - ware , 1. கடற்பாசி உரம் . 
sea - way , n . கடல்நெறி , கப்பல் செல்லும் பாதை ; கருங்கடல் . 
sea weed , n . கடற்பாசி . 
sea - whip , n . பவள மிலாறு . 
sea .whistle, n . ஊதுபைம்மீன் , ஊதலாகப் பயன்படும் பையு 

டைய மீன்வகை . 
sea - wife, n . பாறைபற்றி வாழும் பற்களும் முட்செதிள்களும் 

உடைய பகட்டுவண்ண மீன்வகை . 
sea - wind , n . = sea -breeze . 
sea - wing, n . ஈரிதழ்த்தோட்டு நத்தை வகை 
Sea withwind . n . கடற்பாசி வகை . 
Sea - wolf , n . கடல் மீன் வகை ; கடற் கொள்ளைக்காரன் . 
sea woman , 1. கடற்கன்னி ; கடலணங்கு, 


sea worthy , a . கடற்பயணத்திற்குப் பொருத்தமான ; கட 

லோடும் கட்டுர வலிமையுடைய . 
seba ceous , a . கொழுப்புச் சார்ந்த ; கொழுப்பினை உடைய ; 
( தொ . ) sebaceous duct , மயிர்ப்பை நெய்மக்குழாய் ; sebace 
ous follicle , மயிர் மூட்டுப்பை ; sebaceous gland . மயிர்ப்பை 
நெய்மச்சுரப்பி ; sebaceous humour , மயிர்ப்பை நெய்மம் . 
sebes tan , sebes ten , n . மருந்தாக முன்பு பயன்படுத்தப் 

பட்ட திராட்சை போன்ற பழம் . 
sec , ( பிர . ) a . இன்தேறல் வகையில் உலர்வான . 
Sec , ( சு . வ . ) m . = secant . 
sec ant , n . வெட்டுக்கோடு , ஒன்றிற்கு மேற்பட்ட இடங் 
களில் வளைவரையை வெட்டும் நேர்க்கோடு ; குறுக்கை , வட் 
டத்தில் தொடுகோட்டின் செவ்வெட்டுக் கோட்டிற்கும் ஆரக் 
கோட்டிற்கும் இடையே உள்ள வீதம் , 

உள்ள வீதம் , செங்கோண முக் 
கோணத்தின் பிறிது கோண வகையில் சாய்வரை அடிவரை 
களின் வீதம் ; a . வரைவகையில் வெட்டிச் செல்கிற . 
sec ateur , 1. தழைக் கத்தரிக்கோல் , செடி கொடிகளை 

வெட்டுவதற்கான பெரிய கத்தரிக்கோல் . 
secc o , ( இத் . ) 1. சுவரோவியம் , உலர்சாந்துமீது தீட்டப்படும் 

வண்ண ஓவியம் . 
secc otine, n . பசைநீர் , பசைக்கு மாற்றீடாகப் பயன்படுத் 

தப்படும் நீர்மவகை ; ப . பசைநீர் கொண்டு ஒட்டு . 
secede , v . பிரிந்து செல் , குழுவின் உறுப்பினர் பதவியினின் 
றும் முறையாக விலகிக்கொள் ; திருச்சபையிலிருந்து வெட்டிக் 
கொண்டு செல் ; கூட்டிலிருந்து விலகிவிடு ; அரசியல் அமைப் 
பிலிருந்து பிரிந்துவிடு . 
seced er , n . பிரிந்து செல்பவர் . 
secern ent , n . ( உட . ) சுரப்பு உறுப்பு ; சுரப்பூட்டும் மருந்து ; 

a . சுரப்பு ஊக்குவிக்கிற . 
sece ssion , n . பிரிந்து செல்லுதல் . 
seclude , V. விலக்கிவை , ஒதுக்கிவை ; தனிமைப்படுத்து . 
seclud ed , a . ஒதுங்கிய ; பிறர் பார்வையிலிருந்து விலகிய ; 

சமுதாயத் தொடர்பற்ற . 
seclu sion , n . ஒதுக்கிவைப்பு ; தனிமை ; ஒதுக்கம் ; சமுதாயத் 
தொடர்பின்மை ; மக்கள் தொடர்பின்மை ; தனிநிலை , பிறர் 
பார்வையிற் படாநிலை ; கலந்து பழகா நிலை ; ஒதுக்குப்புற 
இடம் . 
sec ond , n. நொடி , வினாடி ; விகலை , கோண அளவு வகையில் 
கலையில் அறுபதில் 

ஒரு கூறு ; ( இசை . ) சுர இடை 
வெளி ; ( இசை. 

ச . ) இலயம் , இடைவெளிச்சுர இயைபு ; பந்தய 
வகையில் இரண்டாமவர் ; பந்தய வகையில் இரண்டாவது ; 
இரண்டாவது குதிரை ; மாதத்தின் இரண்டாம் நாள் ; 
அடுத்தவர் ; அடுத்தது ; சிறப்புத் தேர்வில் இரண்டாம் 
வகுப்பு ; சிறப்புத்தேர்வில் இரண்டாம் வகுப்பாளர் ; இன் 
னொருவர் ; இன்னொன்று ; மற்போரில் ஒருபக்கத்தாரின் துணை 
ஆதரவாளர் ; ஆதரவாளர் ; a . இரண்டாவதான ; ஒன்று 
விட்ட , ஒன்றுவிட்டடுத்த ; மற்றொரு , மற்றும் இன்னொரு 
கூடுதலான ; மறுமுறையான ; உடன் துணையான ; 

உடன் 
நிரப்பான ; துணைமையான ; கீழடங்கிய ; இரண்டாம் படி 
யான ; அடுத்தபடியான ; மூலமல்லாத , கிளைவரவான ; 
கிளை நிலையான ; வருநிலையான , பிறிதின் சார்புடைய ; போன் 
றுள்ள , போன்றமைந்த ; உருவகவரவான , அணிநிலை வர 
வான ; அடுத்தபடியான ; தாழ்நிலையான , கீழ்நிலையுடைய ; 
( இலக் . ) முன்னிலையான , பேசுபவர் முன்னின்று கேட் 
பவரைக் குறித்த ; 3. ஆதரி ; ஆதரித்துரை ; வழிமொழி , 
பின் மொழிந்துரை ; ஆதரவு வழங்கு ; உதவு ; கைகொடுத்து 
ஆதரி ; மேம்படுத்து ; மற்போரில் பக்கத்துணைவராகச் செய 
லாற்று ; பின்பற்று ; பின்பற்றி நட ; பின்பற்றி ஒப்பிணை 
வாகு ; குறைநிரப்பு ; உடனின்று நிறைவாக்கு ; ( இசை ) 
உடனொத்து நின்று பாடு ; ர du . இரண்டாவதாக , இரண்டா 
மிடத்தில் ; ( தொ . ) a good second , நெருங்கிப் போட்டியிடு 
பவர் ; a second , the second , மாத வகையில் இரண்டாவது 
நாள் ; at second hand , கேள்வி மூலமாக , இடையிலுள்ளவர் 


4 , 


394 
second 

secretarial 
வழியாக , சுற்று முகமாக ; come in second , finish second , sec onder , 11. வழிமொழிபவர் , ஆமோதிப்பவர் ; இரண்டாந் 
பந்தயத்தில் இரண்டாவதாக வெற்றியடை : in the second தரக் குழுவினர் , துணைக்குழுவினர் . 
place , இரண்டாவதாக ; play second fiddle , ஒத்தூது , 

sec ond - hand , 1 , நொடிமுள் , கடிகாரத்தில் விநாடிகளைக் 
அடங்கியநிலை பெற்றிரு ; second Advent , second Coming . 

காட்டும் விரைமுள் ; a . பயன்படுத்திய பிறகு வாங்கப்பட்ட ; 
இயேசுநாதரின் இரண்டாவது திருவருகை ; second ballot , 

தகவல் வகையில் கேள்வியளவான ; ads . சுற்றுமுகமாக , 
மறுமுறை வாக்கெடுப்பு , முதல் வாக்கெடுப்பில் முதன்மை 

மற்றொருவர் வாயிலாக ; பயன்படுத்திய பிறகு . 
யானவர் குறைந்த வாக்குகள் பெற்றபோது முதலிரு வேட் 
பாளர்களிடையே நடைபெறும் இரண்டாமுறை வாக்கெடுப்பு ; 

sec ondly , adv . இரண்டாவதாக , 
second cabin , பயணக் கப்பலில் இரண்டாம் வகுப்பு இடம் ; 

sec ond - mark , 1. நேர அளவு வகையில் நொடிக்குறியீடு ; 
second cause, இடைக் காரணம் , காரணகாரியங்களிடைப் கோண் அளவு வகையில் விகலைக்குறியீடு ; நீள அளவு 

வகையில் அங்குலக்குறியீடு . 
பட்டு மூலகாரணத்தின் விளைவாகவும் காரியத்திற்கு மூல 
மாகவும் உள்ள இடைக்கூறு ; ( இறை . ) . மூலகாரணனான secon do, ( இத் . ) 1. இருவர் இசைப்பாடலில் இரண்டாவதாகப் 
இறைவனால் இயக்கப்படும் புறக்காரணம் ; second chamber , பாடுபவர் ; இருவர் இசைப்பாடலில் இரண்டாமவர் பாடலின் 
மேல் சட்டமன்றம் ; second childhood , முதுமைப் பருவம் ; பிற்பகுதி . 
second class , இரண்டாந்தரமானது ; இரண்டாம் வகுப்பு ; 

sec ond - pair back , n . வீட்டின் பின்புறத்தில் இரண்டாவது 
second cousin , பெற்றோரின் ஒன்றுவிட்ட உடன்பிறந்தாரின் 

மாடியிலுள்ள அறை . 
பிள்ளை ; பெற்றோரின் உடன்பிறந்தாரின் பிள்ளையின் பிள்ளை ; 

sec ond - pair front , n . வீட்டின் முன்புறத்தில் இரண்டாவது 
உடன்டன்பிறந்தார் பிள்ளையின் பிள்ளை ; second Daniel , second 

மாடியிலுள்ள அறை . 
Solomon , டேனியல் - சாலமன் என்பவர்களோடு ஒப்பிடத் 
தக்கவர் ; second distance, இடைநிலைத் தொலைவு , இயற்கைக் 

sec ond - rate, n . மட்டமான ஆள் ; மட்டமான பொருள் ; 
காட்சிப்படத்தில் முன்புறத்தோற்றத்திற்கும் பின்னணிக் இரண்டாம் வகுப்புக் கப்பல் ; a . மட்டமான , கீழ்த்தரமான , 
களளத்திற்கும் இடையிலுள்ள இடம் ; second division , சிறை 

இழிந்த ; முதல்தரமல்லாத ; முதன்மையற்ற ; இடைத்தர 
யில் இடைநிலை வகுப்பு ; நாட்டுப்பணித் துறையில் கீழ்நிலை மான , தனிச்சிறப்பற்ற ; இரண்டாம் வகுப்பிற்குரிய , 
எழுத்தர் நிலைப்பிரிவு ; second fiddle , ( இசை . ) துணைமை sec onds , n . pl . மட்டச் சரக்குகள் . 
யாழ் வகை ; second floor , இரண்டாவது மாடி , நிலத்தளத் 

sec recy , 11 , மறைவடக்கப் பண்பு ; இரகசியத்தன்மை ; மறை 
திற்கு மேலுள்ள இரண்டாவது தளம் ; second in command , 

காப்பு ஆற்றல் ; மறைகாப்புப்பழக்கம் ; ஒளிப்புப்பாங்கு ; இரக 
( படை . ) தலைமை அதிகாரிக்கு அடுத்த நிலையிலுள்ள அலு 

சியமாக வைத்துக்கொள்ளும் இயல்பு ; இரகசியம் வெளிப்படா 
வலர் ; second intention , ( மரு . ) காயங்கள் வகையில் பொடிப் 

நிலை ; ( தொ . ) in secrecy , மறைவொளிவாக , இரகசிய நிலையில் . 
பிட்டு ஆறும் இயல்பு ; second intentions , ( அள . ) சொற் 
பொருள் தொடர்புக் கருத்துக்கள் , சொல்பற்றிப் பின்னீடாகத் 

sec ret , 11. மறைசெய்தி , இரகசியம் ; மறைவான எண்ணம் ; 
தோன்றுங் கருத்துக்கள் ; second nature , பழக்கப் படிமானம் ; 

மறைநிலை வகை முறை ; மறைவாக வைத்திருக்கவேண்டிய 
ஆழமாய்ப் பதிந்துபோன வழக்கம் ; second of exchange , 

செய்தி ; மறைவடக்கமாக வை . 

வத்துள்ள செய்தி ; வெளிப் 
கடன்மாற்றுச் சீட்டின் இரண்டாம் படிவம் ; second person , 

படுத்தப்பெறாத செய்தி ; சிலருக்கே தெரிந்த செய்தி ; புரி 
( இலக் . ) முன்னிலை இடம் ; second self , நெருங்கிய நண்பர் , 

யாத செய்தி ; மூலதத்துவம் ; மறைநிலை மெய்ம்மை ; பொது 
வலக்கை போன்றவர் ; second sight , அகநிலை நுண்ணோக்கு 

வாக அறியப்படாத மூலகாரணம் ; மறைவடக்க நிலை , இரக 
ஆற்றல் ; வருநிகழ்வுணர்வு ; தொலைநிகழ்வுணர்வு ; second 

சியத்தன்மை ; ரோமன் கத்தோலிக்க வழக்கில் பொது 
teeth , முழுவளர்ச்சியடைந்தவர்களின் பற்கள் ; second 

வழிபாட்டிடையே பிறர் கேளாத் தனிமுறை வேண்டுகோள் ; 
thoughts , மறு நினைவுக் கருத்துக்கள் ; மீண்டும் எண்ணிப் 

a . மறைவடக்கமான , இரகசியமான ; மறைவடக்கமாக வைத் 
பார்த்த பிறகு கிடைத்த கருத்துக்கள் ; second to none , 

திருக்கவேண்டிய ; மறைக்கப்பட்ட ; வெளிப்படுத்தப்படாத ; 
யாருக்கும் இளைத்தவரல்லர் ; second wind , உடற்பயிற்சியின் 

தனிமறைவான ; வெளியிடுவதற்குரியதல்லாத ; 

பொதுப் 
போது முதல் மூச்சடைப்பிற்குப் பின் மூச்சுவிட இயலும் நிலை . 

பார்வைக்கு வைக்கப்படாத ; காட்டக்கூடாத ; பிறர் அறியாத ; 

சிலருக்கே தெளிவரவான ; பலருக்கு அறிவிக்கப்படாத ; கண் 
second , 0. ( படை . ) வேறு வேலை கொடுப்பதற்காகத் தற் பார்வையிற் படாத ; பிறர் அறியாது நடத்தப்படுகிற ; தெரி 

காலிகமாக நீக்கு ; தற்காலிகமாக வேறு துறைக்கு மாற்று . விக்கக்கூடாத ; அடக்கமான ; வாய்பேசாத ; மறைவடக்க 
Second - ad ventist , n . இயேசுநாதரின் மறுவருகையில் நம் இயல்புடைய ; மறை வெளியிடாத ; மறைநிலை பேணுகிற ; 
பிக்கையுள்ளவர் . 

மறைகாக்கிற ; மறை புறம்போகவிடாத ; புறந்தெரியாத ; 

செயல்வகையில் ஒளிவுமறைவான ; இடவகையில் மறை 
sec ondary , 11. ஆட்பெயர் , சார்பாளர் ; முகவர் , பகர ஆள் ; 

வொதுக்கமான ; அகநிலையான ; உள்ளார்ந்த ; மறைநிலை 
சிறு கோயிலதிகாரி ; துணைக்கோள் ; துணையிறகு , சிறகின் 

யான ; மறை மெய்ம்மை சார்ந்த ; மறை உணர்விற் பங்கு 
இரண்டாவது இணைப்பின்மேல் வளரும் இறகு ; பூச்சியினத் 

கொண்ட ; மறைமுகமான ; ( தொ . ) in secret , இரகசியமாக ; 
தின் பின்னிறக்கை ; ( மண் . ) நடுவுயிரூழிக்குரிய அடுக்கு ; 

in the secret , மறைசெய்தியுணர்வில் பங்குகொண்டிருக்கிற ; 
a . அடுத்துக்கீழுள்ள ; பின்வருகிற ; பிந்திய ; சார்ந்திருக்கிற ; 

keep a secret , keep the secret , மறைபேணு ; open secret , 
வருநிலையான , பிறிதொன்றிலிருந்து தோன்றுகிற ; துணைமை 

வெளிப்படை இரகசியம் , பலருக்குத் தெரிந்திருந்தும் வெளிப் 
யான , முதன்மையிற் குறைந்த ; இரண்டாந்தரமான ; உடன் 

படையாகச் சொல்லப்படாத செய்தி , தெரிந்துகொள்ள அக் 
இணைவான ; குறைநிரப்புகிற ; கீழ்நிலையிலுள்ள ; ( மண் . ) 

கறையில்லாதவர்களுக்கு மட்டுமே மறை செய்தி ; 
நடு உயிரூழிக்குரிய ; ( தொ . ) secondary battery , secondary 

secret agent , மறை நடவடிக்கைப் பணித்துறையில் அமர்த்தப் 
cell, ( மின் . ) வேதியியல் செயற்பாட்டினை நேர்மாறாகத் 

பட்டுள்ளவர் ; Secret Service , செயன்முறைகள் வெளிப் 
தாக்கக்கூடிய மின்கலம் ; secondary coil , ( மின் . ) கிளர் மின் 

படுத்தப்படாத அரசுப் பணித்துறை ; இரகசியப் பணித் 
னோட்டத்தைத் தாங்கிச் செல்லும் கம்பிச்சுருள் ; secondary 

துறை நடவடிக்கைகள் ; ஒற்றாடல்துறை ; Secret Service 
colour , கலவை நிறம் , இரு முதன்மையான நிறங்களின் 

money , செலவின விவரங்களைத் தெரிவிக்குங் கடப்பாடின்றி 
இணைவுநிறம் ; secondary education , உயர்நிலைக்கல்வி , நடு 

தகவல் முதலியன பெறுவதற்காக அரசினர் செலவிடும் பணம் ; 
நிலைக்கல்வி ; secondary planet , துணைக்கோள் ; secondary 

the secret parts , மறை உறுப்புக்கள் . 
school , உயர்நிலைப்பள்ளி , நடுநிலைப்பள்ளி . 

secretaire , 1. எழுத்தர் சாய்மேசை , 
sec ond - best , a . முதன்மையாகச் சிறந்ததற்கு அடுத்த , 

எழுது பொருள்கள் 

வைக்கும் இழுப்பறைச் சாய்மேசை . 
sec ond - class , a . இரண்டாந்தரமான . 

secretar ial , a . செயலாளருக்குரிய ; செயலாளரின் சார்பான ; 
seconde , 11. ஏந்துதடைநிலை , வாட்போரில் எதிரி வாளைத் செயலாண்மைத் தொடர்பான ; செயலாண்மைத்துறை 
தடுக்கும் இடுப்பெதிராக மேலேந்திய எதிர்நிலை . 

சார்ந்த . 


- 


895 


secretariat 


secularist 


secretar iat , secretar iate , n . செயலாளர் அலுவலகம் ; 
செயலாளர் குழுமம் ; அரசாங்கத் தலைமைச் செயலகம் ; செய 
லக அலுவலர் தொகுதி ; செயலாண்மையர் அலுவலகம் ; 
செயலாண்மையர் பணியகக் கட்டிடம் . 
sec retary , n . செயலாளர் ; செயற்பொறுப்பாளர் , அரசியல் 
அலுவலக நடைமுறைப் பொறுப்புடையவர் ; பிரிட்டனில் அலு 
வலக அமைச்சர் ; எழுதுவதற்குரிய நிலையடுக்குடன் கூடிய 
இழுப்பறைச் சாய்மேசை ; ( அச்சு . ) பெரிய பத்திர எழுத்துப் 
போன்ற அச்சுருப்படிவம் ; காதிற் செருகிய பேனாப் போன்ற 
இறகு சூட்டு வாய்ந்த ஆப்பிரிக்க பாம்புணிப் பறவை வகை . 
sec retary - bird , n . காதிற் செருகியுள்ள பேனாப்போன்ற 

இறகுசூட்டு வாய்ந்த ஆப்பிரிக்க பாம்புணிப் பறவை வகை . 
sec retaryship , 11. செயலாளர் நிலை ; செயலாளர் கடமை 

கள் ; செயலாண்மைத் துறை . 
secrete , . மறைத்து வை ; மறைவிடத்தில் வைத்து ஒளி ; 

சுரப்பி , கசியச் செய் , 
secre tion , n . மறைத்து வைப்பு , ஒளித்து வைத்தல் ; ( உட . ) 

சுரப்பு ; கசிவு ; கசிவது ; ஊனீர் . 
sec retive , a . மறையடக்கும் பாங்குள்ள ; மர்மங் காக்கிற ; 
எதையும் பேசாதடக்கி வைத்துக் கொள்கிற ; வேண்டு 
மென்றே பேசாதிருக்கிற ; மட்டுமீறிய ஒதுங்குதல் உடைய . 
sec retly , adv . மறைவாக ; பிரார்த்தனை வகையில் மௌன 

மாக . 
secret or , 1 , சுரப்பிப்பவர் ; சுரக்கச் செய்வது , 
secret ory , a . சுரப்பிக்கிற . 
sec rets , n . pl . மறை உறுப்புக்கள் . 
sect , n .. தனிக்குழு ; உட்குழு ; தனிப்பிரிவு ; கிளைப்பிரிவு ; 
சமயக் கட்சி ; சமய உட்பிரிவு ; சமயத்துறையில் பிரிந்து 
செல்பவர் குழு ; சமயத்துறையில் ஒழுங்குப்பட்ட பெரும்படி 
அமைப்பு ; கருத்து வேறுபாட்டுக் குழு ; சமய மறுப்பாளர் 
குழு ; சமய அறிவுத்துறைகளில் தனி ஒருவரைப் பின்பற்றும் 
மரபுக் குழு. 
sectar ian , 1. கிளைப் பிரிவினர் , உட்குழுவினர் ; உட்கட்சி 
சார்ந்தவர் ; குறுகிய கட்சி மனப்பான்மை உடையவர் ; சமயத் 
தனிக் குழுவினர் ; ( வர . ) திருக்கூட்டத் தனிநிலை விரும்பு 
பவர் ; a . கட்சி சார்ந்த ; உட்குழுவினுக்குரிய ; சமய உட் 
குழுப்பற்றுடைய ; குறுகிய கட்சி மனப்பான்மையுடைய ; 
உட்கட்சி வேறுபாடு காட்டுகிற ; உட்கட்சி வேறுபாட்டு 
ணர்ச்சி வாய்ந்த ; பரந்த சமுதாயக் குழுக்களுடன் பழகாது 
விலகி நிற்கிற . 
sectar ianism , 11. சமயப் பிரிவுணர்ச்சி , சமய உட்கட்சி மனப் 

பான்மை ; குறுகிய மனப்பான்மையுடன் கூடிய பற்று . 
sectar ianize , v . சமய உட்குழு மனப்பான்மையூட்டு ; சமய 
உட்குழுக் கருத்துக்களில் தோய்வி ; சமய உட்பிரிவின் ஆட் 
சிக்குட்படுத்து ; சமய உட்பிரிவாய் இயங்கு ; உட்பிரிவுக 
ளாகப் பிளவுபட்டியலு . 
sec tary , n . சமயப் பிரிவினர் , கொள்கை பின்பற்றுவர் ; சீடர் ; 
வழிபாட்டாளர் ; நிறுவப்பட்ட நாட்டுத் திருச்சபையை ஏற்க 
மறுப்பவர் . 
sec tile , a . கத்தியால் உடைபடாமல் வெட்டப்படவல்ல . 
sec tion , n . கூறு ; இயல்பான பிரிவு ; கணுக்களின் இடைப் 
பட்ட பகுதி ; ( வில . , தாவ . ) இனப் பெரும்பிரிவு , இனக் 
குழு ; இனப்பிரிவு ; ஏட்டின் பெரும்பிரிவு ; பத்தி , ஏடு - சட் 
டம் ஆகியவற்றில் உட்கருத்துக் 

கூறு ; 

பத்திக்குறி , 
உட்பிரிவுக்குறியீடு ; படைப்பிரிவு ; படையின் ஒரு பகுதி ; 
சமுதாயப் பிரிவு , சமுதாயக் கூறு ; வகுப்பு , தனி நல 
முடைய சமுதாயக்குழு ; வகுப்பினம் , சிறப்பியல்புகளை 
உடைய சமுதாயக்குழு ; தனிக்குழு ; தனிக்குழுவினர் ; உட் 
குழு ; உட்குழுவினர் ; வெட்டிய துண்டு ; வெட்டியற் கூறு ; 
பிரிவுக்கூறு ; கூறுபாடு ; இயந்திர முதலியவற்றின் வகை 
யின் இணைவில் உறுப்பு ; வெட்டுவாய் ; பிழம்புருவின் வெட் 
டுத் தளம் ; வெட்டுவாய் வரைப்படம் ; வெட்டுத்தள வரைப் 
படம் ; வெட்டுவனை , கூறுபாடு , துண்டாடல் ; இருதளங் 


களின் மூட்டுவரை ; ( மண் . ) குறுக்கு வெட்டடுக்கு ; தேன் 
கூட்டுச் சட்டம் ; I. கூறுபாடு செய் ; பிரிவுகளாக அமை ; 
வெட்டுவாய் வடிவு வரை ; பிரிவுகளாக ஒழுங்கமைவு செய் ; 
( தொ . ) conic sections , கூம்பு வெட்டுவாயில் தோன்றும் 
வளைவுகள் பற்றிய ஆய்வு . 
sec tional, a . பிரிவு சார்ந்த ; பிரிவிற்குரிய ; பிரிவுகளுக் 
குரிய ; பிரிவாயுள்ள ; பிரிவுகளால் ஆக்கப்பட்ட ; வெட்டு 
வாயான . 
sec tionalism , 1. வகுப்புணர்ச்சி , 
sec tionalize , U. பிரிவுகளாக்கு , பிரிவுகளாக வகு . 
sec tion - mark , n . பத்திகுறி , புத்தகப் பிரிவுக்குறி ( 8 ) . 
sec tor , n . சுற்றுக் கண்டம் , இருபுற ஆரை எல்லையுடைய 
வட்டக்கூறு ; களப்பகுதி , படையில் போரரங்கப் பிரிவு ; 
( கண . ) கவர் அளவுகோல் , வரையளவுடைய இரு அளவு 
கோல்களைப் பிணைத்த கருவி ; ( வான் . ) சுற்றுக்கோணாடி , 
வரையளவுடைய வில் வளைவில் இயங்கும் தொலைநோக்காடி ; 
உருளைக்கூறு , கோளத்தில் சுற்றுக்கண்டத்தின் சுழலியக் 
கத்தால் ஏற்படும் பிழம்புரு ; கூறு , அரங்கத்துறை ; ( தொ . ) 
sector of sphere , ( வடி . ) உருளைக்கூறு , வட்டக்கூறு , 
ஆரையை அச்சாகக் கொண்டு சுழல்வதனால் உண்டாடாகுந் 
திண்மம் . 
sec toral , a . வட்டக்கூறு சார்ந்த . 
sector ial, 1. கோரைப்பல் , இறைச்சியைக் கிழிப்பதற்காகக் 
கத்தரிக்கோல்போலப் பயன்படும் நீண்ட வெட்டுப்பல் ; a . 
( வடி . ) வட்டக்கூறு சார்ந்த ; (வில. ) உண்ணிகளின் 
கோரைப்பல் வகையில் வெட்டுவதற்கேற்றவாறு அமைக் 
துள்ள , கத்தரிக்கோல் போன்று மறுதாடைப் பற்களுடன் 
இயங்குகிற . 
sec ular , 1. சமயக் கட்டுப்பாடற்ற வட்டகைக்குழு ; a . இவ் 
வுலகிற்குரிய ; உலகியல் சார்ந்த ; சமயஞ்சாராத ; திருநிலை 
யற்ற ; திருமடச் சார்பற்ற ; பொதுநிலை வாழ்விற்குரிய ; சமய 
மெய்ம்மைகளில் உறுதிப்பாடற்ற ; என்றுமுள்ள ; நிலைத்த ; 
நீடித்து நிலவுகிற ; பேரூழிக் காலம் நிலவுகிற ; விடாது 
மெல்ல மெல்ல இயங்கும் இயல்புடைய ; ஊழிக்கு ஒருமுறை 
நிகழ்கிற ; நூற்றாண்டுக்கு ஒருமுறை நிகழ்கிற ; ஊழிக்காலம் 
நிலவுகிற ; நூற்றாண்டுக் காலம் நிகழ்கிற ; ( தொ . ) secular 
acceleration , வான்கோள இயக்க வேகத்தில் சிறுவிசைப் 
பெருக்கம் ; secular affairs, சமயச் சார்பற்ற செய்திகள் ; 
பொதுச் செய்திகள் ; secular change . மெல்ல ஆனால் விடாது 
நிகழ்கின்ற மாறுதல் ; secular cooling , secular refrigeration , 
அரைக் குழம்பு நிலையிலிருந்து ஆறி வந்துள்ள நிலவலய நிலை ; 
secular education , சமயச் சார்பற்ற கல்வி ; பொதுக்கல்வி ; 
secular fame , நிலைபேறான புகழ் ; secular games, பண்டை 
ரோமரிடையே நீள் இடைவெளிக்கு இடையே நடைபெற்ற 
கேளிக்கை விழாக்கள் ; secular hymn , பண்டை ரோமரி 
டையே நீள் இடைவெளிக்கு இடையே நடைபெற்ற கேளிக்கை 
விழாவிற்கான பாட்டு ; 

secular music,, சமயச்சார்பற்ற 
இசை ; பொது இசை ; the secular arm , 

சமயத்துறை நீதி 
மன்ற வழக்குவகையில் மேலும் கடுந்தண்டனைக்காகச் செய்யப் 
படும் பொது நீதிமன்ற மாற்றம் ; the secular bird , புத்துயிர்ப் 
பறவை , கிரேக்க புராண மரபில் பல நூற்றாண்டுகள் பாலை 
வன வாழ்விற்குப்பின் தன்னை எரித்துக் கொண்டு அச் சாம்பரி 
லிருந்து மீண்டும் 

மீண்டும் புதுவாழ்வு பெற்றதாகக் கருதப்படும் 
கற்பனைப் பறவை ; the secular clergy , the secular priest , 
சமயவிதிகளுக்குக் கட்டுப்படாத மதகுரு . 
sec ularism , n . சமயச்சார்பிலாக்கோள் ; அரசியல்- ஒழுக்கம் 
கல்வி ஆகிய துறைகளில் மதச்சார்பின்மைக் கோட்பாடு ; 
ஹோலியோக் ( G. J. Holyoake , 1817-1906 ) என்பாரின் 
சமுதாயமுறை ஒழுக்கவியல் . 
sec ularist , n . சமயச் சார்பற்றவர் ; சமயப்பற்று வழிபாடு 
மறுத்த கோட்பட்டாளர் ; சமயப்பற்று வழிபாடு மறுத்து 
வாழ்பவர் ; அரசியல் - ஒழுக்கம் - கல்வி ஆகிய துறைகளில் 
சமயச் சார்பின்மைக் கோட்பாட்டாளர் ; a . சமயச் சார்பற்ற , 
சமயச் சார்பின்மைக் கோட்பாடுடைய ; சமயச்சார்பின்மைக் 
கோட்பாட்டை ஆதரிக்கிற . 


. 


வகை , 


896 
secularistic 

sedulous 
secularist ic , a . சமயச் சார்பற்ற ; சமயச்சார்பின்மைக் கோட் sedate ness , n . நிலையமைதி ; சமநிலை ; உணர்ச்சி உள்ளடங் 
பாடுடைய ; சமயச் சார்பின்மைக் கோளினை ஆதரிக்கிற . 

கிய நிலை ; அதிர்வற்ற நிலை ; சிடுசிடுப்பற்ற நிலை ; உணர்ச்சி 
secula rity , n . மதச்சார்பின்மை ; மட்டற்ற உலகியற்பற்று ; வேகமற்ற நிலை . 
சமயபற்றின்மை ; ஊழிக்கால இயங்கற் பண்பு . 

sed ative, 1. அமைதிப்படுத்தும் மருந்து , நோவாற்றும் 
seculariza tion , 1. மதச்சார்பு விலக்கீடு ; அரசியல் - ஒழுக்கம் மருந்து ; a , அமைதிப் படுத்துகிற , நோவாற்றுகிற . 
கல்வி ஆகியவற்றில் மதச்சார்பு நீக்கம் ; திருச்சபை உடைமை se defenden do, ( ல . ) adu . கொலை வழக்கு வகையில் தற் 
வகையில் சமயஞ்சாராப் பொதுத்துறைக்கு மாற்றீடு , திருச் காப்பிற்காக . 
சபை உடைமை வகையில் உலகியற் பயனீடு ; மடத்துத்துறவி 

sed entarily , adv .. ஓடியாடும் பழக்கமின்றி , நிலையமர்வாக . 
வகையில் புறநிலைவாழ்வளிப்பு ; தற்காலிகப்புறநிலை வாழ்விப்பு. 

sed entariness , n . விலங்குவகையில் புலம்பெயராமை ; நீர் 
sec ularize, v . - மதச்சார்பற்றதாக்கு ; அரசியல் - ஒழுக்கம் 

வாழுயிர் வகையில் அகல நீந்துதலில்லாமை ; சிலந்தி வகை 
கல்வி ஆகியவற்றைச் சமயச்சார்பற்றதாக்கு ; உடமை வகை யில் பதிவிருக்கை . 
யில் சமயஞ் சாராப் பொதுத்துறைக்கு மாற்று ; சமய உடைமை 

sed entary , n . அமர்வியற் பாங்குடையார் ; பதிவியற் சிலந்தி 
வகையில் உலகியற் காரியங்களுக்குப் பயன்படுத்து ; மடத் 

a . உட்கார்ந்திருக்கும் இயல்புடைய ; ஒரே - இடத் 
துத்துறவி வகையில் நிலையாகவோ அப்பொழுதைக்கோ 

தில் அமர்ந்திருக்கிற ; மக்கள் வகையில் குடியமர்வுப் பண் 
புறநிலை வாழ்வு வாழ்வி . 

பார்ந்த , நடோடிகளல்லாத ; போக்குவரவு நடைப்பழக்க 
sec ularly , adv . மதச் சார்பற்ற முறையில் ; சமயஞ்சாராப் 

மற்ற ; ஒடியாடித் திரியாத ; அடிக்கடி பயணஞ் செய்யாத ; 
பொது நிலையில் . 

தொழில் - வாழ்க்கை வகையில் பெரிதும் உட்கார்ந்தே இருக்க 
secund , a . ( தாவ . , வில . ) ஒருபக்கமாக மட்டும் வரிசைப் வேண்டும் நிலையினையுடைய ; விலங்குவகையில் அலைதல் திரி 
படுத்தப் பெற்ற . 

தலற்ற , நீர்வாழ் உயிர் வகையில் தங்கு தடையற்று நீந்தாத ; 

சிலந்தி வகையில் பதிவிருக்கிற . 
secund ly , adv . ஒருபுறமாக மட்டும் வரிசைப்படுத்தப்பட்ட 
முறையில் . 

Seder unt , ( ல . ) 1. பேரவை கூடுகை ; சமயப் பேரவை அமர்வு ; 
secun do , ( இத் . ) ads . இரண்டாவதாக . 

உரையாடல் கூட்டமர்வு ; கள்ளாடற் கூட்டயர்வு . 
secun dum , ( ல . ) prep . இணக்கமாக , அனுசரித்து . 

sedge , n . கோரைப்புல் ; கோரைப்புல் படுகை . 
secun dum art em , ( ல . ) ads . செயற்கையாக ; திறைமையு sedge - warbler , sedge - wren , n . கோரையிடை வாழும் 
டன் ; அறிவியல் முறைப்படி . 

இரைப்பறவை வகை . 
secun dum natur am , ( ல . ) ads . இயற்கையாக , செயற்கை sedg y , a. கோரைப்புல்லார்ந்த ; கோரைப்புல்லிற்குரிய ; 
யாக அல்லாமல் . 

கோரைப்புல் போன்ற . 
secun dum quid , ( ல . ) adv . சில வகையில்மட்டும் , முழு நிலை sedil ia , n. pl . இருக்கைகள் , திருக்கோயிலிற் கீழிடைக் 
யாகவன்றி , வரையறைக்குட்பட்டு . 

கூடத்தில் தென்சுவரோரமாக மேற்கட்டியிட்டும் மூவருக் 
secun dus , n . இரண்டாமவன் . 

கெனவும் ஒதுக்கப்பட்டுள்ள கற்பீடம் . 
secur able, a . கைப்பற்றுவதற்குரிய , தடைகாப்புச் செய்யத் sed iment , n . படிவு , மண்டி , வண்டல் . 
தக்க . 

sedimen tary, a . மண்டியான , படிவியலான , வண்டலாகப் 
secure , a . பாதுகாப்பான , தடைகாப்புடைய ; இடரற்ற ; படிந்துருவான ; ( தொ . ) sedimentary rock , படிவியற் படு 
இடரச்சமில்லாத ; கவலைக்கிடமற்ற ; தன்னம்பிக்கை மிக்க ; 

கைப் பாறை 
தளரா நம்பிக்கையுடைய ; மட்டற்ற தன்னுறுதி வாய்ந்த ; sedimenta tion , n . வண்டற் படிவு ; படிவியற் படுகை . 
தோலா உறுதியுடைய ; தாக்கியழிக்க முடியாத ; நிலையான 

sedi tion , n . ஆட்சி எதிர்ப்புக் கிளர்ச்சி ; இராசத்துரோகம் ; 
காப்புடைய , தவறாத ; நெகிழாத ; பிடி நழுவாத ; உறுதியா 

அமைதிக் குலைவு . 
கப் பொருத்தப்பெற்ற ; நற்காப்பிடம் பெற்ற ; 3. நாடிப் 

sedi tious , a. ஆட்சி எதிர்ப்பான . 
பெறு ; போட்டியிடையே முயன்று கைக்கொள் ; தவறாமல் 
பார்த்துக்கொள் ; உறுதியாக நிலைநாட்டு ; உத்திரவாதஞ் 

sedi tiously , adv . ஆட்சி எதிர்ப்புக் குற்றமாக . 
செய் ; வலிமையுடன் பற்றிக்கொள் ; பாதுகாப்பாக்கு ; உறுதி seduce , 0. தீ நெறி உய் , தவறான வழியில் தூண்டு ; பழிக்கு 
செய் ; உறுதியாக இணை ; இறுக்கு ; கதவைப் பாதுகாப்பாக இழு ; குற்றஞ் செய்யத்தூண்டு ; கற்பிழக்கச் செய் ; 
அடைத்துவிடு ; பத்திரமாக அடைத்துவை ; அரண் செய் ; தூர்த்தையாக்கு ; தூர்த்தனாக்கு . 
வலிமைப் படுத்து ; adv . ( செய் . ) பாதுகாப்பாக ; ( தொ . ) seduce ment , n . தீநெறியுய்ப்பு ; குற்றத் தூண்டுதல் , பாவத் 
& secure fool , ஏமாளி , எளிதில் ஏமாற்றப்பெறத்தக்கவர் ; தில் நயமாக இழுத்து விடுதல் ; கற்பழிப்பு; ஒழுக்கக் கெடுப்பு . 
secure arms , ( படை . ) மழையினின்றுங் காக்கத் துப்பாக்கி 

seduc er , 11. தீநெறிப்படுத்துபவர் ; பாவவழிப்படுத்துபவர் ; 
யைப் பூட்டோடு அக்குளுள் வைத்து அடக்கு ; secure vein 

கெடுப்பவர் , கற்பழிப்பவர் , ஒழுக்கங் கெடுப்பவர் . 
etc. , ( மரு . ) அறுவையில் குருதி சோராமல் நாடிநாளங்களை 
அழுத்து . 

seduc ible , a . கெடுக்கப்படத்தக்க, எளிதில் தீநெறியில் 

உய்க்கப்படக்கூடிய . 
secure ly , adv . பத்திரமாக , பாதுகாப்புடன் . 
secur iform , a . கோடரி வடிவான . 

seduc ing , a . மருட்டித் தீவழியில் தூண்டுகிற ; மருட்சி 

யூட்டும் கவர்ச்சியூட்டுகிற . 
secur ity , n , பாதுகாப்பு ; இடர்காப்பு ; இடர்காப்புறுதி ; 

seduc ingly , adv . நச்சுக் கவர்ச்சியோடு . 
கவலையற்ற தன்மை ; மட்டுமீறிய தன்னம்பிக்கை ; ஈடு ; 
பிணையம் ; கடனீட்டுப் பத்திரம் ; பங்குரிமைச் சான்றிதழ் ; 

seduc tion , n. தீநெறியுய்ப்பு , கெடுப்பு ; பழிவீழ்வு ; தீநெறி 
கருவூலப்பண உறுதிச் சீட்டு ; உறுதிச் சீட்டு . 

யுய்க்கப் படுதல் ; கெடுக்கும் ஆற்றல் , பழியுய்க்குந் திறம் ; . 
sedan , n . தூக்கு நாற்காலி ; மேனா ; அடைப்பு வண்டி . 

கவர்ச்சித்திறம் ; கற்பழிப்பு ; கற்பிழப்பு , கற்பழிக்கப்படுதல் . 
sedate , a . அமைவடக்கமான , ஆரமைதி வாய்ந்த ; மெல்லமை 

seduc tive, a . கவர்ச்சிமிக்க ; மருட்டுகின்ற ; கெடுக்கிற. 
வான ; நிலையமைவார்ந்த ; உணர்ச்சி உள்ளடங்கிய ; எழுச்சி 

seduc tively, adv. மருட்சியூட்டும் வகையில். 
யற்ற ; உலைவற்ற ; சிடுசிடுப்பற்ற ; உணர்ச்சி வேகமற்ற . 

seduc tiveness, n. மருட்சித்திறம் , மிகுகவர்ச்சியாற்றல் . 
sedate ly , adv . நிலையமைதியாக , சமநிலை கொண்டு ; உணர்ச்சி 

sedul ity , n. ஆள்வினை ; அயரா முயற்சி. 
உள்ளடங்கப் பெற்று ; அதிர்வற்ற நிலையுற்று ; சிடுசிடுப் sed ulous , a . ஆள்வினையுடைய ; அயரா விழிப்புடைய ; 
பற்று ; உணர்ச்சி வேகமற்ற பண்புடன் . 

விடாது தொடரப்பட்ட ; விடாமுயற்சியோடு செய்யப்படுகிற . 


897 


sedulously 


seek 


sed ulously , adv . விடாமுயற்சியோடு ; ஓவாது , வருந்தி , 

வேண்டுமென்றே . 
sed ulousness , n . ஆள்வினையுடைமை ; தளரா ஊக்கம் ; 

இடைவிடா முயற்சி ; அயரா விழிப்பு . 
see , n . நாட்டு உச்ச உயர் மதகுருவின் ஆட்சியெல்லை ; 
மாவட்டச் சமயத்தலைவர் பதவி ; மதிப்புவாய்ந்த உயர்பதவி ; 
தவிசு ; மாவட்டச் சமயத்தலைவர் இருக்கை . 
see , v . பார் ; புலங்களால் உணர் ; காணும் ஆற்றல் பெற் 
றிரு ; கண்கூடாகப் பார் ; பார்த்தறி , கண்டுணர் ; காட்சி 
மூலம் உணர் ; தேடிப்பார் ; காட்சியாகக் காண் ; காணப் 
பெறு ; காட்சிப்பெறு ; மனத்தால் உணர் ; உள்ளத்தில் உரு 
வகப்படுத்திக் காண் ; நினை ; கருது ; ஆய்ந்துணர் ; மதித் 
துணர் ; உறுதிப்படுத்து ; கலந்தாராய் ; சரி என்று கருது ; 
ஆலோசித்துப்பார் ; தேர்வாய்வு செய் ; அனுபவி ; செயல் 
படக்காண் ; கருத்துச் செலுத்து ; கவனி ; கவனித்துப்பார் ; 
காட்சிகொடு , பேட்டியளி ; பேட்டிகாண் ; சென்றுபார் ; பார் 
வையிடு ; சந்தி ; உடன்செல் ; துணைசெல் ; விழிப்பாயிரு ; 
எச்சரிக்கையாயிரு சூதாட்டத்தில் ஏற்று எதிரீடுசெய் ; ( தொ . ) 
has seen service , பணியின் அனுபவம் உடையவர் , பதவி 
களிலிருந்து பட்டறிவு பெற்றவர் ; ill seen , போதிய திறமை 
யில்லாத ; I see , இப்பொழுது நான் புரிந்துகொண்டேன் ; 
let me see , ஆய்ந்து பார்த்துச் சொல்கிறேன் ; இதோ வந்து 
விடுகிறேன் ; சற்றுப் பொறு ; see about , பற்றி ஆராய்ந்து 
பார் ; அமைந்தாழ்ந்து பார் ; கவனித்துப் பார் ; கவனித்து 
வேண்டுவன செய் ; see after , கவனித்துப் பார் , காத்துப் 
பேணு ; seeing is believing , கண்கூடான காட்சிபோல் 
நம்பிக்கைக்குரியது வேறு இல்லை ; see into , நுணுகிப்பார் ; 
புகுந்து பார் ; நேரமெடுத்துக் கொண்டு பார் ; see into 
millstone , see through brick wall, இயற்கைமீறிய காட்சித் 
திறம் பெற்றிரு ; see life , வாழ்க்கையிற் பட்டறி ; 
see off , வழியனுப்பு ; see one s way to do , see one s way 
to doing , செய்ய வழிகாண் , எவ்வாறாவது செய்து முடி ; 
see out , முடிவுவரை காண் ; கடைசிவரை அழியாதிரு ; விடை 
பெறும்போது வாயில்வரை உடன் 

see over , 
சுற்றிப் பார் , சுற்றிப்பார்த்து ஆராய் ; see red , ( பே - வ . ) 
குருதி வண்ணமுடையதாகக் காண் ; கொலைவெறி கொள் ; 
see stars , தலையிலடி காரணமாகக் கண்ணினுள்ளாக எதிரே 
ஆடும் ஒளிகாண் ; see the back , புறங்காண் , எதிரியைப் 
புறமிட்டோடச் செய் , விருந்தாளியை வீட்டை விட்டனுப்பி 
விடு ; see the light , உலகில் வந்து தோன்று ; see the sights , 
காட்சி காண் , , see thing done , செய்து முடிப்பதை மேற் 
பார்வை செய் ; see things . உருவெளித் தோற்றம் காண் ; 
மயக்க மாறாட்டங் கொள் ; see thing through , see things 
out , எடுத்த செயல் முடியும் வரை விடாதிரு ; எடுத்ததை 
விடாதுமுடி ; 

see through , எடுத்த செயலை விடாதுமுடி ; 
உள்ளார்ந்த இயல்பை அறி ; திணை அறிந்து கொள் ; see to , 
கட்டாயமாக முடித்துவிடு , வடு வைக்காது முடி ; see to it , 
கவனமாயிரு, விழிப்புடன் செய் ; see visions , கற்பனையுடை 
யவராயிரு ; தெய்விக ஆற்றலுடையவராயிரு ; கனவிய 
லாளராயிரு ; see what can I do , என்னால் இயல்வதைச் 
செய்வேன் ; things seen , கற்பனையல்லாத மெய்யான செய் 
திகள் ; well seen , தக்க திறமையுடைய ; worth seeing , 
கட்டாயம் பார்க்கத் தக்க ; முக்கியமான . 
see -bright , n . காய்கறித் தோட்டப் பூண்டுவகை . 
seed , n . வித்து , முளை விதை ; விதை , கனிவுட்குரு ; கொட்டை ; 
விதைத்தொகுதி ; கருமுளை ; மீன் முட்டைக் குவை ; வித் 
தாக முதிரும் நிலை ; விதை உட்கொண்டநிலை ; வித்திய 
நிலம் ; புல்வகைகளின் விதைப்பயிர் ; விதைபோன்ற பொருள் ; 
சிறு பொருள் ; விதை போன்ற பொருள் தொகுதி ; கண்ணாடி 
அகக்குமிழி ; விதைப்படிகம் , மணி உருவாக்கமூட்டும் படிகம் ; 
கான்முளை ; வழித்தோன்றல் ; வழிமரபு , சந்ததி ; வழி மர 
பினம் , இனம் ; மூலமுதல் ; மூலகாரணம் ; தொடக்கம் ; 
மூலம் ; . விதை முதிர்வுறப்பெறு : விதை விளைவி ; விதைத் 
தல் செய் ; விதைகள் போல் தூவு ; கனிகளினின்றும் விதை 
யெடு ; மென்சணல் வகையில் விதையினின்றும் பிரி ; இறுதி 
யாட்ட வலு நாடி விளையாட்டுக் குழுக்களில் திறமையுடைய 

114 


வர்களைத் தேர்ந்தெடுத்து வை ; ( தொ . ) go to seed , run to 
seed , விதைப்பருவமெய்து ; பூமலர்வு ஓய்வுற்றுக் காய்க்க 
விரைந்து வளர் ; தழை வளமற்று விரை வளர்ச்சியுறு ; அரு 
வருப்பான முறையில் வளர் ; எதிர்பார்த்த நிலைக்கு ஏமாற்ற 
மளி ; ஆற்றல் முழுதும் அழியவிடு ; சத்தழி , வீணாகப் போ ; 
raise up seed , பிள்ளை பெறு ; seeds of strife , கலக மூல 
காரணம் ; sow the seeds of , தொடங்கி வை , விளைவுக்கு மூல 
காரணமாயிரு ; the seed of Abraham , யூத இனம் . 
seed - cake , n . முழுவிதைப் பச்சி , முழு விதையுள்ளிட்ட 

சுவைப்பண்ணிய வகை . 
seed - coral , n . சிறு மணிப்பவளம் . 
seed - corn , 11. விதைக்கூலம் , பயிர்மணி விதை . 
seed drill , n . விதைவரிசை இயந்திரம் ; 3. சால்வரி விதைப் 

புச் செய் . 
seed er , n . சால்வரி விதையமைவு ; பழத்திலிருந்து விதை 

யெடுக்கும் அமைவு . 
seed .field , n . விதைப்பண்ணை ; நாற்றங்கால் , 
seed - fish , n . சினை மீன் , முட்டையிடும் நிலையில் உள்ள மீன் . 
seedi ness , n . விதைநிரம்பிய நிலை ; நோய் நலிவுற்றதன்மை ; 
கந்தல் நிலை ; பழத்தேறல் வகையில் களைகளால் ஏற்படுவ 
தாகக் கூறப்படும் தனிச்சுவையுடைமை , கண்ணாடி வகையில் 
உட்குமிழியுடைமை ; மீன் வகையில் நிறைசினை நிலை ; சணல் 
வகையில் விதைநீக்கா நிலை . 
seed ing , n . விதை விளைவு ; விதைமுதிர்வு ; விதைப்பருவ 
விரைவளர்ச்சி ; அருவருப்பான வளம் ; விதையகற்றுதல் ; 
விதைப்பு : a . விதைவிளைவிற்குரிய ; விதைப்பருவத்திற்குரிய ; 
விதைப்பருவ விரைவளர்ச்சியுடைய ; விதை அகற்றுகிற , 

விதைக்கிற . 
seed ing - plough , n . சால்வரி விதை கலப்பை . 
seed ing - machine, n . சால்விதைப்பொறி , சால்வரி விதைப் 

பொறி . 
seed - leaf , n . முளையிலை , விதைப்பருப்பின் வளர் உருவான 

முதல் இலை . 
seed less , a . விதையற்ற ; சந்ததியற்ற . 
seed ling , n . இளந்தை , விதைக்கன்று , வெட்டிவைக்கப் 
படாது விதையினின்று வளர்ந்த இளஞ்செடி ; இளமரம் ; 
நாற்று , இளம்பயிர் . 
Seed - lobe , n . கதுப்பு , விதைப்பருப்பு . 
seed - oysters , n . மழ கிளிஞ்சில் . 
seed - pearl , n . சிறு முத்து . 
seed - plot , 11. நாற்றங்கால் , நாற்றுப்பண்ணை ; வளர்ப்பகம் , 
seeds man , n . வித்துவேர் ; விதை வாணிகர் . 
seed - time , n . விதைப் பருவம் . 
seed - vessel , n . நெற்று , விதையுறை . 
Seed wool , n . பருத்தி , விதை பிரிக்கப்படா நிலையிலுள்ள 

கொட்டைப் பஞ்சு . 
seed y , a . விதைகள் நிறைந்த ; மலர்ச்சி நின்று காய்ப்பருவ 
வளர்ச்சியுடைய ; விரைவளர்ச்சியுடைய ; எதிர் பார்த்த விளைவு 
வகையில் ஏமாற்றந் தருகிற ; அருவருப்பான வளர்ச்சியுடைய ; 
அருவருப்பான ; கந்தலான ; கந்தலாடையணிந்த : சத்தழிந்த ; 
வீணழிவான ; நோய் நலிவுற்ற ; சணல்வகையில் விதை 
யெடுக்காத ; விதையுட் கொண்ட ; விதைசணல் மணமூட்டப் 
பட்ட ; பழத்தேறல் வகையில் களைகளாற் பெறப்படுவதாகக் 
கூறப்படும் நறுமணச்சுவை வாய்ந்த . 
seed y -toe , n . குதிரைக்காலடி நோய் . 
seek , v . தேடு ; நாடிச் செல் ; நாடி உழை ; விரும்பு ; பெற 
விரும்பு ; செய்ய விரும்பு ; கண்டுபிடி ; கண்டெய்த விரும்பு ; 
கண்டுபிடிக்க முயலு ; முயற்சி செய் ; செய்ய முனைவுறு ; 
ஆராய் ; காரணங்களை ஆராய் ; மெய்ம்மை ஆராய்ந்து தேடு ; 
குறியாகக் கொள் ; பெறத்தக்க ஒன்றாகக் கருது ; விசாரி ; 
பற்றிக்கேள் ; வேண்டிக்கொள் ; கெஞ்சு ; காதலில் விரும்பி 
நாடு ; - வேட்டையில் கொன்றதை மீட்டுக் கொணர் ; ( படை . ) 


செல் ; 


898 


seeker 


seise 


எதிர்த்துத் தாக்குவதற்காக முன்னேறு ; ( தொ . ) seek after , 
தேடிச்செல் ; விரும்பித் தேடு ; முயன்று தேடு ; பண்பு 
விரும்பி நாடு ; விரும்பிப் புகழ்ந்து பாராட்டு ; காதலில் மிகுதி 
நாடு ; seek dead , வேட்டையில் கொன்றதனைக் கொண்டுவா 
என வேட்டைநாய்களுக்குக் கட்டளை இடு ; seek for , தேடு ; 
எங்கும் பார் ; மிகுதியும் விரும்பு ; seek into , நுழைந்தாராய் ; 
seek out, தேடிக் கண்டுபிடி ; முயன்று தேர்ந்தெடு , seek over , 
எங்குஞ் சென்றுதேடு ; seek through , எங்குந் துருவித்தேடு ; 
sought after , பெரிதும் விரும்பப்படுகிற ; கிராக்கியுடைய ; 
to seek , குன்றிய , குறைபட்ட ; காணப்படா- த ; 

அறிய 


கூறு 


seek er , 1. தேடுவோர் ; பேரார்வலர் , விருப்பமிக்கவர் ; 
ஆராய்ச்சி நாட்டமுடையவர் ; அறுவைக்கிளறு கருவி ; 
ஆய்வுத் தொலை நோக்காடி . 
Seek er , n . உண்மைத் தேவாலயம் தேடுபவர் . 
seek -no - further , n . குளிர்காலத்தில் கனிதரும் செந்நிற 

ஆப்பிள் வகை . 
seel , V. ( செய் . ) கண்ணை மூடு , பருந்து போன்ற பறவையின் 

கண்ணைத் தைத்து மூடு ; ஏமாற்று . 
seem , v . தோன்று , தெரியவரலாகு ; மேலீடாகத் தென்படு ; 
போலித் தோற்றமுடையதாயிரு ; மேலீடாகக் காணப்பெறு ; 
போலிரு ; ஐயத்துக்கிடமாக அறியப்படு ; உளத்துக்குச் 
சரியாகப்படு ; மொத்தத்தில் நல்லதாகப் படு ; பொதுவாகக் 
கருதப்படு ; மெய்யான தாகத் தோன்று ; போலிரு ; கேள்வி 
யால் தெரியவரலாகு ; போலியாயிரு . 
seem ing , 11. வெளித்தோற்றம் ; போலித் தோற்றம் ; நினைவு 
முறைமை ; a . வெளித்தோற்றமான ; புறப்பகட்டுத் தோற்ற 


மான . 


seem ingly , adu . வெளித்தோற்றத்தில் ; என்பது போன்று . 
seem liness , n . வெளி மதிப்பு . 
seem ly , a . தகுதி வாய்ந்த ; மதிப்புக் கெடாத ; பொருத்த 

மான ; அழகிய . 
seen , v . see என்பதன் முடிவெச்சம் . 
seep ,ு . கசிந்தொழுகு . 
seep age , n . கசிவு , ஒழுக்கு . 
seer , n . பார்ப்பவர் ; மெய்யுணர்வாளர் ; அறிவர் . 
seer , ( இ . ) n . சேர் , இந்திய எடையளவுக்கூறு . 
seer - fish , seir - fish , n . மீன்வகை . 
seer sucker , n . நீல வெள்ளைக் கோடிட்ட நாரியல் துகில் 


பகுதி ; segment of line , இருபுள்ளிகட்கு இடைப்பட்ட வரைக் 
கூறு ; segment of sphere , மையத்தின் வழி செல்லாத தளத் 
தால் வெட்டப்பட்ட பகுதி . 
segmen tal, a . வெட்டுப்பகுதிக்குரிய ;; தனித்தனிக் கூறு 
சார்ந்த ; வெட்டுப் பகுதி இயல்பான ; தனித்தனிக்கூறியல் 
பான ; கூறுகளாலான , கூறாக்கங் கொண்ட ; கூறுகூறாகப் 
பிரிக்கப்படக்கூடிய ; விட்டத்தின் வில்வரைக்கூறான ; வில் 
வரைக் 

கூறுவடிவமுடைய ; வில்வரைக்கூறுகளடங்கிய ; 
வளையக்கூறுகளாலான ; வளையக்கூறுகள் தோறும் காணப் 
படத்தக்க , 
segmental arch , n . மையம் உள்ளடங்கலாயில்லாத பிறை 

வில்வளைவு . 
segmental valve , n . திருகு தடுக்கிதழ் . 
seg mentary , a . கூறுகூறான ; கூறாக்கமுடைய ; 

போன்ற ; வெட்டுப்பகுதிக்குரிய . 
segmenta tion , n . கூறுபடுத்துதல் , கூறுபாடு ; கூறாக்கம் , 
பிரிவமைவு ; கூறுபாட்டமைவு முறை ; ( கரு . ) கரு உயிர்மப் 
பிளவீடு ; ( கரு . ) கரு உயிர்மக் கூறுபாட்டுப் பெருக்கம் , 
segmented , a . கூறுகளாகப் பிரிவுற்ற ; கூறுபாட்டடை 
யாளங்களையுடைய , கூறுகளாலான ; கூறுகளால் இணைக்கப் 
பட்ட . 
seg ment - gear , n . சக்கரப் பல் விற்கூற்று விசைப்பொருத்து , 
சுற்றளவின் ஒரு பகுதியில் மட்டும் பற்களைக் 

பற்களைக் கொண்ட , 
இயக்கு சக்கர விசைப் பொருத்து . 
seg ment -rack , 11. வளைகோல் பல்விசைப் பொருத்து . 
segment - saw , 1. பற்சக்கர இரம்பம் . 
seg ment - wheel , 1. விற்கூற்று விசைப் பற்சக்கரம் . 
seg regate, a . தனிப்படுத்தப்பட்ட , பிரித்துவைக்கப்பட்ட ; 
( வில . ) தனி முழுமையான , கொத்திணைவற்ற ; 3. தனியாக 
ஒதுக்கு , தனிமைப்படுத்து ; கூட்டிணைவிலிருந்து பிரித்து 
வை ; 

( இய. ) மணியுருவாக்க வகையில் பொதுப் பரப்பி 
லிருந்து பிரிந்து மையங்களில் அல்லது பிளவு வரைகளில் கூடி 
யுருவாகு ; ( தொ . ) segregate polygamy , ( தாவ . ) பல்சினைப் 
பூங்கொத்து , சினைமலர்தோறும் தனித்தனி இதழ்க்கூட்டுடன் 
பொதுக் காம்படியில் இணைந்த பூங்கொத்து . 
seiche , ( பிர. ) n. வளிமாற்ற அசைவியக்கம் , வளி அழுத்த 

மாறுதல் காரணமாக ஏரிநீரில் ஏற்படும் அசைவாட்டம் . 
Se id , n . இஸ்லாமியரிடையே நபிநாயகத்தின் மகள் வழி 

மரபுக் குழுவினர் . 
Seid litz powd er , 11. மல இளக்க மருந்துத்தூள் வகை , 
seigneur , seign ior , n . பண்ணைத்தலைவர் , பெருமகன் ; 

( தொ . ) grand seigneur , உயர்குடிப்பெருமகன் . 
seign iorage , n . பண்ணை முதல்வர் தனியுரிமைக்கூறு ; 
மேலாண்மைக்கூறு , தங்கச்சுரங்கத்தில் பண்ணை மேலாளர்க் 
குரிய ஊதியப்பங்கு ; மன்னர் காணி , அரசர் சிறப்புரிமைப் 
பங்கு , கம்பட்ட சாலைக்காக வாங்கும் கட்டித் தங்கத்தில் 
விழுக்காடாகக் கொள்ளும் முடியுரிமைக்கூறு. 
seignior ial , a . பண்ணைத்தலைவருக்குரிய ; பெருமகனுக்குரிய . 
seigniory , n . பண்ணைத்தலைமை ; மேலாண்மைத் தனியுரிமை ; 
பண்ணை முதல்வர் ஆட்சிப்பரப்பு எல்லை ; இடைநிலைக்கால 
இத்தாலிய நகரக் குடியரசின் நகராட்சி அவை . 
seign orage , n . = seigniorage . 
seine , n. பார வலை , மேலே மிதவைகளையும் அடி நுனியில் 
பாரங்களையும் உடைய பெரிய மீன்வலை ; ப . பார வீச்சிழுப்பு 
வலைகொண்டு மீன் பிடி ; பார வீச்சிழுப்பு வலை வீசு . 
seine - gang, n . பார வலை வீசுவோர் குழு. 
seine - needle , n . பார வலை பின்னும் ஊசி . 
sein er , n. பார வலை வீசுபவர் . 
seine - roller, n, பார வலை சுற்றி வைக்கும் உருளை . 
Seise , v . ( சட் . ) உடைமையாகக் கொள்ளுவி , உடைமை வழங்கு ; 
( தொ . ) be seised of , stand seised of , சட்டப்படி உடைமை 
யாகக் கொண்டிரு ; தகவல் பெற்றிரு ; செய்தி அறிந்திரு. 


வகை . 


see saw , 11 , ஊசற்கட்டை , சாய்ந்தாடி மரம் ; ஊசற்கட்டை 
யாட்டம் ; ஏற்ற இறக்க உசலாட்டம் , எதிரெதிர் ஏற்ற 
இறக்க இயக்கம் ; மாறிமாறிவரும் இயக்கம் ; தூங்கிசைப்பு , 
இழுத்திழுத்துப் பாடும் பாட்டு ; a . மேல்கீழ் மாறி மாறிச் 
சாய்ந்தாடுகிற ; முன்பின் ஊசலாடுகிற . எதிரெதிர் எழுந்தாடு 
கிற ; U. ஊசற்கட்டையாட்டமாடு ; மாறிமாறி எதிரெதிராக 
இயங்கு ; ஊசலாடு , மாறிமாறி எதிரெதிராக இயங்குவி ; 
அடிக்கடி கருத்து மாறுபடு ; adu. மாறிமாறி மேலுங்கீழுமாக , 
எதிரெதிராக எழுந்து தாழ்ந்து , முன்னும் பின்னுமாக ஊச 
லாடு நிலையில் . 
seethe , U. கொதித்துக் குமுறு ; வெந்து குழைவுறு ; கொதிக்க 


வை . 


seg ment, n . வெட்டுக்கூறு , துண்டு ; குறுவட்டு ; பூழி, 
அரிகூறு ; பிரிகூறு , ஆரஞ்சுப்பழம் முதலியவற்றின் சுாைப் 
பகுதி ; இலையின் இதழ்க்கூறு ; பகுதி, பிரிவு ; கணு இடைக் 
கூறு ; ( வடி . ) துணுக்கு வரையுருவின் வெட்டுக்கூறு ; 
துண்டம் பிழம்புருவின் வெட்டுக்கூறு ; ப . கூறுபடுத்து ; 
குறுவட்டாகத் துணி ; வட்டுவட்டாக அரி ; 
கூறாக்கு ; சுளை சுளையாகப் பிரி ; ( கரு. ) கூறுகூறாகப் பிள 
வுறு ; ( கரு . ) பகுதி பகுதியாகப் பிரிவுறு ; ( உட . ) மரபுயிர் 
மொக்குகளால் இனம் பெருக்கு ; ( தொ ) segment of circle, 
பிறைமம் , வில் வரைக்கும் நாண் வரைக்கும் உள்ளீடான 


கூறு 


899 


self 


seisin 


வென்று 


கை 


seis in , n . == seizin . 
seism , n . நிலநடுக்கம் . 
seis mal , seis mic , a . நிலநடுக்கஞ் சார்ந்த . 
seismic ity , n . நிலநடுக்கம் ஏற்படும் நிலை ; அடிக்கடி நில 

வதிர்ச்சி எழக்கூடிய நிலை . 
seis mism , n . நிலநடுக்க நிகழ்ச்சி . 
seis mogram , 11. நிலநடுக்கக்கருவி தரும் நிலநடுக்கப்பதிவு . 
seis mograph , n . நிலநடுக்கக் கருவி . 
seismog rapher , n . நிலநடுக்கக் கருவியர் , நிலநடுக்க ஆய் 

வாளர் . 
seismograph ical , a . நிலநடுக்க ஆய்வுமுறை சார்ந்த . 
seismography , n . நிலநடுக்க ஆய்வுமுறை . 
seismolo gical , a . நிலநடுக்க ஆய்வு நூல் சார்ந்த . 
seismolo gically , adv. நிலநடுக்க ஆய்வு நூல் முறைப்படி . 
seismol ogist , 11. நிலநடுக்க ஆய்வு நூலர் . 
seismol ogy , 11. நிலநடுக்க ஆய்வு நூல் . 
seismom eter , n . நில அதிர்வுமானி . 
seismomet rical , a . நில அதிர்வியக்க அளவாய்வு சார்ந்த . 
seismom etry , 11. நில அதிர்வியக்க அளவாய்வு . 
seis moscope , 11. நிலநடுக்க அதிர்விடமானி , நிலநடுக்க இட 

நுட்பக்கருவி . 
seismoscop ic , a . நிலநடுக்க இடநுட்பங் காட்டுகிற . 
seiz able , a . கைப்பற்றத்தக்க ; பிடிக்கத்தக்க ; கவரத்தக்க , 
பறிக்கத்தக்க ; சட்டப்படி கைப்பற்றத்தக்க ; மனத்தால் 
பற்றத்தக்க . 
seize , U. பற்று ; பிடி ; கைப்பற்று ; சிக்கெனப்பிடி ; வலிந்து 
கைக்கொள் ; ஆவலுடன் எடுத்துக்கொள் ; திடுமெனக் கைப் 
பற்று ; துணிந்து எடுத்துக்கொள் ; பறி ; கவர்ந்துகொள் ; 

கவசப்படுத்து ; கையகப்படுத்து ; கோட்டை 
முதலியன கைக்கொள் ; கருத்தால் பற்று ; நன்கு புரிந்து 
கொள் ; பற்றிக்கொள் , விடாது பயன்படுத்து ; தேர்ந்து 
துணி ; இயந்திர வகையில் சிக்குறு , மசகு போதாமல் முறுகுத 
லுறு ; சட்டப்படி கைப்பற்று ; பறிமுதல் செய் ; கைது 
செய் : ( கப் . ) கயிற்றால் வரிந்துகட்டி இறுக்கு ; ( சட் . ) 
உடைமை உரிமைப்படுத்து , உடைமை உரிமை வழங்கு ; 
( தொ . ) be seized of , ( சட் . ) சட்டப்படி கைக்கொண்டிரு ; 
தகவல் பெற்றிரு , செய்தி உணர்ந்திரு ; seize upon , ஆவ 
லுடன் பற்றிக்கொள் ; பயன்படுத்திக்கொள் ; stand seized of , 
( சட் . ) சட்டப்படி கைக்கொண்டிரு . 
seiz in , n . ( சட் . ) இறையிலி வகை உடைமை , 

இறையிலி 
வகை உடைமைப்பேறு ; இறையிலி வகை உடைமை உரிமை ; 
இறையிலி வகை உடைமை அடையாளச் சின்னம் . 
seiz ing , n . பிடிப்பு ; பறிப்பு ; கைக்கொள்ளுகை ; கவர்வு ; 

வரிவுப் பிணைப்பு , தளைப்பு . 
seiz or , n . ( சட் . ) கைப்பற்றுவோர் ; பறிப்பவர் ; கைக்கொள்ளு 

பவர் ; பறிமுதல் செய்பவர் ; கைது செய்பவர் ; சட்டப்படி 
கைப்பற்றுபவர் . 
seiz ure , n . பற்றுகை ; கைக்கொள்ளுகை ; பிடி ; பிடிப்பு ; 
கவர்வு ; பறிப்பு ; சட்டப்படியான கைப்பற்றுகை ; கைது 
செய்கை : கைப்பற்றுகை ; கைப்பற்றிய பொருள் ; திடீர் 
நோய்ப்பிடிப்பு , வாத சன்னியின் திடீர்த் தாக்குதல் . 
sej ant , a . ( கட் . ) குந்திய , கேடயச்சின்னங்களின் விலங் 
குருக்கள் வகையில் முன்னங்கால்களைச் செங்குத்தாக வைத்து 
உட்கார்ந்த நிலையிலுள்ள . 
sek os , n . ( தொல் . ) புனித உள்ளிடம் , திருவுண்ணாழிகை, 

பண்டைக் கோயிலின் கருவறை . 
selach ian , n . சுறா- நாய் - மீன் உள்ளிட்ட மீன் இனவகை ; a . 

சுறா உள்ளிட்ட மீனினஞ் சார்ந்த . 
sela dang , n . மலாய்நாட்டுக் காட்டெருது வகை ; கவிந்து 
தொங்கும் மூக்கினையுடைய மலாய்நாட்டு விலங்கு வகை . 


sela mlik , n . ( துரு . ) முன்கூடம் , இஸ்லாமியரின் வீட்டில் 

விருந்தினர் வரவேற்கப்படும் ஆடவர் பகுதி . 
sel dom , adv . மிக அருகலாக , அபூர்வமாக . 
select , a . தேர்ந்தெடுக்கப்பெற்ற ; சிறந்த ; தனித்தன்மைகள் 
வாய்ந்த ; சமுதாய வகையில் உறுப்பினர்களைச் சேர்ப்பதில் 
மிகு விழிப்பாயுள்ள ; 3. தெரிந்தெடு ; தேர்ந்தெடு ; ( தொ . ) 
select committee , ஆய்வுக்குழு , தேர்ந்த குழு . 
selec ted , a . தேர்ந்தெடுக்கப்பட்ட . 
selec tion , n . தேர்ந்தெடுப்பு ; தேர்ந்தெடுக்கப்பெற்றது ; முன் 

தேர்வு ; (உயி . ) இயற்கையின் இயல் தேர்வுமுறை . 
selec tive , a . தெரிந்தெடுப்புச் சார்ந்த ; தெரிந்தெடுப்பிற் 
குரிய ; தெரிந்தெடுப்புப் பண்புடைய ; தெரிந்தெடுக்கும் 
பாங்குடைய ; தெரிந்தெடுக்கிற ; தெரிந்தெடுக்கும் உரிமை 
யைப் பயன்படுத்துகிற ; வேறுபாடுகள் கண்டறிகிற ; 
வானொலியில் குறித்த அலையதிர்வின் மீது மட்டுமே செய 
லாற்றுகிற . 
selectiv ity , n . தேர் திறம் , வானொலிகளின் பெறலமைவில் 

குறிப்பிட்ட நீள அலையினை மட்டும்பற்றிச் செயற்படுந் திரம் . 
select ness , n . தேர்ந்தமைவு ; தேர்ந்த சிறப்புடைமை . 
select or , n . தேர்ந்தெடுப்பவர் . 
sel enate , n . மதிமகி , மதிமக்காடியின் காரம் . 
sele ne, n . மதி , திங்கட் புத்தேள் . 
selen ic , a . உயர்திற இணைவில் மதியஞ்சார்ந்த ; திங்கள் 

கோளுக்குரிய . 
selen ious , a . ( வேதி . ) தாழ்திற இணைவில் மதிமத்திற்குரிய 
sel enite 1 , 1. களிக்கல் படிகத் தகடு ; மதிம உப்புவகை . 
sele nite " , Sele nite , n . திங்கட்கோளில் வாழ்பவர் . 
selenit ic , திங்கட்கோளுக்குரிய ; திங்கட்கோளின் 

சூழாற்றலுக்கு உட்பட்ட , 
selen ium , n . மதிமம் , ஒளிக்கற்றைக் கேற்ற மின்னெதிர்ப் 
பாற்றல் கொள்ளும் திறனுடைய கந்தகக் குழு சார்ந்த கருப் 
பொருள் தனிமம் . 
selenocen tric , a . மதிமையப்பட்ட , திங்கட்கோளின் 

மையத்தினின்றும் பார்த்தாற் போன்ற . 
selen odont , n . பிறை முகட்டுப் பல்லுடைய பால்குடி உயிர் ; 

a . பிறைமுகட்டுப் பல்லுடைய . 
selen ograph , 11. திங்கள் ஒவிய வரைவு . 
selenographer , n . திங்கட்கோள் ஆய்வுத் துறை மாணவர் , 

திங்கட்கோள் ஆய்வுத்துறையாளர் . 
selenograph ic, a . திங்கட்கோள் ஆய்வுத்துறை சார்ந்த ; 

திங்கட்கோள் நிலப்பட அமைப்புச்சார்ந்த . 
selenog raphy , 1. திங்கட்கோள் நிலப்பட அமைப்பு ; திங் 

கட்கோள் ஆய்வுத்துறை . 
selenol ogist , n . திங்கட்கோள் ஆய்வு நூலாளர் . 
selenol ogy , n . திங்கட்கோள் ஆய்வு நூல். 
selenotrop ic , a . ( தாவ . ) திங்கட்கோளின் திசைநோக்கி 
வளர்கிற ; வளர்ச்சியில் திங்கட்கோளின் செயல்விளைவைப் 
பெறுகிற . 
selenot ropism , n . ( தாவ . ) வளர்ச்சியில் திங்கட்கோள் 

நோக்கிய வளைவியல்பு. 
selenot ropy , n . திங்கட்கோள் நோக்கிய வளைவுடைமை . 
Seleu cid , n . சிரியாவை ஆண்ட செலூக்கஸ் வழிமரபினர் ; pl . 

Seleu cidae , Seleu cids . 
self , 11. தான் ; தான் எனும் தன்மை ; தனித்தன்மை , ஆளின் அக 
நிலைப்பண்பு; பொருளின் அகநிலைக்கூறு ; உள்ளுயிர்த்தன்மை ; 
உள்ளுயிர் ; ஆன்மா , அகநோக்குக்குரிய உள் இலக்கம் ; 
ஆளின் மாறா அடிப்படைத் தன்மை ; இயற்படிவம் ; தற் படி 
வம் ; தனிப்பண்புத்தொகுதி ; ஆளின் பண்புக்கூறு ; பொரு 
ளின் தன்மைக்கூறு ; தனி நலன் ; தன் இன்ப நுகர்வு ; தன் 
முனைப்பு ; அகந்தை , அகங்காரம் ; ஒரு சீர்நிறமான மலர் ; 
இயல் மூல நிறமுடைய மலர் ; ஒரே பிழம்பாலான பொருள் ; 


900 


self-abandoned 


self - consistent 


ஓரே பிழம்பாலான வில் ; pron . ( பே - வ . ) தானே ; நானே ; 
நீயே ; அவனே ; அவளே ; அதுவே ; நாமே ; நாங்களே ; 
நீங்களே ; அவர்களே ; அவைகளே ; a . வண்ண வகையில் 
ஒரு சீரான ; முழுவதும் ஒரே தன்மையான ; மலர் வகையில் ; 
ஒரு சீரான வண்ணம் வாய்ந்த ; ஒரே பிழம்பாலான ; ( தொ . ) 
one s better self , தனது உயர்சிறப்புப்பண்பு ; one s second 
self , தன் மறுபடிவம் , தன் ஆருயிர்த் தோழர் , வலக்கை 
போன்றவர் . 
self - aban doned , a . தன்னைத் தானே அனாதையாக்கிக் 
கொண்ட ; தன்மனம் போனபடி நடக்கிற , ஒழுக்க வரம்பு 
கெட்ட , 
self - aban donment , n . தற்றுறப்பு ; தன்னல மறுப்பு ; தற் 
புறக்கணிப்பு ; தன்முனைப்பின்மை ; இயலெளிமைநிலை ; ஒழுக்க 
வரம்பற்ற தன்மை . 
self - abased , a . தானே தன்னைத் தாழ்த்திக் கொண்ட . 
self - abase ment , n . மட்டற்ற தற்கழிப்பு , தன்னைத்தானே 

இழிவுபடுத்திக் கொள்ளுதல் ; மட்டற்ற தற்பண்பு . 
self - abas ing , a . தன்னைக்தானே தாழ்த்திக்கொள்ளுகிற ; 

இயல்பாகப் பண்பு கெடுக்கிற . 
self - abho rrence , n . தன்வெறுப்பு , தன்னைத்தானே வெறுத் 

துக் கொள்ளுதல் . 
self - abnega tion , n . தன்னலத்துறப்பு ; சகிப்புத் தன்மை ; 

தன்மறுப்பு , தியாகம் . 
self - absorbed , a . தற்சிந்தனையில் ஆழ்ந்த , தன்னைப்பற் 

றியே நினைக்கிற , புறத்தே கருத்துச் செலுத்தர்த . 
self - absorpt ion , n . தன்னாழ்வு ; தற்சிந்தனையாழ்வு ; தன் 

னலம் நோககிய போக்கு . 
self - abuse , n . தற்புணர்ச்சிப் பழக்கம் ; முட்டிமை ; 

தற்பழிப்பு . 
self - accusa tion , n. தற்குற்றச்சாட்டு . 
self - accus atory , a . தன்னையே குற்றஞ்சாட்டிக்கொள்ளுங் 

தன்மை வாய்ந்த . 
self - accused , a . தன்னாலேயே குற்றஞ்சாட்டப்பட்ட ; தானே 

தன்னைக் குற்றத்திற்கு உரியவராக்கிக் கொண்ட.. 
self - accus er , n . தன்னைத்தானே குற்றஞ்சாட்டிக்கொள்பவர் . 
self - accus ing , a . தன்னைத்தானே குற்றஞ்சாட்டிக் கொள் 

கிற . 
self - accus ingly , adu. தற்குற்றச்சாட்டாக , தன்னைத்தானே 

குற்றஞ்சாட்டும் முறையில் . 
self - act ing , a . தானாகச் செயற்படுகின்ற , புறத்தூண்டுதல் 

வேண்டாத . 
self - ac tion , n. இயல்பான செயல் , தூண்டுதலற்ற செயல். 
self - activ ity , n. உள்ளார்ந்த செயல்திறம் . 
self - adjust ing , a . தன்னிசைவிப்பு வாய்ந்த ; தானாகச் சூழ் 

நிலைக் கேற்றபடி தன்னைத்தானே சரிசெய்து கொள்ளுகிற . 
self - adjust ment , n இயல்பான தன்னிசைவிப்பு : பொறி 
வகையில் தானே சரிசெய்து கொள்ளுதல் , தானே சரி செய்து 
கொள்ளுவிக்கும் அமைவு . 
self - admira tion ; n. தற்போற்றரவு 
self - advertise ment , 1. தன்விளம்பரம் , தற்புகழ்ச்சி . 
self - advertis er , n . தற்புகழ்ச்சியாளர் . 
self - affirma tion , 11. தன்னுறுதிப்பாடு ; (உள. ) தானெனும் 
அகநிலைத் தன்மை உறுதிப்பாடு , தன்னுணர்வாற்றலுடைய 

ஆன்மா ஒன்று உண்டு என்பதை வலியுறுத்துங் கோட்பாடு . 
self - aggran dizement , n. தற்பெருக்கீடு . 
self - appoint ed , a . தன்னைத் தானே நியமித்துக் கொண்ட . 
self - apprecia tion , n . தற்பாராட்டு . 
self - approba tion , 11. தானே இசைவு அளித்துக் கொள்ளல். 
self - approv al , 11. தன் ஒப்பிசைவு . 
self -assert ing a . தன்னுரிமை வலியுறுத்துகிற . 


self - asser tion , 11. தன் . கருத்து வற்புறுத்தல் ; தன்முனைப்பு : 

தன்னுரிமை வலியுறுத்தல் . 
self - assert ive, a . தன்கோள் வலியுறுத்துகிற ; தன் கருத்து 

நிறுவுகிற . 
self - assumed , a . தற்புனைவான , தற்பாவிதமான ; பட்டங் 
கள் வகையில் பிறரால் வழங்கப்பெறாமல் தனக்குத்தானே 

சூட்டிக் கொண்டுள்ள . 
self - assump tion , n . தற்பெருமை , தற்செருக்கு , 
self-assu rance , n . தளராத் தன்னம்பிக்கை , தன்னுறுதி . 
self - assured , a . தன்னுறுதிவாய்ந்த . 
self - begott en , a . தான்தோன்றியான . 
self - betray al , 11. தன்னைத்தான் காட்டிக்கொடுத்தல் ; தன் 

உணர்ச்சி வெளிப்படுத்திவிடல் . 
self - bin der , 71. தற்கட்டறு விசைப்பொறி , அறுத்துத் தானே 

கட்டுக் கட்டாகக் கட்டி விடும் அறுவடை இயந்திரம் . 
self - blind ed , a . தற்குருடான , தானே பார்வையாற்றல் 

கெடுத்துக் கொண்ட . 
self - born , a , தானாகத் தோன்றிய , சுயம்புவான . 
self - cen tred , a . தன்னிலூன்றிய , தன்னலமே கருதுகின்ற ; 

பிறிதின் சார்பற்ற . 
self - cen tredness , n . தன்னிலூன்றிய தன்மை , தன்னலமே 

கருதுகின்ற தன்மை ; பிறிது சார்பின்மை . 
self - clos ing, a . தானே மூடிக்கொள் கிற . 
self - cock er , 1. நெம்பு கோற்பூட்டுத் திறவு துப்பாக்கி . 
self - collect ed , a . மன அமைதி குலையாத , தன்னடக்க 

அமைதி தவறாத . 
self - col oured , a . பூ அல்லது பொருள் வகையில் முற்றிலும் 
ஒரே வண்ணம் உடைய ; பயிற்றுவிப்பு வண்ணமாகவன்றி 

இயல்பான வண்ணமுடைய . 
self - command , n . தன்னடக்க ஆற்றல் . 
self - commun ion , n . ஆழ்ந்த தற்சிந்தனை , புறமறித்துப் 

பார்த்தல் . 
self - compla cency , n . தன்னக மகிழ்வு . 
self - compla cent , a . மிக எளிதாகத் தன்னிறைவு கொள்கிற ; 
தன் குற்றங்குறை கண்டு கொள்ளாத ; சிந்தனையற்ற , கவலை 
யற்ற தன்மையுடைய . 
self - conceit , 11. போலித்தற்பெருமை , செருக்கு , இறுமாப்பு . 
self - conceit ed , a , தற்பெருமை கொண்ட , தற்செருக்குற்ற . . 
self - concentra tion , 11 . ஆன்மநிட்டை , அகமுக 

நினை 
வாழ்வு . 
self - condemna tion , 11 , தற்கண்டனம் . 
self - condemned , a . தற்கண்டனத்திற்கு உட்பட்ட . 
self - con fidence, 1. தன்னம்பிக்கை . 
self - con fident , a . தன்னம்பிக்கையுடைய . 
self - con fidently , adv. தன்னம்பிக்கையுடன் . 
self - con quest , n . தன்னடக்க வீறு . 
self - con scious , a . தன்னறிவுடைய , முனைப்பான தன்னு 
ணர்வுடைய ; அறிந்து செய்யப்பட்ட ; தன் நிலையுணர்ந்த ; 
தன் முனைப்புணர்வுடைய , தற்பெருமை கொண்டுள்ள ; தன் 
ஆற்றல் உணர்ந்த ; பிறர் முன்னிலையில் கூச்சமுடைய ; 
( உள . ) தன் உணர்ச்சிப் போக்குகளைத் தான் உணர்கிற. 
self - con sciousness , n . தன்னறிவு , முனைத்த தண்ணுணர் 
வுடைமை , தன்முனைப்புணர்வு , தற்பெருமையுணர்ச்சி ; தன் 
னாற்றலுணர்வு . 
self - con sequence, 11 . 

மண்டைக்கனம் , தற்பெருமை 
யுணர்ச்சி . 
self - consid ering , n . உண்முக ஆய்வு . 
self - consis tency , 1. அக ஒத்தியைபு , தன் முரண்பாடின்மை . 
self -consis tent , a . அகமுரண்பாடற்ற 


தானே 


901 

self - fed 
self - constituted 
elf - con stituted , a . தன்னைத் தானே அமைத்துக் கொண்ட , self - depre ciative , a . தன்னிக்ழ்வுப் பாங்கான , தன்னைத் 
முறைப்படி அமைவு பெறாத , ஆள்வகையில் பதவியுரிமை தான் தாழ்வாகக் கருதிக்கொள்ளும் பாங்குடைய . 
யின்றி அப்பெயரால் செயலாற்ற முற்பட்டுள்ள . 

self -despair , 1. தன்னம்பிக்கைக் கேடு ; தன் இயல்பு பற் 
self - consumed , a . தன்னாலேயே அழிக்கப்பட்ட . 

றியே தனக்கு நம்பிக்கையில்லா நிலை . 
self - consum ing , a. தன்னழிவான , 

தன்னைத் 

self -destroy ing , a . தன்னைத்தான் அழித்துக்கொள்ளுகிற 
அழிக்கிற . 

self - destruc tion , 11. தன்னழிவு. 
self - contained , a . தன்னிறைவமைதியுடைய ; தன் முழுமை self - determiia tion , n . தன் முடிவுரிமை ; தனிமனிதர் தற் 
யுடைய ; புறப்போக்குவரவுகளற்ற , புறத் தொடர்பற்றுத் சார்புரிமை , மக்களினத்தின் தனியாட்சிப்பண்புரிமை ; மனத் 
தனித்தன்மையுடைய ; தனித்தொதுங்கிய , பிறருடன் தின் வகையில் கருத்து செயல் உணர்வுகளின் போக்கிற்குரிய 
தொடர்பு கொள்ளாத . 

இயன்முடிபார்ந்த பாங்கு . 
self - contempt , n. தன்னிகழ்ச்சி , தன் மீது தனக்கே உரிய self - deter mined , a . தன்னுறுதிக்குட்பட்ட , தன்னுறுதிப் 
இழிவுணர்ச்சி . 

பட்ட , தன் முடிவுரிமைக்குரிய . 
self - contemp tuous , a . தன்னைத்தான் இகழ்ந்து வெறுக்கிற . self - determ ining , a . தன்னுறுதியுடைய , தன் முடிவுரிமை 
self - content , 1. மனத் தன்னிறைவமைதி . 

யுடைய . 
self - conten ted , a . மனத் தன்னிறைவமைதி கொண்ட . 

self - devel opment , 1. அகவளர்ச்சி , புறத்தூண்டுதலற்ற 
self - conten tedness , n . மனத் தன்னிறைவமைதியுடைமை . வளர்ச்சி ; இயல் வளர்ச்சி ; தன் வளர்ச்சி . 
self - content ment , a . தன் மன அமைதி . 

self-devo ted , a . முழுத்தன்னீடுபாடு கொண்ட ; முழுதும் 
self - contradic tion , 11 , அகமுரண்பாடு ; முன்பின் முரணுரை ; 

தன்னை ஒப்படைத்து விட்ட . 
முன்பின் பொருந்தாச் செய்கை . 

self - devot edness , a . முழு ஈடுபாடுடைமை . 
self -contradic tory , a . அகமுரண்பாடுடைய , தன்னுள் 

self - devo tion , n . முழுத்தன்னீடுபாடு ; முழுத் தன்னொப் 
ஒத்திசைவற்ற . 

படைப்பு ; தியாகம் . 
self - control , 11. தன்னடக்கம் , தற்கட்டுப்பாடு . 

self - direct ed , a . புறத்தூண்டுதல் அற்ற , தன்னாலேயே 
self - convict ed , a . தானே தண்டனைக்காளாக்கிக் கொண்ட . 

இயக்கப்படுகிற . 
self - convic tion , 11. தற்கண்டனம் . 

self - direct ing , a . புறத்தூண்டுதல் வேண்டாத , தன்னைத் 

தானே இயக்கிக்கொள்ளுகிற . 
self - creat ed , a . தன்னைத்தான் தோற்றுவித்த , சுயம்பு 

self - direc tion , n . தற்றூண்டுதல் , புது இயக்குதலின்மை , 
வான , பிறிதொன்றால் படைக்கப்படாத . 
self - crea tion , 11. தற்படைப்பு , தான் தோன்றியான பண்பு . 

self - dis cipline , 11. தற்கட்டுப்பாடு . 
self - crit ical , a . தன்முக ஆராய்ச்சியுடைய ; தன் குறை 

self - dispa ragement , n . தன்னிகழ்வு , தன்னைத்தான் தாழ்த் 

திக்கொள்ளுதல் . 
யைத் தானே காண்கிற . 
self - crit icism , n . தன்முக ஆராய்வு , தன் குணங்குறை 

self - display , n. தற்பகட்டாரவாரம் . 
ஆய்வுணர்வு . 

self - distrust , 1. தன்னம்பிக்கைக்கேடு . 
self - cul ture, 11. தற்பண்பாட்டுப் பயிற்சி ; தானே முயன்று 

self - distrust ful , a . தன்னம்பிக்கை கெட்ட . 
தன் பண்பு நிறைவுநோக்கித் தன்னைப் பயிற்றுவித்துக் self - educa tion , 1. தற்கல்வி , தானே கற்ற கல்வி . 
கொள்ளும் முறை . 

self - efface ment , n . தன்முனைப்பறவு ; உரிமை வகையில் 
self - deceit , 1 , தன்னேமாற்று , தன்னைத்தான் ஏமாற்றிக் தற்பின்னிடைவு , தன்னொதுக்க மறைவு . 
கொள்ளுஞ் செயல் . 

self - effac ing, a . தன்முனைப்பறவான , தற்பின்னிடைவான , 
self - deceit ful, a . தன்னேய்ப்புப் பண்புடைய ; தன்னைத் தன்னொதுக்கமான . 
தான் ஏமாற்றிக்கொள்ளுகிற . 

self - elec tion , 1. தற்றேர்வு , தேர்விணைவுரிமை . 
self - deceived , a . தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்ட . self - elec tive , a . தற்றேர்வான , தன்னைத்தானே தேர்ந் 
self - deceiv er , 11 , தன்னேய்ப்பாளர் , தன்னைத்தான் ஏமாற் தெடுத்துக் கொள்ளுகிற ; தற்றேர்வுரிமையுடைய ; தேர்விணை 
றிக்கொள்பவர் . 

வுரிமையுடைய , தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வகை 
self - deceiv ing, a . தன்னேய்ப்பான , தன்னையே ஏமாற்றிக் 

யில் தம்முடன் புது உறுப்பினரை இணைத்துக்கொள்ளும் 
கொள்ளுகிற. 

உரிமையுடைய ; தேர்விணைவுரிமை சார்ந்த . 
self - decep tion , 11. தன்னேய்ப்பு . 

self - esteem , 1 , தன்மதிப்பு , தன்னைப்பற்றித் தான் மதிப் 
self - defence , n . தற்காப்பு . 

பாய் எண்ணுதல் . 
self - delu sion , n . தன்மருட்சி , தன்னைத்தான் ஏமாற்றிக் 

self - ev ident , a . தானே விளங்குகிற , விளக்கம் தேவை 

யில்லாத . 
கொள்வதால் ஏற்படும் உணர்வு ; தன் ஏமாற்ற நிலை . 
self - deni al , 11. தன் மறுப்பு , தன்னல மறுப்பு , 

self - examina tion , 1. தற்சோதனை , தற்றேர்வாரா 

தன் 
னொறுப்பு , தன் இன்பமறுப்பு . 

self - ex ecuting, a . இயல்நடைமுறைப்பாடுடைய , சட்ட 
self - deny ing , a . தன்னலம் மறுத்த ; தன் இன்பம் துறந்த ; 

வலுத்தேவைப்படாது செயலாற்றவல்ல ; செயல் தன்னுரிமை 
( தொ . ) self -denying ordinance , தன்மறுப்பாணை , மாமன்ற 

வாய்ந்த , சட்டவாசக வகையில் பிறிது சட்டம் தேவைப் 
உறுப்பினர்கள் உள் துறை படைத்துறைப் பதவிகளை வகிப் 

படாத . 
பதை விலக்கி 1645 - இல் பிரிட்டனில் மாமன்றம் செய்த சட்ட 

self - exis tent , a . தன்னிருப்பான . 
முடிவு . 

self - explain ing , a . தன்னைத் தானே விளக்கிக்கொள் 
{ self - depen dence , 1. தற்சார்பு , பிறிது சார்பின்மை . 
self - depen dent , a . தற்சார்புடைய , பிறிது சாராத , பிறரைச் self - explan atory , a . தானாக விளக்குந் தன்மையுள்ள . 
சாராத . 

self - explica tion , 11. தற்பொருள் விளக்க ஆற்றல் . 
self - depraved , a . தன் செயலால் கழிகேடாய்விட்ட . 

self - faced , a . மணிக்கல் வகையில் இயல்முகப்புடைய , 
self - deprecia tion , n . தன்னிகழ்வு ,. தன்னைத்தான் தாழ் 

பட்டையிடப் பெறாத . 
வாகக் கருதுதல் . 

self -fed , a . தானூட்டி அமைவு வாய்ந்த . 


கின்ற . 


902 


self -made 


. 


self - feeder 
self - feed er , n . தாலூட்டி , வேண்டிய எரிபொருள் அல்லது 
மூலப்பொருளைத் தானே எடுத்துப் பயன்படுத்திக்கொள்ளும் 
இயந்திரம் ; தீனி ஊட்டுபொறி , கால்நடைகளுக்குத் தானே 

தீனிகொட்டிக் கொடுக்கும் அமைவு . 
self -feed ing , n . தானே ஊட்டல் ; தானூட்டியமைவு ; a . 

தானே ஊட்டிக்கொள்கிற ; தானூட்டி அமைவுடைய . 
self - feel ing , n . தன்னுணர்ச்சி . 
self -fert ile , a . ( தாவ . ) தற்பொலிவூட்டிற்குரிய , தன் பூந்து 

களாலேயே காய்ப்பொலிவு பெற்றுக்கொள்கிற . 
self - fertil ity , n . ( தாவ . ) தற்பொலிவூட்டம் . 
self -fert ilized , a . ( தாவ . ) தற்பொலிவூட்டப்பெற்ற . 
self - fert ilizing , a . ( தாவ . ) தற்பொலிவூட்டுமுறை மேற் 
• கொள்ளுகிற . 
self - fig ured , a . தன்னாலேயே உருவாக்கப்பெற்ற . 
self - fill er , n . தன் நிரப்பூற்றுப் பேனா . 
self - flatt ering, a . தற்புகழ்ச்சியுடைய . 
self - flatt ery , n . தற்புகழ்ச்சி . 
self -forget ful , a . தன்னலம் மறந்த . 
self -forget fulness , n . தன்னல மறதி , தன்னை மறந்த பிறர் 

நலத் தொண்டு மனப்பான்மை . 
self -gen erating , a . தானே உண்டுபண்ணுகின்ற ; தானே 

விசையாக்கம் செய்துகொள்ளுகிற . 
self -glazed , a . மங்கு வகையில் ஒருசாயல் மெருகுவாய்ந்த 
self - glorifica tion , n . தற்பாரிப்பு . 
self - go verning, a . தன்னாட்சியுடைய , தன்னைத்தான் 

ஆண்டுகொள்ளுகிற ; தன்னாட்சிக்குரிய . 
self - go vernment , n . தன்னாட்சி , தன்னுரிமை அரசு ; புறத் 
தலையீடற்ற ஆட்சி ; மக்களாட்சி ; தன்னடக்கம் , தற்கட்டுப் 
பாடு . 
self - gra cious , a . தற்பரிவிரக்கமுடைய ; இயல்அருள்நலம் 

ஆர்ந்த . 
self - gra tifica tion , n . தன் மனநிறைவூட்டு, ஆத்மதிருப்தி . 
self - gratula tion , n . தற்பாராட்டு . 
self heal , n. மருத்துவரில்லாமலே குணப்படுத்துவதாகக் 

கருதப்படும் பூண்டு வகை . 
self - heal ing , n . தன்னியல்பான நோய்க்குணப்பாடு ; தன் 
னைத்தானே குணப்படுத்திக்கொள்ளுதல் ; a . தன்னியல்பாகக் 

குணப்படுகிற ; தன்னைத்தானே குணப்படுத்திக்கொள்கிற . 
self - help , 1. தன்னுதவி . 
self .hood , n . தானெனுந் தன்மை ; தனிப்பட்ட தன்மை ; 

தனி ஆள் தன்மை ; தனிப்பண்புரு ; ஆள் ; ஆட்பண்பு . 
self - humilia tion , n. தன்னிழிப்பு , தன்னைத்தானே தாழ்த்திக் 

கொள்ளுதல் . 
self -iden tity , n . தன்னொருமைப்பாடு , தன்னில்தான் வேறன் 

மைநிலை . 
self - immola tion , n . தற்பலியூட்டு , தன்னைப் பலியாக ஒப் 

படைத்தல் ; உடன்கட்டையேறுதல் . 
self - import ance , n . தற்செருக்குடைமை , 

இறுமாப் 
புடைமை ; ஆரவாரப் பகட்டு , இடம்பம் . 
self -import ant , a . இறுமாப்புணர்ச்சியுடைய ; ஆரவாரப் 

பகட்டுடைய . 
self -imposed , a . தன்மீது 

தன்மீது தானே சுமத்திக்கொண்ட ; 
கடமை வகையில் தானே ஏற்றுக்கொண்ட . 
self - im potent , a . ( தாவ . ) செடி - மலர் ஆகியவற்றின் வகை 

யில் தற்பொலிவூட்டாற்றலற்ற . 
self - impregna tion , n . தற்சூலூட்டு . 
self - improve ment , 1. தற் சீர்திருத்தம் , முன்னேற்றம் . 
self -induc tion , n . மின்விசைத் தற்கலிப்பு , சுற்றோட்டத்தில் 
மின்விசை மாற்றத்தால் கூடுதல் மின்விசை உண்டுபண்ணும் 
ஆற்றல் . 


self - induc tive , a . மின்விசைத் தற்கலிப்பான , மின்விசைத் 

தற்கலிப்புச் சார்ந்த . 
self - indul gence , n . மட்டற்ற தன் விருப்பின்ப நுகர்வு , 

தங்கு தடையற்ற இன்ப இழைவு; தன் விருப்பிழைவு . 
self - indul gent ; a . தன்னிழைவான , தன் விருப்பிழைவான ; 

தங்குதடையற்று இன்பத்தில் இழைகிற . 
self - infec tion , n . சினைமுதல் தொற்று , உறுப்பிலிருந்து 

உடல்முழுதும் தொற்று . 
self -inflict ed , a . தன்னிழைப்பான , தானே தன்மீது வரு 

வித்துக்கொண்ட . 
self -insu rance, 11. தற்காப்பீடு , காப்பீட்டுக்காகத் தானே 

நிதி ஒதுக்கி வைக்குஞ் செயல் . 
self - in terest , 1. தன்னலம் . 
self - in terested , a . தன்னலப்பற்றுடைய ; தற்பற்றால் 

தூண்டப்பட்ட . 
self - invit ed , a , அழையாது நுழைந்த ; தற்றூண்டுதலழைப் 
புடைய , தான் விரும்பித் தூண்டுதல் செய்து அழைப்புப் 
பெற்ற . 
self.jnvolved , a . தன்னுள் தான் தோய்வுற்ற , தற்சிந்தனை 

யிலேயே சிக்குண்ட . 
sel ish , a . தற்பற்றார்ந்த , குறுகிய தன்னலமுடைய ; தன் 
னலமே கருதுகிற , பிறர்நலம் கருதிப்பாராத ; தன்னலத்தால் 
தூண்டப்பெற்ற ; ( தொ . ) selfish theory of morals . இன் 
பொழுக்கக் கோட்பாடு , எல்லாச் செயல்களும் இன்பம் நாடி 
யனவே என்ற கோட்பாடு . 
sel ishness , 1. தன்னலம் . 
self ism , n . தன் முக ஒருமைச்சிந்தனை ; இன்பொழுக்கக் கோட் 
பாடு , எல்லாச் செயல்களும் இன்பமே நோக்கமாகக் கொண் 
டவை என்ற கொள்கை . 
self ist , n . இன்பொழுக்கக் கோட்பாட்டாளர் . 
self -justifica tion , n . தற் சாக்குப்போக்கு விளக்கம் ; தன் 
மனச்சான்றிற்குரிய விளக்கம் ; தனித் தன்னொழுக்கம் , 
சொந்த நீதிமுறை . 
self - killed , a . தன்னாலேயே கொல்லப்பட்ட . 
self - kill er , n . தற்கொல்லி , 
self -kill ing , n. தற்கொல்லித்தனம் ; a . தற்கொல்லியான ; 

தன்னையே கொல்கிற . 
self - kind led , a . தன்னாலேயே தூண்டப்பட்ட . 
self - know ing , a . தன்னியல்புணர்கிற . 
self - know ledge, n . தன்னறிவு ; தற்போதம் , தன் இயல் 

பறிதல் . 
self - lauda tion , n . தற்பாரிப்பு ; தற்பெருமையுரை . 
self - left , a . தனியாக விடப்பட்ட , தனித்த . 
self less , a . தன்னலம் மறந்த , அறவே தன்னலமற்ற 
self - life , 7. தனிவாழ்வு ; தன்னல வாழ்வு ; தனக்கெனும் வாழ்வு . 
self - light ing a . தானே தீப்பற்றிக் கொள்கிற , கொளுத்தி 

வைக்க வேண்டாத . 
self .like , a . முற்றிலும் ஒத்த , உயிரொப்புடைய . 
self - lim ited , a . ( மரு . ) வரையறுத்த போக்குடைய . 
self - lost , a . தன் செயலாலேயே இழக்கப்பெற்ற 
self - love , n . தற்பற்று , குறுகிய தன்னலம் ; இன்பத் தோய் 
வீடுபாடுடைமை ; தாங்காத் தற்செருக்கு , எளிதில் புண்பட்டு 
விடத்தக்க தற்பெருமையுணர்வு ; தன்னாக்க அக்கறை ; தன் 
இன்ப நாட்டம் ; தன்னீடுபாடு ; தன்னல நாட்டம் . 
self - lov ing , a . தற்பற்றார்ந்த 
self - lum inous , a . தன்னொளிர்வுடைய , தன்னியலான ஒளிப் 

பிறக்கம் வாய்ந்த . 
self - made , a . தன் முயற்சியால் உயர்ந்த ; தன்னாலேயே 
ஆக்கப்பட்ட ; தானே தன்னை ஆக்கிக் கொண்ட , பிறிதொன் 
றால் ஆக்கப்படாத . 


Y 


903 
self - mastery 

self - rule 
self - mas tery , 11. தன்னாண்மைத்திறம் . 

self - rak er , n . தற்கட்டறுவடை இயந்திரம் , உடனுக் 
self - mortifica tion , n . தன்னொறுப்பு , உடல் வருத்திக் குடன் கதிர்களைக் கட்டுதற்குரிய பரம்புச்சட்டம் உடைய 
கொள்ளும் கடுநோன்பு . 

அறுவடைப்பொறி . 
self - mo tion , n . தன்னியக்கம் . 

self- realiza tion , 11. அக உணர்வு , ஆன்மபோதம் ; உயி 
self - moved , a . தன்னால் இயக்கப்பட்ட , தானே தூண்டிய . 

ருணர்வு ; உயிர்க்காட்சி , ஆன்ம ஞானம் ; தன்னறிவுணர்வு , 

தற்போதம் ; தன்னிறையறிவு , சுயானுபூதி . 
self - mov ing , a . தானாக இயங்குகிற . 

self - record ing , a . விஞ்ஞானப்பொறி வகையில் தற்பதி 
self - murd er , n . தற்கொலை . 

வமைவுடைய . 
self -murd erer , n . தற்கொலைஞர் . 

self - regard , n . தற்கருத்து . தன்னல மதிப்பு , தன்னலமே 
self ness, n . தன்முனைப்பு , அகந்தை ; தனிப்பட்ட ஆட்பண்பு . பேணும் பாங்கு . 
self - offence , 1. பிறர் தொடர்பற்ற தற்குற்றம் ; தற் 

self -regard ing , a . தன்மதிப்புடைய . 
கடமைப் பிறழ்ச்சி . 

self - re gisteting , a . = self - recording. 
self-o pened , a . தானே திறந்துகொண்ட . 

self - reg ulating, a . பொறிவகையில் தன்னொழுங்கமை 
self - opin ion , 11. தற்கருத்து ; செருக்கு , தற்பெருமை 

வுடைய ; தன்னைத்தானே சரிசெய்து கொள்ளுகிற . 
உணர்ச்சி ; தன் கருத்துப்பற்றிய தற்பெருமை . 

self - reli ance, n . தற்சார்புடைமை , தன் திற நம்பிக்கை , தன் 
self - opin ionated , self - opin ionative, self - opin io கையையே தான் நம்பியிருத்தல் . 
ned , a . தன் கருத்து விடாத , விடாப்பிடிக் கருத்துடைய ; self - reli ant , a . தன் திற நம்பிக்கையுடைய , தற்சார்புணர்ச்சி 
தற்கருத்துச் செருக்குடைய . 

வாய்ந்த . 
self - ori ginating, a . தான் தோன்றலான . 

self -rely ing , a . தற்சார்பமைவுடைய , தன்னையே தான் 
self - par tial , a . தன்சார்பொருதலையான , தன்பக்கமாக ஒரு நம்பியிருக்கிற ; தன் முயற்சியில் நம்பிக்கையுடைய . 
தலைச் சாய்வுடைய , தன்னைப் பெரிதாக நினைக்கிற . 

self - renuncia tion , 11 . தன்னலத் துறவு ; தன்மறுப்பு 
self - partial ity, 11. தன்முக ஒருதலைப்பரிவு , ஒருதலையாகத் ஆன்மத் தியாகம் . 
தன்னைப் பெரிதுபண்ணிக்கொள்ளுதல் . 

self - repre ssion , 1. தன்னொறுப்பு , இயல்பான உணர்ச்சி 
self - percep tion , n . தன்முக உணர்வு ; உண்முக உணர்வு . களையும் இயக்கங்களையும் வளர்ச்சிகளையும் வலிந்தடக்கும் 
self - pi ous , a . புறப்போலியான , பொய்வேடமிட்ட . 

பாங்கு . 
self- pit y , n . தன்னிரக்கம் , உண்முகப்பரிவு . 

self -reproach , n . தற்கடிவு ; தற்கண்டனம் , தன்னைத்தான் 
self -pleas ing , 11. தன்மகிழ்வூட்டு , தன் நிறைவு ; a . தன் 

குறைகூறிக்கொள்ளுதல் . 
மகிழ்வூட்டுக்குரிய . 

self -reproach ful, a . தற்கடிகிற , தன்னைத்தான் குறை 
self - poised , a . தன்னியற் சமநிலையுடைய , புறத்துணை 

கூறிக்கொள்ளுகிற . 
யின்றிச் சமநிலையடைந்துள்ள. 

self - reproof , n . தற்கடிவு ; உள்ளுறுத்தல் . 
self - pollina tion , 1. ( தாவ . ) தன் மகரந்தச் சேர்க்கை , self -reprov ing , a . தானே தன்னைக் கண்டிக்கிற ; மனச் 
செடி அல்லது மலர் வகையில் தன் பூந்துகளாலேயே பொலி சான்று குத்திக்காட்டுகிற . 
வூட்டப் பெறுதல் . 

self - repug nance, n. அக முரண்பாடு , தனக்குத்தானே 
self - pollu tion , 11. முட்டிமை . 

முரண்படுகை . 
self - port rait , n . தன்னோவியம் ; இலக்கியத் தற்பண்போவி 

self - repug nant , a . . அக முரண்பாடுடைய , தனக்குத்தான் 
யம் ; தன்னைப்பற்றித் தானே வரைந்த பண்பு வருணனை . 

முரணுகிற . 
self - por traiture, n . தன்னோவிய 

self - respect , n. தன்மானம் , சுயமரியாதை . 

வரைவு , தற்பண் 
போவிய ஆக்கம் ; தற்சித்திரம் ; தற்பண்போவியம் . 

self - restrained , a . தன்னடக்க ஆட்சியுடைய , தன் 

உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்திய ; தற்றடுப்பாட்சி வாய்ந்த , 
self - possessed , a . தன்னடக்க அமைதி வாய்ந்த ; இன்ப 

தற்புலனடக்கம் வாய்ந்த . 
துன்பங்களில் நடுநிலையமைதி வாய்ந்த , கலங்கா உள்ள உர 

self - restraint , 1 . 
முடைய . 

தன்னடக்க ஆட்சி , தன்னுணர்ச்சிக் 

கட்டுப்பாடு , தற்புலனடக்கம் . 
self - posse ssion , 11. தன்னடக்க அமைதி ; கலங்கா நடுநிலை 
யமைதி . 

self - reveal ing, a . தன் வெளிப்பாடுடைய , தன்னைத்தானே 

வெளிப்படுத்திக் காட்டுகிற ; தானே தனக்கு விளக்கம் அளிக் 
self - praise , n . தற்புகழ்ச்சி . 

கிற , இயல் விளக்கத்திறம் வாய்ந்த ; தன்னை விளக்குகிற . 
self -preserva tion , 11. வாழ்வூக்கம் , இயல்பான தன்னுயிர்க் 

self - revela tion , n . தன் வெளிப்பாடு , தன்னை வெளிப்படுத் 
காப்புணர்வு ; தன்னுபிர்க்காப்பு ; தற்காப்பக்கறை . 

திக் காட்டுதல் ; தன்விளக்கம் ; கடவுளின் தன்னருள் வெளிப் 
self - preser vative , a . தற்காப்புணர்வுடைய . 

பாடு ; தன்னியல் விளக்கம் , பிறிதின் துணையின்றித் தானே 
self - preser ving , a . தன்னுயிர் காத்துப் பேணுகிற . 

விளங்கிக் கொள்ளுந் திறம் . 
self- prof it, n . தன்னாதாயம் , தனிப்பட்ட ஊதிய நலம் . self -rev erence, 1. தற்போற்றரவு , தன் தகுதி மதிப்பு . 
self - prop agating , a . தானே தன்னைப் பெருக்கிக்கொள்கிற ; self -rev erent , a . தற்போற்றரவு வாய்ந்த. 

தன்னினம் பெருக்குகிற ; தற்பரப்பு தலுடைய , தானே பரவுகிற . self -right eous, a . தன்னேர்மையுணர்வு வாய்ந்த ; தன்னொ 
self - propelled , a . தன்னாலேயே இயக்கப்படுகிற . 

ழுக்க முனைப்புணர்வுடைய ; தன் நோக்கில் தற்றூய்மை 
self - protect ion , n . தற்காப்பு , 

யுள்ள ; ஒழுக்க வீறாப்பு வாய்ந்த . 
self - prun ing , n. தாவரங்களின் இயல்பான சுள்ளி 

self - right eousness , 1. தன்னேர்மையுணர்வு ; தன்னொழுக்க 
உதிர்ப்பு . 

முனைப்புணர்வு , ஒழுக்க வீறாப்பு . 
self - raised , a . தன்னாலேயே கட்டியெழுப்பப்பட்ட ; தன்னா 

self -right ing , a . தன்னிலை காப்புடைய , படகு வகையில் 
லேயே உருவாக்கப்பட்ட ; தானே பெற்றெடுத்த ; பயிரிடப் 

கவிழ்ந்தாலும் தானே தன்னைச் சரிசெய்து நிமிர்த்திக் கொள் 
பெறாமல் தானே வளர்கிற . 

ளத்தக்க அமைவுடைய . 
self - rais ing , a . தன்னியல்பாய் வளராற்றலுடைய ; மாவு 

self -ris ing , a . = self - raising . 
வகையில் முற்கலப்பீட்டால் தானே புளித்துப் பொங்குகிற . self - rule , 11. தன்னாட்சி . 


செய் ; 


904 
self - ruling 

semen 
self - rulling , a . தன்னாட்சியுடைய , தன்னைத்தானே ஆளுகிற . self- taught , a . தற்கல்வி முறையான , தானே . தனக்குக் 
self.sacrifice, 11. தன் மறுப்பு , தியாகம் ; தன்னல மறுப்பு , கற்பித்துக் கொண்ட . 
தன்னல விட்டுக்கொடுப்புணர்ச்சி . 

self - torment ing , a. தன்வதைப்பான , தன்னைத்தானே 

வதைத்துக் துன்புறுத்துகின்ற. 
self - sacrificing , a . தன்னலந் துறந்த , தன்மறுப்பு வாய்ந்த ; 
தன்னலம் விட்டுக் கொடுக்கும் பாங்குடைய . 

self - tor ture, n . தன் வதை . 
self same , n . அதுவே , அதனின் வேறல்லாதது ; a . அதே , self - vi olence , 11. தன்மீதான தாக்குதல் ; தற்கொலை . 
அதனின் வேறல்லாத . 

self - will , n : விடாப்பிடி , தன் கருத்து உறுதிப்பாடு . 
self - satisfac tion , 1. தன் மனநிறைவு , ஆன்மதிருப்தி . self - willed , a . தன் உள உறுதிப்பாடுடைய , விடாத் தன் 
self - sat isfied , a . தன் மனநிறைவு பெற்ற ; தன் மன நிறை 

பிடி கொண்ட . 
விற்குரிய . 

self - wind ing , a . தன் திருகுடைய , கடிகார வகையில் 
self - scorn , n . தன் வெறுப்பு , தன்னைத்தான் இகழ்ந்து 

தானே திருகும் பொறியமைப்புடைய . 
ஏளனஞ் செய்தல் . 

sell , n . ஏமாற்றம் ; U. விற்பனை செய் ; வாணிகஞ் செய் ; 
self - seek er , 11. தன்னல வேட்டையர் . 

விலைப்பொருளாக்கு ; பணத்தை வாங்கிக்கொண்டு ஒப் 

படைத்துவிடு ; பணம் வாங்கிக்கொண்டு கெடு , ஏமாற்று ; 
self - seek ing , 11. தன்னல நாட்டம் ; தன்னல வேட்டை ; a . 

தன்னல நாட்டத்தால் குலைவுறுத்து ; பணம் வாங்கிக் 
தன்னல வேட்டையாடுகிற . 

கொண்டு காட்டிக்கொடு ; தகாவழிப் பேரஞ் 
self - ser vice , n , தன்கையுதவி ; தற்றொண்டு ; தன்னூழிய 

கொடுத்து வாங்கு , பண்டமாற்றுச்செய் ; சரக்குவகையில் 
முறை , அருந்தகங்களில் தானே எடுத்துண்டு பணம் வைத் 

விற்பனையாகு , விலைபோ , விலைக்களத்திற் பரவுறு ; ( தொ . ) 
துச்செல்லும் மரபுப் பாங்கு . 

sell off , விற்றுத்தீர் , கைவசச் சரக்கினைக் குறைந்த விலைக்கு 
self - slain , a . தன்னாலேயே தான் கொல்லப்பட்ட . 

விற்றுவிடு ; sell one & pup , மோசடி செய்து ஏமாற்று ; 
self - slaught er , 11. தற்கொலை . 

sell one s life dearly , கொல்லப்படுவதற்குமுன் எதிரிகளிடை 

ஆனமட்டும் அதிகமான உயிர்ச்சேதமும் காயங்களும் உண்டு 
self - slaugh tered , a . தானே படுகொலை செய்துகொண்ட 

பண்ணு : sell out , படைத்துறையில் உரிமைக் கட்டளையை 
self -slay er , n . தற்கொல்லி . 

விற்றுவிட்டுப் படையை விட்டுவிலகு ; sell up , கடனாளியின் 
self -sov ereignty , n . தன்னியல் ஆதிபத்தியம் ; தற் கட்டுப் 

சொத்துக்களை நீதிமன்ற நடைமுறைப்படி விற்றுவிடு , 
பாட்டாட்சி . 

sell able , a . விற்பனையாகக்கூடிய ; விற்பனை செய்யக்கூடிய . 
self -sown , a . வித்தின்றி விளைந்த ; தானே விழுந்த விதை 

sell anders n . pl . குதிரைக் காலடிக் காய்ப்புப்புண் . 
யினின்றும் முளைத்த . 

sell er , 11. விற்பவர் ; விற்பனையாகும் பொருள் . 
self - start er , n . ஏவர் தியக்கி , உந்துகலத்தில் முடுக்காது 
புறப்படுவிக்கும் அமைவு ; ஏவாதியங்கி , முடுக்காது புறப்படு 

sell ing- price , n . விற்பனை விலை . 
விக்கும் அமைவு வாய்ந்த உந்துகலம் . 

sell ing -race, n . வெற்றிபெற்ற குதிரை குறிப்பிட்ட விலைக்கு 

அல்லது ஏலத்தில் உச்சவிலைக்கு விற்கப்பட வேண்டும் என்ற 
self -ste rile , a . ( தாவ . ) செடி மலர் வகையில் தற்பொலி 

கட்டுப்பாட்டுடன் தொடங்கப்படும் குதிரைப்பந்தயம் . 
வூட்டாற்றலற்ற . 
self -steril ity, n . ( தாவ . ) செடி மலர் வகையில் தற்பொலி 

selt zer , selt ser water , n . செர்மனியிலுள்ள மருந்தியல் 
வூட்டாற்றலற்ற கேடு . 

ஊற்று நீர் ; காரநீர் . 
self - styled , a . தற்சூட்டான , உரிமையின்றித் தானே தனக் 

selt zogene, n . காரநீர் உண்டுபண்ணும் பொறி . 
குச் சூட்டிக் கொண்ட ; பெயர்ப் போலியான , போலியாகத் 

sel vage, n . ஆடைத் திண்விளிம்பு ; ஆடை கிழிப்பதற்குரிய 
தனக்குத்தானே பெயர் சூட்டிக் கொண்டுவிட்ட ; தற்புனை 

ஊடுவிளிம்பு ; பூட்டில் தாழ்பற்றும் விளிம்புத்தகடு . 
வான ; பெயரளவான . 

selvagee , n . வரி நூற் கழிவளையம் ; தொங்கல் முடிச்சாகப் 
self - sufi ciency , n . தன்னிறைவு , பிறிதுவேண்டா வளம் ; 

பயன்படும் நூல்கழிச் சுருளை , 
தன் முழுமை ; மட்டற்ற தன்னம்பிக்கை . 

sel vedge, 1. = selvage. 
self -suffi cient, a . தன்னிறைவுடைய , பிறிதுவேண்டா 

seman tic , a . மொழியின் சொற்பொருள் சார்ந்த . 
வளம் நிரம்பிய ; தன் முழுமையுடைய ; மட்டற்ற தன்னம் Seman tics , n . pl . சொற்பொருள் ஆய்வியல் . 
பிக்கை வாய்ந்த . 

sem aphore, n . விளக்கக் கைகாட்டி மரம் , அசையும் கை 
self - suffi cing , a . தன்னிறைவான , தன்னியல்பிலேயே நிறை களும் சைகை விளக்கமைப்புங் கொண்ட இருப்புப்பாதைக் 

வுடைய , புறத்துணை வேண்டப்படாத ; தன் முழுமை வாய்ந்த : கைகாட்டி மரம் ; ( படை . ) இரு கை இரு கொடி அசைவுச் 
self - sugges tion , n . தற்றூண்டுதல் , வசிய வகையில் புறத் 

சைகை ; 3. விளக்கக் கைகாட்டிவழி சைகை செய் ; இரு கை 
தூண்டுதலளிப்பவர் அதையே வசியத்திற்கு உட்படுபவர் 

இரு கொடி அசைவுச் சைகையால் செய்தி அனுப்பு . 
உள்ளத் தூண்டுதலாக ஆக்கிச் செயற்படுத்தும் முறை . 

Semasiol ogy , n . = semantics . 
self - support , n . தன்கையாதரவு , தன் துணைச்சார்பு ; செல semat ic, a . ( வில . ) குறிகள் - வண்ணங்கள் -வரைக்குறிகள் 
வுத் தற்பொறுப்புடைமை . 

வகையில் கவனத்தை ஈர்க்கிற ; எதிரிகளுக்கு எச்சரிக்கை 
self - surren der , n . தன் ஒப்படைப்பு , முழுச் சரணடைவு ; 

செய்கிற ; அடையாளக் குறிப்புடைய . 
தன் விருப்பாற்றல் விட்டுக் கொடுப்பு , ஆன்ம சமர்ப்பணம் . sem blable , a . போன்றிருக்கிற , சாயலையுடைய , ஒத்த 
self - sustained , a : தன் ஆற்றலால் இயங்குகிற , தன் தனித் 

தோற்றங் கொண்ட . 
திறல் வாழ்வுடைய . 

sem blance , n . போன்ற சாயல் , புறத்தோற்ற ஒற்றுமை ; 
self - sustain ing , a . தன் ஆற்றலாலேயே தான் இயங்க 

போலித் தோற்றம் . 
வல்ல ; தன் தனித்திற வாழ்வுடைய , தன் முயற்சியாலேயே sem e , sem ee , a . ( கட் . ) பரப்பெங்கும் எண்ணற்ற சிறு 
தான் வாழத்தக்க . 

குறிகள் நிரம்பிய , உடுப்புள்ளிகள் பூச்சின்னப் புள்ளிகள் 
self - sustain ment , 1. தன் முயற்சியாக்கம் , தன் உழைப் 

நிறைந்த . 
பாலேயே தன் வாழ்வு நடாத்தல் . 

semeiol ogy, 11. = semiology . 
self - sus tenance , self - sustenta tion , n . தன் உழைப்பு semeiot ics , 11. = semiotics . 
வாழ்வு . 

sem en, n . விந்து , ஆண்கரு . 


905 


semester 


seminary 


semes ter , 11. பல்கலைக்கழகங்களில் அரையாண்டு வகுப்பு ; 

பயிற்சிக்கால அரையாண்டுப் பருவம் . 
sem i , 11 , ஸ்காத்லாந்து பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் 

ஆண்டு மாணவர் . 
sem i - ann ual , a . ஆண்டிற்கு இருமுறையான , அரையாண் . 

டிற்கு ஒருமுறையான . 
sem i - ann ually , adv . ஆண்டிற்கு இருமுறையாக . 
sem i - ann ular , a . அரை வளைய வடிவுடைய , பிறை வளைய 

மான . 
sem i - A rian , 1. இறை மும்மைநிலையில் முதலிரு நிலையும் 
ஒரே பொருண்மை நிலையெனக் கொள்பவர் ; a . இறை மும்மை 
நிலையில் முதலிருநிலையும் ஒரே பொருண்மை நிலையெனக் 
கொள்கிற . 
sem i - A rianism , n . இறை மும்மைநிலையில் முதலிரு நிலையும் 

ஒரே பொருண்மைநிலை எனக் கொள்ளுங் கோட்பாடு . 
sem i - attached , a . அரைகுறையாகப் பொருந்திய , அரை 

குறை இணைப்புடைய . 
Sem i - ba jan , n . = semi . 
semi breve , n . தற்கால இசைமான வழக்கில் முழு இசை 

மாத்திரை , பழங்கால சுரவலகு . 
Sem i - bull , n . முற்கட்டளை , போப்பாண்டவரின் தேர்விற்கும் 

முடிசூட்டிற்கும் இடைப்பட்ட திருக்கட்டளை . 
semi - centenn jal, a . ஐம்பது ஆண்டுகளுக்கொருமுறை 

நிகழ்கிற , நூற்றாண்டிற்கு இருமுறை வெளியிடப்பெறுகிற . 
semi - chor us , n . பாடகர் அரைக்குழு , திருக்கோயில் பாடகர் 

குழுவில் ஒரு பகுதியினர் ; பாடகர் அரைக்குழு பாடும் பகுதி . 
sam icircle , n . அரைவட்டம் . 
semicirc ular , a . அரைவட்டமான , அரைவட்டச் சுற்றள 

வுடைய . 
semi civilized , a . ஓரளவு நாகரிகமுடைய , அரைகுறை நாக 

ரிகப்பட்ட . 
semicol on , 11. பொருள் தொடர்புக்குறி , அரைப்புள்ளி ( : ) . 
semico ma , 11. அரைகுறைச் சன்னிமயக்கம் . 
semico matose, a . அரைகுறைச் சன்னிமயக்கமுள்ள . 
semiconductiv ity, 11. திண்ம வகையில் தாழ் வெப்பநிலை 

யிலும் தூயநிலையிலும் மின்கடத்தாத் தன்மை . 
semiconduct or , 11. தாழ்வெப்பநிலையிலும் தூயநிலையிலும் 

மின்கடத்தாத திண்மப்பொருள் . 
semicyl inder , n . அரைவட்டுருளை , நீள்வாட்டான அரை 

நீளுருளை . 
semicylin drical , a . அரைவட்டுருளை வடிவான . 
sem i - dem i - sem iquaver , n . தற்கால இசைமான வழக்கில் 

கால்வீசம் மாத்திரை அலகு . 
semidepo nent , a . ( இலக் . ) செயன் முடிவுப்பொருள் வினை 

முற்றில் மட்டுமே செயப்பாட்டு வினையாயமைந்துள்ள . 
semi - detached , a . வீட்டுவகையில் பொதுச்சுவரால் மட்டும் 

பிரிக்கப்பட்ட , பொது இடைச்சுவரிணைப்புடைய . 
semi - diam eter , n . அரைவிட்டம் . 
semidiur nal , a . பன்னிரண்டுமணி நேரத்தில் முடிகிற ; 
வான் ஒளிக்கோளத் தோற்ற அசைவிற்குரிய நேரத்திற் பாதி 
யான ; வான் ஒளிக்கோளத்தின் தோற்ற அசைவிற்கிடைப் 
பட்ட வளைவில் பாதியான . 
semi - divine , a . மனிதநிலைக்கும் தெய்விகநிலைக்கும் இடைப் 

பட்ட ; அரைத் தெய்வநிலையுடைய . 
semi -dome , n . அரைக்கவிகை மாடம் , செங்குத்துவெட்டுப் 
பகுதி போன்ற அரைக்கவிகை மோடு ; கவிகைமாட அரை 
குறைப்போலி, அரைகுறைக் கவிகைமாடம் போன்ற கட்டு 
மானப் பகுதி . 
semidomes ticated , a . அரைகுறையாகப் பழக்கப்படுத்தப் 
பட்ட , அரைகுறையாக வீட்டுப்பழக்கமுற்ற . 

115 


Semi - dou ble , a . ( தாவ . ) மலரின் புறத்துய்கள் மட்டும் 

பூவிதழாக மாறியுள்ள . 
sem i - dry ing , a . எண்ணெய்களின் வகையில் காற்றுவெளி 

யில் முற்றிலும் உலர்ந்துவிடாமல் கெட்டிப்படுகிற . 
sem ie , n . = semi . 
sem i - ellipse , n . நீள்வாட்டான விட்டத்தை எல்லையாகக் 

கொண்ட அரைநீள்வட்டம் . 
sem i - ellip tical, a . நீள்விட்ட எல்லைகொண்ட அரைநீள் 

வட்டமான . 
semifin al , n . ஈற்றயற் போட்டி , முடிவுப் போட்டிக்கு முந்திய 

போட்டி . 
semifin alist , 11. ஈற்றயற் போட்டியாளர் , முடிவுப் போட் 

டிக்கு முந்திய போட்டியிற் பங்கெடுத்துக்கொள்பவர் . 
Semi - flu id , n . குழைநீர் மம் ; a . குழைநீர்மவியலான , ஓரளவு 
நீர்மம் போன்ற ; அரைத்திண்ம நிலையுடைய , திண்ம வகை 
யில் சிறிது நகர்ந்து புடைபெயரும் நெகிழ்வியல்புடைய . 
sem i -fused , a . அரைகுறையாக உருகிய ; அரைகுறையாக 

உருகிக் கலந்த . 
semiglob ular , a . அரைக்கோளமான , அரை உருண்டை . 

வடிவான . 
sem i - grand , n . சதுர இசைப்பேழை , செறிவடக்கமான சுரக் 
கட்டைகளையுடைய சதுரவடிவான இசைக்கருவி வகை ; a . 
சதுர இசைப்பேழைக்குரிய . 
semi - im becile , n. அரைகுறை அறிவுநிலையுடையவர் . 
sem i - independ ent , a . அரைத் தற்சார்பான , அரைகுறைத் 

தன்னியலான . 
semi -in finite , a . ஒருதிசை வரையிலியான , தொடக்க இறுதி 
ஆகிய இரு கோடிகளில் ஒருகோடி வரம்புபட்டு மறுகோடி 
வரம்பிலியான . 
semi -ju bilee, 11. வெள்ளிவிழா , இருபத்தைந்தாவது ஆண்டு 

நிறைவு விழா. 
sem i - liq uid , a . அரை நீர்ம இயலான . 
semilu cent , a . அரைகுறையாகக் கண்ணாடிபோல் ஒளி 

ஊடுருவ விடுகிற , 
sem i - lun ar , sem i - lu nate , a . அரை நிலா வடிவுள்ள , 

பிறைமதி வடிவான . 
sem i - men strual , a . அரை மாதஞ் சார்ந்த . 
Semi - month ly , 1. அரைத்திங்கள் வெளியீடு , அரைமாசிகை ; 

a . அரைமாதத்திற்குரிய , அரைமாத வெளியீடான . 
sem inal , a . விந்திலுள்ள ; விந்திற்குரிய ; வளருகிற , இனம் 
பெருக்குகிற , விந்துவினைச் சார்ந்த ; விந்துவின் இயல்புடைய ; 
விதைப்பண்புடைய ; இனப்பெருக்கத்திறங் கொண்ட ; பின் 
விளைவுச் செறிவு வாய்ந்த ; கருநிலையான , முதிரா நிலையு 
டைய ; ( தொ . ) in the seminal state, கருநிலையில் , முதிரா 
நிலையில் ; seminal fluid , விந்து நீர்மம் ; seminal principles , 
கருவளமுடைய கூறுகள் , கருவளச் செறிவுடைய பண்புத் 
திறங்கள் . 
Seminar , n . கருத்தரங்கு ; ஆராய்ச்சித்துறை மாணவர் குழு 
மம் ; பல்கலைக்கழகப் புத்தாய்வுத்துறைக் கலந்தாராய்வு 
வகுப்பு ; தனித்துறை ஆய்வுக் குழுமம் ; செறிவியற் பயிற்சித் 
திட்டமுறை . 
semina rial , a . கலைக்கூடத்திற்குரிய . 
semina rian , 11. கலைக்கூட மாணவர் ; ரோமன் கத்தோலிக்க 

போதனைக்கூட மாணவர் ; a . கலைக்கூடத்திற்குரிய . 
sam inarist , 11. கருத்தரங்கினர் ; தனித்துறை ஆராய்ச்சிக் 
குழும உறுப்பினர் ; அயல் நாட்டுச் சமயபோதனைக்கூடப் 
பயிற்சிபெற்று வந்துள்ள ரோமன் கத்தோலிக்க சமயகுரு ; 
தனித்துறை ஆராய்ச்சிக்கூட ஆசிரியர் . 
sem inary , 11. கல்விக்கூடம் ; பெண்கள் கல்விப்பயிற்சிச்சாலை ; 
உயர் தரப் பயிற்சிக் கல்லூரி ; பயிற்சிப்பண்ணை ; ரோமன் 
கத்தோலிக்க சமயபோதனைக் கூடம் : இறை நூல் கலைக்கூடம் ; 
இயேசு கழகத்தின் பயிற்சிப்பள்ளி ; விதைவளர்ப்புப் பண்ணை ; 


லாத . 


906 
seminate 

sen 
a . தனித்துறை ஆராய்ச்சிக் கூடஞ் சார்ந்த ; கல்விக்கூடத்திற் semi vowel , n . அரையுயிர் எழுத்து , மெய்களிடையே அரை 
குரிய ; சமயபோதனைக் கூடத்திற்குரிய ; விதைக்குரிய , ஆண் அங்காப்புடைய இடையின எழுத்து , 
கருவிற்குரிய .. 

Semm it , n . ஸ்காத்லாந்து நாட்டு உட்சட்டை . 
sem inate, v . வித்திடு ; விதைபரப்பு ; பரப்பிவிதை ; கொள்கை 

Semoli na , sem ola , n. நொய் . 
பரப்பு . 

sempitern al , a . ( செய் . ) என்றுமுள்ள ; அழியாத , முடிவில் 
semina tion , n . ( தாவ . ) செடியினம் விதைபரப்பும் முறை ; 
செடியினத்தின் வித்துப்பரவும் வகை ; விதைப்பரவுதல் . 

sem plice, ( இத் . ) int . ( இசை . ) எளியமுறையில் இயங்குக . 
seminif erous , a . விதையுள்ள ; விதைதாங்கிய ; விந்து 

sem pre, ( இத் . ) ads . ( இசை . ) கட்டளைக்குறிப்பு வழக்கில் 
உண்டுபண்ணுகிற ; ஆண் கருவைக் கொண்டுசெல்கிற . 

முழுதுறழ்வாக . 
semi - occa sional , a . மிக அரிதாக நிகழ்கிற , 

semp ster , n . தையற்காரன் . 
Semi - official , a . ஒருசார் பணித்துறைச் சார்ந்த . 

semp stress , n . தையற்காரி . 
Semiol ogy , n . நோய்க்குறி நூல் , நோய்க்குண நூலிற் புறக் 

Sen , n . ஜப்பானிய செப்பு நாணயம் , யென் என்னும் நாண 
குறி ஆய்வுப்பகுதி . 

யத்தின் நூற்றிலொரு பகுதி . 
sem i - o pal , n . வைடூரியவகைப் போலி . . 

senar ius , n . அறுசீரடி கொண்ட லத்தீன் செய்யுள் வகை . 
Sem i - opaque , a . அரைகுறை ஒளிக்கதிர்த் தடையான . 

sen ary , 11. ஆறன் தொகுதி ; அறுசீரடி கொண்ட லத்தீன் 
semiot ics , n . pl . = semiology . 

செய்யுள் வகை ; a . ஆறு என்ற எண்ணை அடிப்படையாகக் 
sem iovip arous , a . கான்முளையை முதிரா நிலையில் ஈனு கொண்ட ; ஆறு ஆறாக எண்ணுதற்குரிய ; ஆறு என்னும் 
கிற . 

எண்ணை உட்கொண்ட . 
semi - pal mate, a . கால்விரல்கள் அரைகுறையாக இடையே 

sen ate , n . பண்டைய ரோமக் குடியரசின் ஆட்சிப்பேரவை ; 
தோலிணைப்புக் கொண்ட . 

ஆட்சி மன்றம் ; பல்கலைக்கழக ஆட்சிக்குழு ; சட்ட மாமன்ற 
semipar asite , n . அரை ஒட்டுயிர் , பாதி உணவைத் தானே மேலவை ; சட்ட மாமன்ற அவை உறுப்பினர்குழு ; சட்ட 
நேராகவும் பாதி பிறிதுயிர் மூலமாகவும் பெறும் உயிர் . 

மாமன்ற அவை நடவடிக்கை . 
semi - parasit ic , a . அரை ஒட்டுயிரான . 

sen ate - house , 1. பல்கலைக்கழகப் பேரவையகம் . 
sem iped , n . செய்யுள் அரையடி . 

sen ator , n . சட்டமாமன்ற மேலவை உறுப்பினர் ; பல்கலைக் 
Sem i - Pela gian , n . விதியாட்சி மதியாட்சிகளுக்கு இடைப் கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர் ; பண்டைய ரோமக் 
பட்ட கோட்பாட்டாளர் ; a . விதியாட்சி மதியாட்சிகளுக்கு 

குடியரசின் ஆட்சிப் பேரவையினர் ; குடியரசின் ஆட்சிமன்ற 
இடைப்பட்ட கோட்பாடு சார்ந்த . 

உறுப்பினர் . 
Sem i - Pela gianism , 11. விதியாட்சி மதியாட்சி இடைநிலைக் 

senator ial , a . சட்டமாமன்ற மேலவைக்குரிய ; ஆட்சிமன்றத் 
கோட்பாடு . 

திற்குரிய ; ஆட்சிப் பேரவையின் மதிப்பிற்குரிய . 
sem ipellu cid , a . அரைகுறையாகக் கண்ணாடிபோல் ஒளி senator ially , ads . ஆட்சிப்பேரவை மதிப்புடன் . 
யூடுருவக் கூடிய . 

Senat us , ( ல . ) 1. பண்டை ரோம ஆட்சிப் பேரவை . 
semiper meable , a . சவ்வு வகையில் கரைசலில் கரைபொருள் send 1 , 7. அனுப்பு ; செலுத்து : வருவி ; போகும்படி தூண்டு , 
புகவிடாமல் கரை நீர்மம் மட்டும் புகவிடுகிற . 

வரும்படி ஏவு ; போகும்படி கூறு ; வரும்படி சொல்லு ; இடம் 
semi - plume , 11. மென்றுய் போர்த்த உறுதியான இறகு . நாடி போகச்செய் ; ஆளிடம் போக்கு ; கொண்டு செலுத்து ; 
semi - pre cious , a . கற்கள் வகையில் மதிப்பில் மணிகளுக்கு 

ஊர்தியிற் போக்கு ; அஞ்சலில் அனுப்பு ; சொல்லியனுப்பு ; 
அடுத்த நிலையிலுள்ள . 

எழுதியனுப்பு ; தகவல் தெரிவி ; கடிதமூலம் தெரிவி ; எழுதி 
sem iguaver , n . ( இசை . ) தற்கால இசைமானத்தில் வீசம் 

வரவழை ; சொல்லி வரவழை ; கொடுத்தனுப்பு ; வழங்கியருள் ; 
மாத்திரை . 

கடவுள் வகையில் சாபம் அல்லது தண்டனை வழங்கு ; அம்பு 
Sem ite , 11. விவிலிய நூல் மரபின்படி ஷெம் ( Shem ) என்பவரின் 

முதலியவற்றை எறி , வீசியெறி , மீது ஏவு ; இயங்கு , இயக்கி 

விடு ; வெப்பநிலை முதலியவற்றை ஆக்கிப்படை ; புகை - ஆவி 
மரபில் வந்தவர் ; செமிட்டிக் இனத்தவர் , யூதர்.பினீஷியர் 
அராபியர்.அசிரியர் ஆகியோரை 

முதலியவற்றை வெளியிடு ; செடி முதலியவற்றின் வகையில் 

உள்ளிட்ட மனிதப் 
பேரினஞ்சார்ந்தவர் ; a . 

அரும்பு முதலியவற்றை வளரச்செய் ; நீக்கு ; வெளியேற்று ; 
விவிலிய நூல் மரபின்படி ஷெம் 

இசை இலயத்தால் எழுச்சியடையச் செய் ; ( தொ . ) send 
என்பவரின் மரபில் வந்த ; பூதர் அராபியரை உள்ளடக்கிய 
மனிதப் பேரினத்தைச் சார்ந்த . 

away , . நீக்கு ; 

வெளியே அனுப்பிவிடு ; send coals to 

Newcastle , கொல்லன் தெருவில் ஊசி விற்பதுபோன்ற வீண் 
Semit ic, a. செமிட்டிக் இனஞ் சார்ந்த ; யூதர் -பினீஷியர் . செயல் செய் ; send down , பல்கலைக்கழகத்தினின்று நீக்கு ; 
அராபியர் - அசிரியர் ஆகியோரை உள்ளிட்ட மனிதப்பேரினஞ் தற்காலிகமாக வெளியேற்று ; send for , கூப்பிட்டனுப்பு , 
சார்ந்த ; ( தொ . ) Semitic languages , செமிட்டிக் மொழி வரும்படி சொல்லியனுப்பு ; கொண்டுவரும்படி கோரு ; வர 
கள் , அசிரிய - அராமிய -எபிரேய -போனீசிய - அராபிய- எதி um ; send in one s name, send up one s name, Guirl.19 
யோப்பியம் ஆகியவற்றை உள்ளிட்ட மொழிகள் . 

யில் கலந்துகொள் ; போட்டியில் சேர்க்க அனுப்பிவை ; 
semi tone , 11. ( இசை . ) அரைச்சுர அலகு , ஐரோப்பிய இசை 

send off , விடைகொடுத்தனுப்பு ; நன்மதிப்புடன் வழியனுப்பு ; 
யில் வரும் மிகச்சிறு சுர இடைவெளி . 

கடித முதலியவற்றைக் கைவசமிருந்து அனுப்பிவிடு ; அனுப்பி 
semitranspar ent , a . அரைகுறைப் பளிங்கியலான , ஒளி 

விடு ; நீக்கு , விலக்கு ; send one about one s business , நீக்கு , 
ஓரளவு ஊடுருவிச் செல்கிற ; அரைகுறையாகத் தெரிகிற . 

போய்விடும்படி கூறு ; send one packing , மூட்டை முடிச் 

சுடன் வெளியேற்று ; send to Coventry , கூடி இணங்க மறு ; 
semitrop ical , a . வெப்பமண்டலங்களின் ஓரப்பகுதிகளைச் 

send up , அனுப்பிவை ; அனுப்பி விடு ; செடி வகையில் வளரப் 
சார்ந்த . 

பெறு ; send word to , செய்தியனுப்பு . 
semitub ular , a . நீள்வாட்டாக வெட்டப்பட்ட அரைக்குழாய் send , 11 . அலையிறக்க வேகம் ; வேகம் ; எழுச்சி , தூண்டுதல் ; 
வடிவான . 

அலையிறக்கத்தால் ஏற்படும் குதியமிழ்வு , குதிபாய்வு ; 0 . 
semi -un cial , a . எழுத்துவடிவ வகையில் இடைநிலையான , கடற்கல வகையில் அலையிறக்கத்தால் குதியமிழ்வு கொள்ளு , 
முற்காலத் திரள் எழுத்துவடிவத்திற்கும் சிறு விரைவெழுத்து குதிபாய்வுறப்பெறு ; ( தொ . ) send of the sea , அலைபாய்வின் 
வடிவத்திற்கும் இடைப்பட்ட எழுத்து வடிவஞ் சார்ந்த . 

இறக்க வேகம் . 


. 


907 


sensitiveness 


sendal 


fas 


sen dal , n . துகிற்பட்டு , கொடிகளுக்குப் பயன்பட்ட முற்கால 

உயரிய பட்டுத்துணி வகை . 
Send ed , v . send , என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
send - off , n . வழியனுப்புதல் ; விடைகொள் விழா , ஏட்டு 

மிகு புகழ்ச்சி மதிப்புரை . 
sen ega , sen eka , 1. இருமல் மருந்துவேர்ச் செடிவகை . 
senes cence, n . முதுமை கூர்வு . 
Senes cent , a . முதுமை கூர்வுடைய . 
sen eschal , n . இடைக்கால வழக்கில் மாளிகைக் காவலர் . 
sen green , n . வீட்டு மதிற்கூரைமீது வளருஞ் செடிவகை , 
sen ile, a . முதுமைத் தளர்ச்சியுற்ற ; 

தளர்ச்சியுற்ற ; வயதுசென்றதன் 
காரணமான . 
senil ity , n. முதுமை ; முதுமை நொய்ம்மை . 
sen ior , 1. மூத்தவர் ; மூப்பர் ; முன்னவர் ; உயர் மதிப் 
புடையவர் ; பதவியில் முற்பட்டவர் ; தேர்ச்சி மிக்கவர் , 
அனுபவ மேம்பாடுடையவர் ; கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் 
கணக்கியல் மீமதிப்புத் தேர்ச்சியாளரில் முதல் வகுப்பில் 
முதன்மை நிலையுற்றவர் ; கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகப் பண்டை 
இலக்கிய மீமதிப்புப் போட்டித்தேர்வில் முதல்வர் ; பல்கலைக் 
கழகத்து இறுதியாண்டு மாணவர் ; ஒரே பெயருடையவர் 
களில் வயது மிக்கவர் ; a. மூத்த , வயதில் மேம்பட்ட ; 
பதவியில் மேற்பட்ட அனுபவத்தில் முற்பட்ட ; மிக்குயர் 
மதிப்பு வாய்ந்த ; ( தொ . ) senior classic , கேம்பிரிட்ஜ் பல் 
கலைக் கழகத்திற் பண்டை இலக்கியத்தில் மீமதிப்புத் தேர்ச்சி 
யாளருள் முதல்வர் ; senior man , பல்கலைக்கழகத்திற் கடைசி 
ஆண்டு மாணவர் ; senior optime , கேம்பிரிட்ஜ் பல்கலைக் 
கழகத்து மீமதிப்புத் தேர்ச்சியாளரில் இரண்டாம் வகுப் 
பெடுத்துத் தேறியவர் ; senior wrangler , கேம்பிரிட்ஜ் 
பல்கலைக்கழகக் கணக்கியல் மீமதிப்புத் தேர்வில் முதலிடம் 
பெறுபவர் ; the senior pārtner , நிறுவனத் தலைவர் ; 
the senior service , கடற்படை . 
Senior es prior es , ( ல . ) ( தொ . ) மூத்தவர்க்கு முன்னுரிமை , 

மயின் முறைக்குலத்துரிமை . 
senio rity , n . மூப்புநிலை ; முன்மை ; வயது மேம்பாடு ; மூப் 
பான வயதுடைமை ; மேல்நிலை ; பதவியில் முற்பட்ட தன்மை ; 
அனுபவமூப்பு , அனுபவ முதிர்ச்சி மேம்பாடு ; தர உயர்ச்சி 
நிலை ; மதிப்பு உயர்நிலை ; முந்துரிமைத்தகுதி ; மூப்பர் தொகுதி . 
senn a , n. மலமிளக்கு மருந்தாகப் பயன்படும் நிலவாவிரை 

இனச் செடிவகை . 
senn et , n . ( வர . ) நாடகமேடை அடையாளக் குழலொலி . 
senn it , n . ( கப் . ) முறுக்கிய வடக்கயிறு . 
senoc ular , a . ஆறு விழியுடைய . 
senor , ( ஸ்பா . ) 1. திரு , திருவாளர் . 
senor a , ( ஸ்பா . ) 1. திருவாட்டி . 
senorit a , ( ஸ்பா . ) n . செல்வி , திருமணமாகாத மகளிர் பெயர் 

முன் அடைமொழி . 
Senous i, Senouss i, n . = Senussi .. 
sensa tion , 1. ஊறுகோள் உணர்ச்சி , தொட்டறிவு , உடல் 
மேற்பட்டறிவு ; ஊருதல் உணர்வு ; புலனுணர்வு ; உளப் 
பாடு , உளத்திற்படும் உணர்ச்சி ; தனி உணர்ச்சிப்பாங்கு , 
தனிப்பட்டதோருணர்ச்சி ; தனி அனுபவநிலை ; உணர்வுக் 
கிளர்ச்சி , பரபரப்பு ; பரபரப்புக் காட்டுதல் ; கிளர்ச்சி 
தூண்டுதல் ; பரபரப்பூட்டுஞ் செய்தி ; பரபரப்பினால் ஏற்படும் 
நிலை , சலசலப்புநிலை , கலவரநிலை ; கலை இலக்கிய எழுத்துத் 
துறைகளில் உணர்ச்சி கிளறிவிடும் பாங்கு . 
sensa tional , a . பரபரப்பூட்டுகிற, மனவெழுச்சியைத் 

தூண்டுகிற . 
sensa tionalism , 11. அரசியல் கிளர்ச்சிப்பாங்கு , கிளர்ச்சி 
நாட்டம் ; இலக்கியத்துறையில் எழுச்சியூட்டும் பாணி ; 
( மெய் . ) புலனடி அறிவுக்கோட்பாடு , புலனுணர்வு உணர் 
வெழுச்சி அடிப்படையாகவே கருத்துக்கள் ஏற்படுகின்றன 
என்னுங் கோள் . 


sense , n . புலன் ; புலனுணர்வு ; புலனுணர்வாற்றல் ; புல 
னுணர்வுத்திறம் ; உணர்வாற்றல் ; உணர்வுத்திறம் ; தனி 
உணர்வுத்திறம் ; சூழ் திற உணர்வு ; சூழ்நிலையுணரும் 
ஆற்றல் ; கூருணர்வு , நுனித்தறி திறம் ; நுண்ணுணர்வுத் 
திறம் ; உள்ளுணர்வுத்திறம் ; உணர்வுச்செவ்வி ; 
உணர்வுநலம் ; தகையுணர்வு ; மனப்பாங்கு ; எண்ணப் 
போக்கு ; எண்ணத்தடம் ; உணர்ச்சி நுகர்வுக்கூறு , புல 
னுகர்வுத்திறம் ; இயலுணர்வு ; இயலறிவு ; அறிவுநலம் ; 
அறிவு நுட்பம் ; பட்டுணர்வு ; செயலறிவு , உட்கருத்து ; 
கருத்துச்சாயல் ; உணர்வுநேர்மை ; நேர்மையுடைய செய்தி ; 
நேர்மையான பேச்சு ; கலப்புதிரிபற்ற பேச்சு ; சொற்பொருள் ; 
கருத்தியைபு ; பொருளியைவு ; உணர்வுநிலவரம் ; 3. புல 
னுணர்வால் அறி ; புலன்களால் உணர் ; மோப்பத்தால் அறி ; 
ஊறுணர்வால் அறி ; இயலுணர்வால் கண்டுகொள் ; இயல் 
நலம் மதித்துக்காண் ; உய்த்தறி ; இருப்பதுபற்றி ஒருவாறாக 
ஐயுறு ; ஏதோ இருப்பதாக உணர்வுகொள் ; ( தொ . ) bring 
one to his senses , மடமையினின்று திருப்பு ; does not make 
sense , பொருள் விளங்கவில்லை ; errors of sense , புலனுணர் 
விலுள்ள குற்றங் குறைபாடுகள் ; in a sense , ஒருபொருளில் , 
ஒருவாறாக ; labour under a sense of wrong , முறையின்றித் 
தனக்குத் தீமை இழைத்ததாக நினைத்துக்கொண்டிரு ; 
muscular sense , sixth sense , தசை இயக்கத்தால் உண் 
டாகும் உணர்வு ; Pickwickian sense , தனிமுறைப் பொருள் ; 
the five senses , ஐம்புலன்கள் ; the pleasures of senses , ஐம் 
புல இன்ப நுகர்வு . 
sense - bod y , 11. உயிரின வகைகளின் உடற்பகுதியில் உள்ள 

தனிப் புல உணர்விற்குரிய தொகுதி . 
sense - capsule, sense - cavity , 1. உயிரினங்களில் தனிப் 

புலனுணர்வு நரம்புகளின் காப்புப் பொதிவு . 
sense - cell , n . புலனுணர்வுறுப்பு உயிர்மம் : 
sense - centre , 1. புலனுணர்வு மையம் . 
sense less , a . அறிவற்ற ; பொருளற்ற ; பொருத்தமற்ற ; 

உணர்வில்லாத . 
sense lessly , adv . அறிவின்றி ; பகுத்தறிவில்லாமல் . 
sense lessness , 1. முட்டாள் தனம் ; பொருத்தமின்மை . 
sense - organ , 1. பொறிபுல உறுப்பு . 
sens es , n . pl . இயலறிவுநிலை , நல்லுணர்வுநிலை , நேர் உணர்வு ; 
( தொ . ) frightened out of his senses , சிந்திக்கும் ஆற்றல் 
அல்லது பகுத்தறிவைப் பயன்படுத்த முடியாத அளவிற்குத் 
திகிலடைந்துவிட்ட ; on one s senses, நல்ல அறிவோடு , 
தெளிந்த அறிவோடு . 
sensibil ities , n . pl . எளிதில் ஊறுபடத்தக்க உணர்ச்சிக் 

கூறுகள் . 
sensibil ity , n . ஊறுகோள் உணர்ச்சி ; உணர்ச்சி - வயப் 
படும் நிலை, எளிதில் உணர்ச்சிகளுக்கு ஆட்படும் நிலை , 
உணர்வுச் செவ்வி , மெய்யுணர்வுநயம் ; எளிதில் ஊறுபடும் 
தன்மை . 
Sen sible , a . புலன்களால் உணரக்கூடிய ; கணிசமான , எளி 
தில் கண்டு உணரக்கூடிய அளவு பெரிதான ; பாராட்டுக் 
குரிய ; உணர்கிற ; கவனிக்கிற ; நல்லறிவுடைய ; நேர்மை 
வாய்ந்த ; நியாயமான ; மட்டான ; செயல்முறைக்கு ஒத்த . 
sen sitive , n . வசியத்துக்கு உட்படத்தக்கவர் ; a . கூச்ச 
முடைய ; மட்டுமீறிய கூருணர்வுடைய ; எளிதில் ஊறுபாடு 
கொள்ளத்தக்க ; எளிதிற் புண்படக்கூடிய ; புறத்தூண்டுதல் 
களுக்குரிய ; விளைவுகளை உடனுக்குடன் தெளிவாகக் காட்டு 
கிற ; அடிக்கடி மாறுபடுகிற ; கருவிகள் வகையில் மிக நுண் 
ணிய மாறுபாடுகளையும் பதிவு செய்து காட்டக்கூடிய ; 
( வேதி . ) ஏற்ற செயல்மூலம் உடனடியாகத் தன் இயல்விளைவு 
காட்டுகிற ; ( தொ . ) sensitive market , அடிக்கடி மாறுபடும் 
விலைக்களம் , விலை ஏறியிறங்கும் அங்காடி ; sensitive paper , 
( நி - ப . ) ஒளிப்பதிவுகளை ஏற்கத்தக்கவாறு 

ஏற்கத்தக்கவாறு செய்யப்பட்ட 
தாள் ; sensitive plant , தொட்டாற் சிணுங்கி . 
sen sitiveness , 1. கூச்சம் ; கூருணர்வுத்திறம் , உணர்வு 
நுட்பம் ; மட்டற்ற உணர்ச்சி மென்மை ; கருவிகள் வகையில் 


கூரு 


908 
sensitivity 

separate 
பதிவீட்டு நுட்பம் ; விலைக்கள வகையில் ஊசலாட்டத் senten tial, a . ( இலக் . ) வாக்கியத்தொடர்பான . 
தொய்வு நிலை . 

Senten tious , a . முதுமொழியியல்பான ; சூத்திரவாய்பாடு 
sensitiv ity , n . கூருணர்வுத்திறம் ; கூருணர்ச்சி மென்மை ; போன்ற , பொருட்செறிவுள்ள ; முதுமொழிகள் வழங்கும் 
தொடப்பொறாச் சிடுசிடுப்பு ; கருவிகளின் பதிவு நுட்பப்பண்பு; பாங்குடைய ; மணிச்செறிவான பேச்சுப் பகட்டிக்கொள்ளு 
( உள் . ) எறிதிறம் , புறத்தூண்டுதலுக்கு உடனடி எதிர் கிற ; எழுத்தாண்மை வகையில் நடை விறைப்புப் பகட்டான ; 
விளைவு காட்டும் உயிரினத்தின் பண்பு ; ( வேதி . ) மின் பிரி ஆள்வகையில் ஆரவாரமான ஒழுக்கமுறை பேசுகிற . 
சேர்ம அளவை மீளும் விரைவளவு . 

Sen tience , sen tiency , n . புலனறிவாற்றல் , புலனறி 
Sensitiza tion , n . பதிவுதிற நுட்பப்பாடு ; கூருணர்ச்சிப் வுடைமை . 
பாடு . 

sen tient , 1. புலனறிவுடைய உயிர் ; புலனறிவுடைய ஆள் ; 
sen sitize; 3 . கூருணர்ச்சிப்படுத்து ; 

கூருணர்ச்சி மேம் சித்தம் , புலனறிவார்ந்த மனம் ; a . புலனறிவாற்றலுடைய ; 
படுத்து ; திறநுட்பப்படுத்து ; திற நுட்பம் பெருக்கு ; நுண் 

புலனுணர்ச்சிவாய்ந்த ; புறத்தூண்டுதலுக்குரிய அக எதிர் 
விசைப்படுத்து ; நுண்விசை பெருக்கு . 

விளைவு காட்டுகிற ; தன்னுணர்வுடைய ; புறப்பொருள் நிலை 

உணர்கிற . 
sen sitizer , 1. கூருணர்ச்சிப்படுத்துபவர் ; பதிவுதிற நுட்பம் 

sen timent , n . உணர்ச்சிக்கனிவு , ஆர்வமதிப்பு ; மென்னய 
தூண்டும் விசை . 

உணர்ச்சி ; ஆர்வக் கருத்து ; கருத்துப்போக்கு , உள்ளு 
sensitom eter , 1. பதிவுமானி , நிழற்படத் தகடுகள் வகையில் 

ணர்ச்சிப்பாங்கு ; ஆர்வக்கொள்கை ; உணர்ச்சிவசப்பட்ட 
பதிவு திற நுட்பமானி . 

கருத்து ; 

விருப்பார்வம் ; நன்னயக்கருத்துரை , ஆர்வ . 
sensor ial , a . = sensory . 

நல்லுரை ; உளப்பாடு , மெய்ப்பாட்டுணர்வு; உணர்வுச்சுவை 
sensor ium , n . உடலின் உணர்ச்சிமையம் ; மூளை ; மூளை யின் 

நயக்கூறு ; 

மென்னயப்புணர்ச்சி , ஆர்வப்பகட்டுணர்ச்சி ; 
சாம்பல்நிறப் பொருள் ; மூளைத் தண்டுவடமுனை ; ( வில . ) 

கட்டற்ற உணர்ச்சி வெளிப்பாடு , உணர்ச்சி ஆபாசம் ; 
நரம்பு மண்டலம் உள்ளிட்ட முழு உணர்வுக் கருவிகள் . 

( தொ . ) sentiment of pity , அவலச்சுவைநலம் , 

இரக்கப் 

பண்புச்சுவை . 
sen sory , a . உணர்ச்சி மண்டலஞ் சார்ந்த ; மூளை பற்றிய ; 
உணர்வு பற்றிய ; புலன்கள் சார்ந்த , பொறிகள் பற்றிய 

sentimen tal , a . ஆர்வமதிப்புச் சார்ந்த ; உணர்ச்சிக்கனிவு 
காட்டுகிற ; உணர்ச்சிவயப்படுகிற ; மென்னய 

உணர்ச்சிப் 
sen sual , a , புலன் மட்டுமே சார்ந்த ; புலனுணர்வு மட்டுமே 

பாங்கான ; உணர்ச்சிகளுக்கு இடங்கொடுக்கிற ; 
பற்றிய ; புலனுணர்வுக்கு ஆட்பட்ட ; இழிதகு புலனுகர்ச்சிக் 

ணர்ச்சி நயப் பசப்புடைய ; மென்னய உணர்ச்சிப்பகட்டான ; 
குரிய ; புலன் சார்ந்த சிறுதிற இன்ப ஈடுபாடுடைய ; இழி 

மட்டற்ற அவல உணர்ச்சிகாட்டுகிற , உணர்ச்சி ஆபாசமான . 
தகை இன்பவாழ்வில் தோய்ந்த ; ( மெய் . ) புலனடி அறிவுக் 
கோட்பாடு சார்ந்த ; கருத்துக்கள் அனைத்தும் புலன்களாலே 

sentimen talism , n . உணர்ச்சிக்கனிவு ; மென்னய உணர்ச் 

சிப்பாங்கு , உணர்ச்சி வயப்பட்ட தன்மை ; 
ஏற்படுகின்றன என்னுங் கோட்பாட்டை மேற்கொண்ட ; 

மென்னய 

உணர்ச்சிக்கூறு . 
( தொ . ) sensual pleasure , சிற்றின்பம் , மெய்யுறு இன்பம் . 
sen sualism , 11. புலனின்பத் தோய்வு : இழிதகு புலனின்ப 

Sentimen talist , n . உணர்ச்சிப்பகட்டாளர் ; உணர்ச்சிவசப் 

பட்டவர் ; உணர்ச்சிக்கனிவாளர் ; பசப்புண்ர்ச்சியாளர் ; 
டுபாடு ; புலனின்பங்களுக்கு ஆட்படுதல் ; புலனுணர்வுக் 

மென்னய உணர்ச்சிக்கலைஞர் ; கூருணர்ச்சிநய ஈடுபாட் 
கூற்றின் வற்புறுத்தீடு ; அறத்துறையில் புலனுகர்வு நலக் 
கோட்பாடு ; ( மெய் . ) புலனடி அறிவுக் கோட்பாடு . 

டாளர் . 

sentimental ity , n. உணர்வார்வக்கருத்து ; மென்னய 
Sen sualist , n . புலனின்பவாணர் ; தசையின்ப நோக்கினர் ; 

உணர்ச்சி ஈடுபாடு ; உணர்ச்சிப்பசப்பு ; கூருணர்ச்சி நயப் 
புலனின்பநலக் கோட்பாட்டாளர் ; புலனடி அறிவுக் கோட் பகட்டு ; மட்டற்ற உணர்ச்சி நயத் தோய்வு ; சிணுங்குதல் , 
பாட்டாளர் . 

அழுங்குதல் . 
sen suality, 1. புலனுணர்விற்கு ஆட்பட்ட தன்மை , புலனுகர் sentimen talize, 0. உணர்ச்சிவசப்பட்டு நடந்துகொள் ;; 
வின்பம் ; உடல்சார்ந்த இன்பம் ; சிற்றின்பம் ; இன்பவாழ்வுத் மேலீடான மன உணர்ச்சிகளில் திளை ; உணர்ச்சிவயப்படச் 
தோய்வு ; மட்டுமீறிய சிற்றின்ப ஈடுபாடு . 

செய் ; கலைத்துறையில் உணர்ச்சிநயப்பாங்கு மேற்கொள் . 
sensualiza tion , 11. புலனின்பத்திற்கு உட்படுத்துதல் ; உட Sen tinel , n . படைகாவற் போர்வீரன் ; காவலாள் ; நீண்ட 
லின்பம் வற்புறுத்தும் இழிதகவு ; உலோகாயதமயமாக்குதல் ; தூண்டிழைக்கண்ணுடைய நண்டுவகை ; 3. படைக்காவல் 
புலனடி மூல விளக்கம் . 

செய் ; இடங்காத்து நில் ; படைக்காவற் போர்வீரர்களை 
sen sualize , 3. தோலின்பமுறுவி ; உடலின்பம் வற்புறுத்தி நிறுத்து ; ( தொ . ) sentinel crab , நீண்ட தூண்டிழைக் கண் 
இழிதகவுப்படுத்து ; உலோகாயதமாக்கி அமை ; புலனடி ணுடைய நண்டுவகை . 
மூலம் காட்டி விளக்கமளி . 

sen try , n . காவலாள் ; படைகாவற் போர்வீரன் . 
Sen suous , a . புலனுணர்வை ஆட்கொண்ட ; புலனுணர்வை sen try - board , n . கப்பலில் காவலாள் நிற்கும் மேடை . 
அடிப்படையாகக் கொண்ட ; புலனாற்றல்களுக்கு உட்பட்ட ; 
புலனுணர்வைப் பாதிக்கிற ; புலனுணர்வால் எளிதில் 

sen try - box , n . காவல்வீரர் நிலையகம் . 
பாதிக்கப்பெறுகிற ; புலனறிவு சார்ந்த ; புலக்காட்சி உணர்ச்சி 

sen try - go , 1. முறைகாவல் , காவலர் கடமைச்சுற்று . 
ஊட்டுகிற . 

Senuss i, n . வட ஆப்பிரிக்க இஸ்லாமிய சமய - அரசியல் 
sen suousness , 11. தசையின்ப மகிழ்வு . 

கூட்டுக்குழு . 
sent , v . send என்பதன் இறந்தகாலம் . 

sen za , ( இத் . ) prep . இல்லாமல் . 
Sen tence , n . முற்றுத்தொடர் வாக்கியம் ; கருத்து ; பொருள் , 

sen za tem po , ( இத். ) adv . ( இசை . ) கால அளவுக் கட்டுப் 

பாடு இல்லாமல் . 
கருத்து முடிவு ; செய்தி ; தீர்ப்பு ; தண்டனை அறிவிப்பு ; 
தண்டனை மேற்கோள் ; கருத்துரை ; பழமொழி ; 3. தீர்ப்பளி ; 

sep al , 11. ( தாவ. ) புல்லி , புறவிதழ் . 
தண்டனை முடிவுகூறு ; ( தொ . ) complex sentence , கலப்பு 

sep arable , a. பிரித்து வேறாக்கக்கூடிய ; பிரியக்கூடிய , 
வாக்கியம் , சினையும் முதலுமான இணைவாசகம் ; compound 

இணைப்பகற்றக்கூடிய ; வேண்டும் போது பிரித்துக் கொள்ளக் 
sentence , கூட்டுவாக்கியம் , சினைவாசகங்களுடனோ சினை கூடிய . 
வாசகங்களில்லாமலோ தலைவாசகங்கள் ஒன்றிற்கு மேற் sep arate, 11. துணுக்குப்படி ; a . துண்டிக்கப்பட்ட ; பிரிக்கப் 
பட்டன இணைந்துவரும் வாக்கியம் ; simple sentence , தனி பட்ட ; தனிப்பட்ட ; உதிரியான , தனிவேறான ; தனித்தனி 
வாக்கியம் , ஒரே எழுவாயும் பயனிலையுங் கொண்ட யான ; தனி ஆள்கள் பற்றிய ; V. பிரித்து வேறாக்கு ; பிரித்து 
வாக்கியம் ; subordinate sentence , சினை வாக்கியம் . 

வை ; துண்டுபடுத்து ; கூட்டுப்பிரி ; விலகியிரு ; விலகு ; 


* 


909 
separately 

sepulchral 
பிரிந்து போ ; வெவ்வேறு வழிகளிற் செல் ; கலைந்து செல் ; septa tion , n . ( தாவ . , வில. ,உள் . ) உறுப்பிடைத்தடுக்கினாற் 
கூறுகளாகப் பிரி; வகைப்படுத்து ; பாலினின்றும் ஏடு பிரித் பிரிக்கப்படுதல் . 
தெடு ; ( தொ . ) separate estate , கணவனின் ஆதிக்கத்திற் 

Septem ber , n . ஆங்கில ஆண்டின் ஒன்பதாம் மாதம் . 
குட்பட்டிராத போது மணமான பெண்ணுக்கு உரிய சொத்து ; 
separate maintenance , உடன்பாட்டுடன் பிரிந்துவாழும் 

Septem brist , 11. பிரஞ்சுப்புரட்சியில் 1792 செப்டம்பர் -2 , 3 

இல் நடந்த படுகொலைகளிற் பங்கு கொண்டவர் . 
கணவன் மனைவிக்குக் கொடுக்கும் செலவுத்தொகை . 

septempart ite, a . ( தாவ . ) எழுகூறான , ஏழுகூறுகளாகப் 
sep arately , adv . தனித் தனியாக , வெவ்வேறாக . 

பிரிக்கப்பட்ட . 
separa tion , n . பிரிதல் ; பிரிவு ; பிரிவினை ; கூட்டுப்பிரிதல் ; 

septenar ius, n . பண்டை லத்தீன் எழுசீர்யாப்பு வகை , 
தனிநிலை ; கூட்டுக்கலைவு ; வேதியியல் கூறுபாடு ; மண 

நெடில் குறில் ஈரசைகொண்ட எழுசீரடி யாப்பு . 
விலக்கில்லா இருசார்பிசைவான தனித்தனி வாழ்க்கைப்பிரிவு ; 
வழக்குமன்றத்தின் மண விலக்கில்லா வாழ்க்கைப் பிரி septen ary , 1. ஏழன்தொகுதி ; ஏழடிப்படையான உருப்படி ; 
வாணை ; ( தொ . ) judicial separation , நீதிமன்ற ஆணைப் ஏழாண்டுக்காலம் , எழுசீர் யாப்பு வகை ; a . ஏழன்தொகை 
படியான மணவாழ்க்கைப்பிரிப்பு ; separation allowance , யான ; ஏழினை அடிப்படையாகக் கொண்ட ; ஏழு ஏழான ; 
போர்வீரர் தம் குடும்பத்திற்கு - அரசினர் பெரும் பங்குடன் ஏழாண்டுகள் சார்ந்த ; ஏழாண்டுக்கொருமுறையான . 
சேர்த்து அளிக்கும் உதவித்தொகை . 

sep tenate, a . ( தாவ . ) ஏழு கூறுகளாகப் பிரிவுற்ற , இலை 
sep aratism , 11. கூட்டாட்சியமைப்பு வகையில் பிரிவினை கள் வகையில் எழு கூறான . 
ஆதரவு ; பிரிவினை ; பிரிவினை மனப்பான்மை ; நிலைபெற்ற 

septenn ate , n . ஏழாண்டுக்காலம் , ஏழாண்டுக்கால ஏற்பாடு . 
திருச்சபை வகையில் பிரிந்துசெல் விருப்பம் ; பிரிந்து செல்லு 

septenn ial, a . ஏழாண்டுகள் சார்ந்த ; ஏழாண்டுகளுக்கான ; 
தலுக்கு ஆதரவு ; எதிர்ப்பு மனப்பான்மை ; கிரேக்க இதி 

ஏழாண்டுதோறும் நிகழ்கிற . 
காசப்பகுதிகள் வகையில் தனித்தனி ஆக்கியோர் நம்பிக்கை . 

septenn ially, adv . ஏழாண்டிற்கு ஒருமுறையான . 
sep aratist , n . பிரிவினையாளர் , கூட்டாட்சி ஆதரவாளர் 
வழக்கில் தனியாட்சிக் கோரிக்கையாளர் ; நிலைபெற்ற திருச் septenn ium , n . ஏழாண்டுக்காலம் ; pl . septenn ia . 
சபையிலிருந்து பிரிந்து செல்பவர் ; பிரிவினை ஆதரவாளர் , septet , septette , 11. ஏழன் தொகுதி ; எழுவர் குழு ; பாடகர் 
நிலைபெற்ற திருச்சபையினின்று பிரிவதை ஆதரிப்பவர் ; எழுவர் தொகுதி ; நடிகர் எழுவர் தொகுதி ; நடிகர் எழுவர் 
கூறாக்கக் கோட்பாட்டாளர் , கிரேக்க இதிகாசங்களின் பகுதி தொகுதிக்கான நடிப்புப்பகுதி ; பாடகர் எழுவர் தொகுதிக் 
கள் வகையில் தனித்தனி ஆக்கியோர் ஆக்கக் கோட்பாட்டில் கான இசைப்பாட்டுருப்படி . 
நம்பிக்கை உடையவர் ; a . கூட்டாட்சியமைப்பு அல்லது நிலை 

sept foil , n . ஒண்பொன்னிற மலர்களையுடைய பூண்டுவகை ; 
பெற்ற திருச்சபை வகைகளிற் பிரிந்துசெல்கிற ; பிரிவினையை 

எழுகதுப்புரு . 
ஆதரிக்கிற ; தனி ஆட்சிக் கோரிக்கைக்கு ஆதரவான ; 

பிரி 
வினையாளரின் தனிச்சிறப்பியல்புகட்குரிய ; கிரேக்க இதி 

sep tic , 11. ( மரு . ) நச்சூட்டுப்பொருள் ; அழுகச் செய்யும் ஊறு 
காசப்பகுதிகள் வகையில் தனித்தனி ஆக்க 
தனித்தனி ஆக்க நம்பிக்கை 

நச்சு ; a . ஊழ்த்தல் சார்ந்த ; அழுகச் செய்கிற , ஊறுநச்சான ; 
யுடைய . 

( தொ . ) septic tank , நச்சுத்தடை மலக்குழி . 
sep arative , a . பிரிந்து வேறாகும் பாங்குடைய . 

septicaem ia , n . ( மரு . ) குருதிநச்சூட்டு . 
sep arator , 11. பிரித்து வேறாக்குபவர் ; இடையீட்டுப்பிரிவு , septilat eral, a . ஏழுபக்கங்கள் கொண்ட . 
பிரித்து வேறாக்குவது ; பால்கடை கருவி , பாலாடை septill ion , n . பிரிட்டிஷ் வழக்கில் கோடி கோடி கோடி 
எடுக்குங் கருவி . 

கோடி கோடி கோடி , ஒன்றுடன் நாற்பத்திரண்டு சுன்னங் 

களைக் கொண்ட பேரெண் ; அமெரிக்க பிரஞ்சு வழக்கில் ஆயி 
sep aratory , 11. பிரித்து வேறாக்குவதற்கான கருவி ; a . 
பிரித்து வேறாக்கும் இயல்புடைய . 

ரங் கோடி கோடி கோடி . 
Sephard i , 11. ஸ்பானிய யூதர் ; போர்ச்சுக்கீசிய யூதர் ; pl . sep timal , a . ஏழிற்குரிய ; ஏழுடன் தொடர்புடைய ; ஏழடிப் 
Sephard im .. 

படையான . 
sep ia , n . கணவாய் மீன் வெளிப்படுத்தும் கருமை நீர்மம் ; sep time , 11. ஏழன் நிலை , வாட்போரில் ஒரு நிலை . 
கணவாய்மீன் நீர்மத்திலிருந்து எடுக்கப்படும் பழுப்பு நிற 

sep timus , a . ஆண்பள்ளியில் ஒரே பெயரையுடைய பல 
மை ; ( தொ . ) warm sepia , சிவப்பு நிறங் கலந்த வண்ண 

மாணவர்களுள் ஏழாமவரான . 
ஓவிய மை . 

septisyll able , n . ஏழசைச்சொல் . 
sep ia - drawing , n . பழுப்பு வண்ண வகை ஓவியம் . 

septuagenar ian , 11. எழுபதாட்டையர் , அறுபத்தொன் 
sep oy , ( இ . ) n . இந்தியப் போர்வீரர் . 

பதிற்கும் எண்பதிற்கும் இடைப்பட்ட வயதுடையவர் ; a . 
seps , n . பண்டைக்கிரேக்க வழக்கில் நச்சுப்பாம்பு வகை ; அறுபத்தொன்பதிற்கும் எண்பதிற்கும் இடைப்பட்ட வய 
குறுங்காற் பல்லியின உயிர்வகை . 

துடைய . 
sep sis , 11. ஊறு நச்சுப்பாடு , காயத்தினால் ஏற்படும் ஊழ்ப்பு ; septuagen ary , a . எழுபது சார்ந்த . 
சீழ்த்தொற்று ; அழுகல்நிலை ; குருதிநச்சுப்பாடு . 

Septuages ima, Septuages ima Sunday , 11. கிறித்தவ 
sept , n . இனவழிக் கிளைக்குழு ; அயர்லாந்தில் பழங்குடியின மீட்டெழு விழாவிற்கு முந்திய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை . 
உட்பிரிவு . 

sep tuagint , n . விவிலிய 

ஏட்டுப் பழைய 

ஏற்பாட்டின் 
sep tal , a . அயர்லாந்து மக்களிடையே இனவழிக்கிளைக்குழுச் கிரேக்க வடிவம் . 
சார்ந்த ; இடைவெளியில் வளர்கிற ; ( உள் . , தாவ . , வில . ) 

sep tum , 11. (உள். , தாவ .,வில . ) உறுப்பிடைத்தடுக்கு ; ( வில . ) 
உறுப்பு இடைத்தடுக்குச் சார்ந்த . 

மூக்கின் இரு துளைகளின் இடைப்பகுதி ; ( தாவ . ) கசகசா 
Sep tan , a . ( மரு . ) காய்ச்சல் வகையில் ஏழுநாளுக்கு ஒரு வகையின் காயில் கண்ணறை இடைச்சவ்வு ; pl. sep ta . 
முறை வருகிற . 

sep tuple , 11. ஏழுமடங்களவு , எழுமடித்தொகை ; a . எழுமடங் 
sep tangle , n . ( வடி . ) எழுகட்டம் , எழுகோண வடிவம் . 

கான ; 3. ஏழினால் பெருக்கு ; ஏழுமடங்கு அதிகமாக்கு ; 
septang ular , a . ( வடி . ) எழுகட்டமான , எழுகோண வடிவ ஏழுமடங்கு மிகுதியாகு . 
மான . 

sepulch ral , a . கல்லறை சார்ந்த ; சமாதிக்குரிய ; கல்லறையை 
sep tate, a . ( தாவ. ,வில . ,உள் . ) உறுப்பிடைத்தடுக்கினை நினைப்பூட்டுகிற , இழவுவினைக்குப் பொருந்திய ; துயரார்ந்த ; 
யுடைய ; உறுப்பிடைத்தடுக்காற் பிரிக்கப்பட்ட . 

மகிழ்வற்ற . 


வகை , 


வகை . 


தூண் 


910 

serene 
sepulchre 
sep ulchre , 11 , கல்லறை , சமாதி ; சவக்குழி , பிணம் புதைப் sequestra tion , 11. தனிமை ; ஒதுக்கம் ; ஒதுங்கிய வாழ்க்கை 
பதற்கான நிலவறை ; V. கல்லறையிற் கிடத்து ; கல்லறை நிலை ; அரசியல் சார்பான பறிமுதலீடு; உரிமையற்ற உடை 
யாகப் பயன்படு ; ( தொ . ) the Holy Sepulchre, இயேசு மைப் பறிமுதலீடு ; வழக்கு மன்றத் தற்காலக் கைப்பற்றீடு ; 
நாதர் உடல் கிடத்தப்பட்ட கல்லறை ; whited sepulchre , மூன்றாம் மனிதரிடம் தற்காலப் பொது ஒப்படைப்பு ; கட 
பாசாங்குக்காரன் . 

னாளி உடைமை வகையில் தற்காலிகப் பற்றீடு ; எலும்பு 

தொடர்பற்று இற்றுவிழும் நிலை . 
sep ulture , n. புதையீடு, கல்லறையடக்கம் . 
sequa cious , a . பின்பற்றிச் செல்லும் பாங்குள்ள ; தன் தனி seq uestrator , 1. அப்பொழுதைக்குப் பறிமுதல் செய்யப் 
நிலையற்ற ; தாழ்வு மனப்பான்மையுள்ள ; ஆய்வுவகையில் பட்ட உடைமையின் மேற்பார்வைப் பொறுப்பாளர் . 
காரணகாரியத் தொடர்புள்ள ; ஆய்வாளர் வகையில் தொடர் Sequestrot omy , 1. ( மரு . ) இற்றுப்போன எலும்பின் 
பியைபாய்வு நிகழ்த்துகிற . 

அறுவை மருத்துவம் . 
segua city , n . பின்பற்றிச் செல்லும் பாங்கு ; தொடர் பிசைவு seques trum , n . ( மரு . ) எலும்புக்கூட்டுத் தொடர்பற்று 
நிலை . 

இற்றுப்போன எலும்பு ; pl . seques tra . 
seq uel , n . பின்கூறு , தொடர்பகுதி ; கதைப் பின்தொடர்ச்சி ; seq uin , n . ( வர . ) பழைய இத்தாலிய தங்க நாணய 
கதைப்பின்னொட்டுத் தொடர்ச்சி ; பின்வரல் விளைவு ; தொடர் உடுப்புப் பளபளப்புத்தகடு , ஜிகினா . 
விளைவு ; தொலை விளைவு ; வாத இறுதிமுடிபு ; ( தொ- ) in the sequoi a , n . குவிகைவடிவக் காயினையுடைய உயரமிக்க மர் 
sequel , பின்நிகழ் நிலையில் , பின்தொடர் விளைவு நோக்க . 
sequel a , ( ல . ) n . ( மரு . ) நோயின் 

பின்விளைவான நலிவு seracs , n . pl . பனித்தூணிரை , செங்குத்துப் பாறைகளிற் 
நிலை ; நோய்ப்பின்வரல் தளர்வுக்குறி ; pl . sequel ae . 

சறுக்கும்போது மேடுபள்ளங்களால் பிளவுண்டு 
seq uence , n. நிரலொழுங்கு , வரிசைமுறை ; பின்வரல் ஒத்தி 

தொகுதிகள் போல விழும் பனிப்பாறைப் பாளங்கள் . 
சைவு ; நிரனிரைத்தொகுதி ; தொடர் வரிசை , இடையறா 

sera glio , n . இஸ்லாமிய வழக்கில் உவளகம் , பெண்கள் தங் 
வரிசை முறை ; சீட்டுத் தொடர்வரிசைத் தொகுதி ; திரைப் கும் உள்ளறைத்திரை மாடம் ; துருக்கிப்பேரரசர் அரண்மனை 
படத் தொடர் நிகழ்ச்சிப் பதிவு ; திருக்கோயில் வழிபாட்டுப் pl . sera glios . 
புகழிசைப்பிற்குப் பின்வரும் துணைப்பாட்டு ; அடுத்தூர்வுநிலை , serai , 1. சாத்தகம் , வணிகர் கூட்டம் தங்கும் வழிமனை 
காரணகாரியத் தொடர்பின்றிவரும் தொடர்நிகழ்வுநிலை ; சத்திரம் . 
( இலக் . ) வினைச்சொற்களின் கால வகையில் தொடர்பியைபு 

serang , ( பெர் . ) n . ஆங்கிலேய - இந்திய வழக்கில் கப்பல் 
முறை ; ( இசை. ) இனிய சுரவரிசைத் தொகுதி ; ( தொ . ) 

தலைமை வேலையாளர் . 
sequence of tenses , ( இலக் . ) உறுப்புவாசக வினைகளின் 
காலமுன் தொடர்பியைபு . 

sera pe , n . கம்பளிப்போர்வை வகை . 
seq uent , n . பின்தொடர் நிகழ்வு ; a . பின்வருகிற ; வரிசை 

se raph , 1. அரமகன் , மேலை மரபில் தேவகணங்கள் ஒன்ப 

பதில் முதற் கணத்தவர் ; pl . se raphim , se raphs . 
முறையிலுள்ள ; அடுத்து வருகிற ; பின்விளைவாயுள்ள ; 
தொடர்ச்சியான ; இடையறாது தொடர்கிற . 

seraph ic , a . அரமகனுக்குரிய , மேலைமரபின் உச்சகணத் தேவ 

தூதருக்குரிய ; திப்பியமான ; தெய்விக அழகுவாய்ந்த ; விழு 
sequen tes , sequen tia, ( ல . ) n . pl . பின்வருவன ; இன்னும் 

மிய , திருத்தூய்மைவாய்ந்த , நயநேர்த்தி 

நயநேர்த்தி மிக்க ; ( தொ . ) 
பின்வருஞ்செய்திகள் ; பின்வரும் வரிகள் ; பின்வரும் பக்கங் 

Seraphic Father , தூயதிரு . பிரான்சிஸ் ; Seraphic order , 
கள் . 

பிரான்சிஸ்கன் மரபினைச்சேர்ந்த துறவிகள் குழு ; the Sera : 
sequen tial , a . வரிசைமுறையான , ஒன்றையொன்று பின் phic Doctor , தூயதிரு . பொனாவெண்டுரா ( St. Bonaventura ) . 
தொடர்கிற ; தொடர் விளைவான , காரணகாரியமாகத் தொடர் 
கிற ; இடையறாத் தொடர்பான ; வரிசைப்பண்புவாய்ந்த , வரிசை 

se raphine , 11. ( இசை . ) முற்கால இசைப்பெட்டி வகை . 
முறையைத் தனிப்பண்பாகக்கொண்ட ; வரிசைத் தொடரிய 

seraskier , ( துரு ) n . துருக்கிய படைத்தலைவர் ; துருக்கிய 
லான , தொடர்வரிசையாக உருவாகிற ; விளை பயனான . 

முதற்பெரும் படைத்தலைவர் ; துருக்கிய போரமைச்சர் . 
sequential ity, n . வரிசைத்தொடர்புடைமை ; 

seraskier at , ( துரு . ) 1. துருக்கிய போரரங்க அலுவலகம் . 

தொடர் 
வரிசைப்பண்பு ; தொடர்விளைவுப் பண்பு ; தொடர்விளைவு 

Serb , Serb ian , n . செர்பிய நாட்டினர் ; செர்பிய மொழி ; 
நிகழ்ச்சி ; தொடர்பயன்விளைவு . 

a . செர்பியா சார்ந்த ; செர்பிய மொழி சார்ந்த . 
sequen tially , adv . வரிசைமுறையாக ; தொடர்விளைவாக ; 

Serbon ian bog , n . பண்டை எகிப்திலிருந்த சதுப்பேரிப் 
வரிசைப்பண்புடையதாக ; தொடர்வரிசையாக ; உருவாகும் 

பள்ளம் , மாயப்படுகுழி , கடக்க முடியா இடர்ப்பாடு . 
முறையில் . 

sere , 11. துப்பாக்கித்தடுக்கு , துப்பாக்கிக் குதிரையின் பற்றுக் 
seques ter , v . தனிமைப்படுத்து , ஒதுக்கமாக்கு ; தனிப்பட 

கொளுவி . 
ஒதுக்கிவை ; ( சட் . ) கடனாளி உடைமையைத் தற்காலிகமாகக் sere , a . உலர்ந்து போன ; இலைகள் வகையில் சருகாய்ப் 
கைப்பற்று ; ( சட் . ) வழக்கீட்டிற்குரிய உடைமையை இருதிறத் 

போன ; மலர்கள் வகையில் வாடிவதங்கிய ; மூப்புத் தளர்ச்சி 
தாரிடமிருந்தும் அகற்று ; ( சட் . ) கைம்பெண் வகையில் யுற்ற , நலிந்த ; ( தொ . ) the sere , the yellow leaf , மூப்பு . 
கணவர் உடைமையிலுள்ள தொடர்பினைத் துறந்துவிடு ; பறி 

serein , ( பிர. ) n . கோடைமழை , வெப்பமண்டலப் பகுதிகளில் 
முதல் செய் ; பறிமுதல் செய்து தனதாக்கிக்கொள் . 

மேகமற்ற வானிலிருந்து சொரியுந் தூவானம் . 
seques tered , a . தொலைவொதுக்கமான ; பொதுவாழ்வி 

serenade , n . மாலைவரி ; காதலியின் பலகணியருகே சென்று 
லிருந்து ஒதுங்கிய ; பொதுப்பார்வையிலிருந்து ஒதுக்கமான ; 

காதலன் மாலை நேரம் பாடும் பாட்டு ; முல்லைத்தீம்பாணி , கதை 
இடவகையில் தொடர்பற்ற ; வாழ்க்கை வகையில் தனிமை 

நாடகப் பண்பமையப் பாடப்படும் முல்லை நிலப் பாடல் ; எளிய 

பல்லியக்குழு ; V. மாலைவரிப்பாடல் இசை . 
Seques tral , a . ( மரு . ) தொடர்பற்று இற்றுப்போன எலும்பு serena ta , n . ( இசை . ) முல்லைத்தீம்பாணி , 
சார்ந்த . 

serendip ity , n . ஆக்க எதிர்ப்பாடு , ஆகூழின்பம் . 
Seques trate , U. பறிமுதல் செய் , உடைமையை 

அரசியல் 

serene , n. வீறமைதி ; வீறொளி ; எல்லையற்ற வீறமைதிக் 
சார்பிற் கைப்பற்று ; கைப்பற்றித் தனதாக்கிக் கொள் ; ( சட் . ) காட்சி ; மாசுமறுவற்ற வானப்பரப்பு ; அலையாடாக் கடற்பரப்பு ; 
கடனாளி உடைமையைத் தற்காலிகமாகக் கைப்பற்று ; ( சட் . ) a . வீறமைதிவாய்ந்த ; முகில் தடமற்ற ; உலைவற்ற ; மெல்ல 
வழக்காடலிற்குரிய உடைமையை வழக்குமன்றச் சார்பில் தற் மைதி சான்ற ; களங்கமற்ற ; வீறார்ந்த , மென்மை தாங்கிய ; 
காலிகமாகக் கைக்கொள் ; கைம்பெண் வகையில் கணவன் U. ( செய் . ) வீறமைவாக்கு ; கடல் வகையில் அமைதியுடைய 
உடைமைத் தொடர்பைத் துறந்துவிடு . 

தாக்கு ; வான்வகையில் மாசுமறுவற்றதாக்கு . 


யான . 


* 


911 
serenely 

serpent 
serene ly , adv . அமைதியாக , பரபரப்பின்றி . 

விசைப்பெருக்கத்தொடர் , படிதோறும் ஒரே வீதத்தில் கூடிக் 
sereni ty , n . அமைதி , சாந்தம் . 

குறைந்துகொண்டே போகும் உருத்தொகுதி ; in series , 

, 

ஒழுங்காய் ஒன்றன்பின் ஒன்றாக வருகிற . 
Serf , 1. அடிமை , பண்ணையாள் . 
serf age , serf dom , serf hood , 11. அடிமைநிலை , கொத்தடி 

se rif , 11. ( அச் . ) முனைக்கட்டு , எழுத்துருவில் விளிம்பிற்குக் 

கட்டுருக் கொடுக்கும் நுண்வரைமானம் . 
மைத்தனம் . 
serge , n . முறுக்கிய கம்பளிச் சாய்வரித் துகில் ; ( தொ . ) silk 

se rin , 1. பாடும் பறவை வகை . 
serge , தையல் உள்வரிப் பின்னற்பட்டு. 

serinette , n . கூட்டுப்பறவைகளுக்குப் பாடக் கற்பிக்கும் 

இசைக்கருவி வகை . 
serg eant , n . ( படை . ) தண்டுத்தலைவர் ; காவல்துறை முக 
வர் , பொதுக்காவல் வீரருக்கும் காவல் மேலாளருக்கும் இடைப் 

sering a , n . பிரேசில் நாட்டுப் பால்மர வகை . 
பட்ட நிலையினர் ; முற்கால வழக்கில் உயர்வழக்குரைஞர் . 

serio - com ic , a . விளையாட்டுடன் வினைமை கலந்த ; சிந்த 
serg eant - ish , n . பக்கவாட்டுக் கோடுகளையுடைய கடல்மீன் 

னைக் களிகிளர்ச்சி வாய்ந்த ; ஆழ்ந்த கருத்தினை மனத்துட் 

கொண்டு வேடிக்கையாக நடிக்கிற ; கருத்துக் களி நாடக 
வகை . 

இயல்புவாய்ந்த . 
serg eant - maj or , 1. முற்காலப் பெருந்தரப் படைத்துறை 

serios o , ( இத் . ) ads . ( இசை . ) இசைக்குழுவினருக்கு இடப் 
அலுவலர் . 

படும் கட்டளை வகையில் வீறமைவுடன் , விழுமிய முறையில் . 
sergette , n . மெல்லிய சாய்வரிக் கம்பளித்துகில் . 

ser ious , a . கருத்தார்ந்த ; மேற்போக்கியல்பற்ற , கருத்தாழ 
ser ial , n . தொடர்கதை ; பருவவெளியீடு , நாளிதழ் , பத்திரிகை ; 

முடைய , நல்லுணர்வு நிலையிலுள்ள , களிமயக்கமற்ற ; வீறமை 
a . தொடர்வரிசை சார்ந்த ; தொடர்வரிசையிலுள்ள ; தொடர் 

வான , கிளர்ச்சியற்ற ; . வினைமையுடைய , 

காரிய 

மனப் 
வரிசையாகவுள்ள ; தொடர்வரிசையான ; தவணைகளாக 

பான்மை கொண்ட ; வினைத்திட்பமுடைய ; 
வெளியிடப்படுகிற ; பருவந்தோறும் வெளியிடப்படுகிற ; 

மனமார்ந்த , 

கருத்தூன்றிய ; உள்ளார்ந்த அக்கறையுடைய ; 
அரும்பு வகையில் மிகைப்படியான ; ( தொ . ) serial number , 

கவலை 

எடுத்துக்கொள்கிற ; விளையாட்டுத்தனமற்ற , பொறுப் 
தொடரெண் ; வரிசைமுறையிலுள்ள வெளியீடு ; serial rights , 

புணர்ச்சி வாய்ந்த ; கேலியல்லாத , உளமார்ந்து கூறப்பட்ட ; 
தவணை வெளியீடுகளின் பதிப்புரிமை . 

வெறும் புகழ்ச்சியற்ற ; ஒளிவுமறைவற்ற ; அற்பமல்லா த ; 
ser ialist , n . தொடர்கதை எழுத்தாளர் ; தொடர்வரிசை 

பொதுநடைமுறையில் இல்லாத ; செயல்நோக்குடைய ; நன் 
எழுத்தாளர் . 

காய்ந்தமைந்து முடிவுசெய்யத்தக்க ; அசட்டையாயிராத , 
serial ity , 1. தொடர்வரிசைநிலை ; வரிசை முறைமை . 

செயல் முனைப்பான ; இடரார்ந்த , கவலையுடன் கவனிக்கப்பட 
ser ialize , v. தொடர்வரிசையாக ஒழுங்குபண்ணு , தொடர் வேண்டிய ; சீரிய , உயர்நோக்குடைய ; அறத்துறைச் சார் 
வரிசையாக வெளியிடு . 

புடைய , ஒழுக்கமுறைத் தொடர்புவாய்ந்த ; உலகியல் சார் 
ser ially , adv. வரிசைமுறையில் , ஒன்றன்பின் ஒன்றாக . 

பற்ற , ஆன்மிகத்தொடர்புடைய ; சமயத்துறைச் சார்பான ; 
ser iate, a . தொடராகவுள்ள , ஒன்றன்பின் ஒன்றாய் வருகிற ; 

இறுதி ஈடேற்றத்தில் கருத்துடைய ; ( தொ . ) serious 

politician , நிறைமுனைப்புடைய அரசியல்வாதி , தம் முழு கவ 
U. தொடர்வரிசைப்படுத்து ; வரிசை ஒழுங்குபடுத்து ; ஒன் 
றன்பின் ஒன்றாய் வருதற்கு ஏற்பாடு செய் . 

னத்தையும் ஆற்றலையும் அரசியலில் ஈடுபடுத்துகிறவர் . 
ser iated , a . தொடர்வரிசையாக்கப்பெற்ற , ஒழுங்குவரிசைப் 

se riph, n . = serif . 
பட்ட . 

serj eant , 1. முற்கால வழக்கில் உயர் தர வழக்கறிஞர் ; 
seriat im , adv . வரிசைமுறைப்படி , நிரல்பட ; ஒன்றன்பின் 

( தொ . ) Common Serjeant , லண்டன் மாநகர அலுவலர் . 
ஒன்றாக ; கூறுகூறாக . 

serj eant - at - arms , n . நகரசபை வினைமுறை அலுவலர் ; நீதி 
seria tion , 1. வரிசைமுறை அமைப்பு ; வரிசைத்தொடர்பு ; 

மன்ற வினைமுறை அலுவலர் ; பாராளுமன்ற வினைமுறை 
தொடர்வரிசை ஒழுங்கு ; வரிசையில் அமைவிடம் . 

அலுவலர் . 
Ser ic , a . பண்டைக் கிரேக்க வழக்கில் சீனா சார்ந்த . 

Serm on , n . விளக்கப் பேருரை , செவியறிவுறூஉ ; 3. விளக்கப் 

பேருரையாற்று . 
ser ic , a . பட்டுச்சார்ந்த . 

sermonet , sermonette , n . சிறு சமயச்சொற்பொழிவு. 
seri ceous , a . ( தாவ . , வில . ) பட்டுப்போன்ற , மென்மையும் 

serm onize , U. சமயச்சொற்பொழிவினை எழுதி உருவாக்கு ; 
பளபளப்பும் வாய்ந்த , பளபளப்பான மென் துய் அடர்ந்த . 

திருக்கோயில் மேடையுரையாற்று ; விளக்கவுரையாற்று ; 
se riciculture, se riculture , n . பட்டுப்புழு வளர்ப்பு ; பட்டு 

ஒழுக்க அறிவுரை கூறு . 
மூலப்பொருளாக்கம் . 

seropur ulent , a . ஊனீருஞ் சீழுஞ்சார்ந்த , 
seriem a , n . உரத்த குரலுடைய பெரிய பாம்புணிப் 

serosanguin olent , a . ஊனீருங் குருதியுஞ் சார்ந்த . 
பறவை வகை . 

se rotine , 11. செந்தவிட்டு நிறம்வாய்ந்த வௌவால் வகை . 
ser ies , 11. தொகுதி , ஒத்தபொருள்களின் ஈட்டம் ; தொடர் , 
ஒன்றன்பின் ஒன்றாகவருஞ் செய்திகளின் தொகுப்பு ; வரிசை , 

serot inous , a. ( தாவ . ) பருவநிலை கடந்த , பருவத்திற் காலந் 
ஏற்ற இறக்கமுறையான ஒழுங்கமைவு ; அணி , பொதுமை 

தாழ்த்துத் தோன்றுகிற . 
அடிப்படையான கோப்பிணைப்பு : நிரை , வரிசையாக அமைந்த 

ser ous , a . ஊனீர் சார்ந்த ; நிணநீர் போன்ற ; நீர்த்த ; மோர்த் 
பொருள்களின் கூட்டு ; தொடர்வெளியீடு ; ஒரே காலவெளி 

தெளிவு போன்ற ; ( தொ . ) serous membrane, ( உள் . ) உள் 
யீட்டுத் தொகுதி ; ஒரே பொருள் பற்றிய கட்டுரைத்தொடர் ; 

ளுறுப்புக்களின் உள்வரியாகப் பொதிந்துள்ள 

ஊனீர் 
ஒரே நிலைய வெளியீடுகளின் குழுமம் ; ஒரே பெயருடைய வெளி 

தோய்ந்த மென்சவ்வு . 
யீட்டுத் தொடர் ; ஒரே பதிப்பாசிரியரின் கோப்பிணைப்புத் serp ent , 11. பாம்பு ; பெரியவகைப் பாம்பினம் ; நயவஞ்சகர் , 
தொகுதி ; ஏட்டுவரிசை , அஞ்சல்தலை வெளியீட்டுத் தொகுதி ; நம்பிக்கைக் கேடு விளைப்பவர் ; கயவர் , இழிந்த நோக்கங் 
தொடர்பு , தொடர்ந்துவரும் நிலை ; ( வில. ) இனத்தொகுதி ; களுக்காக ஒட்டியுறவாடுபவர் ; முற்காலத் துளை இசைக் 
( இய . ) மின்கல அடுக்கு வரிசை ; ( மண் . ) தள அடுக்குத் கருவி 

வகை ; ( தொ . ) Pharaoh s serpent , 

பண்டை 
தொகுதி , பொதுப்பண்புகளையுடைய அடுக்குகளின் தொகுதி ; எகிப்தியர் வழங்கிய பழங்கால எரிபாம்பு வாணம் , பாம்பு 
( வேதி . ) தனிமத்தொகுதி ; சேர்மத்தொகுதி ; ( கண ) உருக் போல எரியும்போது நெளிந்து வளைந்து நீளும் வேதியியல் 

பொதுக்கூறுடைய உருக்களின் இணை தொடர் ; பொருள் ; serpent lizard , பண்டைக்கிரேக்க வழக்கில் நச்சுப் 
pl. ser ies ; ( தொ . ) arithmetical series , மடிப்பெருக்கத் பாம்பு வகை ; குறுங்காற் பல்லியின உயிர்வகை ; the old 
தொடர் , படிப்படியாக ஒரே அளவில் கூடிக்குறைந்து Serpent , பேயிறை ; the Serpent , பேயிறை ; வட விண்மீன் 
கொண்டே போகும் உருத்தொகுதி ; geometrical series , குழுக்களில் ஒன்று . 


கோவை , 


நடன 


பெறு ; 


912 

service 
serpent - charmer 
serp ent- charmer , n. பாம்பாட்டி , மகுடி ஊதுபவர் . Serve , n . பந்தாட்டத்தில் தொடக்கப் பந்தடி ; முதற்பந்தடி 

முறை ; 3. வேலைசெய் ; பணியாளாயிரு , தொண்டூழியஞ் செய் ; 
serp ent - eater , n . பாம்புணிப் பறவை வகை . 

ஏவல் செய் ; பணியாற்று , பணித்துறையில் ஊழியஞ் செய் , 
serp ent - grass , n . பனிப்புல் , ஆல்ப்ஸ் மலைப்பகுதிக்குரிய 

பணித்துறையில் அமர்ந்திரு ; தொண்டாற்று ; பொதுப்பணி 
செடி வகை . 

செய் ; கடமையாற்று ; உதவு ; உதவியாயிரு ; தேவை நிறை 
serpen tiform , a . பாம்பு வடிவான . 

வேற்று ; தேவைகளுக்கு உதவு : பயன்படு ; நல்ல பயன் 

உடையதாயிரு ; தக்க கருவியாயிரு ; மூலப்பொருளாய் அமை 
$ erp entine , 11. அடர் பச்சை நிறப் பாறை வகை ; வண்ணப் 
பாறைவகை , பாம்புவண்ண மெருகுக் கல் ; பனிச்சறுக்கு 

வுறு ; நோக்கம் ஈடேற உதவு ; காரியத்திற்குப் பயன்படு ; 
விளையாட்டு வகையில் உருமாறிய சறுக்கு தட நெளிவரை ; 

தேவை நிறைவேற்றத்தக்கதாக அமைவுறு ; போதியதாயிரு; 
a . பாம்பிற்குரிய , பாம்பு போன்ற ; நெளிகிற , வளைய வளையச் சாதகமாயிரு ; உணவுமேசை ஒழுங்கு செய் ; 

உணவு 
சுற்றுகிற ; வளைந்து வளைந்து செல்கிற ; சூழ்ச்சி இயல்புடைய ; 

மேசையிற் பணியாற்று ; பரிமாறு , உணவு விளம்பு ; உணவு 
நயவஞ்சகமான ; V. வளைந்து வளைந்து செல் ; அலைந்து திரி ; பக்குவஞ்செய்து வழங்கு ; சட்டப்படி ஆளிடம் கொண்டு 
( தொ . ) serpentine dance , வளைந்து வளைந்தாடும் 

சேர்ப்பி ; பங்கீடு செய்து வழங்கு ; பணித்துறைக்காலம் 
வகை ; serpentine verse , முதல் இறுதிச் சொற்கள் ஒத்த 

பணிசெய்து கழி ; தண்டனைக் காலம் தண்டனை அனுபவித் 
செய்யுள் வரி ; serpentine wisdom , ஆழ்ந்த அறிவு ; துத்தீர் ; இயந்திரம் - துப்பாக்கி முதலியவற்றின் வகையில் 
the Serpentine , ஹைடு பூங்காவில் ( Hyde Park ) உள்ள இடையறவுறாமற் பேணு ; நடைமுறைப்படுத்திப் பேணு ; 
ஒப்பனை நீர் நிலை . 

பொலிக்குதிரை வகையில் பெடையினைப் பொலிவி ; நடத்து ; 
தக்கபடி எதிரீடு செய் ; பந்தாட்ட வகையில் 

பந்தடி , 
serp entlike, a . பாம்பு போன்ற ; adv . பாம்பு போன்று , 

பந்தினைக் கையேற்று எறி ; ( தொ . ) as memory serves , 
வளைந்து வளைந்து . 

நினைவு வரும்போதெல்லாம் ; as occasion serves , தக்க 
serplent s - tongue , n . சூரல்வகை. 

தறுவாய்நோக்கி ; serve a sentence , தண்டனையை முழுக் 
serpi ginous , a . ( மரு . ) படைச்சுற்று நோயினாற் பீடிக்கப் காலமும் அனுபவி ; serve gun , serve battery , துப்பாக்கி - 
பட்டுள்ள ; படர்கிற . 

பீரங்கிகள் ஆகியவற்றைச் சுட்டுக்கொண்டேயிரு ; serve 
serpilgo , n. படர்நோய் , படை . 

notice on , சட்டப்படி அறிக்கையை உரியவரிடம் ஒப்படை ; 
serp ula , 11. திருகுகுழற் சிப்பிப்புழு , பாறைகளில் திரள் திர 

serve one a trick , ஏமாற்று ; serve one right , பட்டது 
ளாகத் திருகுமறுகலான குழல் தோடுகளின் உள்ளே வாழும் 

அவனுக்குத் தகும் ; serve one s apprenticeship , பயிற்சி 
கடற்புழு வகை ; pl . serp ulae . 

serve one s time , வழக்கமான காலத்திற்குப் 

பதவி தாங்கியிரு ; தண்டனையை முழுக்காலமும் அனுபவி ; 
se rra , n . ( உள் . , தாவ . , வில . ) இரம்பப்பல் விளிம்புடைய 

serve out , பகிர்ந்துகொடு , பாத்தீடு செய் ; செய்ததற்குத் 
உறுப்பு ; வாட்பல் அமைவு ; இரம்பப்பல் ஓரம் ; pl . se rrae . 

தக்க எதிரீடு செய் ; தண்டி ; serve rope , ( கப் . ) வடத் 
serradill a , 1. கால்நடைத் தீவன மணப்புல் வகை . 

தைக் கயிற்றால் வரிந்துகட்டிக் காப்புச் செய் ; serve tables , 
se rrate , a . ( உள் . , தாவ . , வில . ) இரம்பப்பல்போல் வெட்டப் 

உயிர்த் தேவை நாடாது உடல் தேவையே கவனி ; serve the 
பட்ட . 

devil , கொடியவனாயிரு ; serve the Lord , serve God, சமயப் 
serrate , V. (உள் . , தாவ . , வில . ) . இரம்பப்பல் விளிம்பு பற்றுள்ளவராயிரு , ஒழுக்க சீலனாயிரு ; serve the purpose of . 
அமைவி . 

பதிலாகப் பயன்படத்தக்கதாயிரு ; serve the turn , serve one s 

turn , serve the need , serve one s need , போதிய 
serra tion , n . இரம்பப்பல் விளிம்பமைப்பு . 

அளவு 

நன்கு பயன்படு ; உடனடித் தேவைக்குப் போதியதாயிரு ; 
se rrefile , n . கூழைப்படைப் பின்வீரர் . 

serve time , சிறைத்தண்டனை முதலியவற்றை அனுபவி ; 
se rricorn , n . ( வில . ) இரம்பப்பல் உணரிழை வண்டு வகை ; 

serve two masters , முரண்பட்ட இரண்டு கோட்பாடுகளுக் 
a . இரம்பப்பல் விளிம்புள்ள உணரிழைகளையுடைய . 

கிடையில் பிரிவுறு ; serve up , 

மேசைக்குக் 
se rried , a . படைவீரர் வகையில் தோளோடு தோளாக இடை 

கொண்டுவா ; serve with the same sauce , செய்தபடியே 
யீடின்றி நெருங்கிய ; மரவரிசை வகையில் உட்செறிந்த ; 

திருப்பிச் செய் . 
மிடைந்து அடர்ந்த . 

Ser ver , n . உணவு பரிமாறுபவர் ; சமயகுருவினுக்குரிய 
serrif erous , a . ( வில . , தாவ . ) இரம்பம்போன்ற உறுப் வழிபாட்டுவினைத் துணைவர் ; முதற் பந்தெறியாளர் ; 
புடைய . 

உணவுத்தட்டம் ; உண்ணுதற்குரிய கவர்முள் - கரண்டி . 
se rriform , a . இரம்பம் போன்ற வடிவமைந்த . 

serv ery , n . பரிமாற்றகம் . 
serriros trate, a . பறவை வகையில் இரம்பப்பல் விளிம்புள்ள் Serv ian , n . செர்பியா ( Serbia ) நாட்டவர் ; செர்பியா நாட்டு 
அலகுடைய . 

மொழி ; a . செர்பியா நாட்டிற்குரிய ; செர்பியா நாட்டு 
se rrulate , se rrulated , a . நேர்த்தியான இரம்பப்பல் விளிம் 

மொழிக்குரிய . 
புடைய , சிறு வெட்டுக்கீறல் வரிசைகளையுடைய . 

Serv ian wall , n . பண்டை ரோமாபுரியில் குடியரசிற்கு 
ser um , 1. மோர்த்தெளிவு ; குருதியின் ஒளியூடுருவும் நீர்த்த 

முற்பட்டகால அரசன் செர்வியஸ் டல்லியஸ் ( Servius 
பகுதி ; ஊனீர் , உடலில் உணவிலிருந்து ஊறும் கொழுப்புக் 

Tullius ) கட்டிய மதில் . 
கலந்த வெள்ளை நிணநீர் ; ( மரு . ) பண்டுவப்பொருளாகப் 

serv ice , n . பணி ; வேலை ; ஊழியம் , சேவை ; கடமை ; கடப்பாடு ; 
பயன்படுத்தப்படும் விலங்கின் குருதி நிணநீர் ; ( தொ . ) 

பணிநிலை ; பொதுப்பணி ; அரசியற்பணி ; உத்தியோகம் ; 
serum sickness , நிண நீரூசியால் உண்டாகும் கொப்புளக் 

ஊழியம் ; சார்புநிலை ஊழியம் ; பணித்துறை ; பணித்துறை 
காய்ச்சல் . 

ஊழியம் , ஊழியத்துறை ; பணித்துறைக்கடமை ; பணிக்கடம் , 
serv al , n . நெடுங்காற் பூனை வகை . 

போர்ச்சேவை ; போர்த்துறைப்பணி ; பணித்துறை ஊழியர் 

குழு ; பணித்துறைப்பழக்கம் , பணித்துறை அனுபவம் ; 
Serv ant , n . வேலையாள் ; ஊழியர் ; ஏவலர் ; பணியாளர் 

ர் ; நீடித்த அனுபவம் ; சமயவினைமுறைத் தொகுதி ; பூசனை 
ஊழியத் துறை உறுப்பினர் ; ஆர்வத்தொண்டர் ; நாகரிகப் 

முறை ; கூட்டுவழிபாடு ; வழிபாட்டுமுறை ; வழிபாட்டு , 
பணிவுக் குறிப்புச்சொல் ; ( தொ . ) civil servant , படைத் வாய்பாடு ; வழிபாட்டு இசையமைப்பு ; வழிபாட்டுத் திருக் 
துறை சாராத அரச அலுவலர் , அமைதிக்கால அரச ஊழியர் ; 

கூட்டம் ; உணவுமேசைப் பணிவிடை ; உணவுமேசைக் 
public servants , அரசினர் பணியாளர் , அரசாங்க அலுவலர் கருவி கலத்தொகுதி ; ஒருமுறை பரிமாறிய உணவு : 
கள் ; servant of servants , தொண்டர்க்குத் தொண்டர் , பரிமாறல் ஒழுங்கு ; 

வேலையாள் 

வேலையாள் 
போப்பாண்டவரின் பட்டம் . 

தொழில் ; வேலைபார்க்கும் நிலை ; தொண்டூழியம் ; பணி 
serv ant - maid , n . வேலைக்காரி . 

விடை ; பண்ணைக்கடமை ; பண்ணைக்கடமை ஊழியம் : 


உணவை 


. 


நிலை ; 


913 


service 


sesquise ptimal 


குடிவாரக் கடமை ; போர்க்கடமை ; பொதுத்தொண்டு ; 
பொதுநலச் சேவை ; சமுதாயப்பணி ; மக்கள் நல உஉதவி ; 
பற்றார்வத் தொண்டு , விருப்ப ஊழியம் ; வருதி , ஆணை 
ஒருக்கம் , விருப்பம் நிறைவேற்ற ஆயத்தமாயிருக்கும் நிலை ; 
ஆணை ஏற்று நடக்க விரும்பிக் காத்திருக்கும் நிலை ; நட்புதவி ; 
உதவி நலம் , துணை நலம் ; அருளுதவி ; தொண்டு தவி ; கை 
யடைவு , கைவச வாய்ப்பு ; வாய்ப்புவளம் ; காதற்கடப்பாடு , 
காதற்சேவை ; பயனீடு ; உபயோகம் ; விளைநலம் ; பயனுதவி ; 
வணக்கவழிபாடு ; வழிபாட்டுக்கடமை ; பணிவிணக்க அறி 
விப்பு ; வணக்கமுறை; வணக்க அறிவிப்பு ; வாழ்த்தறிவிப்பு ; 
வழங்கீடு ; வழங்கீட்டமைவு , வழங்கீட்டுத் திட்டம் ; மின் 
வலி - வானொலி முதலியவற்றின் வகையில் பயன் வழங்கீடு ; 
பயன்வாய்ப்பு ; உதவித்திட்டம் ; வாடிக்கைத்துணை நல 
ஏற்பாடு , ஊர் திவகைகள் - கப்பல் - விமானம் முதலியவற்றின் 
வகையில் குறித்த நேரத்திற்குரிய போக்குவரவுத் திட்ட 
அமைப்பு ; பணித்துறை ஊழிய ஏற்பாடு ; முயற்சிவிரை 
வமைவு ; கயிற்றுப்புரி காப்பிழை ; கடன் கரைப்புச் செல 
வினம் ; பந்தாட்டத்தில் முதற் பந்தெறி ; முதற்பந்தெறிப் 
பாங்கு ; முதற்பந்தெறியின் ஆள்வரிசை முறை ; a . நிலப்படைத் 
துறை சார்ந்த ; கடற்படைத்துறை சார்ந்த ; வான்படைத் 
துறை சார்ந்த ; வேலைக்காரர்களுக்கான ; U. உந்துகலம் 
முதலியவற்றிற்கான சீர்க்காப்பு ஏற்பாடு செய் ; சீர்க்காப்பு 
முறை செய் ; ஒக்கீடு செய்துகொடு ; ( தொ . ) active service , 
போர்வீரர் களப்பணி ; செயற்களப்பணி ; at your service, 
ஆணைகளுக்குக் கீழ்ப்படியக் காத்திருக்கும் நிலையில் ; எவ்வகை 
யாகப் பயன்படுத்தினாலும் ஏற்கும் நிலையில் ; full service , 
திருக்கோயில் பாடகர் குழாம் நடத்தும் கூட்டு வழிபாட்டிசை 
நிகழ்ச்சி ; has seen service , போரில் சண்டை செய்திருக் 
கிறார் , போர்வீரராக அனுபவம் பெற்றிருக்கிறார் ; கப்ப 
லோட்டியாக அனுபவம் பெற்றிருக்கிறார் ; நெடுங்காலம் 
பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது ; நீடித்த உழைப்பின் 
அடையாளங்கள் காணப்படுகின்றன ; in active service, 
on service , போர்ப்பணி செய்யும் நிலையில் ; personal service , 
நிலப்பண்ணையாட்சிமுறை ; மேலாண்மைக்குரிய வணக்க 
முறைக்கடமை ; ஆணை - பற்றாணை வகைகளில் நேர்முக ஒப் 
படைப்பு ; plain service , படிக்கப்படும் வழிபாட்டு வாய் 
பாடு ; ஒப்புவிக்கப்படும் வழிபாட்டு வாசகம் ; service area , 
வானொலி வகையில் பயனீட்டையடைவதற்குரிய பரப்பெல்லை ; 
service book , பணிச்சுவடி ; service by publication , ஆணை 
பற்றாணை முதலியவற்றை வீட்டில் ஒட்டி அல்லது செய்தித் 
தாளில் வெளியிட்டுத் தெரியப்படுத்தல் ; service by substi 
tution , ஆணை - பற்றாணை முதலியவற்றை அயலாரிடம் கொடுப் 
பது மூலம் வெளியிடுதல் ; service dress , அலுவற் சீருடை ; 
service flat , வீட்டு வாய்ப்புக்கள் ஏற்பாடு செய்யப்பட் 
டுள்ள வாடகைக் குடியிருப்பு வரிசை ; service hatch , உண்டி 
தட்டுக்கள் உட்செலுத்தப்படுவதற்குரிய உணவுக்கூடப் 
புடைவழி ; service pipe, நீர் - வளி வகையில் தலைக்குழாயிலி 
ருந்து கட்டிடத்திற்குச் செல்லும் தனிக்குழாய் ; take into 
one s service , வேலைக்கு எடுத்துக்கொள் ; take service with , 
ஒருவரிடம் பணியாளாக 

அமர்வுறு ; the civil service , 
படைத்துறை சாராத பொதுநிலை அரசுப்பணி ; the covenanted 
service , ஒப்பந்த ஊழியப்பணி ; பிரிட்டிஷ் ஆட்சிக்காலத்தில் 
படைத்துறை சாராத இந்திய அரசுப்பணி ; the fight 
ing services , the services , கடல் - நில - வான் 

படைத்துறை 
கள் ; 

yeoman service, yeoman s service , QWGligof , 
காலத்திற் செய்த நலம் . 
serv ice , n . சிறுபழங்களையுடைய பேரியின மரவகை . 
Serv iceable , a . பயன்படத்தக்க , பயனுடைய ; பணிசெய் 
யும் விருப்பமும் ஆற்றலும் உள்ள ; பணிசெய்யக்கூடிய 
நீடித்து உழைக்கக் கூடிய ; ஒப்பனைப் பொருளாகவன்றி 
முரட்டு உபயோகத்திற்குத் தகுந்த ; சாதாரணமாகப் பயன் 
படுத்தித் தீர்க்கப்படுவதற்குரிய . 
serv ice - berry , n . பேரியின மரவகையின் சிறு காய் . 
serv ice -book , n . சமய வழிபாட்டுச் சுவடி ; தோத்திரப் 
பாடற்சுவடி . 

116 


serv ice - line , n . வரிப்பந்தாட்ட வகையில் பந்தெல்லை வரை 

யறைக் கோடு. 
serv ice - tree , 1. = service ?. 
serviette , n . மேசைக் கைகுட்டை . 
Serv ile , a . அடிமைத்தனமான ; அடிமை சார்ந்த ; அடிமையா 
யிருக்கிற ; அடிமை 

போன்ற , கெஞ்சுகிற , கீழ்த்தர 
உணர்ச்சியுள்ள , இழிவான ; முழுவதும் பிறரைச் சார்ந் 
திருக்கிற ; 
servil ity , n . கொத்தடிமைத்தனம் ; மட்டில் குழைவு , மிகுதி 

வணக்கங் காட்டுகை . 
serv ing - man , 11. ஏவலர் , வேலைக்காரர் . 
serv itor , 11. ஊழியன் , வேலைக்காரன் , கையாள் ; பணி 
மாணவர் , ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் கல்லூரி நிதி 
யுதவி பெற்றுக் குற்றேவல் புரியும் பட்டம்பெறா மாணவர் . 
serv itude , n . அடிமை வேலை ; வேலையாள் நிலை ; அடிமைப் 
பண்பு ; அடிமைப்பட்ட வாழ்வு ; நாடு வகையில் அயலாட் 
சிக்கு உட்பட்ட நிலை ; மட்டற்ற கீழ்ப்படிவு ; கட்டாய 
உழைப்பு ; வேண்டாக் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கும் 
நிலை ; உள்ளத்தின் அடிமைப்பாங்கு ; ஆன்மிக அடிமைத் 
தன்மை ; ( சட் . ) பிறர் உரிமைக்கு இடந் தரும் உடைமைப் 
பொறுப்பு ; ( தொ . ) penal servitude , கடுஞ்சிறையீடு . 
serv o - mot or , n . கப்பல் இயந்திர இயக்கம் பின்னோக்கு 

விக்கும் துணைவிசைப் பொறி . 
ses ame, n . எள்ளுச்செடி ; எள்ளு விதை ; ( தொ . ) open 
sesame , அராபிக்கதையில் கடைதிறப்பு மந்திரம் ; மாயத் 
திறவு . 
ses amoid , n . தசைப்பற்றெலும்பு ; a . எள்விதை வடிவ 

முள்ள , கணுப்போன்ற 
ses eli , n . ( தாவ . ) வாடா வெண்மலர்களையுடைய குடைப் 

பூங்கொத்துச் செடியினம் . 
Ses quialter , 11. ( பூச் . ) சிறிய பொட்டினை உள்ளடக்கிய 
பெரிய பொட்டு ; a . ஒன்றரைக்கு ஒன்றான ; மூன்றிற்கு 
இரண்டு என்னுந் தகவுப்படியுள்ள ; ஒன்று கூடிய எண் 
ணுடன் எண்ணிற்கு உள்ள தகவுப்படி சார்ந்த . 
sesquial tera , 11. ( இசை . ) இரண்டிற்கு மூன்று என்னும் 

தகவுடைய இடையீடு . 
sesquial teral , a . மூன்றிற்கு இரண்டு என்னும் தகவுப்படி 


யுள்ள , 


sesguibas ic, a . ( வேதி . ) உப்புவகையில் அடிமம் மூன்று 

காடி இரண்டெனும் தகவிணைவுள்ள . 
sesquicentenn ial , n . நூற்றைம்பதாவது ஆண்டு நிறைவு 
விழா ; a . நூற்றைம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவினைச் 
சார்ந்த . 
sesquinon al , a . பத்திற்கு ஒன்பது என்னும் தகவுப்படி 

யுள்ள . 
sesquiocell us , n . ( பூச் . ) தனக்குள் சிறிய பொட்டு உடைய 

பெரிய பொட்டு . 
sesquioctav al , a . ஒன்பதுக்கு எட்டு என்னும் தகவுப்படி 

யுள்ள . 
sesquiox ide, n . ( வேதி . ) இரு மூவுயிரகை , அடிமம் இரண்டி 

னுக்கு உயிரகம் மூன்று தகவுள்ள சேர்மம் . 
sesquipedal ian , a . ஒன்றரை அடி நீளமான ; சொல் 
வகையில் எளிதிற் கையாளமுடியாத ; படாடோபமான , 
கல்விச்செருக்கினைக் காட்டுகின்ற . 
sesquip licate , a . குழியத்துக்குப் பெருக்கம் என்னுந் தகவுப் 

படியுள்ள . 
sesquiquar tal , a . ஐந்துக்கு நான்கு என்னுந் தகவுப்படி 

யுள்ள . 
sesquiquin tal , a . ஆறுக்கு ஐந்து என்னும் தகவுப்படி 

யுள்ள . 
sesquisep timal , a . எட்டுக்கு ஏழு என்னுந் தகவுப்படி 
யுள்ள . 


set 


வா ; 


914 
sesquisextal 
Sesguisex tal , a . ஏழுக்கு ஆறு என்னுந் தகவுப்படியுள்ள . 
sesquisulph ide , 11. ( வேதி . ) இருமுக்கந்தகை , அடிமம் 

இரண்டுடன் கந்தகம் மூன்று தகவுள்ள சேர்மம் . 
sesquiter tia, n . ( இசை . ) நான்குக்கு மூன்று 

மூன்று என்னுந் 
தகவுடைய இடையீடு . 
sesquiter tial , a . நான்குக்கு மூன்று என்னும் தகவுப்படி 

யுள்ள . 
ses quitone , n . ( இசை . ) ஒன்றரைச் சுரம் உள்ள இடை 

வெளி . 
sess , 11. வரி , தீர்வை ; ப . வரி விதி . 
sess ile , a . ( தாவ . , வில . ) மலர் - இலை முதலியவற்றின் 
வகையில் காம்பற்ற ; பூங்கொத்து வகையில் தண்டற்ற ; 
கண் வகையில் இமையடியில் பதிக்கப்பெறாத ; நேரடியாக 
ஒட்டிய , அடியற்ற . 
se ssion ,11. கூட்டத்தொடர்வு ; விசாரணைத்தொடர்வு ; மாமன்ற 
அமர்வு ; அமர்வுக்காலம் ; அமர்வுநேரம் ; கூடுகைக்கும் ஒத்தி 
வைப்பிற்கும் இடைப்பட்ட பருவம் ; கூடுகைக்கும் கலைகைக் 
கும் இடைப்பட்ட தொடர் அமர்வு ; பல்கலைக்கழகப் பருவம் ; 
பல்கலைக்கழக ஆண்டு ; ( தொ . ) Court of Session , ஸ்காத் 
லாந்திலுள்ள மீயுயர் நீதிமன்றம் ; in session , அமர்வு 
நிலையில் , 
se ssional , a . கூட்டத்தொடர் சார்ந்த ; கூட்டமர்விருக்கைக் 
காலத்திற்குரிய ; ( தொ . ) sessional order , அமர்வுக்கால 
எல்லைக்குரிய கட்டளை . 
sess ion - clerk , 1. ஸ்காத்லாந்தில் திருக்கூட்ட முறைமன்ற 

அலுவலர் . 
sess ion - house , 1. முறை அமர்வுமன்ற மனை , ஸ்காத்லாந்தில் 

குருமார் திருச்சபையின் திருக்கூட்ட முறைமன்றம் . 
se ssions , n . pl . காலாண்டுப் பருவ உலாவியல் நடுவர் 
மன்றக் கூட்டமர்வு ; ( தொ . ) petty sessions , உசாவிலா 
உடனடித் தீர்ப்புக்கான நடுவர் கூட்டிணைவமர்வு மன்றம் . 
sess ions - house , n. = session - house . 
ses terce , n . பண்டைய 

ரோமரின் வெள்ளி நாணயம் ; 
pl . sester tii . 
sester tium , n . பண்டைய ரோமரின் மதிப்புத்தொகை நாண 
யம் , ரோமரின் ஆயிர வெள்ளிக்காசு பண்டை மதிப்புத் 
தொகை ; pl . sester tia . 
sester tius , n . = sesterce . 
sestet , 1. அறுவர் கூட்டுக்குரிய இசை ; ஆறிசைக் கருவி 
களுக்குரிய பொது இசை ; ஆறன் தொகுதி ; பதினான்கடிப் 
பாடல் வகையின் இறுதி ஆறு அடிகளின் தொகுதி . 
sesti na , n . அறுவட்டச் சித்திரப் பா , ஆறடி அறுபாவுறுப்பு 

மூன்று அடியுடன் இறும் தொகையாப்பு வகை . 
set , n. தொகுதி ; இனம் , ஓரினக்கூட்டு ; குவை , ஒருதன்மை 
யான பொருள்களின் குவியல் ; ஈட்டம் , ஓரினப்பொருள் 
களின் வரிசை ; கணம் , வகைப்படுத்தப்பட்ட கும்பு ; இணை 
கோப்பு , வகுப்பமைவுற்ற முழுத்தொகுதி ; குழுமம் , ஒரு 
வகைப்பட்டவர்களின் கூட்டிணைவு ; கும்பல் , திரள்குழு ; 
தனிக்குழு ; நடனக்குழாம் ; ஆடல்தொகுதி ; கருவிகல முழுத் 
தொகுதி ; நாடகத் திரையமைவு ; திரைப்படச் செயற்கைக் 
காட்சியமைவு ; கம்பியில்லாத் தந்தியின் அலைவாங்கமைவு ; 
பேர்க்கு ; சார்பு , செல்திசை ; சாய்வு ; கருத்துப் பாங்கு ; 
கருத்துச்சாய்வு ; அமைவுநிலை ; நிலை அமைவு ; தோற்றம் ; 
சாயல் ; கோட்டம் , நிலைத்த வளைவு ; நிலவியலில் பாறை 
யடுக்குகளின் புடைசரிவு ; இரம்பப்பற் சாய்வு ; இரம்பப்பற் 
சாய்வளவு ; ஆடைத் தொங்கல்நிலை ; மடிவுநிலை ; இறுக்கம் , 
இறுகமைவு ; இறுகுநிலை ; நெசவில் கழியடர்த்திநிலை ; இழை 
யடர்த்திநிலை ; ஆடையின் இழையடர்த்தி வகை ; குறுக்கு 
வரிக் கம்பளியின் கட்டம் ; கம்பளிக் கட்டப்பாணி ; 
வேட்டைநாய் மோப்பச் சுட்டீடு ; சுவரில் கடைசி மேற்பூச்சு ; 
அச்சடர்த்தியமைவு , அச்சுருக்களின் இடைவெளி அமைவு ; 
வளைகரடியின் பொந்து ; பொருத்தம் ; பொருத்தமுறை ; 
பொருத்தச்செவ்வி ; பாவுகற்பாளம் ; பாவுதளக்கட்டை ; 


சுரங்கவழித் தாங்கு மரச்சட்டம் ; வலைத்துறை , நிலவர வலை 
களுடன் கூடிய மீன் துறை; நாற்று முளை , நடுகிளைக் கீற்று ; 
குத்தகை ; சுரங்கக் குத்தகைக்கூறு ; தொடுகூறு , சுரங்கத் 
தொழில் வெட்டுவேலைக்கூறு ; குத்துத்திருகு வகைமுறை ; 
சூழல் ஒத்தியைவமைவு ; மிகைக் கெலிப்பெண் ஆட்டத் 
தொகுதி ; ( செய் . ) கதிரவன் அடைவு ; ( பே - வ . ) உடலின் 
கட்டமைவு ; a . உறுதியான ; வரையறுக்கப்பட்ட ; விதிக்கப் 
பட்ட ; வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பெற்ற ; முன்னரே 
துணியப்பட்ட ; முன்னேற்பாடான ; முன்னரே ஒழுங்கமைவு 
பெற்ற ; முன்னரே முடிவுசெய்யப்பட்ட ; திட்டமிட்ட ; 
நிலைத்த ; கட்டிறுக்கமான ; இறுகிய ; உறைந்த ; செறிவான ; 
விறைப்பான ; 3. கதிரவன் முதலிய வான்கோளங்களின் 
வகையில் அடைவுறு ; வை ; கிடத்து , படுக்க வை ; இடு ; 
நிறுத்திவை ; நிறுவு , நிலைநாட்டு ; அமர்வி , உட்கார்த்திவை ; 
அமைத்துவை ; அமைவி ; மேல்வை ; படும்படிவை ; ஒன்று 
படும்படி செய் ; பொருத்து ; ஒட்டு ; இறுக்கு ; இணைவி ; 
சேர் ; கூட்டியிணை ; இசைவி ; பூட்டு ; பதியவை ; உட் 
பதித்து வை ; உள்வை : உட்பொதி ; செருகு ; ஒழுங்குறுத்து ; 
செப்பஞ் செய் ; சரியாக வை ; சரிநிலைப்படுத்து ; வேண்டியபடி 
வளை ; தலைமயிரை ஈரப்பதத்தில் அலையலையாக்கு ; வேண்டிய 
உருக்கொடு ; சீராக்கு ; குறிப்பிட்ட நிலைக்குக் கொணர் 

. 
அமர்த்து , நியமி ; ஆக்கு ; உருவாக்கு ; ஏவு , தூண்டு ; 
இயக்கு ; அமர்ந்து செய்யும்படி தூண்டு ; ஈடுபடுத்து ; ஒரு 
முகப்படுத்து ; முனைவி ; ஒருங்குவி , சித்தமாக்கு ; உறுதி 
செய் , நிலவரப்படுத்து ; முடிவுசெய் ; தீர்மானி ; முன்வை ; 
முன்கொணர்ந்து வை ; காட்டு ; முன்மாதிரியாகக் கொள்ளுவி ; 
இயங்கு ; இயக்கந் தொடங்கு ; நடைமுறைக்கு 
தொடங்கு ; நாடிச் சாய்வுறு ; கடல் நீர்வகையில் வேலை 
பொங்கு ; வேகமடை ; அடித்துச்செல் ; விசைப்படு ; புகுந்து 
பரவு ; ஏறிப்பரவு ; உருவாகு ; பக்குவமெய்து ; குதிர்வுறு ; 
முதிர்வுறு ; காய்ப்புறு ; முட்டைகளைக் குஞ்சு பொரிக்க வை ; 
குஞ்சுபொரிக்கும் நிலைபெறு ; இறுகு ; உறை ; உறைப்பாகு ; 
வேட்டைநாய் வகையில் விறைப்புற்று மோப்ப உணர்ச்சி 
காட்டு ; ஆடைவகையில் உடலோடு பொருந்தியமை ; ஆடற் 
கலைஞர் வகையில் எதிரெதிராக வந்து ஒழுங்கு நிலையுறு ; 
ஆட்டங்களில் கெலிப்பெண் முடிவுசெய் ; ( தொ . ) set about , 
முனைவுறு , தொடங்கு ; set apart , ஒதுக்கிவை ; பிரித்துவை ; 
set aside , ஒதுக்கிவை : தள்ளிவை , விலக்கு ; புறக்கணி ; 
அவமதி ; தள்ளுபடி செய் ; set at defiance, எதிர்த்து நில் ; 
எதிர்த்துத் தடு ; செல்லாததாக்கு ; set at liberty , set free , 
விடுதலை செய் ; விடுவி ; set at naught , கேலி செய் , அவமதி ; 
புறக்கணி ; set a watch , set the watch , 

வீரர்களைப் 
படைகாவலுக்கு நிறுத்து ; set axe to , வெட்டத் தொடங்கு , 
அழிக்க முற்படு ; set back , தடைசெய் , முன்னேற்றத்தைக் 
குலை ; set by , ஒதுக்கிவை , வருங்காலத்திற்காகச் சேர்த்து 
வை ; உயர்வாக மதி , உயர்வாகப் போற்று ; set clock , 
set watch , சரியான காலங்காட்டும்படி கடிகார முட்களை வை ; 
set close , அச்சுருக்களை நெருக்கமாக அடுக்கு ; set down , 
எழுத்தில் எழுதி வை , பதிவுசெய் ; குறி ; set down as , என்று 
குறிப்பிடு ; set down to , விளைவிற்குக் 

காரணமாகக் 
கருது ; set eggs , முட்டைகளைக் கோழியிடம் அடைகாப்பதற் 
காக வை ; set eyes on , காணு , நோக்கு ; set fair , தட்ப 
வெப்ப வகையில் நல்ல காலநிலையாய் அமை ; நல் அறிகுறி 
யுடையதாயிரு ; set fire to, தீமூட்டு , எரி , கொளுத்து ; 
தூண்டியெழுப்பு ; set foot , மிதி ; நட ; set forms, முன்னேற் 
பாட்டோடு அமைக்கப்பட்ட வாய்பாடு வினைமுறைகள் ; 
set forth , தெரியச்செய் ; அறிவி ; விரித்துரை ; தெளிவுறுத்து ; 
அழகுசெய் ; பயணந் தொடங்கு ; set forward , முன்னேற்றத் 
திற்கு உதவு ; முன்னேறத்தொடங்கு ; set fracture , எலும்பு 
முறிவைச் சரிசெய்து பொருத்து ; set hen , கோழியை அடை 
காக்கச் செய் ; set in , தோன்று ; எழு ; நடைமுறைக்கு வா ; 

set movement on foot , செயல் தொடங்கு ; 
set off ,, 

அழகொப்பனையாகப் பயன்படு ; முனைப்பாகத் 
தோன்றச்செய் , கவர்ச்சியை மிகுதிப்படுத்து ; மீதார்வத்துடன் 
பேச அல்லது சிரிக்கத் தொடங்கு ; புறப்படு ; set on , 
தூண்டு ; தாக்கும்படி கிளறிவிடு ; மேல் விழுந்து தாக்க 
நாயை ஏவு ; set one at ease, கூச்சத்தைப்போக்கு ; கவலை 


7 


நிலைபெறு ; 


915 


settle 


setaceous 


அன்பைப் 


உடகை 


நீக்கி அமைதிப்படுத்து ; set one in the way , நடத்திச்செல் , 
வழிகாட்டு ; தொடக்க உதவி செய் ; set one on his way , 
பாதிவழி உடன் செல் ; set one right , தவறைத் தெளிவு 
படுத்து ; 

கண்டித்துத் திருத்து ; set one s cap at , 
கவர்ச்சி செய்ய முயலு ; காதலர் 

பெற 
முயற்சி செய் ; set oneself to do , செய்யத்தீர்மானி ; set one s 
face against , set oneself against , விடாமல் எதிர்த்து நில் , 
ஆதரிக்க மறு ; set one s hand , ஆவணத்திற் கையொப்ப 
மிடு , பொறிப்பிடு ; set one s hand to task , வேலை தொடங்கு , 
ஆரம்பி ; set one s heart on , set one s mind on , set one s 
hopes on , உறுதியாக விரும்பு ; எதிர்பார் , பெறத் தீர்மானி , 
பெற்றுவிடுவதென உறுதிகொள் ; set one s house in order , 
தன்னைச் சீர்திருத்திக்கொள் ; set one s life on a chance , உயி 
ரைப் பணயம் வைத்தாடு , உயிருக்குத் துணிந்து இறங்கு ; 
set one s teeth , பல்லைக் கடித்துக்கொண்டு உறுதியாயிரு ; 
set one s wits to , 

வாதாடு ; உடனாகத் தாக்கிப் 
போட்டியிடு ; தீர்வுகாண முயற்சிசெய் ; set on fire, தீ மூட்டு ; 
தூண்டு ; set paper , தேர்வு வினாத்தாள் அமை ; set person 
against , எதிராகத் தூண்டு ; மீது வெறுப்புண்டாக்கு ; 
set persons at the ears , set persons at Variance , set 
persons at loggerheads , சண்டைமூட்டு , கலகம் உண் 
டாக்கு ; set piece , கம்பவேடிக்கை ; set point , பாதி ஆட்ட 
வெற்றிக்கு மேல் ஒரு புள்ளியே தேவைப்படும் புல்வெளிப் 
பந்தாட்டவகை ; set sail , கப்பல் வகையில் பாய் உயர்த்து , 
பயணங் தொடங்கு ; set saw , இரம்பத்தின் ப 

பற்களுக்குப் 
புறச்சாய்வு கொடு ; set scene , கெட்டிக் கட்டமைப்புக் காட்சி ; 
set shoulder to wheel , தோள்கொடுத்து முயற்சிசெய் ; 
set speech , உருவமைத்த பேச்சு ; set teeth on edge , நடுக்க 
முறச்செய் ; வெறுப்படையச்செய் ; set Thames on fire , 
குறிப்பிடத்தக்க பெருங்காரியஞ் செய் ; set the fashion , 
காலப்பாங்கிற்கு வழிகாட்டியாய் அமை ; 

set the pace ,, 
முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாயமை ; set thing against 
another , ஈடுசெய் , சரிக்கட்டு , ஈடாக அல்லது சரி எடையாக 
மதிப்பிடு ; set to .. சுறுசுறுப்பாகச் செய்யத் தொடங்கு ; 
முனைப்பாகத் தொடங்கு ; set up , குரல்வகையில் எழுப்பு ; 
கட்டியெழுப்பு , நிறுவு ; தொடங்கி வை ; நிலைகொள் , நிலைபெறு ; 
போதுமான அளவு கொடுத்துதவு ; எதிர்ப்பைத் தெரிவி ; 
நோய் - மனவாட்டம் முதலியவற்றினின்று மீளச் செய் ; set up 
for , நடி , பாவனை செய் ; set wide , நிறைய இடம்விட்டு 
அச்சடி ; thick set , அடர்த்தியாக நெருங்கி வளர்ந்த வேலி . 
seta ceous , a . தடித்த கட்டை முள் மயிரான ; தடித்த 
கட்டை முள் மயிருடைய ; தடித்த கட்டை முள் மயிர் 

போன்ற வடிவுடைய . 
Set - back , n . தடை ; தடங்கல் ; பின்னடைவு . 
set - down , n . எதிர்பாரா மறுதலிப்பு ; திடீர்த்தாக்குதல் . 
setif erous , seti gerous , a . தடித்த கட்டை முள் மயிரினை 

யுடைய . 
set - off , n . சரியான எதிரீடு ; தூக்கியெடுத்துக்காட்டும் எதிர் 

வண்ணம் ; சரிசெய்யும் எதிர்மாற்று ; சரி எதிரெடை ; 
அழகொப்பனை அணிமணி ; ( க - க . ) மேலுள்ள அகன்று 
செல்லும் பகுதியோடு இணைக்கும் சரிவு உறுப்பு . 
set on , 11. ( அறு . ) ஊடிழைமம் , அறுவையில் சிறப்பாக 
விலங்குடல் தோலடியூடாக ஊருதல் தடுப்பிற்காகவும் 
செயற்கைப் புண் மூலம் மருந்துச் சீநீர் பெறுவதற்காகவும் ஊடு 
செலுத்தப்படும் மயிர் அல்லது இழையாலான துய்க்கற்றை ; 
ஊடுசீநீர் , ஊடிழைமம் வழிப் பெறப்படும் செயற்கைச் சீநீர் . 
set on - needle , n . ( அறு . ) ஊடிழைம ஊசி , அறுவையில் 
சிறப்பாக விலங்குடல் தோலடியில் ஊடிழைமம் செலுத்தப் 
படுவதற்குரிய கருவியூசி . 
setose , a . = setiferous . 
set - out , n . தொடக்கம் ; அணியடுக்கு , காட்சிக்கு அடுக்கப் 

பட்ட பொருள்கள் ; ஒப்பனை உண்கல அடுக்கு . 
set square , n . முக்கவர் , செங்கோண முக்கோண வடிவ 
வரைகருவி ; சமன்முக்கவர் , இருசமகோளுடைா முக்கவர் ; 
வியன்முக்கவர் , ஒன்றின் இரட்டிப்பான இருகோள் முக்கவர் . 


sett , 11 . 

நெசவில் கழியடர்த்திநிலை ; இழையடர்த்திநிலை 
ஆடையின் இழையடர்த்திவகை ; குறுக்குவரிக் கம்பளியின் 
கட்டம் ; கம்பளிக்கட்டப் பாணி ; பாவுகற்பாளம் ; பாவுதளக் 
கட்டை ; குத்தகை ; சுரங்கக் குத்தகைக்கூறு ; தொடுகூறு , 
சுரங்கத்தொழில் வெட்டுவேலைக் கூறு ; நிலவர வலைகளுடன் 
கூடிய மீன் துறை ; வளைகரடிப்பொந்து ; நகரவை ஆட்சி 
யமைப்பு ; சரிசெய் கருவி ; மட்டச் சுத்தி ; வார்ப்புளி ; திருகு 
கொளுவி ; தெள்ளுகம்பி . 
settee 1 , 11. சாய்விருக்கை . 
settee , 1. இரண்டு மூன்று பாய்மரங்களையுடைய நடுநிலக் 

கடலகக் கப்பல் வகை . 
sett er , 1. வைப்பவர் ; பொருத்துபவர் ; சரிசெய்பவர் ; 
பொருத்துவது ; சரிசெய்வது ; தூண்டுபவர் ; தூண்டுவது ; 
மோப்பமுனைப்பு நாய் , விறைப்பால் மோப்ப உணர்ச்சி 
காட்டும் நாய் ; மோப்பநாய் வகை ; திருடர் உள்ளாள் , 
ஆட்களை ஏமாற்றித் திருடரிடம் கொண்டு சேர்ப்பிப்பவர் ; 
ஒற்றர் . 
sett er - on , 11. தூண்டுவோர் . 
sett erwort , n . விலங்கறுவையில் அடித்தோல் ஊடிழைம 

மாக முன்பு பயன்படுத்தப்பட்ட வேரையுடைய செடிவகை . 
sett ing, no கதிரவனின் அடைவு ; பொருத்துதல் ; சரி 
செய் தல் ; பதித்தல் ; பாட்டின் இசையமைப்பு ; தாய்க்கட்டு , 
மணிப்பதிப்புக்குரிய பின்னணிக்கட்டு ; எடுத்துக்காட்டும் 
சுற்றணைவு, பின்னணியமைப்பு ; எடுத்துக்காட்டுஞ் சூழல் ; 
பின்னணி ; சுற்றுப்புறம் , சூழல் ; காட்சியமைவு , அரங்க 
மேடைப் பின்னணியமைப்பு . 
sett ing - board, n . 

மேவடை , ஆய்வியலுக்காகப் பூச்சி 
மாதிரிகள் பொருத்திவைக்கப்படுங் கட்டை . 
sett ing - box , n . மேவடை நிலைப்பெட்டி , ஆய்வியலுக்கான 
பூச்சிமாதிரிகள் பொருத்திவைக்கப்படுங் கட்டைகள் செருகி 
வைக்கப்படும் நிலைப்பெட்டி . 
sett ing - lotion , 11. தொய்வுநீர்மம் , மயிர் மடிப்புக்கு வேண் 

டிய ஈரப்பதமளிக்கும் நீர்மம் . 
sett ing -needle , n . மேவடை ஊசி , பூச்சி மாதிரிகளைக் 

காட்சிக்கட்டையில் பொருத்துங் குண்டூசி . 
sett ing -rule, n . கைக்கோப்பணி , அச்சுத்துறையில் எழுத் 
துருக்களை முன்னீடாக எடுத்து அடுக்கப் பயன்படுங் கைக் 
கட்டை . 
set tle , n . இழுப்பறை நீள்சாய்விருக்கை , உயர்சாய்மானமும் 
கைகளும் அடியில் அறைப்பெட்டிகளும் உடைய விசிப் 
பலகை ; ஏந்துவிளிம்புப் பாறை ; 3. குடியேறு , குடியமர் 
வுறு ; குடியேற்று , குடியிருத்து ; நாடு வகையில் குடியேற் 
றம் நிறுவு , வாழ்குடிப்படுத்து ; நிலைகொள் ; நிலையமைதி 
கொள் ; நிலையான வாழ்க்கைமுறை மேற்கொள் ; நிலையான 
ஒழுங்குநிலைகொள் , நிலையமைதிக்குக்கொணர் ; மீட்டு ஒழுங் 
கமைதிக்குக் கொண்டு வா ; நிலையான படிவமுறு ; இறுகு ; 
தங்குவி ; தங்கு ; தங்கியிரு ; படிவுறு ; படிந்தமிழ்வுறு ; 
இரிவுறு , மெல்ல அமுங்கு : அமுங்கி மட்டத்தில் தாழ்வுறு ; 
இரு ; அமர் , உட்கார் ; அமர்வி ; அமைவுறுவி ; அமைவுறு ; 
மேல்வந்து அமைவுறு , வந்துபடிவுறு ; அமைதி கொள். ; 
போக்கொழி ; இயக்கந் தவிர் ; அலைவு தவிர் ; உலைவு ஒழி ; 
ஓய்வுறு ; ஓய்வு கொள் ; அமைதியுறு ; கலங்கல் 
தெளிவுறு ; சரிசெய்தமை ; விட்டுக்கொடுத்தமை ; சச்சரவு 
இணக்குவி ; ஒத்திணக்குவி ; ஒத்திணங்கிப்போ ; இசை 
வுறு , இசைவுறுவி ; நிலைபெறு ; ஒருவழிக்குக் கொண்டு 
ஐயத்திற்கிடமற்றதாக்கு ; அறுதிசெய் ; 

தீர்வு 
செய் ; முடிவுசெய் ; முடிவுக்குக் கொண்டு வா ; உறுதி 
செய் ; உறுதிப்படுத்து ; தெளிவு படுத்து ; ஒத்து முடிவுசெய் ; 
ஒருங்கு ஒத்துக்கொள் ; கடன் தீர் ; விலைகபட்டியலுக்குப் 
பணம் கொடுத்துத்தீர் ; கணக்குத்தீர் ; தொல்லை தவிர்த் 
தொழி ; ஒழித்துக்கட்டு ; கொல்லு ; ( சட் . ) தானமாக 
எழுதிக்கொடு ; ( சட் . ) வாழ்நாட் காலத்திற்கென எழுதிவை ; 
( சட் . ) பாத்தமைவுசெய் , உடைமை உரிமையையும் அனு 

உரிமையையும் வேறுவேறாகப் பிரித்தெழுதி வை ; 


வா ; 


916 


severe 


settled 


Sev enth , 11 , ஏழாவது ; ஏழாமவர் ; ஏழன் கூறு , ஏழில் 

ஒன்று ; ( இசை . ) கேள்வியின் கடைசி அரைச்சுரம் ; கடைசிச் 
சுரம் ; அரைச்சுர இடைவெளிஇசை ; a . ஏழாவது ; ஏழில் 
ஒன்றான ; ( தொ . ) in the seventh heaven , இன்பத்தின் 
உச்சநிலையில் , கழிபேரின்ப நிலையில் . 
sev enth - day , 1. சனிக்கிழமை ; a . சனிக்கிழமையை ஓய்வுத் 
திருநாளாகக்கொள்கிற ; ( தொ- ) Seventh - day Adventists , 

திருவாயிர வருகைக் கோட்பாட்டாளர் . 
sev enthly , adu . ஏழாவதாக . 
sev enties , n . pl . எழுபதுக் குறிப்படையாளங்கள் ; எழுபதன் 

தொகுதிகள் ; ( தொ . ) the seventies, 70 முதல் 79 வரை 
யுள்ள ஆண்டுக்காலம் . 
sev entieth , n . எழுபதாவது ; எழுபதாமவர் ; எழுபதன் 

கூறு ; a . எழுபதாவதான , எழுபதன் கூறான . 
sev enty , n . எழுபது ; எழுபதின்மர் ; a . 

எழுபது எண் 
கொண்ட ; ( தொ . ) seventy times seven , எத்தனையோ பல ; 
( தொ . ) the seventy , பத்தாம் லியூக்கின் மாணவர்கள் ; 
71 உறுப்பினர்களைக் கொண்ட பழைய ஜெருசலத்து மீயுயர் 
நீதிமன்றம் ; எழுபது மொழிபெயர்ப்பாளரால் கி . மு 270 - இல் 
ஆக்கப்பெற்ற பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழியாக்கம் . 
sev enty - five, n . பிரஞ்சு துப்பாக்கி வகை . 
sev enty - four , 11. 74 துப்பாக்கிகளை உடைய போர்க்கப்பல் 


வகை . 


* 


( தொ . ) settle down , அமைதியுறு ; படிவுறு ; தங்கு ; குடியமைத் 
திரு ; அமைந்தாராய் ; settle for me , எனக்குப் பதிலாகப் 
பணஞ் செலுத்து ; என் பட்டியலுக்குப் பணங்கொடுத்துதவு ; 
settle in , இரவு தங்க ஒருங்கு ; settle person , ஆளை எதிர் 
வாதத்தால் அடக்கு ; ஆளைக்கொன்றொழி ; settle property 
on , உடைமையை நிலையாக எழுதிவை ; settle up , settle up 
accounts , கணக்குப்பார்த்துத் தீர் . 
set tled , a . முடிவு செய்யப்பட்ட ; உறுதியான ; நிலையான ; 
நிலவரமான ; நிலவரக் குடியிருப்பியல்புடைய ; வீடுகுடி 
யான ; குடியேற்ற அமர்வுற்ற ; அமைந்த ; ஒழுங்குப்பட்ட ; 
தொடக்க நிலை கடந்த ; மிகு உயர்வு தாழ்வற்ற , திடீர் ஏற்றத் 
தாழ்வில்லாத ; ஐயத்திற்கிடமற்ற ; கணக்குத் தீர்ந்த ; கால 
நிலை வகையில் அமைதியான ; ( தொ . ) settled estate , குறிப் 
பிட்ட நிபந்தனைகளின் கீழ் குடியிருப்போரால் வாழ்நாள் முழு 
வதற்கும் வைத்துக் கொள்ளத்தக்க சொத்து . 
set tlement , n . குடியேறுதல் ; குடியேற்றம் ; குடியிருப்பு , 
தனிக்குடியிருப்புக் குழு ; கூட்டுவாழ்வுக் குழு ; தொழிலாளர் 
குடியிருப்புத் தொகுதி ; சமுதாய ஊழியக் குடியிருப்புக் குழு ; 
அறுதி செய்தல் ; அறுதியீடு ; உறுதிப்பாடு ; 

முடிவு ; 
தீர்வு ; கடனடைப்பு ; பட்டியல் ; பண அடைப்பு ; கடன் 
தீர்வுப்பணம் ; இரிவு ; நிலம் - கட்டிடம் - சுவர் ஆகியவற்றின் 
அமிழ்வு ; வேறுபாடு தீர்வு ; பூசல் தீர்வு ; நடுநிலைத்தீர்ப்பு ; 
ஒத்திசைவு , ஒப்பந்தம் ; அமர்வு , நியமனம் ; வசையீடு , நில 
வர ஏற்பாடு ; நிலவர வருவாய் ஏற்பாடு ; உடைமை உரிமை 
பற்றிய முழு வாழ்நாள் ஏற்பாடு ; உடைமை உரிமை பற்றிய 
நிலவர ஏற்பாடு ; நிலவர ஏற்பாட்டுப் பத்திரம் . 
sett ler , n . குடியேற்றத்தார் , குடியிருப்பாளர் ; வந்தேறி , 
குடிவரவாளர் , புதிது குடியேறியவர் ; அறுதிச்செயல் ; வாத 
வகையில் முடிவுறுத்துஞ் செய்தி ; முத்தாய்ப்பு நிகழ்ச்சி ; 
தீர்வுசெய்பவர் , அறுதிசெய்பவர் ; ஐயப்பாடு அகற்றுபவர் ; 
நடுநிலைத் தீர்ப்பாளர் , பூசல் இணக்குவிப்பவர் ; படிவுக்கலம் ; 
சுரங்கப் படிவுக் கருவி . 
sett ling - day , n . பங்கு விற்பனைக்களத்தில் அரைத்திங்கள் 

கணக்கெடுப்பு நாள் . 
set -up , n . கட்டமைப்பு ; கட்டமைப்புத்தோற்றம் ; நிறுவன 

அமைப்புமுறை . 
set wall , n . கருநீலம் அல்லது வெள்ளை மலரினையுடைய 

மருந்து மலர்ப்பூண்டு வகை . 
sev en , n . ஏழு ; எழுவர் ; ஏழு பொருள்கள் ; ஏழு குறித்த 
சீட்டு ; ஏழு என்னும் அடையாளம் ; ஏழு குழாய் ; எழுவர் 
தொகுதி ; ஏழன் தொகுதி ; ( தொ . ) at sixes and sevens , 
குழப்பமுற்ற நிலையில் , செய்வதின்னதென்று தெரியாமல் ; 
the seven sleepers , கிறித்தவப் பழமைமரபில் கிறித்தவர் 
ஒடுக்கப்பட்ட காலத்தில் தூங்கி 200 ஆண்டுகளுக்குப்பின் 
கிறித்தவ உலகில் விழித்த எழுவர் . 
sev en - day , a . ஏழு நாளைய , ஏழுநாட்களுக்கான . 
sev enfold , a . ஏழுமடங்கான ; ads ஏழுமடங்காக , 
sev en - gills , n . கறா மீன் வகை . 
sev en - league , a . ஒவ்வொரு காலடியிலும் ஏழு பெருங்கல் 
அதாவது இருபத்தொரு கல் தொலைவு இட்டுச்செல்லும் ஆற்ற 
லுடைய ; ( தொ . ) seven -league boots , சித்திரக்குள்ளன் கதை 
யில் வரும் ஏழுமுப்பெருங்கல் தாண்டுகால் புதையரணம் . 
sev enpence , n . ஆங்கிலநாட்டின் ஏழு செப்புத்துட்டு மதிப்பு ; 

ஏழு செப்புத்துட்டுக்கள் . 
sev en - penny , n . ஆங்கிலநாட்டின் ஏழு செப்புத்துட்டு மதிப்பு 
விலையுள்ள புத்தகம் ; a . ஏழு செப்புத்துட்டு மதிப்புள்ள ; 
ஏழுசெப்புத்துட்டுப் பெறுமானமுள்ள . 
sev en- score , n . நூற்று நாற்பது ; a . நூற்று நாற்பது 

எண்கொண்ட . 
seventeen , n . பதினேழு ; a . பதினேழு எண்கொண்ட ; 

( தொ . ) sweet seventeen, பருவ அழகி . 
seventeenth , 11. பதினேழாவது ; பதினேழாமவர் ; பதினேழில் 
ஒன்று ; a . பதினேழாவதான ; பதினேழில் ஒன்றான . 


sev er , U. ஒட்டறு , வேறாகப் பிரி ; இணைப்பகற்று , இடை 
யறவு செய் ; இடை யிட்டுப் பிரி ; இணைபிரித்துவை ; திற , இடை 
யீடு அகலமாக்கு , விடர்த்து ; பிள , துண்டாடு ; வெட்டு ; 
கூறுபடுத்து ; வேறுபடுத்தி வை ; அறுபடு ; தொடர்பறுத்துக் 
கொள் ; பிரிந்து செல் ; தனித்து வேறாகு ; வேறுபடுத்திக் 
காட்டு ; வேறுபட்டு நில் ; ( சட் . ) கூட்டுப்பிரி , தனித்தனி 
யாக்கு ; ( சட் . ) கூட்டிலிருந்து பிரிந்து தனித்துச் செயலாற்று . 
sev erable , a . ஒட்டறுக்கத்தக்க , வேறாகப் பிரிக்கத்தக்க ; 
கூறாக்கத்தக்க ; பிரித்தெடுக்கத்தக்க ; துண்டாடத்தக்க ; 
( சட் . ) தனித்தனி இணைபிரித்துக்கொள்ளத் தக்க . 
sev eral , pron . குறிப்பிடத்தக்க சில பேர் , மட்டான தொகை 
யினர் ; மேற்குறித்தவருள்ளும் சிலர் ; மேற்குறிப்பிட்டவற் 
றுள்ளும் சில ; இரண்டிற்கு மேற்பட்டவர் ; இரண்டிற்கு 
மேற்பட்டவை ; a . பலவேறுபட்ட ; தனித்தனியாக தத்தமக் 
குரிய பல்வேறு வகைப்பட்ட ; தனித்தனி பல்வேறான ; 
பல்வேறு முறையான ; இரண்டினுக்கு மேற்பட்ட ; ஒன்றுக்கு 
மேற்பட்ட ; ( தொ . ) collective and several responsibility , 
கூட்டாகவும் தனித் தனியாகவும் பொறுப்புடைய ; 
joint and several bond , ஒருவருக்கு மேற்பட்டவரால் 
கையெழுத்திடப்பெற்று ஒவ்வொருவருக்கும் முழுக்கடன் 
தொகையும் தரும் கட்டுப்பாடுடைய பத்திரம் ; several estate , 
பிறருடன் பங்கிடப்பெறாத சொத்து . 
sev erally , adv . வேறுவேறாக ; தனித்தனியாக ; யாவும் 

ஒவ்வொன்றாக . 
sev eralty , n . பங்கிடப்பெறாத உடைமைத் தனிமுழு நிலை . 
sev erance , n . துணிப்பு ; துண்டாட்டம் ; இணைபிரிப்பு ; 
இணையறவு ; கூட்டுப்பிரிவீடு ; ஒற்றுமை குலைவு ; ( சட் . ) 
வழக்கில் கூட்டுச்சிதைவு ; உரிமைகளின் கூட்டுப்பிரிப்பு . 
severe , a . கடுமுறையான ; கடுமைமிக்க ; கடுவினைமை வாய்ந்த ; 
கண்டிப்புமிக்க ; கடுகடுத்த ; கடுவெறுப்பான ; கண்ணோட்ட 
மற்ற ; கடூரமான ; வெட்டென்ற , கிட்டூரமான ; 

விட்டுக்கொடுப் 
பற்ற ; மட்டுமழுப்பலில்லாத ; செயலழுத்தமிக்க ; வளையாத , 
தொய்வற்ற ; கட்டிறுக்கமான ; கடுஞ்செட்டான , கடுஞ் சிக் 
கனம்வாய்ந்த ; கட்டெளிமைவாய்ந்த ; மிகையற்ற ; செறி 
வடக்கமான ; தற்செறிவான ; கடுந் தன்மறுப்பு வாய்ந்த ; 
கடுந்தூய்மை வாய்ந்த ; இன்பத்தொடர்பற்ற ; இன்பம் அறவே 
துறந்த ; அணியமை வொழிந்த ; அழகுநயக் கூ 

கூறற்ற ; 
கடுஞ்சோதனைக்குரிய ; விடா உழைப்புடைய ; ஊக்கத்தளர் 
வற்ற ; கடுமுயற்சிக்குரிய ; மிகவருந்துகிற ; பொறுத்தற்கரிய ; 
அருந்திறல் வேண்டப்படுகிற ; கடுவீறுடைய ; கேலிக்கிட 
மற்ற ; கடுவசையார்ந்த . 


1 


917 
severely 

sexualize 
severe ly , adu . கடுமையாக ; கண்டிப்பாக ; முழுவெறுப் sex angle, n . அறுகோணம் , அறுகட்டம் .. 
புடன் ; ( தொ . ) let severely alone , முழு வெறுப்புடன் 

sexang ular , a . அறு கோணமான , அறுகட்டமான . 
ஒ துக்கிவை , அறவே புறக்கணி . 

sexcenten ary, sexce ntenary , n . ஆறு நூற்றாண்டு , 
seve rity , n . கடுமை ; வன்கண்மை ; கடுகடுப்பு ; கடுமுனைப்பு ; 

அறுநூறு ஆண்டுத்தொகுதி ; a . அறுநூற்றிற்குரிய ; ஆறு 
உழைப்புத் தளராமை ; கடுஞ்சோதனை ; கடுந்தூய்மை ; செறி 

நூற்றாண்டுக் காலத்துக்குரிய ; அறு நூறாவது ஆண்டுவிழா 
வடக்கம் ; தற்செறிவு ; கட்டெளிமை ; அழகுநயமற்ற வுக்குரிய . 
தன்மை ; கடுஞ்செட்டு ; கட்டிறுக்கம் ; கண்ணோட்ட 

sexdi gitate, n . ஆறு விரல் . 
மின்மை ; நெகிழ்வற்ற தன்மை ; செயலழுத்தம் . 

Sexenn ial , a . ஆறாண்டுகாலம் நீடிக்கிற ; ஆறாண்டிற்கு 
sev ery , n . ( க - க . ) பல்கெழுவளைவுக் குவிமாட மோட்டுப் 

ஒருமுறை நடைபெறுகிற . 
பகுதி . 

sexenn ially , adv . ஆறாண்டிற்கு ஒருமுறையாக . 
Sev ille o range, 11. கசப்புக் கடார நாரத்தை வகை 

sex fid , a . ( தாவ . ) அறு கவராய் வெடித்த ; ஆறு பிரிவாய்ப் 
Se vres , 11. சீனமங்குப் பாண்ட வகை . 

பிளந்த . 
sew , . தை , தையலிடு ; ஊசி நூல் கையாளு ; தையற் 

sex foil , 11 . அறு கவரணி ; 

( க - க . ) ஆறிதழ் வடிவம் ; 
பொறி இயக்கி வேலைசெய் ; துன்னூசியால் துன்னு ; தைத் 

ஆறிலைக் கூறான பலகணி ; ( தாவ . ) ஆறிலைச் செடிவகை . 
திணை ; தைத்து மூட்டிடு ; தைத்து உருவாக்கு ; ஆடை ஆக்கு ; 

sexill ion , n . பத்துக்கோடி கோடி கோடி கோடி கோடி , 
தையலிட்டுப்பொதி ; தைத்து அடை ; தைத்து உள்ளே 
மூடிவை ; புத்தகத் தையல் போடு ; அறுவைத் தையல் போடு ; 

ஒன்றன்பின் முப்பத்தாறு சுன்னங்களையுடைய பேரெண் . 
தைத்து ஒட்டுப்போடு ; ( தொ . ) sew one up, ( பே - வ . ) sexisyllab ic, a . சொல்வகையில் ஆறு அசைகளையுடைய . 
முற்றிலும் சோர்வுறுத்து ; வெறிமயக்கூட்டு . 

sexisyll able , n . ஆறசைச் சொல் . 
sew age , n . கழிநீர் ; சாக்கடை நீர் ; 3. சாக்கடை நீரால் sexival ent , a . ( வேதி . ) ஆறு நீரக அணுக்களுடன் இணை 
எருவூட்டு ; ( தொ . ) sewage farm , சாக்கடை நீர் எருவாகப் கிற ; ஆறு இணைதிற இணைமங்களையுடைய . 
பயன்படுத்தப்பெறும் வயல் ; sewage grass , சாக்கடை நீர் sex less , a. பால் பாகுபாடற்ற . 
உரமாக ஊட்டப்பட்ட நிலத்தில் விளையும் புல் . 

sex lessness , n . பால் பாகுபாடின்மை . 
Sewell el , 11. அமெரிக்க நாட்டுச் சிறு வளை விலங்கு வகை . 

sexpart ite , a . ஆறாகப் பிரிக்கப்பட்ட . 
sew en , n . = sewin . 

sext , n . ஆறாம் மணி வழிபாட்டு முறை, உச்சிக்கால வழிபாடு . 
sew er1 , n . தைப்போர் . 

sex tain , n . ஆறடிச் செய்யுள் . 
sew er , n . ( வர . ) விருந்து மேசைப் பரிசாரகர் . 

sex tan , a . காய்ச்சல் வகையில் ஐந்துநாள் இடையிட்டு வருகிற . 
sew er , 11. பொதுச்சாக்கடை , நகரக் கழிவுநீர்க் குழாய் , கழிவு 

sex tant , 11. கப்பலோட்டியின் கோணமானி ; நிலப்பரப்பாய் 
நீர்க்கால் ; 3. சாக்கடையில் கழியச் செய் ; சாக்கடை அமை . 

வுக் கோணளவுகருவி ; வட்டத்தின் ஆறில் ஒரு பகுதி . 
sew erage , n . சாக்கடைத் தொகுதி ; சாக்கடை அமைப்பு. 

sexte , n . = sext . 
sew er - gas , 11. சாக்கடை வளி . 

sextet , sextette , 11. ( இசை . ) அறுகுரலிசைப்புத் தொகுதி ; 
sew er -rat , n . பெருச்சாளி வகை . 

( இசை . ) ஆறுபாடகர் குழு ; ( இசை . ) ஆறு இசைக்கருவிக் 
sew in , n . நன்னீர் உணவு மீன் வகை . 

கோப்பு ; ( இசை ) ஆறு இசைக்கருவியாளர்கள் கூட்டணி ; 
sew ing , 1. தையல் , தைப்பு வேலை . 

ஆறன் தொகுதி ; அறுவர் தொகுதி . 
sew ing - machine, n . தையற்பொறி . 

sextill ion , n . = sexillion . 
Sew ing - press , n . புத்தகம் தைக்கும் பொறி . 

Sex to , 1. அறுமடி ஏடு , தாள்களை ஆறாய் மடிப்பதால் ஏற் 
sewn , v . sew என்பதன் முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று . 

படும் புத்தகம் ; pl . sex tos. 
sex , 11. பால் , பால் வேறுபாடு ; பால் வேறுபாட்டுத் தன்மை ; sextode cimo , n. பதினாறன் மடியேடு , தாள்கள் பதினாறாய் 
பால் வேறுபாட்டுணர்வு ; பாலார் , பால்சார்ந்தவர் தொகுதி ; மடிக்கப்பட்ட புத்தகம் ; பதினாறன் மடிப்புத்தாள் ; பதினாறன் 
a . பால் வேறுபாடு சார்ந்த ; ஒருபாலாருக்குரிய ; பால் மடிப்புமுறை . 
வேறுபாடு காரணமான ; U. பால்வகை திரித்துணர் ; ( தொ . ) sex ton , 1. திருக்கோயில் மணிப்பணியாள் , 

ஆடையணி 
sex antagonism , பால் வேறுபாட்டு முரண் ; sex appeal , திருக்கலக் காப்பும் புதைகுழி மேற்பார்வையும் உடைய 
பால் வேறுபாட்டுக் கவர்ச்சி , பெண்பாலாரின் 

கவர்ச்சி ; திருக்கோயில் அலுவலர் . 
sex instinct, பால் இயல்பூக்கம் ; Sex urge , பாலுணர்ச்சி 
வேகம் ; இணைவிழைச்சு எழுச்சி ; the fair sex , the gentle 

sex ton - beetle, 11 . முட்டைக்காக இறந்த விலங்குடல் 
sex , the softer sex , the weaker sex , the sex , QUGOTUITSUI ; 

சேமிக்கும் வண்டு வகை . 
the sterner sex , ஆண்பாலர் . 

sex tuple , n . ஆறுமடங்கு ; ஆறுமடங்குத்தொகை ; a . 
sexagenar ian , n . 59 - க்கும் 70 - க்கும் இடைப்பட்ட வயது 

ஆறுமடங்கான ; U. ஆறுமடங்காக்கு ; ஆறால் பெருக்கு ; 
டையவர் ; a . 59 - க்கும் 70 - க்கும் இடைப்பட்ட வயதுடைய . 

அறுமடங்காகு . 
sexagen ary , a . அறுபதிற்குரிய ; அறுபது அறுபதாய்ச் 

sex tus , 11. ஆண்பள்ளி வழக்கில் ஒரே பெயருடைய பலரின் 
செல்லுகிற . 

பெயரடை மரபில் ஆறாமவன் . 
Sexages ima , n . = Sexagesima Sunday . 

sex ual , a . பால் வேறுபாடு சார்ந்த ; பால்களுக்குரிய ; 
sexages imal , a . அறுபதின் கூறான ; அறுபதிற்குரிய ; பின் 

( தாவ . ) வகை திரிபமைப்பு வகையில் பால் வேறுபாடு அடிப் 
னங்களின் கீழ் எண் அறுபதின் விசைமடங்காகக்கொண்ட ; 

படையாக வகுத்தமைக்கப்பட்ட ; ( தொ . ) sexual affinity , 
( தொ . ) sexagesimal fractions , அறுபதின்மானச் சிற்றெண் , 

பாற்பொருத்தம் , பாலீடுபாடு ; இருபாலாரும் தம்முள் 
கீழ் எண் அறுபதின் விசைமடங்காக வரும் பின்னம் . 

கொள்ளுங் கவர்ச்சி ; sexual selection , பால் தேர்வு . 
sexages imally , adv. அறுபதறுபதாய்ச் செல்லும் முறை 

sex ualism , 11. பாலழுத்தம் , பால்வகைக்கவனம் . 
யில் , அறுபதின் விசைமடங்காக . 

sex ualist, 11. பால்வகைச் செய்தி ஆர்வலர் ; ( தாவ . ) வகை 
sexages imals , n . pl . அறுபதின்மானச் சிற்றெண்கள் , கீழ் 

அமைப்பில் பால் வேறுபாட்டுமுறையைப் பின்பற்றுபவர் . 
எண் அறுபதின் விசைமடங்காய்வரும் பின்னங்கள் . 

sex uality , 11. பாற்றன்மை , ஆண்பெண்பாற் பண்பு . 
Sexages ima Sunday , 11. திருநீற்றுப் புதனுக்கு முற்பட்ட sex ualize, v . பாற்றன்மையூட்டு , பால்தன்மையுடையதாகக் 
ஞாயிற்றுக்கிழமை , 

குறிப்பிடு ; பாற்பண்புடையதாகக் கருது . 


918 
Sexually . 

shaft 
sex ually , adv . பாற்றன்மைச் சார்பாக 

கீழுலகு செல் , இற , கீழ் உலகிற்குச் சென்றுவிடு ; is the 
sexval ent , a . = sexivalent . 

shadow of a shade , முற்றிலும் பொருண்மையற்றது , மெய் 

யெனத் தோற்றி மயக்கந் தரும் போலியானது ; throw into 
Seym , n . போலந்து நாட்டு மாமன்றம் . 

the shade , மேம்பட்ட ஒளியால் இருந்த இடம் தெரியாமற் 
sforsan do, ( இத் ) ads . இசை இயக்கக் கட்டளை மரபில் 

செய் , புகழால் விஞ்சு , மேம்படு . 
அழுத்தத்துடன் , 

shade less , a . நிழலில்லாத , 
sfumalto , ( இத் ) a . ஓவிய வகையில் தெளிவற்ற புறக் 

shades , n . pl . கதிரொளி மறைவிடம் ; வெயில் ஒதுக்கிடம் ; 
கோடுடைய . 

குளிர் தலம் ; தேறல் கிடங்கு , மதுக்கல நிலவறைக்கூடம் . 
shabb y , a . அருவருப்புத் தருகிற ; அலங்கோலமான , நைந்து 
கிழிந்த, கந்தலடைந்த ; தாறுமாறாகக் கிடக்கிற ; பஞ் 

shad iness , 11. நிழலார்ந்த நிலை ; இரண்டக நடைப்பான்மை . 
சடைந்த தோற்றமுடைய ; படுமோச நிலையிலுள்ள ; அரு shad ing , n . நிழலடிப்பு ; நிழலீடு ; நிழற்கோட்டு வரை ; 
வருப்பான நடத்தையுடைய ; மிகப் பழுதுபட்ட ; இடிந்து நிழலீட்டு வரைவு ; நிழலீட்டுத் தோற்றம் ; ஒளிநிழல் வேறு 
தகர்ந்த , பாழடைந்த ; மானக்கேடான ; பஞ்சையான ; உலோ பாட்டுத் திறம் ; ஒளிநிழற்பாடு ; ஒளிநிழற்பாட்டு வரைவு ; 
பித்தனம் வாய்ந்த ; கீழ்த்தரமான , க்யவாளித்தனமான ; நுண்படி வேறுபாடு ; நுண்படி வேறுபாடு காட்டல் ; நிறை 
இழிதக்க , கேவலமான ; அற்பத்தனமான . 

நுண்படி வேறுபாடு ; நுண்படிக் குறைமானம் ; இசைக் 
shabb y-genteel , a . வறுமை மறைத்துச் செல்வத் தோற்றம் கருவியில் ஒலித்திரிபமைவு ; விலையில் சிற்றிறக்கம் . 
பேணும் அவதியுடைய . 

shadoof , n . ஏற்றம் , துலாமரம் . 
shab rack , n . குதிரைப்படைச் சேணத்துணி . 

shad ow , n . உருநிழல் , சாயை ; நிழல் ; படிநிழல் , நிழற்படிவு; 
shack , n . குடில் . 

கருமைச்சாயல் ; ஒளிமறைவு ; இருட்படிவு ; 

இருட்படிவு ; ஒதுக்கம் ; 
shac kle , 11. கொண்டி , பூட்டு ஏற்கும் நிலைக்குறடு ; சங்கிலி 

தொலைமறைவு ; புரியாநிலை ; நிழலடிப்புக்கூறு , ஓவியத்தின் 
பூட்டும் கொளுவி ; பூட்டின் துறட்டி ; கைகால்களின் தளை 

ஒளிமறைவுப்பகுதி ; எதிர்நிழல் , எதிருருவம் ; படிமாதிரி ; 
களை இடையே இணைக்கும் நீள் தொடர்க்கண்ணி ; தந்திக் 

உருப்படிவ மாதிரி ; ஒருசார் ஒப்பு ; விடாத்தொடர்புப் 
கம்பிகளின் இடைகாப்புத்தடை : 0. தளையிடு ; தடங்கல் 

பொருள் ; பிரியாத் துணைவர் ; பின்செல்பவர் ; உழையர் ; 
செய் ; விலங்குமாட்டு . 

பணியாள் ; ஒற்றர் , விடாது பின் தொடர்ந்து ஒற்றாடுபவர் ; 
shac kle - bolt , n . முளையில்மாட்டுந் தாழ் ; மாட்டு துறட்டி 

இல்பொருள் ; மாயை ; வெறுந்தோற்றம் ; பொருட்போலி; 

ஆட்போலி ; ஆவியுரு ; ஆவி , பேய் ; மிகத்தேய்ந்த வடிவம் ; 
யுடைய பூட்டு . 

மிக மெலிந்தவர் ; சார்பு , ஆதரவு , துணைப்பாதுகாப்பு ; முன் 
shac kle - joint , n . கொளுவிமாட்டி எலும்பு , மீன் வகை 

னறிகுறி ; சிறுதடம் , சிறிய அடையாளம் ; சிறிதளவு ; சிறு 
களில் மற்றோர் எலும்பின் துளையில் சென்று மாட்டும்படி 

தூசு ; துன்பம் ; ( கப் . ) இளங்காற்றின் போது பயன்படும் 
அமைந்த வளைய வடிவான எலும்பு . 

சிறு பாய் ; U. முன்குறித்துக்காட்டு ; நிழலிட்டுக்காட்டு , 
shac kles , n . pl . விலங்கு ; தளை ; தடைகள் , கைக்கட்டுக் உருவரையாகக் குறி ; குறிப்பாகத் தெரிவி ; உருவகமாகக் 
கள் ; காற்கட்டுக்கள் . 

காட்டு ; வருவதுணர்ந்து கூறு ; விடாது தொடர் ; விடாது 
shad , 1. முட்டையிட ஆற்றெதிர் செல்லும் உணவு மீன் தடம் பின்பற்று ; பின்தொடர்ந்து ஒற்றாடு ; ( செய் . ) மூடாக் 

கிட்டுக் கவிந்துபரவு ; ( தொ . ) may your shadow never 
shadd ock , n . கிச்சிலி இன மரவகை ; கிச்சிலி இனப் பழவகை . 

grow less , மெலிந்து போகாதிருப்பாயாக ; இன்றுபோல் 
shade , n . நிழல் , நிழலிடம் ; குளிர்தடம் ; ஒளி ஒதுக்கம் ; 

என்றும் இருப்பாயாக ; not & shadow of , ஒரு சிறு தூசுகூட 
ஒதுக்கிடம் ; அரையிருள் ; அந்தி மயங்கிருள் ; நிழல் மறைப்பு ; 

இல்லாது ; shadow cabinet , பதவியேற்கத் தயாராக உள்ள 
நிழலீடு , ஒளிமறைவு ; அரைக்கருநிறம் ; கருமை கலந்த நிறம் ; 

எதிர்க்கட்சித் தலைவர்கள் குழு ; shadow factory , போர் 
நிறத்திண்மை ; ஓவிய நிழற் கூறு ; ஒளிக்குறைத் தடம் ; 

நெருக்கடியைச் சமாளிப்பதற்காக முன்கூட்டித் திட்டமிடப் 
பண்போவிய வகையில் நலக்குறை , குறைபாட்டுக்கூறு ; 

பட்டுக் கட்டப்பட்ட தொழிற்சாலை ; shadow of freedom , 
வருணனை வகையில் சோர்வுக்கூறு ; சாயல் , வண்ணப் 

போலிச் சுதந்திரம் ; valley of the shadow of death , கடுந் 
படிநிலை ; சாயலுடைய பொருள் ; தரம் , படிநிலை ; நுண்படி , 

துன்பகாலம் . 
படிநுணுக்கம் ; நுண்ணிடை வேறுபாட்டு நுட்பம் ; நுண் shad ow - boxing , n . கற்பனை எதிரியோடு பயிற்சிக் குத்துச் 
திறம் , பண்புநுணுக்கம் ; மிகச் சிறிதளவு ; நிழலுருவம் , 

சண்டை . 
ஆவி ; போலித்தோற்றம் ; பொருட்போலி ; அரை மெய்ம்மை ; shad ow - fight, n . பயிற்சிக்காகக் கற்பனையெதிரியோடு 
மங்கல் நிலை ; தெளிவற்ற தன்மை ; சாயை , உருநிழல் ; படி போடுஞ்சண்டை ; கற்பனைக்காக நிழலுருக்களுடன் இடுஞ் 
நிழல் , நிழற்படிவு ; நிழல்வரை , உருநிழற் கோடு ; முகத்தின் * சண்டை ; கற்பனைப்போராட்டம் . 
சோர்வுநிலை ; மறைக்கும் பொருள் ; தட்டி ; திரை ; சாளரத் shad ow - ig ure, 11. நிழலுருவம் , உருவின் நிழல்தோற்றம் . 
திரை ; சாளர மேற்கட்டு ; கண்ணாடிப் பொதிகலம் ; மூக்குக் 
கண்ணாடி ஒளிகாப்புச் சில்லு ; ஒளித்தடை ; வெப்புக்காப்பு ; 

shad ow - pan tomime , n . திரைநிழற் காட்சிக் கூத்து . 
ஒளித்தடைப்பொருள் ; வெப்புக்காப்புப் பொருள் ; U. நிழல் 

shad ow - play , n . திரைநிழற் காட்சி நாடகம் ; திரை நிழற் 
கொடு ; வெயில் மறை ; ஒளிதடு ; ஒளிபடாமல் இடையீடு 

காட்சி , 
செய் ; தட்டியிட்டுத் தடு ; திரையிட்டு மறை ; திரையிட்டு 

shad ow - stitch , n. ஏணிப்படி போன்ற பின்னல் வேலை வகை . 
ஒளி மட்டுப்படுத்து ; கூரொளி மறைப்புச்செய் ; கவித்துக் shad y , a . நிழலார்ந்த ; நிழலிலுள்ள ; நிழல் தருகிற ; மறை 
கூரொளியை மட்டுப்படுத்து ; நிழலிடு , நிழல்படிவி ; நிழலிட்டு 

வான , ஒளிவுமறைவுப்பாடுடைய ; கறையினையுடைய ; 
மறை ; நிழலிட்டு மங்குவி ; இடைநின்று ஒளிதடு ; நிழலடி , ஐயத்திற்கிடம் தருகிற ; விரும்பத்தகாத ; இன்னாத . 
இருளாக்கு , இருள் மயங்குவி ; முகக்களை குன்றுவி ; கருமை shaft , n . அம்பு ; கணைக்கோல் ; ஈட்டியின் காம்பு ; எறிபடை , 
யாக்கு ; கருமை மயங்குவி ; நிழலீடு செய் ; ஓவிய நிழற்கூறு குந்தம் ; கருவியின்பிடி ; இறகின் - தண்டு ; கதிரில் ஒளிக் 
தீட்டு ; ஓவியத்தில் கரிக்கோலால் நிழல்வரியடி ; ஓவியத்தில் கால் ; மின்னலின் கீற்று ; சுரங்க வாயிற்குழி ; சுரங்க 
வண்ணக்கோலால் நிழற்படி வண்ணம் தீட்டு ; நிழற் கறை வாயிற் சாய்குழி ; ஊதுலைச் சுருங்கைக்குழாய் ; சுரங்கச் 
யிடு ; நிறத்தைப் படிப்படியாக மாற்று ; நிறவகையில் படிப் செல்குழாய் ; இயந்திரத்தின் சுழல் தண்டு ; ஏர்க் 
படியாக மாறுபடு ; படிப்படியாகத் திண்மையாக்கு ; படிப் கால் ; நுகக்கால் ; சிலுவையின் அடி ; புகைக்கூண்டின் 
படியாக மென்மையாக்கு ; படிப்படியாகத் திண்மையாகு ; மோட்டுத்தண்டு ; வண்டியின் ஏறுகால் ; 

தூணின் நடுக் 
படிப்படியாக மென்மையாகு ; கருத்தைப் படிப்படியாக கம்பம் ; தூபி , கோரி ; கம்பம் ; ஆதாரக் கம்பம் ; பரு உறுப்புக் 
மாற்று ; கருத்து வகையில் படிப்படியாக மாறுபடு ; களை இணைக்கும் இணைக்கொம்பு ; எலும்பின் இணைத்தண்டு ; 
( தொ . ) go down to the shades , மாண்ட ஆவிகள் வாழும் தூண்தொகையின் தனிக்கம்பம் ; தூபியின் முனை முகடு ; 


வகை . 


919 

shame 
shag 
விளக்கின் தண்டு ; மெழுகுதிரி விளக்கின் நிலைத்தண்டு ; Shakespear ian , Shakesper ian , n . ஆங்கிலக்கவிஞர் 
சரவிளக்கின் அடித்தண்டு ; கட்டிடங்களின் தளங்களி ஷேக்ஸ்பியரின் கவிதைத்திறனாய்வாளர் , ஷேக்ஸ்பியர் கவிதை 
னூடான காலதர்ப்புழை ; சுழல்சக்கர ஊடச்சு ; ஊடுபுழை . பயிலும் மாணவர் ; a . ஷேக்ஸ்பியருக்குரிய ; ஷேக்ஸ்பியரின் 

பாணியைப் பின்பற்றிய . 
shag , n . பறட்டை , முரட்டுமயிர் ; முரட்டுத்துணி ; நயமில் 
லாத நறுக்குப் புகையிலை . 

shake - up , 11. குலுக்கீடு ; கலக்கம் , குலைவு ; கலைவுப் புத்தாக் 

கம் , கலைத்து மறுபடி செய்யப்படும் சீராக்கம் . 
shag , n . சூட்டுடைய பெருங் கடற்பறவை வகை . 

shak iness , 11. நடுக்கமுடைமை ; அதிர்வுடைமை ; தளர்வு , 
shag bark , n . உறுதியும் கனமுமுடைய வெண்ணிறக் கட்டை 

நலிவு ; ஆட்டங்கொடுப்பு ; உறுதிக்கேடு ; தள்ளாட்ட நிலை . 
யினைக் கொண்ட வட அமெரிக்க மரவகை . 

shak ing , n . குலுக்கம் ; அலைக்கழிப்பு , பிடித்தாட்டல் ; 
shagg y, a : பம்பையான , பறட்டையான ; மயிரடர்ந்த ; அதிர்ச்சி ; நடுக்காட்டம் , நடுக்கம் ; தள்ளாட்டம் , தடுமாற் 
முரட்டு முடியுள்ள ; நிலவகையில் புதரடர்ந்த , காடுகள் 

றம் ; அதிர்வு ; அமைதிக் குலைவு . 
வளர்ந்த ; மரவகையில் கிளைகளும் கொம்புகளும் தாறுமாறா 

shak o , 1. படைத்துறையில் சூட்டும் உலோகமுகப்புத் தகடு 
கச் செறிந்த ; ( தாவ . ,உயி . ) மென்மயிர் மூடியுள்ள ; மென் துய் 

முடைய நெடுவட்டத் தொப்பி வகை . 
போர்த்துள்ள . 

Shakspear ian , Shaksper ian , n . , a . = Shakespearian . 
shagreen , n . கரடுமுரடாக்கப்பட்ட பச்சைநிற மெருகுத் 
தோல் ; மெருகிடப் பயன்படும் சுறாமீனின் தோல் . 

shak y , a . நிலையற்ற ; உறுதியற்ற ; நடுங்குகிற ; நலமற்ற ; 

நம்பமுடியாத ; நொய்ய ; தடுமாறுகிற ; தள்ளாடுகிற ; ஆட் 
shah , n . பெர்சிய மன்னர் , பெர்சிய மன்னரின் பட்டப் 

டங் கொடுக்கிற . 
பெயர் . 

shale , n . மென் களிக்கல் , தகடுகளாக எளிதில் பிளவுறும் 
shake , n . குலுக்கம் ; குலுக்கீடு ; அதிர்வு ; துடிப்பு ; கற்பலகை போன்ற களிப்பாறை வகை . 
துடிதுடிப்பு ; நடுக்கம் ; அதிர்ச்சி ; திடீர்மாறுபாடு ; புது shale .oil , 1. நிலக் கீலெண்ணெய் . 
விறுவிறுப்பு ; வளர் மரவெடிப்பு ; நொடிப்பளவு , கண நுட் 
தீங்கடம்பு , பாலும் முட்டையுங் கலந்து குலுக்கி 

shall , 3. எதிர்காலங் குறிக்கும் துணைவினை ; தன்மை வெற்றெ 

திர்காலக் குறிப்புச் சொல் ; முன்னிலை படர்க்கை எதிர்கால 
மணமூட்டப்பட்ட நறும் பானவகை ; ( இசை. ) பிருக்கா ; 

ஆணை உறுதிக்குறிப்புச் சொல் ; என எதிர்பார்க்கலாம் , 
முடுகுமாற்று , விரைமாற்றிசைப்பு ; 3. குலுக்கு ; கையைப் 

அப்படியும் நேரலாம் , அப்படி நடக்க நல்ல வாய்ப்பிருக்கிறது ; 
பிடித்துக் குலுக்கு ; பிடித்தாட்டு ; ஆட்டு ; ஆட்டிக்காட்டு ; 

இனி 

அவ்வாறு 
கையைக்குவித்து உலுக்கிக்காட்டு ; ஓங்கி இயக்கிக்காட்டு ; 

நிகழுமானால்- அப்படியும் முடியலாம் ; 

( தொ . ) he shall go , அவன் கட்டாயம் போவான் ; அவன் 
கழியை ஓச்சிக்காட்டு ; தடியைச் சுழற்றிக்காட்டு ; அதிர் 

போகக்கடவன் ; I shall go , நான் போவேன் ; you shall go , 
வுறுவி ; அதிர்வுறு ; நடுங்குறுவி ; நடுங்கு , நடுக்கமுறு ; 

பிடித்துதறு ; 
அதிர்ச்சியுறுவி ; அதிர்ச்சியுறு ; உதறு ; 

நீ கட்டாயம் போவாய் ; நீ போகக்கடவை . 
உதறிப்போடு ; குலுக்கிவீசு ; ஆட்டி அலைக்கழிவூட்டு ; shalloon , n . ஆடை உள்வரித் துகில் வகை . 
உதறித் தள்ளிவிடு ; ஆட்டி அனுப்பு : குலுக்கிச் செறிவி , shall op , n . பரிசல் , வள்ளம் . 
ஆட்டி அசைத்துச் செல்லவை ; குலுக்கி உதிர்வி , குலுக்கி 

shallot , 11. உள்ளி மணமுள்ள வெங்காயப் பூண்டு வகை . 
வீழ்த்து ; கலக்கு ; கலக்கமுறுவி ; தள்ளாடச்செய் ; திண் 

shall ow , n . ஆழமற்ற இடம் ; ஆழமில்லாத நீர் நிலை ; a . 
டாடச் செய் ; உலைவி ; அமைதி குலைவி ; உறுதி குலைவி ; 
பற்றுக்குலைவி ; குலைவுறு , உலைவுறு ; ஊசலாட்டுவி ; ஊச 

ஆழமில்லாத ; அகல் குவிவான ; வாயகலமான ; அறிவாழ 

மற்ற ; நுழைபுலமில்லாத ; திட்பமற்ற ; சாரமற்ற ; ஆழ்ந்து 
லாட்டமுறு ; ஆட்டங்காட்டு ; ஆட்டங்காணு ; நலிவுறச்செய் ; 

செல்லாத , மேலீடான ; மேலோட்டமான ; சிறுதிறமான ; 
குரல் நடுக்கமுறு ; குரல் அதிர்வுறு ; ( இசை . ) சுரம் அதிர்வுறு ; 
( இசை . ) முடுகதிர்வுறு , பண்வகையில் விரை உறழ்வுறு ; . 

நிறைபயனற்ற ; 3. ஆழமற்றதாக்கு ; ஆழங்குறை ; மேன் 

மேலும் ஆழங்குறைவாக்கு . 
( தொ . ) shake a leg , நடனம் ஆடு ; shake down , மரத் 
தைக் குலுக்கிக் கனிகள் உதிரச் செய் , குலுக்கித்தள்ளு ; shalot , n . = shallot . 
தட்டிப்போடு , உதறிப்போடு ; குலுக்கிச் செறிவாக்கு ; சூழ் shalt , v . shall என்பதன் முற்கால முன்னிலை ஒருமை வடிவம் . 
நிலைக்கேற்ப அமை ; இணைங்கியமைவுறு ; ( பே - வ . ) ஒரே 

sham , n . போலி , 

மோசடி , பாசாங்கு ; போ லியானவர் , 
வீச்சில் ஆட்டிப்பணம்பறி ; பிடித்துவைத்துக் காப்புப்பணம் மோசடி ஆள் ; போலிப்பொருள் , மோசடிச் சரக்கு ; படுக் 
பறி ; shake in ones s shoes , கால் நடுக்கமுறு , உள்ளார கையின் பகல்நேரப் பகட்டு மேல்விரிப்புத்துணி ; a . போலி 
அஞ்சி நடுக்கமுறு ; shake off , உதறித்தள்ளு ; shake off 

யான ; கள்ளத்தனமான ; மோசடியான ; V. பாசாங்கு செய் , 
the dust from one s feet , கோபத்தோடு வெளியேறு ; shake 

நடித்து ஏய் , பாவனையாக நட ; மாறாட்டஞ் செய் ; போன்று 
one s fist , கைமுட்டியை முகத்திற்கு நேரே குலுக்கிக்காட்டி 

நடி ; ( தொ . ) sham Abraham , நோயுற்றவர் போல் பாசாங்கு 
அச்சுறுத்து ; shake one s head , தலையசைத்து மறுப்புத் செய் ; sham fight , போலிச் சண்டை , பயிற்சிக்கான போர் 
தெரிவி ; shake one s stick , கழியை ஓங்கிக்காட்டு ; தடி 

ஒத்திகை ; sham plea , போலிவாதம் ; சாக்குப்போக்கு 
யைச் சுழற்றிக்காட்டி உலுக்கு ; shake out, முற்றிலுங் 
கொட்டிவிடு ; உதறிக்கொட்டு ; கப்பற்பாய் வகையில் முழு 

sham an , 1. மந்திர சூனிய மதகுரு , சைபீரிய மக்களிடையே 

மந்திர சூனியம் பயிலும் மதகுரு . 
துற விரியச்செய் ; shake up , குலுக்கிக் கல ; உதறித் துப் 
புரவாக்கு ; தட்டிச்சீராக்கு ; பிடித்தாட்டிப் புது விறுவிறுப் 

Sham anism , n . மந்திர சூனிய மதகுரு ஆட்சி ; மாயவித்தை 
பூட்டு ; the shakes , குளிர்காய்ச்சல் , நடுக்கம் . 

சூனியம் ஆகியவற்றை உட்கூறுகளாகக் கொண்ட சைபீரியப் 

பழங்குடி மக்களின் சமயம் . 
shake down , n . தற்காலிகப் படுக்கை . 

sham ble . n . அருவருப்பான தோற்றமுடைய நடை , ஏறு 
shak en , v . shake என்பதன் முடிவெச்சம் . 

மாறான ஓட்டம் ; U. அலங்கோலமாக நட ; அருவருப்புத் 
shake - out , n . பரசு நெருக்கடி , பங்குமாற்றுக் களத்தில் தோற்றத்துடன் ஓடு . 
எளிய வாணிகச் சூதாட்டக்காரர்கள் வெளியேற்றப்படத் sham bles. n . pl . இறைச்சிக்கடை ; ஆடுமாட்டிக்குத் தொட்டி , 
தக்க நெருக்கடிநிலை . 

நூழிலாட்டுக்களம் ; பத்திரிகைத்தொழில் வழக்கில் குழப்பம் . 
shak er1, n . குலுக்குபவர் ; ஆட்டி அலைப்பவர் ; மதுக் shame , n . வெட்கம் , நாணக்கேடு ; மானக்கேடு , குற்றவுணர் 
குடைவுப்பொறி ; கலக்குங்கருவி . 

வால் ஏற்படும் புண்படுநிலை ; இகழ் , இழிக்கப்படும் நிலை ; 
Shak er , n. இயேசுநாதரின் இரண்டாவது திருவருகை இழிவு , அலர் தூற்றலுக்கு ஆட்படும் நிலை ; உட்குணர்வு ; 
ஓநிகழ்ந்துவிட்டது என்னுங் கோட்பாடுடைய கிறித்தவசமயப் குறைபாட்டினால் ஏற்படும் மன 

உளைவு ; 

தாழ்வுணர்ச்சி , 
பிரிவினர் ; நண்பர்கழகச் சமயப் பிரிவினர் . 

தகவுக்கேடான நடத்தையால் ஏற்படும் அவலநிலை ; மான 


. 


920 


shamefaced 


shark 


வனை ; 


வுணர்ச்சி , வெட்கந் தவிர்ப்பதற்கான முனைப்புடைமை ; மானம் , 
வெட்க உணர்வால் ஏற்படும் தயக்கம் ; இகழச்சம் , மானக் 
கேடான செய்தி வெளிப்பட்டுவிடுமே என்ற உ 

உளநடுக்கம் ; 
மானக்கேடு விளைவிப்பவர் ; மானக்கேடு விளைவிப்பது ; மானக் 
கேடு விளைவிக்கும் நிலை ; கூச்சம் , அறைப்பு ; உடலின் மறை 
உறுப்பு ; 3. வெட்கமுறுவி , நாணங்கொள் ; அவமானப்படுத்து , 
மானத்தைக் கெடு ; மதிப்பை அழி ; அவமதிப்பு விளைவி ; 
மானக்கேடாயமை ; இகழ்வருவி , அலர் தூற்றலுக் காட் 
படுத்து ; தலைகுனிவுண்டாக்கு , வெள்கித் தலைகுனியச்செய் ; 
மேலோர் வகையில் நாணும்படி செயல் ஆற்று ; மேம்படு ; 
மான உணர்ச்சியைப் பயன்படுத்தி அச்சுறுத்திச் செயலாற் 
றுவி ; அவமான அச்சுறுத்தலால் வலுக்கட்டாயமாக்கிச் 
செயல் தவிர்வி ; வெட்கத்தின் காரணமாகச் செய்ய மறு ; 
( தொ . ) for shame ! இது செய்ய நீ வெட்கப்பட வேண்டும் ; 
வெட்கப்படத்தக்க இந்த இழிந்த சாரியத்தைச் செய்யாதே 
என்று வற்புறுத்தும் குறிப்புத்தொடர் ; put one to shame , 
இழிவுபடுத்து , செயல்மூலம் அவமதிப்புண்டாக்கு ; செயலில் 
விஞ்சித் தலைகுனியச்செய் , தலைகுனியும்படி விஞ்சி மேம்படு ; 
shame one into , அவமானப்படுத்துவதாக அச்சுறுத்திக் 
கட்டாயப்படுத்து , tell the truth and shame the devil , மெய் 
துணிந்துகூறு ; think shame , வெள்குறு , செய்ய வெட்கமடை . 
shame faced , a . வெட்கிய ; நாணமுள்ள , கூச்சமுடைய ; 

( செய் . ) அடக்கஒடுக்கமான , ஒதுங்கிய நடையுடைய ; ( செய் . ) 
மலர்கள் வகையில் விளங்கித் தோன்றாத , இலைமறைவான . 
shame ful, a . வெட்கக்கேடான , பழிப்பிற்கிடமான . 
shame less , a . நாணமற்ற , அடக்கமற்ற , துடுக்கான ; வெட் 

கங்கெட்டுச் செய்யப்பட்ட . 
shame lessly , adv . வெட்கக்கேடாக , மானங்கெட்டு . 
shame lessness , n . வெட்கங்கெட்ட தன்மை . 
shamm y , sham oy , n . வரைமான் தோல் , மென்பதமுடைய 

தோல்வகை. 
shampoo , n . தலைநீவல் ; சவர்க்காரக்குழம்பு ; V. உருவிவிடு , 
உடம்பு பிசைந்து தேய்த்துவிடு ; தலை நீவு , சவர்க்காரமிட்டு 
நுரைக்கச்செய்து கழுவித் தேய்த்து மயிர் கோது ; ( தொ . ) 
dry shampoo , வெறியச்சத்துடைய நீவு நுரைமம் ; நீவு 
நெய்மப்பொடி ; தலை நீவுவினை . 
sham rock , n . மூவிலை மணப்புல் வகை ; அயர்லாந்து நாட்டு 

மூவிலை மணப்புல் வடிவச் சின்னம் . 
shan drydan , n . கட்டைவண்டி , எளிய இருசக்கர வண்டி ; 

ஆட்டங்கண்டுவிட்ட பழைய வண்டி . 
shan dy , shan dygaff , n . புளிப்புத் தேறற்பானக் கலவை . 
shanghai , . வெறிமயக்க நிலைப்படுத்திக் கப்பலில் ஏற்றி 

அனுப்பு . 
shank , 11. முழங்கால் ; முழங்கால் எலும்பு ; பறவைக்காலின் 
செங்குத்தான பகுதி ; காலுறையின் முழந்தாட்பகுதி ; பூக் 
காம்பு ; இயந்திரத்தண்டு ; தூணின் கம்பப்பகுதி ; உருக் 
கிய உலோகங்கோரும் நெடுநீள்காம்புடைய அகப்பை ; கருவி 
யின் வெட்டிடைப்பகுதி ; திறவுகோல் காம்பு ; கரண்டிப்பிடி ; 
நங்கூரத்தண்டு ; தூண்டில் முள்ளின் காம்பு ; புதைமிதியடி 
யின் ஒடுங்கிய இடைப்பகுதி ; குழிப்பந்தாட்டத்தில் பந்து 
விளிம் பேற்பு ; ( பே - வ . ) முனைக்கோடி ; விளிம்பு , ப . காம்பு 
நைவுறு ; சால்தெறிக்க ஓடிப்போ ; குழிப்பந்தாட்டத்தில் 
பந்தினை மட்டை விளிம்பாலேற்று ஆடு ; ( தொ . ) on Shanks s 
mare , தன் கால்களினாலேயே நடந்து ; shank off , மலர்கள் 
வகையில் காம்பு நைந்துபோன தனால் விழுந்துவிடு . 
shanked , a . காம்பினையுடைய , தண்டுவாய்ந்த ; கோல்பகுதி 

உடைய ; காம்பு நைவினாற் பீடிக்கப்பட்ட . 
shann y , n . பசுமைநிறக் கடல்மீன்வகை , 
shan t , v . ( பே.வ.) shall not என்பதன் செய்யுள் அல்லது 

மரூஉ வழக்கு . 
shan tung , n . பரும்படிப் பட்டுத்துணி வகை . 
shan ty , n . சிறுகுடில் ; குச்சுவீடு ; சிற்றறை ; ஏழ்மையான 
குடியிருப்பிடம் . 


shan ty , 1. கப்பற்பாட்டு , 

, n . கப்பற்பாட்டு , ஓடப்பாட்டு .. 
shap able , a . வேண்டிய உருவங் கொடுக்கப்படத்தக்க . 
shape , n . வடிவு , உருவு ; உருவரைத்தோற்றம் ; தோற்றம் ; 
உருக்காட்சி ; காட்சியுரு ; பிழம்புரு , மெய்யுருவம் ; புற 
வடிவம் , வடிவ வேறுபாடு ; வகை மாதிரி ; கோலம் , ஒழுங் 
கமைப்பு , ஒழுங்கமைவான வடிவம் ; உருச்செப்பம் ; உரு 
ஒத்திசைவு ; நடிகர் செயற்கை ஆக்கவடிவம் ; ஆவி உரு ; 
செய்பொருளின் உருமாதிரிப் படிவம் ; தொப்பி முதலியவை 
களுக்கு வடிவங்கொடுப்பதற்கான அச்சு ; அச்சுவடிவங் 
கொடுக்கப்பட்ட வெண்பாகு - இழுது முதலியன ; நடிகர் அணி 
யும் அடைபஞ்சு ; 3. உருவாக்கு ; படைத்தியற்று ; வடிவங் 
கொடு ; உருக்கொடு ; உள தாக்கு ; கட்டமை ; புனை , 

படிவமாக அமை ; விரும்பிய வடிவத்திற்குக் 
கொண்டுவா ; அறுதியான உருவங்கொள் ; பொருத்தமாக்கு , 
இணக்குவி ; திட்டஞ்செய் ; சேர்த்தமை ; திட்டமிடு ; 
போக்கினை நெறிப்படுத்து ; நாடித் திட்டமிடு ; உள்ளக் கிழி 
யில் உருவெழுது , மனத்தில் புனைந்துருவாக்கு , கற்பனை செய் ; 
ஒன்றன் உருவத்தை நினைத்துப்பார் ; உருவம் மேற்கொள் , 
வடிவங்கொண்டு வளர் ; வருங்காலத்திற்கான அறிகுறிகள் 
காட்டு ; ( தொ . ) in any shape or form , எவ்வகையிலாயி 
னும் , எந்த வடிவிலாவது ; in the shape of , போலி வடிவத் 
தில் ; மாதிரியில் ; நிலையில் ; வகையாக ; lick into shape , 
உருவாக்கு , நல்ல தோற்றமுடையதாக்கு ; பயனுள்ள தாக்கு ; 
shape one s course ,, 

போக்கினை நெறிப்படுத்து ; shapes 
Well , நன்கு நடைபெறுகிறது ; 

நம்பிக்கையளிக்கிறது ; 
take shape, அறுதியான உருவங்கொள் ; திட்டமாக உரு 
வாகு ; செயல்முறையில் நிகழ்த்தப்பெறு . 
shape less , a . வடிவற்ற ; சரியான உருவமில்லாத . 
shape ly , a . வடிவமைந்த ; ஒப்பிசைவான , அளவொத்த ; 

மனத்திற்குகந்த உருவுடைய . 
shap er, n . உருவங்கொடுப்பவர் ; வடிவங்கொடுப்பது ; கடை 

சற்பொறி ; வார்ப்புப்பொறி ; சீஷளி; முத்திரைப்பொறி 
shard , n . வண்டாடை , வண்டின் சிறகுக்கு உறையாயமைந் 
துள்ள தாள் போன்ற மெல்லிதழ் ; பூந்தொட்டியடைக்கப் 
பயன்படும் ஓட்டுச்சில்லு . 
share " , n . பங்கு , பங்கீட்டுக்கூறு ; பங்காளியின் உரிமைப் 
பகுதி ; கடமைக்கூறு ; 

சரிகூறு ; 

பெறுகூறு ; உதவு 
பங்கு , கூட்டு விளைவில் வழங்கியுதவிய கூறு ; பங்குரிமை ; 
பங்கு முதல் , முதலீட்டுப்பங்கு ; ப. பங்கிடு ; 

பகிர்ந்து 
கொடு ; பங்கிட்டுக்கொடு ; பங்கிட்டுக்கொள் ; பங்கினைப் 
பெறு ; உடனிணைந்து பங்குகொள் ; கூட்டிற் பங்குபெற் 
றிரு ; கூட்டாகப் பிறருடன் மேற்கொள் ; ( தொ . ) deferred 
share , பின்னுரிமைப் பங்கு , குறிப்பிட்ட காலம் அல்லது 
நிகழ்ச்சி வரையில் ஆதாயப்பங்கில்லாமலோ குறைந்த ஆதா 
யப்பங்குடனோ அமையத்தக்க முதலீட்டுப் பங்கு ; go shares , 
மற்றவர்களுடன் நேர்மையாகப் பங்கீடு செய்துகொள் ; 
lion s share , குமுக்கு , பெரும் பகுதி ; அரிமாப்பங்கு ; 
preference share, preferred share , முன்னுரிமைப்பங்கு , சலு 
கைப்பங்கு ; share and share alike , சமபங்குகளாகக் கொள் ; 
share bone , இடுப்பெலும்பு ; share out , பாத்திடு , பகிர்ந்து 
கொடு , கூறுகூறாக்கிக் கொடு . 
share , n . கொழு , காறு ; கலப்பை நா ; விதைக்கும் இயந்திர 

அலகு . 
share -beam , n . கொழுக்கால் , கொழுநுதி பொருத்தப்பெற் 

றுள்ள கலப்பைப் பகுதி . 
share - cap ital , n. பங்கு முதலீடு, பங்கு மூலதனம் . 
share holder , n. பங்குடையர் , பங்குரிமையாளர் . 
share - list , n . பங்குவிலைப்பட்டி , வெவ்வேறு வாணிகச் 

சங்கங்களின் பங்குகளின் நடப்புவிலை அட்டவணை . 
share - out , n. பங்கு முதற் பிரிவீடு . 
shark , n . சுறா , மகரமீன் ; கொடுங்கொள்ளைக்காரர் , மோசஞ் 
செய்பவர் ; கல்லூரி வழக்கில் திறமிக்க மாணவர் ; 1. மோசடி 
செய் ; தன்னல வேட்டையாடு ; ஆதாயவேட்டையாடு ; நேர்மை 
யற்ற துணிச்சல் முறைகளில் ஈட்டிச்சேர் ; பெருந்தீனி விழுங்கு . 


921 


shears 


shark.moth 


shark - moth ; n . சுறாவிட்டில் , சுறாமீன் வடிவுடைய விட்டிற் 

பூச்சி வகை . 
shark - oil , n . சுறா ஈரல்நெய் . 
shark s - mouth , 1. ( கப் . ) மேற்கட்டியிலுள்ள பாய்மர இடை 

வெளி . 
sharp , n . இழையூசி , தையலுக்குரிய மெல்லூசி ; ஆட்டங் 
களில் மோசடியாளர் , ஏமாற்றுபவர் ; வல்லுநர் , அருந்திற 
லாளர் ; ( இசை . ) மீயெடுப்புச்சுரம் ; ( இசை . ) மீயெடுப்புக் 
குறி ; a . கூரிய ; கூர்முனையுடைய ; கூர்முனைப்புடைய ; 
முனைமழுங்கலற்ற ; கொடுநுதிவாய்ந்த ; விளிம்பார்ந்த 
வெட்டுமுனையுடைய ; கூர்விளிம்புடைய ; முனைப்புவாய்ந்த ; 
விளக்கமான ; மங்கலல்லாத ; வரையறுத்த வடிவுடைய ; 
செவ்வெட்டான உருவரையுடைய ; நேர்வெட்டுக்கோடுகளா 
லான ; கூர்வெட்டு வாயுடைய ; நேர்குத்தான ; நிமிர்வான ; 
நிமிர்கோணுடைய ; திருப்ப வகையில் கூர்ங்கோணான ; 
சுறீரென்ற ; குத்துகிற , வெட்டுகிற ; துருவுகிற ; துளைக் 
கிற ; கூரிய புலனுணர்வுடைய ; நுழைபுலத்திறங் கொண்ட ; 
கூர்ஞ்சுவையுடைய ; கார்ப்பான , எரிவான ; கொடும்புளிப் 
பான ; குரல் வகையில் கீச்சிட்ட ; கூர் இசைப்புடைய ; 
காதைத் துளைக்கிற , கூருணர்வுடைய ; கூருணர்ச்சி வாய்ந்த ; 
சுரணை முனைப்புடைய ; கூர்மதியுடைய ; நுண்மதித்திறம் 
வாய்ந்த ; சொடியுடைய, படுசுட்டியான ; சுறுசுறுப்புவாய்ந்த ; 
விரை துடிப்புடைய ; கூர்விழிப்புடைய ; திறநுட்பமுடைய ; 
தன்காரியங் கண்ணாயிருக்கிற ; சூழ்ச்சிநுட்பமிக்க ; கூசாத் 
திறமுடைய ; தகாவழித் திறமிக்க ; கண்ணியமல்லாத ; ஆர்வ 
முனைப்புடைய ; ஆவல்மிக்க ; திடுமென்ற ; திடீர் வீழ்ச்சி 
யான ; கடுகடுப்பான , கண்டிப்பான ; கடுப்புவாய்ந்த ; வெடுக் 
கென்ற ; குத்தலான ; கடுவசையார்ந்த ; விசைத்த ; தடை 
படா வேகமுடைய ; மயக்கதயக்கமற்ற ; வெற்றியுறுதி 
கொண்ட ; காலந்தாழ்த்தாத ; விரைவூக்கமிக்க ; ( இலக் . ) 
ஒலிவகையில் நலிவற்ற ; மெய்யெழுத்து வகையில் வன்றிற 
மான ; ( இசை . ) இசைப்பு வகையில் மீ எடுப்பான ; ( இசை . ) சுர 
வகையில் மீயெடுப்புக் குறியிட்ட ; V. சீட்டாட்டத்தில் நேர்மை 
யற்ற ஆட்டமாடு ; ( இசை . ) மீயெடுப்பாகப்பாடு ; ( இசை . ) 
மீயெடுப்புக்குறியிடு ; ( இசை . ) சுரவிசையுயர்த்து ; கூராக்கு ; 
adu . கணக்கான நேரத்தில் , ஒருசிறிதும் காலந் தவறாமல் ; 
( இசை . ) மீயெடுப்பாக ; விழிப்பாக ; கூராக ; ( தொ . ) 8s sharp 
as a needle , ஊசிக் கூர்மையுடைய ; நுண்புலமுடைய ; 
look sharp , சடுதியிலாகட்டும் ; விரைவுபடுத்து ; sharp 
practices , நாணயக்குறைவான நடைமுறைகள் ; sharp 
remark , கடுஞ்சொல் , கண்டனக்கூற்று ; sharps and flats , 
இசைப்பெட்டியில் கருநிற ஓசைக்கட்டைகள் ; sharp s the 
word , சுறுசுறுப்பாயிரு ; sharp work , விரைதீர்வு செய்யப் 
பட்ட செய்தி ; முழு ஆற்றலும் செலுத்தவேண்டிய வேலை ; was 
too sharp for me, தந்திரத்தால் என்னை ஏமாற்றிவிட்டார் . 
sharp - cut, a . நன்குவரையறுக்கப்பட்ட , திட்டவட்டமான , 

தெளிவான . 
sharp en , v . கூர்மையாக்கு ; கூராகு ; கூர்முனைப்படுத்து . 
sharp er , n . மோசடியாளர் , ஏமாற்றுபவர் . 
sharp ness , n . கூர்மை ; மதிக்கூர்மை . 
sharps, n . pl . குறுநொய் , மாப்பரல் ; முழுதும் அரைபடாப் 

பருக்கை , மாவில் சலித்த பரற்கசடு. 
sharp - set , a . பசி மிகுந்த ; சுவையார்வ ஆவல்மிக்க ; காம 

வேட்கை மிகுதியுற்ற . 
sharp - shod , a . குதிரை இலாட வகையில் நழுவாமல் கூர் 

முனை பொருத்தப் பெற்றுள்ள . 
sharp - shooter , n . குறிதவறாது சுடுபவர் ; குறிதவறாது 
எய்பவர் ; குறிதவறாது சுடுவதற்காகத் தனிப்பட வைத் 
திருக்கப்பட்டவர் ; குறிதவறாது எய்வதற்காகத் தனிப்பட 
அமர்த்தப்பட்டவர் . 
sharp - sighted , a . கூர்ங்காட்சித் திறமுடைய ; கூரறி 

வுடைய 
sharp - witted , a . அறிவுத்திறமிக்க ; அறிவார்ந்த சொல்திற 
மிக்க . 

117 


Sha stra , ( ச . ) 11. சாத்திரம் , சமயநூல் .. 
shatt er , V. தகர் , நொறுக்கு , தூள் தூளாக உடைத்தெறி ; 
நொறுக்கு ; துகள் துகள்களாக உடைந்துவிடு ; முழுவதுஞ் 
சீர்கேடாக்கு , அழித்துவிடு , சிதற அடி . 
shave , n . மழிப்பு , சவரம் ; மயிர் மழிக்கை ; மயிரிழை 
பிழைத்தல் , சிறிதே பிழைத்தல் , இடர் அணிமைநிலை ; நுட் 
பப்பிழையால் ஏற்பட்ட தவறுதல் ; கொஞ்சத்தில் தவறிப் 
போதல் ; தொட்டுக்கொள்ளாமலேயே நெருங்கி அணுகுதல் ; 
அணுக்க உரசுதல் ; நுண் அணுக்கநிலை ; சீவலகு , மரம் 
முதலியவற்றைச் சீவுவதற்காக இரண்டு முனைகளிலும் கைப் 
பிடியுடைய கத்தி அலகு ; தந்திரம் , மோசடி , ஏமாற்றல் ; 
3. மயிர்மழி , சவரம் பண்ணு , சவரஞ் செய்துவிடு ; மயிர் 
மழித்துக்கொள் ; இழைப்புளிகொண்டு சீவு ; தொடாமலேயே 
நெருக்கமாகக் கடந்து செல் ; ஓரமாக ஓடு , எல்லையிலிரு ; மயி 
ரிழையில் தவறவிடு ; மேற்புறத்தை மேய்ந்துவிடு . 
shave .hook , n . உலோகச்சுரண்டி , பற்றவைப்பதற்குமுன் 

உலோகத்தின் மேற்புறத்தைச் சுரண்டுவதற்கான கருவி . 
shave ling , n . முண்டிதஞ் செய்துகொண்டவர் ; துறவி , சம 

யத்தொண்டில் ஈடுபட்ட மடத்துத்துறவி , மதகுரு . 
shav er , 1. அம்பட்டர் , நாவிதர் , சிரைப்பவர் , மழிப்பவர் ; 

பணம் பறிக்கிற வணிகர் ; ( பே - வ . ) பையன் , பயல் , சிறுவன் . 
Shav ian , a . ஜார்ஜ் பெர்னார்டு ஷா ( George Bernard Shaw 
1856-1950 ) என்ற ஆசிரியருக்குரிய ; ஷாவின் பாணியி 
லுள்ள , 
sha ving , n. மழித்தல் ; சீவல் ; மரச்சீவல் சுருளை . 
sha ving - brush , 1. மழிப்புத் தூரிகை . 
sha ving - horse, 11. இழைப் பிடிப்பிடம் , வைத்திழைப்பதற் 

குரிய பிடிப்புச்சட்டமுடைய விசிப்பலகை . 
shaw , 11. ( செய் . ) புதர்க்காடு , புதர்க்கும்பு . 
shawl , ( பெர் . ) n . சால்வை , போர்வை ; பெண்டிர் தோளணிக் 

கவணி ; 3. சால்வை போர்த்து ; கவணி அணி . 
shawl - dance , n . போர்வை நடனம் , சால்வையை அலைத் 

தாடும் ஆடல்வகை . 
shawm , n . வழக்கற்றுப்போன இசைக்கருவி வகை . 
shay , n . = ( இழி . ) chaise . 
she , n . பெண்பாலர் ; pron. அவள் . 
shea , shea - butter , n . தாவர வெண்ணெய் தரும் ஆப்பிரிக்க 

மரவகை . 
shead ing , n . வட்டகை , மேன் தீவின் ( Isle of Man ) ஆறு 

ஆட்சிப் பிரிவுகளில் ஒன்று . 
sheaf , n . கற்றை , கட்டு , சிப்பம் ; கதிர்க்கட்டு ; தாள் கட்டு ; 

3. கற்றையாகக் கட்டு ; சிப்பம் ஆக்கு ; pl . sheaves . 
sheaf - binder , 1. கதிர்கட்டுக் கருவி . 
sheal ing , n . = shieling . 
shear , n . கத்தரிப்பு ; ( இய . ) அழுத்தப் புடைபெயர் வளைவு , 
அழுத்தங் காரணமாகப் பொருளின் மெல்லடுக்குகளின் ஒத் 
திணைவான சறுக்குப் பெயர்ச்சி ; ப . கத்தரி ; மயிர்வெட்டு , 
ஆட்டின் கம்பளி வெட்டு ; தழைவெட்டு ; துணி கத்தரி ; 
தறித்துச் செப்பமாக்கு ; வெட்டிச் சமன் செய் ; வேண்டாத 
மிகுதியைத் துண்டித்தெடு ; துணி ஓரம் வெட்டி நீக்கு ; 
கத்தரித்து உருவாக்கு ; துண்டித்து அப்புறப்படுத்து ; 
கவர்ந்துகொண்டு விடு ; இழக்கச் செய் ; துறக்கச் செய் ; 
ஓட்டாண்டியாக்கு ; வறிதாக்கு . 
shear bill , n . கத்தரிக்கோல் போன்ற அலகுடைய பறவை 


வகை , 


shear er , n . ஆட்டு உரோமம் கத்தரிப்பவர் . 
shear - grass , 11. கூரலகுப் புல்வகை . 
shear - legs , n . pl = sheer . 
shear ling , n . ஒருமுறை உரோமம் கத்தரிக்கப்பட்ட ஆடு . 
shears , 11. pl. கம்பளிமயிர் வெட்டு கத்தரிக்கோல் ; தழை 

வெட்டு கருவி . 


922 


--sheet 


Shear - steel 


. 


shear -steel , 1. கத்தரிக்கோலுக்குரிய எஃகு . 
she - ass , 1. பெண்கழுதை , 
sheat - fish , 11. மிகப்பெரிய நன்னீர் மீன்வகை . 
sheath , 1. உறை , வாள் - கத்தி முதலியன செருகுவதற்குரிய 
பொதிகூடு ; ( தாவ . ) பொதி தாள் ; ( வில . , உள் . ) பொதி 
சவ்வு ; கவச உறை ; ஆற்றின் கரைகாப்பணைப்புக்கான 
கற்குவை . 
sheathe , v . உறையிலிடு ; உட்பொதிந்து வை ; மேற்கவச 

மிடு , மேலுறையிடு . 
sheath less , a . உறையற்ற ; கூடற்ற ; மேல் தோலற்ற ; 

பாதுகாப்பற்ற . 
sheave , n . ஓடு குழிவு , கப்பியில் கயிறு ஓடுவதற்கான 

பள்ளம் . 
sheave , 0. கூலக்கதிர்களைக் கட்டாகக் கட்டு . 
shebang , n . சூதாட்டமனை ; கிடங்கு , பண்டகசாலை ; வர 
வேற்பு அறை ; உணவக அரங்கம் ; உடனடியாக கவனிக்க 
வேண்டிய செய்தி ; தொழில்முறை , வேலை , நடைமுறை . 
she - bear , n . பெண் கரடி . 
shebeen , n . சாராயக்கடை , சட்டப்படி உரிமைபெறாத மது 

விற்பனையிடம் . 
she cat, n . சீறும் பெண் . 
shed , n . சாவடி , சவுக்கை ; குடில் ; கிடங்கு , கொட்டாரம் ; 
அறைவீடு , பண்ட அரங்கு ; ஊர்திக் கொட்டில் ; பட்டறை , 
கொட்டகை ; பட்டி , கால்நடைத் தொழுவம் . 
shed , v . சிந்து , கொட்டு ; மரவகையில் இலைகளை உதிரவிடு ; 
மயிர் உதிர்த்துவிடு ; பாம்பு முதலியவற்றின் வகையில் உரி 
கழற்று ; ஆடை உரிந்தெறி ; கண்ணீர் வடியவிடு ; குருதி 
சோரவிடு ; கொம்பு இற்று விழவிடு ; ஒளி வகையில் பரவவிடு ; 
மின்வலி வகையில் பளுவைக் குறையவிடு ; அகற்று , நீக்கு ; 
துற , விலக்கு ; ( தொ . ) shed light on , ஒளிபெறச் செய் ; 

விளக்கமளி ; துலங்கச்செய் . 
she - devil , 1. பெண் பேய் . 
sheen , n . மின்னொளி ; 

மின்னொளி ; பட்டொளி , காந்தி ; மினுக்கம் ; 
பளபளப்பு . 
sheep1 , n . ஆடு , செம்மறியாடு ; பள்ளாடு , காட்டுச் செம்மறி ; 
வெட்கப்படுபவர் , கூச்சமுடையவர் ; pl . sheep ; ( தொ . ) 
as well be hanged for a sheep as a lamb , gi coofing uit 
செய் ; கடைபோகக் காண் , முற்றுஞ் செய் ; black sheep , 
கழி கடையர் , குடும்பத்திலோ குழுவிலோ விரும்பத்தகாத 
உறுப்பினர் ; cast sheep s eyes ,, சிற்றின்பப் பார்வை 
செலுத்து ; follow like sheep , செம்மறியாடுபோல் பின்பற்று , 
தன்னறிவற்றுப் பின்பற்று ; sheep and goats , நல்லதும் 
கெட்டதும் ; நல்லவர்களும் கெட்டவர்களும் ; sheep that 
have no shepherd , தலைமையேற்று நடத்த ஆளற்ற குழு ; 
தலைமையற்ற கூட்டம் ; -wolf in sheep s clothing , பசுத் 
தோற் புலி . 
sheep , n . pl . சமயகுருவின் திருவட்டகைப் பணியா தரவுக் 
குரிய உ , 

-றுப்பினர் . 
sheep - biter, n . செம்மறியாட்டு நாய் . 
sheep - bot , n . ஆடுகளுக்குத் தொல்லை தரும் ஈமுட்டைப்புழு . 
sheep - cote , n . ஆட்டுக் கொட்டில் . 
sheep - dip , n . செம்மறியாட்டு மயிர்க்காப்பான நச்சுத்தடை 

மருந்து . 
sheep - dog , n . ஆடுகாவல் நாய் . 
sheep - farmer , n . வளர்ப்பவர் , ஆட்டுப்பண்ணை 

நடத்துபவர் . 
sheep -fold , n . = sheep - cote . 
sheep - hook , 11. ஆயர்கோல் , ஆட்டிடையர் வளைகோல் . 
sheep ish , a . செம்மறியாடு போன்ற ; பேதையான ; வெட்க 
மிகுதியான , 

மிகுதியால் அருவருப்பாக நடந்து 
கொள்கிற . 


sheep - louse , 11. செம்மறியாடுகளில் வாழும் ஓட்டுயிர் வகை . 
sheep - master , n. = sheep - farmer . 
sheep - pen , n . = sheep - cote . 
sheep - pox , n . அம்மைநோய் போன்ற ஆட்டுநோய் வகை . 
sheep - run , n . மேய்ச்சல் அகல்வெளி ; ஆஸ்திரேலிய புல் 

வெளி . 
sheep s - bit , 11. மருந்துச் செடி வகை . 
sheep - scab , n . ஆட்டு வங்குநோய் . 
sheep - scoring , n . ஆடுகளை எண்ணுதல் ; ( தொ . ) sheep 
scoring numerals , ஆட்டெண்ணிக்கையிலும் துன்னலிலும் 
பிள்ளை விளையாட்டுக்களிலும் வழங்கும் பழைய வேல்ஸ் 
நாட்டு இலக்கப் பெயர்கள் . 
sheep s - eye , 1. காமப்பார்வை . 
sheep s - fescue , n . மேய்ச்சற் புல்வகை . 
sheep shank , n . கயிற்றுநீளம் குறுக்குவதற்கான முடிச்சு , 

குறுக்குகண்ணி . 
sheep s - head , n . ஆட்டுத்தலை ; மீன் வகை . 
sheep - shearing , n . செம்மறியாட்டுக் கம்பளி வெட்டு ; 

கம்பளி வெட்டுவிழாக் கொண்டாட்டம் . 
sheep skin , n . ஆட்டுத்தோல் ; மயிருடன்கூடிய ஆட்டுத் 
தோலாடை ; ஆட்டுத்தோல் இரட்டு ; புத்தகக் கட்டடத் 
தோல் ; ஆட்டுத்தோல் எழுதுதாள் ; ஆட்டுத் தோலாவணம் . 
sheep -tick , n . = sheep - louse . 
sheep - walk , 11. மேய்ச்சல் அகல்வெளி ; ஆஸ்திரேலிய புல் 

வெளி. 
sheep - wash , 11. ஆட்டுத் தோலுக்கு உரமும் பாதுகாப்புக் 

தரும் நச்சுத்தடை நீர்மம் . 
sheer , n . சாய்வேற்றம் , கப்பலின் முன்புறமும் பின்புறமும் 
உள்ள விளிம்பின் மேற்சாய்வு ; சரிவு , மேனோக்கிய சாய்வு 
நிலை ; திறம்பீடு , கப்பல் திசை திரும்புதல் ; V. திசைதிருப்பு , 
நெறி திறம்புவி ; விலகிச்செல் , நெறிதிறம்பு ; ( தொ . ) sheer 
off , குழுவிலிருந்து விலகு ; அச்சம் அல்லது விருப்பமின்மை 
காரணமாக விட்டுவிலகிச்செல் . 
sheer ?, n . கவைக்கோற் பாரந்தூக்கி . 
sheer , a . பாறைவகையில் செங்குத்தான , நேர்நிமிர்வான ; 
சிறிதுஞ் சாயாத ; திடீரென்று எழுகிற , இடைவேறுபாடற்ற ; 
வறிதான , பிறிது கலவாத ; பிறிது சார்பற்ற , தனித் 
தன்னிலை வாய்ந்த .; தெள்ளத் தெளிந்த ; முற்ற முழுதுறழ் 
வான ; படுமோசமான் ; படுநேர்மையான ; adv . நேர்நிமிர்வாக , 
படுநேராக , திடுதிப்பென . 
sheer - legs , n . = sheer ?. 
sheet , n . தகடு ; படுக்கை மேல்விரிப்பு ; படுக்கை மேற் 
போர்வை ; துணியின் முழுநீள் சுருள் ; தையலற்றநோன்பாடை , 
பிணப்போர்வைத் துணி ; அகல்பரப்பு ; நீர் - தீ -பனி- வண்ணம் 
முதலியவற்றின் வகையில் இடையறாப் பெருந்தளப்பரப்பு ; 
மடிப்புறா முழுநிலைத்தாள் ; கட்டட அமைவுறா ஏட்டுத்தாள் ; 
உதிரி அச்சடித்த தாள் ; துண்டு வெளியீடு ; செய்தித்தாள் ; 
ஏட்டில் தாள் அடி எண் குறிப்பு ; அடி எண்குறித்த தாள் ; 
பத்திரிகையின் தனி முழுத்தாளேடு ; பத்திரிகைத் தாளேட் 
டுக்குரிய செய்தித்தொகுதி ; கப்பற்பாய் அடிவடம் ; கப்பற் 
பாய் அடிச்சங்கிலி ; தொய்வகத் தகடு ; ( செய் . ) கப்பற்பாய் ; 
( மண் . ) அடுக்கிடையீட்டுத் தட்டு ; 3. மேல்விரிப்பிணை ; 
மேல்விரிப்பால் பொதி ; போர்த்து , பொதி ; 
தகட்டினால் பொதி ; தகடாக்கு ; தகடாகப் பரவு ; பாவு ; 
பரவிப்பாய் , ஊற்று ; ( தொ . ) a sheet in the wind , ( பே - வ . ) 
ஓரளவு குடித்த ; between the sheets , இருவிரிப்புகளின் 
இடையில் ; 

book is in sheets , புத்தகம் அச்சடிக்கப்பட்டுக் 
கட்டடம் செய்யப்படா நிலையில் உள்ளது ; flowing sheet , 
கட்டற்ற காற்றிற்காகத் தளர்த்தப்பட்ட கப்பற்பாய் கீழ்க் 

sheet copper , செப்புத்தகடு ; sheet glass , கண் 
ணாடித்தகடு ; sheet iron , தகட்டிரும்பு ; sheet lihgtning ., 
படரொளி மின்னல் ; sheet metal , 

sheet metal , உலோகத்தகடு ; sheet 


தகடிணை ; 


கயிறு ; 


காண 


923 
sheet - anchor 

sheriffalty 
music, தனித்தாளில் வெளியிடப்பட்ட பாடல் ; sheet of shell out , 11. இருவருக்கு மேற்பட்டவர் ஆடும் மேடைக் 
note paper , ஒருமுறை மடிக்கப்பட்ட எழுதுதாள் , sheet of கோற் பந்தாட்ட வகை . 
quarto , நான்மடித்தாள் , நான்காக மடிக்கப்பட்ட ஒரு முழுத் shell - parakeet, shell - parrot , n . ஆஸ்திரேலிய கூண்டுப் 
தாள் . 

பறவை வகை . 
sheet - anchor , n . இடர்காப்புச் சேம நங்கூரம் ; மூலபலம் , shell proof , a . குண்டுகளால் துளைக்க முடியாத , துப்பாக்கி 
கடைசிநேரக் காப்பு . 

வேட்டுக்களால் தகர்க்க முடியாத . 
sheik , sheikh , n . இஸ்லாமிய குடிமரபுத் தலைவர் ; குழு shell -sand , n . உயிரியற் சுண்ணகப் பொருட் கலப்புமிக்க 
முதல்வர் ; ஊர்த்தலைவர் ; திறலாளர் ; மீளி , திறமைவாய்ந்த 

மணல் . 
காதலர் ; கொண்கன் , திறலார்ந்த கணவர் ; ( தொ . ) Sheik shell .shock , n . குண்டதிர்ச்சிக் கோளாறு . 
ul Islam , Sheikh ul Islam , கான் ஸ்டாண்டிநோப்பிள் 

shell - work , n . ஓட்டுச்சிப்பி வேலைப்பாடு , மரத்தின் மேல் 
( Constantinople ) நகரத்தின் இஸ்லாமிய முதன்மைச் சமய 

கிளிஞ்சில் பதித்துச் செய்யும் அழகொப்பனை வேலை . 
குரு : சமய சட்டவல்லுநர் ; துருக்கி நாட்டின் சமயமுறைச் 
சட்ட மேலாளர் . 

shel ta , 11. அயர்லாந்து நாடோடிகளின் குழூஉக்குறி . 
shek el , 1. யூதரின் எடையலகு ; யூதரின் வெள்ளி நாணயம் . 

shel ter , n . பாதுகாப்பு ; பாதுகாப்புநிலை ; நிழலீடு , வெயில் 

தடைகாப்பு ; மழைக்காப்பு ; இடர்காப்பு ; மறைவிடம் ; 
shek els , n . pl . யூதர்சார்ந்த வழக்கில் பணம் , செல்வம் , 

மறைதட்டி ; காப்புத்திரை ; ஒதுக்கிடம் ; காப்பிடம் ; 

புக 
சொத்து . 

லிடம் ; தங்கிடம் ; இடர்காப்பிடம் ; தங்கல் ; தங்குமனை ; 
Shekin ah , ( எபி . ) 1. இறையருள் திருமுன் காட்சிக் கோலம் . 

குடில் ; 3. பாதுகாப்பளி ; தடைகாப்புச்செய் ; பாதுகாவ 
shel drake , n . பளபளப்பான , வண்ண இறகுகளையுடைய லாயிரு : தடைகாப்பாயிரு ; மறைத்தா தரவு செய் ; தங்கிடம் ; 
வாத்துவகை. 

கொடு ; தங்கிடமாயுதவு ; குற்றச்சாட்டிலிருந்து காப்பாற்று 
shelf , 11. தண்டயமரம் ; சுவர்மாடத் தண்டயப்பலகை ; இடர் தடுத்துதவு ; ( தொ . ) Anderson shelter , Morrison 
தண்டயப் படிக்கல் ; நிலைப்பேழையின் படித்தட்டு ; புத்தக shelter , எடுத்துச் செல்லத்தக்க எஃகு விமானப் பாதுகாப்பு 
நிலையடுக்கின் தட்டு ; நிலையடுக்குத் தட்டு ; நிறையளவு ; 

அமைவு ; cabman s shelter , வலவனின் காற்று - மழை காப்புக் 
மலைப்பாறையின் ஓட்டுப்படிக்கல் ; தட்டுமுகடு , மட்ட மோடு ; 

கவிகை . 
படிக்கிணற்றின் படிக்கல் ; கடல் நீர்ப்பரப்படியிலுள்ள மணல் shel tie , shel ty , 1. ஷெட்லாந்து ( Shetland ) மட்டக் 
திட்டு ; pl . shelves ; v . படித்தட்டு அமைவி ; படித்தட்டு குதிரை . 
இணைவி ; படித்தட்டில் வை ; ஒதுக்கி வை ; ( தொ . ) on the 

shelve , v . அட்டாலையில் வை ; புத்தகம் முதலியவற்றை 
shelf , ஒதுக்கி வைக்கப்பட்ட , கடந்தகால வேலை மறந்து ஒரு நிலைத்தட்டில் வை ; நிலையறைப் பெட்டியில் தட்டுக்கள் 
வரைப் புறந்தெரியாநிலையில் ஒதுக்கிவிடப்பட்ட . 

பொருத்து ; தள்ளி வை ; திட்டம் முதலியவற்றின் ஆய்வினை 
shell , n . கொட்டை ஓடு ; விதைநெற்று ; விதை உறை ; மேல் ஒதுக்கி வை ; வேலையிலிருந்து விலக்கி வை . 
தோடு ; உறைபொதி ; முட்டையின் மேலோடு ; ஆமை ஓடு ; 

shelve , U. மெதுவாகச் சாய் ; மெல்லச் சரிவுறு . 
கிளிஞ்சிற் சிப்பி ; சங்கு ; சங்குச்சிப்பியின் மேலோடு ; பூச்சி 
யின் துயிற்கூட்டுப் பொதியுறை ; திட்டவரைச் சட்டம் ; 

shema , ( எபி . ) 11 . யூதரின் அன்றாட வழிபாட்டு வாசக 
புறத்தோற்றம் ; மேற்போக்கான ஒப்புமை ; முற்றுப்பெறா 

வாய்பாடு . 
வீட்டின் மதிற் கட்டுமானம் ; எரிந்த பாழ்மனையின் குறை 

She ol , n . தென்புலம் , எபிரேயரின் கீழுலகு ; மாண்டார் ஆவி 
சுவர்க்கூடு ; கப்பல் அழிபாட்டு எச்சம் ; பிணப்பேழை உள் 

உலகு ; கல்லறை . 
வரிப் பொதிவு ; சிறு பந்தயப்படகு ; குண்டு , எரிகலம் ; வெடி shep herd , n . ஆயன் , ஆட்டிடையன் ; கோவலன் ; மேய்ப் 
மருந்துக்கலம் ; தாள்வெடிப்பொதி ; உலோக வெடியுறை ; பர் , கிறித்தவ சமயகுரு ; V. மேய்த்துப்பேணு ; மேய்ப்பராக 
வாளின் கைப்பிடி காப்பு ; முற்கால யாழ்வகை ; பள்ளி இடை இரு ; சமயத் திருக்கூட்டத்தைப் பேணு ; கூட்டத்தை நடத் 
நிலைப் படிவம் ; U. தோட்டினை அகற்று ; உறை நீக்கு ; திச் செல் ; மக்கள் வகையில் வழிகாட்டி நடத்திக் கொண்டு 
ஓட்டை உடைத்து வெளியிலெடு ; ஓட்டினுள் அமை ; தோட் செல் ; ( தொ . ) shepherd king , ஹிக்ஸாஸ் ( Hyksos ) 
டிற் பொதி ; உறையிலிடு ; சிப்பியிட்டுப் பாவு ; ஓடிட்டுப் என்ற பண்டைய எகிப்திய அரச மரபினர் ; shepherd s 
பரப்பு ; குண்டுவீசு ; குண்டுவீசித் தாக்கு ; விமானக் crook , ஆயன் வளைகோல் ; shepherd s plaid , shepherd s 
குண்டுவீச்சு நடடத்து ; உலோக வகையில் சிம்பு சிம்பாகப் tartan , வெள்ளை கறுப்புக் குறுக்குக் கட்டங்களையுடைய 
பொருக்கெடு ; ( தொ . ) come out of one s shell , வெட்கத்தை துகில் 

the Shepherd , the good Shepherd , 

* நல்ல 
விட்டுப் பேசிப்பழகு , அடக்கத்தை நீக்கி மனம்விட்டுப் பேசு ; மேய்ப்பர் , இயேசுநாதர் . 
shell button , துணியால் பொதிந்த உலோகத்தட்டை இணை 

shep herdess , n . ஆய்மகள் . 
களாலான குமிழ்மாட்டி ; shell out , ( பே - வ . ) தொகை கொடுத் 
துத் தீர் , பணத்தைக் கக்கு . 

shep herd s - club , 11. செடி வகை . 
shellac , n . அவலரக்கு , மெருகு எண்ணெய் . செய்யப் பயன் 

shepp y , n . கிடை , ஆட்டுப்பட்டி . 
படும் தகட்டு வடிவாக்கப்பட்ட அரக்கு ; 0 . மெழுகுநெய் 

She raton , Sheraton chairs 11. பதினெட்டாம் நூற்றாண் 
அவலரக்குகொண்டு வண்ணச் சாயமிடு . 

டுப் பாணியிலமைந்த நாற்காலி வகை . 
shell back , n . பழைய கப்பலோடி . 

sherblet , ( பெர் . ) 1. நறும்பானம் . 
shell bark , 11. பட்டையுரியுமியல்புடைய 

sherd , n . ஓட்டுச்சில்லு ; பூந்தொட்டியடைக்கும் ஓட்டாங் 

வாதுமையின 
வெட்டுமர வகை . 

கண்ணி ; விட்டில் சிறகுறை . 
shell bit , n . நகவுளி வடிவான துளைப்புக் கருவி வகை . 

sherif , ( அரா . ) 1. இஸ்லாமிய வழக்கில் நபிநாயகமவர்களின் 
shell fish , n , சிப்பி நண்டின நீர்வாழ் உயிரி . 

மகன் வழித்தோன்றலர் ; பச்சைத் தலைப்பாகை முகமூடியுரிமை 

யுடைய கோமகன் ; மெக்காவின் தலைமைக் குற்ற நடுவர் . 
shell - heap , n . வரலாற்றிற்கு முற்பட்டகாலச் சிப்பி எலும் 
புக் கூளக் குவியல் . 

she riff , n . மாவட்ட மணியக்காரர் ; அரசர் பேராளான 

மாவட்ட முதன்மை அதிகாரி ; மாநகர் மணியம் ; அமைதி 
shell .jacket , n . இராணுவப் பிடிப்புச் சட்டை . 

காவலர் ; தேர்தல் முகவர் . 
shell - lime, n . உயர்தரச் சிப்பிச் சுண்ணாம்பு . 

she riffalty , she riffdom , she riffhood , she riffship , 
shell - marble , n . புதைபடிவச் சிப்பிகளடங்கிய வெண் 

11 , மாவட்ட மணியப் பதவி ; மாநகர் மணியப் பதவி ; 
சலவைக் கல் . 

அமைதி காவலர் பணி ; அமைதி காவலர் ஆட்சியெல்லை 
shell - mound , n . = shell - heap . 

மாவட்ட மணிய ஆட்சிக்காலம் . 


வகை ; 


| 3319 


, 


924 

shiner 
sherry 
she rry , 11. முந்திரி இன்தேறல் வகை . 

shift er , n . நிலைபெயர்பவர் ; நிலைபெயர்வது ; இடமாற்று 

பவர் ; இடம் பெயர்த்துவது ; பெயர்ப்புக் கருவி ; மாறாட் 
she rry - cobbler , n . இன்னறு மதுவகை , 

டக்காரர் ; தட்டிக்கழிப்பவர் ; விதண்டாவாதி ; காட்சித் 
Shetland lace , n . கம்பளியாலான ஒப்பனைத் துன்னல் வேலைப் 

திரை மாற்றுபவர் . 
பாட்டு மென்றுகில் . 

shift iness , n . மாறுபடுந் தன்மை ; இடம் மாறும் இயல்பு ; 
Shetland pony , n . வலிய மட்டக்குதிரை வகை . 

பிறழ்வுத் தன்மை ; சொற்புரட்டு , விதண்டாவாதம் ; தட்டிக் 
shew , v . = ( செய் . ) show . 

கழிக்கும் பண்பு ; வகை துறை வளம் ; வகைதுறை காணும் 
shew bread , n . திருக்காட்சியப்பம் , யூதர்கோயிலில் திருவார திறம் . 
நாள்தோறும் புதுப்பிக்கப்பட்டுக் காட்சிக்கு வைக்கப்படும் shift ing , a . நிலையற்ற ; இடம் பெயர்கிற ; நிலை பெயர்கிற ; 
பன்னிரண்டு அப்பக்குவை . 

இடம் பெயரும் இயல்புடைய ; வகைதுறை காணும் திற 
Shi ah , ( அரா . ) n . ஷியா , நபிநாயகத்தின் மருமகன் அலியை முடைய ; வகைதுறை வளமுடைய . 
முதல் இனமாக ஏற்கும் இஸ்லாமிய சமயக்கிளை ; இஸ்லாமிய shif ty , a . வகைதுறை வளமுடைய ; வகைதுறை வாய்ப் 
சமயக்கிளையினர் . 

புடைய ; வகைதுறை காணுந் திறமுடைய ; தந்திரமான ; 
shibb oleth , 1. தனிக்குழு வாய்பாடு ; தனி இன ஒலிப்பு தட்டிக்கழிக்கிற ; பிறழ்கிற ; நிலையற்ற ; நிலைபெயர்வான ; 
முறை ; தனிக்குறி நுணுக்கம் ; தேர்வுக்குறி நுட்பம் ; இனக் ( தொ . ) shifty eyes , பிறழ்வுறும் கண்கள் ; 
குறிப்பு வழக்கு ; தனிக்குழுக் கோட்பாடு , தனிக்கிளைச் சம்பிர கண்கள் . 
தாயம் ; தனித்துறைப் பரிபாடை ; வழக்கிறந்த சொற் Shi ite , 11. இஸ்லாமிய சமயத்தின் ஷியா பிரிவைச் சேர்ந்தவர் . 
றொடர் ; பொருளற்ற வக்கணை வாசகம் ; வெற்றாரவாரத் 

shikar , ( இ . ) n . வேட்டை . 
தொடர் , பகட்டுப் போலி மரபுரை ; போலிக் கோட்பாடு ; 

shikar ee , shikar i , sheka rry , ( இ . ) n : வேட்டைக்காரர் ; 
மூடக் கொள்கை ; சமுக மூடமரபு , கருத்து மூடம் . 

வேட்டைத் துணைவர் , வேட்டைக்காரருடன் செல்லும் வேலை 
shield , n . பரிசை , தோற் கிடுகு , மரக் கேடயம் , உலோகத்தா யாள் . 
லான படைவீரர் காப்புக் கருவி ; காப்புத் தட்டி ; பாதுகாப்புக் 

shilla lah , shille lagh , n. அயர்லாந்து நாட்டுக் கைத்தடி . 
குரியது ; பாதுகாப்பவர் ; தஞ்சம் , ஆதரவு ; கவசம் ; பரிசுப் 
பட்டயம் ; விருதுக்கேடயம் ; ( கட் . ) குலமரபுச் சின்னம் ; 

shill ing, 1. ஷில்லிங் , பிரிட்டனில் வெள்ளி நாணயம் ; ( தொ . ) 

cut off one s heir with a shilling , உடைமைகளை மரபின 
( வில . , தாவ . ) கேடயம் போன்ற பகுதி ; 3. தடுத்துக்காப் 

ருக்கு அன்றிப் பிறருக்கு விட்டுச்செல் ; take king s shilling , 
பாற்று ; காத்துப்பேணு ; தடுத்து மறை ; பொதிந்து 
செயலாற்று ; ( தொ . ) the other side of the shield , செய்தி 

take queen s shilling , படைவீரனாகச் சேர் , படையிற் சேர் . 
யின் மறுபுறம் , கவனிக்கப்படாத மற்றொரு பகுதி . 

shill y -shally , 1. ஊசலாட்ட நிலை , மயக்க தயக்கநிலை , முடி 

புறுதியின்மை ; a . ஊசலாட்டமான , தடுமாற்றமான , 
shield - fern , n . கேடய வடிவ இலையுடைய சூரல் வகை. 

உறுதியான முடிபற்ற ; 3. மயக்க தயக்கமுறு , தடுமாற்ற 
shield - hand , 1. இடக்கை , கேடயம் தாங்கும் இடது கை . 

முறு , முடிவுக்கு வராமலே தள்ளிப் போட்டுக் கொண்டிரு. . 
shiel ing , n . கால்நடை மேய்ச்சல் நிலம் ; ஆயர் தங்கற் குடிசை ; shi ly , adv . = shyly . 
வேட்டைத் தங்கற்குடில் ; ஆட்டுக்கொட்டில் . 

shim , n . சிம்பு , பொறிப்பகுதிகளைப் பொருத்துவதற்குப் பயன் 
shi er1 , 1 , வெருவுபவர் ; கவசலுறும் குதிரை . 

படும் மெல்லிய துணுக்கு ; 3. சிம்பு வைத்துப் பொருத்து . 
shi er , a . shy1 என்பதன் உறழ்படி வடிவங்களில் ஒன்று . shimmed , v . shim என்பதன் இறந்தகால வடிவம் , முடி 
shi est , a. shy என்பதன் ஏற்றுயர்படி வடிவங்களில் 

வெச்ச வடிவம் . 
ஒன்று . 

shimm er , 1 , மினுமினுக்கம் ; 3. மினுமினுக்கமுறு , மினுக்கு 
shift , 1. விலகல் , அகற்சி ; புடைபெயர்வு , நகர்வு ; இடப் 

மினுக்கென ஒளி காலு . 
பிறழ்வு ; பெயர்ப்பீடு , அகற்றீடு ; திரிபு , உறழ்வு ; நிலை 

shimm ery , a . மினுமினுக்கமான , மினுங்கி மினுங்கி ஒளி 
மாற்றம் , இயல்மாற்றம் ; பண்புமாற்றம் ; திசை திருப்பம் , 

காலுகிற . 
நெறி பிறழ்வு ; காலப்பிறழ்வு ; முன்பின் மாறுபாடு ; சுழற்சி , shimm y , 11. மகளிர் உட்சட்டை . 
சுற்றுமுறை ; முறைமாற்றம் ; பணிமுறை மாற்று ; ஆள் shimm y , n . நரியாட்டம் , உடல் நடுநடுக்கத்துடன் ஆடும் 
முறை மாற்று ; முறைமாற்றுக் குழு ; முறைமாற்று வேளை , அமெரிக்க ஆட்டவகை ; உந்துகல முன்சக்கர அதிர்வு : ப . நரி 
முறைமாற்றுப் பருவம் ; முறைவரவு ; முறைத்தவணை ; யாட்டமாடு ; உந்துகல முன்சக்கர வகையில் அதிர்வுறு . 
ஆடைமாற்று ; மாற்றாடை ; பெண்டிர் உள்ளங்கி ; தற்காலிக 

shin , n . முழந்தாள் , முழங்கால் தண்டு ; மாட்டு முழந்தா 
உபாயம் ; வகைதுறை வாய்ப்பு : மாற்று வகைமுறை ; ளிறைச்சி ; V. ஏணி வகையில் முட்டூன்றி ஏறு ; மரவகையில் 
புதுவகைமுறை ; வகைமுறை வளம் ; மழுப்பல் , தட்டிக்கழிப்பு ; 

முழங்காலால் பற்றி ஏறு ; சுவர் வகையில் முழந்தாளால் 
திருகுதாளம் , ஏய்ப்புமுறை ; இடக்கு , உருட்டுப்புரட்டு ; 

எற்றி ஏறு ; முழந்தாள் மீது எற்று ; காற் பந்தாட்டத்தில் 
சாக்குப்போக்கு விளக்கம் ; 3. புடைபெயரச்செய் ; எதிரி முழந்தாளை உதை. 
சிறிதளவு நகர்த்து ; பெயர்வி ; நிலைமாற்று ; 

shin dy , 1. சண்டை , சச்சரவு ; குழப்பம் , கூக்குரல் ; ( தொ . ) 
இயல் மாற்று ; பண்பு மாற்று ; ஆள் மாற்று ; இடமாற்று ; 

kick up a shindy , குழப்பம் உண்டாக்கு . 
பொருள் மாற்று ; - திசை திருப்பு ; வேறிடம் கொண்டு 
செல் ; திரிபுறு , உறழ்வுறு ; மாறுபடு , இயல்மாறு ; நகர் 

shine , n . ஒளி ; பளபளப்பு ; மெருகு ; ஒளியுடைமை ; 
வுறு , புடைபெயர்வுறு ; அகல்வுறு , விலகு ; இடம் பிறழ் 

பளப்புக் குன்றாநிலை , புதுமெருகு ; ( பே - வ . ) புலனுணர்வு ; 
வுறு ; தடம் பிறழ்வுறு ; நிலை பெயர்வுறு ; முன்பின்னாக 

சொரணை ; ( பே - வ . ) சண்டை , சச்சரவு ; ( பே - வ . ) குழப்பம் ; 
மாறு ; ஓயாது தடமாறிக் கொண்டிரு , ஊசலாடு ; உயர்வு 

U. ஒளிர் ; சுடரிடு ; ஒளிகாலு , சுடர்வீசு ; பளபளப்பாயிரு ; 
தாழ்வுறு ; திசை திரும்பு ; திருகுறு ; சுற்றிவா ; சமயத் 

விளங்கு , துளங்கு ; பிறங்கு , ஒளியுடையதாய்த் திகழ் ; 
துக்குத் தகுந்தபடி நட ; சூழ்நிலைக்கொத்து நட ; பொருத்தம் 

விஞ்சு , மேம்படு ; இனத்தில் சிறப்புடையதாயிரு , சூழலில் 
போல செய் ; சாக்குப்போக்குக் கூறு ; வகைதுறை கண்டு 

முதன்மையுடையதாயமை ; ஒளிபரப்பு , புகழுடையதாயிரு ; 
பயன்படுத்து ; செயல்முறைகண்டு நிறைவேற்று ; ஒப்பேற்று ; 

( பே - வ . ) ஒளியுடையதாக்கு ; ( பே - வ . ) பளப்பளப்புடைய 
உருட்டு ; புரட்டு ; தாக்காட்டு , ஊசலாட்டு ; திருகுதாளஞ் 

தாக்கு , மெருகூட்டு ; ( தொ . ) take 8 shine to , ( இழி . ) கண்டு 
செய் ; மாறாட்டமுறை பின்பற்று ; சொற்புரட்டுச் செய் ; 

ஆசைப்படு , பற்றுக்கொள் , விரும்பு ; take the shine out of , 
( தொ . ) shift of crops , பயிர்மாற்றீட்டுமுறை ; shift off 

புதுமை கெடு , விஞ்சிப் புகழ் மறை . 
responsibility , பொறுப்பைத் தட்டிக்கழி ; shift onc s 

shine less , a . பளபளப்பற்ற . 
ground , வாதத்தில் புதுநிலைக்குப் பெயர்ந்துவீடு , 

shin or , 1. ( இழி . ) நாணயம் ; பவுன் , தங்கக்காசு . 


இடம் 


பள 


( 


925 


shiners 


shire - bred horse 


IT 


shin ers , n . pl . பணம் செல்வம் . 
shin gle , n . மரப்பாவோடு , நீள் சதுர மரச்சில்லோடு ; 
தூபிக்குரிய கடை விளம்பரப்பட்டி , சிறுவிளம்பரப் பலகை ; 
தலைமயிர் வேனிற் குறுவெட்டு ; V. மோட்டுக்கு மரப்பாவோ 
டிடு ; தலைமயிர் வகையில் வேனிற் குறுவெட்டாகக் கத்த 
ரித்துவிடு , ஆள்வகையில் தலைமயிரை வேனிற் குறுவெட் 

( தொ . ) shingled hair , வேனிற் - குறுவெட்டுத் 
தலை முடி , கூரை ஓடுபோல வெட்டப்பட்ட தலைமயிர் . 
shin gle , n . கூழாங்கல் , கழற்கல் , கடற்கரைக் கூழாங்கற் 
பரப்பு ; கழற்கரை , கூழாங்கற்கரை ; கழல்மேடு , கூழாங்கல் 
மேடு . 
shin gled , a . மோடு வகையில் மரப்பாவோடிட்ட . 
shin gles, n . அரையாப்பு , இடுப்பைச் சுற்றிலும் உடம்பிலும் 
பயிற்றம் பருப்பளவான மென்குருக்களை அள்ளி இறைக் 
கும் நோய்வகை . 
shin gling , n . மோட்டுக்கு மரப்பாவோடு இடுதல் ; மரப்பா 

வோட்டு மோடு . 
shing ly , a . கூழாங்கல் சார்ந்த 
shin ing , a. ஒளிமிக்க ; பளபளப்பான ; மினுக்கமுடைய ; 

விஞ்சிய , மேம்பாடுடைய ; சிறப்பார்ந்த . 
shinn y , n . = shinty . 
shinn y , . ( பே - வ . ) முட்டிணைத்து நெருக்கி மரமேறு . 
Shin to , n . ஜப்பானிய தொல்மரபுச் சமயமுறை , ஜப்பானி 

யரின் இயற்கை வீரமரபுத் தெய்வ வழிபாட்டுமுறை . 
Shin toism , n . ஜப்பானிய தொல்மரபுச் சமயக்கோட்பாடு ; 

ஜப்பானிய தொல்மரபுச் சமயப்பண்பு . 
Shin toist , n . ஜப்பானிய தொல்மரபுச் சமயத்தவர் ; ஜப்பானிய 

தொல்மரபுச்சமயக் கோட்பாட்டாளர் . 
shin ty , 7. ஸ்காத்லாந்திலும் வட இங்கிலாந்திலும் விளையாடப் 
பெறும் வளைகோற் பந்தாட்ட வகை ; வளைகோற் பந்தாட்ட 
வகையில் மட்டை ; வளைகோற்பந்தாட்ட வகையில் பந்து . 
shi ny , a . பளபளப்பான ; தேய்த்து மெருகுடைய ; மினுக்க 

மான ; தெள்ளத் தெளிவான ; முகிலற்ற ; மூடாக்கற்ற . 
ship , n . கப்பல் , நாவாய் ; மரக்கலம் , பாய்க்கப்பல் ; மூன்று 
பாய்மரங்களையுடைய பெருங்கலம் ; தோணி ; பந்தயப்படகு ; 
கடல் மிதவை , கடலோடு கலம் ; புணை , பெரும்பரப்பைக் 
கடக்கும் சாதனம் ; வான்கலம் ; சேண்கலம் , விண்வெளி 
கடக்கும் சாதனம் ; 3. கப்பலேற்று ; கப்பலேறு ; 
கப்பலில் ஏற்றிக்கொள் ; கப்பலில் இடங்கொடு ; கப்ப 
லேற்றி அனுப்பு ; கப்பலிற் செல் ; கப்பலில் ஏற்றிக்கொண்டு 
செல் ; கப்பல் தளப்பணியில் ஏற்றுக்கொள் ; சரக்குகளைக் 
கொண்டுசேர்க்கும்படி வாணிகமுகவரிடம் அனுப்பி ஒப்படை ; 
கப்பல் பாய்மரம் நாட்டு ; கப்பல் பயின்கட்டையினைக் 
கொளுவு ; தண்டுகளைக் கழற்றிக் கலத்தினுள்ளிடு ; ஒருநிலைப் 
படுத்து , நிலையுறுதிசெய் ; ( தொ . ) ship a sea , கப்பல் 
அல்லது படகு வகையில் அலையால் வெள்ளமாகு ; ship 
biscuit , ship s biscuit , முரட்டுமாச்சில்லு வகை ; ship of the 
desert , ஒட்டகம் , பாலைக்கலம் , பாலைவனக் கப்பல் ; ship s 
articles , கப்பற்பணி நிபந்தனைகள் ; கப்பற்பிரயாணிகளின் 
கப்பற் 

விதிகள் ; ship s papers , பெயர் - உரிமை 
சரக்குகளின் இயல்பு முதலியனபற்றிய கப்பலின் ஆணை 
யுரிமைப் பத்திரங்கள் ; sister ship , தோழமைப்பாணிக் கப்பல் , 
ஒரே மாதிரியுள்ள மற்றோரிணை கப்பல் ; take ship , கப்ப 
லேறு ; when one s ship comes home , ஆகூழ் வரும்போது . 
ship - breaker , n . கப்பல் உறுப்புச் சிதைத்துப் பிரிக்கும் 

குத்தகையாளர் . 
ship - broker , n . துறைமுகக் கப்பல் துணைப்பணியாளர் ; 
துறைமுகக் கப்பல் துணைமுகவர் ; கப்பல் வாணிகத்தரகர் ; 
கப்பல் காப்பீட்டுப் பேராளர் . 
ship builder , n . கப்பல் கட்டுபவர் கப்பல்கட்டுத் தொழி 

லாளர் . 
ship building, 11. கப்பல் கட்டுதல் , கப்பற் கட்டுமானத் 
தொழில் 


ship - canal , 11. உள்நாட்டுக்கப்பல் கால்வாய் . 
ship - chand ler , n . கப்பல்களுக்கு வேண்டிய பொருள்களில் 

வாணிகஞ் செய்பவர் . 
ship - fever , n . கப்பற் காய்ச்சல் . 
ship less, a . கப்பலில்லாத ; கப்பல் செல்லாத ; கடத்தற்குரிய 

சாதனங்களற்ற . 
ship - letter , n . கலமடல் , - அஞ்சல்முறையிலன்றிக் கலம் 

வாயிலாக அனுப்பப்படும் முடங்கல் . 
ship - load , n . கப்பற்சுமை , கலங்கொள்ளும் அளவு , பெரிய 

அளவு . 
ship mate, n . கப்பல் பயணத்தோழன் ; தோழமைக் கப்ப 

லோட்டி , 
ship ment , n . கப்பல் ஏற்றரவு ; கப்பல் ஏற்றுமதி ; கப்பற் 

சுமை அளவு ; கப்பற் சரக்களவு ; சரக்கு ஏற்றுமுறை அளவு . 
ship money , n . ( வர . ) கலவரி , பிரிட்டனிற் கடற்காப்புக்கான 

முதலாம் சார்லஸ் கால வரி . 
ship - oars , n . pl . படகுத்துடுப்புக்கள் . 
ship owner , n . கப்பல் உடைமையாளர் , கப்பற் கழகப் 

பங்குரிமையாளர் 
shipp en , shipp on , n . பசுமடம் ; மாட்டுக் கொட்டில் . 
shipp er , n . கப்பல் வாயிலாகச் சரக்கு அனுப்பும் வணிகர் ; 
கப்பல் சரக்கு ஏற்றும் வணிகர் ; கப்பல் சரக்கு எடுக்கும் 
வணிகர் . 
shipp ing , n . கப்பலிலேற்றல் ; கப்பலேற்றுதல் ; கப்பலேற் 
றரவு ; கப்பற் சரக்கேற்றம் ; கப்பற் சரக்கனுப்பீடு ; கப்பற் 
போக்கு வரவு ; கப்பல் தொகுதி . 
shipp ing - agent, n . கப்பலின் துறைமுகப்பணி முகவர் ; 
கப்பற் கழகத் துறைமுகப் பணிமுகவர் ; கப்பல் வணிக 
நெறித்துறைமுகப்பணிமுகவர் . 
shipp ing - articles , n . கப்பல் தலைவர் - பணியாளர் ஒப்பர் 
தம் , கட்டணம் முதலியன பற்றிக் கப்பல் மீகாமனுடன் கப்ப 
லோட்டிகள் செய்துகொள்ளும் உடன்படிக்கை விதிகள். 
shipp ing - master , n . கப்பற் பணி முதல்வர் , கப்பலோட்டி 
களின் ஒப்பந்தம் சம்பளம் ஆகியவற்றைத் தன் பார்வையில் 
நடத்தும் அலுவலர் . 
shipp ing - office , n . கப்பல் முதல்வர் பணிமனை ; கப்பல் 
முதல்வர் பணிநிலை ; துறைமுகவர் பணிமனை , துறைமுகவர் 
பணிநிலை . 
ship - railway , n . கடலிடை இருப்புப்பாதை , கடலிலிருந்து 
கடலுக்கு நிலவழிக் கப்பல்களை எடுத்துச்செல்லும் இருப்புப் 
பாதை . 
ship - rigged , a . மூன்று பாய்மரங்களும் நாற்கட்டப் பாய் 

களும் விரிவார்ந்த மேடைகளும் கொண்ட . 
ship shape , a . கலச்செப்பமுடைய , கப்பலுக்கேற்ற நற்செல்வி 

வாய்ந்த ; செம்மைநலம்வாய்ந்த . 
ship .way , n . சாரத்தளம் , கப்பல் கட்டுதற்கும் கடலில் 
செலுத்துவதற்கும் ஏற்றவாறு அமைந்த சாய்நிலைக் கப்பல் 
தளக் கட்டுமானம் . 
ship - worm , n . கப்பற்புழு , மரக்கலங்களைத் துளைக்கும் புழு 


பயண 


வகை . 


ship wreck , n. உடைகலப்படுதல் ; கப்பல் தகர்வு ; கப்பல் 
அழிபாடு ; பாடழிவு , அழிபாடு ; U. பாடழிவுறுத்து ; 
பாடழிவுறு ; ( தொ . ) make ship wreck , பாடழிவுறுத்து ; 

suffer shipwreck , பாடழிவுறு . 
ship wright , n . கப்பல் கட்டுபவர் ; கப்பல் தச்சர் . 
ship yard , n . கப்பல் கட்டுந்துறை , கப்பல் தொழிற் பட் 

டறை . 
shir , n . , 0. = shirr . 
shire , n . கோட்டம் , பிரிட்டன் மாவட்டம் . 
shire - bred horse , shire - horse , n . பயிற்சியினப் பெரு 

வண்டிக் குதிரைவகை , 


பிரிட் 


மன 


கிளறு ; 


926 
shireman 

shoe -leather | 
shire man , n . = sheriff . 

shock1, 11. அதிர்ச்சி , வன் தாக்கு , வன்முறை மோதல் ; திடீர் 
shire moot , n . முற்பட்டகால மாவட்ட மன்றம் . 

இடி ; திடீர் அடி ; வல்லடி ; தாக்குதல் விளைவு ; நிலை குலைவு ; 

சீர்நிலையழிவு ; உட்குலைவு நிலை ; திடுக்கீடு , நடுக்கீடு ; மின் 
shirk , n . தட்டிக்கழிப்பவர் ; பொறுப்பேற்காதவர் ; கடமையி 

வலித்தாக்கு ; நரம்பதிர்ச்சி ; மூளைத்துணுக்குறவு ; 
லிருந்து கோழைத்தனமாகப் பின்னிடைந்து ஒதுங்குபவர் ; 

அதிர்ச்சி ; திடு குழப்பம் ; திடீர்க்கிலி , திகில் ; திகைப்பு ; 
U. தட்டிக்கழி ; . உதறித்தள்ளு ; மழுப்பிவிடு ; கடமை நழுவ 

திடீர் இடிவு ; அமைதி தகர்வு ; படுவியப்பு ; உறுவெறுப்பு ; 
விடு ; அற்பத்தனமாகப் பின்னிடைவுறு ; கோழைத்தனமாக 

3. அதிர்ச்சியூட்டு ; திடுக்கிடச்செய் ; சீரமைதி குலைவி ; மன 
ஒதுங்கு ; போர்க்கடமையிலிருந்து தப்பமுயலு ; பொறுப்பற்ற 

அமைதி குலைவி ; சீற்றங் கிளறு ; படுவெறுப்பூட்டு ; நடுக் 
தன்மையுடன் நட . 

குறுவி ; திகிலூட்டு, திடீர்க்கிலியூட்டு ; திகைப்பூட்டு ; 
shirk er , n . தட்டிக்கழிப்பவர் , கடமை நழுவவிடுபவர் ;; 

சீற்றம் - வெறுப்பு - அச்சம் முதலிய உணர்ச்சிகளால் தாக்கு ; 
பொறுப்பற்றுப் பின்வாங்குபவர் . 

உள்ளார்ந்த உணர்ச்சிகளைப் புண்படுத்து ; சால்புகெடு , 
shirr , n , தொய்விழை , ஆடையூடாக நெசவின்போது இழைக் பெருந்தகவுக் கேடு காட்டு ; சீர்கேடாக நடத்து ; ( செய் . ) 
படும் சுருக்க நீட்சியாற்றலுடைய இழை ; கொய்சகம் , சுருக் விசையுடன் மோதல் உண்டுபண்ணு ; ( தொ . ) shock brigade, 
கம் , தொய்விழை மூலமான ஆடைச்சுரிப்பு ; . ஆடைவிளிம் 

shock workers , ருசியாவில் தனிச் சிறப்பான கடு உழைப்புக் 
பைச் சுரித்து இணை ; தொய்விழைமூலம் சுசுரிப்பிடு ; கொசுவ குத் தேர்ந்தெடுக்கப் பெறும் தொழிலாளர் தொகுதி ; கடு 
மாகச் சுருக்கு . 

உழைப்புக்குத் தம் விருப்புடன் முன்வரும் தொழிலர் குழு ; 
shirr ing , n . கொசுவம் , சுருக்கம் ; ஆடைசுரிப்பிடல் . 

shock tactics, பாய்திரள் புரவிப்படைத் தாக்கு தல்முறை . 
shirt , n . தளர் உட்சட்டை , உட் சொக்காய் ; மேலங்கி , 

shock , n . பயிர்த்தாள் கற்றை , வயலில் ஏறத்தாழப் பன்னி 
கெட்டிக் கழுத்துப்பட்டையும் பிடிப்பும் உடைய மகளிர் தளர் 

ரண்டு பன்னிரண்டாக நெருக்கி நடப்படும் பயிர்த்தாள் 

பயிர்த் 
மேற்சட்டை ; ( தொ .) get one s shirt off , ( இழி . ) கோபத்தைக் 

தொகுதி ; மூவிருபது , அறுபதன் தொகுதி ; U. 
give one a wet shirt , வியர்வை வரும்வரை தாள் கற்றையாக வரிசைப்படுத்து . 
உழைக்கச் செய் ; கடும் உழைப்பு வாங்கு ; keep one s shirt on , shock , n . நாயின் சடைமயிர் ; சடைநாய் ; 

a . சடைமயி 
( இழி . ) உணர்ச்சிகளைக் கட்டுக்குள் வை , கோபதாபமடக்கிக் 

ருடைய , 
கொள் ; put one s shirt on , put one s shirt upon , ( இழி . ) 

shock - dog , n . சடைநாய் . 
கையிலுள்ளதையெல்லாம் பந்தயத்தில் வைத்துவிடு . 

shock - head , 1. சடைமயிர்த்தலை . 
shirt .front , n . உட்சட்டை முகப்பு , கஞ்சியிட்டுத் திட்டப் 
படுத்தப்பட்ட உட்சட்டை மார்புப்பகுதி ; போலி உட்சட்டை 

shock - headed , a . சடைமயிர்த் தலையுடைய . 
முகப்பு ; ( தொ . ) shirt -front wicket , மரப்பந்தாட்டத்தில் shock ing , a . அதிர்ச்சியான ; உணர்ச்சி புண்படுத்துகிற ; 
மென்னயப் பந்துவீச்சு . 

அச்சந் தரத்தக்க ; அருவருப்பிற்குரிய ; மிகு வெறுப்பூட்டு 
Shirt ing , n . சட்டைத்துண்டு . 

கிற ; மிக மோசமான ; தகாத்தனமாக நடக்கிற ; adv . 
shit , n சாணம் ; மலம் ; கழிவு , விட்டை , இழிவுக் குறிப்புச் 

மிகு மோசமாக . 
சொல் ; V. ( இழி . ) பேதியாகு , குடலிளக்கம் பெறு . 

shock ingly , adv . அதிர்ச்சியூட்டும் வகையில் ; மிக மோச 
shiv er 1 , 1. . நடுக்கம் , வெடவெடப்பு ; V. குளிரால் நடுங்குறு , 

மாக ; உணர்ச்சிகளைப் புண்படுத்தும் வகையில் . 
வெடவெடப்புறு ; ( தொ . ) give one the shivers, நடுக்கஞ் shock -troops , n . வேளைக்காரப்படை , தனிமுறைத் தாக்கு 
செய் ; நடுங்குவி , கிலி கொள்ளுவி ; the shivers , வலிப்பு , தல் படை , 
இசிப்பு ; குலைநடுக்கம் , படபடப்பு ; பெருங்கிலி ; ( பே - வ . ) shod , v. shoe என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
நடுக்குவலி , நடுக்குவாதம் . 

shodd y , n . சடையிழை , கந்தலிலிருந்து இழைத்த இழைமம் ; 
shiv er , n . தகர்வுத் துணுக்கு ; சிராய் , சிம்பு ; பொட்டு ; 

சடையிழைத்துணி ; போலிப்பொருள் , இழிதரப் பொருள் 
பொருக்கு ; பொடி , சிதறு கீற்று ; 3. தகர் , நொறுங்கித் 

a . சடையிழையாலான ; இழிதரமான ; மலிந்த கீழ்த்தரமான ; 
துண்டு துண்டாகு ; நொறுங்கு ; தகர்வுறு ; ( தொ . ) shiver 

போலியான ; பாசாங்கான ; பதரான , அற்பமான . 
my timbers , கப்பலோட்டிகள் ஆணைமொழிக் குறிப்பு . 

shoe , n . அடிபுதையரணம் , புதையடி , குதிரை இலாடம் , மிதியடி 
shiv ering , n . நடுக்கம் . 

போன்ற பொருள் ; புதைமிதி போன்ற பயனுடைய உறுப்பு ; 
shiv ering - fit , n . நடுக்குவலி ; மலம்பனி , குளிர் காய்ச்சல் . 

கைத்தடியின் பூண் ; உராய்வு தடை.க்கட்டை ; சக்கரத் தடுக் 
shiv eringly , adu . நடுக்கத்துடன் . 

கின் தொடுகட்டை ; சக்கர உதைகட்டை ; ஊர்திகளின் மின் 
shiv ery , a . நடுங்குகிற . 

வாங்கு கட்டை ; V. இலாடமடி ; பூணிடு: புதைமிதி பொருத்து ; 
shoall , n . மடு , ஆழமில்லாத்தடம் ; நீரடித்திடல் , ஆழமற்ற 

( 51. ) be in a dead man s shoes , be in one s shoes , step into 
இடத்து நீரடி மணல்திட்டு ; மறை இடர் ; தடங்கல் , தடை , 

& dead man s shoes , step into one s shoes , பதவியில் அடுத்த 
இடையூறு ; a . நீர்நிலை வகையில் ஆழமற்ற ; U. ஆழமற்ற 

வராக அமர்வுறு ; be in person s shoes , அதே இக்கட்டிலிரு ; 
தாகு , ஆழமற்றதாகிக் கொண்டுசெல் ; ஆழம் குறைவாகிக் 

dead men s shoes , ஆள் மாள்வின்மூலம் எதிர்பார்க்கப்படும் 
கொண்டு செல் ; ஆழமற்ற இடம் அணுகிச்செல் ; ஆழமற்ற 

செல்வம் ; ஆள் மாள்வின் மூலம் எதிர்நோக்கப்படும் பதவி ; 
தாக்கு ; ஆழம் குறைந்து வருவதாக உணர் . 

die in one s shoes , தூக்கிலிடப்பட்டு மாள்வுறு ; வன்முறைப் 
shoal , 11. குழுமம் , கும்பு ; திரள் , குவை ; 

பட மாள்வுறு ; put the shoe on the right foot , குற்றத்தை 
மீன் மொய் 

அதற்குரியவர்மீதே கொண்டு சார்த்து ; shoes and stockings , 
திரள் ; V. மீன்வகையில் கும்பாக மொய் ; திரள் திரளாகச் 

மூவிலைச்செடி வகை . 
செல் ; ( தொ . ) in shoals , பெருந்தொகையாக , திரள் திர 
ளாக ; shoals of people , மக்கட்கும்புகள் . 

shoe black , n . புதைமிதி தேய்ப்பாளன் ; புதையரணம் மெரு 
shoal iness , n . ஆழமற்ற தன்மை ; மடுக்கள் 

கிடும் பையன் . 

நிரம்பிய 
தன்மை . 

shoe .buckle, n . புதைமிதிப் பூட்டுவார் . 
shoal - mark , n . மடுக்குறி , ஆழமற்ற தடத்தின் அடையாளக் 

shoe horn , n . புதைமிதி மாட்டி . 
குறி .. 

shoe .lace , n . புதைமிதிக் கோப்பிழை . 
shoal - water , 1. மடு , ஆழமற்ற நீர்த்தடம் . 

shoe - latchet , n . ( விவி . ) புதைமிதிக் கட்டு , 
shoal wise , adu . கும்பலாக , திரள் திரளாக . 

shoe - leather , 11 , புதைமிதித் தோல் ; புதைமிதி ; ( தொ . ) 
shoal y , a . ஆழமற்ற திடலான , மடுக்கள் நிறைந்த ; மறை as good a man as ever trod shoe -leather , வாழும் மனிதர் 
இடருடைய தட்டுத்தடங்கலுடைய . 

எவரையும் போலவேயுள்ள , எவருக்கும் இளைக்காத . 


927 
shoeless 

shoppy 
shoe less , a . புதைமிதியற்ற . 

விரைந்து வளர் ; உயரமாய் வளர் ; விலை வகையில் உயர்வுறு ; 
shoe - lift , n . = shoe - horn . 

ஊர்.நகர் வட்ட - மாவட்டங்கள் வகையில் துப்பாக்கியால் 
shoe - maker , n . செம்மார் , சக்கிலியர் , புதைமிதி செய்பவர் . 

சுட்டுப்பொசுக்குவது மூலம் கிடுகிடுக்கச்செய்து அடக்கு 

முறை செய் ; tooth shoots , பல் இடையிடையிட்டு நோவு 
shoe - string, n . = shoe - lace . 

தருகிறது . 
shog un , ( ஜப் . ) n . குடிவழிப் பதவிவகித்த முற்கால ஜப்பா 

shoot able, a . வேட்டுக்கு இலக்காகத்தக்க ; வேட்டையாடு 
னிய படைத்துறைத்தலைவர் . 

வதற்கு இடமாகத்தக்க . 
shone , v . shine என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 

shoot er , n . எய்பவர் ; எய்வது ; வேட்டிடுபவர் ; 
shoo , . சூ என்று குரலெழுப்பு , பறவைகளை சூ க் குர டெறிவது ; குண்டு எறிவது ; வீசி எறிபவர் ; வீசி எறிவது ; 
லெழுப்பி வெருட்டு ; int . பறவை வெருட்டு ஒலிக்குறிப்பு . 

பாய்பவர் ; பாய்வது ; மரப்பந்தாட்டத்தில் தெறிபந்து ; 
shook , n . மரவடை அடுக்கு , மிடாய்களை அடுக்காக வைக்கும் வேட்டுக்கலம் . 

மர அமைவு ; 3. மிடாய்களை மர வடை அடுக்கில் வைத்துச் shoot ing , n . எய்வு ; வேட்டெறிவு ; எறிவு ; பாய்வு ; சுடப் 
செறி . 

பெறல் ; படம் பிடித்தல் ; பந்தாட்டத்தில் வெற்றிப்புள்ளி 
shook , v . shake என்பதன் இறந்தகாலம் . 

எடுத்தல் ; சுட்டுப்பொசுக்கப் பயமுறுத்தல் ; தச்சு வகையில் 

இணைக்கும் பலகையோர இழைப்பு ; சிறப்பாகக் குறிப்பிட்ட 
shoot , n . வேட்டம் , வேட்டையாடுதல் ; வேட்டைக் குழாம் ; 

வாடகைமீது 

நில 

எல்லையில் வேட்டையாடும் உரிமை ; 
வேட்டைச் செலவு ; வாடகை வேட்டைக்களம் ; அம்பெய்வு ; 
வேட்டெறிவு , துப்பாக்கி சுடுதல் ; எறிவு ; பாய்வு ; குறி 

வேட்டையாடுவதற்காகக் குத்தகைக்கு விடப்பட்ட நிலம் ; 

குத்துவலி, விரைவேக வேதனை ; a . எய்கிற ; வேட்டெறிகிற ; 
யிலக்குப் பந்தயம் ; வேட்டுப் போட்டிப் பந்தயம் ; திடீர்த் 
திடீர்க் குத்துவலி ; தறியின் ஓட இயக்கம் ; ஊடிழை ; 

பாய்கிற ; திடீரென்று வருகிற ; வேட்டைச் சார்ந்த ; ( தொ . ) 

shooting star , எரிமீன் , விண்வீழ் மீன் ; shooting war , கெடி 
இளந்தை , தாவரத்தின் புது வளர்ச்சி ; முளை , தளிர் ; மிலாறு , 

பிடிப் போருக்கு மாறாக சுடுதலே நடைபெறும் போர் . 
இளந்தளிர்க் கொம்பு ; அடிக்கிளை ; அடித்தண்டிலிருந்து 
வளரும் கொப்பு ; இளஞ்சினை , வேரிலிருந்து வளரும் கிளை ; shoot ing - boots , 11. வேட்டைப்பருவ காலத்தில் அளிக்கப் 
விழுது , கிளையிலிருந்து வளரும் வேர் ; ஆற்றுச் சறுக் 

படும் புதைமிதியடி . 
கோட்டம் ; ஆற்றுச் சரிவோடை ; சரக்குச் சறுக்குதளம் ; shoot ing -box , n . வேட்டைவாணரின் வேட்டைப்பருவத் 
ப . எய் , அம்பு எறி ; வேட்டிடு , துப்பாக்கியால் சுடு ; மேல் 

தங்கிடம் . 
விழும்படி கணை ஏவு ; மேல்விழுந்து துளைக்கும்படி துப்பாக்கி 

shoot -ing - coat , n . வேட்டைப் பருவ மேற்சட்டை . 
கிக் குண்டுவீசு ; குறிவைத்து எய் ; குறிவைத்து வேட்டிடு ; 

shoot ing - gallery , n . துப்பாக்கிப் பயிற்சி விளையாட்டுக் 
எய்து கொல்லு ; துப்பாக்கியால் சுட்டுக்கொல்லு ; துப்பாக் 

குரிய மனைக்கூடம் . 
யால் சுட்டுப்பொசுக்கி அடக்குமுறை செய் ; எய்ய நன்கு 

shoot ing - iron , n . ( இழி. ) துப்பாக்கி . 
பயன்படு ; வேட்டிடும் வகையில் நன்கு பயனளி ; எய்யப் 
பெறு ; வேட்டுவகையில் வீசப்பெறு ; வேட்டையாடு ; வேட்டை shoot ing - jacket , n . வேட்டைப்பருவச் சொக்காய் . 
யாடும் பழக்கம் கொண்டிரு ; எறி ; வலையை வீசி எறி ; shoot ing -range, 11. எய் பயிற்சித் தளம் . 
தாழ்ப்பாளை வீசித்தள்ளு ; சட்டென வெளியேற்று ; வேக 

shop , 11. கடை ; விற்பனைக்களம் ; சில்லறை விற்பனை இடம் ; 
மாக வெளிப்படுத்து ; திடுமென வெளியிடு ; வீசி உமிழ் ; 

பட்டறை , தொழிற்களம் ; கருவித் தொழிலகம் ; பணிக் 
வேகமாக வீசிக்கொட்டு ; பீற்றி எறி ; நோக்கிப் பாய்ச்சு ; களம் ; செயற்களம் ; இடம் ; தொழில்துறை ; வாழ்க்கைத் 
நோக்கிப் பீற்று ; சறுக்குதளத்தில் சறுக்கிச் செல் ; சறுக்கு தொழில் ; தொழிற்றுறை ; துறை , பிரிவு ; நிறுவனம் ; தொழில் . 
தளத்தில் சறுக்கிப் பாய்வுறு ; சறுக்கோட்டத்தில் சறுக்கிச் 

முறை ; செயல்முறை ; தொழில்முறைப்பேச்சு : பேச்சுவிவ 
செல் ; பாய் ; பாய்ந்து செல் ; பீறி வெளியேறு ; பாய்ந்தொ காரம் ; 3. பொருள்கள் வாங்குவதற்குக் கடைக்குச் செல் ; 
ழுகு ; தெறித்தோடு ; மரப்பந்தாட்டப் பந்துவகையில் துள் 

வாங்குவதற்கு விற்பனைக்களம் நாடு ; வேலை கொடு ; ( இழி . ) 
ளாது நிலமட்டத்தில் தெறித்துச் செல் ; வேகமாக வெளிவா ; 

சிறைப்படுத்து ; ( இழி . ) காட்டிக் கொடுப்பதன் மூலம் சிறைப் 
உருகிப்பாய் ; ஒளிவகையில் கதிர் வீசி எறி ; ஒளிக்கதிர் 

படுவி ; ( தொ .) all over the shop , தாறுமாறாக ; குழப்ப 
வகையில் எறிவுறு ; விரைந்து முன்செல் ; போட்டியில் விஞ்சி மாக , குழம்பிக்கிடக்கும் நிலையில் ; come to the wrong shop , 
முன்னேறு ; உந்திநில் , துருத்திக்கொண்டு நீண்டிரு ; முந்து 

தவறான ஆளிடம் செல் ; தவறான இடம் நாடு ; engineering 
றுத்து , முந்துற நீட்டு ; முளை , தளிர் விடு ; கிளைப்புறு ; shop , பொறிநுட்பப் பட்டறை ; pattern shop , தொழில் 
விரைந்து வளர் ; மேலெழு , உயர்வுறு ; திரைக்காட்சித்துறையில் மனையின் மாதிரி அமைப்பாண்மை அரங்கம் ; shut up shop , 
படமெடு , படமாக்கு ; தச்சுத்தொழில்துறையில் தளவிளிம்பு செயல் நிறுத்திக்கொள் ; sink the shop , தொழில்துறைப் 
களைத் துல்லியமாக எய்தப் பெறுவி ; உதைபந்தாட்ட வகை பேச்சுத்தவிர் ; தன்தொழில்துறையை மறைத்துக்கொள் ; 
களில் இலக்கு நோக்கிப் பந்தினை எறி ; படகு - கப்பல் முதலி the other shop , போட்டியான மறு நிறுவனம் , எதிராளி 
யவற்றின் வகையில் பாலம் முதலியவற்றினூடாகவேகமாகக் நிறுவனம் . 
கொண்டு செல்லப்பெறு ; காட்சிக் கோணந்தோறும் 
வண்ணங்கள் மின்வெட்டும்படி நெசவுசெய்துருவாக்கு ; 

shop -bell , n . கடைமுகப்பு அழைப்பு மணி . 
வண்ணங்களைத் திறம்படக் கலந்தியைவி ; ( இழி . ) விரும்பு 

shop - boy, n . கடைஉப்பணியாள் . 
வதை விரும்பியபடியே செய்துகொள்ளு ; ( தொ .) shoot ahead , shop - girl , n . கடை உதவிப்பெண் , கடைப் பணிப்பெண் . 
போட்டியாளரிடையே முன்னிலைக்கு விரைந்து செல் ; shoot a shop - keeper , n . கடை உரிமையாளர் ; கடைக்காரர் ; கடை 
match , குறியிலக்கு நோக்கித் துப்பாக்கிவேட்டிடும் பந்தயத் விற்பனையாளர் ; சில்லறை வணிகர் ; வணிகர் ; ( தொ . ) 
தில் ஈடுபடு ; shoot Niagara , உயிர் வெறுத்து கடைசி nation of shop - keepers , வணிக நோக்கமிக்க நாட்டினர் , 
முயற்சி செய் ; shoot one s linen , சட்டைக்கை முகப்பை ஆங்கிலேயர் . 
உதறி மணிக்கட்டை வெளிக்காட்டு ; shoot out one s lips , 

shop - lifter , n . கடையிலிருந்து திருடுபவர் . 
உதட்டைப் பிதுக்கி வெறுப்பைக் குறித்துக்காட்டு ; shoot 
rubbish , வண்டி - தொட்டி முதலியவற்றிலிருந்து குப்பையைச் 

shop man , 1. கடையுரிமையாளர் ; கடைக்காரர் உதவியாள் ; 
சரித்துக் கொட்டு ; shoot the game over estate , உரிமை 

pl . shop men .. 
நிலத்தில் வேட்டையாடு ; shoot the moon , ( இழி . ) வாடகை 

shopp ing, 11. பொருள் வாங்கக் கடைக்குச் செல்லல் ; தேவைப் 
தருவதைத் தவிர்க்க இரவோடு சரக்குகளை வெளியேற்று ; பொருள்கள் பார்க்கக் கடைக்குச் செல்லல் . 
shoot the sun , ( கப் . ) வான் கோணமானிமூலம் நண்பகல் shopp y , a . வாணிகஞ் சார்ந்த ; வாணிகத்துக்குரிய ; கடை 
வேளையில் ஞாயிற்றின் சேணுயர்வு கணித்துக்காண் ; shoot கள் நிரம்பிய ; தொழில்முறை பற்றியே பேசுகிற ; தன் 
through , நோவு வகையில் நரம்பூடாக ஏறிச்செல்லு ; shoot up , தொழில்துறை பற்றிய . 


கை 


பந்தய 


928 

shortbread 
shop -steward 
shop -steward , 1. தொழிற்சாலையில் தொழிலாளரால் தேர்ந் துக்கு முன்பாகவே , 

மொட்டையாக ; சிறிதும் தும்பு 
தெடுக்கப்பெற்ற தொழிலாளர் பிரதிநிதி . 

விடாமல் ; அருகேயுள்ள பக்கத்தில் ; இடையிட்டு ; ( தொ . ) 

& short hour , ஒரு மணிக்குக் குறைவான நேரம் , ஒரு மணிக் 
shop - walker , n . பெரிய விற்பனை நிறுவனத்தின் வாடிக்கை 

குக் குறைவானதென்று தோன்றும் நேரம் ; a short sea , 
யாளர் துணைமைப் பணியாளர் . 

சிதறுண்ட சிற்றலைகள் ; at short sight , பணமுறி வகையில் 
shop - window , n . கடைக்காட்சி முகப்பு ; பகட்டுக் கண்காட்சி 

காட்டியவுடனே தொகை கொடுக்கத்தக்க ; be short with , 
யிடம் ; ( தொ . ) have every thing in the shop - window , 

மரியாதையின்றி நட ; be taken short , திடீரென்று பேதி 
எல்லாம் மேற்பகட்டாகக் கொண்டிரு . 

காணப்பெறு ; bring up short , pull up short , திடீரென்று 
shop - worn , a . கடையில் நீடித்திருந்து பழுதுபட்ட ; கடைக் தடைசெய் , திடுமென இடைநிறுத்தஞ் செய் ; come short , 
காட்சிக்காக வைத்து மாசடைந்த . 

நம்பிக்கை குலைவி , அவா நிறைவேற்றத் தவறு ; cut short , 

சுருக்கு ; வெட்டிச் சிறிதாக்கு ; குறுக்கிட்டு வாயடைக்கச் 
shore , n . கரை ; கடற்கரை ; நீர்க்கரை ; ( சட் . ) கடலோர 
வேலை ஏற்ற இறக்க வரைகளின் இடை நிலையிடம் ; ( தொ . ) 

செய் ; fall short , போதாமலிரு ; அரை குறைபடு ; திறமை 

குறைபடு ; for short , சுருக்க வடிவமாக ; in short , சுருங்கக் 
in shore , நீர்வரையில் ; கரையருகில் ; கரைக்கு இன்னும் 

கூறுமிடத்து ; in short supply, 
அணித்தாக . 

கிடைப்பதற்கரிதாக , 

அருகலாக ; longs and shorts, கிரேக்க அல்லது லத்தீன 
shore , 1. உதைவரிக்கால் , கப்பல் கட்டுதளத்தில் கப்பலைத் 

செய்யுள்கள் ; make short work of , விரைவில் முடித்துவிடு , 
தாங்கி நிற்கவைப்பதற்காக விலாப்பக்கத்தினைத் தாங்கிச் 

சட்டென அழித்துவிடு , திடுமெனப் பயன்படுத்தித் தீர் ; 
சாய்த்து நிறுத்தப்படும் வரிக் கைக்கட்டைகள் ; V. உதை 

run short , மிகக் குறைவாயிரு ; மிகக் குறை அளவின தாக 
வரிக்கால் கொடுத்துக் கப்பலை நிறுத்து ; சாய்வரி 

ஆகிவிடு ; sell short , கையிருப்பின்றி உடனடி வழங்க முடி 
கொடுத்து அண்டைகொடு . 

யாது 

விற்பனை பண்ணு ; short bill , விரைவில் பணங் 
shore , v . shear என்பதன் முன்னைய இறந்தகால வடிவம் . கொடுத்துத் தீர்க்கத் தேதி குறித்துள்ள பட்டியல் ; short 
shore - boat , n . கரையோரப் பயணப் படகு ; கரைசெல் படகு . circuit , ( மின் . ) மின்வலிக் குறுக்கு வெட்டுப்பாய்வு ; short 
shore - crab , n . வேலை வரையிடை நண்டு . 

clothes, short coats , வயதேறின குழந்தையின் இறுக்கமான 

அளவு போதா உடைகள் ; short commons , குறைவளவான 
shore - going , a . கரைநோக்கிச் செல்கிற ; கரை நோக்கிச் 

உணவு ; short cut , குறுக்குவழி , சுருக்கு வழி ; short date , 
செல்லுதற்குரிய ; கரையிலே வாழ்கிற . 

காசுமுறி முதிர்வடைதற்குரிய அணிமைத்தேதி ; short 
shore - leave , n . கரை செல்வதற்கான ஒழிவிசைவு . 

division , ( கண . ) குறுமுறை வகுத்தல் , 12 - க்குக் குறைந்த 
shore less, a . கரையற்ற . 

வகுக்கும் எண்ணினால் வகுத்தல் ; விடை வருவதற்கான 
shore line , 11. கரையோர வரை ; கரைவரை ; வலையைக் கரை 

வழியை எழுதாமலே செய்யப்படும் வகுத்தல் ; short drink , 
யுடன் இணைக்கும் கயிறு . 

உணவுக்கு முன் அருந்தப்படுந் தேறல் ; short head , குதிரைப் 

வகையில் குதிரைத்தலை நீளத்திற் குறைவான 
shore man , n . கரைவாணன் , கரையில் வாழ்பவர் ; நிலவாழ் 

தொலைவு ; short leg , பின்னடியர் , மரப்பந்தாட்ட வகையில் 
வினர் ; மீன் தொழிலில் கரைமேற் செல்பவர் . 

மட்டைக்காரருக்கு வலது பின்புறத்தில் அணித்தே நிறுத்தப் 
- shore side , 11. கரைப்பக்க இடம் ; a . கரையின் பக்கமுள்ள ; பட்டுள்ள எதிர்க்கட்சி ஆட்டக்காரர் ; short metre , மூன்றா 
ads . கரையின் பக்கத்தில் . 

மடி எட்டு சீரும் பிற ஆறு சீருங்கொண்ட நான்குவரித் 
shores men , n . pl . மீன் தொழிலில் கரைமேற் செல்பவர்கள் . தோத்திரப்பாடல் ; short of , தவிர ; அளவு குறைவாக ; 

சற்றே குறைந்த நிலையில் ; short of breath , குறுமூச்சு வாங்கு 
shore ward , a . கரை நோக்கிய , கரையை நாடிய ; ads . 
கரை நோக்கி , கரையை நாடி , கரையின் திசையில் . 

கிற , மூச்சுத் திணறுகிற ; short of hands , வேலையாள்கள் 

போதாநிலையில் ; short rib , மறுபுறம் மூட்டுச்சேரா விலா 
shore wards , adu . கரைநோக்கி . 

எலும்பு ; short sheep , குறுமயிருடைய ஆடு ; short shrift , 
shor ing , n . உதைவரிக்காலிட்டுத் தாங்குதல் . 

திடீர்த்தண்டனை , ஆராயா விரை தண்டிப்பு ; short sight , 
short , n . சுருக்கம் , குறுக்கம் ! சுருங்கிய அளவு , மணிச் 

அணுக்கப்பார்வைக் கோளாறு , குகைக்கண் ; தொலைநோக் 
செறிவு ; குறில் , குற்றுயிரொலி ; குற்றசை ; குறிற் குறி , 

கின்மை ; தொலைவிளைவு நோக்கிய ஆய்ந்தமைவறிவின்மை ; 
குற்றுயிரொலி அடையாளம் ; ( பே - வ . ) மின்வலியின் குறுக்கு 

short slip , மரப்பந்தாட்ட வகையில் மட்டையிலிருந்து நழுவி 
வெட்டுப் பாய்வு ; a . குறுகிய , நீளங் குறைந்த ; குட்டை 

யோடும் பந்துகளைப் பிடிப்பதற்காக நிறுத்தி வைக்கப்படும் 
யான , உயரங் குறைந்த ; குள்ளமான ; 

ஆட்டக்காரர்களில் ஒருவர் ; short story , சிறுகதை ; புதின 

குறுகலான ; 
இடங் குறுகிய ; குறைந்த இடப்பரப்புடைய ; காலங் 

இயல்புடைய குறுங்கதை ; short suit , நான்கிற்குக் குறை 
குறுகிய ; தொலை விளைவற்ற ; உடனடி விளைவுடைய ; 

வான சீட்டுக்கள் கொண்ட ஆட்டச்சீட்டு வகை ; 

short 
குறுகியகால எல்லையுடைய ; சிறிதுநேரத்தில் கடக்கக் கூடிய , 

temper , எளிதில் சீற்றங்கொள்ளுமியல்பு ; short time , 
அணித்தான ; சிறிதுகாலமே பிடிக்கிற ; விரைவில் செய்து 

வேலைவகையில் வாரநாள் குறைநேரத் திட்டம் ; short ton , 
முடிக்கத்தக்க ; சுருங்கிய ; குறைந்த அளவான , விரி 

இரண்டாயிரம் கல் எடை அளவு ; short wave , குற்றலை ; 
வற்ற ; சுருக்கமான ; மணிச்செறிவான ; ஏடு வகையில் பத்து முதல் நூறு மீட்டர்வரை நீளமுள்ள வானொலிச் சிற்றலை ; 
குறைந்த பக்கங்களையுடைய ; பத்திவகையில் குறைந்த வரி 

short weight , குற்றெடை , ஒன்றுக்குக் குறைந்த அலகுடைய 
களையுடைய ; வாசக வகையில் குறைந்த சொற்களைக் 

சில்லறை எடை ; short whist , வெற்றியடைவதற்கு ஐந்து 
கொண்ட ; சிறுதிறம் வாய்ந்த ; தாமதமற்ற ; சோர்வு தட் 

கெலிப்பெண்கள் வேண்டியுள்ள சீட்டாட்டநிலை , short wind , 
டாத ; இயல்பான எல்லையிற் குறைந்த ; எதிர்பார்ப்பதில் விரைமூச்சு வாங்குதல் ; நீண்டநேரம் ஓடுவதற்கோ பேசுவ 
குறைந்த ; நேரான ; சில சொல்லே சொல்லுகிற ; சுற்றி தற்கோ எழுதுவதற்கோ ஆற்றலின்மை ; something short , 
வளைக்காத ; வெடுக்கென்ற ; நறுக்கென்ற ; சுருக்கென்ற ; சாராயவகைச் சிறுபானம் ; stop short , நின்றுவிடு ; உடனே 
வெட்டொன்று துண்டிரண்டான ; எளிதில் உதிர்ந்து நிறுத்து ; இறுதிவரை போகாது அமைவுறு ; take short ,, 
விடக்கூடிய , பொடிந்துவிடுகிற ; உறுதியற்ற ; மின்குறுக்கு take up short , வியப்பதிர்ச்சி கொள் ; எதிர்ச்சூழல் நிலையில் 
வெட்டான , மின்வலி வகையில் தடையாற்றல் குறைந்த பக்க சென்று பற்று ; வெடுக்கென்று இடைமறி ; take short views , 
மான ; எழுத்தொலி வகையில் குறிலான , மாத்திரையிற் 

குறுநோக்குக் கொள் , முன் நிகழ்வனவற்றையே எண்ணிப் 
குறைந்த ; ( பே - வ . ) அசை வகையில் அழுத்தம்பெறாத ; பார் ; the long and the short of it , தொகுத்துக் கூறுதல் . 
பங்குக்கள வகையில் கையிருப்பின்றி விற்கப்பட்ட , வருங் 
காலக் கையிருப்பு எதிர்நோக்கி விற்கப்படுகிற ; 3. மின்வலி 

short age, n . குறைபாடு , குறைவு ; பற்றாக்குறை , குறைக் 
வகையில் குறுக்குவெட்டாகப் பாய்வுறு ; adu . சட்டென , 

திருக்கும் அளவு . 
திடுமென ; சுருக்காக ; எதிர்பாராமல் , எதிர்பார்த்த சமயத் short bread , short cake , n . உதிர் அப்ப வகை . 


929 


short - circuit 


shout 


short -cir cuit , v . ( மின் . ) குறுக்கு வெட்டாகப் பாய்வுறு ; 
குறுக்குவெட்டாக நிலம்பாவி மின்னோட்டம் நிற்கப்பெறு ; 
அறுவை மருத்துவ வகையில் நடுவில் நேர்வழி தடைப்பட்ட 
போது குறுக்குவெட்டாக இடைத்தொடர்பு ஏற்படுத்து ; 
சுருக்குவழி ஏற்படுத்திக்கொடு ; சுற்றுவழி தவிர் . 
short - coat , v . வயதான குழந்தைவகையில் சற்றே இறுக்க 

மான உடுப்புகள் அணிவி . 
short coming , n . குறைபாடு ; வழு , இழுக்கு . குற்றம் ; 

கடமையிற் பிழை . 
short - dat ed , a . குறுங்காலமான , குறித்துள்ள தேதியி 

லிருந்து சிறிது காலத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகிற . 
short en , v . சுருக்கு , குறுக்கு ; நுனி நறுக்கு , வெட்டிக் 
குறை ; குறுகு ; சுருங்கு ; மரக்கல வகையில் , பாய்பரப்பின் 
அளவைச் சுருக்கு ; குழந்தைக்கு இறுக்கமான உடுப்பு 
அணிவி . 
short ening, n . வெட்டிக் குறைப்பு ; சுருக்கம் ; விரைவாக் 
கம் , காலச் சுருக்கம் ; மாப்பண்ணிய வகையில் மொறு 
மொறுப்பாய் இருப்பதற்குச் சேர்க்கப்படுங் கொழுப்பு . 
short fall, 1. துண்டுவிழுதல் ; துண்டாந் தொகை . 
short hand , n . சுருக்கெழுத்து ; கண்ணெழுத்துமுறை . 
short hand ed , a . வேலையாள்கள் போதாத , தொழிலாளர் 

குறைவாயுள்ள ; குட்டைக் கைகளையுடைய . 
short - head , v . குதிரைப்பந்தயத்தில் குதிரைத்தலை நீளத்தை 
விடக் குறைவான தொலைவுக் குறைபாட்டினால் தோல்வி 
யுறுவி . 
short horn , 11. குறை மோழை , குறுங்கொம்புக் கால்நடை 


வகை . 


short - lived , a . சின்னாள் வாழ்வுடைய . 
short ly , adu . விரைவிலேயே , அதிக காலங்கடப்பதற்கு 
முன்பே ; சிறிதுநேரத்திற்கு முன்பே ; சிறிது நேரத்திற்குள் 
ளாக , சுருங்கச் சொல்லுமிடத்து ; சுருக்கமாக ; சுறுக்கென்று . 
shorts, n . pl . சல்லடம் , குறுங்காற் சட்டை ; தவிட்டுக் குறு 

நொய் , தவிடும் மாக்கரடுஞ் சேர்ந்த கலவை . 
short - sight ed , a . அணுக்கப்பார்வைக் 

கோளாறுடைய ; 
குறுநோக்குடைய ; முன்னறி திறமற்ற . 
short - sight edly , adv . முன்னறி திறமற்று , தொலைநோக் 

கின்றி . 
short - spo ken , a . சொற்செட்டுடைய . 
short - tem pered , a . எளிதிற் கோபங்கொள்ளுகிற . 
short - wind ed , a . விரைவில் மூச்சுத்திணறுகிற , நீடித் 

துழைக்க முடியாத . 
| shot , n . துப்பாக்கிக் குண்டு ; வெடிகுண்டு ; சிதறுகுண்டு ; 
இரவை குண்டுத்திரள் ; எய்வு ; 

எறிவு ; வேட்டெறிவு ; 
குண்டிலக்கெறிவு ; கணை இலக்கெறிவு ; குறி இலக்கெறிவு : 
ஓர் எறிவுமுயற்சி ; துப்பாக்கியின் ஒரு வெடிதீர்வு ; உடற் 
பயிற்சிக்கான எறிகுறி குண்டு ; குண்டெறிவு , எறிகுண்டு 
வீச்சு ; இலக்கெறிவு , குறி எறிவு ; திடீர் ஊகம் ; தற்செயல் 
எறிவு ; யோக எறிவு ; திடீர் நிகழ்வு ; திடீர் முயற்சி ; பாய் 
எல்லை , பாய்தொலை , இயங்காற்றலெல்லை ; இயங்காற்றல் 
தொலை ; இலக்கு வேட்டாளர் ; இலக்குக்குறித் திறலாளர் ; 
உணர்ச்சியிழக்கச் செய்யும் மருந்துவகையில் ஒருநிறை வேளை 
அளவு ; மடக்கு , வெறிக்குடி வகையில் ஒரு மிடற்றளவு ; 
ஒரு தடவை குடிப்பளவு ; நிழற்படத்தின் ஒருவீச்சு ; திரைப் 
படத்தின் ஒருவீச்செடுப்பு ; நிலப்பாத்தி ; ப . குண்டு செறிவி ; 
குண்டுகளால் எடைபெருக்கு ; ( தொ . ) a shot in the locker , 
இன்னும் சேமவைப்பாக இருப்பது ; big shot , பெருஞ்சுட்டுப் 
புள்ளி ; chilled shot , திணிதோட்டுக் குண்டு , கவசம் துளைக்க 
வல்ல புறக்காழ்வூட்டப்பட்ட குண்டு ; flying shot , பறக்கும் 
புள்மீது குறிவைத்தெறியப்பட்ட வேட்டு ; make a bad shot , 
தவறாக ஊகி ; 

Parthian shot , பிரிவுநேர வெடி தீர்வு ; பிரிவு 
நேரக் கணையெறிவு ; snap shot , திடுங் குறிவேட்டு ; திடுங் 
குறி நிழற்பட எடுப்பு ; stand shot , பணங்கட்டு . 

118 


shot , n . கணிப்பு ; வழிமனையின் விலைப்பட்டி ; வழிமனை 

விலைப்பட்டியில் ஒருவர் செலுத்த வேண்டிய பங்கு 
shot , v. shoot என்பதன் இறந்த கால முடிவெச்ச 

வடிவம் . 
shot - firer , n . சுரங்கவெடிதீர்ப்பாளர் . 
shot - free , a . வேட்டுக்களிலிருந்து காப்பான ; தீர்வையற்ற , 

வழக்கமான வரியற்ற ; செலவில்லாத ; தீங்கெதுவும் பெறாத . 
shot .gun , n . வேட்டைத்துப்பாக்கி , சிறு குண்டுகளுக்கான 

வழவழப்பான நுண் துளைவாயினையுடைய துப்பாக்கி . 
shot proof , a . துப்பாக்கிக்குண்டுகளால் துளைக்கப்பட 

முடியாத 
shot -range, 11. வேட்டெல்லை , துப்பாக்கிக்குண்டின் பாய் 

வெல்லை. 
shott ed , a . இரவை திணிக்கப்பட்ட ; குண்டெடைப் பளு 

வாக்கப்பட்ட . 
shot - tower , 1 , . இரவைக்குண்டு வார்ப்புருக்குக் கூண்டு . 
should , v . shall என்பதன் இறந்தகாலம் . 
shoul der , 1. தோள் ; பறவையின் இறகடிப்பகுதி ; தோள் 
மூட்டு , தோட்பட்டை ; விலங்கின் தோட்பட்டை இறைச்சி ; 
மலையின் முகட்டடிப்பகுதி ; புட்டியின் தலைப்படிப் பகுதி ; 
கருவியின் தலையடிப் பகுதி ; சுமைதாங்கும் உறுப்பு ; பொறுக் 
கும் பகுதி ; ( படை . ) துப்பாக்கியைத் தோளில் சுமந்த போர் 
வீரர்நிலை ; V. தோளினால் இடித்துத் தள்ளு , நெருக்கித்தள்ளு , 
முட்டிமோது ; தோளினால் இடித்துத்தள்ளி வழியுண்டாக்கிக் 
கொண்டு செல் ; சுமையைத் தோள் மேல் ஏற்றிக்கொள் ; 
பொறுப்பேற்றுக்கொள் ; ( தொ . ) by head and shoulders , 
வன்முறையாக ; தலை கழுத்தளவாக மேம்பட்டு ; மிக மேம்பட்ட 
நிலையில் ; give the cold shoulder to , புறக்கணிப்புடன் 
நடத்து ; ஆர்வமில்லாமல் ஓம்பு ; தொடர்பில் உவர்ப்புக் 
காட்டு ; have broad shoulders, AML SITING வலிமை 
பெற்றிரு ; பொறுப்பினைத் தாங்கக்கூடிய திறமை கொண் 
டிரு ; old head on young shoulders , சிறுமுதுக்குறைஞர் ; 
put shoulder to wheel , set shoulder to wheel , அக்கறை 
கொண்டு முயல் , பொறுப்புடன் முயற்சி கொள் ; shoulder 
arms , ( படை . ) தோட்படை நிலைகொள் , போர் வீரர் வகையில் 
துப்பாக்கியைத் தோள்மேல் சாய்த்து வலதுகையில் பிடித்துக் 
கொண்டிரு ; shoulder - of - mutton sail , முக்கோணவடிவக் 
கப்பற்பாய் ; shoulder to shoulder , ஒன்றிய முயற்சியுடன் , 
பிளவுபடா அணிவகுப்புடன் ; straight from the shoulder , 
அடிவகையில் செம்மையாக ; திட்டுவகையில் நன்றாக உறைக் 
கும்படி . 
shoul der -belt , n . வல்லவாட்டு , குறுக்குத் தோள்பட்டி , 
தோள் மீதிருந்து எதிர்ப்புற 

எதிர்ப்புற விலாவடியாகச் 

விலாவடியாகச் சுற்றியிடும் 
பட்டைக்கச்சை . 
shoul der -blade , n . தோட்பட்டை எலும்பு . 
shoul der - brace , n . கூன் முதுகை நிமிர்த்தற்கான அமைவு . 
shoul dered , a . தோள்களை உடைய . 
shoul der - joint , n . தோள்மூட்டு . 
shoul der - knot , n . தோள் அணி ஒப்பனைப்பட்டிகை . 
shoul der - pegged , a . குதிரை வகையில் தோட்பட்டை 

யருகே விறைப்புடைய , தோளசைக்க முடியாத . 
shoul ders , n . pl . முதுகுப்பட்டை , முதுகின் மேற்பாகம் ; 

பாரந்தாங்கும் பகுதி . 
shoul der - strap , n . தோள் வார்ப்பட்டை ; உடுப்பின் தோள் 
தொங்கல் வார்களில் ஒன்று ; படைவீரரின் இடுப்புடை 
தாங்கும் தோள் வார் . 
shout , n . கூச்சல் ; மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு ; உடன்பாட்டு 
ஆரவாரம் ; எதிர்ப்புக் கூப்பாடு , மறுப்புக் கூக்குரல் ; கவ 
னத்தை ஈர்க்கும் கூவிளி ; உரத்த பேச்சு ; 3. ஆர்ப்பரி ; 
கூச்சலிடு ; கூப்பாடுபோடு ; உரக்கப்பேசு ; உரக்கச்சொல் ; 
உரத்த குரலில் தெரிவி ; கூப்பிடு , கூவி அழை ; ( இழி . ) தேற 
லகத்தில் எல்லாருக்குமாக மதுவழங்க ஆணையிடு . 


930 


shove 


shriek 


shove , n . தள்ளுகை ; அகக்காழ்வரி , சணல்தண்டின் நடுக் 
காழ்ப்பகுதி ; 3. தள்ளு , நெருக்கு ; தள்ளிக்கொண்டு போ , 
உந்தி இயக்கு ; உந்து , துருத்து ; நெருக்கியடித்துக்கொண்டு 
செல் , இடித்துத் தள்ளிக்கொண்டு செல் ; தள்ளிவிடு ; நகர்த்து , 
நகர்த்தி வை ; ஒதுக்கி வை . 
shove - half penny , 11. கப்பல் தாயக்கட்ட ஆட்டம் : 
sho vel , n . மண்வாரி ; பார்வாரி ; வாருபடை , சுரங்கத்தில் 

நிலக்கரி முதலியன குடைந்துவாருங் கருவி ; ப . மண் 
வாரியால் அள்ளிப்போடு , பார்வாரியால் வாரு ; வாரியிடு ; 
அள்ளிக்கொட்டு . 
shov elboard , n . கப்பல் தாயக்கட்ட ஆட்டம் . 
shov elful , n . வாருபடை அளவு ; pl . shov elfuls . 
shov el - hat , n . அகல்விளிம்புத் தொப்பி . 
shov el - head , n . சுறாமீன் வகை ; ஐவரித்தோட்டு மீன்வகை . 
sho veller , n . வாரிக்கொட்டுபவர் ; அகல் அலகு வாத்து 


சற்றே சூடுகாட்டு ; show up , முனைப்பாயிருக்கச் செய் ; 
முனைப்பாயிரு ; தெளிவாகத் தெரியும்படி செய் ; தெளிவாகத் 
தெரியும்படி இரு ; மோசடி முதலியவற்றை அம்பலப்படுத்து ; 
( பே - வ .) தோன்று , வந்திரு . 
show boat , n . இயங்கு அரங்கமாகப் பயன்படும் நீராவிப் 

படகு . 
show bread , n . = shewbread . 
show .case , n . காட்சிக் கண்ணாடிப்பெட்டி . 
show - down , n . சீட்டுத் திறந்துவைப்பு ; திட்ட வெளிப் 

படைத் தெரிவிப்பு ; பட்டாங்கமான சச்சரவு . 
show er , 11. மழைத்தாரை ; குறும் பெயல் , பாட்டமழை ; 
கல்மழை , ஆலங்கட்டி வீழ்ச்சி ; அம்புவகையில் மாரி போன்ற 
பொழிவு ; குண்டுப்பொழிவு ; மண்வாரியடிப்பு ; தூசி வீழ்ச்சி ; 
கற்களின் சொரிவு ; . மழை வகையில் தாரையாகப் பொழி ; 
குறும் பெயலுறு ; மழை போலப் பொழி ; மழையெனச் சொரி; 
கொடை வகையில் வாரி வழங்கு . 
show er , n . காட்டுபவர் , காட்சிக்கு வைப்பவர் ; பயனுண் 

டாகும் வகையில் காட்டிவைக்கத்தக்க பொருள் . 
shower - bath , 1. தூம்புதாரை ; துவலைக்குழாய் . 
shower y , a . பாட்டமழை பெய்தலையுடைய ; மழை விட்டு 

விட்டுப் பெய்கிற ; தூற்றலான . 
show girl , 1. அணிநடிகை , நடிப்பதற்காகவன்றி ஒப்பனைக் 

காகத் தோன்றும் நடிகை ; காட்சியணங்கு . 
show man , n . காட்சிச்சாலை உரிமையாளர் . 
show manship , n . காட்சிச்சாலை விளக்க மேலாண்மைத் 

திறம் ; சரக்குக்காட்சி விளக்கத்திறம் . 
show -place, 1. காட்சியிடம் , சுற்றுலாக்காரர் காட்சிக்குரிய . 
இடம் ; காட்சியரங்கம் , காட்சிப்பொருள்கள் வைக்கப்படும் 


வகை . 


shor el -nose , n .-- தட்டையான அகல் அலகுடைய விலங்கு 


வகை . 


இடம் . 


களான 


show , 11. கண்காட்சி ; பார்வை அணி ; பகட்டணி ; பொருட் 
காட்சி அணி ; வேடிக்கைக்காட்சி ; வேடிக்கை விளையாட்டுக் 
காட்சி ; வெளித்தோற்றம் ; புறப்பகட்டு ; பகட்டாரவாரம் , 
படாடோபம் , போலித்தோற்றம் ; மெய்ப்பு , பிறர் மெச்சு 
வதற்காக மேற்கொள்ளப்படும் நடிப்புத்தோற்றம் ; காட்டுகை ; 
( இழி . ) போலி நிறுவனம் ; ( இழி . ) பாசாங்கு நடவடிக்கை ; 
( இழி . ) பிறரை ஏய்க்கும் வெற்றுவேட்டு நடவடிக்கை ; 
( இழி . ) போலி நடிப்பு , பிறர் மெச்சுவதற்கான நடைமுறை ; 
( இழி . ) தற்பகட்டு வாய்ப்பு , தற்பகட்டு நடவடிக்கை ; ( மரு . ) 
கன்னிக்குட உடைவு , பிள்ளைப்பேறுக்கு முற்பட்ட நீர்மக் 
கசிவு ; 3. காண்பி ; காட்டு ; காட்சிக்கு முன்வை ; பார் 
வைக்கு வழங்கு ; பார்க்கவிடு ; திறந்துகாட்டு ; நீட்டிக் 
காட்டு ; சுட்டிக்காட்டு ; நடத்திக்காட்டு ; வெளிப்படுவி , 
தோற்றுவி ; தெரியச்செய் ; தெளிவுபடுத்து ; எண்பி , மெய்ப் 
பித்துக்காட்டு ; பொருள் விளக்கு ; அறிவுறுத்து ; பயிற்றுவித் 
தறிவி ; வழிகாட்டு ; வழிகாட்டியாயுதவு ; கொண்டுசென்று 
சுற்றிக்காண்பி ; கட்புலனாகு ; தோன்று ; புலப்படு ; முன் 
வந்து வெளிப்படக் காட்சியளி ; ( தொ . ) dumb show , 
ஊமைக்கூத்து ; give away the show , மறைசெய்தி வெளி 
யாக்கு ; have nothing to show for it , சாதனைக்குச் சான்று 
எதுவுமில்லாதிரு ; Lord Mayor s show , மதிப்புச் சின்னங் 

உந்துவண்டிகளின் ஊர்வலம் ; on one s own 
showing , தானே ஒத்துக்கொண்டவற்றை வைத்துக்கொண்டு 
பார்த்தாலும் ; show a clean pair of heels , தப்பியோடு ; 
show & leg , படுக்கைவிட்டெழுந்திரு ; show cause , செயல் 
விளக்கம் அளி ; குற்றச்சாட்டிற்கு எதிரான காப்புரை கூறு ; 
நியாயங்காட்டு ; show fight , கீழ்ப்படிதலாகப் பணிந்து 
போகாதே , எதிர்க்கச் சித்தமாயிரு , முற்றிலும் படிந்து 
விடாமல் முனைப்புக்காட்டு ; show forth , காட்சிக்கு வை , 
விளக்கிக் கூறு ; show off , பயனுண்டாகும்வகையில் முனைப் 
பாகக் காட்டு ; செல்வம் அல்லது திறமையைக் காட்டிக் 
கொள்வதன் மூலம் பிறர் மனத்தில் தன் மதிப்பின் தடம் 
பதியவை ; show of hands , கைதூக்கி வாக்களித்தல் ; 
show one in , உட்புகுவதற்காகக் கதவைத் திறந்துவை ; 
show one out , வெளிச் செல்வதற்காகக் கதவைத் திறந்துவிடு ; 
show one s colours , கட்சி இன்னதெனக் காட்டிக்கொள் ; 
தன் இயல்பு இன்னதென வெளிப்படுத்திக்கொள் ; show 
oneself , பலர் அறியச்செய் ; show one s hand , உள் எண் 
ணங்களை வெளிப்படுத்து ; show one the door , வீட்டை 
விட்டு வெளியே விரட்டு ; show one the way , வழி இன்ன 
தென்று சொல் , வழிகாட்டு , வழிகாட்டிக்கொண்டு கூடச் 
செல் , வழிகாட்டிக்கொண்டு முன்னே செல் ; முதலில் ஒரு 
காரியத்தைச் செய்வதன் மூலம் ஊக்கமளி ; Show Sunday , 
ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக நிறுவன முதல்வர் ஆண்டு 
நினைவுவிழா நாளுக்கு முந்திய ஞாயிற்றுக்கிழமை ; show the 
boof , show the cloven hoof , தீத்திறங்காட்டு ; show the 
white feather , கோழைத்தனங்காட்டு ; show thing the fire , 


show - room , 1 . காட்சிக்கூடம் , சரக்குகளின் பகட்டான 

பொதுப் பார்வைக்குரிய அறை . 
show -win dow , n. கண்காட்சிப் பலகணி , பார்ப்பதற் 
கெனப் பண்டங்கள் வைத்திருப்பதற்குரிய அல்லது மாட்டி 
வைப்பதற்குரிய சாளர அரங்கம் . 
show y , a . பகட்டிக் கொள்ளுகிற , ஆடம்பரமான ; புறப்பகட் 

டான ; ஒப்பனை முனைப்பான ; போலியான . 
shram , v . ( பே - வ . ) குளிரால் சுருக்கு , சுரிக்கச்செய் , மரத்துப் 

போகச் செய் . 
shrank , v . shrink என்பதன் இறந்தகாலம் . 
shrap nel , n . தெறிகுண்டு , உலோகத்துண்டுகள் நிரப்பிக் 
கூரிய சிம்பு சிராய்களாக வெடித்துத் தெறிக்கத்தக்க சிதறு 
வெடிகுண்டு . 
shred , n . கந்தைக்கீற்று ; துண்டு , துணுக்கு ; கிழிசல் ; 
உடைசல் ; எச்சமிச்சங்கள் ; மிகச் சிற்றளவு ; 3. துண்டு 
துண்டாகச் சிதறடி ; கந்தல் கந்தலாகக் கிழி ; ( தொ . ) 
tear an argument to shreds , வாதம் முற்றும் தவறென 
எண்பி . 
shrew , n . ஆண்மாரி , அடங்காப்பிடாரி ; மூஞ்சூறு . 
shrewd , a . ஆய்திறமிக்க , எஃகு நுட்பமுடைய ; கூர்மதி 
வாய்ந்த ; நுண்புலமிக்க ; தேரறிவு வாய்ந்த ; வகை திரிபுணர் 
வுடைய ; நுண்ணுணவுர்த் தோற்றமுடைய ; உறைப்பான , 
நோய் வகையில் உறுத்தலான ; கடுத்த , குளிர் வகையில் 
கடிப்புமிக்க ; ( தொ . ) & shrewd turn , பொல்லாங்கு ; பகை 
மைச் செயல் . 
shrew ish , a . தூற்றும் பெண்டிரின் இயல்பு வாய்ந்த , ஆண் 

மாரியான , அடங்காப்பிடாரியான ; எரிந்துவிழுகிற . 
shrew - mouse , 11. மூஞ்சூறு ; pl . shrew - mice . 
shriek , n . கிறீச்செனல் , வீறிடுதல் ; நோவுகாரணமான 
அலறல் ; அச்சங் காரணமான கதறல் ; உரத்த கூச்சல் ஒலி ; 
ப . கிறீச்சிடு , வீறிடு ; அலறு ; கதறு ; பேய்ச் சிரிப்புச் சிரி ; 
அடக்கமுடியாமல் சிரி ; ( தொ . ) shriek out , வேதனைக்குரலிற் 
கூவு . 


931 
shrievalty 

shut 
shrievalty , n . மாவட்ட மணியப் பதவி ; மாவட்ட மணிய நிலைக் குறிப்புத் தெரிவி ; ஏளனக் குறிப்புத் தெரிவி ; 

ஆட்சியெல்லை மாவட்ட மணியப் பதவிக்காலம் ; மாநகர் உள்ளார்ந்த வெறுப்புத்தெரிவி . 
மணியப் பதவிக்காலம் ; அமைதிகாவலர் ஆட்சியெல்லை , 

shrunk , v . shrink என்பதன் முடிவெச்சம் . 
அமைதிகாவலர் பதவிக்காலம் ; தேர்தல் முகவர் பதவி . 

shrunk , shrunk en , a . சுருக்கப்பட்ட , சுருங்கிய ; குறைக் 
shrift , n . இரங்குவினை , சமய குருமாரிடம் பழிபாவங்களை 

கப்பட்ட , குறைவுற்ற ; திரைவுற்றுச் சுருங்கிய ; ஒட்டி 
வெளியிட்டுரைக்கை ; குறையேற்பிற்குப் பின்னான பாவமன் 

உலர்ந்த ; குறுகிய , 
னிப்பு ; ( தொ . ) short shrift , குறுகிய தீர்ப்புத்தண்டனை 

shuck , n . உமி , புறத்தோல் ; ஓடு , புறத்தோடு ; விதையுறை ; 
இடையீடு . 

U. தொலி உரி ; மேலோட்டை உடை . 
shrike , n . கொல்பறவை வகை . 

shudd er , 1 , நடுக்கம் , அதிர்வு ; கிடுகிடுப்பு , திகிலாட்டம் ; 
shrill , a . கீச்சிடுகிற , ஒலி வகையில் காதைத் துளைக்கிற , குரல் வெறுப்பதிர்ச்சி ; 3. திடீர் நடுக்கமுறு ; துணுக்குறு , திகி 
வகையில் கூரிய ; மன்றாடித் தொந்தரை செய்கிற ; பிடிவாத லுறு ; வெறுப்பதிர்ச்சியுறு . 
மாக வற்புறுத்துகிற ; 3. ( செய் . ) கீச்சொலியிடு ; வற்புறுத் 

shuf fle , n . உராய்வியக்கம் ; காற் சறுக்கியக்கம் ; தத்துநடை ; 
திக் கெஞ்சி முறையீடுசெய் ; கீச்சொலியுடன் பாடு . 

அருவருப்பான போக்கு ; சறுக்கு நடனம் ; நிலைபெயர்வு ; 
shrimp , n . கூனிறால் ; குள்ளன் ; 3. இறால் மீன் பிடிக்கச்செல் . இடப்பிறழ்வு ; ஓயாப் படபடப்பு ; கலைப்பீடு , சீட்டுக் 
shrine , n . கோயில் ; புனிதப்பேழை ; வண்ணக் கல்லறை ; குலுக்கீடு ; இடைவிரவீடு ; இடை உருவீடு ; குழப்படி ; 
திருவிடம் , தனிச்சிறப்புடைய புண்ணியத்தலம் ; தனிச் ஒதுக்கீடு , தள்ளீடு ; தட்டிக்கழிப்பு ; இழுத்தடிப்பு ; கை 
சிறப்புத்தொழுகையிடம் ; புனித நினைவுச்சின்னம் உள்ள மாறாட்டம் ; திருகுதாளம் , புரட்டு ; ப . சறுக்கித்தள்ளு ; 
இடம் ; 3. திருச்சின்னமாக உட்கொண்டிரு ; கோயில் நகர்த்து , நிலை பெயர்த்து ; இடமாற்றிக் கொண்டிரு ; ஓயாது 
கொள்ளு , போற்றிவைத்துப் பேணு . 

ஆட்டு ; படபடத்துக்கொண்டிரு ; நிலை பிறழ்ந்துகொண்டிரு ; 

உரசிக்கொண்டு செல் ; தட்டித்தடவிச் செல் ; கலைத்துவிடு , 
shrink , n . சிறுக்கம் , சுரிப்பு ; திகைப்பு ; ப . சிறுகு , குறுகு ; 

நழுவவிடு ; ஒதுக்கித் தள்ளு , மாற்றி வை ; சொற் புரட்டுச் 
சுருங்கு ; சுரிப்புறு ; சிறிதாய்விடு ; திரைவுறு ; கம்பளி 

செய் ; மழுப்பிவிடு ; நேர்விடை கூறாமல் கடத்திக்கொண்டு 
முதலியன சுருங்குவி ; உள்ளுக்கிழு ; கூசு , கூச்சங்கொள் ; 

செல் ; தட்டிக்கழி ; இழுத்தடி ; மாறாட்டஞ் செய் ; சீட்டுக் 
பின்னிடு ; வெறுப்பினால் பின்வாங்கு ; அச்சத்தினால் பின் 

கட்டை அழித்துக் கலை ; இடைவிரவு ; இடையுருவு ; இடை 
னிடைவுறு ; வெறுத்தொதுங்கி விலகு ; அஞ்சி விலகு ; 

யிடைக்கல ; உருத்தெரியாமல் கலை ; குழப்பியடி ; கால் 
தவிரும்படி விட்டுவிலகு ; வெறுப்புக் கொள் . 

தேய்த்துக் கொண்டு நட ; தத்திநட ; அருவருப்பாக இயங்கு ; 
shrink age, n . அளவுக்குறுக்கம் , சுருக்குறல் ; சுரிப்பு ; சுருங்கு 

சறுக்கு நடனம் ஆடு ; ( தொ . ) double shuffle , மாறிமாறி 
மளவு . 

இருகாலும் தேய்த்தாடும் சறுக்கு நடனம் ; shuffle along , 
shrive, v . குறை ஏற்பினைக் கேட்டுப் பழிபாவங்களினின்றும் 

நெருக்கியடித்துச் செல் ; தட்டுத்தடவிச் செல் ; shuffle in , 
விடுவி , நோன்பு வகுத்துக்கொடுத்துப் பழிபாவங்களினின் ஆடைவகையில் மேலே போட்டுக்கொள் ; shuffle off , ஒதுக்கித் 
றும் விடுவி ; செய்ததற்கு இரங்குபவர் வகையில் பழிபாவங் தள்ளு . 
களை ஒப்புக்கொண்டு விடுவிக்கப்பெறுதற்காகச் சமயகுருவி 

shuf fle - board , n . காய்க்கட்ட ஆட்டம் . 
னிடம் தன்னை ஒப்படைத்துக்கொள் . 

shun , v . தவிர்த்தொதுக்கு , வெறுத்துத் தள்ளு ; அறவே 
shrived , v . shrive என்பதன் இறந்தகால வடிவங்களில் 

விலக்கு ; விட்டுவிலகியிரு ; விட்டொழி ; ( தொ . ) upon the 
ஒன்று ; shrive என்பதன் முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று . 

shun , பார்க்கப் பெறாமல் தப்பித்துக் கொள்வதில் நாட்ட 
shriv el , U. திரைவுறுத்து ; திரைவுறு ; மடிப்பிட்டுச் சுருக்கு ; 

முடைய . 
மடிப்புற்றுச் சுருங்கு ; கசக்கிச் சுருள்வி ; கசங்சிச் சுருள்வுறு ; 
வற்றிச் சுரிப்புறு ; சருகாக்கு ; சருகாகு ; வாடிவதங்குவி ; 

shun ! , int . attention என்பதன் சுருக்க வழக்கு . 
வடிவதங்கு . 

shun less , a . ( செய் . ) தவிர்க்கக்கூடாத , விலக்க முடியாத . 
shriv en , n . shrive என்பதன் முடிவெச்ச வடிவங்களில் shunt , n . தடமாற்றம் , கிளைப்பாதைக்கு மாறுதல் ; பக்கப் 
ஒன்று . 

பாதைக்கு மாற்றப் பெறுதல் ; ( மின் . ) இடைகடத்தி , இரு 
shroff , ( அரா . ) n . வட்டிக் கடைக்காரர் ; நாணய நோட்ட 

மின்னோட்டங்களை இடைதடுத்திணைக்கும் மின் கடத்து 
நிபுணர் ; ப . நாணயத்தைக் கூர்ந்தாராய் , நாணய நோட்டம் 

கட்டை ; 3. புகைவண்டியைத் தடம் திருப்பு ; மின்னோட் 
பார் . 

டத்தைக் கிளைவழியில் திருப்பு ; புகைவண்டி வகையில் 

வழிவிட்டுப் பக்கப்பாதைக்கு விலகிச்செல் ; விவாத வகையில் 
shroud , n . பிண முக்காடு , சவப்போர்வை ; மறை மூடாக்கு ; 

ஒத்திவை ; வாதத்தை அடக்கிவை ; திட்டத்தை ஒதுக்கிவை ; 
மறைத்து வைக்கப்பட்ட நிலை , தெரியாநிலை ; 3. பிணத்தைப் 

இடைநிறுத்தி வேறுபேச்சுக்கு மேற்செல் ; கடந்து செல் ; 
போர்வையிட்டு மூடு ; மூடிமறை , உருத்தெரியாமல் மூடு . 

ஆள் வகையில் செயலற்றுப்போகச் செய் . 
shroud less , a . பிண வகையில் மூடாக்கற்ற . 

shut , ப . மூடு ; கதவினை அடை ; வாயில் பொருத்தி வை ; 
shrouds, n . pl . கப்பற் பாய்மரக்கயிறுகள் . 

பலகணி சார்த்து ; கண் பொத்திக்கொள் ; வாய் அடை ; 
shrove, v . shrive என்பதன் இறந்தகால வடிவங்களில் பெட்டி மூடிவை ; துளை அடை ; புழை அடைப்பிடு ; துளை 
ஒன்று . 

வாய் பொருத்து ; மூடுநிலையில் இயக்கு , மூடு திசையாகத் 
Shrove Tues day , 1. திருநீற்றுப் புதன்கிழமைக்கு அடுத்து தள்ளு ; மூடிக்கொள் , அடைப்புறு ; அடைபடு ; மூடக் 
முந்திய செவ்வாய்க்கிழமை . 

கூடியதாயிரு ; சார்த்து நிலையுடையதாயமை ; வழிதடு ; 
shrub , n . குத்துச்செடி ; புதர்ச்செடி , தூறு . 

தடுத்கு நிறுத்து ; நுழைவு தடு ; கூம்புவி ; பொருந்துவி ; 
shrub , n . பழச்சாறும் சாராயமுங் கலந்த கிளர்ச்சியூட்டுங் 

உறுப்புக்களை ஒருங்கிணை ; பரப்புச் சுருக்கு ; கூம்பு ; சுருங்கு ; 

உறுப்புக்கள் வகையில் ஒருங்கிணைவுறு ; இடுக்குவி ; இடுக்கப் 
குடிவகை . 

பெற்று நசுங்குறுவி ; சுற்றிவளை ; நாற்புறமுங் கவி ; முடி 
shrubblery, 11. புதர்ச்செடிக்குவை ; தோட்டப் புதர்ச்செடித் 

வுறுத்து ; முடிவுறு ; ( தொ . ) be shut of , ( பே - வ . ) விட்டு 
தொகுதி . 

நீங்கிக் கொள் ; shut down , பலகணிக் கண்ணாடிச்சட்ட 
shrubh y , a . குத்துச்செடி போன்ற ; தூறான , புதரின் இயல் வகையில் கீழே இழுத்து மூடு ; தொழிற்சாலை வகையில் செயற் 
புடைய ; புதர்ச்செடிகள் நிறைந்துள்ள . 

படாமல் நின்றுவிடு ; வேலை நிறுத்துவி ; shut in , உள்ளிட் 
shrug , n . தோளசைப்பு , தோட் குலுக்கம் ; அசட்டைத் டடை ; குன்று முதலியவை வகையில் சூழ் , சுற்றிவளை ; 

தன்மைக் குறிப்பு ; உள்ளார்ந்த ஏளனக்குறிப்பு ; உள்ளார்ந்த தங்குதடையற்ற பார்வை தடு ; போக்குவரவு தடு ; shut off , 
வெறுப்புக் குறிப்பு : ப . தோள் அசைத்து உயர்த்து ; அசட்டை தனிப்படுத்து ; பிரித்துத்தடு ; காற்று - நீர் முதலியவை வகையில் 


T 


932 


sicken 


sibilant , n . சீறொலி , உசு என்னும் ஒலி ; a . சீறொலி 

சார்ந்த ; எழுத்து வகையில் சீறொலியுடைய , 
sibilate, v . சீறொலி எழுப்பு . 
sib ling , n . ஒரு தாய்வயிற்றுப் பிறப்பாளருள் ஒருவர் ; ஒரே 
தாய்தந்தையுடையவர்களில் ஒருவர் ; ஒரேமூல மரபினரை 
உடையவருள் ஒருவர் . 
sibs , n . pl . உடன்பிறப்புக்கள் , உடன்பிறந்த ஆண்கள் 

அல்லது பெண்கள் . 
sib ship , n . இனவுறவுப்பண்பு ; குருதித்தொடர்பு ; பொது 
மரபுத் தொடர்பு ; ஒரு தாய் வயிற்றுக்குழு ; ஒரே தாய் 
தந்தையினையுடையவர் குழாம் . 
sib yl , n . தேவராட்டி , குறிகூறும் பெண் ; வருங்காலக் குறி 

காரி ; பழங்காலச் சூனியக்காரி . 
sib ylline , a . குறிகூறும் தன்மையுடைய ; பழங்காலத் 
தெய்வ உரை சார்ந்த ; வருவதுரைக்கிற ; மறைபுதிரான ; 
விளங்காத , புரியாத ; ( தொ .) the sibylline books , பண்டை 
ரோமரிடையே குற்ற நடுவர் அடிக்கடி பயன்படுத்திய பழைய 
தெய்விகக் குறி உரைத் தொகுப்பு நூல் . 
sic , ( ல . ) adu . அப்படியே , மேற்கோளாளர் கூறிய அதே . 

நிலையில் . 
Sican ian , n . சிசிலி ( Sicily ) தீவின் தொல்பழங்குடியினர் ; 

a . சிசிலி நாட்டுத் தொல்பழங்குடி சார்ந்த . 
sicc ative , n . புலர்த்துபொடி , நெய்வண்ண ஓவியம் எளிதில் 
உலரக் கலக்கப்படும் பொருள் ; a . வண்ண ஓவிய நெய்யினை 

எளிதில் புலர்த்துந் திறமுடைய . 
sice , n . பகடையின் ஆறு ; பகடைக்காயிலுள்ள ஆறு என்ற 


. 


எண் . 


shutdown 
வராமல் தடு ; சமுதாயத்திலிருந்து தனியே பிரித்து வை ; 
shut out , பார்வையினின்று மறைத்துவிடு ; நடக்கக்கூடி 
யதை நடக்காமற் செய்துவிடு ; shut the door upon , எண்ணிப் 
பார்க்க மறுத்துவிடு ; இயலாததாகச் செய்துவிடு ; shut to , 
இறுக்கமாக மூடு ; shut up, கதவுகள் - பலகணிகள் அனைத் 
தையும் மூடு ; வீட்டை மூடித் தாழிடு ; பெட்டி முதலியவற்றை 
இறுக்கமாக மூடு ; நிலையாக மூடிவிடு , காவலில் அடை ; பெட்டி 
முதலியவைகளில் வைத்துமூடிவிடு ; ( பே - வ . ) வாய்மூடு , 
பதில் பேசாதிரு ; shut up shop , தொழிற்கள வகையில் 
நாள் வேலை நிறுத்திவிடு ; நிலையாகத் தொழிலை நிறுத்திவிடு . 
shut down , 1. தொழிற்கள வகையில் அப்பொழுதைய கடை 

யடைப்பு . 
shut- in 1,1 . வீட்டை விட்டகலமுடியாத ஏலா நோயாள் ; 

ஏலா உறுப்புக்குறை . 
shut .in , a . அடைக்கப்பட்ட , மூடப்பட்ட . 
shut - out , a . போட்டி தவிர்க்கின்ற ; ( தொ . ) shut -out bid , 
சீட்டாட்ட வகையில் மேற்கேள்வி தடுக்கும் நோக்குடைய 
மீமிசைக்கேள்வி . 
shutt er , n . மூடுபவர் , அடைப்பவர் ; மூடுவது , அடைப்பது ; 
கதவு - பலகணிகளில் நழுவடைப்புச் சட்டம் ; இசைப்பெட்டி 
யின் ஒலியடக்கிதழ் ; நிழற்படக் கருவியில் ஒளித்தடுக்குத் 
திரை ; 

3. கதவு - பலகணிகளில் நழுவடைப்புச் சட்டத்தை 
இழுத்துவிடு ; கதவு - பலகணிகளுக்கு ஈழுவடைப்புச் சட்டம் 
பொருத்து ; 

( தொ . ) put up the shutters , நாள்வேலை 
நிறுத்திவிடு ; தொழிலை நிறுத்திவிடு . 
shut tle , n . ஓடக்கட்டை , நெசவுத்தறி நாடா ; தையல்பொறி 
யின் அடியிழை செருகுங் கருவி ; ( தொ . ) shuttle armature , 
( மின் . ) மின்வட்டு , ஒற்றை மின்கம்பிச்சுருளையுடைய இரும்பு 
வட்டு ; 

shuttle service , இருப்பூர்திக் கிளைப்பாதையில் 
சிற்றிடைப் போக்குவரவுமுறை ஏற்பாடு ; shuttle train , 
கிளைப்பாதைச் சிற்றிடைப் போக்குவரவுமுறைத் தொடர் 
வண்டி . 
shut tlecock , n . நெட்டிப் பந்து . 
shy , 11. திடீரென விலகல் , வெட்டி விலகு தல் ; a . நாண 
முடைய ; அவைக்கூச்சமுடைய ; அறைப்புடைய , ஒதுங்கும் 
இயல்புடைய ; விலங்கு - புள் வகையில் அச்ச இயல்புடைய , 
எளிதில் கலவரமடைகிற ; வெட்கமுறுகிற , புறங்காணப்பட 
விரும்பாத ; பழகவிரும்பாத ; ஒட்டாது விலகிச்செல்லும் 
இயல்புடைய ; கூட்டத்துடன் தொடர்புகொள்ள விரும்பாத ; 
செயலில் மனமற்ற ; தயக்க இயல்புடைய ; எளிதில் காட்சிக்குக் 
கிட்டாத ; 

கண்டெய்த முடியாத ; பிடிபடாத ; எளிதில் 
விளங்கிக்கொள்ள முடியாத ; விருப்பமில்லாத ; ( இழி . ) 
இழிந்தநிலையிலுள்ள ; ப. கண்டு கலவரமடை ; கேட்டுத் 
திடுக்கிடு ; மனக்கலக்கமடை . 
shy , n . எறிவு ; 3. எறி, வீசியெறி ; அடைய முயலு . 
Shyl ock , n . கல்நெஞ்சக் கடுவட்டியாளர் , விட்டுக்கொடுக்கும் 

பண்பற்றவர் . 
shy ness , n . நாணம் , 

கூச்சம் ; ஒதுங்குமியல்பு ; தயக்க 
மனப்பான்மை . 
si , n . ( இசை . ) இசைக் கேள்வியின் ஏழாவது சுரம் . 
si amang , n. வாலில்லாப் பெருங்குரங்கு வகை . 
Siamese , 1 . சயாம் நாட்டவர் ; சயாம் நாட்டுமொழி ; 
a . சயாம் நாட்டைச் சார்ந்த ; சயாம் நாட்டு மொழிசார்ந்த ; 
( தொ . ) Siamese cat , இளமஞ்சள் நிறமும் குட்டையான 
முடியும் உடைய வளர்ப்புப் பூனைவகை ; Siamese twins , 
உடற்பகுதி இணைந்து பிறக்கும் இரட்டையர் ; இணைபிரியா 

நண்பர்கள் ; பிரிக்க இயலாத் தோழர்கள் . 
• sib , a . இன உறவுடைய , நெருங்கிய தொடர்புடைய . 
Siber ian , n .. சைபீரியா மாநிலத்தில் வாழ்பவர் ; சைபீரியக் 
குடியுரிமையாளர் ; a . சைபீரியப்பரப்புக்குரிய ; சைபீரியாவில் 
வாழ்கிற ; ( தொ . ) Siberian dog , பனிச்சறுக்கு வண்டி 
யிழுக்கும் வளர்ப்பின நாய்வகை . 
sib ilance , 1. சீறொலி இயல்பு , உசு ஒலிப்பண்பு . 


sice , ( அரா . ) 1. குதிரைக்காரர் . 
Si cel , n . கிரேக்கருக்கு முற்பட கி . மு . 11 - ஆம் நூற்றாண்டில் 
சிசிலித் தீவில் குடியேறிய பழங்குடி இனத்தினர் ; a . சிசிலித் 
தீவின் தொல்குடி சார்ந்த . 
Sicelliot , n . சிசிலித் தீவில் குடியேறிய பண்டைய கிரேக்கர்கள் ; 

a . சிசிலியில் குடியேறிய பண்டைய கிரேக்கர்களைச் சார்ந்த . 
Sicil ian , 1 , சிசிலித் தீவினர் ; a . சிசிலித்தீவு சார்ந்த ; சிசிலித் 
தீவுக் குடிமக்கள் சார்ந்த ; ( தொ . ) Sicilian Vespers , ( வர . ) 
மாலை வழிபாட்டு நேரத்தில் சிசிலித் தீவில் 1292 - ல் நிகழ்த்தப் 
பட்ட பிரஞ்சு நாட்டவரின் படுகொலை . 
sick " , a . நோய்ப்பட்ட ; பிணியுற்ற ; நோய்நொடிப்பட்ட ; 
உடல்நலங்குன்றிய ; குமட்டலுணர்ச்சியுடைய ; வாந்தி 
எடுக்கிற ; நோய்ப்பட்டோருக்குரிய ; நோஞ்சலான ; இளைத்த , 
ஒட்டி உணங்கிய ; நன்னிலையற்ற ; முழுதும் சோர்வுற்ற , 
மிகுகளைப்புற்ற ; உளச்சோர்வுடைய ; கிளர்ச்சியற்ற ; கிளர்ச்சி 
யற்ற தோற்றமுடைய ; மனஉளைச்சலுடைய ; சலிப்புற்ற ; 
கழிமிகுதியால் உவர்ப்புக் கொண்டுவிட்ட ; பின்விளைவுகளால் 
துன்புறுகிற ; அவலநிலைப்பட்ட ; கப்பல் வகையில் சீர்குலை 
வுற்ற , சீரமைப்பு வேண்டிய நிலையிலுள்ள ; ( தொ . ) 
be sick , feel sick , குமட்டல் உணர்ச்சிகொள் ; make sick , 
குமட்டல் உணர்ச்சி கொள்ளுவி ; the Sick Man , ( வர . ) துருக் 
கிப் பேரரசு ; turn sick , வாந்தி உணர்ச்சிகொள் . 
sick , U. ஏவு , தூண்டு. 
sick bay , n. கப்பல் மருத்துவ அறை . 
sick - bed , n . நோயாளிப் படுக்கை ; நோய்நிலை , நோய்க் 

காரணமான ஏலாநிலை . 
sick - ben efit , n. நோய்ப்படி . 
sick - call , n . மருத்துவ உதவி நேரமறிவிக்கும் படைத்துறைக் 

குழலோசை . 
sick en , v . நோயுறு ; பிணிவாய்ப்படத் தொடங்கு ; நோய் 
நிலையுறு ; நோய்க்குறி காட்டு ; நோய் அறிகுறிகள் காணப் 
பெறு ; குமட்டு ; வெறுப்புக்கொள் ; அருவருப்பு அடை ; 
சலிப்புக்கொள் ; கழிமிகையால் உவர்ப்புறு ; களைப்புறச் 
செய் ; களைப்புறு ; சோர்வுணர் ; மன உளைவுறு ; கேடுறு ; 
வரவர மோசமாகு ; சலிப்பூட்டு , உவர்ப்பூட்டு ; மேலும் 
வலிமையிழ ; நோஞ்சலாகு ; வரவர இளை . 


td 


1 


933 
sick - flag 

side - issue 
sick .flag , n . தொற்று நோய்க்குறிகாட்டும் மஞ்சட்கொடி ; கோயில் பாடகர் குழுவில் இயக்குநர் புறமிருந்து பாடும் பகுதி 
தொற்றுக் கப்பற் கொடி ; - தொற்றொதுக்குத் தடையிடம் யினர் ; credit side , வரவுப்பகுதி ; debit side , பற்றுப் பக்கம் ; 
குறித்துக் காட்டுங் கொடி , 

decani side, திருக்கோயில் பாடகர் குழுவில் வட்டத்துணைத் 
sic kle , 1. அரிவாள் , செதுக்குகத்தி குறுஙகைக் கொடுவாள் ; தலைவர் அமரும் தென்சிறைப்பகுதி சார்ந்தவர்கள் ; 
சிங்கராசி . 

epistle side , திருக்கோயில் பலிபீடத்தின் தென்கோடிப்பகுதி ; 
sick - leave, n . நோவு விடுப்பு . 

gospel side , திருக்கோயில் பலிபீடத்தின் வடகோடிப் பகுதி ; 

have a strong side , தேர்ந்த ஆட்டக்காரர் குழு வைத்திரு ; 
sic kle - bill , 1. அரிவாள் அலகுப் பறவை வகை . 

off side , அப்பாற்பகுதி , காற்பந்தாட்டத்தில் பந்திற்கும் 
sic kle -feather , n . வளைந்த வாலிறகு . 

எதிரியின் இலக்கிற்கும் இடைப்பட்ட ஆட்டக்களப் 
sic kle - wort , n . மருத்து மூலிகை வகை . 

பகுதி ; on side , இப்பாற்பகுதி , எதிரிபக்கம் பந்து செல்லும் 
sick lied , a . நோயால் நலிவுற்ற தோற்றமுடைய ; வெளிறிய ; பகுதி வரையுள்ள களப்பகுதி ; on the light side , மட்டற்று 
உரமிழந்த . 

இறுக்கமாய் , மிகு இறுக்கத்தால் பயனற்று ; on the long 

side, மட்டற்று நீளமாக , மிகு நீளத்தால் பயனற்று ; 
sick liness , n . வெளிறிய தோற்றம் ; நோய்ப்பட்ட நிலை . 

on the right side of forty , நாற்பது வயதிற்குக் குறை 
sick - list , n . (படை .,கப் . ) பிணிப்பட்டவர் பட்டியல் ; ( தொ . ) 

UIT GOT ; on the shady side of forty , on the wrong side of 
on the sick -list , நோய்ப்பட்டு , பிணிவாய்ப்பட்டு ; ஏலா 

forty , நாற்பது வயதிற்கும் மேற்பட்ட ; on the short side . 
நிலையில் . 

மட்டுமீறிக் கட்டையாக , நீளம் போதாமல் பயனற்று ; 
sick ly , a . நோயினாற் பீடிக்கப்பட்ட ; நோய்ப்பட்ட தோற்ற on the wrong side of the door, உள்ளே நுழையாத நிலையில் ; 
முடைய ; நோய் நலிவுற்று மெலிந்த ; சோகைபடிந்த ; வெளி on this side the grave, உயிருடன் ; right side of cloth , 
றிய தோற்றம் வாய்ந்த ; நலிவுற்றுத்தளர்ந்த ; வலிமை துணியின் பார்வைப் பக்கம் ; seamy side, ஆடையின் தையல் 
குன்றிய ; உரமற்ற ; நோயாளிக்குரிய ; நோய்நிலைக்கறிகுறி கள் தெரியும் உட்புறம் ; கவர்ச்சியற்ற பகுதி ; shake one s 
யான ; நோய் விளைவிக்கிற ; குமட்டச்செய்கிற ; வெறுக்கச் sides , வாய்விட்டுக் குலுங்கச் சிரி ; side by side , அருகரு . 
செய்கிற ; உடல்நலங் கெடுக்கிற ; உடல்நலத்துக்கொவ்வாத ; காக , நெருங்கி ; இணையாக ; தோழமையுடன் ; ஒருவருக் 
வளர்ச்சி குலைக்கிற ; மனநலத்துக் கொவ்வாத ; மன நலம் கொருவர் உதவியாக ; side issue , கவனத்தைத் திருப்பும் 
கெடுக்கிற ; வாழ்வில் அக்கறையூட்டாத ; தேய்ந்து நலிந்த , செய்தி ; side line work , பக்கப்பணி , முக்கிய அலுவலி 
மங்கலான ; தெளிவில்லாத ; 3. சோகைத்தோற்றமூட்டு , லிருந்து வேறுபட்ட துணை அலுவல் ; side wind , புடை வீசு 
வெளிறிய தோற்றமுறுவி ; நோய்நிலை படர்வி ; ads . நோய்ப் கால் , பக்கநோக்கிவீசும் காற்று ; ஒரு பக்கத்திலிருந்து வரும் 
பட்ட நிலையில் ; மெலிவுற்று ; நலிந்த நிலையில் . 

காற்று ; மறைமுகச் செல்வாக்கு ; எதிர்பாராத துணைத்திறம் ; 
sick ness , n . நோய் நிலை , உடல்நலமின்மை , நலங்குன்றிய 

சுற்றுமுகச் செயற் கருவி ; silver side , மாட்டிறைச்சியின் . 
நிலை ; நோய் ; வாந்தி ; குமட்டல் உணர்ச்சி ; ( தொ . ) 

செம்பகுதி ; take sides , ஒருதலை தழுவு ; சேர்ந்து ஆதரி ; 
falling sickness , காக்காய் வலிப்பு , இசிப்பு நோய் ; sleeping 

wrong side of cloth , துணியின் பார்வையற்ற மறுபுறம் . 
sickness , கொடுமயக்கத் துயில்நோய் , ஈ வகையின் கடியால் side - arms , n.pl. இடுப்பிற் செருகிவைக்கத்தக்க படைக்கருவி 
ஏற்படும் ஆப்பிரிக்க கொடுநோய் ; sleepy sickness , மூளை கள் , கத்தி -உடைவாள் முதலியன . 
அழற்சி காரணமான தூக்க மயக்க நோய் வகை . 

side - band , n . கம்பியில்லாத் தந்தியில் சம அதிர்வுப்பட்டி . 
sick - room , n . நோயாளி அறை . 

side .bet , n . சீட்டாட்டத்தில் இடைப்பந்தயம் , 
Sicul ian , n . , a . = Sicel. 

side board , n . உணவுக்கூட நிலையடுக்கு ; வண்டியின் நிலைத் 
Sic ulo - Arabian , n . சிசிலித் ( Sicily ) தீவில் திரித்தமை தட்டு , உந்துகலத்தின் பக்க மிதிபலகை . 
வுற்ற அராபிய மொழி . 

side bone , n . புள்ளிறைச்சியில் சிறகடிச் சிறு கவை எலும்பு . 
sic vol o sic jub eo , ( w . ) n. விலக்க 

முடியாத ஆணை ; 

side -box , n . நாடக அரங்கில் பக்க இருக்கை . 
( தொ . ) என் விருப்பமும் கட்டளையும் இதுவே . 

side burns , 11. பக்கக் குறுமீசை மயிர் . 
sic vos non vob is , ( ல . ) ( தொ . ) செயல் உனது புகழ் பிறரது . 

side - car , n . மிதிப்பொறிப் பக்க இருக்கை ; அயர்லாந்தின் 
side , n . பக்கம் ; அணிமை ; அயலிடம் ; எல்லை ; கரை ; 

இருசக்கரப் பயண வண்டி ; மிதிவண்டிப் பக்க இருக்கை . 
இடம் ; இடப்பகுதி ; பக்கச்சுவர் ; பக்கப்பரப்பு ; திசை ; 

side - chain , n . அணுத்திரளில் மூலவளையத்துடனிணைந்த 
திசை முகப்பு ; கோணம் ; கோணச்சாய்வு ; எல்லைத்தளம் ; 
தளமுகப்பு , பிழம்புருவின் பரப்புக்கூறு ; எல்லைவரை ; புயம் , 

அணு இணைத்தொடர் ; a . அணுத்திரள் மூலவளைய இணைத் 

தொடரான ; ( தொ . ) 
வரைகட்டத்தின் பக்கவரை ; எல்லைப்புறம் ; அக அணிமை 

side - chain theory , அணுத்திரள் 

வளைய இணைத்தொடர்க் கோட்பாடு . 
எல்லை ; விலா ; விலங்கின் விலா இறைச்சி ; கிளை ; கிளை 
மரபு ; பக்கக் கால்வழி ; புறநிலை ; புறக்கூறு ; சினை ; கூறு ; 

side - chapel , n. திருக்கோயிற் சிறகுத் தொழுகை மாடம் . 
பிரிவு ; இயல்புச்சார்பு ; துறை ; உருக்கூறு ; பண்புக்கூறு ; side - comb , n . அழகுச் சாய்செருகு சீப்பு . 
பண்பமைவு ; புறம் , இருசார் பரப்புகளில் ஒன்று ; தாளின் side - cutting : a. பக்கவெட்டுக்குழி , இருப்புப்பாதை கால் 
ஒருபுறம் ; தாள் , தாள் துண்டு ; அகப் புறப் பகுதிகளில் 

வாய் ஆகியவற்றின் கரைகளுக்காக அருகே வெட்டப்பட்ட 
ஒன்று ; முன்பின் பகுதிகளில் ஒன்று ; நீள்வாட்டான எல்லை 

பக்கப்பள்ளம் . 
களில் ஒன்று ; அணிமையெல்லை ; பாரிசம் , வல இடப்பக்கங் 
களில் ஒன்று ; இருதிசைக்கோடி மூலைகளில் ஒன்று ; கட்சி , இரு 

sid ed , a . பக்கத்தினையுடைய ; பக்கங்களில் தட்டையாக்கப் 

பட்ட ; பக்க முகப்புக்களையுடைய . 
திசைக் குழுக்களில் ஒன்று ; சார்பு ; போட்டிக் கருத்துக்களில் 
ஒன்று ; தரப்பு , வழக்கில் இருசார்புகளில் ஒன்று ; சாரி , side .dish , n . துணையுண்டி ; துணைக்கறி ; சிறப்புத் துணைக் 
கட்சியின் இருதிசை முனைப்புக்குழுக்களில் ஒன்று ; சிறைப் கூட்டு . 
புறம் , ஆட்டக்களப் பக்கப்பகுதிகளில் ஒன்று ; மேடைக் side .door , n . பக்கக்கதவு ; திட்டிவாசல் . 
கோற் பந்தாட்டத்தில் பந்தின் புடைச்சுழற்சியடி ; ( இழி . ) 

side - drum , n . கண்முரசு , முரசறைவோனின் பக்கத்தில் 
வீம்புரை , வீறாப்பு ; V. பங்குகொள் ; ஒன்றுபட்டு ஒரே 

தொங்கவிடப்பட்டிருக்கும் இருதலைச் சிறு போர் முரசம் . 
பக்கத்திலிரு ; பக்கச்சார்பாயிரு ; இருகூறாக்கு ; ஒதுக்கித் 

side - face , 11. சிறங்கணி தோற்றம் , ஒருபுடைத் தோற்றம் . 
தள்ளு : ( தொ . ) as a side line , on the side , துணைவேலையாக ; 
blind side , கவனந்திரும்பாத பக்கம் ; born on the wrong 

side - glance , n . ஒசிந்த நோக்கு , கடைக்கணோக்கு ; ஓரக் 
side of the blanket , குழந்தை வகையில் முறைகேடாகப் 

காட்சி ; இடைச் சுட்டுக்குறிப்பு . 
பிறந்த , சட்டத்திற்கு முரணாகப் பிறந்த ; cantoris side , திருக் side - issue , n . கிளை விளைவு ; கிளைச்செய்தி . 


5 . 


984 
sidelight 

sight 
side light , 1. பக்க விளக்கு ; துணைவிளக்கம் , இடை இடை side wise , a . பக்கமான ; பக்கம்நோக்கிய ; ady . ஒருபக்கத் 
அணிவிளக்கம் ; இடைவிளக்கத்துணுக்கு ; இயங்கு கப்ப தில் ; ஒருபக்கம் நோக்கி . 
லின் இடப்புறச் செவ்விளக்கு ; இயங்கு கப்பலின் வலப்புறப் si di , si di -boy , 1. ஆப்பிரிக்கன் ; நீகிரோ 
பச்சை விளக்கு . 

sid ing , n . புடையிணை பாட்டை , வண்டிகளைத் திசை திருப்பு 
side .lines , n .. ஆட்டக்களத்தின் எல்லைகடந்த அணிமைப் 

வதற்காக இருப்புப்பாதைக்குப் பக்கமாகப் போடப்பட்ட 
பகுதி ; எல்லைப்பக்கத் தொலைவிடம் . 

சிறிய பக்க இருப்புப்பாதை ; ஒதுங்குபாட்டை , ஓடாத புகை 
side ling , a . பக்கவாட்டான ; புடைச்சாய்வான ; adu .. வண்டி ஒதுங்கி நிற்பதற்கான பக்கத் தண்டவாளம் ; ஒரு 
பக்கவாட்டாக ; புடைச்சாய்வாக . 

தலை ஆதரவு ; துணை ஆதரவு ; a . ஒருபக்க ஆதரவான ; 
side lock , n . ஓரக்குடுமி ; ஓரக்கொண்டை ; ஓரமுடி . 

துணை ஆதரவான . 
side long, a . ஓரச்சாய்வான ; adu. ஒருக்கணிப்பாக , ஓரச் 

si dle , 0. அஞ்சியொதுங்கு ; ஒருபக்கமாகப் பின்னிடை ) 

பக்கவாட்டாகச் சாய்வுறு . 
சாய்வாக . 
side - note , n . ஓரக்குறிப்பு , பக்கக்குறிப்பு . 

Sidon ian , n . சைடன் நகரத்தவர் ; a . சைடன் நகரஞ் சார்ந்த 
side .on , a . பக்கமுனைப்பான , பக்கம் முன்புறமாகத் தெரி siege , 11. முற்றுகை ; சுற்றிவளைப்பு : முற்றுகைக்காலம் ; 
யும்படியான ; ado . பக்கமுனைப்பாக முன்னே தெரியும்படி முற்றுகையீடு ; முற்றுகைக்கு ஆட்படுதல் ; ஆள்வகையில் 
யாக . 

சுற்றி மொய்ப்பு ; கருத்து நெருக்கீடு , தங்கருத்துக்குக் 
side - path , n . கிளைப்பாதை ; தெருவோர நடைபாதை . 

கொண்டுவரும் வன்முறை நெருக்கு முயற்சி ; 3. முற்றுகை 

யிடு ; ( தொ . ) lay siege to , முற்றுகையிடத் தொடங்கு ! 
side - post , n . வாயிற்கம்பம் ; பக்கத்தூண் . 

push the siege , முற்றுகையைக் கடுமையாகத்தொடர் ; 
sid er , n . கட்சியாளர் , ஒருதலையாதரவாளர் . 

raise the siege of , முற்றுகையைக் கைவிடு ; stage of siege , 
sider eal , a . நாண் மீன் சார்ந்த , உடுக்கள் சார்ந்த ; ( தொ . ) முற்றுகைநிலை , பொதுமுறைச் சட்ட நடைமுறை ஒதுக்கி 
sidereal day ,, நாண்மீனியக்கக் கணிப்புக்காலம் , மீனாள் ; வைக்கப்படும் போர்க்கால நிலை ; stand a long siege , நீடித்த 
sidereal time , நாண்மீன் சார்ந்த காலக் கணிப்புமுறை ; முற்றுகையைத் தாங்கி நில் . 
sidereal year, நாண்மீன் இயக்கக் கணிப்பு ஆண்டு . 

siege - basket , 11. அரண் கட்டுமானப் பாளச் சட்டம் , அரண் 
side - road , n . துணைப்பாதை ; கிளைப்பாதை . 

கட்டுதலில் அல்லது பொறியமைத்தலில் மண்ணால் நிறைக் 
siderog raphy , n . எஃகின் மேற் செய்யப்படும் செதுக்கு கப்பட்ட பிரம்பால் அல்லது உலோகப் பட்டைகளாலான நீள் 
வேலைப்பாட்டுப்பாணி . 

உருளைச் சட்டம் . 
side - saddle , n . புடைச்சேணம் , இரு கால்மிதிகளையும் ஒரு siege - gun , n . நிலப்பீரங்கி , பாரச் சுடுகலம் . 
புறமாகக்கொண்ட சேணப் பின்னிருக்கை ; ( தொ . ) side siege -train , n . முற்றுகைச் சாதனத் தொகுதி , முற்றுகைக் 
saddle flower, பூச்சியுண்ணுஞ் சாடிவடிவ மலரினையுடைய கான பீரங்கி முதலியவற்றின் தொகுதி . 
செடி . 

siege - works , n . pl . முற்றுகைப்பாடுகள் , காப்பரண் - மறை 
side .seat , n . ஊர்திச் சிறைப்புற இருக்கை , ஊர்தியில் இரு குழி முதலியவற்றின் தொகுதி . 
புறத்திலும் பக்கம் நோக்கியிருக்கும் இருக்கை . 

Sieg fried line , n . இரண்டாம் உலகப்போரில் பிரஞ்சு எல்லை 
side -show , n . துணைக்காட்சி , சில்லறைக்காட்சி , இடைக் யோரச் செர்மன் அரண்வரிசை . 
காட்சி . . 

Sienese , 1. யெனா நகரத்தவர் ; a . சீயெனா நகரத்தைச் 
side - slip , n . பக்கச்சறுக்கல் ; ஓரச்சாய்வு ; விலாத்தல் , சார்ந்த ; ( தொ . ) Sienese school , 13 , 14- ஆம் நூற்றாண்டைச் 
விமானத்தின் ஓரச்சாய்வியக்கம் ; தப்புப்பிள்ளை , முறை 

சார்ந்த ஓவியமுறைக் குழு . 
கேடாகப் பிறந்த குழந்தை ; நாடக அரங்கின் காட்சிமாற்றப் sienn a , n . சீயெனா மண் , சாயப்பொருள் தரும் காவிக் களி 
பக்க அறை ; 3. பக்கவாட்டில் சறுக்கு ; விலாத்து , விமான மண்வகை . 
வகையில் ஓரமாகச் சாய்ந்தியங்கு . 

Siennese , n . = Sienese . 
sides man , n . திருக்கோயில் துணைக்காவலர் . 

sie rra , 11 . வாட்பாறை மலை , வாட்போலக் கரடுமுரடாக 
side -splitting, a . பெருஞ்சிரிப்பை உண்டாக்குகிற ; சிரிப்பு அமைந்த மலைவகை . 
வகையில் விலாப்புடைக்கச் செய்கிற . 

sies ta , 11. நண்பகல் குறுந்துயில் . 
side -step , 1. பக்கவாட்டு அடிபுடைபெயர்ப்பு , பக்கநோக் 

sieve , 11. சல்லடை ; சலித்துப் பிரிக்கும் கருவி , அரிதட்டு ; 
கிய அடிபெயர்ப்பு ; ஏறுகாற்படி ; வண்டியில் கால் வைத்து அளவு வரிகூடை ; வரிகூடை அளவு ; ஓட்டைவாயர் ; மறை 
ஏறுவதற்கான பலகை ; 3. பக்கவாட்டில் விலகித்தப்பு ; காவாது வெளியிடும் இயல்பினர் ; 3. சல்லடையிலிட்டுச் 
காற்பந்தாட்டத்தில் தட்டிக்கழி . 

சலி ; அரிதட்டிட்டு அரி . 
side - stroke , n . புடைவீச்சடி ; பக்கவீச்சு ; பக்கநோக்கிய siffleur, ( பிர . ) n . சீழ்க்கைக் கலைஞர் ; fem . siffleuse . 

வீச்சு ; பக்கவாட்டிலிருந்து வரும் அடி ; இடைவரு செயல் ; sift, 0. அரித்தெடு ; சலித்துப் பிரித்து எடு ; சலித்துத் தரம் 
தற்செயல் நிகழ்வு ; நீச்சலில் கைவீச்சடி . 

பிரி ; அரி , தெள்ளு , கொழி ; துளைகளுள்ள கரண்டியால் 
side - track , n . பக்கப் பாதை ; இடைப்பிறிதுநெறி ; V. பக்கப் தூவு ; பனி முதலியவற்றின் வகையில் தூவலாகப் பெய் ; 
பாதையில் திரும்பு ; வேறு பாதையில் திருப்பு ; ஒதுக்கி வை ; ஒளிக்கதிர் சிதறப்பெறு ; திரித்தாய்ந்து மெய் அறி ; நன்மை 
தள்ளிப்போடு ; பின் கவனிப்பதற்காக ஒத்திவை. 

தீமை பிரித்துணர் ; பண்பு திரித்தறி. 
side - view , n . பக்கவாட்டுக் காட்சி . 

sigh , n. நெட்டுயிர்ப்பு ; பெருமூச்சொலி ; ஏக்கம் ; ஆழ்துயர் : 
side walk , n . ஓர நடைபாதை . 

மிக்க ஆறுதல் உணர்வு ; 3. நெடுமூச்செறி ; பெருமூச்சுவிடு ; 
side ward , a . பக்கவாட்டான , பக்கம்நோக்கிய ; பக்கம் நாடிய ; 

பெருமூச்சோடு தெரிவி ; பெருமூச்சுப் போன்று ஒலியெழுப்பு : 

ஏக்கங் கொள் ; ( தொ . ) sigh for , அவாவி ஏங்குறு ; sigh 
பக்கத்திருந்து செல்லுகிற ; adv. பக்கவாட்டாக , பக்க 

of relief , பேராறுதல் ; sigh out , ஏக்கத்துடன் குறிப்பிடு , 
நோக்கி . 

பெருமூச்சுடன் கூறு . 
side wards , adu . பக்கவாட்டாக பக்கம் நோக்கி . 

sight , 1 , பார்வை ; கண்பார்வை , பார்க்கும் திறம் ; காட்சி ; 
side way , side ways , a . பக்கவாட்டான ; பக்கமாகச் 

காணப்படுவது ; தோற்றம் ; காணப்படுதல் ; காணக்கூடி 
சாய்ந்த ; ads . பக்கவாட்டாக ; பக்கமாகச் சாய்ந்து . 

யது ; கண்காட்சிப்பொருள் ; காட்சிக்குரியது ; காண்டக்க 
side .wheel , a . நீராவிக்கப்பல் வகையில் பக்கத் துடுப்பாழி பொருள் ; காட்சி எல்லை ; நுண்நோக்கு ; அறிதிறம் ; கருத்து 
அமைவுற்ற . 

மதிப்புணர்வு ; ( பே - வ . ) பெரிதளவு ; 3. காண், அருகில் 


935 
Bightless 

signify 
சென்று பார் ; காணுமளவில் அருகாகு ; விண்கோளம் முத குறி ( + ) , நேர் ஆக்கக்குறி ( + ) ; sign and countersign , 
லியவற்றைக் கருவிகொண்டு நுண்ணிதின் நோக்கு ; துப் எதிரெதிர்புரிவுக்குரிய ஈரிணை அடையாளக்குறி ; sign manual , 
பாக்கிக்குக் காட்சியமைவு இணை ; துப்பாக்கிக்குக் காட்சி தனது கையொப்பம் ,. அரசர் கையொப்பம் ; signs of the 
யமைவு சரிசெய் ; வான்கோளநிலைமானிக்குக் காட்சியமைவு times , காலப் போக்கின் சின்னங்கள் ; the sign of the cross,, 
பொருத்து ; 

தொலைநோக்கியின் துணைகொண்டு வான் குருமார் வாழ்த்தில் மெய்ம்மீதிடும் சிலுவைவடிவ விரற்குறி ; 
கோளங்களைப் பார்வையிடு ; சரியாக இலக்குவை ; ( தொ . ) பக்தி உணர்ச்சிக்காட்டும் சிலுவைவடிவ் விரற்குறியீடு . 
a sight for sore eyes , எவரும் காண அவாவும் பொருள் ; sig nal , 1. சுட்டுக்குறி ; சமிக்கை ; பொது அறிவிப்பு அடை 
எவரும் காண அவாவும் ஆள் ; விரும்பி வரவேற்கப்படுகிற யாளம் ; முன் அறிகுறி ; முன் அறிவிப்புச் சுட்டு ; சாடைக் 
விருந்தாளி ; at first sight , முதல் தோற்றத்திலேயே , கண்ட 

குறிப்பு , மறைகுறிச் சைகை ; அடையாளச் செய்தி அறிவிப்பு ; 
வுடனேயே ; at sight , on sight , பார்த்தபின் ; 

கண்டு ; 

தொலை விளக்கக்குறி ; தொலைக்காட்சிக் குறி ; a . குறிப்பிடத் 
be in sight , பார்க்கக்கூடிய நிலையிலிரு , தெளிவாகத் தெரிய தக்க , தனிச்சிறப்பு வாய்ந்த ; வாய்ப்பான , தகவுடைய , மிகச் 
லுறு ; catch sight of , get a sight of, காணு , காணத் சரியான தாகக் கொள்ளத்தக்க ; முனைப்பாகத் தெரிகிற , 
தொடங்கு ; come in sight of , தோன்று ; காணுமளவு தொலை விளக்கமான ; எடுத்துக் காட்டாயுள்ள , முன்மாதிரி 
அணுகுதலுறு ; heave in sight , காணப்பெறு ; in sight , 

யான , I. குறித்துக்காட்டு ; சைகைகாட்டு , சாடையால் 
கண்முன் தோன்றும் நிலையுடைய ; அருகான ; விரைவில் வர தெரிவி ; சுட்டுக்குறி காட்டு , அடையாள அறிவிப்புச் செய்தி 
இருக்கிற ; know by sight , தோற்றத்தால் மட்டுமே அறி , 

அனுப்பு ; சுட்டுக்குறி மூலம் ஏவு ; ( தொ . ) code of signals , 
முற்பழக்கமில்லாதிரு ; long sight , 

வெள்ளெழுத்து , சுட்டுக்குறித் தொகுதி , கடற்படைத்துறை - படைத்துறை 
தொலைப்பார்வைக் கோளாறு ; lose sight of , காணப்பெறா முதலியவற்றில் செய்திகள் அனுப்புவதற்காக அமைக்கப் 
திரு , காட்சியிலிருந்து மறையப்பெறு ; loss of sight , பார்வை பட்ட அடையாளங்களின் தொகுப்பு ; Royal Corps of 
யிழப்பு , குருடாதல் ; make a sight of oneself , இயல்பிற்கு Signals , படைத்துறை மறைகுறிச் செய்தி அறிவிப்புக்குழு ; 
மாறாக உடையுடுத்து ; near sight , short sight , அணுக்கப் 

signal of distress , இடர்ச்சுட்டுக்குறி அறிவிப்பு , கப்பலில் 
பார்வைக்கோளாறு ; முன்னறிவின்மை ; out of sight , துப்பாக்கி வேட்டுத்தீர்வு மூலமான இடர் உதவி வேண்டு 
மறைந்த ; காண முடியாத ; payable at sight , காசோலை கோள் ; signal strength , கம்பியில்லாத் தந்தியின் சுட்டுக் 
வகையில் கண்டவுடன் கொடுக்கக்கூடிய ; play music at குறிச் செய்தி ஏற்பாற்றல் . 
sight , முற்பயிற்சியில்லாமலே இசைமிழற்று ; put out of sight , 

sig nal - book , n. சுட்டுக்குறித் தொகுப்பேடு , படைத்துறை - 
மறை ; ஒதுக்கு , புறக்கணிப்புச் செய் ; second sight , அகவிழி , 

கடற்படை முதலியவற்றில் சிக்கலான செய்திகள் அனுப்பு 
நுண்ணுணர்வுத்திறன் , தொலை நிகழ்வறிதிறம் , வருங்காலம் 

வதற்காக ஒழுங்குசெய்து அமைக்கப்பட்ட சைகை அடை 
அறி திறம் , இயல்பாக உய்த்தறி திறன் ; see the sights , 

யாளத் தொகுப்பு நூல் . 
அருங்காட்சிகளைக் காண் . 

sig nal - box , sig nal - cab in , n . அடையாள அறிவிப்புக் 
sight less , a . கண்ணற்ற ; ( செய் . ) காண முடியாத . 

கூண்டு , இருப்புப்பாதையோரமாக அமைந்த சைகைச் 
sight ly , a . காணத்தக்க ; காட்சி வனப்பமைந்த . 

செய்தி அனுப்பும் கருவிக்குடில் . 
sight -singing , n . காட்சியிசைப்பு , இசைமானத்தாளைப் sig nalize , v . குறிப்பிடத்தக்கதாக்கு , தனிச்சிறப்புடைய 
பார்த்துப் பாடுதல் . 

தாக்கு ; நீடு நினைவுக்குறியாகச் செய் , பெரிதும் விளங்கச் 
sight worthy , a . காணத்தக்க . 

செய் . 
si gillate , a . மட்கலங்கள் வகையில் சித்திரப்பதிவுப் படிவங் 

sig nal - man , sig neller , n . சைகைச் செய்தி அனுப்புவோர் . 
கள் கொண்ட ; ( தாவ . ) முத்திரைபோன்ற அடையாளங்கள் sig natory , n . உடன்படிக்கையில் கையொப்பமிட்டவர் ; 
கொண்ட . 

கையொப்பமிட்ட கட்சியினர் ; a . உடன்படிக்கையிற் கை 

யொப்பமிட்ட . 
sig mate, a . எஸ் ( 5 ) என்ற எழுத்தின் வடிவம் உடைய ; 
என்ற எழுத்தைச் சேர் ; எஸ் என்ற ஒலியை 

sig nature, n . கையொப்பம் ; கைச்சாத்து , பெயர் முத 
உடனிணை . 

லெழுத்துக் கையொப்பம் ; கைநாட்டு , கையொப்பக் குறிச் 
sigmat ic , a . கிரேக்கமொழி இலக்கணத்தில் எஸ் என்ற 

சுட்டு ; அச்சு முழுமடித்தாள் வரிசை எண் ; அச்சு முழுத்தாள் 
எழுத்திணைந்து உருவான . 

வரிசைக்குறி ; ( தொ . ) ,key signature , இசைமானத் தொடக் 
கத்தின் தாள எடுப்புக் குறிப்பு:; signature tune ; 

தனிக் 
sigmoid, n . எஸ் என்ற எழுத்துப்போன்ற வடிவு , எதிரெதி 

கோவைக் குறியீட்டுப் பண் . 
ரான வளைவு ; a . எஸ் போன்று வளைந்த . 

sign board , n . விளம்பரப் பலகை . 
sign , n . குறி , இடுகுறி வரை ; அடையாளம் , நினைவுக்குறி ; 
அறிகுறி , அடையாளக் குறிப்பு ; அறிவிப்புக்குறி , தெரிவிப் 

sig net , n . தனிமுத்திரை ; கையொப்ப இணைகுறி முத்திரை ; 
புக்குறி ; தனிச்சிறப்புக் குறி ; சின்னம் , சுட்டுகுறி ; குறியீடு , 

( தொ . ) the signet , சிறப்பு அரச முத்திரை . 
தெரிந்த எழுத்துக்குப் பதிலாக மேற்கொள்ளப்படும் தெரிய sig net - ring , n . முத்திரை மோதிரம் , பொறிப்புக்கணையாழி . 
வரா எழுத்து ; மறைகுறியீடு , குழூஉக்குறிச் சின்னம் ; signif icance, n . தனிமுறைச் சிறப்பு ; உட்பொருள் ; தனி 
சைகை , கையடையாளம் ; மெய்யுறு குறிப்பு ; செயற் விளைவு வளக்கூறு ; உட்கருத்து ; குறிப்பு நுட்பம் . 
குறிப்பு ; சாடை , நினைவூட்டுக் குறிப்பு ; விளம்பரக் குறியீடு ; signif icant , a . குறிப்பிடத்தக்க ; தனிப்படக் கவனிப்பதற் 
மரபுக்குறி ; சான்றுக்குறி ; எண்பிக்கும் அடையாளம் ; முன் குரிய ; புறக்கணித்துவிடத் தகாத ; தனிச் சிறப்பு வாய்ந்த ; 
அறிகுறி ; முன்னம் , எதிர்ப்புக்குறி ; எச்சரிப்புக்குறி ; உள்ளார்ந்த சிறப்புடைய ; விளைவுவளக் கூறுடைய ; 
நோயின்குறி ; இடர்க்குறி , உற்பாதம் ; இராசிச்சின்னம் , கருத்துவளஞ் செறிந்த ; குறிப்புவளஞ்சான்ற ; உட்பொரு 
வான் மனைக்குறி ; ப . குறியீடு செய் ; குறித்துக்காட்டு ; ளார்ந்த , 
அடையாளம் இடு ; சைகை காட்டு ; சைகைமூலந் தெரிவி ; 

signif icantly , ado . குறிப்பிடத்தக்க வகையில் , தனிக்குறிப் 
சைகைமூலங் கட்டளையிடு ; சைகைமூலம் வேண்டு ; கையொப்ப 

புடன் , தனிக்கவனிப்பிற்குரிய முறையில் . 
மிடு ; கையொப்பமிட்டு ஒப்புதல் தெரிவி ; கையொப்ப 
மூலம் உத்தரவாதஞ் செய் ; கையொப்பமூலம் பணி ஏற்புச் 

significa tion , n . தனிப்பொருள் ; பொருள் நுட்பம் ; உட் 
செய் ; கையொப்பமூலம் தன்னைக் கட்டுப்படுத்திக்கொள் ; 

குறிப்பு , உட்பொருள் ; தனிக்குறிப்பீடு . 
( தொ . ) deaf and dumb signs , செவிட்டுமர்களுக்குரிய signif icative, a . தனிக்குறிப்புடைய , தனிப்பொருட் சுட் 
தடவுக்குறி எழுத்துமுறை ; make no sign , மனநிலை தெரிவியா 

டுடைய ; குறிப்பு வளஞ்சான்ற ; தனிச்சிறப்புடைய . 
திரு , தன்கருத்துக் காட்டாதிரு , வாளாவிரு ; minus sign , sig nify , v . குறித்துக்காட்டு ; அடையாளமாய் அமை ; தனிச் 
negative sign , கழித்தற்குறி ( - ) , எதிர்மறை அளவுக்குறி சின்னமாய் அமை ; பின்விளைவு காட்டு ; பயன்வளமுடையதா 
( - ) , அன்மைக்குறி ; positive sign , plus sign , கூட்டற் யிரு ; விளைவுவளக் கூறுடையதாய் அமை ; பொருள்படு ; 


5. எஸ் 


பலகை . 


வள 


936 
signor 

silly 
கருப்பொருளுடையதாயிரு ; உட்குறிப்புடையதாயிரு ; தனிக் silhouette , n . நாடகத்திரைமீது காட்டப்படும் திண்ணிழ 
கருத்துப் புலப்படுத்து ; படிப்பினை வழங்கு ; தனிச்சிறப் லுருவம் , புக்கம் நோக்கிய உருவரை நிழல்வடிவம் ; பக்கம் 
புடையதாயிரு ; குறிப்பிடத்தக்கதாய் அமை ; கவனிப்பிற் நோக்கிய உருவரைக் கருவடிவம் ; V. பக்கம் நோக்கிய புற 
குரியதாயிரு ; புறக்கணிக்கத்தகா ததாயிரு ; தெரிவி , அறிவி . வெட்டு உருவரைக் கருவடிவமாகக் காட்டு ; திண்ணிழலுரு 

வாகத் திரையிற் படிவி ; திண்ணிழலுருப்படிவி ; ( தொ . ) 
si gnor , signo re, ( இத் ) n . திரு . , இத்தாலிய வழக்கில் மண 

in silhouette , திண்ணிழலுருப்படிவாக . 
மான ஆடவர் பெயர் முன்னடைச்சுட்டுக் குறிப்பு ; திருவாளர் , 

sil ica , n . கன்ம ஈருயிரகை , மணலிலும் பளிங்குக்கல் வகை 
நன்மகன் . 

களிலும் பெருங்கூறாய் அமைந்த மணற் சத்து ; a . மணற் 
signo ra , ( இத் ) n . திருவாட்டி , இத்தாலிய , வழக்கில் 

சத்துச் சார்ந்த . 
மணமான பெண்டிர் பெயர் முன்னடைச்சுட்டுக் குறிப்பு ; திரு 

sil icate, n . மணற்சத்து உப்பு . 
வுடையாள் , நன்மகள் . 

sil icated , a . மணற் சத்தார்ந்த ; மணற்சத்துடன் கலக்கப் 
signorin a , ( இத் ) n . செல்வி , திருநிறைசெல்வி , இத்தாலிய 

பட்ட ; மணற்சத்துச் செறிந்த ; மணற்சத்து மேற்பூசப்பட்ட . 
வழக்கில் மணமாகாத பெண்பெயர் முன்னடைச்சுட்டுக் 

sili ceous , a . மணற்சத்தார்ந்த , மணற்சத்தடங்கிய . 
குறிப்பு ; நங்கை , இளம்பெண் . 

sili cic , a . மணற்சத்திற்குரிய ; மணற்சத்திலிருந்து பெறப் 
sign - painter , n . விளம்பரப்பலகை ஓவியர் . 

பட்ட . 
sign post , n . கைகாட்டி ; வழிகாட்டிமரம் ; தெருப்பெயர்ப் 

silicif erous , a . மணற்சத்தடங்கிய . 

silicifica tion , n . மணற்சத்துக் கலப்பு ; மணற்சத்தூட்டு 
sign - writer , 11. விளம்பரப் பலகை எழுத்தோவியர் . 

வளம் ; மணற்சத்தாக்கம் ; மணற்சத்துச் செறிப்பு ; மணற் 
Sikh , n . சீக்கியர் , பஞ்சாபிலுள்ள சீக்கிய இனத்தவர் ; சீக் சத்தணுப்பகர இணைவு . 
கிய சமயத்தவர் ; சீக்கிய வீரர் ; a . சீக்கிய இனஞ் சார்ந்த ; 

sili cify , . மணற்சத்தூட்டு ; மணற்சத்துக் கலந்து 
சீக்கிய சமயஞ் சார்ந்த . 

மாக்கு ; மணற்சத்தாய் மாற்று ; மணற்சத்துச் செறிவி ; 
Sikh ism , 11. சீக்கிய சமயம் , பஞ்சாபில் குருநானக் ( 1469 

மணற்சத்து அணுப்பகர இணைவாக்கு . 
1538 ) என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம் . 

sili cious , a. = siliceous. 
sil age, n . வளிகாப்புப் பதனமுறை , பசுந்தீவனத்தின் கால் sil icon , n . கன்மம் , மணற்சத்திற் பெரிதளவாயுள்ள தனிமம் . 
புகாக் குழிபதன அல்லது பேழைப்பதன முறை ; ப . தீவன 

sil iqua , n . கடுகு இனமரவகை நெற்று ; pl . siliquae . 
வகையில் கால்புகாக் குழிபதனஞ் செய் ; பசும்புல் வகையில் 

- silk , n . பட்டு ; பட்டுத்துகில் ; பட்டிழை ; செயற்கைப்பட்டு ; 
வளிபுகாப் பேழைப்பதனஞ் செய் ; பதனக்குழியிலிடு ; பதனப் 

செயற்கைப்பட்டுத்துகில் ; செயற்கைப் பட்டிழை ; சிலந்தி 
பேழையிலிடு . 

நூல் வகை ; நீல -மாணிக்கக்கல் வகைகளின் தனி மெல்லொளி ; 
sil ence , n . அரவமின்மை ; மோனம் ; சந்தடியின்மை ; ( பே - வ . ) அரசுச் சார்பு வழக்குரைஞர் ; a . பட்டினாலாய ; 
வாளாமை ; வாய்விடா அமைதி ; பேசாமை ; வாயாடாமை ; 

( தொ . ) artificial silk , செயற்கைப்பட்டு ; 

செயற்கைப்பட்டு ; நார்ப்பட்டு ; 
செய்தி வெளியிடாமை ; மெய்ம்மை வகையில் வாயடக்கம் ; make & silk purse out of a sow s ear , பண்பு குறைந்தவரிட 
மறைகாப்பமைதி ; U. ஓசையமர்த்து ; வாயடங்கச் செய் ; மிருந்தே மிகுபண்புவளம் பெறு ; take silk , அரசுச்சார்பு 
பேச்சடங்கு ; பேசா திருக்கச்செய் ; விவாதத்தில் எதிராளியை வழக்குரைஞராகு . 
அடக்கிவிடு ; எதிர்வாதத்திற்கு இடமில்லாமற் செய்துவிடு ; 

silk - cotton , 11. இலவு , இலவம்பஞ்சுமரம் ; இலவம்பஞ்சு . 
எதிரி துப்பாக்கி - பீரங்கி முதலியவற்றின் வகையில் செயல் 
படாததாக்கு ; ( தொ .) break silence , முதலிற்பேசு ; in silence , 

sil ken , a . பட்டாலான ; பட்டுப்போன்ற ; மென்னயமான ; 
பேசாமல் ; பேச்சுமூச்சின்றி ; அமைதியாக ; keep silence. 

பட்டொளி வீசுகிற ; இன்னயமிக்க ; இன்பசப்பான . 
பேசாதிரு ; put to silence , சொற்போரில் எதிராளியின் 

silk -fowl , m . பட்டியல் இறகுடைய பறவை வகை . 
வாயடக்கு ; எதிராளியை வாதத்தால் தோல்வியுறச்செய் . silk - gland , n. பட்டுப்புழுவின் பட்டுநீர்மச் சுரப்பி . 
si lenced , a . வாயடக்கப்பட்ட ; செயலற்ற நிலைப்படுத்தப் 

sil kiness , 1. பட்டுப்போன்ற பண்பு ; மென்பட்டியல்பு . 
பட்ட . 

silk - reel , n . பட்டுநூல் திரிவட்டு . 
sil encer , 1. பேசாதிருக்கச் செய்பவர் ; ஓசைபடாதிருக்கச் silk -winder, n . = silk - reel . 
செய்யும் அமைவு . 

silk worm , n . பட்டுப்பூச்சி . 
sil ent , a . ஓசையற்ற , சந்தடியில்லாத ; அரவமற்ற ; பேசாத , sil ky , a . பட்டுப் போன்ற ; மெல்லிழைவான ; இன்னழகு 
வாய்விடாத ; உரையாடாத ; செய்தி வெளியிடாத ; மறை வாய்ந்த ; மென்னய நேர்த்தியுடைய ; ( தொ . ) silky manner , 
காத்தடக்குகிற ; சதி முதலிய வகையில் பேசப்படாத ; இதவான நடத்தை . 
அமைதியான , அடக்கமான ; அமரிக்கையான ; உள்ளார்ந்த ; 

sill , n . பலகணிப்படிக்கல் ; பலகணிப் படிக்கட்டை ; வாயிற் 
மறைசெயலுடைய ; செய்திவகையில் பிறருக்குத் தெரியாத ; 

படிக்கல் ; வாயிற்படிக் கட்டை ; கப்பல்கட்டுத்துறை வாயில் 
மறைத்து வைக்கப்பட்ட ; விளம்பரப்படுத்தப்படாத ; வர அடித்தளக்கட்டு . 
லாறு முதலியன வகையில் ஒன்றும் தெரிவிக்காது செல்கிற ; 

sill abub , n . பாற் பாசடை , பாலேடு - தேறல் - பசைமங்கலந்த 
எழுத்துவகையில் ஒலிப்பற்ற ; திரைப்பட வகையில் குரலிணை 

கூழமுதுணவு . 
வற்ற ; துப்பாக்கி முதலியன வகையில் ஓசைபடாத ; தொழிற் 
பங்காண்மை வகையில் செயற்படாத ; மோனமுறை பின் 

sill ily , adv . மடத்தனமாக , சிறுபிள்ளைத்தனமாக , அறி 
பற்றுகிற ; ( தொ . ) silent film , பேசாப்படம் , இயங்கு திரைப் 

வற்று , சூதுவாது தெரியாநிலை காரணமாக . 
படம் ; silent letter , ஊமை எழுத்து , ஒலிக்கப்பெறாத 

sill iness , n . மடமை ; முதிரறிவின்மை , அறிவுக்குறை ; மன 
எழுத்து ; ஒலிவடிவுபெறா வரிவடிவு ; silent partner , வாணி 

உரமின்மை ; சிறுபிள்ளைத் தனம் ; சூதுவாதறியாத் தன்மை , 
கத்துறையில் தொழில் நடைமுறையில் பங்குகொள்ளாத 

கேடற்ற சிறுமை ; அற்பத்தனம் ; இரங்கத்தக்க நிலை ; கர 
பங்காளி ; the silent system , சிறையில் கைதிகளை எப்பொழு 

வின்மை . 
தும் பேசாமல் வைத்திருக்கும் முறை . 

sill y , n . மட்டி , மடவோர் ; கேடிலி ; a. மடமை வாய்ந்த ; சூது 
sil ently , adv . பேசாமல் ; அமைதியாக ; ஓசைபடாமல் ; 

வாதறியாத ; சிறுபிள்ளைத்தனமான ; முதிரறிவற்ற ; மன உர 
மறைவாக . 

மற்ற ; அற்பத்தனமான ; கள்ளமற்ற , கரவில்லாத ; அறிவற்ற ; 
Silen us , n . வயிறுதாரி, 

இரங்கத்தக்க ; கேலியான ; மரப்பந்தாட்டத்தில் ஆட்டக்கார 

ருக்கு மிக நெருங்கிய ; ( தொ . ) silly point , silly short leg , 
sile sia , n . மென் துகில் வகை . 

மரப்பந்தாட்டக்காரருக்கு மிக அண்மையிலுள்ள கெலிப்பு . 


937 
silo 

simple 
sil o , 11. பசுந்தீவனப் பதனக்குழி ; வளிபுகாப் பசும்புல் பதனப் sil ver -top , n . புல்நோய் வகை . 
பேழை ; 3. பசும்புல்லைப் பதனக் குழியிலிடு , பசுந்தீவனத்தைப் sil ver - weed , 11. வெள்ளிலையடியுடைய பாதையோர மஞ்ச 
பதனப் பேழையிலிட்டு வை . 

மலர்ச்செடி . 
silt , n . வண்டல் , சேற்றுப்படிவு ; ப . வண்டலிடு , சேறாகப் 

sil very , a . வெள்ளி போன்ற . 
படிவுறு ; வண்டலிட்டடை . 

sil viculture , 1. மரவளர்ப்புக்கலை . காடுவளர்ப்புக்கலையின் 
Silur ian , 11. பண்டைப் பிரிட்டனின் பழங்குடி வகையினர் ; மர வளர்ப்புப் பிரிவு . 
a . ( மண் . ) தொல்லுயிரூழியில் மீன்பருவத்திற்கு முந்தியகூறு 

sim ian , n. மனிதக்குரங்கு வகை ; a . மனிதக்குரங்குவகை 
சார்ந்த ; தண்டிலிப் பருவத்தின் கடைக்கூற்றினுக்குரிய . 

போன்ற ; வாலில்லாக் குரங்கியல்புடைய . 
sil va, n . காட்டுமரங்கள் . 

sim ianoid , a . மனிதக்குரங்கு வகை போன்ற ; வாலில்லாக் 
sil van , a . முல்லைத்திணைக்குரிய , காட்டுநிலஞ் சார்ந்த , காட் குரங்கியல்புடைய . 
டுக்குரிய ; காடுநிறைந்த ; காட்டுப்புறஞ் சார்ந்த ; நாட்டுப் 

sim ilar , n . போன்றது ; உருவொத்தது ; பண்பொத்தது ; 
புற வாழ்விற்குரிய , 

a . ஒரு நிலைப்பட்ட ; ஒருவகைப்பட்ட ; பண்பொத்த ; உரு 
sil ver , n . வெள்ளி ; வெள்ளிப்பணம் , வெள்ளி நாணயம் ; 

வொத்த ; ஒன்றுடனொன்றொத்த ; தம்முள் ஒத்த ; (வடி . ) 
வெள்ளிக்கலம் ; வெள்ளிக்கலத் தொகுதி ; வெள்ளித்தட்டம் ; உருக்கள் வகையில் கூறுகள் ஒத்த , வரை கட்டங்கள் வகை 
வெள்ளிநகை ; வெள்ளி அணிமணித்தொகுதி ; வெள்ளிப் யில் கோணங்கள் ஒப்பான . 
பாளம் ; வெள்ளிக்கலவை ; வெள்ளிப்பூச்சுக்கலவை ; நிழற் 

sim ilarity , n . ஒப்புடைமை , ஒத்த தன்மையுடைமை ; ஒரே 
படத்தாளைப் பதப்படுத்தும் வெள்ளி உப்பு ; a . வெள்ளி 

வகைமை ; கூறொப்பு . 
யாலான ; தலை முதன்மைக்கடுத்த ; தலைமைச் சிறப்பிற்கு 
ஒருபடி மட்டுமே குறைந்தபடியான ; 3. வெள்ளிப்பூச்சிடு ; 

sim ilarly , adv. அதுபோலவே ; ஒத்த தன்மையிலேயே ; 
வெள்ளித்தகடு பொதி ; நிலைக்கண்ணாடிக்குப் பாதரசப்பூச்சிடு ; 

தம்முள் ஒப்பாக . 
வெள்ளித்தோற்றங் கொடு ; வெள்ளிய பளபளப்புநிறம் அளி ; sim ile , n . உவமை , ஒப்புமையணி . 
நரைக்கச் செய் ; வெள்ளிதாக்கு ; நரை ; 

வெள்ளிதாகு ; 

simillitude , n . ஒப்பனை , போன்றிருக்குந்தன்மை ; போலி 
வெள்ளிபோன்றதாக்கு ; வெள்ளிபோன்றதாகு ; 

( தொ . ) யொப்புமை , போலிப் புறத்தோற்றம் ; உவமை , ஒப்புமை ; 
born with a silver spoon in one s mouth , உயர் 

இன்ப எதிரிணை , உருவ நேர்படி , 
வாய்ப்புடன் பிறந்த ; every cloud has a silver lining , ஒவ் sim ilize , U. உவமையாக்கு ; உவமையைப் பயன்படுத்து , 
வொரு துன்பத்திலும் அஃததற்குரிய ஆறுதற்கூறு உண்டு ; 

உவமையால் விளக்கு . 
fulminating silver , வெடிமருந்துவகைத் தூள் ; German 

simm er, 11 . மென்கொதிப்பு , 
silver , nickel silver, பூச்சிடப் பயன்படும் வெள்ளிக்கலவை , 

திளைப்பு ; உட்புழுக்கம் , 
வேலைப்பாட்டுக்கான வெள்ளிக்கலவை ; silver fir , இலைகட்கு 

உணர்ச்சிகளின் அடங்கிய உட்கொதிப்பு ; சிரிப்பின் அடங் 
அடியில் இரட்டை வெள்ளிக்கோடுகள் உடைய தாவரவகை ; 

கிய உட்குலுக்கம் ; 3. கொதித்துத் திளைப்புறு , தள தளப்புறு ; 
silver Latin ,, இலத்தீன் வரலாற்றில் பொற்காலத்தை 

உட்புழுக்கமுறு , உணர்ச்சிகளின் வகையில் உட்கொதிப்புறு ; 

சிரிப்பினால் உள்ளூரக் குலுக்கமுறு . 
அடுத்துவந்த மொழியிலக்கியம் ; silver leaf , வெள்ளி 
மென் தகடு ; silver paper , வெண்ணிறப் பசுமென் தாள் ; sim nel - cake , 1. அணிகிளர் மாவேடு . கிறிஸ்துமஸ் முதலிய 
( பே - வ . ) தகரச்சுருள் ; silver plate , வெள்ளித்தட்டு ; 

விழாக்காலங்களுக்குரிய கோல அணி வேலைப்பாடுமிக்க 
வெள்ளிக்கலங்கள் தொகுதி ; silver point , வெள்ளி முனைப் அப்பம் . 

வரை முறை ; silver print , நிழற்படத்துறையில் simon iac , 11. கோயில் மானியங்களை விற்று வில்லங்கஞ் 
வெள்ளியுப்பால் உணர்வூட்டப்பெற்ற நிழற்படத் தாளி செய்பவர் . 
லுள்ள நேர்படி ; silver sand , தோட்ட ஒப்பனைக்குரிய 

simoni acal, a . திருப்பணி விலைப்பழி சார்ந்த ; சமயப்பணி 
வெண்மணல் ; silver screen , உயர்வகைத் திரைப்படத் 

உயாவுகளை வாங்கி விற்கும் குற்றத்திற்குட் பட்ட . 
திரை ; உயர்தரத் திரைப்படத் துறை ; silver side , மாட் 
டிறைச்சியின் சிறந்த பகுதி ; silver solder , வெள்ளிப் 

simoni acally , adv. திருப்பணி விலைப்பழியாக . 
பற்றாசு ; silver standard , வெள்ளிநாணய அடிப்படைச் Sim on Pure , n . உண்மை ஆள் ; உண்மைச்சரக்கு 
செலாவணிமுறை ; silver stresk , இங்கிலாந்து கடற் கால் sim ony , n . கோயில் மானியப் பேரம் . 
வாய் ; silver thaw , நிலத்தளப்பனிப் பளபளப்பு ; silver simoom , ( அரா . ) n . பாலைவன ஊதை . 
wedding , திருமண வெள்ளிவிழா , இருபத்தைந்து ஆண்டு 

simp , n . ( பே - வ . ) முட்டாள் . 
மணவாழ்வு நிறைவுவிழா ; the silver age , இலத்தீன் இலக்கிய 
வரலாற்றில் அகஸ்டஸ் காலத்தை அடுத்துவந்த பருவம் ; 

sim per , 11. பேய்மாலச்சிரிப்பு ; 3. அசட்டுச் சிரிப்புச் சிரி ; 
கிரேக்க தெய்வமரபில் ஜியூஸ் ( Zeus ) ஆட்சிக்காலம் . 

போலி முறுவல் கொள் . 
sil ver - bath , n. நிழற்படத்திற்கான வெள்ளிவெடியகிக் கலவை 

simp eringly , adv . இளித்துக்கொண்டு , போலிப் புன்முறு 

வலோடு . 
நீர்மம் : நிழற்படத்திற்கான வெள்ளிக் கலவைநீர்மத் தட்டம் . 
sil ver - fish , 1. வெள்ளிமீன் ; புத்தகங்களிலும் பூசணத்திலும் 

sim ple , n . எளிமை ; மூலிகை , மருந்துப்பூண்டு ; மூலிகை 
காணப்படும் வெண்ணிறப் பூச்சி வகை , இராமபாணம் . 

மருந்து . a . எளிய ; கடுமையற்ற ; கடுமுயற்சி தேவைப்படாத ; 

எளிதில் விளங்குகிற ; ஐயத்திற்கு இடனற்ற ; வெளிப்படை 
sil ver - foil , n . வெள்ளி ஓலை , மிக மெல்லிய வெள்ளித்தகடு ; 

யான ; சிக்கலற்ற ; ஒப்பனையற்ற , சிறப்பணியில்லா த ; அழகு 
வெள்ளி ஓலைச்சுருள் . 

மிகுதியற்ற ; தற்பெருமையற்ற ; பணிவார்ந்த : சிறப்பற்ற , 
sil ver - fox , 11. வெண்முனைக் கருவால் நரி வகை . 

பொது நிலையான ; உயர்குடி சாராத , 

தாழ் நிலைப்பட்ட ; 
sil ver - gilt , 11. வெள்ளிமூலாம் ; மஞ்சள் வண்ணப் போலி சூழ்ச்சியற்ற , பாசாங்கற்ற ; கபடில்லா த ; எளிதில் நம்புகிற , 
முலாம பூச்சு . 

எதிலும் ஐயம் கொள்ளாத ; சூதுவா தற்ற (சழந்தை போன்ற ; 
sil ver - grey , n . ஒண்சாம்பர் நிறம் ; a . ஒண்சாம்பர் நிறம் சிறுபிள்ளைத்தனமான ; வெள்ளறிவுடைய ; அறிவுமுதிராத ; 
வாய்ந்த . 

மடமைவாய்ந்த : முதிராத , முதிர்வளர்ச்சியற்ற ; திறமையற்ற , 
sil veriness , n . வெள்ளி போன்ற தன்மை . 

அருந்திறலற்ற ; கல்லாத , நாகரிகப்பாங் கறியாத; நாட்டுப்புறப் 

பாங்கான ; கலைப்பாங்கற்ற ; உயர் இன்ப நுகர்வற்ற ; இன்ப 
sil ver - plating , n . வெள்ளிப்பூச்சு 

வாழ்வு வாய்ப்பற்ற ; இன்பவாய்ப்பு வளஞ் சாராத : தனியான , 
sil ver smith , n . வெள்ளிக் கம்மியர் . 

ஒற்றையான ; நேரான ; சமநிரப்பான ; ஒருசீரான ; ஒரே 
sil ver - stick , n . அரண்மனை மெய்காப்பாளர் தலைவர் . 

வகைப்பட்ட ; கூட்டிணைப்பற்ற ; கலப்பற்ற பிறிதியைபற்ற ; 
sil ver -tongued , a . நாநலம் படைத்த . 

கட்டற்ற ; திரிபற்ற , கூடுதல் குறைவற்ற ; இயற்போக்கான , 
119 


938 
simple - hearted 

sinews 
தேர்ந்து கொள்ளப்படாத ; ஒரே மூலக்கூறுடைய , பிரிக்க பழிக்கறைப்படுத்து ; தீங்கிற்காளாக்கு ; நன்றிக்கேடு செய் ; 
முடியாத ; பிரிவு உட்பிரிவுகள் இல்லாத ; பொறிவகையில் - ( தொ . ) the seven deadly sirs; செருக்கு - வெஃகல் - காமம் . 
இயல் விசையார்ந்த , இயந்திர ஆற்றலில்லாத; எலும்பு முறிவு வெகுளி - பெருந்தீனி - அழுக்காறு - மடி ஆகிய பெரும்பாவங்கள் . 
வகையில் தசைச் சிக்கலற்ற ; வட்டிவகையில் இயற்கணிப் Sinait ic, a. சினாய்மலை சார்ந்த ; சினாய்த் தீவக்குறை 
பான , கூட்டுவட்டியில்லாத ; கருத்துவகையில் பகுத்தாயப் 

சார்ந்த . 
பட முடியாத ; வாசக வகையில் தனிநிலையான , உறுப்பு 
உள்ளுறுப்புகளற்ற ; ( தாவ . ) இலைவகையில் தனி ஒற்றை 

Sinanthrop us, n . பீகிங் குரங்கு போன்ற புதைபடிவ மனிதன் . 
யான , பல்கூட்டிலையல்லாத ; ( தாவ . ) மலர்சூலக வகையில் sin apism , n. கடுகுப்பற்றுப் போடுதல் ; கடுகுப்பற்று . 
ஒற்றைக் கருவகங் கொண்ட ; ( கண . ) தொகை வகையில் ஒரே since , adv . அதன் பின்னாக , காலவகையில் குறிப்பிடப்பட்ட 
எண்ணால் குறிப்பிடத்தக்க ; ( கண . ) கூட்டல் வகையில் காலமுதலாக அதன் பிறகு ; இதற்கு முன்னாக , காலவகையில் 
ஓரினஞ் சார்ந்த ; ( கண . ) ஒப்புருவகையில் உய்வுருவின் நிகழ்காலத்திலிருந்து குறிப்பிட்ட இறந்தகாலம் வரை ; prep . 
விசைப்பெருக்க வடிவு உட்கொள்ளாத 

த ; ( கண . ) எண்வகை முதற்கொண்டே , முதலாகவே , இறந்தகால வழக்கில் குறிப் 
யில் பின்னக் கலப்பற்ற ; ( தொ . ) & simple quantity , ஒற்றை பிட்ட காலத்திலிருந்து ; பின்னாக , குறிப்பிட்ட காலத்துக்குப் 
எண்ணால் உணர்த்தக்கூடிய அளவை ; induction by simple பிற்பட்டு நிகழ்காலத்துக்குள்ளாக ; conj . இருந்து இதுவரை , 
enumeration , தேர்வு வகுப்புகள் இல்லாமல் இங்குமங்குமாகச் இறந்தகால வழக்கில் நிகழ்ச்சிக்காலத்திலிருந்து தற்சமயம் 
சான்றுகள் எடுத்துப்பெற்ற முடிவு ; in simple beauty , அணி வரை ; என்பதனால் , என்ற காரணத்தால் . 
செய்யப்பெறாத ; simple addition , ஒற்றைப்படை எண் 

sincere , a . உள்ளார்ந்த ; மனமார்ந்த ; நேர்மைவாய்ந்த ; 
கூட்டல் ; simple equation , கேர் ஒப்புரு , விசைப்பெருக்க 

வாய்மை தவறாத ; உண்மையான , நடிப்பற்ற ; பாசாங்கற்ற ; 
உரு இல்லாத ஒப்புரு ; simple forms of life , கூர்தல் முறை 

நாணயமான . 
யில் முதிரா முதல்நிலையில் உள்ள உயிர் உருக்கள் ; simple 
fracture , தசைச் சிக்கலற்ற தனிநிலை 

எலும்புமுறிவு ; 

sincere ly , adv . உள்ளார , மனமார்ந்த நிலையில் ; உண்மை 
simple idea , மூலக் கூறுகளாய்ப் பகுக்க இயலாத எளிய் 

யாக , நாணயமாக . 
கருத்து ; simple interest , தனிவட்டி ; simple leaf , கூட்டிலை since rity , n . வாய்மை ; நேர்மை ; மனமார்ந்த நிலை ; கப 
யல்லாத தனி முழு நிலை இலை ; simple machine , விசை 

டின்மை . 
யாக்கமற்ற பொறி ; simple sentence , தனி நிலை வாசகம் . sin ciput , 11. முன்மண்டை , நெற்றியிலிருந்து உச்சிவரையுள்ள 
sim ple - heart ed , a . எளிய உள்ளங்கொண்ட . 

தலைப்பகுதி . 
sim ple - mind ed , a . எளிய மனம் படைத்த , சூதுபயில்வற்ற . 

sine , 1. நெடுக்கை , செங்கோண முக்கோணத்தின் பிறிது 
sim ple - mind edness , n. எளிய மனமுடைமை . 

கோண எதிர்வரை அடிவரைவீத அளவு . 
sim pleness , n . எளிமை . 

sin e , ( ல . ) prep . இல்லாமல் , பெற்றிராமல் 
sim pler , n . பூண்டுவளத் திரட்டாளர் ; பூண்டுவள 

sin - eater , 11. பழி தின்றி , இறந்தவர் பிணத்தருகிருந்து 
வல்லுநர் . 

அப்பந்தேறல் அருந்துவதால் அவர் பாவத்தை ஏற்பதாகக் 
sim pler , a . simple என்பதன் உறழ்படி . 

கருதிக் கூலிக்கமர்த்தப்பட்டவர் . 
sim pleton , 11. எளிதில் ஏமாறுபவர் ; எதையும் எளிதில் 

sin - eat ing , 11. சபிண்டிச் சாப்பாடு . 
நம்புபவர் ; உலகியலறியாதவர் , அரைகுறை அறிவுடையவர் . sin ecure , 1. உம்பளமானியப் பணி , ஆன்மிகப் பணியின்றி 
simpli citer , ( ல . ) adv . நேர் நிலையாக , தொடர்பு முறையி 

ஊதியமும் பெருமையும் தரும் திருக்கோயில் அலுவல் ; உம் 
லன்றி ; கட்டுப்பாடின்றி ; கூடுதல் குறையின்றி , நேரடியாக ; 

பளப்பணி ; a . உம்பளமாணியப்பணி வாய்ப்புடைய ; உம் 
முழுமை நிலையிலேயே , முற்றுறழ்வாக . 

பளப் டணியளிக்கிற . 
simpli city , n . எளிமை , 

sin ecured , a . உம்பளப்பணி வாய்ப்பு அளிக்கப்பெற்ற . 
sim plify , 3. எளிமையாக்கு ; செய்ய எளிதாக்கு ; புரியுமாறு 

sin ecurism , n . உம்பள மானியப்பணி நிலை ; உம்பளப் 
செய் ; சிக்கலகற்று ; நேர்நிலையாக்கு ; சுருக்க வடிவாக்கு ; 

பணிப்பேறு . 
எளிய வடிவாக்கு . 

sin ecurist , n . உம்பள மானியப்பணி பெறுவோர் . 
sim plism , n. செயற்கை எளிமை , போலியெளிமை . 

sin e di e , ( ல . ) adu . எல்லை வரையறையின்றி , நாள் குறிப் 
sim plist , n . = simpler . 

பிடாமல் ஒத்திப் போடப்பட்டு , நாள் குறிப்பிடாமல் . 
sim ply , adu. எளிமையோடு , 

sin e qua non , ( ல . ) n . இன்றியமையாத் தகுதிக்கூறு , உயர் 
simulac rum , 11. வடிவம் , உருத்தோற்றம் ; நிழலுரு ; போலி 

நிலையான முற்படு காரணக்கூறு . 
யுரு ; போலிச்செய்தி ; pl . simulac ra . 

sin ew , 1. தசைப்பற்று , தசைநார்களை எலும்புடன் இணைக்கும் 
sim ulant , a. உருப்போலியான . 

இழைமம் ; தசைநாண் ; தசைப்பற்றின் இழை நரம்பு ; தசை 
sim ulate, U. பாவித்தல் செய் ; போலியாக நடித்துக்காட்டு ; 

நாண் துணுக்கு , தசைப்பற்றுக் கூறு ; 3. தசைநாராய் 
போன்றுநடி ; 

அமை ; இணைத்துப்பிடி , பற்றிப்பிணை ; தாங்கு ; ஆதார் 
போன்றுநட ; பிறிதுரு மேற்கொள் , மாற் வலிமையாயிரு . 
றுருக்கொள் ; உணரா ததை உணர்வதாகக் காட்டிக்கொள் ; 
சொற்போலியாகு , சொல் வகையில் போலியாக ஒத்த பிறிது 

sin ewed , a . தசைநாணுடைய ; தசைப்பற்று வலிமையுடைய ; 
சொல்லின் வடிவம் மேற்கொள் . 

தசைப்பற்றுச் செறிவுடைய . 
simula tion , n. பாவிப்பு , பாசாங்கு , போலிநடிப்பு ; போலி 

sin ewiness , n . தசைப்பற்றுடைமை ; தசைப்பற்றுச் செறி 
செய்தல் , உருப்போலி ; செயற்போலி ; உணர்ச்சிப்போலி . 

வுடைமை ; செறிவலிமை , சலாகைத்திரட்சி , செறிந்து 
simultane ity , n. உடனிகழ்வு ; சமகால நிகழ்ச்சி . 

திரண்டு ஒடுங்கிய உடலுடைமை . 
simultan eous , a . உடனிகழ்வான. 

sin ewless , a. தசைப்பற்றற்ற ; வலிவற்ற ; வலிமையாதாரக் 
simultan eously , adu . உடனிகழ்வாக . 

கூறுகள் வாய்க்கப்பெறாத . 
simurg , ( பெர் . ) 1. 

sin ews , n . pl . தசைநார்கள் , தசைநார்த்தொகுதி ; தசை 
பெர்சிய பழங்கதை 

மரபுவழக்கில் 
மாபெரும் பறவை வகை . 

வலிமை ; உடல்வலிமை ; கம்பியுருட்சி நிலை ; உடம்பின் 

ஒடுங்கிய செறிதிரட்சிநிலை ; வன் தளைக்கட்டு ; ஆதாரவலிமை ; 
sin , n. பழிவினை , பாவம் ; தீவினைப்பயன் ; பாவ உணர்ச்சி ; 
புனிதக்கேடு , சமயநெறி திறம்பல் ; அறக்கொலை ; 

ஆதாரவன்மைவளக் கூறுகள் ; ( தொ . ) the sinews of war , 

பொல் 
லாங்கு ; தீங்குநிலை ; தீவினை ; 3. பாவமிழை , பொல்லாங்கிழை ; 

போர்வலிமை வாய்ப்பாதாரக் கூறுகள் , பணம் படைக்கலம் . 
அரண் முதலிய வளச்சேகரம் . 


நிலை ; 


கை 


. 


939 
sinewy 

single - stick 
sin ewy , a . தசைநாண்போன்ற ; தசைப்பற்றுக்குரிய ; தசைப் கெலிப்பு : மரப்பந்தாட்ட ஒருகுறிக் கெலிப்பு ; சீட்டாட்ட 
பற்றுடைய , தசைநாண் திரட்சியுடைய ; சலாகைத்திரட்சி வகையில் சிறுதிற ஆட்டக்கெலிப்பு ; a . தனியான , ஒற்றை 
யுடைய , செறிவுருட்சியான ; உடல் வகையில் திரண்டுருண் யான ; இரண்டற்ற ; ஒண்டியான ; சோடிபெறாத ; இணை 
டொடுங்கிய ; வலிமைமிக்க , திண்ணிய . 

வுறாத ; மணமாகாத ; தனித்த , கூட்டல்லாத ; உதிரியான , 
sinfoni a , n . புகுமுக ஒத்திசைவு . 

பலவற்றில் பிரிந்து நிற்கிற ; தனித்தனியான ; சேராது நிற் 

கிற ; பிரிவுறாத ; பகுபடாத ; கூறுபடுத்த முடியாத ; 
sin ful, a . பாவமான , பழியார்ந்த . 

குறைவுபடாத ; ஒன்றுபட்ட ; தனிமுழுமையான ; முழு 
sin fully , adu. தீவினையாக , பாவநிலையில் ; பாவஞ்செய்யும் 

நலமுடைய ; தன்முழுமைவாய்ந்த ; பிறிதுதொடர்பற்ற ; 
நிலையில் ; பாவ உணர்ச்சியுடன் ; பாவத்தோடு . 

பிறிது கலப்பற்ற ; ஒரு தனிக்கூறான ; பல்கூட்டற்ற ; இடை 
sin fulness , n . பாவமுடைமை , குற்றமுடைமை . 

யீடற்ற ; ஒரே ஒருவரான ; ஒன்று கூடவுமான ; ஒருவர் கூடவு 
sing , v . பாடு , இன்னிசையெழுப்பு ; வாய்ப்பாட்டிசை ; பண் 

மான ; இடையறாத , ஒன்றே ஒன்றான ; ஒருமடியான , 
ணிசை ; பறவைகள் வகையில் இன்னிசைக் குரலெழுப்பு ; இருமடியல்லாத ; ஒருதடவையான , பலதடவையற்ற ; தனி 
வண்டுகள் வகையில் பொம்மென்றிசை முரலு ; இனிய ஒருவருக்குரிய ; தனி ஒருவருக்கான ; தனி ஒருவரால் செய் 
சீழ்க்கையொலியிசை ; இழுமென் ஒலி இயக்கு ; பாட்டுக் யப்பட்ட ; தனி ஓரிணைக்குரிய ; ஒரு தொகுதிக்குரிய ; ஒரு 
கட்டு , கவிபாடு ; தாள ஒலியெழுப்பு , தொடர் ஒலியெழுப்பு ; குடும்பத்திற்குரிய ; தனி ஒருவருக்கான ; ஒற்றைக்கொற்றை 
காற்று - நீரோடை - கொதிகல முதலியவற்றின் வகையில் இன் யான ; தனி நிலையான ; தனி ஒதுக்கமான ; தன்னந்தனி 
தொடர் ஒலிசெய் ; முறைமுறை மிழற்று ; மீட்டும் மீட்டும் யான ; துணையற்ற ; தனிப்பட்ட ; தனித்தன்மைவாய்ந்த ; 
ஒரே செயல் செய் ; போற்று , பாராட்டு ; தாலாட்டு ; இணக்க ஒரு தனியான ; வழக்கத்திலில்லாத ; புதுமைவாய்ந்த , 
நிலைப்படுத்து ; இயம்பு , பாடித்தெரிவி ; ( தொ . ) sing another அபூர்வமான ; ஈடிணையற்ற ; உளைவுறாத ; ஒருமுகப்பட்ட ; 
song , sing another tune, சுதி இறங்கிவிடு , தொனி மாறிப் ஒருங்கிசைவான ; இரண்டகமற்ற ; சூழ்ச்சியற்ற ; ஒளிவு 
பணிந்து பேசு , பணிவு மேற்கொண்டு விடு ; sing in , புத் மறைவற்ற ; பூவகையில் ஒரேவரிவட்ட இதழ்களையுடைய ; 
தாண்டிற்கு வரவேற்புக் கூறி அழை ; sing into.good humour , 

மலர்வகையில் இழைதிரி இதழ்களற்ற ; தேறல்வகையில் 
நலங்குகூறி இணங்குவித்தமை ; sing one s praises , எப் உரமூட்டப்படாத ; தேறல்வகையில் குறுதிறமான ; V. 
பொழுதும் புகழ்ந்து கொண்டிரு , புகழ்ந்துபாராட்டு ; பொறுக்கியெடு ; பிரித்தெடு ; தனித்துச் சுட்டு ; தனித்துத் 
sing out , உரக்கக்கூவு , கத்து ; புத்தாண்டு வகையில் விடை 

தேர்ந்தெடு ; ( தொ . ) & singleeye , ஒரு நோக்கு , காரிய 
கொடுத்தனுப்பிவிடு ; sing small , பணிவான தொனி மேற் நோக்கு ; ஒருகுறியில் ஒருமுகப்பட்ட கருத்து ; single bed , 
கொள் ; சுதி இறங்கப்பெறு ; தொனி மாறுபட்டுப் பணிவு ஒருவருவருக்கான படுக்கை ; single blessedness , மணமாகா 
தோன்றப்பெறு ; தலைக்குனிவடை ; தன்மதிப்புக் குலைவுறு ; 

single combat , மற்போர் ; இருவர் நேர் நேர் 
sing to sleep , தாலாட்டி உறங்கவை ; இணக்குவித்து 

கலப்பு ; single court , புல்வெளி மரப்பந்தாட்ட முதலிய 
அமைதிப்படுத்து ; துடிப்படக்கி அமைவி . 

வற்றில் இருவராடு களம் ; single entry , ஒருவழிமுறைக் 

கடைக்கணக்குப்பதிவு ; single eye - glass , ஒருகண் கண் 
singable , a . பாடத்தக்க ; இசைக்கத்தக்க . 

ணாடி ; single file , ஒற்றைவரிசை , ஒருவர் ஒருவரான நீள் 
singe , 1. வெம்பல் , மேலீடான வெதுப்பீடு ; தீய்ப்பு , நுனி வரிசை ; single flower , தனி முழுமலர் , ஒரே காம்பின் ஒரே 
பொசுக்கீடு ; 3. வாட்டி வெதுப்பிவிடு ; நுனிபொசுக்கி மலர் ; ஒற்றைப் பூவிதழ்வட்டம் உடைய மலர் ; single game , 
விடு ; சுட்டு ஓரம் சுருக்கிவிடு ; மேற்புறம் தீய்ந்துபோகச் 

பக்கத்துக்கு ஒருவராக இருந்தாடும் ஆட்டம் ; single heart , 
செய் ; தீய்ந்து கருகு ; வெம்பிப் புறம் வெதுப்புறு ; புகழ் single mind , ஒருநோக்குடைய உள்ளப்பாங்கு ; இரண்டக 
வகையில் ஊறு வருவி ; கேடு உண்டாக்கு ; ( தொ . ) singe மற்ற எளிய மனப்பான்மை ; single house , ஓரறைத்திட்ப 
fowl , singe pig , கோழி - பன்றி முதலியவற்றின் வகையில் 

முடைய வீடு ; single life , single state , மணமாகாநிலை ; 
மேன்மயிர் கருகத் தீயிலிட்டு வாட்டு ; singe King of Spain s single man , single woman , LOGOUT LOIT 1goui ; single room , 
beard , ( வர ) ஸ்பெயின் அரசன் நாட்டுக் கடற்கரைகளைக் 

ஒருவர்க்கான அறை ; single ticket , ஒருதிசைப் பயணச் 
கொள்ளையிடு ; singe one s feathers , singe one s wings , சீட்டு ; single wicket , முதல் தொடக்கநிலை மரப்பந்தாட்டம் . 
துணிச்சற் செயல்களில் இறங்கிச் சிறிது கேடு எய்தப்பெறு ; 

sin gle - acting , a . ஒருதிசையியக்கமான , நீராவி இயந்திர 
singe person s hair, சிகை ஒப்பனையில் மயிர்முனை கருக்கி 

வகையில் உந்து தண்டின் ஒருபக்கமட்டுமே நீராவி 
யமைவி . 

ஏற்கிற . 
singed , a . தீப்பட்டுப் புறங்கருகிய ; இடர்கடந்தபின்னும் 

sin gle - breasted , a . உடுப்பு வகையில் 

உடுப்பு வகையில் ஒற்றைவரிசைக் 
அதன் விளைவுக்கு ஓரளவு ஆளான ; இடர் த்தழும்புடைய ; 

குமிழிமாட்டிகளை உடைய . 
( தொ . ) singed cat , புறத்தோற்றத்தைக் காட்டிலும் நல்லவர் . 

sin gle - cut , a . அரவகையில் ஒருதிசை வெட்டுவரிகளை 
sing er , n . பாடுவோன் ; பாடுவது ; பாடும் பறவை ; கவிஞர் ; 
இசையாளர் . 

sin gle - eyed , a . ஒருமுகக் குறியான , கருமமே கண்ணான . 
Singhalese , n . சிங்களவர் ; சிங்கள மொழி ; a . சிங்களவர்க் 
குரிய ; சிங்கள மொழிக்குரிய ; இலங்கைக்குரிய . 

sin gle - fire , a . வெடிக்கலவகையில் வெடித்தபின் திரும்பப் 

பயன்படுதத முடியாத . 
Sing ing , n . பாடுதல் ; உட்செவி இரைச்சல் ; a . பாடுகிற ; 
( தொ . ) have & singing in one s ears , காதுகளுக்குள்ளே 

sin gle - handed , a . பிறர் உதவியில்லாத ; தனியாக நின்று 
இரைச்சல் ஏற்படுவது போன்ற உணர்ச்சி பெறு ; singing 

செய்யப்பட்ட ; adu . பிறர் உதவியில்லாமல் . 
flame, குழாயினிடமாக இசையொலி எழுப்பும் அனற்பிழம்பு ; sin gle - hearted , a . ஒரே நோக்கமுடைய ; ஒருமுகப்பட்ட 
singing sand , நடக்கும்போது பண்ணாரொலி எழுப்பத்தக்க உணர்வடைய ; ஒரே பற்றுடைய . 
சீரளவுடைய பருமணல் . 

sin gle - loader, 11. வெடிக்கலம் செருகப்படவேண்டிய துப் 
sing ing - man , n . பாடுவோன் ; குழலோன் . 
sing ing - master , n . இசையாசிரியர் , ஒதுவார் . 

sin gle - minded , a . ஒரே நோக்கமுடைய , ஒருமுகப்பட்ட 
* sing ing- voice , n . மெய்க்குரல் , சாரீரம் , பாட்டுடன் இழை 

உள்ள முடைய , ஒருமுகச் சிந்தனை வாய்ந்த . 
யுங் குரல் ; பாட்டென இசைக்குங் குரல் . 

single - mind edness , n . ஒரு முகச் சிந்தனை , ஒருமுக நோக்கம் , 
sin gle , n . ஒற்றை ; ஒண்டி , சோடியில் உடனிணையற்ற 

ஒரு மகப்பட்ட மனப்பான்மை ; எளிய உளப்பண்பு . 
ஒனறு ; தனியன் , இணை கூட்டிலிருந்து பிரிவுற்று நிற்கும் sing leness , 11. ஒருமுகப்பட்ட தன்மை ; தனிமை ; ஒருமை ; 
ஒன்று ; உதிரி , பலவற்றின் தொகுதியில் ஒன்று ; இருவர் தனி தனிமைத்தன்மை ; புதுமை . 
ஆட்டம் ; ஒற்றை ஆட்டக்கெலிப்பு வட்டம் ; ஒற்றை ஆட்டக் sin gle - stick , 11. சிலம்பாட்ட ஒற்றைக் கோல் . 


. 


உடைய , 


பாககி . 


உள் 


940 
singlet 

sinuosity 
sing let , n . மார்புச்சட்டை , சட்டைக்கு அடியில் அணியப் நோக்கிச்சாய் ; பள்ளமாகச் சரிவுறு ; பள்ளம் விழப்பெறு ; 
பெறும் கையில்லாத உட்சட்டை . 

உட்குழிவுறு ; தளத்தில் அமிழ்வுறு ; தணிவுறு ; குறைவுறு ; 

குனிவுறு ; 
sing leton , n . சீட்டாட்டவகையில் ஒற்றை ஆட்டச்சீட்டு ; 

அமிழ்ந்தமைவுறு ; அடியில் படிவுறு ; 
ஒரேபொருள ; ஒரே குழந்தை . 

ளூறிச்செல் : உறிஞ்சப்பெறு ; உள்வாங்கிக்கொள் ; நுனி 

தோய்வுறு ; நன்கு பதிவுறு ; உளம்படிவுறு ; படிதாழ்வுறு ; 
sing ly , adv . தனியாக ; தனி ஒருவனாக ; தானாக , தாமாக , 

மதிப்பிழ : படிப்படியாக வலுவிழந்து கொண்டு செல் ; மெல்ல 
பிறர் துணையின்றி ; ஒன்றொன்றாக , தனித்தனியாக ; ஒவ் 

மறைந்துவிடு ; படிப்படியாகப் புலப்படாமற் போ ; தோண்டு ; 
வொருவராக . 

மேற்படிவி ; சார்த்து ; ஊடுருவித்துளை ; ஆழ்ந்து உட்செல் ; 
sing song , n . இழுபறிச் சும்மை ; சலிப்பூட்டும் சந்த இசைப்பு ; 

நுழைவி , புகுத்து ; நுழை , புகு ; ஒழித்துவிடு , அழி ; நிறுத்து ; 
மாறா ஒரேநிலை மெட்டு ; அடுக்கொலிப் பாட்டு ; இழுத்த நீக்கு ; கைவிடு ; துறந்துவிடு ; களைந்துவிடு ; அழிவுறு ; 
பேச்சு ; இசையிழுப்பு வாசிப்பு ; முன்னேற்பாடற்ற திடீர் நாசமாய்ப்போ ; செதுக்கு ; வந்து அமைவுறு ; அடிக்கடி 
வாய்ப்பாட்டு அரங்கு ; பயிலாப் பாடற்குழு அரங்கம் ; சமு எடுக்கமுடியாத கணக்கீட்டில் முதலீடு செய் ; தகாத முதலீடு 
தாயக் கூட்டுப்பாடற்குழுக் கூட்டம் ; a . சலிப்பூட்டும் சந்தம் 

செய்து இழ ; ( தொ . ) have sunk in , கன்னங்கள் வகையில் 
வாய்ந்த ; மாறாநிலை மெட்டாக இசைக்கப்பட்ட ; இசையிழப் 

உட்குழிவுற்றன ; மெலிந்தன ; கண்கள் வகையில் உட்குழிவுற் 
பாக வாசிக்கப்பட்ட ; 3. இழுத்திசை ; இசையிழுப்பாக வாசி ; றுள்ளன ; prices sink , 

விலைவாசிகள் இறங்குகின்றன ; 
இழுத்திசைத்துப் பேசு ; இசையிழுப்பாக ஒப்பி . 

river sinks , ஆற்று நீர் வடிந்து குறைவுறுகிறது ; sink & die , 
sing ular , n . ( இலக் ) ஒருமை எண் ; ஒருமைச்சொல் ; ஒருவர் ; பொறிப்புக்கட்டையில் புடைப்பகழ்வு செய் ; sink a fact , 
ஒன்று ; a . ஒற்றையான ; ஒருதனியான ; ஒப்பிணைவற்ற ; செய்தியை வெளியிடாது அமைதியாக வைத்திரு ; sink in , 
உவமையற்ற ; தனித்தன்மை வாய்ந்த ; தனிப்பட்ட ; தலை சாய வகையில் ஊறித்தோய்வுறு ; sink in one s estimation , 

, 
சிறந்த ; சராசரிக்கு மேற்பட்ட , பொது நீங்கிய சிறப்புடைய ; மதிப்பில் தாழ்வுறு ; sink into, ஆழ்ந்து பதிவுறு ; sink 
அரிய , புதுமை வாய்ந்த : வியக்கத்தக்க ; இயன் மாறுபாடான ; 

money , எளிதில் திரும்பப் பெறமுடியாத துறையில் முத 
மரபுக்கு மாறான ; வழக்கில்லாத , அபூர்வமான ; மிகப் லிடு ; தகா முதலீட்டுப் பணமிழ ; sink oneself , தன்னை 
பொருத்தமான ; ( இலக் . ) ஒருமை எண்ணுக்குரிய ; ( தொ . ) அடக்கிக்கொள் ; தன்னலங்களை அடிப்படுத்தி வை ; sink 
all and singular ,, மொத்தமாகவும் தனித்தனியாகவும் 

one s head on one s chest , தலைகவிழ்வுறு ; sink one s own 
எல்லாஞ் சேர்ந்த . 

interests , தன்னல மறந்து செயலாற்று ; sink well , 

கிணறு 

அகழ் ; voice sinks , குரல் கம்முகிறது . 
singula rity , n . தனித்தன்மை , தனி ஒருநிலை ; அருநிலைப் 
பண்பு ; அருநிகழ்வுநிலை ; அருவாய்பிணைவு ; அறியாப் 

sink able , a . மூழ்கடிக்கத்தக்க ; அமிழத்தக்க . 
புதுமை ; விசித்திரம் ; வியக்கத்தக்க தன்மை ; தனிச்சிறப்புக் sink er , n . தாழ்த்துபவர் ; அமிழ்த்துபவர் ; தாழ்த்துவது ; 
கூறு ; ஒப்பிணைவின்மை ; ஒப்பிணைவற்ற செய்தி ; வழக்கி அமிழ்த்துவது , அமிழ்த்தும் பாரம் ; தூண்டில்பளு ; ஆழமானி 
லில்லா நிலை ; இயன்மாறான செய்தி ; முன்காணாப் பண்பு ; எடைகுண்டு . 
புதுமை நிகழ்வு ; ஒருமைத்தன்மை ; ஒன்றனிலை . 

sink ing , n . தாழ்தல் ; அமிழ்தல் ; அமிழ்த்துதல் ; மூழ்கடிப்பு ; 
singulariza tion , n . ஒருமையாக்கம் ; சிறப்பறிகுறியாக்கம் . அமுங்கும் உணர்ச்சி , மன ஊக்க இழப்பு ; a . அமிழ்கிற ; 
sing ularize , v . ஒருமைவடிவம் ஆக்கு ; பன்மையிலிருந்து 

தொலைத்திற நிலவரப் பயனோக்கிய ; கடனழிவுநோக்கிய . 
போலி ஒருமை வடிவு உருவாக்கு ; குறிப்பிடப்பட்டதாக்கு , sink ing- fund , 11. கடனடைப்பு நிதி , கடனைப் படிப்படியாகக் 
தனிச்சிறப்பூட்டு ; சிறப்பறிகுறியாக்கு . 

குறைப்பதற்காக வருமானத்திலிருந்து ஒதுக்கப்படும் ஒதுக் 

கீட்டுச் சேமவைப்பு நிதி . 
sing ularly , adv . தனிப்பட்ட முறையில் ; அருநிலையிணை 
வாக ; வியக்கத்தகு முறையில் . 

sinl ess , a . பழிபாவமற்ற , தீவினைசாராத ; அறநெறி தவறாத , 
Sinhalese , n . , a . = Singhalese . 

புனித நிலையுடைய . 

sin lessly , adv . பாவமின்றி ; அறநெறித் தவறின்றி . 
sin ister , a . ( கட் . ) கேடயத்தின் இடப்புறமான ; வேடிக்கை 
யாக இடமான ; தீக்குறியான ; கெடுநோக்குடைய ; கெட்ட 

sin lessness , n . பாவமின்மை , புனித நிலை . 
இயல்புடைய ; கெட்ட ; கொடிய . 

sinn er , n . பாவி ; தீங்கிழைத்தவர் . 
sinis tral , a . சங்கு முதலியவற்றின் வகையில் மறிநிலைப்புரி 

sinn et , 71 . ( கப் . ) மணிக்கயிறு , புரிமுறுக்கேற்றிய திண்கயிறு . 
யான , இடம்புரியான . 

sin - offering, n . பழிமாற்றுவினைப் பலியீடு ; பழிமாற்று 
sinistroce rebral , a . மூளையின் இடபாற் பாதி சார்ந்த . 

வினைப்படையல் . 
sin istrorse , a . கொடிவகையில் இடஞ்சுழியான . 

Sin o- Japanese, n . சீனர் ஜப்பானியர் இணைந்த தொகுதி . 
sin istrous , a . குறும்பான , தவறான. 

sinol ogist , n . சீனமொழி நாகரிக வரலாற்றுப் பண்பாட் 
sink , n . சாக்கடைப்புதைகுழி ; அங்கணம் , அடுக்களைக் கழி 

டாய்வு நூலாளர் ; சீனமொழி நாகரிகப் பண்பாய்வுத்துறை 

மாணவர் . 
நீர்த்தொட்டி ; கழிகடை , கழிவுப்பொருள்களின் தேங்கிடம் ; 
வறற் குட்டை , ஆற்றுநீர் சென்றாவியாகி வற்றிவிடும் இடம் ; 

sin ologue, n . சீனச் செய்திப் புலமையாளர் . 
தேக்கப்புதைகுழி , ஆற்றுநீர் சென்று உள்ளூறி வற்றும் சகதிக் 

sinol ogy , n . சீனமொழி நாகரிகப் பண்பாட்டாய்வு நூல் , 
குட்டை ; சேற்றுத்தலை , வடிகால் வசதியற்ற தேங்கிடம் ; 

சீனமொழி வரலாறு - கலை - பழக்கவழக்கங்கள் முதலியவற்றைப் 
தளமையப் பள்ளம் ; தொடுகுழி , ஒடுங்கிய செங்குத்தான 

பற்றிய அறிவாராய்ச்சித்துறை . 
ஆழ்பள்ளம் ; நாடக அரங்கில் திரை இயங்கு கொட்டில் ; Sin ophobe , n . சீனரை 

வெறுப்பவர் , சீனப்பண்பாட் 
( மண் . ) பாதாளக்குழி , சுண்ணப் படுகையிடையே நீர்சென்று டெதிர்ப்பாளர் ; a . சீனரை வெறுக்கின்ற , சீனப்பண்பாட்டை 
மறையும் ஆழ்புழை ; 3. ஆழ்வுறு ; தாழ் ; அமிழ்வுறு ; எதிர்க்கின்ற. 
மூழ்குறு ; மூழ்கி மறைவுறு ; புதைவுறு ; புதையுண்டுமறை sin ter , 1. வெந்நீரருவிப் படிவம் . 
வுறு ; கதிரவன் வகையில் அடைவுறு ; ஆழ்த்து , அமிழ்த்து ; 
மூழ்குவி ; தாழ்த்து ; தணிவி ; குனிவி ; தரங்குறைவி ; அடக்கு ; 

sin uate , a . ( தாவ . ) அகப்புற அலைவளைவார்ந்த ஓரங்களை 

யுடைய . 
புதை ; புதைத்துமறை ; தோன்றாதடக்கி வை ; மறைத்து 
ஒதுக்கிவை ; ஒளித்துவை ; சூதாக மறைத்துவை ; கூறாது 

sinua tion , n. ( தாவ . ) ஓர அகப்புற அலைவளைவுடைமை . 
விடு : ஒன்றி இழைவித்துவிடு ; கலந்து ஒன்றுபடும்படி 

sinui tis , n. = sinusitis . 
செய்வித்துவிடு ; மெல்ல வீழ்வுறு : இற்றுவிடு ; நொறுங்கி sinuos ity , n. பாம்பு வளைவுடைமை ; 

பாதை வகையில் 
அமைவுறு ; அமுங்கி இருந்துவிடு ; இழி , படிப்படியாக இடக்கு முடக்கான வளைவுநெளிவு ; ஆறுவகையில் திருக்கு 
இறங்கு ; இறக்கப்பெறு ; இறக்கமுறு ; கீழ்நோக்கு ; கீழ் மறுக்கான வளைவுடைமை . 


941 


sinuous 


sisterly 


siree , n . = sirrah . 
sir en , n . நீரணங்கு , புள்ளணங்கு , கிரேக்க புராணமரபில் 
தலைப்பகுதி பெண்ணுருவான புள்வடிவ மருட்டிசைப் பெண் 
தெய்வ தங்களில் ஒன்று ; மோகினித்தெய்வம் , மயக்கிசை 
மங்கை ; மருட்டும் பொருள் , மயக்கமூட்டுஞ் செய்தி ; இனிய 
பாடகி , இன்னிசை மாது ; எச்சரிக்கைச் சங்கொலி , அபாயச் 
சங்கு , மின்சங்கநாதம் ; நீர்வாழ் பால்குடி விலங்கினத்தின் 


வகை . 


sin uous , a . பன்மடி வளைவுகளுடைய ; பாம்புபோன்ற ; 
திருக்குமறுக்கான ; அலைபோல் வளைவுடைய ; 

வளைந்து 
வளைந்து செல்லுகிற . 
sin us , 11. ( உள் . , வில . ) எலும்பு உட்புழை ; பைக்குழிவு ; 
( மரு . ) புண்ணின் உட்புரை ; ( மரு . ) பிளவை , குறுவாயுடைய 
புரையோடிய புண் ; ( தாவ . ) இலையோரப் பிரிவுகளிடைப் 
பட்ட உள்வளைவு ; pl . sin uses . 
sinusi tis , n . மூளையின் மூக்கிணை எலும்புப்புழையழற்சிக் 

கோளாறு . 
Sioux , n . வட அமெரிக்க செவ்விந்திய பழங்குடிமரபுக் குழு 
வினர் ; வட அமெரிக்க செவ்விந்திய பழங்குடிமரபுக் 
குழுவினைச் சார்ந்த . 
sip , 11. உறிஞ்சுதல் , சிறுகச் சிறுக உறிஞ்சிக் குடித்தல் ; 
ஒருதடவை உறிஞ்சுதல் ; ஒருதடவை உறிஞ்சளவு ; சிறு 
வாயளவு நீர்மம் ; V. உறிஞ்சு ; உறிஞ்சி உறிஞ்சிக் குடி ; 
வாய் வைத்து உறிஞ்சி மாந்து ; சிறுகச் சிறுகக் குடி . 
si pahee , ( இ . ) 1. சிப்பாய் , படைவீரன் . 
siph on , 11. தூம்புகுழாய் , கவான்குழாய் , மேல்வளைந்து 
புறக்கிளை மட்டம் தாழ்ந்த குழாய் ; உந்துகுப்பி , கவிகைத் 
தாழ்குழல்வழி நீருகைக்கும் வளிச்செறிவூட்டிய நீர்ப்புட்டில் ; 
சிப்பிகளின் உறிஞ்சுகுழல் ; தூம்புக் கால்வாய் ; U. கவான் 
குழாய்வழி கொண்டுசெல் ; கவிகைத் தாழ்குழல்வழி ஒழுகு ; 
( தொ . ) siphon barometer , அடி சிறிது மேல் வளைந்த 
அழுத்தமானி . 
siph onage , 11. கவான் குழாய் வழி இயக்கம் ; கவான் குழாய்ப் 

பயன்பாடு . 
siph onal , a . கவான்குழாய்க்குரிய ; கவான் குழாய் சார்ந்த ; 
கவான்குழாய்வழி இயக்கம் 

போன்ற ; கவான்குழாய் 
போன்ற . 
siph on - bottle , n . உந்துகுப்பி , கவிகைத்தாழ்குழல்வழி நீரு 

கைக்கும் வளிச் செறிவூட்டிய நீர்ப்புட்டில் . 
siph on - cup , n . உந்துதிரி மசகுக்கலம் , நுண்புழைச் செய 
லாற்றலால் வேண்டிய பகுதிக்குத் திரிமூலம் மசகுநெய் 
கொண்டுய்க்கும் அமைவு . 
siph onet , 1. தேங்கசிவிழை , தேன்போன்ற பொருளைப் புறங் 
கசியவிடும் செடிப்பேன் வகையின் இரு குழாய்களுள் 
ஒன்று . 
siph on - gauge , n . நீர்த்தேக்க அழுத்தமானி ; பாதரசமடங்கிய 
கவான்குழாய் 

மூலம் நீர்த்தேக்க அழுத்தம் காட்டும் 
அமைவு . 
siphon ic, a . கவான்குழாய் போன்ற ; கவான் குழாய்க்குரிய ; 
கவான்குழாய்வழி இயக்கம் 

உடைய ; கவான்குழாயின் 
பயன்பாடுடைய . 
siphonog amy , n . பூவிழைப் பொலிமானம் . 
siph uncle , n . சிப்பிவகைகளின் உறிஞ்சுகுழல் ; பூச்சிவகை 
களின் உறிஞ்சிழைத் தூம்பு ; தேங்கசிவிழை , தேன் போன்ற 
பொருளைப் புறங்கசியவிடும் செடிப்பேன் வகையின் 
குழாய்களுள் ஒன்று . 
sipp et , n . உண் கவளம் , அப்பத்துண்டு . 
si quis , ( ல . ) n . ஊர்வட்டக்கோயில் சமய குருபதவி அமர்த் 

தீட்டுக் காலப் பொது அறிவிப்பு . 
sir , n . தகவாளன் ; வீரத்திருத்தகை அடைமொழி ; தகவாளர் 
விளிக்குறிப்புச்சொல் ; ஐயா ! ஐய ! 3. தகவாளர் என்ற 
அடையுடன் குறிப்பிடு ; ஐயா என்று விளித்தழை . 
sirc ar , ( பெர் . ) 1. அரசியலார் , சர்க்கார் ; ஆட்சித் தலைவர் ; 

மனை மேற்பார்வையாளர் ; நாட்டாண்மைக் கணக்கர் . 
sird ar , ( பெர் . ) n . ஆணைத்தலைவர் , தளபதி . 
sire , n . தகப்பன் ; தாதை , முன்னோன் ; ( செய் . ) விலங்கில் 
தந்தை ; பொலிகுதிரை ; விடை , பொலிவிலங்கு ; பெரியோர் 
முன்னிலைப்படுத்தும் விளிக் குறிப்புச்சொல் ; U. பொலிகுதிரை 
குறித்த வகையில் பொலிவி ; ஆண் விலங்கு வகையில் 
பொலிவி , ஈனுவி . 


siren ian , n . நீர்வாழ் பால்குடி விலங்கினத்தின் வகை ; 

a . நீர்வாழ் பால்குடி விலங்கினத்தின் வகை சார்ந்த . 
sirg ang , n . 

காக்கையின ஒண்பசும் பறவை வகை . 
siri asis , n . கடுங்கதிர் வீச்சு . 
Si rius , 1 , அழல் மீன் . 
sirk ar , ( இ . ) n . = sircar . 
sirl oin , n . எலும்பு உள்ளடக்கிய மாட்டின் இடுப்பு மேற் 

பகுதி இறைச்சி . 
sirn ame , 11. = surname . 
sirocc o , n . வேனில் வெங்காற்று ; உணங்கு பொறி . 
si rrah , sirree , n . சின இறுமாப்பு விளிக்குறிப்புக்சொல் , 

அட அப்பனே ! 
sir up , n. = syrup . 
sirvente , ( ல . ) n . கட்டளை அங்கதப்பாட்டு , தனி யாப்பு 

முறையமைந்த முற்கால வசைப்பா வகை . 
sis al , n . தாழையின நாரிழைத் தாவரவகை ; தாழையின 

நாரிழை . 
sis kin , n . கூண்டுகளில் வளர்க்கப்படும் பச்சைநிறப் பாடும் 

பறவை வகை . 
siss oo , ( இ . ) n . தேக்க மர வகை . 
sis ter , n . உடன்பிறந்தாள் , தங்கை , தமக்கை , பொதுத்தாய் 
தந்தையரையுடைய உடன்பிறப்பாட்டி ; சகோதரி ; அரை 
உடன்பிறப்பு , பெற்றோரில் ஒருவரைப் பொதுவாகக் கொண்டு 
உடன்பிறந்த பெண் ; உற்ற தோழி , பாசமிக்க பாங்கி ; 
துணைவி , உடனொத்த 

குழுவினள் ; உடன் கூட்டாளிப் 
பெண் ; நங்கை , மனித இனமளாவிய அன்புக்குரிய பெண் ; 
சமயக்குழுத் துணைவி ; கன்னித்துறவுக் குழுவினள் ; 
சமுதாய சேவைக் குழாத்தினள் ; தலைமைச் செவிலிப்பெண் ; 
உருவக வழக்கில் உடனிணைபண்பு ; உடனிணை கூறு ; ( தொ . ) 
Fatal Sisters , Sisters three , Three Sisters , கிரேக்க புராண 
மரபில் பால்வரைத் தெய்வ அணங்கினர் மூவர் ; lay sister , 
பிறபணிகளுடன் கிறித்தவ சமயப்பணியும் செய்யும் அறத் 
துறை நங்கை ; Little Sisters of the poor , பிரஞ்சு ரோமன் 
கத்தோலிக்க ஏழைமக்கள் சேவைக்குழு மாதர் ; Sister Anne , 
மற்றொருவருக்காகக் காத்திருந்து பணியாற்றும் பெண் ; 
sister of charity , சமயத்துறை ஏழைமக்கள் பணிக்கழகத் 
தின் பெண் உறுப்பினர் : sister of mercy , மருத்துவமனைச் 
செவிலியாகப் பணியாற்றும் ரோமன் கத்தோலிக்க சமயத் 
துறவுக் கழகப் பெண் உறுப்பினர் ; sister ships , உடனிலைக் 
கப்பல்கள் , ஒரேமாதிரியாகக் கட்டப்பட்ட கப்பல்கள் . 
sis ter - german , n . நேரடி உடன்பிறந்தாள் , பெற்றோரிரு 

வரையும் பொதுவாக உடைய உடன்பிறப்பாட்டி . 
sis terhood , n . உடன்பிறந்தாள் நிலை ; உடன்பிறப்பாட்டியர் 
உறவு ; உடன் பிறப்புப் பாசக்குழு ; சமயப் பிரிவின் உட 
னுழைப்புக்குழு ; சமயத்துறை ஏழைமக்கள் சேவைக்குழு . 
sis ter - hook , n . இருகண்ணிக்கொளுவி , கயிறினை உள்ளே 
புகவிட்டதும் எட்டு போன்ற வடிவில் மூடிக்கொள்ளும் 
இரட்டைக்கொளுவி . 
sis ter - in - law , 7. நாத்தூண் நங்கை , நாத்தினார் ; கணவனின் 
உடன்பிறந்தாள் ; உடன்பிறந்தான் மனைவி , அண்ணி , 
கொழுந்தி ; மனைவியின் உடன்பிறந்தாள் , மதினி , மைத்துனி 
sis terly , a . உடன் பிறந்தாள் போன்ற ; 

உடன் பிறப்பு 
நங்கைக்குரிய பாசமுடைய . 


. 


942 


Sistine 


Sixteen . 


. 


Sis tine , a . சிக்ஸ்டஸ் (Sixtus IV) என்ற பெயர் கொண்ட 

போப்பாண்டவரைச் சார்ந்த ; ( தொ . ) Sistine chapel , 
மைக்கேலேஞ்சிலோ ( Michelangelo ) கலைஞரின் ஓவியங்களை 
யுடைய வாட்டிகன் ( Vatican ) நகரத் திருக்கோயில் ; 
Sistine Madonna , ராபேல் ( Raphael ) என்ற இத்தாலிய 
கலைஞரின் அன்னை மரியாள் ஓவியம் . 
sis trum , 11. பண்டைய எகிப்திய சமயத்துறைக் கிலுகிலுப் 

பொலிக் கருவி ; pl . sis tra . 
sisyphe an , a . கிரேக்க பழங்கதை மரபிற்குரிய சிசிபஸ் 
( Sisyphus ) போன்ற , ஓய்வொழிவற்ற கடுவீண் உழைப்பிற்கு 
ஆட்பட்ட . 
sit , . அமர் , உட்காரு ; பறவைகள் வகையில் கிளையில் கால் 
களை வளைத்துக் குந்தியிரு ; விலங்குகள் வகையில் கால் 
மடித்து உட்கார்ந்திரு , கோழி- பறவை வகையில் அடை 
காத்திரு ; குதிரையின் மீது இவர்ந்திரு ; உயிரற்ற பொருள் 
கள் வகையில் ஒரே நிலையிலிரு ; தவிசில் இருந்தாட்சி செய் ; 
பதவியில் வீற்றிரு ; தீர்ப்பாளர் பொறுப்பை மேற்கொண்டு 
அமர்ந்திரு ; தேர்வில் அமர்ந்தெழுது ; தேர்வில் வேட்பாளரா 
யிரு ; இயங்காதிரு ; உணவு வகையில் செரியாத நிலையிலிரு ; 
பொருந்தியிரு ; இரு , அமைவுறு ; மன்றவகையில் அமர்விருக்கை 
கொள்ளு கூடியிரு , கூட்ட நிகழப்பெறு நிலையிலிரு ; ( தொ . ) 
make one sit up , ( பே - வ . ) கடுமையான உழைப்பிற்கு உட் 
படுத்து ; வியப்புக்குரியவராக்கு ; shoot bird sitting , பறவை 
யைப் பறக்காது குந்தியிருக்கும் நிலையில் இலக்குவைத்து 
வீழ்த்து ; shoot bare at sitting , முயல் ஓடாதிருக்கும்போது 
இலக்குவைத்து வீழ்த்து ; sit at home, சோம்பியிரு; sit down , 
அமர்ந்திரு ; செயலற்றிரு ; ( படை . ) கோட்டையைக் கைப் 
பற்றுமுன் சூழ வளைத்துக்கொண்டிரு ; sit down under , 
ஏளனம் - பழிப்பு முதலியவற்றிற்குப் பணிவுடன் கீழ்ப்படித 
லுறு ; sit for , தேர்வுவகையில் அமர்வுற்று எழுது ; ஓவிய 
வகையில் கலைமா திரியாக முன்னால் அமர்வுறு ; சட்ட மா 
மன்றத்தொகுதி வகையில் பிரதிநிதியாக அமர்வுபெற்றிரு ; 
sit heavy , உணவு வகையில் செமிக்காமலிரு ; sit in , 
( பே - வ ) பெற்றோர் இல்லாதபோது குழந்தையைப் பார்த்துக் 
கொள்ளும் பணி செய்பவராயிரு ; sit in judgement , பிறரை 
விசாரணை செய்யும் உரிமையை மேற்கொள் ; குற்றங் கண்டு 
பிடி ; sit loosely , தளர்த்தியாயிரு , கட்டுப்படுத்தாதிரு ; 
sit on , sit upon , முறைகாண் ஆயத்தினர் வகையில் கருத் 
தாராய்வுக் கூட்டத்தில் வைத்து ஆலோசனை செய் ; 
sit on horse s head , வீழ்ச்சியுற்ற குதிரைத் தலைமீது உட் 
கார்வதன் மூலம் அதனை அடக்கி அமைதிப்படுத்தி வை ; 
sit on one s head , கண்டித்தொறுத்து வை ; ஒறுத்தடக்கு ; 
sit out , நடவடிக்கையில் பங்குகொள்ளாது ஒதுங்கியிரு ; 
முடியும்வரை இரு ; புறத்தே இரு ; sit over , சீட்டாட்டக் 
காரர் வகையில் இடப்பக்கத்திலிருந்து சாதகநிலைபெறு ; 
sit tight , ( பே - வ . ) உறுதியாக அமர்ந்திரு , அசைக்கமுடியாத 
வாறு . இரு ; கவனங்குலையவிடாது உன்னிப்பாயிரு : ஊச 
லாட்டத்திற்கு இடங்கொடாமலிரு ; sit under , சீடராயிரு , 
சமயகுருவின் போதனை கேட்டுப் பின்பற்றுபவருள் ஒருவரா 
யிரு ; sit up , நிமிர்ந்து உட்கார் ; படுத்த நிலையினின்று 
எழுந்து உட்காரு ; படுக்கைக்குச் செல்லாது நெடுநேரம் விழித் 
திரு ; sit up and take notice, திடீரென்று அக்கறை காட்டு ; 
sit well, உடைவகையில் பொருத்தமாயிரு , உடலுக்கு 
அமைப்பாயிரு ; குதிரைவகையில் மேலேறிச் சரியாக அமர்ந் 
திரு ; want to sit , அடைகாத்திரு ; தற்சிந்தனையிலாழ்ந்திரு. 
sit - down , n . வேலை செய்யா தமர்ந்திருக்கை; a . வேலை செய்யா 
தமர்ந்திருக்குங் கட்டுப்பாடுடைய ; ( தொ . ) sit - down strike, 
உள்ள மர்வு வேலை நிறுத்தம் . 
site , n . குறியிடம் , வரைநிலையிடம் ; புரையிடம் , எல்லை வரை 
யறைப்பட்ட இடம் ; இடவெல்லை ; மனையிட எல்லை ; 
மனைக்காக விடப்பட்ட இடம் ; கட்டிடத்திற்கான இடம் , 
நிவேசனம் ; நகருக்காக ஒதுக்கி விடப்பட்ட இடம் ; 

. 
சரியான இடங்குறி ; குறியிடத்தமை , 
sit fast , n. சேணக்கரடு , குதிரைமுதுகில் சேண உராய்வழுத் 
தத்தால் ஏற்படும் காழ்ப்புக்கட்டி . 


sitiol ogy , 11. = sitology . * 
sitiophob ia , n . = sitophobia . 
sitol ogy , n. உணவுமுறை நூல் . 
sitophob ia , n . உணவு வெறுப்புக்கோளாறு . 
sitt er , n . உட்கார்ந்திருப்பவர் , அமர்ந்திருப்பவர் ; முன்னிலைக் 
காட்சிமாதிரி ; ஓவியத்திற்கு மாதிரியாக உட்காருபவர் , 
ஓவியத்திற்கு உட்காருபவர் ; அடைகாப்புக்கோழி ; அமர் 
கையிலே இலக்கு வைத்துச் சுடத்தக்க பறவை , எளிதாக 
இலக்கு வைத்துச் சுடத்தக்க பறவை ; ( தொ . ) bad sitter , 
சரியாக அடைகாக்காத கோழி ; good sitter , நன்றாக அடை 
காக்குங் கோழி . 
sitt er - in , 1. குழந்தைப் பராமரிப்பாளர் , பெற்றோரில்லாத 
நேரத்திற் குழந்தைகளை உடனிருந்து பாதுகாக்கும் பொறுப்பு 
ஏற்றவர் . 
sitt ing , n . உட்கார்ந்திருத்தல் ; குந்துகை ; அமர்வு ; அமர்வு 
நேரம் ; மன்ற அமர்விருக்கை , மன்ற அமர்விருக்கைக் காலம் ; 
அடைகாப்பு ; முட்டை ஓரீடு , ஒருதடவை அடை காக்கப்பட்ட 
முட்டைத்தொகுதி ; திருக்கோயிலில் ஒதுக்கிவைக்கப்பட்ட 
அமர்விடம் ; a . உட்கார்ந்திருக்கிற , அமர்ந்திருக்கிற , அடை 
காக்கிற ; அமர்விருக்கை கொண்டிருக்கிற , கூடியுள்ள . 
sitt ing - room , n . அமர்வுக்கூடம் , இளைப்பாறுதற்கான 

அறை ; போதிய இட அகலம் . 
sit uate ", a . = situated . 
sit uate , . இடவரைவுறுத்து , இடங்குறித்தமை ; எல்லைப் 

படுத்தியமை ; சூழமைவுறுத்து . 
sit uated , a . இடவரையுற்ற , இடவமைவுற்ற ; எல்லையமை 

வுற்ற ; சூழமைவுற்ற ; சூழ்நிலையிலுள்ள ; சூழமைப்புடைய . 
situa tion , 1. இடவெல்லை அமைதி ; சூழிட அமைதி ; சுற்றுச் 
சார்பு நிலை , சூழமைதி ; சூழமைவு ; நிலைமை ; வாய்ப்புவள 
நிலை ; அமர்வுநிலை , படிநிலை ; பதவி ; தொழில்நிலை ; பதவிப் 

படிநிலை ; நெருக்கடிநிலை ; நெருக்கடிக்கட்டம் . 
sitz - bath , n . விலாக்குளியல் . 
Si va , n , சிவன் , சிவபெருமான் . 
six , 1. ஆறு ; ஆறு என்ற எண் ; ஆறு பொருள்கள் ; அறுவர் ; 
ஆறு எண்கொண்ட சீட்டு ; ஆறுபுள்ளிகள் கொண்ட பகடைக் 
காய் ; a . ஆறான , ஆறு எண்கொண்ட ; ( தொ . ) at sixes and 
sevens , குழப்பமான நிலையில் , அலங்கோலமாக , தாறுமாறாக ; 
double sixes , இரண்டு ஆறுகள் வரும்படியான பகடை வீச்சு ; 
six and eight , six and eight pence , வழக்குரைஞரின் பொது 
நிலைப்பட்டியற் குறிப்பீடு ; six of one and half - a- dozen of 
the other , பெயரளவான வேறுபாடு ; six to one , உயர் 
வீதத்தில் , மிகப் பெரும்பாலாக ; two and six , இரண்டரை 
வெள்ளி . 
six ain , n . ஆறு அடிச் செய்யுள் . 
six er , m . மரப்பந்தாட்டத்தில் ஆறு கெலிப்பெண் வரத்தக்க 

பந்தடி . 
six es , n . pl . ஒரு பவுண்டு எடையில் செய்யப்பட்ட ஆறு 
மெழுகுத் திரிகள் , ( தொ . ) long sixes , 8 அங்குல நீளமான 
ஒரு பவுண்டு ஆறு மெழுகுத்திரி ; short sixes , 4 அங்குல நீள 
மான ஒருபவுண்டு ஆறு மெழுகுத்திரி . 
six fold , a , அறுமடங்கான ; adu . அறுமடங்காக . 
six footer , n . ஆறடி உயரமுள்ளவர் ; ஆறடி உயரமுள்ளது ; 

ஆறடி நீளமுள்ள பொருள் . 
six pence , 1 . 

ஆறு செப்புக்காசு மதிப்புடைய வெள்ளி 
நாணயம் ; கணக்கீட்டில் ஆறு செப்புக்காசு மதிப்பு . 
six penny , n . ஆறு செப்புக்காசு மதிப்புடைய நாணயம் ; a . 
ஆறு செப்புக்காசு மதிப்புடைய ; மலிவான , மிகக்குறைந்த 
விலையுடைய ; விலைமதிப்பு குன்றிய ; அற்பமான . 
six - shooter , n . அறுகுழல் துப்பாக்கி , 
sixte , n . வாட்போரில் வலக்கை வலப்புறவாட்டத் தடுப்புநிலை . 
sixteen , 1. பதினாறு ; பதினறுவர் ; பதினாறு பொருள்கள் ; 
a . பதினாறான . 


943 


sixteenmo 


sketch 


( 


sixteen mo , n . = sextodecimo . 
sixteenth , 1. பதினாறாவது ; பதினாறாமவர் ; பதினாறிலொன்று ; 

a . பதினாறாவதான ; பதினாறிலொன்றான . 
sixth , n . ஆறாவது ; ஆறாமவர் ; ஆறில் ஒருகூறு ; ஆறாவது 

பகுதி ; ஆறாவது படிவம் ; a . ஆறாவதான ; ஆறில் ஒன்றான் . 
sixth ly , adv . ஆறாவதாக ; ஆறாவது இடத்தில் . 
six ties , n . pl . அறுபதன் தொகுதிகள் ; ( தொ . ) the sixties , 
நூற்றாண்டில் 60 முதல் 69 வரையுள்ள ஆண்டுகள் ; வாழ்வில் 
60 முதல் 69 வரையுள்ள வயதுகாலம் . 
six tieth , 1 . அறுபதாவது ; அறுபதாமவர் ; அறுபதி 

லொன்று ; a . அறுபதாவதான ; அறுபதில் ஒன்றான . 
six ty , n . அறுபது ; அறுபது என்னும் எண் ; அறுபதின்மர் ; 
அறுபது பொருள்கள் ; a .. அறுபதான , 

அறுபது எண் 
கொண்ட . 
six ty -four -mo , n . ஆறுதடவை மடித்த அறுபத்து நாலு 

பக்க ஏடு ; அறுமடிப்பேட்டளவு . 
siz able, a. பெரிய அளவான ; 

மட்டான அளவுடைய ; 
வாய்ப்பான அளவுவாய்ந்த ; போதிய அளவுடைய . 
siz ar , n . கல்லூரி - பல்கலைக்கழகங்களில் உதவிப்படி பெறும் 

உழைப்பு மாணவர் . 
size , n . பருமன் , பெருமை சிறுமை நிலை ; உருவளவு ; நீள 
உயரக் குறிப்பு ; நீள அகலத் திட்பக் குறிப்பு ; பரப்பெல்லை 
அளவு ; நீள அகல அளவுக்குறிப்பு ; பரும வரையளவு ; 
பரும மட்டளவு ; கட்டளைப் பரும அளவு ; பரப்பெல்லை . 
வரையளவு ; பரப்பெல்லை மட்டளவு ; கட்டளைப் பரப்பெல்லை 
அளவு ; முத்து வகைதிரிப்புப் பட்டி , முத்துக்களை வகைப் 
படுத்தும் பட்டிகை ; உணவு - குடிநீர்ம வகைகளில் முகத்த 
லளவுப்படி ; உணவு - குடிநீர்ம வகைகளில் நிறுத்தலளவுப் 
படி ; மெய்ந்நிலைமதிப்பு ; கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வழக்கில் 
உணவு குடிப் பாத்தீட்டளவு ; ப. வகைபடுத்தி வை ; வகை 
மாதிரியாகப் பிரி ; வகை மதிப்பிடு ; ஆள் வகையில் பண்பு 
மதித்து முடிவு செய் ; கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வழக்கில் 
உணவு குடி பாத்தீட்டுக் கட்டளை அளவு கோரு ; கட்டளை 
யளவு 

கோரிப்பெறு ; கட்டளையளவிற் சிறப்பு மிகை 
கோரு ; ( தொ ) size up , அளவை மதிப்பிடு ; ஆளைப்பற்றி 
மதிப்பிட்டுத் தீர்ப்புக்கூறு , ஆளை மதிப்பிடு . 
size : , 1 . சலவைப்பசை ; தாள் மெருகீட்டுப்பிசின் ; 3. துணிக்குக் 
கஞ்சிப்பசையிட்டு மொறுமொறுப்பாக்கு ; தாளுக்கு மெருகுப் 
பசையிட்டுப் பளபளப்பாக்கு . 
sized , a . அளவெடுக்கப்பட்ட ; குறிப்பிட்ட அளவினையுடைய . 
sized , a . பசையூட்டப்பெற்ற . 
siz er1, 1. அளவெடுப்பவர் ; அளவெடுப்புக்கருவி ; ( பே - வ . ) 

குறிப்பிடத்தக்க பெரிதான அளவுடைய பொருள் . 
siz er , n . = sizar . 
size stick , 1. சக்கிலியின் கால் அளவெடுப்புக்கோல் . 
siz ing , 1. வகைப்படுத்துதல் ; வகைமாதிரிப்படுத்துதல் . 
siz ing , 11. பல்கலைக்கழக வெண்ணெய் அரங்கத்திலிருந்து 

கட்டளை மிகையளவு கோருதல் . 
siz y , a , பசையார்ந்த , பிசுபிசுப்பான . 
siz zle , n . சுரசுரப்பொலி , தாளிப்பொலி ; ப . சுரசுரப்பொலி 

செய் , வறுப்பொலி செய் . 
sjam bok , n. காண்டை வார்க்கசை , காண்டாமாவின் தோல் 

வாராலான சவுக்கு ; 3. காண்டை வார்க்கசையால் அடி . 
skain , 1. = skean . 
skain - dhu , n . = skean - dhu . 
skald , n . பாணன், ஸ்காண்டினேவிய வீரகாதைக் கவிஞன் . 
skat , n. செர்மனியில் மூவராடும் சீட்டாட்ட வகை . 
skate , n . சாய்சதுரவடிவுடைய பெரிய கதிர்க்கைக் கடல்மீன் 


செல் ; அடிக்கோலம் அமையும்படி சறுக்கிச்செல் ; சறுக்கிச் 
சென்று குறிப்பிட்ட உருவம் வரைவி ; ( தொ . ) skate over 
thin ice , செயல் நயத்திறந் தேவைப்படும் பொருள்பற்றிப் 
பேசு . 
ska ting - rink , 11. செயற்கைச் சறுக்குபனிப் பரப்பு ; செயற்கை 

வழுக்கு தளம் . 
skean , n . பண்டைக் கெல்டிக் இனத்தாரின் குத்துவாள் . 
skean - dhu ; n . பண்டைக் கெல்டிக் இனத்தாரின் முழந்தாள் 

செருகு உடைவாள் . 
skedad dle, n . ( பே - வ . ) விரைவோட்டம் , உடனடிக்கலைவு ; 

ப . விரைவாக ஓடிப்போ , ஓடிச்சிதறு . 
skee , n . , v . = ski . 
skein , n . நூற்கண்டு ; பட்டிழைக் குழைச்சு ; பறக்கும் காட்டு 

வாத்துக்குழு ; சிக்கு முடிச்சு ; குழப்பம் . 
skel etal , a . எலும்புக்கூடு சார்ந்த ; எலும்புக்கூட்டின் இயல்பு 

வாய்ந்த ; எலும்புச்சட்டத்துக்குரிய . 
skeletog enous , a . எலும்புக்கூட்டை உருவாக்குகிற ; எலும் 

புக்கூடாக உருவாகிற ; எலும்புக்கூடாக உருவாகத்தக்க . 
skeletog raphy , 1. எலும்புக்கூட்டின் நூல்முறை வழாக் 

கண்டாய்வு விரிவுரை. 
skeletol ogy , n . எலும்புக்கூட்டாய்வு நூல் . 
skel eton , n . கங்காளம் , எலும்புக்கூடு , இறந்த உடலின் 
தோல் தசை நீங்கிய எலும்புருவம் ; எலும்பமைப்புச் சட்டம் ; 
தாவரங்களின் உள்வரிச்சட்டம் ; அமைப்புச்சட்டம் ; ஆதாரச் 
சட்டம் ; படங்களின் புறவரிச்சட்டம் ; உருவரைக் கோடு ; 
எச்சமிச்சம் , அழிவின் எஞ்சிய பகுதி ; தேய்வுற்ற பகுதி , 
முக்கியகூறு ; ஆக்கவரிச்சட்டம் , இடைநிரப்பி ஆக்குவதற் 
குரிய உருச்சட்ட அமைவு , சிறந்தகூறு ; திட்டத்தின் மூல 
அமைப்புக்கூறு ; ( பே - வ . ) வற்றல் உடம்பினை உடையவர் , 
எலும்புந்தோலும் ஆனவர் ; ( அச்சு ) மேல்வரி அச்சுரு ; a . 
நிலைவரிச்சட்டமான ; உருவரைச்சட்டமான ; மூல அமைப் 
பான ; எலும்புந் தோலுமான , ஒட்டி மெலிந்த ; ( தொ . ) 
family skeleton , skeleton in the closet , skeleton in the 
cupboard , skeleton in the house , அயலாரிடமிருந்து மறைக் 
கப்படும் அவமான மறைசெய்தி ; skeleton at the feast , 
மகிழ்ச்சியினைக் கெடுக்கும் ஒன்று ; மகிழ்வில் குறுக்கிடும் 
கவலை ; skeleton crew , கப்பற் குழுவின் நிலவர மூலக்கருவரைத் 
தொகுதி ; skeleton drill , குறிவரைப்பயிற்சி , படைப்பிரிவு 
களைக் கயிறாகக் குறிக்கொண்டு இன்றியமையாச் சில வீரர் 
மட்டும் படைச்சார்பில் மேற்கொள்ளும் , படைப்பயிற்சி ; 
skeleton key , எல்லாப் பூட்டுகளுக்கும் பொருந்தும் சாவி ; 
skeleton regiment , படைப்பிரிவில் நிலவர மூலக்கருவரைக் 
குழு . 
skel eton -face, a . மெல்லிய கீற்றுக்களாலான ; ( தொ . ) 

skeleton - face type , மெல்லிய கீற்றுக்களால் ஆன அச்சுரு . 
skel etonize , U. எலும்புக்கூடாக்கு ; சதைப்பகுதியை நீக்கி 
வெறும் எலும்பாக்கு ; இலைகளின் நரம்பிடை இழைமப் 
பகுதியை நீக்கு ; நுணுக்க விவரங்களை நீக்கிவிட்டு முக்கிய 
கூறுகளை மட்டும் காட்டு . 
skelp , n. வீச்சொலி , பளாரென்ற அறை வீச்சொலி; U. அறை 

கொடு ; பளாரென்று கொடு ; அடி ; விரைந்து செல் . 
skene , n . = skean . 
skene - dhu , n . = skean -dhu . 
skep , n . மரவரிக்கூடை ; பிரப்பங்கூடை ; வைக்கோல் அல்லது 

பிரம்பாலான தேன்கூடு . 
skep sis , n . = scepsis. 
skep tic , n . = sceptic . 
sketch , n. திட்ட உருவரை ; முதல்நிலை மாதிரி ; நிரம்பாப் 
படிவம் ; வெள்ளோட்ட வரைப்படி ; தேர்வியல் ஓவியம் ; 
முதனிலைக் குறிப்பு ; கருப்பொருள் தொகுதி ; சுருக்கமாதிரி ; 
நினைவுவரிக் குறிப்பு , கருத்தோட்டப் பதிவு ; துண்டுத் 
துணுக்குத் தொடர் ; நிரம்பா எண்ணக்குவை ; மேலோட்ட 
வருணனை ; நினைவோட்டக் கட்டுரை ; தனிப்பாட்டு வரி ; 


வகை . 


skate , n . பனிச் சறுக்குப் புதைமிதி ; கடுந் தள வழுக்கு நடைக் 
கட்டை ; 3. பனிமீது சறுச்கிச்செல் ; கடுந்தரையில் வழுக்கிச் 


944 


sketch - block 


skin 


மேல்வரி நாடகக் காட்சி ; 3. மாதிரிப்படம் வரை ; உருவரை 
தீட்டு ; நிரம்பா நிலைப்படிவம் ஆக்கு ; ஏகதேசமாகத் தீட்டு ; 
விட்டுவிட்டு வரை ; பெரும்படி வடிவாக எழுது ; முக்கிய 
கூறுகளை எடுத்துக்காட்டு ; கருப்பொருள் விரித்துரை ; 
கருத்தோட்டம் பதிவுசெய் ; மேலோட்டமாக வருணித்துச் 
செல் ; குறிப்பாக எடுத்துரை ; சுருக்கமாக எடுத்தெழுது . 
sketch - block , sketch - book , n . வரைதாள் தொகுப்பேடு . 
sketch - map , n . புனையா வரை படம் . 
sketch y , a . திருத்தமுறாத ; நுணுக்கவிளக்கங்களற்ற ; விரை 
யோட்டக் குறிப்பான ; முழுமையுறாத ; மட்டான ; குறை 


வான . 


skew , n . சாய்வு , சரிவு , கோட்டம் ; ஒருக்கணித்த பார்வை ; 
சாய்தளப்பரப்பு ; மதிலணைப்பின் சாய்முகடு ; முக்கோண 
மதிலின் சாய்முகடு ; முக்கோண் மதிலைத் 

தாங்கும் 
வரிக்கற் பட்டிகை ; a . சாய்வான , சரிந்த ; ( கண . ) நுட்பச் 
செவ்விசைவுத் திரிபுடைய ; பக்கவாட்டான ; சிறக்கணிப் 
பான , ஒருபாற்சாய்வான ; கோணலான ; V. சிறக்கணி ; 
ஒருக்கணிப்பாக்கு ; சாய்வாக்கு ; புடைச்சரிவாக்கு ; adu . 
கோணலாக ; ( தொ :) skew bridge, சாய்குறுக்குப்பாலம் , 
இருபுறப்பக்கங்களிடையே சாய்வாகச் செல்லுங் கட்டுமானம் ; 
skew chisel , சாய்வுளி , சாய்வு விளிம்புத் தறிப்புக் கருவி ; 
skew curve , முப்படைச் சாய்வு வளைவு , தன் தளங்கடந்த 
சாய்வுடைய மூவளவை வளைவு ; skew wheel , சாய்பற் 
சரிவுச்சக்கரம் , ஒன்றையொன்று இயக்கும்படி அமைக்கப் 
பட்ட வேறுவேறு தளத்திற் சுழலும் சாய்பற் சக்கர அமைவு . 
skew back , a . சாய்வுதைவு . 
skew bald , a . கலவைநிறப் பட்டைகளையுடைய , திட்டுத் 
திடலாகப் பன்னிறக் கலவையான ; குதிரை வகையில் 
வெண்ணிறப் பட்டைகள் வாய்ந்த . 
skew er , n . பற்றுகரண்டி , பக்குவப்படுத்தப்படும் இறைச்சி 

யைப் பற்றிப் பிடிக்கும் கௌவுகோல் . 
skew - eyed , a . ஓரக்கண் பார்வையுடைய , சாய்விழியுடைய . 
skew whiff , adv . ( பே - வ . ) சிறக்கணித்து நோக்கியவாறு , 

ஓரப்பார்வையாக . 
ski , n . பனி நடைக் கட்டை , பனியிற் சறுக்கிச்செல்ல உதவும் 

நெடுநீள்கட்டை ; V. பனி நடைக் கட்டையிட்டு நட . 
skiagʻraphy , n . = sciag raphy . 
skid , n . அண்டைக்கட்டு , ஆதாரத் தடைக்கட்டை ; தடை 

ஆப்பு , சக்கரம் உருளாமல் தடுக்கும் உதைசிம்பு ; தென்னு 
கட்டை , சக்கரத்தை உந்தித்தள்ளும் சாய்வு உந்துவிசைக் 
கட்டை ; சேற்று நிலத்திற் சக்கரத்தின் சுழலாச் சறுக்கீடு ; 
விசைத்தடுக்கு , இறக்கத்தில் சக்கரத்தின் விசையுருட்சி 
தடுக்கும் அமைவு ; கப்பலின் முட்டுத்தாங்கி ; விமானச் 
சறுக்கு சக்கரம் ; புடைச் சறுக்கல் ; பக்க நோக்கிய சறுக்கீடு ; 
ப . அண்டைகொடு ; முட்டுக்கொடு , ஆதாரங்கொடு ; உதை 
கட்டை கொடுத்துச் சமதளமாக்கு ; தடையாப்பிடு , தடுக்கினால் 
தடுத்து நிறுத்து ; தென்னு கட்டையால் உந்தித்தள்ளு ; 
தடைகாப்புச் செய் ; சக்கரத் தடைப்பூட்டிடு ; சக்கர வகையில் 
சுழலாது சறுக்கு ; புடைச்சறுக்கவிடு , நழுவிச்செல் ; முட்டுக் 
கட்டையாயமை , அடிப்படையாகு . 
ski d ; . ski என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
skid - fan , n . சக்கரச் சுழற்சித் தடைகாப்பு . 
sk ier , n . பனி நடைக் கட்டையைப் பயன்படுத்துபவர் . 
skies , n . pl . வானிடம் , வான்முகடு ; ( தொ . ) be raised to 
the skies , வானுறப்பெறு , மேலுலகம் சென்றெய்தப்பெறு ; 
laud to the skies , உயர்வுநவிற்சியாகப் புகழ் , மட்டின்றித் 
துதி . 
skiff , n . வள்ளம் , மெல்லுகைப்புடைய பரிசல் , 
skif fle , n . 

பல்லிய இசைவகை ; ( தொ . ) skifile group , 
தும்புருவகை இசையினை மையமாகக்கொண்ட பல்லிய 
இசைக்குழு . 
skiling , n . பனி நடைக் கட்டையிட்டு நடத்தல் . 


ski - jor ing , n : பரிமா இழுவையாட்டம் , பனி நடைக் கட்டை 

மீது குதிரையால் இழுக்கப்பட்டு ஆடும் விளையாட்டுவகை . 
skillful, a . தேர்ச்சித்திறம் வாய்ந்த , பயில் திறமையுள்ள ; 
நயத்திறம் காட்டுகின்ற ; அருநயத்திறம் வாய்ந்த ; கைத் 
திறமிக்க ; தனியாற்றல் படைத்த ; செயல்திறனார்ந்த . 
skil fully , adv . தேர்ச்சித்திறமையுடன் , செயற்றிறனுடன் . 
skill , n . தேர்ச்சித்திறம் ; பயில்திறம் ; செயற்றிறம் ; பயிற்சி 
பெற்ற திறமை ; கைத்திறம் ; தனித்திறனாற்றல் ; இன்திறம் ; 
நுண்நயத்திறம் ; சாமர்த்தியம் ; சூழ்ச்சித்திறம் . 
skilled , a. திறமைகொண்ட , தனித்திறம் காட்டுகின்ற ; 
செயற்றிறனார்ந்த ; திறமை காட்டுகின்ற ; தேர்ச்சித்திறமைக் 
குரிய் ; ( தொ . ) skilled labour , திறமைத்தொழில் ; தனித் 
திறமும் பயிற்சியும் தேவைப்படும் தொழில்துறை ; திறமைத் 
தொழிலாளர் குழு ; திறமைத்தொழிலாளர் துறை ; skilled 
workman , செயற்றிறத் தொழிலாளர் . 
skill et , n . உலோகக் குடுவை , நீண்டபிடியும் கால்களும் 

கொண்ட சிறு சமையற்கலம் . 
skill - less , a . தனித்திறமையற்ற ; திறமையில்லாத ; எதுவும் 

- தெரியாத . 
skills , V. ( அரு . ) பயனுடையதாயிருக்கிறது . 
skill y , n . தெளு , நீராளமான கஞ்சி நீர்மம் . 
skim , . ஏடெடு , நீர்மத்தில் மேலீடாக ஆடை எடு ; மேலீடாகச் 
சீவி எடு ; மேவிச்செல் , மேலீடாகச் செல் ; தடவிச்செல் ; 
அடிதொட்டுச் செல் ; நழுவிச்செல் ; தவழ்ந்து செல் ; மிதந்து 
செல் ; காற்றில் மெல்லப் பரவிச்செல் ; மேலோட்டமாகப் படி ; 
மேற்பரப்பில் இயங்கு ; ஆழ் ஈடுபாடின்றிச் செயலாற்று ; 
மேலீடாகப் பார் ; சிறந்த கூறுகளை மட்டும் கவனித்தெடு ; 
( தொ . ) skim milk , ஆடை அகற்றப்பட்ட பால் ; skim the 
cream off , சிறந்த பகுதியை எடுத்துக்கொள் ; செம்பாகத்தை 
நீக்கிவிடு. 
skimm er, n . ஏடு எடுப்பவர் , ஆடை பிரித்தெடுப்பவர் ; 
ஏடு எடுக்கும் கரண்டி ; மெல்விசைப்படகு ; நீர் தத்திப்புள் , 
நீர்வாழ் பறவைவகை ; மிதந்து செல்பவர் ; தவழ்ந்து செல்பவர் ; 
மேலீடாகச் செயலாற்றுபவர் ; மேலோட்டமாக வாசிப்பவர் , 
முக்கிய கூறுகளைத் திரட்டி எடுத்துக்கொள்பவர் . 
skim - milk , n . ஏடு எடுத்த பால் . 
skimm ing- dish , n . ( இழி . ) தட்டை அடிப்பகுதியினையுடைய 

பந்தய விசைப்படகு ; விரை மெல்விசைப்படகு . 
skimp , v . படி அள ; அளந்து கொடு ; இவறு , கருமித்தனஞ் 

செய் . 
skimp ingly , adu . கருமித்தனமாக . 
skimp y , a . கருமித்தனமார்ந்த , 
skin , n . மெல்லியல் தோல் ; தொலி , தோலின் ஓர் உரி ; 
மனித உடலின் தோல் ; சிறுவிலங்குத் தோல் ; தோலடை ; 
தோலின் ஓர் அடுக்கு ; உயிரிகளின் மேற்புரை ; பச்சைத் 
தோல் , மயிருடன்கூடிய உரிவை ; பதத்தோல் , மயிர் நீங்கிய 
உரிவை ; தோற்சரக்கு , தோல் செய் பொருளுக்கான மூலப் 
பொருள் ; தோற்கலம் , முழு விலங்குத்தோலாலான கொள்கலக் 
குடுவை ; ஊறுபடாநிலை ; மெய்ப்பு முழுமை ; காய்கனிப் 
புறத்தொலி ; மெல்லிய புறத்தோடு ; மேல்தாள் , புறச் 
சவ்விதழ் ; தாவரப் புற உரி ; புறப்பட்டை ; கப்பல் புறத்தகடு ; 
மென்றாள் , இடை இதழ்ச்சவ்வு ; பட்டை உரி ; V. தொலி , 
தோலை உ.ரி , தொலி போக்கு ; மேல்தோல் விலகுவி , தோலை 
விடர்த்து ; புண்மீது புதுத்தொலி மூடு ; புண்வகையில் புதுத் 
தொலி மூடப்பெறு : மென்தோலால் மூடு ; மென்தோலில் 
பொதி ; ( பே - வ . ) ஆடை உரிந்துவிடு ; துகிலுரி ; மற்றொரு 
வரின் புற உடை நீக்கு ; மேலுடை அகற்றிவிடு ; ( இழி. ) 
பணம்பறி ; உடைமை பறி ; ஏய்த்துப்பறி ; ( தொ ) change 
one s skin , பண்பு மாறப்பெறு , ஒழுகலாற்றில் புரட்சிகரமாக 
மாறிவிடு ; dark skin , கருவண்ண மேனி ; escape by the 
skin of one s teeth , escape with the skin of one s teeth ,, 
மயிரிழையில் உயிர் தப்பிப் பிழை ; fair skin , நன்னிற மெய் ,. 
செம்மேனி ; get under one s skin , ( பே - வ . ) வலிமையாகப் 
பற்றிக்கொள் ; சுருத்தைப் 

பெரிதும் 

ஈர்த்து அக்கறை 


945 


skin - bound 


skittishness 


கொள்ளுவி ; மிகு . தொந்தரவூட்டுவதாயிரு ; inner skin , 
true skin , தோலின் . தலைக்கூறு , அடித்தொலி , தோலின் 
அடிப்பகுதி ; only skin and bone , மிக மெல்லிய ; ஒல்லியான , 
ஒற்றை நாடியான , எலும்பும் தோலுமான ; outer skin , 
தோலின் மேலுரி , தோற்புறச் சவ்வு ; save one s skin , 
ஊறின்றித் தப்பிப்பிழை , பாதுகாப்புடன் தப்பிச் செல் ; 
thick skin , தோல் உறைப்பின்மை ; மான உணர்ச்சியின்மை ; 
குற்றச்சாட்டுப் பொருட்படுத்தாமை ; thin skin , எளிதில் 
ஊறுபடுந்தன்மை ; மெல்லுணர்ச்சியுடைமை ; குற்றச்சாட் 
டிற்கு உள்ளுடையும் இயல்பு ; with & whole skin , காய 
மடையாமல் ; ஊறுபடாமல் . 
skin - bound , a . கட்டிறுக்கமான , சதையின் மேல்தோலை 

இறுக்க இழுத்துப் போர்த்தப்பெற்ற . 
skin - deep , a . மேற்போக்கான ; நுனிப்புல்லார்ந்த ; மேலீ 
டான ; ஆழமற்ற , திட்பமற்ற ; ஆழ் உணர்ச்சியற்ற ; உட் 
செறிவற்ற ; நீடித்து நிலைக்கமுடியாத . 
skin - effect , n . புறம்பரவு விசை , ஒற்றைமாற்று மின்வலி 
வகையில் மின்கடத்தியின் புறநிலையடுக்குச் சுற்றிச்செல்லும் 
தன்மை . 
skin fint , n . கருமி , கஞ்சன் . 
skin - friction , n . கப்பல்வகையில் பக்கநீர் உராய்வுத்திறம் . 
skin ful , n . நீர்மவகையில் தோற்குடுவை அளவு . 
skin - game, n . உருட்டுப்புரட்டு , ஏய்த்துப்பறிப்பு . 
skin - grafting , n . உயிர்த்தோல் ஒட்டுமருத்துவம் . 
skink , n . குறுங்காற் பல்லி வகை . 
skin less , a. தோலற்ற ; புறத்தோல் மிகுதியில்லாத ; 

உணர்ச்சி குன்றிய . 
skinned , a . புதுத்தோல் பொதியப்பெற்ற ; தோலுரிக்கப்பட்ட ; 
( தொ . ) keep one s eyes skinned , ( இழி. ) எச்சரிக்கையா 
யிரு ; கவனமாயிரு . 
skion er , n . தோல் உரிப்பவர் ; தோல் பொதிபவர் ; தோல் 

பதனிடுப்வர் ; தோல் வாணிகர் . 
skinn iness , n . எலும்பும் தோலுமாய் இருத்தல் . 
skinn y , a . எலும்பும் தோலுமான . 
skip , n . குதி , துள்ளல் ; குதியாட்டம் ; துள்ளுநடை , 
விரைந்து மெல்லடியிட்டு நடத்தல் ; 3. குதி ; துள்ளு ; 
ஆட்டுக்குட்டிவகையில் துள்ளிக்குதி ; குழந்தைகள்வகையில் 
குதியாட்டமிடு ; தவ்வாட்டமாடு , சிறுவர் சிறுமியர் வகையில் 
தவ்வுகயிறாட்டமிட்டுத் தாவி விளையாடு ; துள்ளிநட , விரைந்து 
மெல்லடியிட்டு நட ; குதித்து மகிழ் . உவகையுடன் துள்ளு ; 
தவ்விநட ; தாவிச்செல் ; விரைந்து இடம்பெயர் ; சட்டென 
மாறு ; எட்டி மறைவுறு ; விட்டுவிட்டுத்தாவு ; புத்தகத் 
தாள்களைத் தள்ளிக்கொண்டு போ ; மேலீடாக இடைவிட்டு 
விட்டு வாசி : இடையிடையே குறிப்பிட்டு மேற்செல் ; இடை 
யிடையே கவனம் செலுத்திச்செல் . 
skip , 1. கல்லூரி ஏவலாளன் ; டப்ளின் கல்லூரி வழக்கில் 

கல்லூரிச் சாரணர் . 
skip , 11. முடப்பந்தாட்டத் தலைவர் ; பனிக்கற் சறுக்காட் 

டத்தில் இயக்குநர் . 
skip , 1. சுரங்கவகையில் ஆட்கள் ஏற்ற இறக்கக் கூண்டு ; 

பொருள் ஏற்ற இறக்கக்கூடை . 
skip jack , 1. குதிக்கும் பொம்மை ; மீன்வகை ; வண்ணத்துப் 

பூச்சி வகை ; தத்தும் விட்டில்வகை. 
skipp er , 1 , n . குதிப்பவர் ; தாவி நடப்பவர் ; குதியாட்ட 

மிடுபவர் ; குதிப்பது ; தாவிச் செல்வது ; தாவுகயிறாட்டம் 
ஆடும் சிறுவன் ; தாவுகயிறாட்டம் ஆடும் சிறுமி ; மீன்வகை ; 
வண்ணத்துப்பூச்சி வகை ; தத்தும் விட்டில் வகை . 
skipp er , n. கப்பல் மீகாமன் ; வாணிகச் சிறுகலத் தலைவன் ; 
வானூர்தி வலவர் ; ஆட்டக்குழுத் தலைவர் ; ( தொ . ) 
skipper s daughters, உயர் வெண்டலை அலைகள் . 
skipp et , n . ஆவணக்கூடு , முத்திரைப்பத்திரங்களைக் காத்துப் 
பேணி வைக்கும் உருட்சி மரப்பெட்டி . 

120 


skipp ing , n . குதியாட்டம் ; a . குதியாட்டமிடுகிற ; தவ்வுகிற ; 

அடிக்கடி மாறுகிற ; தலைதிரிந்த , தறுதலையான . 
skipp ing -jack , 11. தத்துக்கட்டை , குழந்தை விளையாட்டுப் 

பொருள் ; தத்துக்கிளி , விட்டில் வகை ; மீன் வகை . 
skipp ingly , adu . தாவுநடையுடன் , துள்ளிக்குதித்து , மகிழ் 

வுடன் குதித்தாடு நிலையில் . 
skipp ing - rope , n . தவ்வாட்டக் கயிறு , சிறுவர் சிறுமியர் 

தாவு விளையாட்டுக்கயிறு . 
skirl , n . கிறீச்சொலி ; பைக்குழல் இசைக்கருவி ஒலி ; 0 . 

பைக்குழல் இசைக்கருவிபோல் கிறீச்சிடு . 
skirm ish , n . சில்லறைச்சண்டை , இடைவரவான சிறு கை 
கலப்பு ; எல்லைப்பூசல் ; சிறுகலகம் ; சிறுதிறப் போராட்டம் ; 
வாய்ச்சண்டை , சிறு வாக்குவாதம் ; U. சில்லறைச்சண்டை 
யிடு , சிறு பிரிவுகட்கு இடையே போரிடு ; ஒழுங்கற்ற 
வகையில் சச்சரவிடு ; முற்சிந்தனையற்ற நிலையிற் பூசலிடு ; 
சிறுபோரிடு ; சில்லறை வாக்குவா தஞ் செய் . 
skirm isher , n . பூசலாளர் , சச்சரவிடுபவர் ; சிறுபோர் விளை 
விப்பவர் ; சில்லறை விவாதத்தில் ஈடுபடுபவர் ; ஒழுங்கற்ற 

சுற்றுமுறைச் சொற்போரிடுபவர் . 
ski rret , n . நீர்வாழ் காய்கறிப் பூண்டுவகை. 
skirt , n . அங்கித்தொங்கல் , சட்டைக் கீழ்விளிம்பு ; பெண்டிர் 
அரைப்பாவாடை ; ஓரம் , விளிம்பு ; எல்லை ; மதிப்புக் குறைவான 
புறப்பகுதி ; ( இழி ) பெண்டு , பெண் ; V. ஓரமாகச் செல் ; 
விளிம்பினைச் சுற்றிச்செல் ; ஓரம் கடந்துசெல் ; அருகாகச் 
செல் ; அருகில் அமைந்திரு , ஓரமாக அமைந்திரு . 
skirt - dancer , 11. பாவாட்டம் ஆடுபவர் , ஆடை காற்றில் 

பரவி அழகுத்தோற்றம் தருமாறு ஆடும் ஆடலோர் . 
skirt - dancing, n . பாவாட்டம் , ஆடை காற்றில் தவழ்ந்தாடி 

அழகுதருமாறு ஆடும் ஆட்டம் . 
skirt ed , a . பாவாடை அணிந்த ; தொங்கலையுடைய ; ஓர 
மாகக் கொண்ட ; ஓரமாகச் சூழப்பட்ட ; சுற்றுவிளிம்பாக 
உடைய ; அருகே உடைய . 
skirt ing , n . ஓரம் , எல்லை , தொலையோரப் பகுதி ; பாவாடைத் 
துணி ; அங்கித் தொங்கல்துணி ; அகச்சுவரோரப்பட்டி ; 
ஆடைவிளிம்பு ; ஓரம் , அருகு ; கிணற்றுத் தோவளப் பாவு 


தளம் . 


skirt ings , 11. pl . மாட்டிறைச்சியின் மலிவான பகுதிகள் ; 

தரங்குறைந்த பகுதி ஆட்டுமயிர் . 
skirt less , a . தொங்கலற்ற ; பாவாடையற்ற . 
skirts , n . pl , தொலையோரப்பகுதிகள் , முனைக்கோடிப் பகுதி 

கள் , எல்லைப்புறங்கள் ; அக எல்லைகள் ; புற எல்லைகள் . 
skit , n . சிறு வசைத்துணுக்கு ; சிறு நையாண்டி -அங்கதம் ; 

சிறு கேலிக்கட்டுரை ; வசை வெடிப்புரை ; சிறுதுணுக்கு . 
skit 2 , n . ( பே - வ . ) குவை ; குழு , கூட்டு ; தொகுதி . 
skitt er , . காட்டுக்கோழிவகையில் நீர்மீது விசிறியடித்துக் 
கொண்டு செல் ; நீர்மீது தத்தி இறக்கையடித்தெழு ; நீரில் 
தத்திச் சிறகடித்துக்கொண்டு அமர் ; தூண்டிலை நீர்மீதாக 
இழுத்து மீன்பிடி . 
skitt ish , a . வெருட்சியுள்ள ; மருட்சியடைகிற ; குதிரை 
வகையில் மருளுகிற , மருண்டு கலைகிற ; பெண்டிர்வகையில் 
நிலையற்ற பண்புடைய , சபலத்தன்மையுடைய ; அறைப் 
புடைய , கூச்சமுள்ள ; மனம் போல நடக்கிற , கண்டபடி 
ஒழுகுகிற ; ஏறுமாறாய் இயல்கின்ற ; பகட்டி மினுக்குகிற , 
பசப்பியூடாடுகிற ; பொய்க்காதல் புரிகின்ற , காதல் விளை 
யாட்டுடைய ; விளையாட்டுத்தனமான ; களியாட்டில் ஈடு 
பட்ட ; சுற்றித்திரிகின்ற ; கட்டிலமையாத ; துடிப்புமிக்க ; 
இளமை பகட்டிக் கொள்கிற . 
skitt ishness , n . குதிரை முதலியவகையில் மருட்சி ; நடுக்கம் ; 
நாணம் ; விளையாட்டுத்தனம் ; எரிச்சசலுடைமை ; 
வுடைமை ; பெண்கள் வகையில் சபலத்தன்மை ; அமைதி 
யின்மை ; கட்டிலமையாமை ; விளையாட்டுப் பண்பு ; மனம் 
போல நடத்தல் ; ஏறுமாறாய் இயலல் ; கண்டபடி நடத்தல் ; 
மயக்கித் திரிதல் ; பகடித்தனம் ; பசப்பு ; பொய்க்காதல் 


அலை 


946 


skittle 


slack 


வான 


புரிதல் ; விளையாட்டுப்பண்பு ; துடிதுடிப்பு ; வேடிக்கை 
ஈடுபாடு ; சோம்பித் திரிதல் ; இளமைப்பகட்டு நடிப்பு ; 
குறிக்கோளின்மை ; பயனின்மை . 
skit tle ; 3. மரப்பந்தாட்ட வகையில் ஆட்டக்காரரை அடுத் 

தடுத்து விரைவில் வெளியாக்கு . 
skit tle - pins , n . pl . எறிகட்டையாட்டம் , பந்தினால் அடித்து 

வீழ்த்தும் ஒன்பது கட்டைகள் கொண்ட ஆட்டம் . 
skit tles , n . எறிகட்டையாட்டம் , பந்தினால் அடித்துவிழச் 
செய்யும் ஒன்பதுகட்டைகள் கொண்ட ஆட்டவகை ; int . படு 
மோசம் ! அறிவின்மை ! மூடத்தனம் ! ( தொ ..). beer and skittles , 
வேடிக்கைப் பொழுதுபோக்கு , நேரப்போக்கு விளையாட்டு , 
skive , U. அடையடையாய் எடு , தோலை விடர்த்து உரி ; 

பட்டையிடு , மணிக்கல் பரப்பினை அரைத்துத் தீட்டு . 
skiv er , n. சீவுகத்தி , தோலைச்சீவப் பயன்படும் வெட்டுகருவி ; 

சீவுவதால் பெற்ற மென்றோல் , தோலாடை , தோலுரி. 
skivv y , 11. ( பே - வ . ) வீட்டு ஊழியப் பெண்டு . 
sku a , n . பெருங் கடற்பறவை வகை . 
skuldugg ery, n . = skullduggery . 
skulk , n . கரந்திருப்பவர் ; " தாக்கப் பதுங்கியிருப்பவர் ; 3 . 
கரந்திரு ; பதியமிட்டிரு ; தாக்கும் நோக்குடன் பதுங்கிக் 
காத்திரு ; பதுங்கி ஓடு , இடர்க்காலத்து நழுவி விடு ; கடமை 
தவிர் ; பார்வையிலிருந்து தப்பு ; காட்சியிலிருந்து தப்பி 
மறை . 
skulk er , n . கரந்திருப்பவர் ; தனிக் காரணமாகத் தாக்கு 
வதற்கு மறைந்திருப்பவர் ; ஆபத்துநேரத்தில் விலகியோடு 
பவர் ; நழுவிவிடுபவர் ; கடமை தவிர்பவர் ; பார்வையி 
லிருந்து தப்பி மறைபவர் . 
skulk ing , 11. கரந்திருத்தல் ; தப்பியோடுதல் ; a . கரந்திருத்த 
லுடைய ; அச்சம் காரணமாக மறைந்திருத்தலுடைய ; ஆபத்து 
நேரத்தில் விலகிவருகிற ; கடமை தவிர்தலுடைய ; பார்வையி 
னின்றும் தப்பி மறைகிற . 
skull, n . தலையோடு , கபாலம் , மண்டையோடு ; ( தொ . ) 
skull and crossbones , சாக்குறிப்புச் சின்னம் , குறுக்கை 
வடிவான இரு துடையெலும்பிடையிட்ட தலையோட்டுரு . 
skull - cap , 11. முதியவர் மனையக அணியான மென்பட்டுத் 
தலைக்கவிகைத் தொப்பி ; மண்டைவடிவ மலருடைய செடி 


sky lark , 11. வானம்பாடி ; 3. துள்ளி விளையாடு , குதித் 
தாடு ; களி கிளர்ச்சிகொள் ; கேலிக்கூத்தாடு ; குறும்பு செய் ; 
குறும்பாட்டமாடு ; வேடிக்கை விளையாட்டுகள் செய் ; முரட்டு 
விளையாட்டில் ஈடுபடு ; பொறிச் சூழ்ச்சி செய் . 
sky less , a . வானற்ற . 
sky light, 1. மேல்தளச் சாளரம் ; மோட்டுப் பலகணி . 
sky line , n , அடிவான் ; வானவிளிம்பு ; பின்னணி 
வரிக்கோடு ; ஓவியப் பின்னணி வான் வரை ; ( தொ . ) 
on the skyline , வான விளிம்பான , வானகப் பின்னணி 
யுடன் தெரிகிற . 
sky - parlour , n . மீமுகட்டுமாடம் , மிக உயர்ந்த கட்டிட 

உச்சிமேடை . 
sky - rocket , n . சேணெறிவாணம் , வானில் நேராக உயர்ந்து 
பாயும் வாணவெடி ; 3. வானோக்கி நேரே உயர்ந்து விசை 
யுடன் செல் . 
sky sail , n . தலைமைக் கப்பற்பாயின் மேலுள்ள சிறுதிறப்பாய் . 
sky - scape , n . இயற்கை வான்காட்சிப் படம் . 
sky -scrape , n . தலைமைக் கப்பற்பாயின் மேலுள்ள சிறு 

திறப்பாய் . 
sky -scraper , n . 

வானளாவி , சேண்மாடம் , விண்தொடு 
கட்டிடம் ; உயர்புகைக்கூண்டு ; ( கப் . ) முகட்டு முக்கோணச் 
சிறுதிறப்பாய் , 
sky -sign , n . மீமுகட்டு விளம்பரம் , உயர் கட்டிடங்களின் 

உச்ச உயர் இடங்களிற் காட்டப்படும் ஒளிவிளக்க விளம்பரம் . 
sky - tinc tured , a . வான்வண்ணச் சாயலுடைய . 
sky ward , a . வானோக்கிய ; adv . வானோக்கி . 
sky wards, adv . வானோக்கி . 
sky way , n . வானெறி . 
sky - writing , n . புகைவரி எழுத்து , வானூர்தி விளம்பரங் 

களில் பயன்படுத்தப்பெறும் புகைக்கோட்டு எழுத்துமுறை . * 
slab 1 , 1. பாளம் ; இழைப்புத்தட்டம் ; மரக்கட்டையறுப்பம் ; 
சிலாத்துண்டம் ; 3. பாளமாக்கு , தட்டப்படுத்து , சிலைத் 
துணுக்கறு . 
slab , a . களிபோன்ற , நீர்ம வகையில் கெட்டியாய் ஒட்டிக் 

கொள்ளுந் தன்மையுள்ள ; பசைக்களியான . 
slabb er , n . = slobber . 
slabb iness , n . சேற்றுநிலை , சகதித்தன்மை . 
slabb y , a . சேறான , சகதியான . 
slab - sid ed , a . ஒடுங்கி நீண்ட . 
slab - stone , n . பாளக்கல் , பாளம்பாளமாகப் பிளவுறுங் கல் . 
slack , n . தொகாப்புரி , சுற்றிவரிவதற்குரிய சுற்றாக்கயிற்றுப் 
பகுதி ; தொங்கல் வரி , அரைக்கச்சையின் சுற்றெச்சப்பகுதி ; 
வாணிகத்துறையில் மந்தமான பருவம் ; தளர் ஆட்டம் ; தளர் 
விடம் ; ( பே - வ . ) மந்தநிலை , சோம்பற்கட்டம் , இளைப்பாறு 
பருவம் ; ( பே.வ. ) தடை எதிர்ப்பு ; துடுக்குத்தனம் ; கரிக்கற் 
கட்டைக்கான நிலக்கரித்தூள் ; கடல்வேலைத் தேக்கநிலை மீன் 
வலை இழுவை ; a . தொய்வான , தளதளப்பான ; தளர்த்தி 
யான ; முறுக்கப்படாத ; கட்டப்படாத ; மந்தமான ; தேக்க 
முடைய ; சோம்பலுடைய ; மயக்கதயக்கமுடைய ; செயன் 
முனைப்பற்ற ; செயலற்ற ; இளகலான , இறுக்கமற்ற ; 
சோர்வுடைய ; செய்யத்தவறுகிற ; தவறுவதற்கிடமளிக்கிற ; 
விடுபாடுடைய ; உன்னிப்பில்லாத , கவனிப்பற்ற ; அக்கறை 
யற்ற , ஆர்வங் குன்றிய ; அசட்டையான ; ( ஒலி . ) தளர் 
ஓசையுடைய , ஓசைச்செறிவற்ற ; . தளர்த்தியாக்கு ; 
தளர்த்திவிடு ; தளதளப்பாக்கு ; தளரவிடு ; ( பே - வ . ) முனைப் 
புக் குறையவிடு ; செறிவுகுறைவி ; முனைப்புக்குறை ; செறிவு 
குறை ; அசட்டையாயிரு ; ஆற்றிக்கொள் ; இளைப்பாறு ; 
சோம்பலாக இரு ; சுண்ணவகையில் நீற்று ; ado . தொய் 
வாக ; தளர்வாக ; கவனியா நிலையில் , அசட்டையாக ; ஆர்வ 
மின்றி , அக்கறையில்லாமல் ; சோர்வாக , செய்யத்தவறி ; 
போதாநிலையில் : அரைகுறையாக ; ( தொ . ) keep & slack 
hand, keep a slack rein , பொறுப்பின்றிச் சவாரி செய் ; 


வகை . 


skulldugg ery , n . ( பே - வ . ) சூழ்ச்சி ; தகாவழி நடத்தை , 

தவறான பழக்கம் . 
skulled , a . மண்டையோட்டையுடைய . 
skunk , n . முடை வளிமா , முடைவளிபீற்றித் தப்பிக்கொள்ளும் 
இயல்புடைய பூனைவடிவக் காட்டுவிலங்கு வகை ; முடை 
வளி மாவின் மென்மயிர்த்தோல் ; முடை நாற்றமுடையவர் ; 
வெறுக்கத்தக்கவர் , கயவர் . 
Skup shtina , n . யூகோஸ்லாவிய மாமன்றம் . 
sky , n . வானம் , ஆகாயம் ; வான்முகடு ; தட்பவெப்பச் சூழல் ; 
சூழ்நிலை ; சுவரில் படம் மாட்டப்படும் உயர்வரிசைத் தளம் ; 
வானீலம் ; ப . மரப்பந்தை உயர உதைத்தேற்று ; படத்தைச் 
சுவரில் உயரமாக மாட்டு ; ஓவியர் படத்தைச் சுவரில் 
உயரமாக மாட்டு ; ( தொ . ) sky pilot , கேலி வழக்கில் புரோ 
கிதர் ; under the open sky , திறந்த வெளியில் , வெட்ட 
வெளியில் . 
sky - blue , n . வானீலம் ; a . வானீல வண்ணமார்ந்த . 
sky - born , a . கவிதை வழக்கில் தெய்வப் பிறப்புற்ற . 
sky - clad , a . வேடிக்கை வழக்கில் ஆடையற்ற ; திகம்பரமான . 
Skye , m . ஸ்காத்லாந்துநாட்டுச் சிறு சடைநாய் வகை . 
sky er , 11. மரப்பந்தாட்டத்தில் மீயுயர் பந்து உதை . 
Skye te rrier , n . = Skye . 
sky ey ; a . வானார்ந்த ; வான்போன்ற ; வானிலை சார்ந்த . 
sky - high , a . விண் முட்டிய ; adv . வானளாவ உயர்ந்து ; 
வானளாவி . 


947 
slack - bake 

slate 
பொறுப்பின்றி ஆட்சிசெய் ; slack in stays , ( கப் . ) போக்கு slant , n. கோட்டம் ; சாய்வு , சரிவு ; சாய்வு நிலை , சரிநிமிர் 
வரவில் மந்தமான ; 

slack lime ; சுண்ணாம்பு நீறு ; வில்லா , நிலை ; மட்டச்சாய்வு , சமதளமில்லாநிலை ; வசைக் 
slack off , முனைப்புக்குறைவி ; ஊக்கங் குறைவுபடு ; தளர்த்து ; குறிப்பு ; இகழ்ச்சி ; மறைமுகக்கண்டனம் ; சாய்வுச் சார்பு , . 
தளர்த்திவிடு ; slack up , ஊர்திவகையில் நிறுத்தற்குமுன் நோக்கு , கருத்துச்சார்பு ; a . ( செய் . ) சாய்வான , சரிவான ; 
விரைவு தணி ; slack water ; வேலை இறக்க ஏற்றத் தேக்கநிலை : கோணமான ; U. சரிவாகு ; சரிவாக்கு ; கோட்டமுறு , நேர் 
slack weather , சோம்பலூட்டும் பருவநிலை . 

கோட்டிலிருந்து விலகிச் செல் , நிமிர்கோட்டிலிருந்து திறம்பு ; 
slack - bake,. அரை வேக்காடாக்கு . 

கிடைக்கோட்டிலிருந்து விலகிச்செல் ; ( தொ . ) a slant of 

wind , சார் தகவான காற்றுவீச்சு , நல்வாய்ப்பான காற்று ; 
slack en , 0. தளர்த்தியாக்கு ; தளர்த்திவிடு ; தளதளப்பாக்கு ; 

on a slant , on the slant , சாய்வாக , பக்கம்நோக்கி . 
தளர்த்து ; செறிவுகுறைவி ; முயற்சி முனைப்புக் குறையவிடு ; 
செறிவு குறைவுறு ; முனைப்புக்குறை , கவனிப்பின்றி விடு ; 

slantendi cular, slantindi cular, slantingdi cular, a . 

சாய் 

( பே - வ . ) நிமிர்வரையல்லாத , சாய்வுவாட்டமான , 
அசட்டையாயிரு ; ( பே - வ . ) ஆற்றிக்கொள் ; இளைப்பாறு ; 
சோம்பலாக இரு . 

முகமான . 
slack er , n . சோம்பியிருப்பவர் ; வேலையில் விருப்பமில்லா 

slant ing , a . சாய்வான . 
திருப்பவர் ; செயல் முனைப்பற்றவர் ; தளர்த்துபவர் ; சோர் slap . n . அறை , உள்ளங்கை அடி ; V. கை ஓச்சி அடி ; அறை ; 
வுடையவர் . 

adu. அடி அதிர்ச்சியுடன் . திடீரென்று ; எதிர்பாராமல் ; 

முழுதளவாக ; நிறைவாக . 
slack -handed , a . கைச்சோர்வுடைய ; செயற்சோர்வுடைய . 

slap - bang , adu . மூர்க்கமாக , வன்முறையாக ; முழக்கமாக ; 
slack ly , adv . சோர்வாக , அரைகுறையாக . 

கூச்சலிட்டுக்கொண்டு .; தலைகீழாக , பதற்றமாக . 
slack ness , 1. இளக்கம் ; தளர்ச்சி ; மந்தம் ; முனைப்புக்கேடு ; 
ஆர்வக்கேடு , சோர்வு ; பின்னிடைவு. 

slap dash , n . வேகப்பாய்ச்சல் ; மும்முரவேலை ; ஆவேசச் 

செயல் ; குத்துச்சாந்து ; சுண்ணாம்புஞ்சரளைக்கல்லுங் கலந்த 
slacks, n . pl . தளர்காற்சட்டை . 

சுவர்ப்பூச்சு நீறு ; a . வேகமாகச் செல்கிற , மும்முரமாகப் 
slag , n . மண்டூரம் , தாதுமண்டம் , உருக்கிய சுரங்க உலோகக் பாய்கிற ; இடையிடைச் செய்யப்பட்ட , கண்ட கண்டபடி 
கசடு ; இரும்புக்கிட்டம் , சம்மட்டியால் அடிக்கப்பட்ட செய்யப்பட்ட ; மேலீடாகச் செய்யப்பட்ட , முனைப்பின்றிச் 
காய்ச்சிய இரும்பில் எழும் இரும்புக்கரியக உயிரகைச் செய்யப்பட்ட ; 3. குத்துச்சாந்திடு ; குத்து மதிப்புருவாகச் 
சிம்பு ; செங்கல் கடும்பதக்கட்டி , கடுவேக்காட்டில் சூளையில் சித்தஞ் செய் . 
ஏற்படும் செங்கற்கட்டி ; கொல்லுலைச் சாம்பற்கட்டி ; 

slapdash :, adv . மடத்துணிச்சலுடன் ; ஆவேசத்துடன் . 
காரோடு , எரிமலைக்குழம்பின் இறுகிய சாம்பற்கட்டி ; U. 
தாதுமண்டம்படுத்து ; இரும்புக்கிட்டமாக்கு ; செங்கற் கடும் 

slap jack , 7. அடை , வறட்டப்பம் ; சிங்காரப்பெட்டி , நறு 
பதக்கட்டியாக்கு ; சாம்பற்கட்டியாக்கு ; உலோகக் கசடுபடு ; 

மண முகத்தூள் வைக்கும் தட்டைப்பெட்டி . 
கடும்பதக்கட்டிபடு ; சாம்பற்கட்டியாகு . 

slapp ing , 11. அறை , மொத்தடி ; a . மிகுவிரைவான ; மிக 

விரும்பத்தக்க , மிகப் பெரிய ; கணிசமான ; ado. மிகு 
slagg y , a . உலோகக்கிட்ட வடிவான ; மண்டூர இயல்பான ; 

விரைவாக , மிக நன்றாக . 
தூதுமண்டமாகக் கிட்டிய ; கடும்பதச் செங்கல் சார்ந்த ; 
எரிமலைச்சாம்பற்கட்டியார்ந்த . 

slap stick , 1. சூத்திரக்கோல் , வளைந்து கொடுக்கும் இரு 

பிளவாயுள்ள கோமாளியின் கைப்பிரம்பு ; கீழ்த்தர அமளிக் 
slag - wool , n . கனிம இழைக்கம்பிளி , உலோகக்கிட்டப் 

களி நாடகம் ; a . கோமாளியின் சூத்திரக்கோலைக் கையாள் 
பாகூடான நீராவியால் இழைக்கப்படுஞ் செயற்கைக் கம்பளி . 

கிற ; கீழ்த்தர நகைச்சுவை நாடக இயல்புடைய . 
slain , v . slay என்பதன் முடிவெச்சம் . 

slap - up , a . ( பே - வ . ) புத்தம் புதுப்பாணி சார்ந்த , நாட் 
slake , . விடாய் தணி ; பழியவா நிறைவுசெய் ; சுண்ண பாணியான . 
வகையில் நீற்று , நீருடன் கலந்து நீறாக்கு . 

slash , n . வீச்சடி ; வீக்கடி ; வீச்சடித்தடம் ; கீறற்காயம் ; 
slake less , a . ( செய் . ) விடாய் வகையில் தணியாத , தணிக்க வெட்டுச் சிதைவுத்தடம் ; பிளவுத்தடம் ; வெட்டுச்சிதைவுக் 
முடியாத ; பழியுணர்ச்சி வகையில் தீராத , எளிதில் தீர்க்க கூளம் ; U. வீக்கு , சுளீரென அடி ; கத்தியால் தாக்கு ; 
முடியாத . 

வாளால் மொத்து ; கசையாலடி , சாட்டையால் சொடுக்கு ; 
sla lom , 11. தடங்கல் பனிச்சரிவாட்டம் , இடைத்தடைகள் குத்திக்கீறு ; வெட்டிப்பிள ; வெட்டிச்சிதை ; ( படை . ) 
மூலம் நெறி ஒழுங்குபடுத்தப்பட்ட கீழ்நோக்கிய சரிவான கொப்புக்கவரரண் எழுப்புவதற்காக மரங்களை வெட்டி 
பனிச்சறுக்காட்டக் கேளிக்கை ; தடங்கல் படகுப்போட்டிப் வீழ்த்து ; ( தொ . ) slashed sleeve , உட்கிடக்கை தெரியும் 
பந்தயம் . 

படியான நீள் பிளவுகளையுடைய கைக்கடைப்பகுதி ; slashing 
slam , n . தடால் ஒலி ; தடாற்கதவடைப்பு ; சீட்டாட்ட முழு 

criticism , ஒளிமறைவு இல்லாத கண்டனம் . 
வரிசைக் கெலிப்பு ; 3. கதவைத் தடாலென அடை ; கதவு slat1 , 11. பாவுதிரைப் பட்டிகை , பலகணித் திரைக்குப் பயன் 
வகையில் தடாலென மூடிக்கொள் ; தொப்பென்று வை ; 

படுத்தப்படும் நீண்ட மெல்லிய மரச்சிம்பு ; வரிச்சல் , ஓடுபரப்பு 
( பே - வ . ) அடி , மோது , புடை , தட்டு ; எளிதில் வெற்றி வதற்கான மோட்டு மரச்சட்டம் ; ( பே - வ . ) சாமியோடு , 
கொள் ; ( தொ . ) grand slam , சீட்டாட்ட வகையில் 

மெல்லிய மோட்டுப்பாவோடு . 
13 பந்தயக் கெலிப்பு ; little slam , சீட்டாட்ட வகையில் slat ?, v . மோதியடி , கப்பற் பாய் - கயிறுகள் முதலியவற்றின் 
12 பந்தயக் கெலிப்பு . 

வகையில் சடசடவென்றடித்துக்கொள் , தொப்புத் தொப் 
sla nder , 11. அவதூறு ; பழிதூற்றுரை , பொல்லாங்குரை ; 

பென்று சென்று மோது . 
பொய்க்குற்றச்சாட்டு ; ( சட் . ) பொய்யுரைப் பழி ; 3. பழி slate 1,11 . பலகைக்கல் ; அடுக்கடைப்பாறை , தட்டையான 
தூற்று ; பழித்துரை ; பொய்ப்பழி கூறு ; பொய்யுரைப் மென்மையான 

எளிதில் . பிளக்கப்படவல்ல 
பழிசுமத்து , நற்பெயர் கெடு , பெயர் கறைப்படுத்து . 

பசுநீலச் சாம்பல்நிறப் பாறை வகை ; சிறுவர் எழுதுவதற்கான 
sla nderer , 11. அவதூறு பேசுபவர் , பழிதூற்றுபவர் . 

மரச்சட்டமிட்ட கற்பலகை , பலகைக் கல்லேடு ; a . கற்பலகை 
sla nderous , a . அவதூறான , பழிதூற்றுகிற . 

சார்ந்த ; கற்பலகையினாற் செய்யப்பட்ட ; கற்பலகை நிறமான , 

மென்கருநீலமான ; 3. மோடு வகையில் பலகைக்கல் கொண்டு 
slang , n . கொச்சைவழக்கு ; கொச்சைச்சொல் ; கொச்சை 

வேய் ; பலகைக்கல்லால் மூடு ; கற்பலகையில் குறி ; கற்குச்சி 
வழக்குத்தொடர் ; இழிதகவான குழூஉக்குறி வழக்கு ; 3 . 

யால் மயிர் நீவியெடு ; பதவி முதலியவற்றில் அமர்த்து ; 
கொச்சை மொழிகளால் தூற்று , பச்சையாகத் திட்டு . 

பதவி அமர்வுக்காகப் பெயர் குறிப்பிடு ; ( தொ . ) a slate loose , 
slang y , a . கொச்சை வழங்கும் இயல்புடைய ; கொச்சையின் சிறு கோட்டி ; clean the slate , பொறுப்புகளை விட்டு நீங்கிக் 
இயல்புவாய்ந்த . 

கொள் ; பொறுப்புகளைத் துறந்துவிடு . 


பலகைகளாக 


அடிமை 


948 
slate 

sledge -hammer 
slate , 0. ( பே - வ . ) திறனாய்வில் நூலாசிரியரைக் கடுமை slave - hunter , n . 

வேட்டையாளர் , 

ஆட்களை 
யாகக் கண்டி ; திட்டு , இடித்துரை , தாளி . 

வேட்டையாடிப் பிடித்து அடிமைகளாக விற்பவர் . 
slate .black , n . சற்றே நீலங்கலந்த இளம்பசுங் கருநிறம் ; slav er , 11. அடிமைவாணிகக் கப்பல் ; அடிமைவாணிகர் . 
a . இளளமபசுங் கருநீல நிறமான . 

slav er , n . சொள்ளு , கோழை , சாளைவாய் நீர் , கடைவா 
slate - blue , n . மங்கலான கரும்பசு நீலநிறம் ; a . மங்கிய 

யொழுகுநீர் ; அடிமைப் புகழ்ச்சி , கீழ்த்தர முகப்புகழ்ச்சி ; 
கரும்பசு நீல நிறமான . 

3. சொள்ளு வழியவிடு ; கோழை வடிவுறு ; துணியின்மீது 
slate - club , n . கூட்டுநலக்குழாம் , சிறு வாரப்பங்குத் தொகை சாளைவாய்நீர் ஒழுகவிடு ; முத்தமிடுகையில் மற்றொருவர் 
யுடன் கூட்டுத்துணையுதவி நலம் நாடி அமைக்கும் குழு கன்னத்தில் எச்சிற்படச் செய் . 
அமைப்பு . 

slav ery1, n . அடிமைமுறை ; தன்னுரிமையற்ற நிலை , சுதந் 
slate - colour , n . பசுநீலக் கரும்பழுப்பு நிறம் . 

திரமின்மை , அடிமையின் நிலை ; அடிமைகளை உடைமையாக 
slate - coloured , a . பசுநீலக் கரும்பழுப்பு நிறம்வாய்ந்த . 

வைத்திருக்கும் வழக்கம் ; அடிமைப்பண்பு ; கட்டுண்டநிலை ; 
slate .grey , n . இளம்பசுநீலச் செம்மஞ்சள் நிறம் ; a . இளம் 

தன்னாண்மையின்மை ; தன்னாட்சியிழப்பு ; சோர்வுறச்செய் 
பசுநீலச் செம்மஞ்சள் நிறமான. 

யும் உழைப்பு , அடிமைவேலை . 
slate -pencil , n. பலப்பம் , கற்பலகைக் குச்சி . 

slav ery , a . எச்சில் ஒழுகவிடுகிற .. 
slat er , n . பலகைக்கற் பாவோடு வேய்பவர் ; பலகைக்கற் 

slav ey , n . பணிப்பெண் , ( பே - வ . ) உணவுமனைப் பணிமகள் . 
குச்சி , தோல் நுண்மயிர் களைவதற்கான கற்பலகை அலகு Sla vic , 1. ஸ்லாவிய இனத்தவர் மொழி ; a . ஸ்லாவிய இனஞ் 
டைய கருவி வகை ; ( பே - வ . ) மரப்பேன் . 

சார்ந்த . 
slate - writer , 11. திப்பிய வரைவு வித்தகர் . 

slav ish , a . அடிமைத்தனமான ; அடிமைகளின் இயல்புகள் 
slate - writing , 11. திப்பிய எழுத்து ; மூடிய கற்பலகையில் 

வாய்ந்த ; தன்மதிப்பற்ற ; தாழ்வான , தன் மதிப்பற்றுப் 
எழுத்து வருவிக்கும் வித்தை . 

பின்பற்றுகிற ; கெஞ்சிப் பணிகிற , இழிவான ; ( தொ . ) 

slavish imitation , தனக்கெனத் தனித்தன்மையின்றிப் பின் 
slatt ern , n . நடைகேடி , ஒழுங்கற்றவள் , தூய்மையற்றவள் . 

பற்றுதல் , ஆராயாமற் பின்பற்றும் பண்பு . 
slatt ernly , a . ஒழுங்கற்ற , தூய்மையற்ற 

slav ishly , adv . அடிமைத்தனமாக , தற்பண்பின்றி . 
slat y , a . கற்பலகை சார்ந்த ; கற்பலகை போன்ற ; ( தொ . ) 

slav ishness , n . அடிமை மனப்பான்மை ; தற்பண்பற்றுப் 
slaty clearage , அடுக்குத்தளத்துக்கு முரணான வரிப்பிள 

பின்பற்றும் இயல்பு . 
வமைவு. 

slavoc racy , n . அடிமையுடைமையாளர்குழு ; அடிமை 
slaught er , n . மாக்கொலை ; படுகொலை ; நூழிலாட்டு ; U. 

முதலாளிகள் ஆட்சி ; அடிமை உடைமையாளர் ஆற்றல் . 
படுகொலை செய் , நூழிலாட்டு ; இரக்கமின்றிக் கொல் ; 
விலங்குகளை வெட்டித்தள்ளு ; இறைச்சிக்காக வெட்டிக்குவி ; 

slav ocrat , 11. அடிமை முதலாளி ; அடிமை உடைமை முறை 
( தொ . ) slaughter of the innocents , மாமன்ற வழக்கில் 

ஆட்சியின் ஆதரவாளர் . 
காலம் போதாமையால் பருவ அமர்வின் இறுதியில் சட்டப் 

Slavon ian , 11. ஸ்லாவிய இனத்தவர் ; ஸ்லாவிய இனத்த 
பகர்ப்புகளைக் கைவிடல் . 

வரின் மொழி ; ஸ்லவோனியாவில் வாழ்பவர் ; a . ஸ்லாவிய 
slaught er - house , 1. இறைச்சிக்கொட்டில் ; படுகளம் . 

இனஞ் சார்ந்த ; ஸ்லவோனியா சார்ந்த , 
slaught erous, a . படுகொலை செய்யும் பாங்குடைய ; கொலைத் 

Slavon ic , 11 . ஸ்லாவிய இனத்தவர்களின் மொழி ; a . ஸ்லாவிய 
தொழிலுடைய , அழிவுசெய்கிற . 

இனத்தவர் சார்ந்த . 
Slav , 11. ஸ்லாவிய இனத்தவர் , 

இனத்தவர் , கிழக்கு 
கிழக்கு ஐரோப்பாவின் 

Slavon icize , v . ஸ்லா வியஇனப் பண்பூட்டு , ஸ்லாவிய 
பெரும்பகுதியிற் பரவியுள்ள ருசியர் - பல்கேரியர் - சைலீசியர் 

இனப்பண்புமயமாக்கு . 
பொஹீமியர் உள்ளிட்ட இனத்தைச் சேர்ந்தவர் ; a . ஸ்லாவிய Slav ophil , Slav ophile , 11. ஸ்லாவிய இனத்தவர்களுக்குச் 
இனஞ் சார்ந்த ; ஸ்லவானிக் மொழி சார்ந்த ; ஸ்லவானிக் சாதகமானவர் , ஸ்லாவியர்களுக்கு நண்பர் ; a . ஸ்லாவியர் 
மொழி பேசும் மக்கள் சார்ந்த ; ஸ்லவோனியா சார்ந்த . 

களுக்குச் சார் தகவான , ஸ்லாவியர்கள் பக்கச்சார்பான . 
slave , n . அடிமை , தொழும்பர் ; பிறராட்சிக்குட்பட்டவர் ; Slav ophobe , n . ஸ்லாவிய இனத்தவர்களுக்குப் பகையான 
அடிமை வேளையாள் ; தன்னுரிமையற்றவர் ; வணங்கி வாழ் வர் , ஸ்லாவிய இனப் பண்பு வெறுப்பவர் ; a . ஸ்லாவிய 
பவர் ; அடிமைப்பண்புடையவர் ; பழக்கத்திற்கு அடிமைப் இனத்தவர்களுக்குப் பகையான ; ஸ்லாவிய இனப்பண்பு 
பட்டவர் ; மாடாய் உழைப்பவர் ; ஓய்வொழிவற்றவர் ; 

வெறுக்கிற . 
தன்னாண்மையிழந்தவர் ; 3. அடிமை போல் வேலை செய் , slaw , n . கோசுக்கீரை இனக் குழம்புணவு . 
தொண்டூழியம் புரி ; அடிமையாக்கு ; அடிமையாக நடத்து ; 
( தொ . ) slave States , ( வர . ) அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் 

slay , v . கொல் ; அழி ; ( செய் . ) வேட்டையாடி அழிவுசெய் 
முன்னாள் தென்பாற்பகுதி . 

sleaz y , a . துகில் வகையில் உறுதியற்ற ; இழைம வகையில் 

நொய்தான ; ( பே - வ . ) ஒழுக்கங்கெட்ட . 
slave - ant , n . அடிமை எறும்பு , எறும்புச் சமுதாயத்தில் 
கட்டாயப்படுத்தி வேலை வாங்கப்படும் எறும்பு . 

sled , 11. சிறு பனிச் சரக்குகலம் ; சரக்குகள் கொண்டுசெல்வதற் 
slave .bangle , n . வங்கி , தோட்காப்பு . 

கான பனிச்சறுக்கு இழுப்புவண்டி ; முற்காலத்தில் தூக்கிடு 

வதற்குரியவரை இழுத்துச் செல்லும் வண்டி ; V. சறுக்கு 
slave - born , a . பிறப்படிமையான , அடிமையாகப் பிறந்த ; வண்டியில் இட்டுக்கொண்டு செல் ; சறுக்குகலத்திற் செல் . 
அடிமைகளாயுள்ள பெற்றோர்களுக்குப் பிறந்த . 

sledge , n . பனிச்சறுக்கூர்தி ; சறுக்குகலம், சரக்குக் 
slave .driver , 1. கங்காணியர் , அடிமைகளைக் கட்டாய கொண்டுசெல்லும் நிலச்சறுக்கிழுப்பு வண்டி ; 3. பனிச் 
வேலைவாங்கி மேற்பார்வையிடுபவர் ; கடுமையாக வேலை சறுக்கூர்தியிற் செல் ; பனிச்சறுக்கூர்தியிற் பயணஞ் செய் ; 
வாங்குபவர் . 

சறுக்குகலத்திற் கொண்டுசெல் . 
slave .grown, a . அடிமைகளின் வேலையினால் விளைவிக்கப் sledge , 11. கொல்லுலைக்கூடம் , கருமானின் சம்மட்டிக்கூடம் . 
பட்ட . 

sledge - hammer , 1. கொல்லுலைக்கூடம் , கருமானின் சம் 
slave - holder , n . அடிமை முதலாளி, அடிமைகளை உடைமை மட்டிக்கூடம் ; a . உலைக்கூடத்தால் அடிக்கும் ஆற்ற 
யாக வைத்திருப்பவர் . 

லுடைய , சம்மட்டியடி அடிக்கிற ; ( தொ . ) sledge.hammer 
slave - hunt , n . அடிமை வேட்டையாட்டம் , அடிமைகளாகக் & rgument , sledge - hammer style , சம்மட்டியடிப்பாணி ; 
கடத்திச் செல்ல ஆட்களை வேட்டையாடுதல் . 

sledge - hammer blow , சம்மட்டியடி . 


949 


sleek 


slidable 


- 


sleek , a . பட்டிழைவான , மென்னொசிவான ; மென்மையும் 
வழவழப்பும் வாய்ந்த ; மென்பள பளப்பான ; U. பட்டிழை 
வாக்கு , மென்னொசிவாக்கு ; மென்மையும் வழவழப்பும் 
உடையதாக அழுத்தித்தடவு , மென்பளப்புப்பட வருடு. 
sleep , n . உறக்கம் , தூக்கம் ; உயிரினங்களின் பருவச் செறி 
துயில் நிலை ; ஒருமுறைத்துயில் ; துயில்நேரம் ; நீடமைதி , 
ஓய்வு ; அசைவின்மை ; கவனியாதிருத்தல் ; துஞ்சுதல் , 
சாவு ; 3. உறக்கத்தில் ஆழ்ந்திரு , தூங்கிவிடு , துயில்கொள் ; 
தூங்கிக்கழி ; தூங்கி நிலைமாறப்பெறு ; செயலற்றிரு ; 
செயலடங்கியிரு ; அமைந்திரு ; உணர்ச்சியற்றிரு ; சோம்பி 
யிரு ; அக்கறையற்றிரு ; எழுச்சியற்றிரு ; அசைவற்றிரு , 
அசைவிலதாய்த் தோன்று ; கல்லறையிற்கிட ; இரவுநேரத்தில் 
தங்கியிரு; கலவிசெய் ; இடவகையில் தூங்க வாய்ப்புடையதா 
யிரு ; ( தொ . ) beauty sleep , நள்ளிரவுக்கு முந்திய துயில் , 
புதுக்கிளர்ச்சி விளைக்கும் தூக்கம் ; fall on sleep , உறங்கி 
விடு ; இற : go to sleep , உறங்கிவிடு ; let sleeping dogs lie , 
தொல்லைகளைக் கிளறிவிட்டுக் கொள்ளாதே ; sleep in , நெடு 
நேரந்தூங்கு ; sleeping partner , உழைக்காத கூட்டாளி ; 
sleep like a top , ஆழ்ந்த உறக்கங்கொள் ; sleep on a 
question , sleep upon a question , sleep over & question , 
சிக்கலைத் தள்ளிவைத்துப்பார் ; sleep that knows not 
breaking , இறப்பு ; sleep the clock round , 12 அல்லது 24 
மணி நேரம் தூங்கு ; the sleep of the just , ஆழ்ந்த உறக்கம் ; 
top sleeps , பம்பரம் விரைசுழற்சியில் அசைவற்றுத் தோன்று 
கிறது . 
sleep er , n . தூங்குபவர் ; வாரை , விட்டக்குறுக்குக்கை ; 
குறுக்குவிட்டம் ; தண்டவாளக் குறுக்கைக்கட்டை ; தொடர் 
வண்டித் துயிற் பெட்டி . 
sleep iness , 11. தூக்கக் கலக்கம் . 
sleep ing , n . உறங்குதல் ; உறக்கம் ; a , உறங்குகிற ; உறங்கு 

வதற்குரிய ; உறக்கமூட்டுகிற ; உறக்கத்துடன் இயலுகிற . 
sleep ing - bag , 1. துயிற்பை , வழிப்போக்கர் தூங்குவதற் 

காகப் பயன்படுத்தும் பை . 
sleep ing -car , sleep ing - carrg iage , n . துயிற்பெட்டி , 
துயில்வாய்ப்பிடம் அமைக்கப்பெற்றுள்ள இருப்பூர் தித் 
தொடர்வண்டிப் பெட்டி . 
sleep ing - draught , n . தூக்கமருந்து , துயில் தூண்டுங் குடி 

நீர்மம் . 
sleep ing - sick ness , n . வகையின் கடியினால் வரும் 

கொடிய ஆப்பிரிக்க நச்சு நோய்வகை . 
sleep ing - suit , 11. தூக்கநேரத் தளர் உடுப்பு : 
sleep less , a . உறக்கமற்ற ; உறங்காது கழிக்கப்படுகிற ; 

உறக்கமின்மைக்குக் காரணமான . 
sleep - walk er , n . தூக்கத்தில் நடப்பவர் , தூக்கநடப்புக் 

கோளாறுடையவர் . 
sleep - walk ing, 11. தூக்கத்தில் நடத்தல் , தூக்கநடப்புக் 
கோளாறு ; 

a . தூக்கத்தில் நடக்கிற , தூக்கநடப்புக்கு 
ஆளான . 
sleep y , n . சோம்பேறி ; கவனிக்காதிருப்பவர் ; a . உறங்கி 
வழிகின்ற , அரைத்தூக்க நிலையிலுள்ள ; தூங்குவதற்கு 
ஒருங்கியுள்ள ; வழக்கமாகவே சோம்பலான ; வழக்கமாகவே 
எதிலும் நாட்டஞ் செலுத்தாத ; கிளர்ச்சியில்லாத ; பழங்கள் 
வகையில் சுவையற்று உலர்ந்துபோன ; ( தொ . ) sleepy 

sickness , மயக்கத்தோடு கூடிய மூளைவீக்க நோய் . 
sleep yhead , n . சோம்பலுள்ளவர் ; கவனிக்காதிருப்பவர் . 
sleet , 11. ஆலங்கட்டி மழை ; 3. கல்மழை பெய் , ஆலங்கட்டி 
யாக மழை பெய் ; ( தொ . ) it sleets, கல்மழை பெய்கிறது , 
ஆலங்கட்டியாக மழை பெய்கிறது . 
sleeve , n . சட்டைக்கை , கையினை மறைக்குஞ் சட்டைப் பகுதி ; 
குழல் அகஞ்செருகப்பட்ட பெருங்குழல் ; கம்பியுருளை அகஞ் 
செருகப்பட்ட குழல் ; ( கப் . ) காற்றுத்திசை காட்டும் பாய்க் 
கூம்பு ; ( தொ . ) have card up one s sleeve , சீட்டினைச் 
சட்டைக் கைப்புறம் மறைத்து வைத்திரு ; have card up one s 


sleeve , have plan up one s sleeve , தனிப்பட - வேறு திட் 
டத்தை உரிய சமயம் வரும்வரை மறைத்துவைத்துக்கொண் 
டிரு ; laugh in one s sleeve , நமட்டுச்சிரிப்புச்சிரி , உள்ளுக் 
குள்ளாகச் சிரித்துக்கொள் ; lawn sleeves , மாவட்டச் சமய 
முதல்வரின் நேர்த்தியான நார்த்துணிச் சட்டைக்கை ; 
leg.of- mutton sleeve , மணிக்கட்டிறுக்கச் சட்டைக் கை ; 
mandarin sleeve, முழங்கைக்குக் கீழே திறந்த தளர்த்தி 
WITGOT ILLÅ60 ; roll up one s sleeves , turn up one s 
sleeves , சண்டைசெய்ய ஒருக்கமாகு ; வேலைசெய்ய ஒருங்கு ; 
wear one s heart upon one s sleeve , உணர்ச்சிகளை வெளிப் 

படையாகக் காட்டு . 
sleeve - coupling , n . மேவுகுழல் ; குழாய்கள் 
இடை 

யிணைப்புக் குழல் ; இயந்திரத் தண்டச்சுக்கள் 
யிணைப்புக் குழாய் . 
sleeve .fish , n . கணவாய் மீன்வகை . 
sleeve less , a . கைப்பகுதியற்ற ; பயனற்ற , வீணான ; ( தொ . ) 

sleeveless errand , வீண் பயணம் . 
sleeve - link , 1. சட்டைக்கைக் குமிழ்மாட்டி . 
sleeve - nut , n . இடையிணைப்பு உறழ்சுரை . 
sleeve -valve , n . இழையுருளைத் தடுக்கிதழ் . 
sleigh , n . , v . = sledge . 
sleigh - bell , n . சறுக்குவண்டிக் குதிரைச் சேணச் சிறு மணி . 
sleight , n . கைத்திறன் , கைப்பழக்கம் ; அருந்திறன் ; செயற் 

சதுரப்பாடு . 
sleight - of - hand , n . கைத்திறமுறை ; செப்பிடுவித்தை ; 
கைச்சாலவித்தை ; வாட்போரின் கைவீச்சுத்திறம் , கைவீச்சு 
நயம் . 
slen der , a . ஒடுங்கிய ; அகலங் குறைந்த ; பருமனில் குறைந்த ; 
கம்பி போன்ற ; ஒல்லியான , நுடங்கிய ; நொய்ய ; மிகச் 
சிறிய , நுண்ணிய ; குறைவாயுள்ள , போதாத ; சாரமற்ற ; 
வளமற்ற . 
slen derness, n , மென்மை , நுண்மை . 
slept , v . sleep என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
sleuth - hound , n . மோப்ப வேட்டைநாய் வகை ; துப்பறி 

பவர் ; தடங்காண் வல்லுநர் ; புலனறி வல்லுநர் . 
slew , n . உடன் திருப்பம் ; விசைத்திருப்பீடு ; திடீர்த்திரு 
வெட்டு ; விசை ஊசலாட்டம் , உடன்விலங்கல் ; திடீர்ப்புடை 
பெயர்விடம் ; 3. ஊடச்சின்மேல் திடுமெனத் திரும்பு , சுழன்று 
திரும்பு ; திடுமெனப் புடைபெயர் . 
slew , v . slay என்பதன் இறந்தகாலம் . 
slice , 11. துண்டம் ; பூழி , கூறு ; பங்கு ; பகுதி ; வரிவரியாக 
நறுக்கிய துணுக்கு ; மெல்லிய கண்டம் , இறைச்சிச்சீவல் ; 
அப்ப அரிகண்டம் ; வகுத்தளிக்கப்பட்ட கூறு ; கிட்டிய 
பகுதி ; சுரண்டுகத்தி , ஓலை அலகுடைச் சுரண்டு கருவி ; 
மெல்லுணவுக்கரண்டி ; சுரண்டு கோல் , உலைக்களத் துப்புரவுக் 
கரண்டி ; உலைக்களப் பற்று குறடு , தணலிலிருந்து 
பொருள்களை எடுப்பதற்கான கருவி ; 3. துண்டுதுண்டாக 
நறுக்கு ; பூழி பூழியாக அரி ; அரிந்து கூறாக்கு ; படலம் 
படலமாகச் சீவு ; துண்டி ; அரிவது போன்று துடுப்பியக்கி 
உகை ; குழிப்பந்தாட்ட மட்டையினை வெட்டுப்பாணியில் 
இயக்கு ; பந்தினை வெட்டுவாக்காக அடித்து வலப்புற 
ஆட்டக்காரரிடம் அனுப்பு . 
slice - bar , n . சுரண்டுகோல் , உலைக்களத் துப்புரவுக்கரண்டி . 
slick , a . கைத்திறமிக்க ; தரங்கெடாத , செயற்குளறுபடியினால் 
கெடுக்கப்படாத ; திறம்பட்ட , அட்டியின்றி செய்து முடிக்கப் 
பட்ட ; 3. மழமழப்பாக்கு , மெருகுத்தோற்றங் கொடு , சீர் 
நயப்படுத்து ; ads . நேரடியாக , முழுதுறழ்வாக , சரிநுட்ப 


. 


மாக . 


. 


slick er , 11. நீர்க்காப்பு மேற்சட்டை ; மெருகுகருவி ; மோசக் 

காரர் , மோசஞ் செய்யக்கூடியவர் . 
slid , v . slide என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
slid able , a. நெகிழ்த்தித் தள்ளத்தக்க , இழைவுடைய . 


950 
slide 

slip 
slide, n . 

சறுக்கல் , இழைவியக்கம் ; பனிச்சறுக்கிழைவு ; பற்ற அடிமைப்பண்பு ; 3. சேறு பூசு ; களிம்பு தடவு ; 
பனித்தளச் சறுக்கிழைவுத்தடம் ; பனிச்சறுக்கிழைவுத்தளம் ; பாம்பு வகையில் இரைவிழுங்குமுன் ஈரப் பதமாக்கு ; ( இழி . ) 
பனிச்சறுக்காட்டத்தளம் ; வரியிழைவு , ஒருதிசை நேரிழைவாக நெறிபுறக்கணித்து எப்பாடுபட்டாயினும் செயலை வெற்றிக் 
நழுவிச்செல்லும் நிலை ; சாய்விழைவுத்தளம் , சாய்சறுக்குத் குக் கொண்டுசெல் . 
தளம் ; இயந்திர இழைப்பகுதி ; இழைவுறுப்பு ; இழைகதவம் ; 

slime - gland , n . களிம்புச்சுரப்பி , நத்தை இன வகையில் 
செருகிழைவு , உரிய இடத்தில் இழைவாகச் செருகிவைக்கப் 

பசைநீர் சுரக்குங் கழலை . 
பட்ட பொருள் ; இழைவூக்கு , தலைமயிரொப்பனையில் செருகி 
வைக்கும் கவரூசி ; ஆய்வாடிகளின் காட்சிவில்லை ; 3. நழுவிச் 

slime - pit, 1. நிலக்கீல் கிடங்கு . 
செல் ; வழுக்கியோடு ; நழுவிச்செல்லுவி ; இழைந்துசெல் ; slim iness , n . சேறார்ந்த தன்மை ; பிசுக்குத்தனம் . 
பனிப்பரப்புமீது சறுக்கிச் செல் ; சறுக்குக்கட்டைமீது சறுக்கிச் 

slim y , a . சகதியான ; குழைசேற்றுத் தன்மைவாய்ந்த ; 
செல் ; சறுக்காட்டமிடு ; தங்கு தடையின்றி எளிதிற் செல் ; 

சேறு பூசப்பட்ட ; செழி நிறைந்த ; சீதக்கட்டார்ந்த ; சளி 
தன்னுணர்ச்சியின்றிச் செல் ; நழுவிநகர்வுறு , மெல்லிழை 

யார்ந்த ; சீதங்கட்டியுள்ள ; பிசுபிசுக்கலான ; வழுக்குகிற ; 
வாகப் படிப்படியாகச் செல் ; ( தொ . ) let things slide , 

பிடிக்கு வசப்படாத ; கெஞ்சி ஏய்க்கிற ; வெறுக்கத்தக்க 
பொருட்படுத்தாதிரு ; slide over delicate subject , நுட்ப 

வகையில் முகப்புகழ்ச்சி செய்கிற ; தன் மதிப்புக்கேடான 
நயங்களைத் தொடாமலே விட்டுச்சென்றுவிடு. 

அடிமைப்பாங்குடைய . 
slide - caliper, n. நுண்விட்டமானி , நழுவு நுண்படிக்கல 

sling " , n . கவண் , கல்லெறி கருவி ; கவண்கயிறு , கல்லெறி 
முடைய விட்டமளக்கும் கருவி . 

கயிற்று முடிச்சு ; உறி , தொங்கல் கயிறு ; தொங்கல் முடிச்சு , 
slid er , 1. பனிச்சறுக்கிச் செல்பவர் ; வழுக்கிச்செல்பவர் ; 

கயிற்றுத்தொங்கல் , தொங்கற்கட்டு .; காயம் பட்ட உறுப்புக் 
சறுக்கிச் செல்வது ; இழைந்தோடும் உறுப்பு ; தாள்வில்லை 

- கான ஏந்துகட்டு ; ப . எறி; கவண் எறி; மேலிடு ; உறியில் 
களுக்கிடையிலுள்ள , குளிர்பாலேடு ; சேதாமை , சிவந்த வயிறு தொங்கவிடு ; கட்டித்தூக்கு ; மேலிருந்து தாங்கப் பெரும் 
டைய ஆமை வகை . 

படி அமை ; தூங்கு , தொங்கு ; தூக்கு கயிற்றினால் 
slide -rule , n . = sliding - rule . 

மேலேற்று ; இடமாற்று ; ( தொ . ) slung shot , அடிவார்க் 
slide .valve , 1. இழைவடைப்பு . 

குண்டு , வீணர்களால் ஆயுதமாகப் பயன்படுத்தப்படும் மணிக் 

கட்டோடு தோல்வாரால் இணைக்கப்பட்ட உலோக உருண்டை . 
slide - way , n . இழைவரி , இயந்திரத்தில் உறுப்பு வழுக்கி 

sling , n . கள் வகை . 
இயங்குவதற்கிடமளிக்கும் பகுதி . 
slid ing - door , n . செருகிழைகதவம் , குடுமியின் மீது இயங் 

sling - cart , 11. தொங்கற் பளுவண்டி , பளுக்கள் ஊடச்சில் 
காமல் நீள்தொளையூடே பக்கவாட்டில் இழுக்கப்படுங் கதவு . 

கட்டித் தொங்கவிடப்பட்டு எடுத்துச் செல்லும் வண்டி . 
slid ing - keel , n . இழைவுகட்டை , படகு பக்கவாட்டிற் 

sling - dog , n . பாரஞ்சாம்பிக் கொளுவி . 
சாயாமல் தடுக்கும் அடி மட்ட மையப்பலகை . 

slink1, 3. மறைந்து நழுவு , ஒளிந்தோடு ; வெட்கத்தால் ஓடி 
slid ing - rule, n . உறழ்படியளவைக்கோல் , 

நுண்ணளவு 

மறைவுறு ; வெள்கிப் பின்னிடைவுறு ; நாணி ஒதுங்கிச் 
காட்டும் நழுவுபடியுடைய அளவுகோல் . 

செல் ; குற்ற உணர்ச்சியுடன் தலைகுனிந்து செல் ; கோழைத் 
slid ing - scale, n . உறழ்வுபடிவீதம் , தீர்வை - வரி முதலிய 

தனமாகப் பதுங்கிச்செல் ; அஞ்சியொடுங்கு . 
வற்றின் வகையில் படிப்படியாக ஏறியிறங்கிச் செல்லும் slink , 11. சிதடு , விலங்கு வகையில் அரைகுறை வளர்ச்சி 
திட்ட வீத அளவுமுறை . 

யோடு பிறந்த கன்று , முழுவளர்ச்சியுறுமுன் பிறந்த கன்று ; 
slid ing - seat , n . நெகிழ்விருக்கை , பந்தயப் படகில் துடுப்பு ப . முதிராக் கன்று ஈனு ; முழுவளர்ச்சியுறாக் கன்று போடு . 
வலிப்பவரின் உடலசைவுக்கேற்ப நெகிழ்ந்தசைந்து கொடுக் slip , n . சறுக்கல் ; வழுக்கல் ; எதிர்பாராப் பிழை ; தவறு ; 
கும் அமர்வுப் பீடம் . 

நாச்சோர்வு ; சொற்சோர்வு ; எழுத்துச்சோர்வு ; கட்டுப் 
slight , n . ஏளன அவமதிப்பு , புறக்கணிப்பேளனம் , உரிய பாட்டில் தளர்வு ; ஒழுக்கவழு , நடத்தைத் தவறு ; தப்புதல் , 
: மரியாதை காட்டத்தவறுதல் ; a . மெல்லிதான ; ஒல்லியான ; பிழைத்தல் ; சிறு துண்டு ; கழி , கம்பு ; மரப்பட்டிகை ; வரிச் 
நொய்தான தோற்றமுடைய ; முக்கியமல்லாத , கவனிக்க சல் ; வார் ; தும்பு ; தாள்பட்டி , தாள் நறுக்கு ; நீண்டொடுங் 
வேண்டாத , சிறிய அளவான ; மிகுதியாயிராத , முழுநிறைவா 

கிய இடம் ; ஆட்டக்கள ஓரம் ; சிறுகிளை , நாற்று முளை ; 
போதாத ; 

அருகலான , - குறைவாயுள்ள ; மிகச் ஒட்டுக்கொம்பு ; கான்முளை , மரபுக்கொழுந்து ; ஆட்டக் 
சிறிதான ; V. பொருட்படுத்த வேண்டாத வகையில் நடத்து களப்பந்துதவிச் சிறுவர் ; சிறு தட்டை மீன்வகை ; கப்பல் 
அல்லது பேசு ; ஏளன அவமதிப்புச்செய் ; மரியாதை காட்டத் துறை வகையில் சாய்தளக் கட்டுதுறை ; கப்பல்துறை வகை 
தவறு ; வெளிப்படையாக அசட்டை செய் ; ( தொ . ) put a யில் சாய்தள இறங்குதட்டு ; மட்பாண்டச் சித்திரவேலைப் 
slight upon , அசட்டை செய் , புறக்கணி ; அவமதிப்புச்செய் ; பாட்டிற்காக அப்பப்படும் களி ; திடீர்த் தளர்த்து விசை ; 
slight over , முற்றமுழுக்கப் புறக்கணி , வேண்டுமென்றே 

விசைத் தோல்வார் ; விமான ஊடக விசைத்தடையளவு ; 
கவனியாதிரு . 

தலையணை உறை ; தளர்த்தியான ஆடை ; உட்கச்சு ; உள் 
slight ing , n . புறக்கணிப்பு ; ஏளன அவமதிப்பு ; a . ஏளன 

ளங்கி ; உட்பாவாடை ; கத்திரி- இடுக்கி - பற்றிறுக்கி முதலிய 

வற்றின் வகையில் பற்றுத்தளர்த்து விசையமைவு ; 3. சறுக்கு ; 
மாக அவமதிப்புச் செய்கிற ; புறக்கணிக்கிற . 

வழுக்கிவிடு ; வழுக்கி விழு ; வழுகு ; நழுவு ; கால் இடறப் 
slight ingly , adv . ஏளன அவமதிப்பாக ; மரியாதைக்குறை 

பெறு ; கால்வகையில் இடறு ; நழுவிச்செல் ; நழுவிவிடு ; 
வாக . 

தப்பிமறை ; பிடிக்கு அகப்படாமல் தப்பு ; வழுக்கித்தெறி ; 
sli ly , adv . சிறுசூழ்ச்சிமுறையுடன் , நுண்ணயச் சூழ்ச்சியுடன் , 

பிடிப்பு நழுவவிடு ; தப்பு , தப்பிப்பிழைத்தோடு ; இடை 
மறைசூது முறையாக , மூடுதந்திரமாக . 

புகுத்து ; மெல்ல நுழைவி ; திருட்டுத்தனமாகச் செருகு ; 
slim , a . மெல்லிய , ஒடுங்கிய ; ஒல்லியான ; இடுங்கிய , நீள் திருட்டுத்தனமாக நுழை ; மெல்லப் புகு ; மெல்ல வை ; நழுவிச் 
பொருள்களில் மிகக்குறைந்த சுற்றளவுள்ள ; ஒரு கைக்குள் சென்று பொருந்து ; நழுவி இயங்கு ; வழுக்கி இயங்கு ; 
அடங்குகிற ; நொய்தான கட்டமைப்புடைய ; மிகச் சிறிய வழுவு ; தெரியாத் தவறு செய் ; வந்துசேர் ; அறியா நிலை 
வடிவமுடைய ; சூழ்ச்சிமிக்க , பொல்லா யூகமிக்க ; தீவினை யில் வந்தமை ; தானே வந்திணை ; முதிராக்கன்று ஈனு ; 
யஞ்சாத ; V. ஒடுங்கியதாக்கு , உடல் வகையில் ஒல்லியாவதற் ( தொ . ) a slip of a boy , மிகவும் ஒல்லியான சிறுவன் ; 
குரிய வழிவகைகளைக் கையாளு. 

give one the slip , பிடியிலிருந்து தப்பிவிடு , தெரியாமல் நழுவி 
slime , n . வண்டற்சகதி , படிசேறு ; தொழி , குழைசெழி ; மறைந்துவிடு , ஏய்த்துச் சமாளித்துவிடு ; let slip the dogs 
சேறார்ந்த பொருள் ; களிம்புப் பசைமண் ; குழம்பு வடிவ of war , போர்தொடங்கு ; slip along , பெருவேகத்திற் 
நிலக்கீல் ; சீதக்கட்டு ; மீன்கசிவுக்களிம்பு ; உடல்தசைப் செல் ; slip anchor, கப்பலை நங்கூரப் பிடியினின்று விடுவி ; 
பொருள் ; மாசு , அழுக்கு ; ஒழுக்கங்கெட்ட நிலை , தன்மதிப் slip away , slip off, செல்விடை பெறாமல் நழுவிச்செல் ; 


யிராத ; 


விடாது 


நட ; 


951 
slip - carriage 

slop - seller 
கழற்றி எறி ; கழன்று போ ; slip.grey hounds , பற்று slitt ing - rollers , n . நெக்குவெட்டுருளை , தகடுகளை இடை 
விசைத் - தோல்வாரழுத்தி வேட்டைநாய்களைப் 

பாய்வி ; 

யிட்டு அழுத்திக் கீறும் உருளை இணைக்கருவி . 
slip of the pen , 

எழுத்துச் சோர்வு ; slip of the tongue , slit -trench , n . படைக்கல இடுவரைப்பள்ளம் ; ( படை . ) 
சொற்சோர்வு , நாத்தவறு ; there s many & slip twixt the நீள் இடுகுழி , மறை அகழ் . 
cup and the lip , கைக்கு எட்டியது வாய்க்கு , எட்டுவதில்லை . 

sliv er , n . சிராய் , சிம்பு ; வரிச்சல் , மரத்துண்டு ; தூண்டில் 
slip - carriage , slip - coach , n . புகைவண்டி நழுவுபெட்டி ; இரையாகப் பயன்படும் சிறுமீன் விலாக்கண்டம் ; ப. சிராய் 
நிற்காமலே கழற்றிவிடப்படத்தக்க தொடர்வண்டிப் பெட்டி . களாகக் கீறியெடு ; சிம்புகளாகப் பிள ; மீன் விலாக்கண்டம் 

கீறியெடு . 
slip - cover , n . சேமக்காப்புறை , பயன்படாது 

பயன்படாது இருக்கிற 
தட்டுமுட்டுப் பொருள்களுக்குப் போடும் வரித் துணி உறை . slobbler , n . சொள்ளு , சாளைவாய் நீர் , வடிகோழை ; சிணுங் 
slip - galley , n . செருகறைப்பெட்டி , அச்சுருப்படிவங்களை 

குரை , கொஞ்சற்பேச்சு ; ஆபாசமுத்தம் , எச்சில் வெறிமுத்தம் ; 

0. கோழை வழியவிடு ; முத்தமிட்டு எச்சிற்படுத்து ; முத்த 
வைக்கும் நீள்குறுந் தட்டு . 

மிட்டு ஆடைகெடு வேலைசெய் , குளறுபடி வேலை செய் ; காரி 
slip - hook , n . விசைக்கொக்கி , தேவைப்பட்டவுடனே விடுவிப் 

யத்தைக் குழப்பு . 
பதற்குரிய கொக்கி அமைவு . 

slob - ice , 11. பனிச்சேறார்ந்த மிதவைப் பனிக்கட்டி . 
slip -knot, n . உருவாஞ்சுருக்கு , இழுத்தவிழ்க்கக்கூடிய 

sloe , 1. கற்றாழை வகை . 
முடிச்சு ; ஒரே இழுப்பினால் அவிழ்க்கக்கூடிய முடிச்சு ; நழுவு 

slog , 11. கடுங்குருட்டடி , குருட்டுக்கைவாக்காக வீழ்த்தப்பட்ட 
சுருக்கு , கயிற்றினில் மேலுங் கீழும் இழுத்துக்கொள்ளக் 

கனத்த அடி ; கடும் வேலையில் மூழ்குதல் ; ப . குத்துச்சண்டை 
கூடிய முடிச்சு ; நெகிழ்வுச்சுருக்கு , கண்ணி தளர்த்தவும் 

யில் குருட்டுவாக்காகக் கடுமையான அடிகொடு ; பந்தாட் 
இறுக்கவும் வல்ல முடிச்சு . 

டத்தில் கடுங்குருட்டடி அடி ; 

கடுநடை 
slip on , slip over , 11. உருவுசட்டை , கொளுவிகளைக் கழற்றா 

விடாது கடுவேலை செய் . 
மல் தலைவழி மாட்டிக்கொள்ளக்கூடிய உடை ; a . சட்டை 
வகையில் தலைவழி எளிதாக மாட்டிக்கொள்ளக்கூடிய . 

slog an , n . போர்க்குரல் ; கட்சிப் போராட்ட ஊக்கொலி ; 

கொள்கைக்குரல் ; இலக்குரை ; மேற்கோளுரை ; விளம்பரக் 
slipp er , 11. தொடுதோல் , செருப்பு , மனையுள் வழங்கப்படும் 

கவர்ச்சிவாசகம் ; மரபுநெறியுரை , வாய்பாடுரை . 
தளர்மிதியடி ; இறக்கங்களில் உருட்சி தடுக்கும் சக்கரத் 

sloid , n . மரச்செதுக்கற் பயிற்சி . 
தடைகாப்பு ; விடுவேடர் , வேட்டையில் விசைவார் அழுத்தி 
நாய்களை ஏவிவிடுபவர் ; பனிச்சறுக்கு சகடம் ; V. செருப்பால் sloop , 1. சிறிய ஒற்றைப் பாய்மரக்கப்பல் ; சிறு வேவுலாக் 

கப்பல் ; ( தொ . ) sloop of war , ( வர . ) துப்பாக்கி கொண்டு 
அடி . 

செல்லும் போர்க்கப்பல் . 
slipp er - bath , n . சாய் கவிகைத்துறை , மூடாக்குடைய 
செருப்பு வடிவக் குளிப்புத்தொட்டி . 

slop , 1. சேறு ; சிதறிய நீர்மம் ; குட்டை ; தெறித்த நீர் ; 

கோமலம் ; ப. சிதறு ; சொட்டு ; சேறு தெறி ; சேற்றில் 
slipp erwort , n . மிதியடிபோன்ற மலருள்ள செடிவகை . 

நட ; கலத்தில் கவிந்து வழி ; சேற்று நீரால் அழுக்காக்கு ; 
slipp ery , a . வழுக்கலான , தள வகையில் சறுக்குகிற ; வழு 

சேற்று நீர் வகையில் அழுக்காக்கு ; உணர்ச்சி பொங்கி வழி ; 
வழுப்பான ; நிலைகொடுக்காத ; பிடிகொடாத ; நிலையற்ற ; 

( தொ . ) slop over , பீறிடு , பாய்ந்து வெளிப்படு ; அழுங்கு , 
அடிக்கடி மாறுபடுகிற ; நம்பத்தகாத ; கணித்துப்பார்க்க சிணுங்கு . 
இடந்தராத , வரையறுக்கமுடியாத . 

slop , n . தளர் உடை . 
slipp y , a . வழுக்குகிற . 

slope , n . சாய்வு , சரிவு ; சரிவுநிலை ; சாய்வளவு ; சாரல் ; 
slip - rope , n . கப்பல் தள நங்கூரப் பிணைப்பின் உருவு கயிறு . மேட்டுநிலப்பகுதி அல்லது சரிவு நிலப்பகுதி ; சாய்தளப் 
slips , n . pl . நாடகமேடைத் திரைவீழ்த்துமாடம் ; 

பரப்பு ; தளக்கோட்டம் , கிடைநிலையில் சிறிதளவு சரிவு. ; 
மேடைப் புடைநிலையரங்கம் ; குளிப்புக் காற்சட்டை . 

நிலைக்கோட்டம் , நிமிர்நிலையில் சிறிதளவு சரிவு ; மேல் 

நோக்கிய சாய்வு ; கீழ்நோக்கிய சரிவு ; . துப்பாக்கியைத் 
slip shod , a . அரைகுறையாக அணியப்பெற்ற ; அரைகுறை 
யாக அமைந்த ; 

தோளில் சாய்த்து நிற்கும் போர்வீரர்நிலை ; 
கவனக்கேடான ; ஒழுங்குகேடான ; சீர் 

படைவீரனின் 

துப்பாக்கிச் சாய்வேந்து நிலை ; ப . சரித்துத்திருப்பு ; சரி 
குலைவான ; கட்டமைவுகுன்றிய ; துப்புரவுகெட்ட ; முறைமை 

வாக்கு ; சாய்ந்துபடு ; சாய்வுடையதாயிரு ; சாய்வாகு , சரி 
பிழைத்த ; அசட்டைத்தனமான ; பராமுக மனப்போக்கு 

வுறு ; மேல்நோக்கிச் சாய்வுகொள் ; கீழ்நோக்கிச் சரிவுறப் 
வாய்ந்த . 

பெறு ; ( தொ . ) slope arms , தோளின்மேல் துப்பாக்கியைச் 
slip slop , n . படுசேறு ; ஒழுங்கற்ற எழுத்துமுறை ; கருத்துக் சரிவாக வைத்துநில் . 
குழப்பமான எழுத்தாண்மை ; உணர்ச்சிக்குழப்பமான எழுத் 
துத்தொகுதி ; வெற்றெனத் தொகுப்பு , பயனில் சொல்பாரிப்பு ; slop - pail , 11. படுக்கை அறை அழுக்கு வாளி . 
வெற்றுணர்ச்சிப்பேச்சு ; சத்தற்ற குடிதேறல் ; பாழ்ங் slopp y , a . பாதைவகையில் குழைசேறார்ந்த ; நீர்க்குட்டைகள் 
கஞ்சி , வெறு நீராளமான உணவு ; சுவையற்ற செய்தி ; நிறைந்த ; படுநனைவான , நீர்தோய்ந்த ; நிலத்தள வகை 
a . அரைகுறையாக அமைந்த ; சீர்குலைவான ; கட்டமைவு யில் அழுக்கு நீரால் நனைந்த ; மேசைவகையில் அழுக்கு நீர் 
குன்றிய ; துப்புரவுகெட்ட ; முறைமையற்ற ; பராமுகப் தெறித்த , அழுக்கு நீர் துளும்பிய ; வேலை வகையில் ஒழுங் 
போக்குவாய்ந்த , 

கற்ற ; பணிவகையில் முற்ற முடியாத ; தொழில்வகையில் 
slip - stream , n . பின்கால்விசை, வானூர்திச் சுழல்விசிறியின் 

அரைகுறையான ; உணர்ச்சி அல்லது பேச்சுவகையில் மேலீ 
பின்னுந்து காற்றோட்டம் . 

டான உணர்ச்சியுடைய , உணர்ச்சிப் பசப்புடைய . 
slip - up , n . ( பே - வ . ) இழுக்கம் , பெருங்குறை . 

slop - room , n. கப்பலில் கப்பலோடிகளுக்கு அளிக்கப்படும் 
slip way , n . கப்பல்கட்டு துறைச் சாய்தளம் ; கப்பல் இறங்கு 

ஆணை உடை - படுக்கைகளின் சேம அறை . 
துறைச் சாய்மேடை . 

slops , n . pl . அளறு , பாழ்ஞ்சேறு ; கழிவுநீர் , கலங்கல் நீர் ; 
slit , n . சிறுபுழை ; பிளப்பு , கீற்று , சிறுவெடிப்பு ; சிறுவெட்டு ; 

பாழ்ங்கூழ் , நீராளமான கஞ்சி ; இளங்கலவைத் தேறல் , 
a . பிளந்த , நீளவாட்டாகக் கீறிய ; வெடிப்புடைய ; 3. கீறு ; 

சாராயச் செறிவுகுன்றிய பான வகை ; அடுக்களைக் கழிவுகல 
நீட்டுவாட்டாகப் பிள ; சிறுபிளவு உண்டாக்கு ; 

அடைசல் ; படுக்கையறைக் கூளம் . 

குறுக 
நறுக்கு , துண்டு துண்டாக அரி . 

slops , 11. தளர் காற்சட்டை ; ஆணை உடை , கப்பலோட்டி 
slith er , v . ( பே - வ .) ஒழுங்கின்றிச் சறுக்கிச் செல் , சறுக்கித் 

களுக்கு தைத்துக்கொடுக்கப்படும் உடை ; ஆணை விரிப்பு . 
தடுமாறு ; ஒழுங்கின்றி வழுக்கிக்கொண்டு போ . 

slop - seller n . தைத்த உடைகள் விற்பவர் . 


நாடக 


953 

slunk 
slop - shop 
slop - shop , n . தைத்த உடைகள் விற்குங் கடை . 

slow coach , n . செயல் மந்தமானவர் ; அறிவுமந்தமானவர் , 

நுண்ணறிவற்றவர் ) , கருத்துக்களிற் காலத்தாற் 
slot , n . இயைவடுப் பள்ளம் , இயந்திரத்தில் மற்றொரு பகுதி 

பட்டவர் . 
யுடன் பொருந்தி இயைவதற்கான துளை அல்லது கீறல் - 
அல்லது பள்ளம் ; துளை , விளிம்பு , இயந்திரத்தில் நாணயம் slow - match , 11. வெடிமருந்து பற்றவைப்பதற்குரிய நெடுந் 
விழுவதற்குரிய வடிவளவுத்துளை ; மறைபொறிக்கதவம் , திரி . 
நாடகமேடையில் தோன்றாப் பொறிவழி; . ப . இயந்திரத்தில் slow - worm , 11. நிலப்புழு வகை ; பாம்பிற்கும் -பல்லிக்கும் 
இயைவடுப்பள்ளம் அமை ; துளை விளிம்பு அமை . 

இடைப்பட்ட தீங்கற்ற சிற்றுயிர்வகை . 
slot , n . மான் தடம் , வேட்டைடையில் காலடித்தடத்தால் அறியப் sloyd ; n . = sloid . 
படும் மான் சென்ற நெறி . 

slub , n . கம்பளிப்புரியிழை , முன் அடிப்படை அரைமுறுக்குக் 
sloth , n . மடிமை ; மரங்களில்வாழும் கரடிபோன்ற தேவாங் கம்பளி இழை ; 3. கம்பளியைப் புரியிழையாக்கு , முன் 
கினஞ் சார்ந்த பால்குடி விலங்குவகை . 

அடிப்படை அரையளவாக முறுக்கு . 
sloth - bear , n . தேனுண்ணுங் கரடிவகை . 

slubb er , . கவனமின்றிச் செய் ; அரைகுறையாகச்செய் ; 
sloth ful , a . சோம்பலான . 

குளறுபடியாகச் செய் ; எச்சிற்படுத்து ; உமிழ்நீர் . ஒழுக 
sloth - monkey , n . தேவாங்கு வகை . 

விடு . 
slot - machine , 1. காசுவீழ்வியங்குபொறி , துளைவிளிம்பில் sludge , n . குழைசேறு ; பனிச்சேறு , சாக்கடைக் கசடு . 
காசுபோடுவதனால் இயங்குங் கருவி . 

slue , n . , . = slew1. 
slot - me ter , n . காசுவீழ்வு அலகீட்டுக்கருவி , காசுவீழ் 

slug , n . இலையட்டை , தோட்டச்செடிகளை அழிக்கும் ஓடற்ற 
வதனால் அலகு குறித்துக்காட்டுங் கருவி . 

நத்தை வகை ; U. இலையட்டைகளைச் சேகரித்து அழி . 
slott ing - machine , n. துளைவிளிம்புபெட்டி செய்யும் 

slug , n . பரற்குண்டு , ஒழுங்கற்ற வடிவுடைய துப்பாக்கிக் 
அமைவு . 

குண்டு ; பருங்குழை , உலோக மொத்தை ; உருக்கச்சு இயந் 
slouch , 1. குனிவு , தலைதொங்கவிட்ட நிலை ; கவிழ்வுநிலை ; திரத்தில் கோத்த வரிப்பாளம் . 
கவிழ்நடை , குனிந்தபோக்கு ; கூனல்தோற்றம் ; அருவருப் 

slug , n . குருட்டடி . 
பான தோற்றம் , கீழ்நோக்கிய தொப்பிவிளிம்புச் சாய்ப்பு ; 
திறமைகெட்ட வேலை ; செப்பமற்ற வேலை ; தட்டிக்கழிப்புப் 

slug - abed , 11. தூங்குமூஞ்சி . 
பணி ; ஏடாகோடத் தோற்றமளிக்குங் கோமாளி ; 

ல . 

slugg ard , n . சோம்பேறி ; மந்தமானவர் ; a . சோம்பேறி 
தலையைத் தொங்கவிடு ; கூனிநட , அருவருப்பாக நட ; குந்தி 

யான . 
நில் ; உட்கார் ; தொப்பியின் ஒருபுற விளிம்பினைக் கீழ் slugg ish , a . மந்தமான , மடிமைவாய்ந்த ; எளிதில் அசை 
நோக்கிச் சாய்வுறுவி . 

யாத ; மெதுவாகச் செல்கிற ; உணர்ச்சித்திறங் குன்றிய . 
slough , n . சதுப்புநிலப் பள்ளம் ; சதுப்புநிலத் தேக்கம் ; sluice , m . மதகு , வாய்மடை , கண்மாய் ; மதகு வருநீர் ; 
சேற்றுத் தலைக் காயல் , சதுப்பார்ந்த கழிநிலம் ; ( தொ . ) மதகு வடிநீர் ; கண்மாய் வருகால் ; கண்மாய் மறிகால் ; 
the Slough of Despond , பாவச்சேற்றுக்குழியில் அழுந்திக் வாய்க்கால் , தூம்புவாய்க்கால் ; கட்டு நீரோடை ; அலம் 
கிடக்கும் நிலை . 

பீடு ; ப . மதகு அமை , வாய்மடை வகுத்தமை ; மதகுநீர்த் 
slough , n . பாம்புரிவை ; விலங்குகழற்றி , பறவை உதிர்த்த 

தேக்கு , மதகிலிருந்து வெள்ளம் பெருகச்செய் ; அலம்பு ; 
இறகு ; உயிரினம் கழித்த உறுப்பு ; எறிந்த சட்டை ; தோல் 

மீதாக நீர்பாய்ச்சு : தூம்புநீர் பீற்று ; வெள்ளத்தின் வகையில் 
பொருக்கு , அசறு ; கழித்து ஒதுக்கப்பட்ட பழக்கவழக்கக் 

பீறிப்பாய்வுறு . 
கூறு ; I. மேலுரிபோக்கு ; சட்டைகழற்று ; சட்டைபோல் sluice .gate , n. மதகு , 

மடைவாய் . 
கழற்றி எறி ; சட்டைபோற் கழன்று விழு ; உதிர்ந்து விழு ; sluice - valve , n . மதகுச்சீப்பு , மடையடைப்பு . 
கழித்து விடு . 

sluice - way , n . தூம்புவாய்க்கால் , கட்டுநீரோடை , 
Slov ak , n . ஸ்லவோனிய மக்களுள் ஒருவர் ; ஸ்லவோனிய செயற்கைக் கால்வாய் . 
மக்களின் மொழி ; a . ஸ்லவோனிய மக்களில் ஒருவர் சார்ந்த ; 
ஸ்லவோனிய மக்களின் மொழிசார்ந்த . 

sluit , n . கால்வாய் , தென் ஆப்பிரிக்க வழக்கில் ஒடுங்கிய 

வாய்க்கால் . 
slo ven , n . ஒழுங்கற்றவர் ; தூய்மையற்றவர் ; அழுக்கானவர் ; 

slum , n . அழுக்குத்தெரு ; அங்கணம் , புழக்கடை ; நாராசப் 
கவலையற்றவர் ; பொறுப்பற்றவர் ; சோம்பேறி ; ஒழுங்கு 
முறையற்றவர் ; a . சோம்பலான ; ஒழுங்கற்ற ; தூய்மை 

பின்கடைச்சந்து ; U. அழுக்கடை சென்று ஆய்வுசெய் . 
யற்ற . 

• slum , n . மசகெண்ணெயின் மசகியல்பற்ற 

கெண்ணெயில் பயன்பாட்டின்போது உண்டாகும் பிசுக் 
Slovene , Sloven ian , n . தென் ஸ்லவோனியர் , யூகோஸ் 

குள்ள மண்டி . 
லாவியாவிலுள்ள ஸ்லவோனிய மக்களுள் ஒருவர் ; தென் 
ஸ்லவோனியமொழி , 

slum ber , n . ஆழ்துயில் , அயர்ந்த உறக்கம் ; 3. அயர்ந்து 
யூகோஸ்லாவியாவிலுள்ள ஸ்லவோ 
னியர் மொழி ; a . யூகோஸ்லாவியாவிலுள்ள ஸ்லவோனிய 

உறங்கு ; ( தொ .) slumber away , தூங்கிக் காலங்கழி , 

உறங்கிக் காலத்தை வீணாக்கு . 
மக்களுள் ஒருவர் சார்ந்த ; தென் ஸ்லவோனிய 

மொழி 
சார்ந்த , யூகோஸ்லாவியாவிலுள்ள ஸ்லவோனிய மக்கள் 

slum berer , n . தூங்குபவர் ; தூங்குவது . 
மொழிக்குரிய . 

slum berous , a . தூக்கமார்ந்த . 
slo venly , a . துப்புரவுகெட்ட , தூய்மையற்ற ; ஒழுங்குமுறை slum berously , adv . தூக்கச் சோர்வுடன் . 
யற்ற ; ஒழுங்கற்ற ; அக்கறையற்ற ; சோம்பலான ; ads . slum ber - suit , 11. தளர்காற்சட்டை . 
சோம்பலாக ; அக்கறையின்றி , பொறுப்பின்றி ; ஒழுங்கு 

slumm ock , V. ( பே - வ . ) பேராவலுடன் விழுங்கு ; அவசர 
முறையின்றி . 

மாக விழுங்கு ; ஒழுங்கற்ற வகையில் நட ; அருவருப்பான 
slow , a . மெதுவான , மந்தமான ; காலந்தாழ்த்துகிற , தாமத முறையிற் பேசு . 
மான ; படிப்படியான ; தாமதமாகச் செல்கிற , சுணங்குகிற , 
கூரறிவற்ற , முட்டாள் தனமான ; விருப்பற்ற ; கிளர்ச்சியற்ற , 

slump , n . மந்தம் , திடீர் விலை வீழ்ச்சி , படுவிலை இறக்கம் ; 
எழுச்சியில்லாத ; சோர்வூட்டுகிற ; நிழற்படக் கண்ணாடி 

மறுக்கம் , திடீர் அக்கறைக் குறைவுநிலை ; U. திடீரென விலை 
வகையில் சிறு தொளையுடைய ; பரப்புவகையில் தாமதத்திற் 

யிறங்கு ; வெற்றி கிட்டாமற்போ ; முழுத்தோல்வியுறு . 
குக் காரணமாகிற ; U. மெள்ளச்செலுத்து ; வேகங்குறை ; slung, v . sling என்பதன் இறந்தகாலம் , 
adv . மந்தகதியில் , மெதுவாக ; காலங்கடந்து , தாமதமாக . slunk , v . s ] ink என்பதன் இறந்தகால - முற்றெச்ச வடிவம் . 


கூறு , 


மச 


953 


slur 


smart 


கரி ; 


-4 


slur , n . 

கறை ; களங்கம் , புகழ்மீது ஏற்பட்ட இளிவரவு ; 
அவதூறு , இகழ்க் குறிப்பு , பழிச்சாட்டு ; மறைகறை : தெளி 
வற்ற மறைப்புத்தன்மை ; தெளிவின்மைக்கூறு ; தெளிவற்ற 
ஒலிப்பு ; ( இசை . ) முடுகுக்குறி , விரைவோட்ட இணைப்புக்குறி 
யீடு ; U. தெளிவின்றி உச்சரி ; தெளிவின்றி எழுது : விரைந் 
தொருங்கொலித்துத் தெளிவற்றதாக்கு ; எழுத்தின்மேல் எழு 
தித் தெளிவற்றதாக்கிவிடு ; குளறிப்பேசு ; சொல்வதில் மெல்ல 
விட்டுச்செல் ; மெல்லவிட்டுக் குறிப்பிடு ; விளங்காமல் 
விரைந்து குறிப்பிடு ; ( இசை . ) முடுகிசைக்குறியிடு ; ( இசை.) 
விரைந்திணைத்து முடுகிசையாகப் பயில் ; குற்றங்குறைகளைப் 
பொருட்படுத்தாது தள்ளிவிடு ; மறைத்துக்காட்டு ; குறைத் 
துக் காட்டு ; நடத்தையில் மாசுண்டாக்கு ; ஆள்மேல் கறை 
ஏற்படுத்து , ; சாட்டிப்பேசு ; குத்திக்குறிப்பிடு , 
slu rry , n . சீமைக்காரை செய்வதற்கான நீர்மப்பொருட் 
கலவை ; மின் துறை உள்வரிச்சாந்து , மின்னோட்டத்தை மாற்றி 
யமைக்க உதவும் பொறியின் உள்வரியினைச் சீர்செய்யப் 
பயன்படும் நுண்மணல்-களிமண் கலந்த அரைநீர்மக் கலவை . 
slush , n . அளறு , குழைச்சகதி ; பனிச்சேறு , அரைகுறையாக 
உருகிய பனிக்கட்டி ; மடத்தனமான உணர்ச்சிக்குவை , சிறு 
பிள்ளைத்தனமான உணர்ச்சிநிலை , 
slut , n . இழிமகள் , ஒழுங்கற்றவள் ; அழுக்குப்பிடித்தவள் ; 
பிணவு , பெண்ணாய் ; கந்தல் மெழுகுதிரி , மெழுகுதிரியாகப் 
பயன்படுத்தப்பெறும் கொழுப்பார்ந்த கந்தல் துணி ; இளம் 
பெண் . 
sly , n . ஒளிவுமறைவு ; மறைமுகத்தன்மை ; a . படுசூழ்ச்சி 
வாய்ந்த ; நயமிக்க சூழ்ச்சித்திறனுடைய ; மறைமுகமாகச் 
(செய்யப்படுகிற ; மறைவடக்கமான ; கரவடமான ; 

மறை 
வமைதியுடைய ; திருட்டுத்தனமான ; கரவுபயில்கிற : மறைந் 
தொழுதகிற , ஊமைக் குசும்புவாய்ந்த ; வெளித் தோன்றாக் 
குறும்புத்தனமுடைய ; புதைகுறிப்புடைய ; மறைமுகமாகச் 
சாட்டிக்கூறுகிற ; மறைமுகக் கேலி கிண்டலான ; வசைக் 
குறிப்பார்ந்த ; நயமாகக் குத்திக்காட்டுகிற ; ( தொ . ) 
on the sly , தனிப்பட்ட முறையில் , விளம்பரமின்றி , 

மறை 
முகமாக , sly dog , மறைவடக்கமான இன்பவேடர் , தன் சிறு 
குற்றங்களை அல்லது இன்பநாட்டங்களை இரகசியமாக 
மறைத்து வைத்திருப்பவர் . 
sly - boots , n . செல்லவழக்கில் உள்ளார்ந்த சூழ்ச்சித்திற 

மிக்கவர் , எமப்பேர்வழி . 
sly ness , n . தந்திரம் , திருட்டுத்தனம் . 
slype , n . இடையூடுவழி , மாவட்டத் தலைமைத் திருக்கோயி 
லினின்று கட்டளைக்குருக்கள் கூடுமிடத்திற்குச் செல்லும் 
இடைச்சுவர்கடந்த உள்ளிடைவழி . 
smack , n . சிறுபதக்கூறு . முனை முகக்கூறு ; சிறிதளவு , உண 
வின் சிறு கூறு ; சுவைமணததிற நுட்பம் ; சார்புச் சுவைத் 
திறம் ; சார்புமணத்திறம் ; சார்பண்புக் கூறு ; ஒன்றன் உயிர்த் 
துடிப்புக்கூறு ; 7 . சார்பதமுடைய தாய் அமை ; சார்புச்சுவை 
மணத்திறமுடையதாயிரு . சார்புப்பண்புக் கூறுடைய தாயிரு ; 
சார்பான உயிர்த்துடிப்புடையதாயிரு ; சார்பான சாயலுடை 
யதாயிரு : எதிர்பாராச் சுவைத்திறமுடையதாயிரு ; சுவைச் 
சாயலுடையதாயிரு ; துணைச் சுவைத்திறமுடையதாயிரு. 
smack , n . சிறு வெடிப்பொலி ; சடாரொலி , சவுக்கின் சுடக் 
கொலி ; சவுக்கின் சுடக்கு : சப்புக்கொட்டொலி , உதடுகளின் 
வெடிப்பொலி ; சிவ்வொலி , கடி முத்த ஒலி ; கடி முத்தம் ; கடி 
வினை , ஆர்வ முயற்சி ; 3. அறைகொடு , தடாலென்று அடி ; 
சுடக் கொலி செய் , சவுக்கைச் சடாரென்று அடி ; சவுக்கு 
வகையில் சடாரென்று அடிக்கப்பெறு ; சப்புக்கொட்டு , உதட் 
டைத் துழாவிச் சுவைகாண் ; வருசுவை நினைந்து மகிழ் ; 
வருவதெண்ணி மகிழ்வுகொள் ; சிறு வெடிப்பொலி செய் ; 
சில லொலிபட முத்தமிடு . 
smack , n . மீன் பிடிப்பதற்கான சிறிய ஒற்றைப் பாய்மரக் 

கப்பல் . 
smack er , n . சிவ்வொலியுடன் கூடிய முத்தம் ; பமர் அறை , 
தடாலொலியுடன் கூடிய அடி ; போற்றத்தக்க மாதிரி . தனிச் 
சிறப்புப்பொருள் ; பெரும் பேர்வழி ; அமெரிக்க வெள்ளி , 

121 


smacks man , 1. திமிலோட்டி , மீன்பிடிக்கும் ஒறறைப்பாய் 

மரக் கப்பலோட்டி . 
small , n . நொய்ய கூறு , ஒடுங்கிய பகுதி : நுண்பொடி நிலக் 

4. சிறிய , உருவில் பொ தல்லாத ; சிற்றளவான , 
அளவில் குறைந்த ; குறுகலான . சில்றெல்லையுடைய , பரப்பில் 
குறுகிய ; ஒடுக்கமான ; ஒல்லியான , சிலவான , சிறு எண் 
ணால் குறிக்கப்பட்ட ; மட்டளவான , மிகுதி என்று குறிக்கத் 
தகாத ; சிறுகூறுகள் கொண்ட ; நுண்பாலார்ந்த ; நுண் 
ணிழைவான ; சிறுதிறமான , சிறித 

தளவில் செயலாற்றுகிற : 
பொது நிலைக்கூறான , சிறப்பற்ற . முக்கியத்துவமற்ற ; முன் 
னணியிலில்லாத ; மறைந்தொதுங்கியுள்ள ; சமுதாயத்தில் 
தாழ்ந்த ; தாழ்மையான ; ஏழ்மையான ; பணிவார்ந்த ; 
சிற்றியலான ; அற்பமான ; சிறுபுத்தியான ; சிறுநோக் 
குடைய ; குறுகிய மனப்போக்குடைய ; 

தாராள மனப் 
பான்மையில்லாத ; சிறுமதிப்புடைய ; சில்லறையான , நாண 
யங்களிடையே மேன்மதிப்பற்ற ; வெள்ளி செம்புக் காசுரு 
வான ; சராசரியிற் குறைந்த ; மதிப்பளவிற் குறைந்த ; 
தேறல் வகையில் நீராளமான , வெறியச்சத்துக் குறைவான ; 
adu . தாழ் தொனியில் ; மெள்ள ; மென்மையாக ; சில்லறை 
யாக ; ( தொ . ) feel small , look small , தாழ்வுணர்ச்சிக்குரிய 
வராயிரு ; great and sm • ll , பெரியவரும் சிறியவரும் , செல் 
வரும் ஏழைய நம் ; in a small way , அடக்கமாக , சிற்றளவில் ; 
on small scale , உரு ஒததிசைவான சிறிய அளவில் ; 
small beer , நீராளமான குடிதேறற்கலவை ; small capitals , 
குறுந்தரத் தலைப்புவடிவ எழுத்துக்கள் ; small change , சில் 
லறை நாணயங்கள் ; small craft , படகுத்தொகுதி ; small 
debt , சிறுதிறக்கடன் , சிறுதிற மனற எல்லைக்குட்பட்ட கடன் 
தொகை ; small fry , இளஞ் சிறுவர் சிறுமியர் ; அற்ப 
உயிர்கள் ; சிறுதிற உயிர்கள் ; small gross , நூற்றிருபது 
உருப்படி களின் தொகுதி , பத்து ட ஜன ; small hand , பொது 
நிலை வரைவு எழுத்து ; small holder , சிறுதிற நிலமுடைய 
வர் ; small holding , சிறுதிற நில உடைமை , குத்தகையள 
வுக்குக் குறைவான நில உடைமை ; small hours , நள்ளிரவு 
கழிந்த நேரம் ; small letters , தலைப்பு வடிவல்லா த பொது 
வரைவு எழுக்துக்கள் , small pics , அச்செழுத்து வடிவளவு 
வகை . small talk , பொதுமுறை உரையாடல் : the small of 
the back . இடுப்பின் பின்பகுதி ; the still small voice , மனச் 
சான்று , மனவுறுத்தல் . 
small age , n . காட்டு மணப்பூண்டுவகை . 
small - arms , n . தூக்கிச்செல்லக்கூடிய வெடிக்கலங்கள் , 
small - clothes , n . முழங்காலளவு குறுங்காற் சட்டை . 
small - mind ed , a . குறுகிய மனப்பான்மையுடைய . 
small pox , n . பெரிய அம்மை நோய் , வைசூரி . 
smalls , n . pl . ஆக்ஸ் போர்டு பல்கலைக்கழக இளங்கலைஞர் 
பட்டத் தேர்வுகள் மூன்றில் முதன்மைத் தேர்வு ; ( பேவ . ) 
சலவை அழுக்குச் சிறு துணிகள் . 
small - sword , n . குத்துவாள் . 
smalt , n . நீலவண்ணமாக்கிய கண்ணாடி ; கண்ணாடிக்குரிய 

நீலவண்ணப்பொடி . 
smarm y , a . ( பே - வ . ) உவட்டுகிற , தெவிட்டுகிற . 
smart , n . கடுப்பு : கடுநோவு : உள்வலி , உட்குத்தல் குடைவு ; 
அககைவு , உளவேதனை ; உள்ளழுங்கல் ; உள்ளுறுபாடு ; 
a . கடுமையான ; உறைப்பான ; கூர்மையான ; கூரறிவுத் 
திறம் வாய்ந்த ; சொடிசுரணையுள்ள , மிடுக்குடைய ; 
சுறுப்பு வாய்ந்த , படுசுட்டியான ; வினைத்திறமிக்க ; வாய்ப்பு 
நலங்களில் கருக்தூன்றிய ; சூழல் வாய்ப்புக்களைப் பயன் 
படுத்துவதில் விழிப்பான ; பேர வாய்ப்புநலங்களில் உன்னிப் 

விரைவூக்கமிக்க ; சுறு சுறுப்பார்ந்த ; 
புடைய ; விறு விறுப்பான தோற்றமுடைய ; நடைவீறார்ந்த ; 
உடை வீறார்ந்த ; மடிதற்ற , உடைவரிந்து கட்டிய ; முறுக்கு 
விடாத ; மெருகு குலையாத . புதுநலம் விடாத , உடைவகையில் 
கச்சிதமான ; நாகரிகப்பாங்கில் முனை கத ; தயங்காத , 
னடியான ; உடனுக்குடனான . 3. கடுப்பாயிரு ; கடுகோவளி ; 
உள் வேதனையடை , உள்ளாரக் குததல் குடைதலுறு ; கெடு 


பான , 


விரை துடிப் 


* 


954 


smart - money 


smite 


4 


. 


விளைவுகளை அனுபவி ; ( தொ . ) smart alec , smart aleck , 
வந்தபின் காப்போர் , திறமையாக இருந்திருக்க விரும்புபவர் ; 
smart dealing , நேர்மையற்ற நடத்தை அளவிற்குச் செல்லக் 
கூடிய தன்னலமார்ந்த திறமை ; smart for , தக்க விளைவினை 
அனுபவி , உரிய தண்டனை பெறு . 
smart - money , n . இழப்பீட்டுத்தொகை , குற்றத் தண்ட 

வரி . 
smart ness , n . சுறுசுறுப்பு , துடிதுடிப்பு . 
smart weed , n . நீர்மிளகுச்செடி . 
smash , n . தகர்வு , நொறுங்கீடு ; மோதல் , வன் தாக்கு ; வன் 
குத்து , வல்லடி ; பேரழிவு ; படுவீழ்ச்சி ; படுதோல்வி ; 
பேரிடர் ; சீரழிவு ; நிலை குலைவு ; நிறுவன வகையில் நொடிப்பு ; 
வாணிகத்துறையில் தொடர் நெருக்கடித் தொகுதி ; நறுந் 
தேறல் நீர்க்கலவை , பனிக்கட்டியுடன் நீரும் வெறியமும் 
கலந்து நறுமணச் சுவையூட்டிய கலவைப் பான வகை ; புல் 
வெளி வரிப்பந்தாட்டத்தில் வலைதாண்டு வன்பந்தடி ; ( இழி . ) 
செல்லா நாணயம் ; ப. தகர் , நொறுக்கு ; வேகத்துடன் 
மோது , அடித்து வீழ்த்து ; நிர்மூலமாக்கு ; சின்னாபின்னப் 
படுத்து ; நிலையவகையில் நொடிப்புறு , முறிவுறு ; தகர்வுறு , 
சின்னாபின்னப்படு , நிர்மூலமாகு ; ஊர்திவகையில் மற்றோர் 
ஊர் திமீது மோதித்தாக்கு ; ஆள்மீது சென்று மோது ; ஊர்தி 
வகையில் தடங்கல் மோதியடி ; முட்டியால் வன்குத்து விடு ; 
படையை நிலைகுலையச்செய்து தோற்கடி ; புல்வரிப்பந்தாட் 
டத்தில் பந்தினை வலைகடந்து மோதியடி ; போலி நாணயத் 
தைச் செலாவணியிற் பரப்புவி ; adu . மோதுதலாக , மோதித் 
துண்டு துண்டாகத் தகர்வுற்று ; ( தொ . ) a smashing blow , 
தகர்வடி , தாக்கறை , வன் திறல் தாக்கு ; go to smash ; கெடு , 
கெட்டுப்போ ; சீர்குலைவுறு ; அழிந்துபோ , 
smash - and - grab , a . தகர்பறிச் சூறையான ; ( தொ . ) 
smash - and - grab raid , பலகணிகளை உடைத்துப் பொருள் 
களைப் பறித்துச் செல்லுதல் . 
smash er , n. உடைப்பவர் , நொறுக்குபவர் ; தூளாக்குவது ; 
வன்றிறல்வாதம் ; விசைத் தாக்கடி ; படுவீழ்ச்சி ; போலி 
நாணயம் செலாவணியிற் பரப்புபவர் ; இன்னதிர்வுக் கவர்ச்சி 
யூட்டும் அழகி . 
smash - hit , n . மாபெரு வெற்றி , குறிப்பிடத்தக்க பெருங் 

கெலிப்பு . 
smash ing , n . தகர்ப்பு ; நொறுக்கீடு ; a . தகர்க்கிற ; 
விசையார்ந்த ; மோதுகிற ; ( இழி . ) மிகச்சிறந்த , கவர்ச்சி 
மிக்க . 
smash - up , n . முற்ற முழுக்க நொறுங்கிப் பாழாகுதல் . 
smatch , n . = smack . 
smatt erer , n . நுனிப்புல் மேய்பவர் , புல்லறிவாளர் . 
smatt ering , n . நுனிப்புல்லறிவு . 
smear , n . மேற்பூச்சு ; அழுக்குத்தடம் ; எண்ணெய்க்கறை ; 
U. பூசு ; அப்பு ; மெழுகு ; மேல் தடவிவிடு ; எண்ணெய்ப் 
பூச்சிடு ; பிசுக்குடைய பொருளின் தடமிடு ; அழுக்குக்கறை 
படியவை ; குறியடையாளமிடு ; கறைப்படுத்து : உருவரை 
அடித்தழி ; துடைத்தழி ; அடித்துக் குழப்பி விளங்காமற் ! 
செய் ; புகழ் வகையில் குலைவி . இகழ்க்கறை உண்டாக்கு . 
smear iness , n . பிசுக்குடைமை ; கொழுப்பார்வு ; பிசுபிசுப்பு ; 

மேற்பூச்சுப்பண்பு . 
smear y , a . ஒட்டுப் பிசுக்கான ; பசையான ; கொழுப்பார்ந்த ; 

பிசுபிசுத்த ; கறையுடைய ; மேற்பூச்சுடைய . 
smec tite , n . வெண்களி , கறை துடைப்புக் களிமண் வகை . 
smeech , n . எரிவாடை , கருகுமணம் , புகைநாற்றம் . 
smeg ma , n . மாணி நுதித் தோல் மடிப்பிடைக் களிக் கசிவு . 
smell , n . மணம் , நாற்றம் ; வீச்சம் , முடைநாற்றம் ; முகர் 
வுணர்வு ; தனி முகர்வுச் செயல் ; வாடை , மண அலை ; மணக் 
கூறு ; தனி மணத் திறம் ; தனிச் சுவைமணம் ; தனிப்பண்புத் 
திறம் ; உரிய தற்பண்புக்கூறு ; 

பண்பின் சாயல் ; 

0 . 


மோந்து பார் ; நாற்றம் உணர் ; மணம் வீசு , கமழ்வுறு , நாறு ; 
முடைவீசு ; மணம் உட்கொள் ; நறுமணம் உள்ளிழு ; முகர்ந் 
தறி , மணத்தால் உணர் ; வேட்டைநாய் வகையில் மோப்பங் 
காண் ; மோப்பத்தால் அறி ; மோப்பத்தடம் உணர் ; மண 
அலையால் உளதாம் தன்மை அறி ; உளதாதல்பற்றிய ஐயங் 
கொள் ; தேர்ந்து காண் ; முன்னுணர்ந்துகொள் ; தேர்ந்து 
கண்டறி ; தேர்ந்து மெய்ம்மைநாடு ; மெய்ம்மை உய்த்துணர் ; 
மண அலை பரப்பு ; மண அலை பரவப்பெறு ; தனிமணம் 
கமழ்வுறு ; தனிமணம் உடையதாயிரு ; தனிவாடையுடையதா 
யிரு ; தனிப்பண்புடையதாயிரு ; தனித்திறம் உடையதா 

சாயலுடையதாயிரு ; சார்புடையதாயிரு ; நினை 
வூட்டுவதாயிரு ; சார்புகுறித்த எண்ணம் தூண்டுவதாயிரு ; 
( தொ . ) smell a rat , நேர்மைக்கேடென்று ஐயங்கொள்ளத் 
தொடங்கு , ஏதோ தவறென்று - ஐயுறு ; smell at, மோந்து 
பார் ; வெறுப்புடன் மோந்துபார் ; வெறுப்புக்குறிப்புக் காட்டு ; 
smell of , சாயலுடையதாயிரு ; பண்பு நினைவூட்டுவதாயிரு ; 
Smell of jobbery , தொழில்தேட்ட ஊழல்கூறு ; smell of the 
lamps , இரவின் கடு உழைப்பினால் உருவாக்கப்பட்டதென்ற 
தோற்றம் ; smell of the shop , மட்டுமீறிய தொழில்துறைச் 
சார்பான பண்பு ; smell out , மணத்தால் கண்டுணர் ; 
தேர்ந்துகண்டறி ; உற்றுக்கண்டறி ; சூனியத்தால் அறி . 
smell er , 1. மணம் நுகருபவர் ; மணத்தால் அறிபவர் ; மூக்கு ; 
வன்மையான குத்து ; மூஞ்சியடி , மூக்கின் மீது விழும் 
வன்றிறலடி . 
smell ing - bottle , n . நவச்சிய முகர்புட்டி . 
smell ing - salts , n . நவச்சிய முகர்வுப்பு மருந்து . 
smelt , n . சிறந்த சிறு உணவு மீன் வகை . 
smelt , 0. ஒருங்குருக்கு , உலோகம்பெறச் சுரங்கப்பொருளை 
உருக்கு ; உருக்கிப் பிரித்தெடு , சுரங்கப்பொருளை உருக்கு 
வதன் மூலம் உலோகம் பிரித்தெடு , 
smelt , . smell என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவங் 

களில் ஒன்று . 
smew , n . சிறு வாத்துவகை . 
smil ax , n . படர்செடி வகை ; நன்னாரிச்செடி வகை ; ஒப்பனைச் 

செடிவகை . 
smile, n . முறுவல் ; மென்சிரிப்பு ; முகமலர்ச்சி , நகைமுகத் 
தோற்றம் ; புன்னகைக் குறிப்பு ; ஏளன நகை ; இகழ்ச்சி நகை ; 
புறக்கணிப்புக் குறிப்பு ; தனிமுறை மென்னகை ; V. புன் 
முறுவல் செய் ; நகைமுகங் காட்டு ; உவகைக்குறிப்புக் காட்டு ; 
வெறுப்புக்குறி காட்டு ; இகழ்ச்சி காட்டு ; ஐயப்பாடு குறிப்பிடு ; 
புன்னகைமூலம் தெரிவி ; முறுவல் மூலம் குறிப்பிடு ; தனிக் 
குறிப்புடன் முறுவலி ; முறுவலிப்பினால் துயர் நீக்கு ; புன்னகை 
யினால் மகிழ்வித்து உளநிலை இயைவி ; இன்முகங் காட்டு ; 
மகிழ்வா தரவு தெரிவி ; நல யைவுணர்த்து ; இன்னலம் குறி , 
இன்னலங் குறித்துக்காட்டு ; ( தொ . ) smile at , வியப்புத் 
தெரிவி ; ஏளனம் தெரிவி ; smile on , நன்று செய் , சாதக 
மாயிரு . 
smirch , 1. மாசு , அழுக்கு ; கறை , வடு ; தழும்பு ; U. அழுக் 

காக்கு ; மாசுகற்பி ; கறைப்படுத்து . 
smirk , n . இளிப்பு ; அறிவற்ற ஏளன நகைப்பு ; அற்பச் 

சிரிப்பு ; 3. இளி , போலிச் சிரிப்புக்கொள் . 
smit , v . ( செய் . ) smite என்பதன் இறந்தகால - முடிவெச்ச 

வடிவங்களில் ஒன்று . 
smitch , n. = smeech . 
smite , n. ( பே - வ . ) அடி , தாக்கு ; முயற்சி ; 3. அடி , தாக்கு ; 
வாளால் வீக்கு , வெட்டு ; கொல்லு ; முற்றிலும் தோற்கடி , 
கடுந்தோல்வியுறச் செய் ; கடுந்தண்டனை அளி ; நோய் 
வகையில் பீடித்தல் செய் ; தொல்லைகள் வகையில் பற்றிப்பிடி ; 
அவாவகையில் கவர்ந்தீர்த்துப் பிடித்தாட்டு ; அழகுவகையில் 
பற்றி வீழ்த்து ; காதல் வகையில் ஆட்டிப்படை த்து ஆட் 
படுத்து ; திடுமென வந்துறு ; திடுமென வந்து கேடு செய்வி ; 
துன்புறுத்து ; மனம் புண்படுத்து ; வீழ்த்து , வீழ்ச்சியுறுவி ; 
( தொ . ) smite off , வெட்டியெறி . 


ப 


955 


smith 


smooth 





4 


Smith , n . கம்மியர் , உலோக வேலையாளர் ; கொல்லர் , இரும் 
படிப்பவர் ; உருவாக்கத் தொழிலர் ; ப . கம்மியர் வேலை செய் ; 
உருவாக்கு , உருக்கிப் படைத்தாக்கு . 
smithereens , smith ers , n . pl . தூள்கள் , துண்டு 

துணுக்குகள் , சுக்குநீறு . 
smith ery , n . உலோகத்தொழிலாளர் பட்டறை ; கொல்லர் 

பட்டறை ; கப்பற்படை நிலையப்பட்டறை . 
Smith field , n . லண்டனிலுள்ள இறைச்சிக்கடை . 
smi thy , n . பட்டறை ; கொல்லுலை , கொல்லன் உலைக்களம் ; 

கொலலர் தொழிற்கூடம் . 
smitt en , a . கடிக்கப்பட்ட ; நோய்வகையில் பீடிக்கப்பட்ட ; 
ஆசைவகையில் பற்றப்பட்ட ; கவர்ச்சிவகையில் பாதிக்கப் 
பட்ட ; பெருந்துன்ப வகையில் மிகுதியும் ஆட்பட்ட . 
smitt en , v . smite என்பதன் முடிவெச்ச வடிவங்களில் 

ஒன்று . 
smock , n . குழந்தை முழு மேலங்கி ; பெண்டிர் உள்ளாடை ; 
V. சுருக்கக் கண்ணறை ஒப்பனை செய் , ஆடையில் முகட்டுச் 
சுருக்கம் வைத்துத்தைத்துத் தேன் கூடுபோன்ற கண்ணறை 

ஒப்பனை வேலைப்பாடு செய் . 
smock -frock , n . முகட்டுக் கொய்வகப்புறச்சட்டை , முகட்டுச் 
சுருக்கம் வைத்துத்தைத்த தொழிற்கள வேலையாளின் உட் 
சட்டை வடிவப் புற உடுப்பு . 
smock ing , n . சுருக்கக் கண்ணறை ஒப்பனை உடுக்கை , 
முகட்டுச் சுருக்கத்துடன் தேன்கூடுபோன்ற கண்ணறை ஒப் 
பனை வேலைப்பாடுடைய உடுப்பு . 
smock - mill , n . முகட்டுப்பகுதி மட்டும் சுழலும் காற்றுவிசை 

ஆலை . 
smog , n . புகைப்பனி மூடாக்கு , புகையார் மூடுபனி . 
smoke , n . புகை ; புகையாவி ; புகைப்படலம் ; ஆவி ; புகை 
போன்ற பொருள் ; எரிபொருளாவி ; ஆவிச் சுழலலை ; நீராவிப் 
படலம் ; பனியாவி ; தூசிப்படலம் ; உறைபனி மூடாக்கு ; 
வெற்றுப்பொருள் , பயனில்பொருள் ; வெறுமை , இல்பொருள் ; 
புகையிழுப்பு , ஒரு முறை புகைகுடிப்பு ; ( இழி . ) சுருட்டு ; 
( இழி . ) பூஞ்சுருட்டு ; 3. புகைவுறுவி ; புகைவுறு ; புகைந் 
தெரி , எரியாது புகைந்து கொண்டேயிரு ; கருகு , உட்புகை 
வுறு ; புகை வீசு ; புகை வெளியிடு ; நீராவி வெளிவருவி ; 
ஆவி வெளியேற்று ; கருக்கு , புகைக்கறைப் படுத்து ; புகைக் 
கரியேற்று ; புகைக் கருமையூட்டு ; புகைபடிவி ; தெளிவற்ற 
தாக்கு ; புகைச்சுருட்டுக் குடி ; புகைக்குழல் உறிஞ்சு ; பூஞ் 
சுருட்டுப் புகையாகு ; புகையை உள்ளிழு ; புகையை வெளி 
யூது ; புகை மண்டுவி , புகைப்போக்கி வகையில் புகையை 
மடித்து அறைக்குள்ளேயே செலுத்து புகை மண்டு ; மூச்சுத் 
திணறடி ; புகையடிக்க வை , உணவு புகைமண்டிச் சுவை 
கெடுவி ; புகையூட்டித் துப்புரவு செய் ; புகைப்பதனமிடு ; 
புகைசெலுத்திப் பூச்சிபொட்டு அழி ; புகைகுடித்து உடல் 
நலம் பாழாக்கு ; புகைகுடி மூலம் ஆக்கிப்படை ; ஐயங்கொள் ; 
துப்புக் கண்டுபிடி ; கூர்ந்து புலங்காண் ; தொடர்ந்து 
வேவாடு ; பின்பற்றிக் கவனி : ( தொ . ) end in smoke , பய 
னுள்ள விளைவின்றி முடி ; like smoke , மிகு விரைவாக ; 
no smoke without fire, நெருப்பின்றிப் புகையாது , இல்லாமற் 
பிறவாது , put that in your pipe and smoke it , கிடைத்த 
கண்டன உரைபற்றி மீண்டும் 

அமைதியாக 

ஆழ்ந்து 
நினைந்தாய்வு செய் ; smoke out , முழுநிறை தேர்வாய்வு மூலம் 
கண்டுணர் . 
smoke - ball , n . புகைத்திரை ஏவு தண்டு , மூடாக்குப் புகைப் 
படலமிடப் பயன்படும் விசைக்குண்டு ; உறிஞ்சுவளிக் 
குளிகை ; காசநோய் மருந்தாக ஆவி உ உள்ளிழுக்கப் பயன் 
படும் மா திரை . 
smoke - bell , n . மச்சடி விளக்குக்காப்பு , தொங்கல்விளக்கின் 

மேல் தளக் காப்பான மணிக்கவிகை . 
smoke - black , n . புகைக்கரி . 
smoke - consumer , n . புகைவாங்கி . 


smoked , a . புகைப்படிவிக்கப்பட்ட ; புகைப்பதனஞ் செய்யப் 
பட்ட ; ( தொ . ) smoked glass , புகைக்கண்ணாடி , கதிர 
வனைக் காண்பதற்காகப் புகையால் கருமையாக்கப்பட்ட 
கண்ணாடி ; smoked wood , புகையூட்டிப் பதப்படுத்தப்பட்ட 
மரக்கட்டைகள் . 
smoke .dried , a . புகையுலர் பதனமிடப்பட்ட , புகையூட்டி 

உலர்த்தப்பட்ட . 
smoke .hole , n . புகைவாய் , எரிமலைக்குவட்டில் ஆவி வெளிப் 

படும் புழைவாய் . 
smoke - house , n . இறைச்சி - மீன் புகைப்பதன மனை ; புகைப் 

பதன இறைச்சிச் சேமிப்புக் கிடங்கு . 
smoke - jack , n . மீவளி வெப்பவிசைத் திருப்புபொறி , அகப் 
பைக் கோலை மேற்செல் வெவ்வளிமூலமே திருப்பிவிடும் 
விசைக்கருவி . 
smoke proof , a . புகைக்காப்புடைய , புகை ஊடுருவாத , புகை 

யாற கெடாத . 
smok er , n . புகைஞர் , வழக்கமாகப் புகைகுடிப்பவர் ; புகைப் 
பதனஞ் செய்பவர் , புகைப்போர் பெட்டி , தொடர்வண்டியில் 
புகைகுடிப்பதற்கென ஒதுக்கிவிடப்பட்ட பெட்டி ; புகைகுடிப் 
பதற்கு வாய்ப்பிசைவளிக்கும் இசைநிகழ்ச்சி . 
smoke - rocket , n . வடிகால் ஒழுகிடம் காண்பதற்குதவும் 

புகைப்பீற்றமைவு . 
smoker s heart , n . அளவுமீறிய புகைப்பழக்கத்தால் ஏற் 

படும் குலைப்பைக் கோளாறு . 
smole - screen , n . ( படை . ) படைத்துறைக் காட்சிமாறாட்டப் 

புகைத்திரை நடவடிக்கை . 
smoke .stack , n . கப்பல் புகைப்போக்கி . 
smoke - stone , 11. மதுநிறமணி , மஞ்சள்நிற மணிக்கல் வகை 
smoke tight , a . புகை நுழையமுடியாத , புகை புகாத . 
smok ing , n . புகைதல் ; புகைப்பு ; புகைகுடிப்பு ; புகைப் 

பழக்கம் . 
smok ing - cap , n . புகைபிடிப்பவர் அணிவதற்குரிய ஒப் 

பனைப்பாணித் தொப்பி வகை . 
smok ing - car , smok ing -carriage , smok ing - com 
partment , n . தொடர்வண்டியில் புகைப்பு வாய்ப்பிசைவுப் 
பெட்டி . 
smok ing - concert , n . புகைபிடிப்புக்கு இசைவளிக்கும் இசை 

நிகழ்ச்சி . 
smok ing - jacket , n . புகைபிடிப்பவர் அணிவதற்குரிய ஒப் 

பனைப்பாணிச் சட்டை வகை . 
smok ing - room , n . புகைப்பறை . 
smok y , a . புகை வெளியிடுகிற ; புகையார்ந்த ; புகையால் 
மறைக்கப்பட்ட ; புகையால் தெளிவற்றதாக்கப்பட்ட ; புகை 
யால் கறையூட்டப்பட்ட ; புகைபற்றிய , புகைபிடித்த ; புகை 
யால் கருநிறமேற்றப்பட்ட ; புகை போன்ற ; ( தொ . ) 
smoky quartz , மதுநிற மணி , மஞ்சள் நிற மணிக்கல் வகை . 
smolt , n . வஞ்சிர மீன்வகை . 
smooth , 11. வழவழப்பிடம் , மெல்லிழைபுத்தன்மை ; a . வழ 
வழபபான , மிருதுவான ; மெல்லிழைவான , உராய்வற்ற ; 
அழுத்தமான , பொரசொரப்பற்ற ; சமதளமான , மேடுபள்ள 
மற்ற ; வழுக்கையான , உரோமமற்ற ; மெல்லமைதிவாய்ந்த , 
உலைவற்ற ; நீர்ப்பரப்பு வகையில் அலையாடாத ; மேற்பரப்பு 
வகையில் சுரிப்பற்ற , திரைவற்ற ; கசங்காத , மடிப்புவரியற்ற ; 
தட்டுத்தடங்கலின்றிச் செல்கிற ; தடங்கலின்றிக் கடந்து 
செல்லக்கூடிய ; இணக்கமான ; இழைவிசைவான ; ஒத்தியல் 
பான ; ஊடிழைவான : ஒலி வகையில் வல்லோசையற்ற , 
மெல்லிசைவான . குரல் வகையில் மெல்லிசையான . கரகரப்பா 
யிராத ; சொல் வகையில் மென்னயமான ; தொனி வகையில் 
கடுமையற்ற ; சுவைநயமிக்க ; இன்னயமிக்க ; U. வழவழப் 
பாக்கு , சொரசொரப்பு நீக்கு ; சமநிரப்பாக்கு , மேடுபள்ள 
மகற்று ; மெல்லிறைவாக்கு , உராய்வகற்று ; மெருகிடு , பள 
பளப்பாக்கு ; மெல்லிழைவாக்கு ; வழவழப்பாகு ; மெல்லிழை 


யில் : 


956 
smooth -bore 

snail . 
வாகு , சமதளப்படுத்து ; சரிநிரப்பாக்கு ; மேடுபள்ளங்க கொண்டிரு : புறந்தெரியாமல் உள்ளே விளைந்து கொண்டிரு ; 

இடைமுனைப்பகற்று , . முனைப்பு புடைப்புக்களை தன்னறிவில்லாமலே கனிவுற்றுப் பெருகிக்கொண்டிரு ; 
அகற்று ; தடைகளகற்று , எளிதாக்கு , கரிப்பகற்று , சுருக்க தீய்ந்து கொண்டிரு ; கருகிக்கொண்டிரு ; வெளித்தோன்றும் 
நீக்கு ; மடிப்பு வரி துடைத்தழி ; சொரசொரப்பு தேய்த்தொழி ; விளைவுகளின்றி உள்ளே வளர்ந்துகொண்டிரு . 
முரண்பாடகற்று : வேற்றுமை சரிசெய் ; இணக்குவி ; அமைவி ; 

smudge , n . பொட்டுக்கறை , அழுக்குத் தடம் ; அழிதடம் , வரி 
ஆற்றுவி ; உலைவகற்று ; ஒத்தியைவி ; இழைந்தியைவி ; 

ய்டிப்புக் கறை ; உருவிலாக்குறி மொத்தை ; தெளிவற்ற 
சிக்கல்களகற்று ; தொல்லைகளில்லா தாக்கு ; குறைபாடுகளை 

மைத்தடக்கறை ; 5. பொட்டுக்கறையிடு , அழுக்குத்தடம் 
மூடிமழுப்பு ; இன்சொல்லுரை ; இன்புகழ்ச்சி கூறு ; இழை 

உண்டாக்கு ; மைகொட்டி அழுக்காக்கு ; அடிப்புக் கறைத் 
வாக நட ; ( தொ . ) in smooth water, கடலில் புயலற்ற நிலை 

தடம் உண்டுபண்ணு ; அடை அப்பித் தெளிவிலா காக்கு ; 
தொல்லை யற்ற நிலையில் , துன்பங்களைக் கடந்து ; 

தூய்மைகெடு ; பெயர்மீது மாசு கற்பி ; புகழுக்குக் களங்கம் 
smooth away difficulties, இடர்ப்பாடுகளைக் களை , இடை 

வருவி 
யூறு குறை , smooth breathing , தடங்கலற்ற மூச்சு ; ( இலக் . ) 

smudge , n. தீமூட்டம் , வீட்டுப்புறவெளியில் பூச்சிபொட்டுக் 
கிரேக்க மொழியில் முதனிலை உயிரெழுத்தின் மீதுள்ள உறழ் 

களைத தடுத்துக்காப்பதற்காக எழுப்பப்படும் புகைமூட்டம் . 
வற்ற ஒலி ; கிரேக்க முதனிலை உயிரெழுத்தின் மீதிடும் உரழ் 
வற்ற ஒலியிலைப்புக்குறிப்பு ; smooth face, அமைந்த முகம் ; smug , n . ஆகுல நீர்மையர் , ஆரவாரப்பேர்வழி ; தளுக்கித் 
தீய குறிப்புக்களை வெளிக்காட்டாதடக்கிச் செயற்கையமைதி திரிபவர் ; புத்தகப்புழு ; பல்கலைக்கழகக் கேளிக்கைகளில் 
காட்டும் போலிமுக அமைதி ; பகைமை கரந்தடக்கிய நடிப்பு 

கலந்து கொள்ளாதவர் ; தன்மேட்டிமைத்தனம் ; a . அற்பத் 
நட்பமைதி smooth hair , இழைவாகப் படிந்த மயிர்ப்பரப்பு ; தன்னிறைவுடைய , தன்னிலே தான் மகிழ்ந்து திரிகிற , உயர் 
smooth over differences, வேற்றுமைகளைக் குறை : வேற் வுள்ளாத ; ஆரவாரமான . 
றுமைகளை மழுப்பு ; smooth passage , தடங்கலற்ற போக்கு ; smug gle , v . கள்ளவாணிகஞ் செய் , கள்ளக்கடத்தல் செய் , 
எளிய வழி ; வில்லங்கமற்ற வழி வகை ; பெருந்தொல்லைக சட்டவிரோ தமாகச் சரக்குகள் கடத்து ; இரகசியமாக அனுப்பு ; 
ளற்ற பயணம் ; smooth things , முகப்புகழ்ச்சியாகப் பேசு ; ஒளித்துச் சேர்த்துவை . 
போலியாய்வுரை பேசு ; கரவடததுடன் ஆதரவுகாட்டு ; 

smug gler , n . கள்ளக்கடத்தலாளர் , கள்ள வாணிகர் . 
ஒப்புக்குப்பேசு ; smooth verse , இன்னிழைவான பா சந்த 
இலய இனிமையுடைய யாப்பு . 

smug gling , n . கள்ளக்கடத்துதல் , கள்ள வாணிகம் . 
smooth - bore , a . துப்பாக்கிக்குழல் வகையில் வரியிழைவற்ற , 

smut , n . கரிக்கசடு ; கரிக்குச்சு ; கரிக்கீற்று ; புகைக்கரியால் 
அழுத்த ஊடிழைவான , 

ஏற்படும் கறை ; கீழ்த்தரப்பேச்சு ; கீழ்த்தரச்சொற்கள் ; இழி 
தள ஊடிழைவான , 

துப்பாக்கிக் 
குழல் வகையில் வரியிழைவாக வெட்டப்படாத . 

தகைக்கதை ; கருக்கல் நோய் , கூலநோய் வகை ; 1. கரிக் 

கீற்றிடு ; கரியால் அடையாளமிடு ; கூலவகையில் கருக்கல் 
smooth en , . வழவழப்பாக்கு : இழைவாக்கு ; முண்டு முடிச் 

நோயால் தாக்கப்படு ; கருக்கல் நோய்க் காளான் வகையில் 
சின்றி நிரப்பாக்கு ; சமதளப்படுத்து ; இணக்கி இயக்குவி ; 

கூலவகையினைத் தாக்கு . 
இன்னயப்படுத்து . 

smut - ball , n. காளான் வகை . 
smooth - faced , a . வழவழப்பான முகமுடைய ; மெல்லிழை 
வான் மேற்பரப்பினையுடைய ; இனிய தோற்றமுடைய ; தாடி 

smutch , n . , v . = smudge . 
யற்ற ; சுருக்கமற்ற ; நம்பி ஏற்கத்தக்க , சரியானதாகத் smut mill , n . கருக்கல் நோய்க்காளானால் பாதிக்கப்பட்ட 
தோற்றுகிற , ஒத்துக்கொள்ளத்தக்க புறத்தோற்றமுடைய . கூலததைத் துப்புரவுப்படுத்தும் இயந்திரசாலை . 
smooth ing - iron , n . சலவைத்தேய்ப்புப் பெட்டி . 

Smyrn iot , Smyrn iote , n . துருக்கிநாட்டில் ஸ்மிர் கு 
smooth ing- plane , n . தச்சரின் இழைப்புளி . 

( Smyrna ) நகரில் வாழ்பவர் ; a . ஸ்மிர்னா சார்ந்த . 
smooth spoken , smooth - tongued , a . நாநயம் படைத்த ; 

snack , n . சிற்றிடையுணவு , விரைசிற்றுண; ( தொ . ) go snacks , 
சொலலிணககநயம உடைய ; நயநாகரிகப்பேச்சுடைய : மெல் 

பங்குவைத்துக்கொள் . 
லமைதியுடன் பேசுகிற ; புகழ்ந்து மழுப்பும் இயல்புடைய ; snaf ile , 11. வாய்வடம் , குதிரைக்கடிவாளத்தின் ஒற்றைவாய்ப் 
நம்புதற்குரிய இயல்புவாய்ந்த , நம்பத்தக்க முறையிற் பொருத்து கம்பி ; ( தொ . ) ride one on the snafile , மெல்ல 
சொல்லப்படுகிற . 

அடக்கு , படிப்படியாக வசப்படுத்து . 
smote , v . smite என்பதன் இறந்த காலம் . 

snaf fle - bit , n. குதிரைக்கடிவாளத்தில் நெருக்குவடியற்ற 
smo ther , n . புகை ; பூந்தணல் ; அகக்கொந்தளிப்பு , உட் 

வாய்வடம் . 
குமைவு நிலை ; அடர் தூசிப்படலம் ; செறிதிவலைத்திரள் ; திண் snaf fle -rein , n . குதிரைக்கடிவாளத்தின் வாய் வடக் 
புகைப்பிழம்பு ; மூச்சுத்திணறல் ; திக்குமுக்காட்டம் ; 0 . 
திணற அடி , திக்குமுக்காடவை ; மூச்சு முட்டச்செய்து 

snag , n . முளை , குற்றி ; முறிமுளை முகடு ; கோறைப்பல் , 
கொல்லு அடர்த்தழி ; மூட்டமிடு .; அடர்த்து மூடாப்பிடு ; 

பலலின் கோறைமுகடு ; முறிந்த 
தீயை மணல்சாம்பர் முதலியவற்றினால் அடர்த்து மூடாப் 

அடிமரக்கட்டை ; நீரடி 

முட்டுக்கட்டை , கலங்களின் நெறி தடுக்கும் ஆறு - கடல்களின் 
பிட்டு மூத்துவிடு ; அடர்த்தணைத்துக்கொள் ; அடர்த்தடிப் நீரடிவேர் அல்லது கட்டை முளைப்பு ; எதிர்பாராத் தடங்கல் , 
படுத்து ; செயலடங்குவி ; தோன்றாதடக்கிவிடு , உள்ளடக்கி 

மறைமுக முட்டுக்கட்டை ; 3. கலத்தை நீரடி முட்டுக்கட்டை 
வை ; சதுரங்கத்தில் அரசுகாயை அசையமுடியாமல் தடுத் யில் கொண்டு முட்டிவிடு ; முட்டி வடுப்படு ; முட்டிக் கீறலுறு ; 
தடைப்புச் செய்துவிடு ; ( அரு ) திணற அடிக்கப்பெறு ;; 

நீரடிக்கட்டையில் மாட்டிக்கொள் ; தடுத்துநிறுத்து ; எதிர் 
( அரு . ) கீழடங்கு ; ( தொ . ) smothered mate , சதுரங்க ஆட் 

பாராத் தடங்கலிடு ; ஒழுங்கறத் தறி ; ஆற்றுப்படுகையில் 
டத்தில் தன் சார்புக்காயாலேயே தடுப்படைப்புச் செய்யப் 

முட்டுக்கட்டைகளை அகற்று ; கட்டுத்தறியின் முனை முகடழி , 
பட்ட அரசுகாய் 

முனை ஒழுங்குபடுத்து . 
smo thery , a . திக்குமுக்காட வைக்கிற ; மூச்சுவிடமுடியாது snail , n . நந்து , நத்தை ; உணவாகப் பயன்படும் நந்தூன் ; 
செய்கிற ; அடர்த்தணைத்துவிடுகிற . 

தோட்ட நத்தை , தோட்டச்செடிகளை அழிக்கும் சிற்றுயிர் 
smoul der , n . அழல் , புற அனற்கொழுந்தின்றி உட்கனன் வகை ; இலையட்டை , இலைவடிவ நத்தை ; மந்தமானவர் , 
நெரியுந் தீ ; உட்கனல்வு , உட்புழுக்கம் ; U. அழன்றெரி , சுறுசுறுப்பற்றவர் ; மெல்ல நகரும் விலங்கு ; நந்தாழி , மணிப் 
புற அறைகொழுந்தின்றி உள்ளார நின்றெரி ; உட்கனல்வுறு , பொறியில் மணியடிப்பினை ஒழுங்குசெய்யும் நந்துவடிவப் 
உட்கனிவுற்று எரிவுறு , கருகு , புகைந்தெரி , அடங்கிய ஆற்ற பல்வட்டமைவு ; சுருள்வடிவ நெற்றுவகை ; சுருள் வடிவ 
லுடன் எரி ; தீய்வுறு , காணா நிலையிற் பொசுங்குறு ; புழுங்கிக் நெற்றினையுடைய பயிற்றினம் ; U. தோட்ட நத்தையை அழி; 
கொண்டிரு , உணர்ச்சிகள் வகையில் உள்ளார நின்றெரித்துக் தோட்ட நத்தை வேட்டையாடு ; நத்தைவேகத்தில் செல் . 


கயிறு . 


957 


snail.clover 


snatches 


Snail - clover , n. திருகுநெற்றுக்களையுடைய பயிற்றினச் 

செடிவகை . 
snail ery , n. நத்தைப்பண்ணை , உணவிற்கான நத்தைகள் 

வளர்க்குமிடம் . 
snail - fish , n . அகடொட்டுமீன் , ஒட்டிக்கொள்வதற்கான 

வயிற்றுப்புற உறிஞ்சு கருவியுடைய மீன்வகை . 
snail .slow , a . நத்தைபோன்று நகர்கிற ; மிகவும் மந்தமான . 
Snail - trefoil , n . = snail - clover . 
snail - wheel , 11. நந்தாழி , மணிப்பொறியில் மணியடிப்பை 

ஒழுங்குபடுத்தும் நத்தை வடிவப் பல்வெட்டுச்சக்கரம் . 
snake , n . பாம்பு ; பாம்புபோன்ற பல்லி வகை ; நன்றிகெட்ட 
வர் ; நம்பிக்கைக் கேடு விளைப்பவர் ; உணர்ச்சியற்ற மனிதர் ; 
3. பாம்புபோல் இயங்கு ; நெளிந்து நெளிந்து செல் ; ( தொ . ) 
cherish a snake in one s bosom , warm & snake in one s 
bosom , பாம்பிற்குப் பால் வார் ; raise snakes, wake snakes, 
குழப்பம் உண்டுபண்ணு ; கடுமையான சச்சரவு தொடங்கு ; 
see snakes, குடிவெறி வலிப்பு வரப்பெறு , குடிவெறிப் 
பதற்றங் கொள் ; 

snake in the grass , கழிபறிப்பவர் ; 
மறைவு அபாயம் ; snake lizard , காலற்ற பல்லி வகை . 
snake .bird , 11. நீண்ட கழுத்துள்ள மீனுண்ணும் பறவை 

வகை . 
snake - bite, 1. பாம்பு கடி . 
snake .charmer , n . பிடாரன் , பாம்பாட்டி . 
snake - charming , n . பாம்பாட்டி வித்தை . 
snake - cult , n . பாம்பு வணக்கம் . 
snake - dance , 1. பாம்பு நடனம் . 
snake .eel , 1. வால்செதிளற்ற விலாங்குவகை . 
snake - fence ; n. மரக்கிளை வேலி . 
snake - fly , n . ஒடுங்கிய நெஞ்சுடைய ஈ வகை . 
snake like , a . பாம்புபோன்ற ; adv . பாம்பு போன்று . 
Snake - locked , a . பாம்புகளைத் தலைமயிராகக் கொண்ட , 
snake - root , n . அமெரிக்க வேர்வகைகளில் ஒன்று . 
Snakes , int . கோபக்குறிச் சொல் , 
snakes head , n . அல்லிமலர்ச் செடிவகை . 
snake - stone , n . புதைபடிவ நத்தையினத் தோட்டு வகை ; 

பாம்புகடி மருந்துக்கல் . 
snake - weed , n . திருகு கிழங்கு ஊன்வண்ண மலர்ச்செடி 

வகை . 
snake .wood , n . தென் அமெரிக்க மரவகை . 
snak ily , adv . பாம்புபோன்று ; மெல்ல ; எதிர்பாரமல் ; 

ஆர்வமினறி ; நயவஞ்சகத்துடன் . 
snak iness , n . பாம்புபோன்ற தன்மை , பாம்புச் செறி 

வுடைமை ; பாம்பினியல்பு . 
snak ish , a . பாம்பு போன்ற தோற்றமுடைய . 
Snak y , a . பாம்படர்ந்த , பாம்பின் தொல்லைகளுக்கு இடம் 
தருகிற ; பாம்புபோன்ற தோற்றமுடைய ; பாம்பு போன்ற 
நஞ்சுடைய ; சூழ்ச்சியும் வஞ்சகமும் உடைய ; உணர்ச்சி 
யற்ற , நன்றியறிவற்ற . 
snap , n . சுடக்கொலி : நொடிப்பொலி ; சிறுவெடிப்பொலி ; 
சடக்கொலி , பொருக்கென அடைத்துக்கொள்ளும் ஒலி ; 
வளைகாப்பு விற்பொருத்து ; நிழற்பட நொடிப்பெடுப்பு ; 
கடும்பனியுறைவு ; சீடைவகை , பொருபொருப்பான சிறு 
பண்ணியம் ; சீட்டாட்டவகை ; சிறுதிற நடிப்புப்பாணி ; 
குறுகியகால நடிப்பு ஏற்பாடு ; சொடி ; தெம்பு ; செயலூக்கம் ; 
மொழிநடை விறுவிறுப்பு ; புத்தார்வச் சுவை ; ( பே - வ . ) மிக 
எளிய செயல் ; எதிர்பாராத் திடீர் நிகழ்ச்சி ; திடீர் ஏற்பாடு ; 
a . திடீரான , எதிர்பாராது இடைவந்த , நொடியான ; அதிர் 
வூட்டுகிற ; விரை தீர்வான ; J. ஒடி , சடக்கென நொடியச்செய் ; 
சடக்கென நொடிவுறு ; முறி , அறுந்துவிடு ; துண்டுபடுத்து , 
அறுந்துவிடச்செய் ; சுடக்கிடு ; சடக்கெனும் ஒலிசெய் ; 
வெடி , சிறுநொடிப்புறு ; சடக்கென மூடுவி ; பொருக்கென 


அடைத்துக்கொள் ; திடீரென்று கௌவு ; . * நாய் வகையில் 
சடக்கென்று கடி ; கைத்துப்பாக்கி வெடிதீர் ; கைத்துப்பாக்கி 
வகையில் வெடிதீர்வுறு ; நிழற்பட நொடிப்பெடு : சட்டென 
நிழற்படமெடு ; உரியவரறியாமல் உடனடி நிழற்படமெடு ; 
கடுகடுத்துப்பேசு ; சீறிவிழு , சினந்துபேசு ; திடுமென இடை 
யிட்டுப்பேசு ; பொறுக்கி எடு ; திடுமென இயங்கு ; திடீ 
ரெனச் செயல் செய் , சட்டென முடிவு செய் ; சட்டென ஒத்துக் 
கொள் ; adu . திடுமென ; தடாலென ; சடக்கென்ற ஒலியுடன் ; 
( தொ . ) cold sn8p , சிறுதிறக் கடும் . பனியுறைவு ; pistol 
snap , கைத்துப்பாக்கி வெற்று வேட்டு ; scotch snap , 
( இசை . ) அழுத்தக்குற்றிசை தொடர்ந்த நெட்டசை இசைப்பு ; 
snap at , கடிக்க முயற்சி செய் ; சிடுசிடுப்புடன் பேசு ; 
snap at bait , snap at chance , snap at offer , ஆவலோடு 
ஏற்றுக்கொள் : snap off one s nose , முரட்டுத்தனமாகத் 
தலையிடு ; கோபத்தோடு குறுக்கிட்டுத் தடைசெய் ; spap 
one s fingers at , விரல்களைச் சுடக்கிட்டுக் காட்டி வெறுப்பைத் 
தெரிவி ; snap one s head off , snap one s nose off , எரிச்ச 
லோடு முரட்டுத்தனமாக மறுமொழி பகர் ; snap out , எரிச்ச 
லோடு சொல் , கடுகடுப்போடு பேசு ; snap the clasp ; ஒலி 
யெழும்படி பற்களை இறுக மூடிக்கொள் . 
snap - bolt , snap - lock , n . கதவை மூடும்பொழுது தானே 
பூட்டிக்கொள்ளும் வில்லமைவுத் தாழ்ப்பாள் , விற்பொருத்துத் 

தாழ்ப்பாள் ; விற்பூட்டு . 
• snap .hook , n. பற்றிவிடாக்கொளுவி . 
snap .link , n . = snap - hook . 
snap - lock ; 1. விற்பூட்டு . 
snapp ing , n . நொடிப்பு ; சுடக்கீடு ; கடிப்பு ; சிடுசிடுப்பு ; 
கடுகடுப்புப்பேச்சு ; a . நொடிக்கிற ; கடிக்கிற ; சுடக்கிடுகிற ; 

கடுகடுப்பான . 
snapp ish , a . உறுமுகிற , சிடுசிடுப்பான ; விரைவும் கடுகடுப்பு 

முடைய . 
snapp y , a . படுவிரைவான ; ஆர்வமாகக் கடிக்கும் இயல் 

புடைய ; திடுமெனச் செயலாற்றுகிற . 
snap shot , n . நிழற்பட நொடிப்பெடுப்பு ; V. நொடிப்பு நிழற் 

படமெடு . 
snare : n . கண்ணி ; பொறி , சூழ்ச்சி ; சோதனை ; மாயக் 
கவர்ச்சிப்பொருள் ; ( மரு . ) கழலையறுவையில் பயன்படுத்தப் 
படும் கமபிச்சுருக்கு கண்ணி ; 3. கண்ணியிட்டுப்பிடி ; பொறி 
வலைப்படுத்து ; சூழ்ச்சியில் சிக்கவை . 
Snares , n. pl . பக்கமுரசத்தில் முடுகிசைக்கான அடிவார் 

முறுக்கு 
snarl , n . உறுமுதல் ; உறுமலொலி ; U. நாய்வகையில் 
உரத்த குரலோடு உறுமு ; ஆள் வகையில் நாய்போன்று 
எரிந்து விழு ; சிடுசிடுப்புக்கொள் ; முணுமுணுப்புக்கொள் ; 
குறைபட்டுக்கொள் . 
snarl , n . முடிச்சு , சிக்கு , கரணை ; 3. முறுக்கு ; சிக்குப் 
படுத்து ; சிக்காகு ; உறழ்வொப்டனை செய் ; உலோகக் 
குடுவையின் உட்புறத்தே கொட்டுவதனால் புறத்தே புடைப்பு 
வேலைப்பாடமைவித்து அழகுசெய் . 
snatch , 11 . கைக்கொள்ளுகை ; பற்றி எடுப்பு ; பறிப்பு ; 
வலிந்த பற்றீடு ; பறிக்கக் கை நீட்டுதல் ; பறிக்கும் நோக் 
குடைய திடீர்க் கை நீட்டம்; வெஃகுதல் , பிடுங்கார்வம் ; கவரும் 
ஆர்வ அவா ; சிறு பகுதி ; சிறிது நேர நிகழ்வு ; ஆர்வக் 
கவ்வுதல் ; கைக்கொள் , பற்றியெடு ; பறித்தெடு ; 
திடீரெனக் கைப்பற்று ; வலிந்து பற்று ; கேட்காது எடுத்துக் 
கொள் ; பறி , பிடுங்கு , வலிந்துபற்று ; பறித்துக்கொண்டு 
செல் ; இட ரினின்று மயிரிழையில் தப்புவித்துக் காப்பாற்று ; 
கடுமுயற்சியுடன் பெறு ; பறிக்கக் கைகளை நீட்டு ; வாய்ப்பு 
நோக்கிப்பெற முனை . 
snatch - block , n . ( கப் . ) கயிற்றுப்புழையுடைய மூடு கப்பி . 
snatch es , n . pl. இடையிடை.. முயற்சித் துணுக்குகள் ; 
பாட்டு வசையில் இடையிடைப்பகுதிகள் ; நினைவுத்துணுக்கு 
கள் ; பேச்சில் இங்கொன்றும் அங்கொன்றுமான பகுத்கள் ; 
இடையிடைச் சிறு சிறு கூறுகள். 


958 


* 


snatchy 


snotty 


* யான , 


| 


snatch y , a . இடையிடைவிட்ட , ஒழுங்கற்ற 
sheak , n . அற்பக்கோழை ; கோட்சொல்லி ; மரப்பந்தாட்டத்தில் 
நிலத்தின் நெடுக வீசப்பட்ட பந்து ; 3. திருட்டுத்தனமாகப் 
பதுங்கிச் செல் , அஞ்சியஞ்சிப் பின்னிடு , மறைந்து ஒதுங்கி 
நழுவு , . 

( இழி . ) திருடிக்கொண்டு செல் ; ( இழி . ) பள்ளி 
வழக்கில் கோட்சொல்லு . 
Sneak ers , n . pl . பைம்மிதிகள் , ஓசையற்ற மிதியடிகள் . 
sneak - thief , n . கள்ளன் , திறந்தவீட்டில் கதவு - பலகணி 

வழிப் பதுங்கிக் களவு செய்யுந் திருடன் . 
sneck , n . விசைக்கதவுத்தாழ் , விசை ; 3. விசைப்பூட்டுப் 

பொருந்துவி , விசைக்கதவின் தாழிடு. 
Sneer , n. ஏளன இகழ்ச்சி ; இகழ்ச்சிப்பார்வை ; அலக்கழிப் 
புரை , ஏளனப்பேச்சு ; கேலிநகை ; 3. இகழ்ச்சியாகச் சிரி ; 
ஏளனச் சொற்கள் பேசு ; தலைகுனியச் செய் ; ஏளனக்குறி 
யால் அவமதிப்புச்செய் ; ஏளனத்தால் மகிழ்ச்சி குலை . 
sneeze , n . தும்மல் ; 3. தும்மு ; ( தொ . ) not to be sneezed at , 

அவமதிக்கத்தகாத . 
snick , n . குறுவெட்டு ; சிறு வெட்டுவாய் ; மரப்பந்தாட்ட 
வகையில் பந்தின் சிறு சாய்வடி ; . குறுவெட்டிடு ; வடுப் 
படுத்து : சிறு கீறல் போடு ; மரப்பந்தாட்டவகையில் பந்தின் 
போக்கினைச் சற்றே சாய்வாகத் தட்டி விலக்கு . 
snick er , n . குதிரையின் கனைப்பு ; வாயிளிப்பு ; 3. கனை ; 

இளி, 
snickersnee , n . ( நகைச் . ) சூர்க்கத்தி . 
snide, n . ( இழி . ) போலிநகை ; கள்ள நாணயம் ; a . போலி 

ன , செல்லாத , கள்ளப்பட்ட . 
Snid er , Snider rifle , n . பிட்டச் சுழல்துப்பாக்கி , பின் 
வழியே மருந்துகுண்டு அடைக்கப்பெறும் சுழல்துப்பாக்கியின் 
பழைய வகை . 
sniff , n . மோப்பு , மோந்து பார்க்கை ; மூச்சுவலிப்பு , வன்மை 
யாக மூக்குவழிக் காற்றுறிஞ்சுகை ; மூச்சு வலிப்பொலி ; 
காற்று வலிப்பளவு , ஒருதடவை உறிஞ்சு காற்றளவு ; காற் 
றின் சுற்றுவீச்சு , சிறு காற்றலை ; காற்றின் சிறுவீச்சளவு ; 
மண அலை ; 4. மூச்சுவலி , வன்மையாக மூக்குவழி காற்று 
உறிஞ்சு ; சிவ்வொலி செய் , மூச்சு வலிப்பொலி செய் ; மூச்சு 
வலிப்பு மூலம் ஏளனக்குறிப்புக் காட்டு ; மூச்சுவலித்து வெறுப் 
புக் குறித்துக்காட்டு ; மூச்சுவலித்து இகழ்ச்சி தோற்றுவி ; 
சிவ்வொலிமூலம் மனக்குறை குறித்துக்காட்டு ; நாய் வகை 
யில் சுற்றி மோந்துபார்த்துக் காலைக்கடிக்க வட்டமிடு ;; 
மோந்துபார் , சிவ்வென்றுறிஞ்சி மோப்பம் நோக்கு ; நீர்ம 
வகையில் சற்றே உறிஞ்சு குறிப்புக் காட்டு ; காற்றுவகையில் 
சற்றே உள்வாங்கி நோக்கு ; மணவகையில் சற்றே உள் 
வாங்கிப் பார் ; தேறல் மணத்திறங் காண் ; மலர் முகர்ந்து 
மண நுகர்வுறு ; ஊன் முகர்ந்து மணக்கூறு நோக்கு . 
sniff y , a . ( பே - வ . ) வெறுப்புக்கிடமான , இகழ்ச்சிக்குரிய ; 

கெடுநெடியுடைய . 
snift ing - valve , n . ஏகுழி , நீராவிப்பொறி உந்து தண்டுக் 

குழலின் காற்று வெளிவிடுந் தடுக்கிதழ் . 
snigg er ; n . அடக்கு சிரிப்பு ; 3. அடக்கு நகை புரி . 
snig gle , U. தூண்டிரைப்படுத்து , வளை யில் 

வளையில் தூண்டிரை 
புகுததி விலாங்குமீன் பிடி . 
snip , n . கத்தரிப்பு ; நறுக்கு , கொய்வு , தறிப்பு , நறுக்கீடு ; 
( பே - வ . ) தையற்காரர் ; ( பே.வ. ) ஓட்டப்பந்தய வழக்கில் 
கட்டுறுதி நிகழ்வு , கட்டாயமாக நேரிடக்கூடிய ஒன்று ; V. 
நறுக்கு ; நுண்ணிதாக வெட்டு ; கத்தரி . 
snipe, n . உள்ளான்குருவி , நீளலகுப் புள்வகை ; pl . snipe ; 
U. உள்ளான்வேட்டைக்குச் செல் ; ( படை . ) மறைவிடத்தி 
லிருந்து எய் ; தொலைவிலிருந்து சுடு ; பதுங்கித் தொலை 
இலக்குவைத்துச் சுட்டுக்கொல்லு . 
snipe - eel , n . நீடலகு விலாங்கு . 
snipe - fish , n . நீளலகு மீன்வகை . 
snipp et , 1. சிறுவெட்டுத் துண்டு , நறுக்குத்துண்டு ; கத்த 
ரிப்புத் துணுக்கு ; சிறு பறவை வகை . 


snipp ets , n . pl . துண்டு துணுக்கறிவு ; துண்டுதுணுக்குத் 

தகவல்கள் ; அரைகுறைத் துணுக்குகள் , எச்சமிச்சங்கள் . 
snipp ety , a . சிறுதிறமான , பயனற்ற ; துண்டுதுணுக்கு 

கள் கொண்ட .. 
snippling , n . வெட்டுத்துண்டு , நறுக்கு . 
snipp y , a . துண்டுதுணுக்கான ; கஞ்சத்தனமான . 
snip - snap snor um , n. வட்டச்சீட்டாட்ட வகை , குழந்தைச் 

சீட்டுவிளையாட்டு . 
snip y , a . உள்ளான்குருவி போன்ற . 
sniv el , n . மூக்கொழுக்கு ; சளி , சிணுக்கம் , தேம்பல் ; 
கொஞ்சிப்பசப்பல் ; நீலிக்கண்ணீர் வடிப்பு : பசப்புப் பேச்சு ; 
ப . மூக்கு நீர் ஒழுகவிடு ; சிணுங்கு , கண்ணீருங் கம்பலையுமா 
யிரு ; குழந்தைபோலக் கரை , ஏங்கியழு ; அழுது பசப்பு ; 
நீலிக்கண்ணீர் வடி , போலி ஒப்பாரி வை , அழுது ஏமாற்று . 
snob , n . பிலுக்கர் , தளுக்கர் , போலிப்பகட்டர் ; நடிப்புப் 
பெருமையாளர் ; பதவி வேட்டையாளர் ; போலிக் குடி மதிப் 
பாளர் , போலி உயர்வு தாழ்வுக் கணிப்பாளர் . 
snobblery , n . நாகரிகப்பகட்டு ; போலி உயர்வுப்பகட்டு ; 
போலி உயர்வுதாழ்வுக் கணிப்பு ; போலி உயர்வுதாழ்வு 
வேறுபாட்டுப் பண்பு ; போலி ஒய்யார நடை . 
snobb ish , a . போலி ஒய்யாரமான ; பகட்டிறுமாப்புடைய . 
snobb ishness , n . போலி நாகரிகப்பகட்டு மனப்பான்மை ; 

போலி உயர்வுப்பகட்டு . 
snob ling , n . புதுநிலைப் பிலுக்கர் , அற்பப் பகட்டர் . 
snoboc racy , n . போலிப்பகட்டர் குழுமம் . 
snoek , n . உணவுக்குரிய பெரிய கடல்மீன் வகை . 
snood , n . இழைக்கச்சை , ஸ்காத்லாந்தில் கன்னிமைக்கு அறி 
குறியாகக் கருதப்பட்ட மயிர்க்கொடி ; கடற் செம்படவர் 
தூண்டிற்கயிறு இணைக்குஞ் சிற்றிழை . 
snook1 , n . கடல்மீன் வகை . 
snook , n . துச்சக்குறிப்பு , மூக்கின்மேல் பெருவிரலை வைத்து 

மற்ற விரல்களை விரித்துக்காட்டும் சைகை . 
snook er , n . மேடைக்கோற் பந்தாட்ட வகை . 
snook ered , a . மேடைக்கோற் பந்தாட்டக்காரர் வகையில் 
பந்தினை நேரடியாக அடிக்கமுடியாத நிலையிலுள்ள ; தோல்வி 
யுற்ற 
Snooks !, int . துச்சக்குறிப்புக் காட்டும் இடைச்சொல் . 
snoop , . ( பே - வ . ) அழையா வீட்டில் நுழை ; வட்டமிட்டு 

ஒட்டுப்பார் ; திருட்டுத்தனஞ் செய் . 
snoop er , n . தகாவழித் தலையீட்டாளர் , தனக்குத் தொடர் 

பில்லாதனவற்றுள் நுழைந்தாய்பவர் . 
snoot y , a . ( பே - வ . ) தன்னகந்தையுடைய . 
Snooze , n . கண்ணயர்வு , பகல்நேரச் சிறுதுயில் ; 3. கண்ணயர் 
வுறு , பகல்நேரத்திற் சிறுதுயில் கொள் ; கருத்தில்லாமல் 
சோம்பிக் கழி . 
snore , n. குறட்டை ; U. குறட்டைவிடு ; குறட்டை விட்டுக் 

கொண்டே காலங்கழி ; குறட்டையிடும் நிலையில் எய்தப்பெறு . 
snort , 1. மூக்கின் சீறல் ; சீறொலி ; நீராவிப்பொறியின் பீற் 
றொலி ; 3. செறுமு , குதிரைவகையில் மூக்குவழிச் சீறு ; 
செறுமலொலி செய் ; செறுமி எதிர்ப்புத் தெரிவி ; சீறிக் 
கொட்டு , சீற்றத்துடன் உரை . 
Snort , n . முக்குளிப்புக்கலம் , நீண்டநேரம் நீரில் மூழ்கியிருக்க 

வல்ல நீர்மூழ்கிக் கப்பல் . 
snort er , 1. செறுமுபவர் ; ( பே - வ . ) உருமுப்புயல் , பேரி 
ரைச்சலான புயற்காற்று ; விறுவிறுப்பாட்டம் , புயல் வீச்சு 
நடனம் . 
snot , n . ( பே - வ . ) மூக்கொழுகல் ; கயவன் . 
snott y , n . ( பே - வ . ) கப்பற் பணியாள் ; a . மூக்கு வடிகிற ; 
முக்குச்சளியினால் அழுக்கடைந்த ; ( பே.வ. ) நீசனான ; ( பே - வ . ) 
தொந்தரவூட்டப்பட்ட , சிடுசிடுப்பான . 


959 


snout 


snuffer 


snout , m . முகறை , நீள்மூக்கு ; மூஞ்சி , நீள் அலகு ; கூர்முக 

வாய் , கூம்புகூறு ; குழாய் மூக்கு . 
snout - beetle , 11. நீள் அலகு விட்டில்வகை . 
snout ed , a . கூர்முகறையுடைய , நீள்மூக்குடைய ; கூர்முகம் 

பொருத்தப்பெற்ற ; நீள் மூக்கு வடிவமுடைய . 
snout - ring , n . முகறை வளையம் ; வேர்காப்பு வளையம் , 
செடிகளை வேருடன் கிளறுவதைத் தடுப்பதற்காகப் பன்றி 
யின் மூக்கிலிடப்படும் வளையம் . 
snout y , a . முனைத்த நீள்முகறையுடைய ; நீள்முகறை போன்ற ; 

தன்னகந்தையுடைய , திண்ணக்கமுடைய . 
snow !, n . வெண்பனி ; பனித்திரை ; பனிமழை ; பனி வெண் 
பொருள் ; பனித்திரள் ; பனிச்சேறு ; பனிக்குழம்பு ; பனிச் 
சாந்து ; வெண்டுகில் ; ஒரு பனிப்பருவமுறை ; நாரை ; வெண் 
சீமை இலந்தைக்கனிவகை ; கரிய ஈருயிரகைக் குழம்பு, ( பே - வ ) 
உடல் மரமரப்பூட்டும் தென் அமெரிக்க செடி மருந்துச்சரக்கு 
வகை ; V. வெண்பனி பெய் ; வெண்பனி தூவு , பனிமழை 
பெய் ; வெண்பனி சிதறுவி ; வெண்பனிபோல் பொழிவுறு ; 
( தொ . ) snow bunting , கறுப்பு - வெள்ளை நிறமான வட துருவக் 
குருவிவகை ; snowed in , snowed up , 

, பயணஞ் செய்ய 
முடியாதபடி வெண்பனி தேங்கிய ; வெண்பா 

பனி 

அடைப் 
புண்ட ; snowed plume , பனிக்கற்றை , பனிச்சிதல் ; snow 
under, வெண்பனியினால் மூடு ; பெரிய எண்ணிக்கை வலு 
வினால் விஞ்சி விடு ; the snows of seventy years , நரைமயிர் . 
snow , n . சிறிய இரு பாய்மரக் கப்பல் வகை . 
snow ball , n . பனித்திரள் , எறிபொருளாகப் பயன்படும் 

பனி மொந்தை ; திரள் பிழம்பு நிதி , பங்கு வரியாளர் ஒவ் 
வொருவரும் குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள பங்கு வரியாளர் 
களைச் சேர்க்க வேண்டுமென்னும் திட்டப்படி வளரும் நிதி ; 
பழப்பொதியடை , அரிசிமா வில் ஆப்பிள் பழம் வைத்துச் 
சமைத்த பிட்டு ; U. பனித்திரளையால் அடி ; பனித்திரளை 
யாலடித்துப் பந்தயம் விளையாடு . 
snow ball - tree , n . வட்டப் பனிமலர்ச் செடிவகை . 
snow - berry , n . வெள்ளைப்பழங்களையுடைய தோட்டப்புதர்ச் 

செடி வகை . 
snow - bird , n . வெள்ளைக்குருவி வகை . 
snow - blind , a . பனிக்குருடான , பனிப்பாள ஒளிவீச்சினால் 

விழிப்பார்வை மந்தமாக்கப்பட்ட . 
snow - blind ness , 11 , பனிக்குருடு , பனிப்பாள ஒளிவீச்சினால் 

ஏற்படும் பார்வைக்கேடு . 
snow - blink , n . பனிவுருநிழல் , வானத்தில் தோன்றும் பனிப் 

படலத்தின் ஒளிநிழல் . 
snow - boots , n . pl . பனிப்பாதுகை , பனியில் நடப்பதற்கான 

புதைமிதியடி . 
snow - bound , a . பயணஞ்செய்ய முடியாதபடி பனிச்சேற்றி 

னால் தடைப்பட்ட . 
snow - cap , n . வெள்ளைச்சூட்டுடைய பாடும்பறவை வகை . 
snow - capped , a . பனிமூடிய முகட்டினையுடைய . 
snow - drift , n . காற்றினால் ஒதுக்கிக் குவிக்கப்பட்ட பனித் 

திரள் . 
snow drop , n ..வெண்மலரினையுடைய செடிவகை . 
snow - fall , n . வெண்பனி வீழ்வு ; பனிவீழ்வளவு , ஒருதடவை 
பெய்த பனியின் அளவு ; பனியளவலது , குறிப்பிட்ட இடத் 
தில் ஓர் ஆண்டிற்பெய்த பனி பின் அளவு . 
Snow .field , n . வெண்பனிக்களம் , பனிப்பரப்பு : மலைப்பகுதிப் 

பனிப்பரப்பு ; நிலையான துருவ வெண்பனிப்பரப்பு 
snow - flake, n . பூம்பனி, வெண்பனித்திவலை , பனிக்கீற்று . 
Snow - gauge , n . பனி வீழ்வுமானி 
snow - goggles , n . pl . மலை ஏறிகளின் பனி ஒளிவீச்சுக் 
காப்பான 

ன கறுப்பு மூக்குக்கண்ணாடி . 
snow - goose , n . சிறகு நுனி கருப்பாயுள்ள வட துருவ வெள்ளை 
வாத்து வகை . 


snow - grouse , n . சதுப்பு நிலக் கோழிவகை . 
snow - guard , n . மோட்டிற் பனிசறுக்காதபடி தடுக்குங் 

கட்டை . 
snow - ice , n . பனி உறைபாளம் , ஒளி ஊஊடுருவாத பனி 

உறைகட்டி . 
snow - leop ard , n . சிறு வேங்கைவகை . 
snow less , a . பனியற்ற , பனி பெய்யாத . 
snow .line, n . பனிவரை எல்லை , வெண்பனி நிலையாகத் 

தங்கியிருக்கும் உயர் எல்லைவரை . 
snow - man , n . வெண்பனித்திரளைப் பொம்மை ; பனிமனிதன் , 

பனிமண்டலங்களில் வசிப்பதாகக் கருதப்படுபவர் . 
snow - on -the - moun tain , 
1 . 

வெண்மலர்களையுடைய 
தோட்டச்செடிவகை . 
snow - owl , 1. பெரிய வெள்ளை ஆந்தை வகை . 
snow - plant , n . செம்பனிப்பாசி , பனியில் விளைந்து அதற்குச் 

சிவப்பு வண்ண மூட்டும் நுண்ணுருவான பாசி வகை . 
snow - plough , n . பனிவாரி , பாதைகளினின்றும் பனி .. 

அடைவுகளை அகற்றுவதற்கான கருவி . 
snows , n . pl . பனிப்பெயல் , பனிததிரள் . 
snow - shoes , n . pl . பனிமிதியடி ; பனி நடைக்கட்டை . 
snow - shovel, 11. பனி வாரு தட்டு . 
snow - slip , n . சறுக்கு பனிப்பாறை . 
snow .storm , n . பனிப்புயல் , பனிச்சூறை . 
snow - white , a . பனி போல் வெள்ளிய . 
snow y , a . பனி மிகுந்துள்ள ; பனிமூடப்பட்ட ; திண் பனி 
போன்று வெண்மையான ; 

தூய 

வெண்மைநிறமான ; 
தூய்மையான ; ( தொ . ) snowy owl , பெரிய வெள்ளை நிற 
ஆந்தை வகை . 
snub , n. 

மொட்டைக்கண்டிப்பு ; சப்பையடி , மட்டையடி ; 
மதிப்புக்குலைப்பு ; மானக்குலைவு ; இடைநிறுத்தீடு ; திடீர் 
நிறுத்தம் ; வாயடைப்புவாதம் ; ( அரு . ) சப்பை மூக்கு , 
குறுங்குத்து மூக்கு ; கட்டுத்தறி , குற்றி ; a . மூக்குவகையில் 
சப்பையான , குறுங்குத்தான ; மூக்கு வகையில் மேல்நோக்கி 
வளைந்த நுனியுடைய ; 3. மொட்டையாகக் கண்டி ; வெடுக் 
கெனத் திட்டு ; அதட்டியடக்கு ; கண்டித்தடக்கு ; மட்டக் 
தட்டிவிடு ; குறுக்கிட்டு வாய்மூடுவி ; அவமதித்தடக்கு ; 
அடக்கி இழிவுபடுத்து ; முரட்டுத்தனமாக இழிவுபடுத்து , 
திடுமென நிறுத்து , இடைமறித்து நிறுத்து ; வளர்ச்சி தடைப் 
படுவி ; கப்பலைத் தடுத்து நிறுத்து ; கப்பல்கட்டுதறியிற் 
கயிறு சுற்றுவதனால் கப்பற் போக்கை நிறுத்து . 
snubb er , n . மட்டந்தட்டுபவர் , மொட்டைக் கண்டிப்பாளர் ; 

கட்டுதறி ; அதிர்ச்சி தாங்கி . 
snubb ing , n . கடுந்திட்டு ; மொட்டைக்கண்டனம் ; அதிரடி . 
snubb ing - post , snub -post , n . குதிரைக் கட்டுதறி ; படகுக் 

கட்டுகறி . 
snuff ", n . உறிஞ்சுதல் , மோப்பம்பிடித்தல் ; மூக்குத் தூள் ; 
மூக்கு உறிஞ்சு மருந்துப்பொடி ; சிட்டிகையளவுப்பொடி ; 
பொடியிடல் ; சீறல் ; U. மூக்கினால் உறிஞ்சு ; மோப்பம் பிடி ; 
மூக்குப்பொடியிடு ; ( தொ . ) take thing in snuff , பிடிக்காமல் 
சீற்றமுறு , மன வருத்தப் பட்டுக்கொள் ; up to snuff , நன்கு 
தெரிந்திருந்தே , ஏமாறாத நிலையில் . 
snuff , n . ஒளி மழுங்கச் செய்யும் புகைநெடிக்கரி ; பயனில் 
எச்சம் ; கசடு , மண்டி ; பதர் ; தேய்ந்த செருப்புத்தோல் ; 
3. கரள்திரி அகற்று ; மெழுகுதிரிக்கரி கத்தரி ; கத்தரித் 
தணையச் செய் ; பொன்றுவி , மாள்வி . 
snuff - & -butter , a, பழுப்புமஞ்சள் நிறமான . 
snuff - box , 11. மூக்குத் தூள் சிமிழ் , பொடிமட்டை . 
snuff - colour , 11. மஞ்சள் பழுப்புநிறம் , பொடிநிறம் . 
snuff - dish , 11. மெழுததி :ரிக் கத்தரிக்கோல் வைப்பதற்குரிய 


தட்டு . 


snuff er , 11. மூக்குப்பொடியர் . 


960 
snuffers 

sobriquet 
snuff ers , n . pl . மெழுகுதிரி. விளக்கின் கரள் திரிக்கரிக் soak age, n . ஊறித்தோய்வு நிலை ; , ஊறவைப்பு ; முட்ட 
கததரிப்புக்கருவி . 

நனைப்பு : முட்ட நனைவு ; ஈரக்கனிவு , ஊறிச் செல்லுதல் ; 
snuff er - tray , n . மெழுகுதிரிவிளக்கின் கரள் திரிக்கரிக் ஊறு நீர்மம் , ஊறிப்பரவின நீர்மம் . 
கத்தரிக்கோல் வைப்பதற்குரிய தட்டு . 

soak er , n . நனைப்பவர் ; நனைப்பது ; உறிஞ்சுபவர் ; உறிஞ்சு 
snuf fle, n . உறிஞ்சீடு ; மோப்பம்பிடிப்பு , முகர்ந்துபார்த்தல் ; வது ; விடாக்குடியர் ; முற்ற நனைவிக்கும் மழை . 
மூககுறிஞ்சும் ஒலி ; மூக்கியல்தொனி ; மூக்கியல் தொனிக் 80 - and - so , 11. இன்ன இன்ன பேர்வழி ; இன்ன இன்ன 
குரல் ; மூக்கியல்தொனிப் பேச்சு ; 3. மூக்குறிஞ்சு ; மோப் பொருள் . 
பம் பிடி ; மூக்குறிஞ்சுவதுபோன்ற ஒலி எழுப்பு ; மூக்கினாற் 

soap , n . சவர்க்காரக்கட்டி , சவர்க்காரம் ; ( இழி. ) இச்சகம் , 
பேசு ; மூக்கினுள்ளாக முனகு ; நீர்ககோப்புக் கொண்டவரைப் 

முகமன் , இன்பசப்புரை ; ப. சவர்க்காரமிடு ; சவர்க்காரமிட்டுத் 
போலப் பேசு . 

தேய் ; சவர்க்காரம் பூசு ; உடம்பில் சவர்க்காரக்கட்டி தேய்த் 
snuff - mill , 11. மூக்குத்தூள் தொழிற்சாலை ; மூக்குப்பொடிச் 

துக்கொள் ; ( தொ . ) so8p opera , வானொலிப் பகல் நிகழ்ச்சிக் 
சிமிழ் 

கோவை ; soft soap ,: நீர்மவடிவான சாம்பரச் சவர்க்காரம் ; 
snuff - mull , 11. மூக்குப்பொடிச் சிமிழ் . 

இச்சகப் பேச்சு , முகமனுரை . 
snuff y , a . மூக்குத்தூள் போன்ற ; மூக்குத் தூள் மணம் 

soap - berry , n . நெய்க்கொட்டான் கொட்டை . 
வீசுகிற ; மூக்குத்தூள் பட்டு அழுக்காகிவிட்ட ; மூக்குத்தூளின் 

soap - boiler , 11. சவர்க்காரம் செய்பவர் , சவர்க்காரத் தொழி 
தடம் உடைய ; சடுசிடுப்பான ; எளிதில் சீற்றங் கொள்கிற . 

லாளர் . 
snug , a . இன்கதகதப்பான ; இன்னலக்காப்பான ; இன்பப் 

soap - boiling, n . சவர்க்காரஞ் செய்தல் , சவர்க்காரத்தொழில் . 
பாதுகாப்பான ; நல்வாய்ப்பிழை வான ; இன்ப நலத்துக் 

soap - box , 1. சவர்க்காரப்பேழை ; வழிப்போக்குப் பேச்சாளர் 
குகந்த ; சொகுசுவாய்ந்த ; ஒயிலார்ந்த ; அரும் பொதிவான ; 

மேடை . 
இன்னொதுக்க நிலையான ; பெரிதும் போதிய , மட்டான 
தேவைகளுக்கு முழுதும் போதுமான தாயிருக்கிற . 

soap - bubb le, n . சவர்க்காரநீர்க் குமிழி , 
snugg ery , n . அடைப்புகளினால் நன்கு சூழப்பட்ட இடம் ; 

soap - nut , n . நெய்க்கொட்டான் கொட்டை , பூவந்திக் 
ஒருவ ) து தனிமறை அறை ; பதுங்கிடம் ; சத்திரத்தின் 

கொடடை . 
இன்தேறல் அறையடுத்த துணைக்கூடம் . 

soap -plant , n . சவர்க்காரமாகப் பயன்படுங் கூறுடைய செடி 
snug gle , U. வெது வெதுப்பிற்காக நெருங்கி நகர்ந்துகொள் ; 

வகை . 
கதகதப்புநாடி நெருங்கியமர்வுறு ; அருகழைத்து வைத்துக் soap - pod , n . சிகைக்காய் . 
கொள் ; குழந்தையை அரவணைத்துக்கொள் . 

soap -root , 1. சவர்க்காரமாகப் பயன்படும் வேரையுடைய 
so , adu. அப்படி ; அவ்வாறு ; அம்முறையில் ; அவ்வண்ணம் ; செடிவகை . 
அவ்வளவு ; அதுபோல ; அதன்படி ; இவ்வகையில் ; 

soap - stone , n . சவர்க்காரக்கல் , மாக்கல் , பட்டுக்கல் . 
நிலையில் ; இதன்பயனாக ; இதே காரணத்தினால் ; இவ்வாறாக ; soap - suds , n . pl . சவர்க்கார நுரைநீர் . 
நாளடைவில் ; படிப்படியாக ; மிக , மிகுதியாக ; எவ்வளவோ ; 

soap - works , n . சவர்க்காரத் தொழிற்சாலை . 
அதேவிதமாக ; என்றபடி ; ஒருவழியாக ; conj . எனில் , என் 
றால் , எப்படியென்றால் ; என்ற அளவில்; என்றபடியே ; என்ற 

soap - wort , n . நறுமண மலர்ச்செடிவகை . 
அளவுக்கு ; என்றவாறாக ; அதன்பின் ; அப்படி யே ; அவ் வாறே ; soap y , a . சவர்க்காரம் போன்ற ; சவர்க்காரம் பூசப்பட்ட ; 
எனவே ; ஆகவே ; ஆதலினால் ; ஆகையினால் ; மொத்தத் சவாக்காரம் ஊறிய ; சவர்க்காரத்தின் இயல்புடைய ; பிசுக் 
தில் ; int . நன்று ; சரி ; ஆகட்டும் ; போதும் ; அப்படியே குள்ள ; வழவழப்பான ; பூசி மெழுகுகிற ; பசப்பலான ; 
நில் ; அசையா திரு ; சும்மாயிரு ; ( தொ . ) and so forth , 

முகப்புகழ்ச்சியான . 
a.nd so on , 

என்றிவ்வாறே , என்றிப்படியே ; இன்னோரனன soar , U. உயரப் பற , வானளாவப் பற ; உயர் தளத்தில் வட்ட 
பிற ; not so much as , அவ் வளவிற்குக் குறைவாக , அதற்குச் மிடு , உயர்வானவெளியில் சிறகடிக்காமல் மிதந்து தவழ் . 
சமமல்லாமல் or so , அல்லது அதற்குச் சற்றேறக் குறைந்த 

soa ve , soavemen te , ( இத் ) adv . ( இசை . ) இசைக்கட்டளை 
அளவாக ; quite so , நீ சொன்னபடியே , அதுதான் சரி ; 

வழக்கில் மெனனயமாக , இன்கனிவுடன் . 
so 8s , என்ற விதமாக , என்றிருக்குமானால் ; என்றபடி ; 
so as to , பொருட்டு , நிமித்தமாக ; so be it , சரி , இருக்கட் 

sob , n . விம்மல் ; விம்மியழுகை ; இனைவு ; ப . விம்மியழு , 
டும் , நல்லது , அதுபற்றிக் கவலையில்லை ; so far . so far forth . தேம்பியழு , தேம்பு ; சோர்ந்து இனைவுறு . 
இந்த நேரம் வரை , இவ்வளவில் , இம்மட்டிலும் ; so help sob er , a . மருளற்ற , மயங்காத ; குடிமயக்கமற்ற ; மிதக்குடிப் 
me God !, மனப்பூர்வமாய் ஆணையிடுகிறேன் ; so long , நாம் பழக்கம் - உடைய ; வெறியற்ற ; உணர்வமைதி வாய்ந்த ; 
மீண்டும் சந்திக்கிறவரையில் வாழி ; போய்வா ; so long as , மிகை எழுச்சியற்ற ; தன்னடக்கம் வாய்ந்த ; அமைந்தடங்கிய ; 
என்ற நிலை இருக்கும்வரை ; so many , அத்தனை ; என்ற குமுறலற்ற , கலங்காத , ஆர்ந்தமைந்த ; நல்லறிவு நிலையி 
அத்தனை ; so much , அவ்வளவு ; என்ற அளவில் ; என்ற லுள்ள ; அறிவுத்தெளிவுடைய ; அமைவடக்கமான ; வரம்பு 
அளவுக்கு ; so much 8s , என்ற அதே அளவுள்ள ; so much for, மீறிய கிளர்ச்சியற்ற ; நடுநிலையமைதி வாய்ந்த ; மிகைப்படுத் 
இதோடு அது முடிந்தது , அதைப் பற்றி இனிபபேசசில்லை ; தப்படாத : நேரியலான , புனைவல்லாத ; மட்டியலான ; நிலை 
so please you , தங்களுடைய தயவினால் , தாங்கள் திருவுளம் 

யமைவான , 

மாறிக்கொண்டேயிராத ; நிற வகையில் பகட் 
பற்றினால் ; so so , மிக நல்லதும் மிகத தீயதுமல்லாத , நடுத் டாகத் தோன்றாத , மென்னய அமைதி வாய்ந்த : 1. மட் 
தரமான , முக்கியத்துவமற்ற ; so - so , எந்த அளவோ அந்த டாக்கு , மட்டமைதிப்படுத்து ; எழுச்சி தணி ; நடுநிலையமைதி 
அளவுக்கு : so that , என்ற நோக்கத்திற்காக ; என்ற விளைவு யூட்டு ; புனைவெழுச்சி மட்டுப்படுத்து ; மட்டமைதியுறு ; 
எதிர்நோக்கி , என்றாகும்படி ; so to say , so to speak , இப்படிச் எழுச்சி தணிவுறு ; நடுநிலையமைதியுறு ; நேரியற்படு , புனை 
சொல்லலாம் என்றால் . 

வெழுச்சி மட்டுப்படு . 
soak , n . ஊறித்தோய்வு ; முட்டநனைவு ; ஈர்ம்பதம் ; U. ஊறப் sob er - sides , n . அமைதியான எழுச்சியற்ற மனிதர் . 
போடு ; ஊறித் தோய்வுறு ; முட்ட நனைவி ; முட்டநனைவுறு ; sob er - suited , a . ( செய் ) துயருடுப்பு அணிந்த . 
நீர் ஈரம் வகையில் ஊடாகத் தோய்ந்து பரவு ; பொருள் 

Sobra nje , n . பல்கேரிய நாட்டு மாமன்றம் . 
வகையில் நீர் அல்லது ஈரம் ஊடாகத் தோய்ந்து பரவப்பெறு ; 
பொருள் வகையில் நீர்மம் உறிஞ்சு ; நீர்ம வகையில் ஊறிப் 

sobri ety , n . மிதக்குடி நிலை ; மதுவிலக்கிய நிலை ; தெளிந்த 
பரவு ; ஈர்ம்பதங் கொள் , ஈரக் கனிவுறு ; விடாமல் குடி ; 

அறிவுடைய நிலை , சமநிலை , உணர்ச்சிவசப்படாத நிலை , 
தொடர்ந்து மிகுதியாகக் குடி ; கிடந்து குடி ; பணம் கட்டணம் 

அமைதி நிலை ; வீறமைதி . 
வரி முதலியவற்றின் வகையில் முறையற்ற வகையில் பறி . sob riquet, n . சாட்டுப்பெயர் ; புனைபெயர் . 


961 


sob - stuff 


sockeye 


sob - stuff , n . அவலச் செய்தி ; அழுகைப் படம் 
soc age , n . ஊழிய மானியம் . 
so - called , a . என்ற பெயரால் அறியப்படுகிற ; பெயரளவி 


லான . 


socc age , n . = socage . 
socc er , n . ( பே - வ . ) உதைபந்தாட்டம் , இலக்குக்காவலர் 
தவிர வேறு எவரும் பந்தினைக் கையால் தொடக்கூடா 
தென்ற வரையறையினையுடைய காற்பந்தாட்ட வகை . 
sociabil ity , n . தோழமை . 
so ciable , n . திறந்த ஈரெதிரெதிர் சாய்விருக்கை நாற்சக்கர 
வண்டி ; ஈரிணைவிருக்கை மிதிவண்டி ; ஈரிணைவிருக்கை முச் 
சக்கர மிதிவண்டி ; எதிரெதிர் கவைச் சாய்விருக்கை , எதி 
ரெதிர் அமர்விற்குரிய வளைவெதிர் வளைவு வடிவமான இணை 
விருக்கை ; a . கூடிப்பழகும் இயல்பு வாய்ந்த ; சமுதாயப் 
பழக்கத்துக்குகந்த ; எளிதில் கலந்துரையாடுகிற ; தாராள 
மாக ஊடாடிப் பழகுகிற ; பிறருடன் எளிதில் உரையாடி 
மகிழ்கிற ; கூடியிருப்பதற்குகந்த ; சமுதாய வெறுப்பற்ற ; 
தோழமை விரும்புகிற ; கூட்ட வகையில் நட்பிணக்கம் 
வாய்ந்த ; விதிமுறை வற்புறுத்தலற்ற ; விறைப்பாய் ஒதுங்கி 
யிராத ; எளிதில் அடுத்துப் பழகுவதற்கு இடமளிக்கிற . 
so ciableness , n . சமுதாய ஒப்பரவு . 
so ciably , adv . நட்பிணக்கமாக ; சமுதாயத் தோழமை 

யுணர்ச்சியுடன் . 
so cial , n. பொது அளவளாவற் கூட்டம் ; தோழமைக் 
கூட்டம் ; விருந்துணவுக்குழாம் , கூட்டருந்தற் குழுமம் ; a . 
சமுதாயஞ் சார்ந்த ; சமுதாயத்திற்குரிய ; சமுதாயத்திலுள்ள ; 
சமுதாய நோக்கிய ; சமுதாய உறுப்பினர்களடங்கிய ; சமு 
தாயப் பொதுவான ; சமுதாயக் கூட்டான ; கூடி வாழ்கிற ; 
இணைந்து வாழ விரும்புகிற ; கூட்டுவாழ்வு அவாவுகிற ; தனி 
வாழ்க்கை விரும்பாத ; ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற ; 
ஒன்றினை ஒன்று சார்ந்துள்ள ; சமுதாயக் கூட்டுறவான ; 
கூட்டாகத் தொழிற் பங்கீட்டினைக் கையாள்கிற ; கூட்டில் 
அங்கமான ; பொது அளவளாவலுக்குரிய ; ஒத்துறவாடுகிற ; 
ஒத்துணர்கிற ; கூடிமகிழ்கிற ; ( தொ . ) social plants , கூட்டு 
வாழ்வுச் செடிவகைகள் ; social science , மன்னாய நூல் , மனித 
சமுதாயத்தின் வளர்ச்சிபற்றிய ஆய்வுத்துறை ; socia ] 
security , சமூகப் பாதுகாப்பு , வேலையின்மையும் வறுமையும் 
தாக்காதிருப்பதற்குரிய நிலை ; social service , பொதுநலத் 
தொண்டு ; the social contract , சமூக ஒப்பந்தம் , அரசியல் 
சமூகத்தாருக்கும் அரசுக்கும் இடையே வெளிப்படையாகவோ 
குறிப்பாகவோ நிகழ்ந்ததாக அறிஞர் ரூசோ ( Rousseau ) 
கொண்ட ஒப்பந்தம் ; சமூக ஒப்பந்தம் என்ற அறிஞர் 
ரூசோவின் ஏடு ; the social evil , பரத்தைமை ; the Social 
war , ரோம் அரசின் இத்தாலிய நட்பு நாடுகள் தங்களுக்கு 
ரோமின் குடிமக்கள் நிலை வழங்குமாறு ரோம் அரசின் மீது 
கி . மு . 90 முதல் 88 வரையில் நடத்திய போர் . 
so cialism , n . பொதுநலக்கூட்டுத் தத்துவம் , சமதருமம் ; 
உடைமைப் பொதுமைக் கோட்பாடு , பொதுநலனை முன் 
னிட்டுத் தனிப்பட்டவர்களின் உரிமையைக் கீழ்ப்படுத்த 
வேண்டுமென்னுங் கோட்பாடு ; ( தொ . ) Christian socialism , 
கிறித்தவ சமதருமம் , கிறித்தவ அறநெறி அடிப்படையாகக் 
கூட்டுப் பொதுநலம் நாடும் 19 - ஆம் நூற்றாண்டிடைப் 
பகுதிக்குரிய இயக்கம் ; socialism of the chair , சீர்திருத்தச் 
சமதருமம் , தொழிற்சாலைச் சட்டங்கள் நோய் மூப்புக்காப்பீடு 
முதலியவற்றால் பாட்டாளி மக்கள் நிலைச் சீர்ப்பாடு நாடிய 
கோட்பாடு . 
so cialist , n . சமதருமவாதி , பொதுநலக் கூட்டுக்கொள்கைப் 

பற்றாளர் . 
socialis tic , a . சமதரும அடிப்படையான ; கூட்டுப்பொது 

நலஞ் சார்ந்த ; சமதருமக்கொள்கை சார்ந்த . 
socialis tically , adv . சமுதாயக் கூட்டடிப்படையில் ; சம 

தரும முறையில் ; கூட்டுப் பொதுநலமாக . 
so cialite , n . நயநாகரிகச் சமுதாயத்தில் இடம் பெற்றவர் . 

122 


social ity , n . சமுதாயச் சார்பாயிருத்தல் ; சமுதாயச் சார்பு ; 

சமுதாயத் தொடர்பு ; சமுதாயப் பழக்கம் , கூட்டு வாழ்வுப் 
பண்பு ; நட்பூடாட்டம் ; கூடிக்களிப்பு ; கூட்டுறவுப்பான்மை ; 
அளவளாவற் பாங்கு ; சமுதாய நடைமுறைச் சடங்கு , சமு 
தாய ஆசாரம் . 
so cialize, U. சமுதாயஞ் சார்ந்ததாகப்பண்ணு , கூட்டுப் 

பொதுநல அடிப்படையின்பேரில் நிறுவு . 
soci ety , n . மன்னாயம் , சமுதாயம் , கூட்டுவாழ்வுக்குழு ; 
கூட்டிருக்கை ; நட்புக்குழு ; தோழமை ; சேர்க்கை ; சமு 
தாய வாழ்வு ; சமுதாயப்பாங்கு ; சமுதாய அமைப்பு ; சமு 
தாயப் பழக்கவழக்கத் தொகுதி ; குடிமை , உயர்குடி வகுப்பு ; 
நாகரிக சமுதாயம் ; நாகரிகப்பண்புக் குழு ; பண்புடையோர் 
குழு ; மேனிலை மக்கள் தொகுதி ; மேனிலை வகுப்பு : மேனிலைத் 
தொடர்புடையோர் குழு ; உயர் விருந்தோம்பற் சூழல் ; 
சங்கம் , கூட்டுக்கழகம் , கூட்டுறவுக் குழு ; சேவைக்குழு , 
கொள்கைக்குழு ; கோட்பாடு வரையறையுடைய கழகம் , 
பொதுக் குறிக்கோட் கழகம் ; a . நவநாகரிகக் குழுவினருக் 
குரிய ; உயர்வகுப்பினர்களுக்கான ; உயர் குடியினரிடையே 
ஊடாடுகிற ; நாகரிகப் பாங்குடைய ; உயர் வகுப்பின 
ரிடையே வழங்குகிற ; ( தொ . ) pests of society , சமுதாயக் 
கீடங்கள் , சமூகத்தினைக் 

கெடுத்து 

வாழ்பவர்கள் ; 
Royal Society , 1662 - இல் நிறுவப்பட்ட . பிரிட்டனின் தேசிய 
அறிவியல் வளர்ச்சிக் கழகம் ; Society of Friends , ஓசை 
படாச் சேவையில் முனைந்த கிறித்தவ கிளைச்சமயக் குழுவினர் ; 
Society of Jesus , ( சு - வ ; S.J. ) இக்னேஷியஸ் லயோலா 
( Ignatius Loyola ) என்பவரால் 1533- இல் நிறுவப்பட்ட 
இயேசுநாதர் சங்கம் ; society verse , நடப்புச் செய்தி பற்றிய 
எளிய நகைச்சுவை வாய்ந்த செய்யுள் வகை ; the Societies , 
1681 முதல் அமைக்கப்பட்டு ரிச்சர்டு காமிரான் ( Richard 
Cameron) என்பவரைப் பின்பற்றும் கிறித்தவசமயக் 
குழுவினர் . 
Socin ian , n . இத்தாலி நாட்டில் 16 - ஆம் நூற்றாண்டில் 
எழுந்த இறைமையியற் கோட்பாட்டினர் ; a . சோசினஸ் 
என்னும் பெயர்கொண்ட . இருவரது கோட்பாட்டின்படியுள்ள , 
இத்தாலியில் 16 - ஆம் நூற்றாண்டில் நிலவிய இறைமைக் 
கோட்பாட்டுப் பிரிவினைச் சார்ந்த . 
sociol ogy , 1. மன்னாய நூல் , மனித சமுதாயத்தின் வளர்ச்சி - 

இயல்பு - சட்டங்கள் ஆகியவைபற்றிய ஆய்வுத்துறை. 
sock , 11. குறுங்காலுறை , முட்டுவரை எட்டாக் காலுறை ; 
வெப்ப நிலை காக்கும் புதைமிதி உள்வரித்தோல் : முற்கால 
ரோமாபுரிக் களிநாடக நடிகனின் மென்புதைமிதி ; சளி 
நாடகம் ; ( தொ . ) pull up your socks , முயற்சி செய்ய வலு 
வூட்டிக்கொள் . 
sock , 

கைமுட்டி அடி ; எறிபடைத்தாக்கு ; 3. முட்டி 
கொண்டு பந்தை ஏவியடி ; எறிபடையால் தாக்கு ; ado . 
முட்டியடியாக ; எறிபடைத்தாக்காக. 
sock , 1. பள்ளி வழக்கில் மிகைநேரத் திண்பண்டம் ; நொறு , 
சிறு தீனி ; ப . பள்ளி வழக்கில் தின்பண்ட விருந்தளி ; 
நொறு வழங்கு ; சிறுதீனி உட்கொண்டு பழகிவிடு . 
sockdol ager , sockdol oger , n . ( இழி ) தீர்வு அடி ; தீர் 

மான வாதக்கூறு . 
sock er , n . = soccer . 
sock et , n . குதை குழி , குழைச்சுகுழிப் பொருத்தில் குழைச் 
சேற்கும் குழிவு ; விழிப்பள்ளம் ; எலும்புப் பொருத்துக் குழி ; 
பல்லடிக் குழி ; மெழுகுதிரிக் குழல் ; குழிப்பந்தாட்ட மட்டை 
யின் கோலடி அடி ; 3. குழிப்பொருத்தில் வை : தக்க குழிப் 
பொருத்து அமைவி ; குதைகுழியில் வைத்துப் பொருத்து ; 
குழிப்பந்தாட்ட மட்டை யின் கோலடியாலடி . 
sock eted , a . குதைகுழியில் பொருத்தப்பெற்ற ; குதைகுழியில் 
வைத்துப் பொருத்தப்பெற்ற ; குழிப்பந்தாட்டப் பந்துவகை 
யில் கோல்முனையால் தள்ளப்பட்ட . 
sock et - pipe , n . குழாய் ஏற்கும் குழாயின் அகல் முனைப் 


1 . 


பொருத்து 


sock eye , n . கருநீல விலையுயர் மீன் வகை . 


962 


socks 


soft - wood 


N 


socks , n . pl . குறுங்காலுறை . 
so cle , n . ( க - க . ) பீட அடிப்பகுதி ; பூங்குடுவைப் பீடம் ; 

சிலையடிக்கட்டை . 
Socrat ic , n . சாக்ரட்டீஸ் ( Socrates கி . மு . 469-399 ) 
என்ற கிரேக்க அறிஞரைப் பின்பற்றுபவர் ; சாக்ரட்டீஸின் 
மாணாக்கர் ; a . பண்டைக் கிரேக்க அறிஞர் சாக்ரட்டீஸுக் 
குரிய ; சாக்ரட்டீஸ் கோட்பாட்டுக்குரிய ; சாக்ரட்டீஸின் 
முறைசார்ந்த ; கடாவிடையாகச் செல்கிற , வினாவிடையாக 
இயல்கிற ; ( தொ . ) Socratic irony , தெரியாத கேள்விபோல் 
விடைகூறுபவரின் அறியாமைகாட்டித் திண்டாட வைக்கும் 
பாங்கு ; Socratic method , கடாவிடைமுறை , வினாவிடை 
ஆய்வு நெறி . 
sod , n . புற்கரண் , கரண்கட்டி ; புற்கரண்பாளம் ; புல்தளம் , 
புல்தரை ; புல்தரை மேல்பாளத்துண்டு ; U. புற்கரணால் மூடு ; 
புல்மேடிடு ; புல் தரைப் பாளங்களை மேலிட்டு நிரப்பு ; ( தொ . ) 
under the sod , கல்லறையில் , புதைகுழியில். 
sod , v . seethe என்பதன் பழைய இறந்தகால வழக்கு . 
sod , n . செயற்கைப்புணர்ச்சி ஆடவர் , ஒத்த பாற்புணர்ச்சி 

ஆடவர் . 
sod a , n . உவர்க்காரம் , வெடிய கரியகி , வெடியக் கரிய ஈருயி 
ரகி ; காரவளிநீர் , பேரழுத்தமேற்றிக் கரிய ஈருயிரகையூட்டப் 
பட்ட குடிநீர் .. 
sod a - fountain , n. காரவளிநீர்ச் சேமிப்புத்தொட்டி ; கார 
வளிநீர் சேமிப்பு வாய்ப்புடைய அருந்துமனை ; காரநீருக்கான 
அழுத்தப்பொறி , 
sodal ity, n . சமயச் சார்புடைய தோழமைக் கூட்டுறவுக் 

குழுமம் . 
sodd en , a . நீர்மத்தில் தோய்ந்த ; நீர்மத்தில் செறிவுற்றூறிய , 
முட்ட நனைவுற்ற ; திண்பசைவான , ரொட்டி வகையில் 
பிசைந்த மாப்போன்ற ; கனமான ; ஈரமான ; குடியிலூன்றிய 
தோற்றமுடைய ; மட்டியான , மந்தமான ; 3. நீர்மத்தில் 
தோய் ; முற்றிலும் நனை ; ரொட்டி வகையில் மாப்போன்ற 
தாக்கு ; கனமான தாக்கு ; ஈரமான தாக்கு ; நனைவுறு ; தோய் 
வுறு ; ஈரமாகு ; ஈரப்பசையுடையதாகு . 
sodd en , v . seethe என்பதன் பழைய முடிவெச்ச வழக்கு 
sodd enness , n. நீர்மத் தோய்வு நிலை ; முழுநனைவு ; ஈரப் 
பசைப்பு ; ரொட்டிவகையில் மாப்போன்ற நிலை ; பசைக்கெட்டி 
நிலை ; ஈரமான நிலை . 
sodd ing , n. புற்கரண் பொதிவு ; a . புற்கரணிட்டு மூடுதற் 

குதவுகிற . 
sodd y , a . புற்கரணார்ந்த , புல்மேடான . 
sodi c , a . வெடிய மூலக்கூறு சார்ந்த . 
sod ium , n. வெடியம் , உப்பின் மூலத்தனிமம் . 
sod omite, 11 , ஒருபால் புணர்ச்சி ஆடவர் . 
sod omy , 11. முட்டிமை . 
soev ery adv. இருப்பரேயாயினுங் கூட ; இருக்குமேயானாலுங் 


மந்தாப்பான ; வானிலை வகையில் சிலுசிலுத்த , மழைவாட்ட 
மான ; பனிக்கட்டிவகையில் உருகுநீரார்ந்த ; ஈர்ம்பதமான ; 
அமைதி வாய்ந்த ; அமைந்த தோற்றமுடைய ; சுமுகமான ; 
அமைவடக்கமான ; சௌமியமான ; கோமளமான ; மட்டிய 
லான , மிதமான ; உருவரை வகையில் முனைப்பற்ற ; நிற 
வகையில் செறிவற்ற; வரைவகையில் மெல்லிழைவான ; 
கோணவகையில் குழைவளைவான ; மெல்லமைவான , மெத் 
தனமான ; ஒலிவகையில் மெல்லினிமையான ; ஓசைவகையில் 
தாழ்வான ; உரத்ததல்லாத ; நயமான , கரகரப்பற்ற ; இழை 
விசையான ; உறைப்பற்ற ; கடுஞ்சுவையற்ற ; சுவைமுனைப் 
பற்ற ; ஒளிமுனைப்பற்ற ; ஒளிர்வு முனைப்பற்ற ; கண்ணுறுத் 
தாத ; பருவெட்டல்லாத ; நல்லிணக்கமான ; வணக்க இணக்க 
மான ; கடுகடுப்பற்ற ; சிடுசிடுப்பற்ற ; கனிந்த , அளிந்த ; 
இன்னயமான ; இன்னலமான ; உளக்கனிவுடைய ; இரக்கம் 
வாய்ந்த ; ஒத்துணர்வான , அனுதாபம் வாய்ந்த ; எளிய ; 
செயற்கெளிமை வாய்ந்த ; கடுமையற்ற ; உரமற்ற ; உறுதி 
யற்ற ; வலுவற்ற ; ஆண்மைகுன்றிய ; மெல்லியல்பு வாய்ந்த ; 
பெண்ணியலான ; ( ஒலி . ) மெய்யெழுத்துக்கள் வகையில் 
தளர்வுறழ்வான ; ஒலிகள்வகையில் மெல்லதிர்வான ; adu . 
பைய , மெள்ள ; பதுக்கமாக ; int. சற்றுப்பேசாதிரு ; மெள்ள ; 
ஒரு சிறிதே பொறு ! ( தொ . ) soft breathing , உரவற்ற 
மூச்சு ; உரவற்ற ஒலிப்பு ; soft coal, மட்கரி , நிலக்கீல் தரும் 
கற்கரி வகை ; soft corn , தொய்வாணி , கால்விரலிடைத் தோற் 
காழ்ப்பு ; soft currency , தாள் நாணயம் ; soft drink , சாராயச் 
சத்தற்ற மது ; soft goods , துகிற் சரக்கு ; soft nothings , 
காதற் பேச்சுக்கள் ; soft palate , அடியண்ணம் ; soft pedal , 
இசைமேளத்தில் தாழ்குரல் மிதிகட்டை ; soft roe , மீன் ஆண் 
கரு நீர் ; soft sawder , பாராட்டுரை ; முகமனுரை ; புகழ்ச்சி 
மொழி ; soft soap , நீராளமான சவர்க்காரம் ; இச்சகப்பேச்சு ; 
soft solder , மென்பற்றாசு , எளிதில் உருகும் உலோகங்களைப் 
பற்றவைப்பதற்குப் பயன்படுத்தப்படும் பொருத்துப்பொருள் ; 
soft stone , இரும்பு ; soft tack , ( கப் . ) அப்ப உணவு ; soft 
wicket , மரப்பந்தாட்ட ஈர்ம்பத நிலம் . 
sof ta , ( துரு . ) 1. இஸ்லாமிய சமயவிதிமுறை மாணவன் . 
soft - boil , U. அரைவேக்காடாற்று . 
soft - boiled , a . அரைவேக்காடான . 
sof ten , 3. மென்மைப்படுத்து ; கனிவுறுத்து ; கனிவுறு ; 

குண்டு வீச்சால் எதிரிபக்கத் தற்காப்பு வலுவைக் குறை . 
sof tener , n . மென்மைப்படுத்துபவர் ; கனிவுறுத்துபவர் ; 
நயமுறுத்துபவர் ; மென்மைப்படுத்துவது , பதப்படுத்துவது ; 
நீரை மென்மைப்படுத்தும் பொருள் ; உலோகம் குழைவு 
படுத்தும் காப்பு . 
sof tening , n . நயப்படுத்துதல் , நயப்பாடு , கனிவுறுத்துதல் , 

கனிவுறவு ; மூளை நலிவுக் கோளாறு . 
soft footed , a . மெல்ல நடக்கிற . 
soft .hearted , a . இரக்க நெஞ்சமுடைய . 
soft - heart edness , 11. இரக்க நெஞ்சமுடைமை . 
soft ly , adv . மென்மையாக , மெள்ள , பதமாக . 
soft ness , n . மென்மை , பசுமை ; கனிவு ; நயம் ; நல்லிணக்கம் ; 

நீரின் கனி உப்புச்சத்தின்மை ; இழைவு , குழைவு . 
soft - pedal, v. இசைமேளத்தில் கட்டையைத் தாழ்த்தி 

மிதித்துத் தாழ்குரற் படுத்து , 
soft - shell , n . மென்றோட்டு நண்டு ; மென்றோட்டு நண்டின 
உயிர் ; a . மென்றோடுடைய ; கொள்கையில் மட்டியலான , 
அமைவியலான . 
soft -shelled , a . மென்றோடுடைய ; கொள்கையில் மட்டமை 


கூட . 


sof a , n. அகல் தவிசு , நீள் சாய்விருக்கை ; சாய்வுக்கட்டில் . 
sof a bed , sof a bedstead , n . தவிசணை , பகலில் இருக்கை 

யாகப் பயன்படும் படுக்கை . 
soff it , 11. மச்சடிச் சித்திரம் ; வளைவடிச் செதுக்குமானம் ; படிக் 

கட்டடி வரைவொப்பனை , விட்ட அடிச்சிற்பம் . 
sofi , n . = sufi. 
sofi sm , n . = sufism . 
soft , n . அறிவுரமற்றவர் ; a . மென்மையான ; மெத்தென்ற ; 
பசுமையான ; மெல்லிழைவான ; மிருதுவான ; சொரசொரப் 
பற்ற ; நெகிழ்வான ; தொய்வியலான ; அமிழ்வியலான ; 
குழைவுடைய ; மசிவான , நொசிவான ; தகடாக அரைக்கத் 
தக்க ; இழைவுடைய ; கம்பியாக இழுக்கப்படத்தக்க ; மிகு 
தளர்த்தியான ; தளர் தொங்கலான , தொப்புத்தொப்பென்ற ; 
நீர் வகையில் கனியுப்புச் சத்துக்களற்ற ; சமையலில் மென் 
பொலிவுள்ள ; சலவையில் மென்கலிப்புள்ள ; வான் வகையில் 


வான . 


1 


soft - soap , v . சவர்க்கார நீர்மம் பூசு ; தன் காரியத்துக்காக 1 

இன்பசப்புரை கூறு. 
soft - spo ken , a . இன்னயமான குரலுடைய ; இன்னயப் 

பண்பு வாய்ந்த ; பேச்சு நளினம் வாய்ந்த . 
soft - witted , a . அறிவு முதிர்வுறாத . 
soft - wood , 1. ஊசியிலைக்காட்டு மரக்கட்டை . 


963 
softy 

sole - channel 
soft y , 11. மண்டு , மட்டி , அறிவிலி. 

solariza tion , n . வெயில்பட வைப்பமைப்பு . 
sogg iness , n. ஓதநீர்மை , நீர்மத் தோய்வு ; ஈரக்கசிவு . 

sol arize , U. வெயில்பட வை . 
sogg y , a . நீர்மத்தில் தோய்ந்த ; நீரூறிய , தொப்பென sola tium , n . 

ஆறுதல் 

தொகை , இழப்பீட்டாற்றரவுப் 
நனைந்த ; ஓதமான , ஈரக்கசிவான . 

பொருள் . 
soh , int . போதும் நிறுத்து . இந்த அளவிலேயே நில் ! 

sold , v . sell என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
Soho 1, 1. வெளிநாட்டு அருந்தகங்களை மிகவுடைய லண்டன் 

soldanell a , n . தோட்டப்பயிற்சி மலைச்செடி வகை . 
மாநகர் வட்டகை , 
soho ) , int. குதிரை ஊக்கொலிக் குறிப்பு . 

sol der , n . பற்றாசு , உலோகங்களைப் பற்றவைத்திணைக்கப் 

பயன்படும் சிறு திற உலோகம் ; பற்றுப்பொருள் ; இடை 
soi - disant , ( பிர . ) a . தற்சூட்டான , தானே தனக்குச் சூட்டிக் 

யிணைப்பு ; சந்து செய்பவர் ; 3. பற்றாசு வை ; பொடிவைத்து 
கொண்ட ; தற்பாவனையான ; போலியான , நடிப்பியலான. 

ஊது ; ( தொ . ) hard solder , உயர் கொதிநிலைப் பற்றாசு ; 
soigne , ( பிர . ) a . கவினார்ந்த , மகளிர் ஒப்பனைப்பெட்டி வகை soft solder , இளங் கொதிநிலைப் பற்றாசு . 
யில் நுண்ணிய கைவினை வேலைப்பாடமைந்த . 

sol dering -iron , n . பற்றாசுச் சூட்டுக்கோல் , பற்றாசு வைக்கப் 
soil1 , n . நிலம் ; மண் ; நிலவுலகக்கோளத்தின் மேற்பரப்புத் பயன்படும் கொதிநிலைச் சூட்டுக்கோல் . 
தளம் ; ( தொ . ) one s native soil , தாயக நிலம் , பிறப்பிடச் 
சூழல் . 

sol dier , n . பொருநர் ; படைவீரர் ; ஆர்வத்தொண்டுப் படை 

வீரர் ; விளையாட்டுப்பொம்மைப் படைடவீரர் ; தனிப் போர்வீரர் ; 
soil , 1. மாசு ; கறை ; அழுக்குத்தடம் ; அழுக்கின் மேற் 

நாட்டுப் பயிற்சிப்பணிப் படைவீரர் ; களப்படைத் தலைமைத் 
பூச்சு ; தூய்மைக்கேடு ; சாக்கடைக்குழி ; வேட்டையாடப் 
பட்ட விலங்கின் சதுப்புநிலப் பதுங்கிடம் ; U. அழுக்காக்கு ; 

திறம் சான்றவர் ; போர்ச்சேவை புரிபவர் ; ( கப் . ) வேலைக் 

கழிப்பிணி , மட்டம் போடுபவர் ; வீரமுடையவர் ; வீரத் 
மாசுபடுத்து ; கறைப்படுத்து ; தூய்மைக்கேடு செய் ; அழுக் 

தோற்றமுடையவர் ; போர் அனுபவம் பெற்றவர் ; சமய 
கேற விடு . 

மாற்ற மீ ஆர்வலர் , சமயப்பணி வெறியர் ; படைவீர 
soil , 0. தழைவெட்டு , கால்நடைகளுக்குப் புதிதாக வெட்டப் 

வகுப்புச் சார்ந்த எறும்பினம் ; விட்டில் வகை : மீன்வகை ; 
பெற்ற பசுந்தழைத் தீவனம் இடு . 

செம்மீன் வகை ; கறையான் ; நண்டுவகை ; போர்வீரராகச் 
soiled , a . கறைப்பட்ட ; அழுக்கான . 

சிறுவரால் வைத்து விளையாடப்படும் பட்டையினையுடைய 
soil less , a . மட்பாங்கான நிலமற்ற , மண்ணற்ற . 

வாழையினம் ; சுவரின் இடை குத்து நிலைச் செங்கல் ; அதிட்ட 

வேட்டையாளர் ; 
soil - pipe , n . கழிநீர்க் குழாய் ; கழிநீர் செல்லுங் குழாய் . 

U. படைவீரராகச் சேவைசெய் ; ( கப் . ) 

வேலைக்குச் செல்லாது நில் ; ( தொ . ) come the old soldier 
soil ure , n . திட்டு , கறை 

over , மிகுந்த பட்டறிவு காரணமாக மேலாண்மைத்தனம் 
soil y , a . அழுக்கான . 

செலுத்த முனை தலுறு ; every inch & soldier , முற்றிலும் 
soir ee , n . மாலைநேரக் குழுமம் ; மாலைநேர உரையாடற் போர்வீரத் தோற்றமுடையவர் ; முழுநிறை ஆற்றலுடைய 
குழாம் ; அந்தி இசைக்குழு ; மாலைவேளை கூடும் சேவைநலக் போர்வீரர் ; old soldier, முதுவீரன் ; பட்டறிவாளன் ; காலிக் 
குழாம் . 

குப்பி ; சுருட்டு நுனி ; red soldier , பன்றி நோய்வகை ; 
soixante - quinze , ( பிர . ) n . பேர்பெற்ற பிரஞ்சு துப்பாக்கி 

soldier of Christ , கிறித்தவ மதமாற்ற ஆர்வலர் ; கிறித்தவ 

சமயப்பணி ஆர்வலர் ; soldier of forture , பணிவேட்பர் ; 
வகை , 1914-18 போரில் புகழ்பெற்றிருந்த 75 மில்லி மீட்டர் 

soldier orchis , எஃகுக் குல்லாய் ஒத்த புறவிதழ்களுடைய 
அளவுடைய பிரஞ்சு துப்பாக்கி . 

பூ வகை ; soldier s wind , ( கப் . ) போய்வர ஏற்ற காற்று ; 
soj ourn , n . இடைத்தங்கல் ; குறுந் தங்கல் . 

the unknown Soldier , அறியாப் போர்வீரன் , தாய்நாட்டின் 
soj ourner , n . குறுந் தங்கலர் . 

தியாகத்திற்கு எடுத்துக்காட்டாகத் தேர்ந்தெடுக்கப் பெற்ற 
soke, n . திணைநிலை முறைமன்றத் தீர்ப்புரிமை ; திணை நிலை 

1914-18 உலகப் போரில் மாண்ட அடையாளம் அறியப்பெறா 
முறைமன்றத் தீர்ப்புரிமையுடைய வட்டகை . 

வீரனின் உடல் . 
Soll , n . ஞாயிறு , கதிரவன் . 

sol diery , n . படைவீரர் குழாம் ; படைவீரப் பண்பு ; திணை 
sol , n . ( இசை . ) கேள்வியின் ஐந்தாம் இசைமானம் . 

நிலைப் படைவீரர் தொகுதி . 
sol a , n . தட்டைப்பயிர் வகை ; நெட்டிவகை . 

sol do , n . இத்தாலிய நாட்டு அரைப்பென்னி மதிப்புடைய 
sol ace , n . ஆறுதல் ; துயராற்றரவு , துன்பத்தில் தேற்றரவு 

காசு ; pl . sol di . 
நிலை ; நோவிடை ஆற்றரவு ; சோர்வகற்றும் செய்தி ; U. 

sole , n . 

உள்ளங்கால் ; அடிபதி விலங்குகள் வகையில் 
ஆறு தலளி, தேற்றரவு செய் , துயராற்று ; சோர்வகற்று , 

அகங்கால் ; செருப்பு - புதைமிதி ஆகியவற்றின் வகையில் 
முசிவுநீக்கு . 

காலடித்தோல் ; காலுறை வகையில் உள்ளங்காற் பகுதி ; 
so lan , sol an - goose , 71. கடற்பறவை வகை . 

கருவிகளின் அடித்தளம் ; இயந்திர அடித்தளம் ; பொருளின் 

அடித்தடம் ; வண்டியில் அடிப்பலகை ; கலப்பை அடித்தட்டு ; 
solan um , n . அழகுத்தழைக் கொடிமலர்த் தோட்டச் செடி 

குழிப்பந்தாட்ட மட்டையின் அடிக்கட்டை ; தச்சர் சீவுளியின் 
யினம் . 

அடிப்பாளம் ; அடுப்பின் நிலத்தளம் ; கதவு - பலகணியின் 
sol ar , a . ஞாயிற்றியலான ;; கதிரவனுடைய ; பகலவன் அடிச்சட்டம் ; புத்தக மேலட்டை அடிவிளிம்பு ; அடிச்சில்லு , 
தொடர்புடைய , ஞாயிற்றுக் கணிப்புமுறையான ; ( தொ . ) அடிக்கட்டுமானம் ; ( மண் . ) செருகு பாறையின் அடிப்பரப்பு ; 
solar flowers , பகற்பொழுதில் சிலமணி நேரங்களே மலர்க் U. செருப்புக்குக் காலடித்தோலிடு . 
திருக்கும் பூவினம் ; solar month , இரவி , சரியாகக் கதிரவ 

sole , n. தட்டை உணவுமீன் வகை . 
னாண்டின் பன்னிரண்டில் ஒரு பகுதி ; solar plexus , உந்தி 
நரப்புமுடி வலை ; solar system . கதிரவன் மண்டலம் , கதிரவ 

sole , a . ஒரே ஒருவரான ; தனித்த , ஒரே ஒன்றான ; தனி 
னுடன் கதிரவன் ஈர்ப்பாற்றலால் பாதிக்கப்படும் கோள்கள் 

ஒன்றான ; தனி ஒருவரான , பிறர்க்குரிமையற்ற , தனி உரிமை 
கோளங்கள் ஆகியவற்றின் தொகுதி . 

யான ; பிறிதுவிலக்கான ; பிறருடன் பங்கு கொள்ளாத ; 

பிறிதுடன் கூறுபடாத ; பிறிது துணையற்ற ; உடனிணை 
solarism , n . கதிரவன் புராண மரபுக்கதை மைய நம்பிக்கை . வற்ற ; உடன் கூட்டற்ற ; ( தொ . ) corporation sole , தனி 
sol arist , 1. கதிரவன் புராண மரபுக்கதை மைய நம்பிக்கை மனிதருரிமைப்பட்ட கூட்டாண்மை ; feme sole , ( சட் . ) மண 
யாளர் . 

மாது ; தனிச்செல்வநிலையுரிமையுடைய 
solar ium , m . மருத்துவ நலம் கருதிய கதிரொளிக் கண்ணாடி 
மனை , அழகுக்கதிரொளிக் கண்ணாடி மனை . 

sole - channel , n . புதைமிதித் தையற் புதை பள்ளவரை 


மாகா 


மணமான 


மாது . 


964 


1 


sol ecism , n . இழுக் 
solecism 

; 
கூறு ; எழுத்துவழு ; பேச்சுவழு ; நடத்தைக் கோளாறு ; 
மரபுவழு ; ஆசாரப்பிழை ; பண்புக்கோட்டம் ; நாகரிக நடைத் 

தவறு . 
sol ecist , n. வழுவாளர் ; செயற் சோர்வாளர் ; தவறு 

செய்பவர் . 
solecis tic , a . இழுக்கான ; வழுவுடைய ; சோர்வுடைய , 

குறைபாடுடைய ; சிறு தவறிழைக்கின்ற . 
sole - leather n . புதைமிதியில் அழுத்தப்பெற்ற காலடித் 

தோல் . 
sole ly , adu . மட்டிலுமே , மாத்திரமே . 
sol emn , a . வீறார்ந்த , பெருமிதமான ; பயபக்தி தோற்று 
விக்கத்தக்க ; அச்ச அமைதியூட்டுகிற வினையார்ந்த ; நடை 
முறை தவறாத , முறைமை வழாத ; பயபக்தியுடன் கூடிய ; 
மதிப்பார்வமிக்க ; சிறப்பு நிரம்பிய ; மதிப்பேறிய தோற்றம் 
வாய்ந்த பிறர் உளங் கௌவி ஈர்த்துத் தன்வயப்படுத்துகிற ; 
ஆழ்ந்த உணர்ச்சியீடுபாடு உடைய ; ஆர அமர முடிவெடுக்கப் 
பட்ட ; மன 

னப்பூர்வமாகச் செய்யப்பட்ட ; திட்டமிட்டுச் செய்யப் 
பட்ட ; ஆர்ந்தமைந்த ; அமைவாரவாரமான ; 

வேண்டு 
மென்றே வினைமை நீட்டித்துச் செய்யப்பட்ட ; சடங்கொடு 
பட்ட . 
sol emnness , n . வீறமைதி ; இறுமாந்த தன்னிறைவு ; 
வினைமையமர்வு ; வினைமை ஈடுபாடு ; வீறார்ந்த தன்மை ; 
முறைவழாமை ; மதிப்பார்வம் ; மதிப்பார்வ அமைதி ; ஆர் . 
வமர்வுத் தன்மை ; வினையார்ந்த தோற்றம் ; பகட்டார 
வாரம் , ஆரவார மதிப்பு ; ஆழ்ந்தமைந்த ஈடுபாடு ; துயரார்ந்த 
தோற்றம் ; ஆரவாரச் செயல் நீட்டிப்பு ; சடங்கியைவு . 
solem nity, n . வினைமுறைக்கூறு , சடங்கு ; விழாமுறை , 
விழாக் கொண்டாட்டம் ; மதிப்பார்வம் ; பயபக்தி உணர்ச்சி ; 
ஆர்வ நிறைவமைதி ; வினைமை முக்கியத்துவம் ; சிறப்பமைதி ; 
மதிப்பார்வத் தோற்றம் ; பற்றார்வுத் தோற்றம் ; பகட்டார 
வாரம் ; ஆரவார அமைதி . 
solemniza tion , n . வினைமுறை நிறைவேற்றம் ; வினை முறை 
ஒழுங்கீடு ; விழாமுறைக் கொண்டாட்டம் ; திருமண வினை 
முறை ஒழுங்கீடு . 
sol emnize, 3. வினைமுறை நிறைவேற்று ; முறைப்படி கொண் 
டாடு ; வினைமுறைப்படி முற்றுவி ; வினை முறைப்பட்டதாக்கு ; 
வினைமுறை ஒழுங்குசெய் ; சிறப்பமைவுடையதாக்கு ; சிறப் 
புறக் குறித்துக்காட்டு ; ஆசாரமாக்கு . 
sol emnly , adv . மதிப்பார்வத்துடன் ; வினைமுறை வழாமல் ; 
முறைப்படி , வீறமைதியுடன் ; பகட்டாரவாரமாக ; பயபக்தி 

யூட்டும் முறையில் . 
sollen , n . சிப்பி போன்ற விதைவகை ; ஈரோட்டுச் சிப்பியின 


வர் ; 


soliped 
soli citously , adv . அக்கறையுடன் , ஆர்வ விருப்புடன் , 

கவலையுடன் . 
soli citude , n . ஆர்வ அக்கறை , உள்ளார்ந்த கவலை . 
sol id , m . பிழம்பு , நிலைச்செறிவுடைய அணுத்திரள் உருக் 
கோப்பு ; திண்மம் , மூவளவை உருப்படிவம் ; a . பிழம்புரு 
வான ; மூவளவைக் கூறுகளையுடைய ; நீள அகல உயரங் 
களை 

யுடைய ; திட்பம் வாய்ந்த , குழைவற்ற ; கெட்டியான 
உட்பொள்ளலாயிராத ; செறிவடிவமான ; இடைவெளியற்ற ; 
இடையீடற்ற ; திண்ணிய ; உறுதி வாய்ந்த ; நிலைத்த ஒரு . 
சீர் வடிவுடைய ; ஒரே முழுமையான ; முழு மொத்தமான ; 
முற்றிலும் ஒருங்கிணைந்த ; கட்டிறுக்கமான ; உறுதியாகக் 
கட்டப்பட்ட ; ஆழ்ந்த அடிப்படையிட்ட ; திறமான ; கட்டுறுதி 
யான ; நம்பத்தக்க ; தொட்டுணரத்தக்க ; உண்மையான ; 
தற்புனைவற்ற ; போலியல்லாத ; தாறுமாறாய் இல்லாத ; 
அற்பமாயில்லாத ; கணிசமான ; பிழம்பியலான ; திண்பொருள் 
சார்ந்த ; நீரியலல்லாத ; வளியியலல்லாத ; அசையாத ; உருப் 
படியான ; படையணி வகையில் முகப்பு நீளமொத்த உள்ளாழ 
முடைய , ( தொ . ) a solid man , உறுதியான நிதிநிலை உடைய 

செயற்கள அறிவு நிரம்பப்பெற்றவர் ; a solid vote .. 
ஒருமித்த வாக்களிப்பு ; ஒருமனமான வாக்களிப்பு ; ஐயுறவுக்கு 
இடமற்ற வாக்களிப்பு : உறுதியான தேர்தல் வாக்கு ; 
be solid for , go solid for , ஆதரவளிப்பதில் உறுதியாயிரு ; 
solid angle , பல் தளக் கோணம் , ஒரு புள்ளியில் சந்திக்கும் 
பலதளக் கோணங்களின் தொகுதி ; solid colour , வண்ண 
வகையில் முழுதுறழ்வான , ஒப்பனைப்படிவல்லாத ; solid 
consideration , ஆழ்ந்த ஆய்வு ; solid foot , கன அடி ; 
solid printing , வரியிடை யீடற்ற நெருங்கிய எழுத்தச்சு ; 
solid square , ஒத்த ஆழமும் நீளமும் உடைய படையணி ; 
solid tire ,, உட்புழைவு இல்லாத சக்கரப்பட்டை ; 
the solid South , அமெரிக்க கூட்டரசில் தொடர்ந்து குடி 

யாட்சிக் கட்சிக்கு வாக்களிக்கும் தென் மாநிலத் தொகுதி , 
solida rity , n . கூட்டொருமை ; கட்டொருமைப்பாடு ; முழு 

மொத்தக் கட்டுப்பாட்டுணர்வு ; கூட்டுப் பொறுப்புணர்வு . 
sol idary , a . கட்டொருமைப்பாடுடைய ; கூட்டுப்பொறுப்பு 

வாய்ந்த ; பல்கூட்டிணைவான . 
sol id - drawn , a . திண்ணிழைவான , குழாய் வகையில் கெட்டிக் 

கம்பியிலிருந்து இழுக்கப்பட்ட . 
solid ifiable , a . இறுகுவிக்கத்தக்க , செறிவூட்டப்பெறக் 

கூடிய . 
solidifica tion , n . உறைவிப்பு ; இறுகுவிப்பு ; உறைவு ; 

இறுகுதல் ; நீர்ப்பொருள் கெட்டிப் பொருளாதல் . 
solid ify, v . திண்மமாக்கு , இறுகலாக்கு , நீர்மப் பொருளைக் 
கெட்டிப்பொருளாக்கு , உறை , இறுகு , கெட்டியாகு ; திண்ணி 
தாகு , செறிவுறு . 
solid ity , n . பிழம்பியல்பு ; கெட்டிமை : செறிவு ; திட்பம் ; 
நிலைத்த தன்மை ; நிலையமைதி ; நல்லமைதி , உறுதி ; பிழம் 
பளவு . 
sol idly , adv . கெட்டியாக ; உறுதியாக ; கட்டொருமையாக; 

முழுமனத்துடன் ; இடையீடின்றி . 
solidung ular , solidung ulate , a . PM DI GOTTW450)LU 
sol idus , { ல ) n . ( வர . ) ரோமப் பேரரசர் கான்ஸ்டண்டைனால் 
வழங்கப்பெற்ற பொன் நாணயம் ; ஆங்கில வெள்ளிக் 
குறிப்பு 
solifid ian , 11. நம்பிக்கை நியாயக் கோட்பாட்டாளர் ; வீடு 
பேற்றிற்குக் கடவுள் நம்பிக்கையொன்றே போதும் என்னும் 
கோட்பாட்டாளர் . 
solil oguist , n . தனி மொழியாளர் ; நாடகத்தில் தானே உரை 

யாடிக்கொள்பவர் . 
solil oquize , U. தனி மொழியாடு ; தனிமொழியாக்கு . 
solil oquy , n . தனிமொழி ; நாடகத் தனிமொழிப் பகுதி . 
sol iped , n . ஒற்றைக்குளம்பு விலங்கு , கவையடியில்லா 
விலங்கு ; a . ஒற்றைக் குளம்புடைய . 


வகை . 


solen oid , n . மின்கம்பிச்சுருள் உருளை . 
sole - plate , n . இயந்திர அடித்தட்டு . 
sol -fa , n . சுரவரிசை வாய்பாடுநிலை அறுதிமுறை ; ப . சுர 

வரிசை வாய்பாடு நிலை அறுதிசெய் . 
solfe ggio , n . சுரவரிசை வாய்பாடுநிலை அறுதி ; சுரவரிசை 

வாய்பாட்டு ஆளத்திப் பயிற்சி . 
solferi no , n . கருஞ்சிவப்பு வண்ணச் சாயப் பொருள் . 
soli cit , U. வேண்டிக்கேள் ; பரிந்துகோரு ; வருந்தி வேண்டுதல் 
செய் ; மன்றாடு ; அணுகிக் கேள் ; பரிந்தழை ; கெஞ்சிக்கேள் ; 
வற்புறுத்திக் கேள் ; அணுகி ஆதரவு நாடு ; வலிந்தழை . 
solicita tion , n . வேண்டுதல் ; பரிவுக்கோரிக்கை , வற்புறுத்தி 

வேண்டுதல் ; ஆர்வ அழைப்பு ; ஆர்வ ஆதரவுக்கோரிக்கை ; 
பொதுமகளிர் வலிந்தழைப்பு ; பரிந்துரை , தூண்டுதலுரை. 
soli citor , n . பரிந்து கேட்பவர் ; ஆதரவு கோருபவர் ; 

வழக்கீட்டு ஆலோசகர் ; வழக்குரைஞர் . 
Soli citor - General, n . அரசுத் தலைமை வழக்குரைஞர் ; 

அரசியல்சட்டத் தலைமை ஆலோசகர் . 
solicitous , a . ஆவல் கொண்டுள்ள ; 

வேணவாவுடைய 
ஆர்வ விருப்புடைய , அக்கறை கொள்கிற ; கவலைப்படுகிற . 


965 

some 
solipsism 
sollipsism , n . ( மெய் . ) ஆன்மைக நித்தியவாதம் , ஆன்மா நிலையில் ; உறுதியற்ற நிலையில் , மாறுபடு நிலையில் , தெளிவாக 
ஒன்றே அறியத்தக்கதும் நிலைபேறுடையதும் ஆகும் என்னுங் உருப்படா நிலையில் ; solution of.continuity ,, அறுவை 
கோட்பாடு . 

மருத்துவம் வகையில் முறிவு காரணமாகத் தசைநார்கள் 
sol ipsist, n . ஆன்மைக நித்தியவாதி , ஆன்மா ஒன்றே 

தனிப்படுத்தப் பெற்றிருக்கும் நிலை ; solution of triangles , 

கோணியல் வகையில் மறுகூறு தீர்வு , முக்கோணத்தில் அறு 
அறியத் தக்கதும் நிலைபேறுடையதுமாகும் என்னுங் கோட் 
பாடுடையவர் . 

கூறுகளில் தராதன காணும் முறை . 
solitaire , 11. காதணி ; சட்டைக் குமிழ் ; ஒரேபாளமான 

solu tional , a . கரைசல் சார்ந்த , கரைசலான ; தீர்வு சார்ந்த ; 

தீர்வான . 
சட்டைக் கைமாட்டி ; பரற்குழிப் பலகை ஆட்டம் ; பலகையில் 
சுழற்சிக்குண்டுகளால் ஆடும் பல்லாங்குழி போன்ற விளை solu tionist , n . புதிர்விளக்கவாணர், செய்தித்தாள் புதிர் 
யாட்டு ; தனி ஒருவர் சீட்டாட்ட வகை ; அமெரிக்க பறவை கள் விடுவித்தலைத் தொழிலாக உடையவர் . 
வகை ; தனிவாழ்க்கைத் துறவி . 

sol utive , a . கரைகிற ; கரைக்கும் இயல்புடைய ; இளக்குகிற . 
solitaire - board , 1. பரற்குழி ஆட்டப் பலகை ; பல்லாங் Solut rian , a . குகைமனித நாகரிககாலஞ் சார்ந்த , பிரான்சில் 
குழிப் பலகை . 

சொல்யூட்ரிக் குகையில் கண்டெடுக்கப்பெற்ற படிவங்களால் 
sol itarily , adv . தனிமையாக , தனிவாழ்வாக , தனிவாழ்வுப் 

குறிக்கப்பெறும் பழங்கற்காலஞ் சார்ந்த . 
பண்போடு ; ஒதுங்கிய நிலையில் , கூடிப்பழகாத நிலையில் . solvabil ity , n . கரையுந்தன்மை ; தீர்வுநிலை , விடைகாணத் 

தக்க இயல்பு . 
sollitary , n . துறவி , ஒற்றைக்கட்டை ; a . தனிமை வாய்ந்த ; 
தனித் தொதுங்கி வாழ்கிற ; தனி ஒதுக்கப்பண்புடைய ; sol vable , a . விளக்கக்கூடிய ; சிக்கறுக்கக் கூடிய ; விடை 

காணக்கூடிய ; தீர்வுசெய்யத்தக்க ; விடுவிக்கக்கூடிய ; 
கூடி வாழாத ; சமுதாயக் கூட்டுவாழ்வுப் பண்பற்ற ; துணை 
யற்ற ; ஒற்றையான ; தனித்த , தனி ஒன்றான ; ஒத்திணை 

கரையக்கூடிய . 
வற்ற ; ( தொ . ) solitary ants , கூட்டமாய் வாழாத எறும்பு sol vate , n . வரையளவு , கரைவி - கரைமம்- கரைவான் - கரைப் 
வகைகள் ; solitary bees , கூட்டமாய் வாழாத தேனீ வகை பான் ஆகியவற்றின் ஒரு குறிப்பிட்ட அளவு இணைப்பு . 
கள் ; solitary confinement , தனி அறைச் சிறையடைப்பு ; 

solve , v. கரை , நீர்மத்திற் கலந்திழைவி ; அவிழ்வுறுவி ; 
தனி அடைப்பு ; கண்காணாச் சிறையடைப்பு . 

முறுக்கவிழ் ; தளர்த்து ; புதிர்விடுவி ; கடாவகையில் தீர்வு 
sollitude , 1. தனிமை ; தனி இயலமைதி ; ஏகாந்தம் ; தனி செய் ; சிக்கறு ; விளக்கு ; தெளிவாக்கு ; விடைகாண் 
யிடம் ; ஆள் நடமாட்டமற்ற இடம் . 

sol vency , n . கரைதிறம் ; இணை திறம் ; கடன் தீர்வுத்திறம் . 
sol mizate , U. நிலைச்சுரமுறை கையாளு. 

sol vent , n . கரைமம் , கரைக்கும் ஆற்றலுடை நீர்மம் ; 
solmiza tion , n . நிலைச்சுரமுறை ; நிலைச்சுரமுறை கையாளு கரைப்பி , இணையும் பொருளைத் தன்வயப்படுத்தி இழைவிக் 
தல் . 

கும் ஆற்றலுடைய பொருள் ; கரைப்புத்திறப் பண்பு , நம்பிக்கை 
sol o , 1. தனிக்குரலிசை , தனிக்குரல் வாய்ப்பாட்டு ; தனிக் பழக்கவழக்க மரபுகள் வகையில் படிப்படியாக மெல்லத் 
கைவரிசை ஆட்டம் , சீட்டாட்டத்தில் தனிப்பொறுப் தன்வயமாக்கிவிடும் பண்பு ; a . கரைதிறமுடைய ; இணை 
பாட்டம் ; பக்கவண்டியில்லாத மோட்டார் சைகிள் ; சீட் திறமுடைய ; இணைந்து வயப்படுத்தும் ஆற்றலுடைய ; 
டில் ஐந்து பொறிக் கெலிப்புக் கேள்வி ; விமான வகையில் சேர்ந்து முனைப்பழிக்கும் திறமுடைய , நம்பிக்கை பழக்க 
துணையிலாத் தனிப்பறப்பு ; a , துணையற்ற ; தனியான ; ads . வழக்கமரபுகள் வகையில் இணைந்து படிப்படியாகத் தளர்த்தி 
துணையின்றி ; தனியாக . 

யகற்றும் பண்புடைய ; செயலோடியான , கடன் தீர்வுத் 
sol oist , n . தனிக்குரலிசைஞர் ; தனிக்கருவி இசைஞர் ; 

திறமுடைய , கடன் தீர்த்துத் தொழிலைத் தொடர்ந்து நடத்துந் 
விமானத் தனிவலவர் . 

திறலோடிருக்கிற . 
Sol omon , n . புகழ்பெற்ற இஸ்ரேல்நாட்டு அரசர் பெயர் ; solv er , n . கரைப்பது ; கரைப்பவர் ; விளக்குபவர் , விடுவிப் 
தன்னேரில்லாப் பேரறிவாளர் . 

பவர் ; விடைகண்டுபிடிப்பவர் ; சிக்கறுப்பவர் . 
Solomon ic, a . புகழ்பெற்ற இஸ்ரேல் அரசர் சாலமோனைச் somat ic , a , உடற்கூறு சார்ந்த , உடற்பிழம்பியலான , உடல் 
சார்ந்த ; சாலமோனின் வியத்தக்க அறிவாற்றல்களையுடைய . 

சார்ந்த , உயிர்க்கூற்றிற்குப் புறம்பான , மனஞ்சாராத ; 

( தொ . ) somatic death , முழு உடம்பழிவு. 
Sol omon s seal , n . அல்லியின மலர்ச்செடி வகை . 
Sol on , n . ஏதென்ஸ் நகர மனு , சட்டஞானி ; மூதறிஞர் . 

somatogen ic, a . உடம்பில் தோன்றுகிற , உடலிற் பிறக்கிற 

இயல்புடைய . 
sol stice , n. கதிர்த்திருப்பம் , கதிர்மண்டலத் திரும்புமுகம் , 

somatol ogy , n . உடலுயிரியல்நூல் , உயிருள்ள உடலைப் 
சங்கிராந்தி ( ஜூன் 21 , டிசம்பர் 22 ) , கதிரவன் கதிர்வீதியில் 
எய்தும் இடம் . 

பற்றிய ஆய்வுத்துறை ; பொருள்களின் நிலையியக்க அளவை 

ஆய்வியல் ; உடல்மெய்க்கூற்றியல் நூல் ; உடல் உள்ளுறுப் 
solsti tial , a . கதிர்த்திருப்பஞ் சார்ந்த , சங்கிராந்திக்குரிய . பியல் , உடலியல் ஆய்வுத்துறை . 
solubil ity , 11. கரையுந்தன்மை . 

som bre, a . இருளார்ந்த ; மங்கலான ; கிளர்ச்சியற்ற ; 
sol uble, a . கரையத்தக்க ; புதிர்வகையில் விடுவிக்கத்தக்க ; சோர்வூட்டுகிற ; துயரம் நிரம்பிய . 
கடாவகையில் தீர்வுகாணத்தக்க , தெளிவுகாணக்கூடிய ; sombrer o , 1. அகல் விளிம்புத் தொப்பி . 
( தொ . ) soluble glass , செயற்கைக் கற்களைக் கடினப்படுத்தத் 

som brous , a . = ( செய் ) sombre . 
தயாரிக்கும் வெடியப் படிக்ககிக் கலவை ; முட்டை முதலிய 
வைக்கப் பயன்படும் வெடியப் படிக்ககிக் கலவை . 

some , pron . சிலர் ; சில ; கொஞ்சம் , சிறிது ; ஏதோ கொஞ்சம் ; 

ஒரு சிறிதளவேனும் ; a . ஏதோ சில ; இனமறியப்படாத 
sol us , ads . நாடக அரங்க வழக்கில் தனியாக ; தனிமையில் . 

சில ; யாரோ ஒரு ; ஏதோ ஒரு ; குறிப்பிட்ட சில ; கொஞ்சம் , 
sol ute , 1. கரைவம் , கரைசலிற் கரைவுற்ற பொருள் . 

ஒருசிறிது ; கணிசமான சில ; போதிய அளவான சில ; குறிப் 
solu tion , n . கரைவு ; கரைவுநிலை ; கரைசல் ; நீர்மத்தில் பிடத்தக்க சில ; மட்டான சில ; போதிய அளவான ; கணிச 
நீர்ம இழைக் கலவை , நீர்மத்தில் வளி இழைக் கலவை ; ஐயர் மான அளவுடைய ; குறிப்பிடத்தக்க அளவான ; எதிர்பார்த்த 
தீர்வு ; புதிர் விடுவிடுப்பு ; விளக்கம் ; தீர்வு முடிவு ; தொய் 

திலும் மிகுதியான ; போற்றத்தக்க அளவான : மதிப்பான 
வகக் கரைசல் ; கூறு பிரிப்பு ; தனிப்பு , தனித்துப் பிரிக்கப் 

சில ; ஓரளவாகக் குறிப்பிடத்தக்க ; புறக்கணிக்கத்தகாத 
பட்ட நிலை ; ஆக்கச் சிதைவு , கூட்டுப் பிரிவீடு ; இணைவற 

அளவான ; சிறிதளவாவது ; குத்தாயமான , சற்று ஏறத் 
வுக் கோளாறு ; நோய்நெருக்கடிக் கட்டம் ; 3. தொய்வகக் தாழ்வான ; adu . ( இழி . ) ஓரளவில் ; ( தொ . ) some one else , 
கரைசல் புறவரியிடு ; தொய்வகக் கரைசலால் ஒட்டு ; தொய் வேறொரு ஆள் ; வேறு யாரோ ஒருவர் ; some one else s , 
வகக் கரைசலாற் செப்பனிடு ; ( தொ . ) in solution , கரை வேறு ஒருவருடைய . 


966 
somebody 

sonometer . 
some body , n . குறிப்பிடத்தக்கவர் , பெருஞ்சுட்டு ; pl . somnolesc ent , a . அரைத்துயில் நிலையான . 

some bodies ; pron . யாரோ ஒருவர் ; இனமறியப்படத ஒருவர் . som nolism , 11. வசியத்துயில் . 
some how , adv . எப்படியோ , ஏதோ ஒரு வகையில் , எவ்வா 

son , n . மகன் , புதல்வன் ; ஆண்குழந்தை ; கால்வழி , பின் 
றேனும் ; ஏதோ ஒருவழியாக . 

மரபினன் ; முதியவர் இளையவரை அழைக்கும் விளிக்குறிப்பு : 
some one , n . குறிப்பிடத்தக்கவர் , முக்கியமானவர் ; pron . ( தொ . ) one s father s son, தந்தையைப் போன்ற தனயன் ; 
யாரோ ஒருவர் ; இனமறியப்படாத ஒருவர் ; பழக்கப்படாத தந்தைக்கேற்ற சிறப்புடைய 

மைந்தன் ; son of a gun , 
ஒருவர் ; புதிதான ஒருவர் . 

திருட்டுப்பயல் , இகழ்ச்சிக்குரியவர் ; son of Belial , பேய் 
so mersault , n . குட்டிக்கரணம் , தலைகுப்புறவீழ்வு ; 0. குட்டிக் மகன் , சைத்தான்குட்டி ; நெறிகெட்டவர் ; கடவுளால் கை 
கரணமிடு ; ( தொ . ) double somersault , இரட்டைக் குட்டிக் விடப்பட்டவர் ; son of the soil , நாட்டுக்குடிமகன் ; பழங் 
கரணம் . 

குடிமகன் ; குடியானவர் , வேளாளர் ; வட்டவகையில் நன்கு 
so merset1 , n . , 0. = somersault . 

அறிமுகமானவர் ; son of toil , son of Mars , போர்வீரர் ; 

Sons of Liberty , Sons of the American Revolution , Sons of 
so merset , 11. துடுப்பியற் சேணம் ; வளையச் சேணம் 

the Revolution , அமெரிக்கநாட்டுப் பற்றாளர் அமைப்புக்கள் , 
Somerset House , n . ஆவணச்சேமவைப்பு மனை , எண்பிக் 

the Son , the Son of God , சேய் இறை ; the Son of Man , 
கப்பட்ட ஆவணங்களும் - உள்நாட்டு ஆயத்துறை அலுவ இயேசுநாதர் , இறைவனால் வாக்களிக்கப்பட்ட யூதரின் மீட் 
லகங்களுங் கொண்ட லண்டன் மாநகர மாளிகை . 

பாளர் ; ஆதாமின் வழித்தோன்றல் . 
some thing , pron . ஏதோ ஒன்று ; ஏதாயினும் ஒன்று ; 

son ant , n . குரலொலி , மெல்லொலி ; a . வன்கணமல்லாத , 
இனமறியப்படாத ஒன்று ; நினைவில்லாத ஏதோ ஒன்று ; 

குரலொலியுடைய . 
சிறிதளவு ; ஏதோ கொஞ்சம் ; ஒத்துக்கொள்ளப்படவேண்டிய 

sona ta , 1 , சில்வழி இசைப்பா , அடிப்படை இசைப்பு மாறாமல் 
அளவு ; பாராட்டத்தக்க அளவு ; பாராட்டத்தக்க செய்தி ; 
மதிப்புவாய்ந்தவர் ; adv . மட்டான அளவில் ; ஓரளவு ; 

ஒரு கருவி அல்லது இரு கருவிகளுக்குரியதாய்ச் சந்த வேறு 

பாடுகளுடன் பாடப்படும் முக்கூறுபாடுடைய பதம் ; ( தொ . ) 
சிறிது , சற்றே . 

sonata form , இருபொருள் மீது மாறிமாறிவரும் உருவாக்கப் 
some time , a . முன்னொரு நாளைய , முன்னொரு காலத்திய ; 

பட்ட சில்வழி இசைப்பா . 
adv . சில காலமாக , கொஞ்சநேரம் , கொஞ்சநாளாக ; ஏதோ 
வொருசமயம் ; ஏதோ ஒருகாலத்தில் ; எப்பொழுதாவது 

sonat ina , 11. குறுஞ்சில் வழி இசைப்பா . 
ஒருசமயம் ; முன்பு ஒருகாலத்தில் . 

song , n . பாடல் ; பாட்டு , இசைப்பா ; எதுகை அமைந்த 
some times , adv . சிலவேளைகளில் . 

சிறு பாவகை ; இசைப்பதம் , சந்தயாப்பு ; கவிதை ; மிடற் 

றிசை , வாய்ப்பாட்டு , குரற்பாட்டு ; பாட்டின் மெட்டு ; 
some way , adv . ஏதோ ஒருவழியாக . 

பறவையின் இன்னிசைப்பு ; வண்டினத்தின் முரல்வு ; பண் 
some ways , adv . ஏதோ ஒருவழியில் ; ஏதோ ஒருவகையில் . 

ணார் குரல் ; பாட்டுக்குறிக்கும் பொருள் ; வழக்கமான பண்பு ; 
some what , pron . ஏதோ ஒரு சிறிதளவு ; சிறிதளவே ; adu . 

பேச்சுப்பயில்முறை ; வகைமுறை ; வீணாரவாரம் ; அற்பச் 
சற்றே ; சிறிதளவில் , ஓரளவில் , ஏறக்குறைய . 

செய்தி , சிறுதிறப்பொருள் ; ( தொ . ) for a song , for an old 
some when , adu . ஏதோ ஒரு சமயம் , எப்போதோ ஒரு song , மிகச்சிறுவிலை கொடுத்து , அற்பவிலையில் ; song form , 
தடவை . 

( இசை . ) இசைப்பதம் , முதற்பகுதியும் மூன்றாம் பகுதியும் 
some whence , adv . எங்கிருந்தோ . 

ஒத்திருந்து வேறுபட்ட இடைப்பகுதியுடைய முக்கூற்று 
some where , adv . ஏதோ ஓரிடத்தில் , ஒரோவிடத்து . 

இசைப்பாடல் அமைப்பு ; Song of ascents , Song of degrees , 

மீட்புபெற்ற யூதர்கள் பற்றிய தாவீதின் பாட்டு ; Song of 
some whither , adv . ஏதோ ஓரிடத்திற்கு . 

Songs , Song of Solomon , சாலமனின் பாடலேடு . 
some wise , adv . ஏதோ ஒருவகையில் , ஏதோ ஒருவழியாக , 

song -plugging , 11. வல்லந்தப் பாடற் பரப்பீடு . 
som ite , n . உடற்கண்டம் , ஒருசீர்ப்பட்ட விலங்குடற் பகுதி ; 

song -sparrow , n . 

வேலியில் 

ஊடாடும் இசைப்பறவை 
தசைத்துண்டம் . 
somnam bulance , n . துயில்நடைக் கோளாறு ; உறக்கத் 

song ster , 11. பாடகர் ; இசைஞர் ; பாடும்பறவை ; கவிஞர் . 
தில் நடத்தல் ; துயிலியக்கப் பிணி ; துயிலியக்கத் தூண்டும் 
மூளைக் கோளாறு . 

song stress, n . பாடகி , பாண்மகள் . 
somnam bulant , n . துயில்நடையர் ; a . உறக்கத்தில் நடக்கிற . 

. 

song -thrush , n . இன்னிசைப் பறவை வகை . 
somnam bulate , U. உறக்கத்தில் நட. 

son ic , a . ஒலிசார்ந்த ; ஒலியலைகளுக்குரிய ; ( தொ . ) 

sonic barrier , ஒலிவிசை எதிர் அழுத்தம் , ஒலிவிசையடுத்து 
somnam bulism , n . துயில்நடை ; துயில் இயக்கம் ; துயில் 

வரும் வேகங்களுக்குக் காற்று எதிர்வழங்கும் எதிரழுத்த 
நடைப்பண்பு ; துயிலியக்கந் தூண்டும் மூளை நிலை ; ( தொ . ) 

விசை . 
artificial somnambulism , துயில் வசியம். 

sonif erous , a . ஒலியுண்டாக்குகிற ; ஒலிகடத்திச் செல்லு 
somnif erous , a . உறங்கச்செய்கிற , உறக்கந்தூண்டுகிற ; 

கிற . 
மயக்கந் தருகிற. 

son - in - law , n . மருமகன் , மகள் கணவன் . 
somnilloquence , somnil oquism , n . உறக்கத்திற் பேசும் 
பழக்கம் . 

sonn et , n . ஈரேழ்வரிப்பா , பதினான்கு வரிகள் கொண்ட செய் 

யுள் வகை ; சிறு உணர்ச்சிப்பாடல் வகை ; . ஈரேழ்வரிப்பா 
somnil oquist , n . உறக்கப் பேச்சாளர் . 

எழுது ; ஈரேழ்வரிப்பாவினாற் போற்றிப்புகழ் ; ( தொ . ) 
somnil oquous , a . உறக்கத்திற் பேசும் பழக்கமுடைய . 

sonnet sequence , 

ஈரேழ்வரிப்பாத் தொடர்நிலைச் செய்யுள் . 
somnil oquy , n . = somniloquence . 

sonneteer , n . ஈரேழ்வரிப் பாவாணர் ; U. ஈரேழ்வரிப்பா 
somnip athist , n . துயில் வசியத்திற்கு ஆளானவர் . 

இயற்று ; ஈரேழ்வரிப்பாவாற் பராவிப் பாராட்டு . 
somnip athy , n . துயில்வசியம் . 

so nny , n. சிறுகுறு புதல்வன் ; புதல்வனைச்சுட்டிய விளிக் 
som nolence , som nolency , 1. தூக்க மயக்கம் , உறக்கச் 

குறிப்புச்சொல் . 
சடைவு ; துயில்நிலை ; உறக்கமயக்க நிலை . 

son obuoy , n . வேவுமிதவை , வானூர்தியிலிருந்து கடற் 
som nolent , a . தூக்கமயக்கமுடைய ; உறக்கச்சடைவான ; பரப்பில் வீசப்பட்டுக் கடலடியில் நீர்மூழ்கி இயக்க விவரங் 
அரைகுறைத் தூக்க நிலையிலுள்ள ; சோர்வுள்ள ; உறக்கம் 

களைக் கண்டுணர்ந்து விமானத்துக்குத் தகவல் தெரிவிப்பதற் 
தூண்டுகிற ; ( மரு . ) அறிதுயில் நிலையான , விழிப்புநிலைக்கும் 

குரிய அமைவுடைய கடல் மிதவை . 
தூக்க நிலைக்கும் இடைப்பட்ட நிலையிலுள்ள . 

sonom eter . 11. ஒலிமானி ; செவிப்புல ஒலி உணர்வுமானி. 


வகை . 


967 


sonorescent 


sorbic - 


4 


sonores cent , a . கதிரலைவொலியுடைய , திண்தொய்வகம் 
போன்ற பொருள்களின் வகையில் வெப்பச்சுடரியக்க அலை 
களுக்கேற்ற ஒலி எழுப்புகிற . 
sonorif ic ; a . ஒலிசெய்கிற ; மிடற்றொலி அல்லாத ஒலி 
எழுப்புகிற , ஒலிபடுகிற ; முழங்கொலி செய்கிற ; நிறை 
ஓசையுடைய ; மணியோசையுடைய , அடித்தால் கணீர் 
கணீர் என்று ஒலிக்கிற . 
sonor ous , a . ஆர்ப்பொலியுடைய ; இரட்டுகிற ; முழங்கொலி 

செய்கிற ; நிறை ஓசையுடைய ; உரத்த குரலுடைய ; ( தொ . ) 
sonorous figures , ஒலியதிர்வு உருப்படிவங்கள் , ஒலி அதிர் 
வால் மணற்பரப்பில் ஏற்படும் உருமாதிரிகள் ; sonorous rale , 
நுரையீரல் நோய்களில் கேட்கும் நாடி இரைவு . 
son sy , a . கொழுகொழுத்த ; ஆகூழுடைய . 
sooj ee , ( இ . ) 1. கோதுமை மா ; சுகியம் , கோதுமை மாப் 

பண்டம் . 
soon , adu . விரைவில் , காலதாமதமின்றி ; குறுகிய காலத்தில் ; 
சீக்கிரமாக ; குறிப்பிட்ட காலத்துக்கு முந்தியே , முன்ன 
தாகவே ; ( தொ . ) as soon as , அதே சமயத்திலேயே , என்ற 
வுடனேயே ; sooner or later, முன்னோ பின்னோ எப்போதா 
வது , கட்டாயம் ஏதாவது ஒரு சமயத்திலாவது . 
soop , v . பெருக்கு , புழுதியகற்று . 
soot , n . புகையொட்டு ; அட்டைக்கரி ; புகைக்கரித் தடம் ; 

புகைக்கரிக் கறை ; புகைக்கரி எரு ; ப . கரிப்புகையால் மூடு . 
soot - cancer , n . 

ஒட்டடைப்பற்று , ஒட்டடையடிப்பவர் 
களுக்கு ஏற்படும் விதைப்பை நோய் வகை . 
soot erkin , n . கணப்படுப்பின்மேல் உட்காருவதால் வருவித் 

துக் கொள்ளப்படும் மறுகுழவி ; கருச்சிதைவு . 
soot flake, n . புகைக்கரி ஒட்டடை . 
sooth , n . வாய்மை , மெய்ம்மை ; ( தொ . ) in good sooth , மெய் 

யாகவே . 
soothe , U. நோவுவகையில் ஆற்று ; வேதனை வகையில் தணி ; 
துயர்வகையில் ஆறுதல் வழங்கு ; உணர்ச்சிகளை மட்டுப் 
படுத்து ; மெல்லமைதிப்படுத்து ; மெல்லமைவூட்டு ; மென்னய 
வுரையாற்று ; இன்னுரை கூறி மகிழ்வி ; முகமனுரை ; 
தற்பெருமைக்கேற்றபடி பேசு ; உணர்ச்சிகளைத் தட்டிக் 
கொடு . 
sooth er, n . பால்குடி குழந்தைகளுக்கான தொய்வகச் 

செயற்கைப் பாற்காம்பு . 
sooth fast , a . உண்மையுள்ள ; நம்பிக்கைக்குரிய ; உறுதி 
யான , 

நிலையான . 
sooth ing , a . ஆறுதலான , உணர்ச்சிகளை மெல்லமைதிப் 

படுத்துகிற . 
sooth ingly , adu . தணிவாக ; சாந்தப்படுத்தும் வகையில் ; 

முகப்புகழ்ச்சியாக. 
sooth sayer , 1. கணியர் , நிமித்திகர் . 
soot ily , adu. புகைக்கரியால் அழுக்கடைந்து . 
soot iness , n . புகையார் தன்மை ; புகைக்கரி மாசு ; புகைக் 

கரியால் அழுக்கடைந்த தன்மை . 
soot less , a . புகையற்ற , புகைக்கரிபடாத . 
soot - wart, n . = soot - cancer . 
soot y , a . புகையார்ந்த ; புகைபோன்ற ; புகைக்கரி நிறமான , 
கரிய ; புகைபற்றிய , புகையடர்ந்த ; புகையடைந்து மங்கிய ; 
புகைக்கரியால் அழுக்கடைந்த 
sop , n . வாயிரை , விலங்குகளை அமைதிப்படுத்த அளிக்கப் 
படும் உணவுத்துண்டம் ; வாய்த்திணி , தொல்லைதடுத்து 
வைப்பதற்குரிய சிறு பொருள் ; துவைச்சில்லு , ஆணத்தில் 
தோய்த்த பொங்கப்பத் துண்டு ; தாண் , காய்கறி - இறைச்சிச் 
சாறு ஆகியவற்றில் தோய்ந்த அப்பத்துணுக்கு , வாயுறை ; 
மனக் குறை தணிப்பதற்கு அளிக்கப்படுவது ; தேற்றுசலுகை , 
கையுறை , கைக்கூலி, இலஞ்சம் ; சேறு ; குட்டை ; தோய்வு ; 
5. அப்பத்துண்டினைக் காய்கறி இறைச்சி வேவூறலில் தோய 
வை ; துண்டு முதலியவற்றால் உறிஞ்சுதல் மூலம் நீர்மம் ஒத்தி 


யெடு ; முட்ட நனைவுறு ; முட்ட நனைவி , தோய்வி , ஊறுவி ; 
( தொ . ) milk sop , ஊக்கமற்ற இளைஞன் , செயல் தெம்பிலாத 
மனிதன் ; sop in the pan , பொரித்த அப்பம் ; sop to 
Cerberus , வாய்க்கரிசி , கைக்கூலி, இலஞ்சம் . 
soph ism , 1. பொறிவாதம் , வாத ஏய்ப்பு ; தெறிவாதம் , 

குதர்க்கம் ; போலிவாதம் . 
soph ist , n . பண்டைய கிரேக்கரிடையே தொழில் முறைப் 
பயிற்சி ஊதியமற்ற வாத மெய்விளக்கியலாசான் ; வாயடி 
வாதி , குதர்க்கவாதி , போலிவாதஞ் செய்பவர் ; வாதப் 
புரட்டர் . 
soph ister , 11. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வழக்கில் இரண்டா 
வது அல்லது மூன்றாவது ஆண்டு மாணவர் ; டப்ளின் பல் 
கலைக்கழக வழக்கில் மூன்றாவது அல்லது நான்காவது ஆண்டு 
மாணவர் . 
sophis tic , sophis tical , a . போலி நியாயமான ; தெறி 
வா தமான , வாயடிவா தமான ; குதர்க்கமான ; ஏமாற்றுதற் 
கான போலி வாதஞ் சார்ந்த ; வாதவகையில் போலிநுணுக்க 
ஆய்வுடைய , . 
sophis ticate , I. போலிவாதப்படுத்து ; போலியாக வாத 
நுணுக்கம் பயிலு ; வாதத்திற்காகப் பொருளைத் திரித்துக் 
கூறு ; வாதத்துக்கியைய மூலபாடத்தைத் திரிக்க முற்படு ; 
தெறிவாதஞ் செய் ; குதர்க்கமுறை பயன்படுத்து ; உலகியல் 
ஆரவாரப்பண்பேற்று ; எளிமைகெடு ; செயற்கைப் பண் 
பூட்டு ; போலியாக்கு ; தேறல் வகையிற் கலப்படஞ் செய் . 
sophis ticated , a . சொற்புரட்டான ; வாதப்புரட்டான ; 
நடைமுறை அறிவடிப்படையான ; உலகியலாரவாரப்பண்பு 
பயின்ற , சமுதாயச் செயற்கைப்பண்பாடுடைய ; உலகியல் 
தெரிந்து அதற்கொத்து நடக்கிற ; உருட்டுப்புரட்டுத் தெரிந்த ; 
இயல்பெளிமை கைவிட்ட , சூதுதெரிந்த . 
sophistica tion , 11. சொற்புரட்டு ; வாதப்புரட்டு ; போலி 
வாத நுணுக்கம் ; செயற்கைப்பண்பாடு ; கலப்படஞ் செய்தல் ; 
தூய்மைக்கேடு ; கலப்படம் . 
sophis ticator , n . கலப்படஞ் செய்பவர் ; தூய்மை கெடுப் 

பவர் . 
sophi stry, n . போலிவாத நுணுக்கம் ; குயுக்திவா தம் ; 

குதர்க்கம் , போலிமுறைவாதம் ; சொற்புரட்டு ; போலி நீதி . 
soph omore, n . பல்கலைக்கழகத்தின் இரண்டாம் ஆண்டு 

மாணவர் . 
Soph y , n . ( வர . ) பதினாறாம் - பதினேழாம் நூற்றாண்டுகளி 

லிருந்த பெர்சிய அரசமரபு மன்னர் . 
soporif erous , a . உறக்கம் உண்டாக்குகிற . 
soporif ic , a . துயிலூட்டுகிற . 
Sopp ily , adv . முட்ட நனைவுற்ற நிலையில் , ஏளன உணர்ச்சிப் 

பசப்புடன் . 
sopp iness , 11. முழுநனைவு , தொப்பூறல் ; ஏளன உணர்ச்சிப் 

பசப்பு . 
sopp y , a. முற்றநனைந்த ; தொப்புத்தொப்பென்று ஊறிய ; 
நன்கு தோய்வுற்ற ; ( பே - வ . ) ஏளன உணர்ச்சிப்பசப்பு 
நிறைந்த . 
sopra no , n . உச்சக்குரலிசை , பெண்குரல் , சிறுவன் குரல் ; 
உச்சக்குரலிசைப்பாளர் , உச்ச இசைப்பாடகர் ; உச்சக் குர 
லிசைப்பாடகர் ; pl . sopra nos, sopra ni . 
sor a , n . கரோலினா நாட்டுச் சதுப்புநிலப் பறவை வகை . 
sorb , n . ஊசியிலை மரவகை ; அதன் பழம் . 
sorb - apple , 11. ஊசியிலைப் பழமரவகை. 
sorb ate , n . ஊசியிலை மரவகையின் கனியிலிருந்து எடுக்கப் . 

படும் உப்பு . 
sorbefa cient, 11. ( மரு . ) உறிஞ்சும் இயல்புள்ள மருந்துச் 

சரக்கு ; a. உறிஞ்சும் இயல்புள்ள . 
sorb et , 11. பானகம் , ஷர்பத்து . 
sorb ic , a . ( வேதி . ) ஊசியிலை மரவகைக் கனியிலிருந்து 
எடுக்கப்பட்ட உப்புச்சார்ந்த . 


968 


Sorbonne 


sotto voce 


மாய . 


மன 


Sorbonne , n . ( வர . ) பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் இறைமை 
இயல் துறை ; பாரிஸ் கலைக்கூட மனை ; பாரிஸ் இயல் 
இலக்கியக் கலைக்கூட மனை . 
sor cerer , n . படுசூனியக்காரன் , மந்திரவாதி . 
sor cery , n . படுசூனியம் , மாயக்கலை ; மாந்திரீகம் ; 

மந்திரத்திறம் . 
sordamen te, ( இத் . ) ads . ( இசை . ) வாய் ஒலித்தடங்கலிட்டு ; 

அடங்கிய மென்குரலாக . 
sord id , a . கீழ்த்தரமான , இழிந்த; கருமித்தனமுடைய ; நச்சுப் 
பேராசை கொண்ட ; படுகேடான , படுமோசமான ; சேறார்ந்த , 
கறையார்ந்த ; மாசடைந்த ; தூய்மையற்ற ; வண்ண வகையில் 
அழுக்கேறிய தோற்றமுடைய ; விலங்கு தாவர வகையில் 

துப்புரவற்ற . 
sord idness , n . இழிதகவு ; மாசுடைமை . 
sord ine , n . ( இசை . ) வளி இசைக்கருவியின் தக்கையடைப்பு ; 

நரப்பிசைக்கருவியின் நரப்படக்கி . 
sore , n . பரு ; ஊறுபாடு ; வெம்புண் ; நைவூறுபாடு ; புண் 
பட்ட இடம் ; பொறி வேதனைத்தலம் , தொடப் பொறுக்காத 
பகுதி ; சொல்லப்பொறாத செய்தி ; எரிச்சலூட்டும் காரியம் ; 
நினைக்கப்பொறாத துயரம் ; பருவரல் , துன்பம் ; a . புண்பட்ட ; 
நலிவுற்ற ; நோய்ப்பட்ட ; நொய்வுடைய , உள் நோவுடைய ; 
கொடிய ; வேதனை தருகின்ற ; நோவு பொறுக்கலாற்றாத ; 
எரிச்சல் தருகிற ; தொடப்பொறாத ; நினைக்கப்பொறாத ; 
கடுந்துயரளிக்கிற ; துயரார்ந்த ; நினைத்து வருந்துகிற , 
நினைத்து வருந்துவதற்குரிய ; கடுமையான ; U. புண்படுத்து ; 
வேதனை யூட்டு; ado . கடுநோவு தருவதாக ; அருந்துயரளிப்ப 
தாக ; எரிச்சலுடன் ; கடுமையாக ; ஆவலுடன் ; மிகவும் , 
மிகுதியாக ; மிக மோசமாக ; ( தொ . ) sore eye , கண்ணோவு ; 
sore head , அதிருப்தியாளர் ; sore subject , நினைத்தால் 
துன்பந்தருஞ் செய்தி ; sore throat , தொண்டைக்கட்டு , 
தொண்டை அழற்சி . 
so rel , n . மூன்றாட்டை மான்கலை . 
sore ly , adv . மிகக் கடுமையாக ; கடுவேதனையுடன் . 
sor ghum , n . சோளவகைப் பயிர் . 
sor icine , a . மூஞ்சூறு சார்ந்த . 
sorit es , n . தொடர்வாத முறை ; அரும்பிசி , 
sorit ical , a . அரும்புதிர் வகையான . 
sorn , V. அழையாது நுழை . 
sorn er , n . அழையா விருந்தினர் . 
sorop timist , n . மாதர் சுழற்கழக உறுப்பினர் . 
soro rity , n . தங்கை தமக்கை முறை ; கல்லூரி மகளிர் சங்கம் . 
soros is , n . ( தாவ . ) தசைப்பற்றுடைய பல்சுளைக் கூட்டுக் 

கனி . 
so rra, adv . அயர்லாந்து வழக்கில் அல்ல , அல்லவேயல்ல . 
so rrel " , n . கார இலைக் களைப்பூண்டு வகை . 
so rrel , n . செந்தவிட்டுநிறம் ; இரலை , மூன்றாட்டை மான் 

கலை ; a . செம்பழுப்புநிறமான , செந்தவிட்டு வண்ணமான . 
so rrily , adv . வருந்தத்தக்க முறையில் , மோசமாக . 
so rrow , 1. மனத்துயரம் ; கவலை , வருத்தம் ; கழிவிரக்கம் , 
பின்வருந்துநிலை ; துக்கம் , இழப்பு வருத்தம் ; இன்னா நிகழ்ச்சி , 
இடும்பை ; துயர்க் கொண்டாட்டம் ; புலம்பல் , அழுதரற்றல் ; 
3. துயருறு ; வருந்து ; இழப்புக்கிரங்கு , இழவு கொண்டாடு ; 
எண்ணிப் புலம்பு ; ( தொ . ) the Man of Sorrows , இயேசு 

நாதர் . 
- so rrower , n . துயருறுவோர் ; வருந்துவோர் . 
so rrowful , a . துயரமான , வருந்திய தோற்றமுடைய , கவலை 


so rrowing , n . அழுகை ; துயரிலாழ்வு ; துக்கம் , இழப்புக் 
கொண்டாட்டம் ; a . துயருறுகின்ற ; பிரிவிற்கு வருந்து 

கின்ற ; இழப்பிரங்குகின்ற , 
so rrow - stricken , a . துன்பத்தால் அலைவுற்ற . 
so rry , a . வருத்தப்படுகிற ; கழிவிரக்கங் கொள்ளுகிற ; 
வருத்தங் கொள்ளுகிற ; சிறு தவறுக்கு வருந்துகிற ; துன்பம் 
தருகிற ; இரங்கத்தக்க ; வருந்தத்தக்க , அவலத் தோற்ற 
முடைய ; இலக்கிய வகையில் இழிந்த , தகுதியற்ற ; ஆபாச 
மான ; int . வருத்தம் தெரிவிப்புக் குறிப்பு ; ( தொ . ) in a sorry 
plight , மோசமான 

நிலையில் , இரங்கத்தக்க நிலையில் : 
in sorry clothes, அழுக்கு உடையில் ; sorry excuse , 

நிறைவில்லாத சாக்கு போக்கு . 
sort, n . வகை , மாதிரி ; ஒத்த குழு , கும்பு ; வகுப்பு , ஒத்த 
பண்புடைய குழு ; படித்தரம் ; ஒருமாதிரி ; வகைமா திரி , 
போலி மாதிரி ; வழி , விதம் ; ( அச்சு . ) தனி எழுத்துருத் 
தொகுதி ; 3. வகைப்படுத்து ; வகைப்படுத்திப் பிரி ; வகை 
வேறுபடுத்து ; வகை ஒழுங்குபடுத்து ; வகுத்துத் தேர்ந் 
தெடு ; இணக்குவி ; திருத்து ; விதையடி ; ( பே - வ .) ஒருகை 
பார்த்துவிடு ; ( தொ . ) after & sort , in & sort , ஒரு வகை 
யில் ; ஒருமுறையாக ; a sort of , ஏதோ ஒருவகையான ; 
ஒருவகைப்பட்ட ; be hard on sorts , run hard on sorts , தனி 
எழுத்துருத் தொகுதிகள் பல குறைபட்டிரு ; in some sort, 
இலக்கிய வழக்கில் ஓரளவிற்கு ; of a sort , பேருக்கு ஏற்ற 
சீரில்லாத , பெருமையில்லாத ; of sorts , ( பே - வ . ) பேருக்கு 
ஏற்ற சீரில்லாத் , பெருமையில்லாத ; வகைப்படுத்தப் பெறாத , 
கலந்த , பல்வேறு வகைப்பட்ட ; சில்லறை வகையான ; 
out of sorts , உடனலக் குறைவாக ; ( அச்சு ) எழுத்துருக்கள் 
குறைந்த நிலையில் ; sort of , ( பே - வ . ) ஒருவழியில் , என்று 
சொல்லலாம் ; that s your sort , நன்றாகச் செய்துளாய் . 
sort able, a . வகைப்படுத்தக் கூடிய ; வகைபிரித்துத் தேரக் 

கூடிய ; பலவகைகளை உட்கொண்ட . 
sort er , n . வகைப்படுத்த வல்லவர் ; வகைப்படுத்துபவர் ; 

அஞ்சல் நிலையக் கடித வகை பிரிப்பாளர் . 
sort es, ( ல . ) n . pl . ஏட்டுத் திருவுளக் குறிப்பறிதல் , திருக் 

குறிப்புச் சாத்து ; ( தொ . ) sortes Biblicae , sortes Sacrae , 
விவிலிய ஏட்டுத் திருக்குறிப்புச் சாத்து ; sortes Homericae , 
ஹோமரின் காப்பியத் திருக்குறிப்புச் சாத்து ; sortes Virgi 
lianae , விர்ஜிலின் காப்பியத் திருக்குறிப்புச் சாத்து . 
sort ie , n . உழிஞைத்தாக்கு , முற்றுகைப்பட்ட வீரரின் அரண் 

புறப் பாய்வுத்தாக்கு தல் . 
sort ilege , n . திருவுளச்சீட்டுத் திருக்குறிப்பறிவு . 
sorti tion , n . திருவுளச் சீட்டுக் குலுக்கல் . 
sor us, n . ( தாவ . ) குவியல் ; கொத்து ; சூரல் , சிதலுறைக் 


| 


. 


கொத்து . 


S OS , n . கையறவறிவிப்பு , ஆரஞர் அறிவிப்பு ; அவசர உதவி 

நாடுங்குரல் . 
So - SO , a . சுமாரான ; நல்லதும் கெட்டதும் அல்லாத , 

ads . கமாராக . 
sostenu to, ( இத் ) adu . ( இசை . ) தொடர்ந்து நீடித்த 

முறையில் . 
sot , n. 

களிமகன்i ; 3. வெறி மயக்குறு . 
Soth eby s , n . லண்டன் கையெழுத்துப்படி அச்சுப்படிப் 

புத்தக விற்பனைக்கூடம் . 
Soth ic , a . எரிமீனுக்குரிய , அக்கினி நட்சத்திரம் சார்ந்த ; 

எரிமீன் எழுச்சிக்குரிய 1460 அல்லது 1461 ஆண்டு வட்டஞ் 
சார்ந்த ; ( தொ . ) Sothic cycle , 1460 அல்லது 1461 ஆண்டுக 
ளடங்கிய எரிமீன் ஆண்டுவட்டம் ; Sothic year , எகிப்திய 

ஆண்டு , எரிமீன் ஆண்டு வட்டக் கணிப்புக்குரிய ஆண்டு . 
sott ish , a . விடாக்குடிப் பழக்கமுடைய ; மிடாக் குடியரான . 
sott ishness , n . விடாக்குடிப் பழக்கம் , மிடாக்குடி வெறி 

மயக்கம் . 
sott o vo ce , ( இத் . ) adv . தனக்குத்தானே , 

அடங்கிய 
குரலில். 


யான , 


so rrowfully , adv . கவலையுடன் , வருத்தத்துடன் , துயரத் 

துடன் . 
so rrowfulness , n . துயரமுடைமை ; வருத்தமுடைமை ; 

கவலையுடைமை . 


யுடன் . 


4 


969 
sou 

soup - plate 
sou , ( பிர . ) n . ( வர . ) பிரஞ்சு சில்லறைக்காசு , பிரஞ்சு வெள்ளி கிளறு ; மீன் வகையில் முங்குளி , நீரடிக்கு மூழ்கு ; உளவறி ! 
யில் நூற்றில் ஒரு பங்கு . 

ஆளின் . கருத்துவிருப்பங்கள் வகையில் உசாவி நிலையறிய 
soubrette , ( பிர . ) n . பணிப்பெண் ; குறும்புச்சிறுமி . 

முனை . 
sou car , ( இ . ) n . வட்டிக்கடைக்காரர் , வட்டித் தொழிலர் . sound , a . முழுநலம் வாய்ந்த ; முழுமையான ; உடையாத ; 
sou chong , n . இளந்தளிர்த் தேயிலையாற் செய்யப்படும் கடும் உட்கீறலற்ற ; ஊறுபடாத , கேடுறாத ; முழுநிறைவான ; 
பானம் . 

குறைவற்ற ; உலைவற்ற ; குலைவற்ற ; நிறைநலமான 
Soudanese , 1 . ஆப்பிரிக்க சூடான் பகுதிக்குரியவர் ; 

பிழைபடாத 

சரியான ; 
வழுவற்ற ; 

நேர்மைவாய்ந்த ; 
pl . Soudanese ; a . சூடான் பகுதிக்குரிய ; சூடான் பகுதி 

வாதமுறையில் நல்லாதாரமுடைய ; பழுதற்ற ; சீர்கேடற்ற ; 
இன மக்களுக்குரிய . 

உரம்வாய்ந்த ; அடிவகையில் வலங் கொண்ட ; கூனற்ற ; 

கடன் தீர்வாற்றல் வாய்ந்த ; ஓடுதிறல் வாய்ந்த ; உறக்க 
sou file " , n . ( மரு . ) நாடி மொருமொருப்பு , மென்னாடியதிர் 

வகையில் ஆழ்வமைவான ; adu. உலைவற்று , ஆழ்வமைதி 
வொலி . 
ouffle , ( பிர. ) 7. பொங்கு நுரையப்பம் , மென்னுரை பொங்கச் 

sound -board , n . = sounding- board . 
செய்யப்பட்ட முட்டை வேவப்பம் ; a . மென்னுரை பொங்கச் 
செய்யப்பட்ட . 

sound - bow , n . மணிநா அடிக்குங் கூண்டு விளிம்பு . 
sough , n. ஏங்கொலி ; அலறொலி ; இலையூடெழும் காற்றின் 

sound eri, n . காட்டுப்பன்றிக் கூட்டம் ; இளம்பன்றியேறு . 
குலவை ஒலி . 

sound er , n . முழக்குபவர் ; முழங்குபவர் ; முழங்குவது ; 
sought , v . seek என்பதன் இறந்த காலமுடிவெச்ச வடிவம் . ஓசைபடுவது ; ஒலியெழுப்புவது ; தந்திவாங்கு கருவி . 
soul , n . உயிர்நிலை , ஆன்மா ; உயிர் ; பிராணி ; ஆள் , மனிதர் ; sound er , n . உளவறிபவர் ; முங்குளிப்பவர் ; முங்குளிக் 
மாண்டவர் உயிர் , ஆவி ; மாண்டவர் ; வாழ்வுயிர் ; வாழ் கும் திமிங்கிலம் ; ஆழ்தட ஆய்கருவி ; மீவிசும்பு ஆய்கருவி ; 
பவர் ; உயிர் நலம் ; ஆன்மநலம் ; அருள் நிலை , இறையரு அறுவைக் கிளறுகருவி ; வேலை ஆழமானி , எதிரொலி நேர 
ளுக்குப் பாத்திரமாம் நிலை ; தன்மான நிலை ; ஒழுக்க அடிப் மூலம் ஆழமறியுங் கருவி ; ( தொ . ) flying sounder, கப்பலின் 
படை ; பண்புவகையில் புனைவார் திருவுரு ; புனைவார் திரு வேகங் குறைக்காமலே ஆழம் அளக்குங் கருவி . 
வுருவானவர் ; குறிக்கோள் உரு ; குறிக்கோள் உருவினர் ; 

sound - film , n . பேசும்படம் . 
குறிக்கோள் மாதிரி ; தலைமைக் கூறு ; தலைவர் ; இயக்கு 

sound - hole , 1. யாழுந்தி , நரப்பிசைக்கருவியின் பத்தர்ப் 
முதல் ; இயக்கு முதல்வர் ; சத்து , உயிர்க்கூறு ; உள்ளுறை 

புழை . 
கருப்பொருள் ; முக்கிய கூறு ; மூலக்கூறு ; கருமூலம் ; உள் 
ளுயிர் ; உள்ளுயிர்க் கூறு ; உள்ளுயிர்போன்றவர் ; உள்ளு 

sound ing , 1. ஆழங்காண்டல் ; ஆழமாய்வு ; அடித்தடத் 
யிர்க்கூறு போன்றவர் ; ஊக்கம் , உணர்வாற்றல் ; தெம்பு , 

தேர்வாய்வு ; மீவிகம்புநிலையாய்வு ; பிறர் மன நிலைவிருப்ப 
அறிவாற்றல் ; இதயம் , உணர்வாற்றலின் இருப்பிடம் ; 

உளவறிவு : அறியப்பட்ட ஆழம் ; ( தொ . ) sounding promises , 
மனம் , அறிவாய்வின் இருப்பிடம் ; உள்ளம் , அவா ஆர்வப் 

ஆரவார உறுதிமொழி ; sounding rhetoric , ஆரவாரச் 

சொல்லணி . 
பிறப்பிடம் ; தன்னிலை , தான் எனும் தன்மைக்கூறு ; தன் 
தனிநிலை ; தன் தனிநிலைக் கூறு ; முழுமைநிலைக் கூறு ; நிலை sound ing - apparatus , n . = sounding - line . 
வான கூறு ; அழியாக்கூறு ; பெருந்தகைமைக் கூறு ; sound ing - balloon , n . மீவிசும்பாய்வுக் கூண்டு . 
உள்ளார்ந்த வாய்மைக் கூறு ; வாத்தின் நுரையீரல் ; வில் 

sound ing - board , n . ஒலித்தடைத் தட்டி , மேடைமீது ஒலி 
யாழின் குரல் தண்டு ; ( தொ . ) the soul of honour , சான் 

பரவுதல் தடுத்து முன்செலுத்தும் மென்பலகை மேற்கட்டி ;. 
றாண்மையின் உயிர் ; பெருந்தகையாளர் ; upon one s soul , 

இசைக் கருவியில் ஓசைபெருக்கு கட்டை . 
உயிர்மேல் ஆணையாக . 

sound ing - lead , n . கடலாழமாளியின் அடி ஈயச் குண்டு . 
soul - destroying , a . ஆன்மநல அழிவுக்குக் காரணமான , 
உயிரழிவு செய்கிற . 

sound ing - line, sound ing- machine , n . கடலாழமான 

பனி 
soul ful . a . உணர்ச்சிப் பண்பார்ந்த ; அறிவுப் பண்புடைய ; 

sound ing - rod , n . அடித்தேக்க மானி , கப்பலில் அடித் தேங்கு 
உணர்ச்சி கொளுத்துகிற ; அறிவுப் பண்பு புலப்படுத்துகிற ; 

நீரளவு காணும் கருவி . 
உயர் உணர்ச்சிநலம் அறிவுப் பண்பு கிளறுகிற ; தூண்டுகிற . sound ings , n . pl . ஆழ் தட ஆய்வுக்குரிய கடலிடம் ; ஆழ 
soul less , a . உயிரற்ற ; உயிராற்றலற்ற ; உயிர்த்துடிப்பற்ற ;. 

மிலாக் கடலிடம் ; சிற்றாழத்தலம் , ஆழமாளி இழைநீளத்துக் 
எழுச்சியற்ற ; கிளர்ச்சியற்ற ; ஆன்மநலமற்ற ; அறிவுத் குட்பட்ட ஆழமுடைய இடம் ; கரையோரத் தலம் ; ( தொ . ) 
திறமற்ற ; உணர்ச்சித் திறமற்ற ; கவர்ச்சியற்ற ; சத்தற்ற ; be in soundings , ஆழங்குறைந்த இடத்திலிரு , கரையோரமா 
மன அமர்வற்ற , உள்ளார்வமற்ற ; வேண்டா வெறுப்பான . யிரு ; come into soundings , ஆழங் குறைந்த இடமதுகு . 
soul -stirring , a . உயிர் ஆற்றல் ஊக்குகின்ற ; எழுச்சியூட்டு 

கரையணுகு . 
கிற ; அறிவாற்றல் கிளறுகிற ; உணர்ச்சி தட்டி எழுப்புகிற sound less , a . ஒலியற்ற . 
soul - subduing , a . உயிரடக்குகிற , உணர்ச்சி அமிழ்த்துகிற . sound ness , n . முழுநலமுடைமை ; நிறைநலத்தன்மை ; நன் 
sound , n . ஒலி ; ஓசை ; ஒலியலை அதிர்வு ; சந்தடி ; கேள்விப் னிலை ; ஊறுபடா நிலை ; பழுதுபடா நிலை ; உடைபடா நிலை . 
புலன் ; தொனி ; பொதுப்போக்கு ; சுட்டுக்குறிப்பு ; உளக் sound - post, n . = sound - hole . 
குறிப்பு விளைவு ; கேள்வி ; கேட்கப்படுஞ் செய்தி ; ஊரலர் , sound - track , n . திரைப்படத்தட்டின் ஒலி வரி . 
வதந்தி ; கேள்வித்தொலைவு ; 3. ஓசைபடு ; கேட்கப்படு ; 

sound - wave , 11. ஒலியலை . 
ஒலிக்கப்படு ; முரசுவகையில் முழங்கு ; முரசினை முழக்கு ; 
முழக்கித் தெரிவி ; முழங்குவி ; கூறு ; தெரிவி ; குறித்துச் 

soup , n . வடிசாறு ; இளம் வழக்கறிஞர்க்குத் தரப்படும் அர 
சுட்டு ; தோற்று ; தொனிப்படு ; பொருள்படுவதாகத் 

சியற் சார்பு வழக்குக் குறிப்பு ; ( தொ . ) in the loup , இடர்ப் 
தோன்று ; நாடிவகையில் தட்டித் தொனிகண்டுணர் ; ஊர் 

பாட்டில் , தொல்லையில் , 
திச் சக்கரங்கள் வகையில் கொட்டித் தேர்ந்துபார் . 

soupcon , ( பிர ) n . மிகச் சிறு அளவு ; முனிமுகம் , சிறுசுவைக் 
sound , n . கடலிடுக்கு , கடற்கால் ; அழி , கடல் இடை கழி ; 

கூறு . 
கணவாய் மீன் ; மீனின் காற்றுப்பை . 

soup - kitchen , n . கஞ்சித் தொட்டி , ஏழைகட்குக் கஞ்சி 
sound * , 1. அறுவைப்புண் கிளறுகருவி ; U. ஆழம்பார் ; 

ஊற்றுமிடம் . 
அடித்தடம் ஆராய் , ஆழ்தடப் பொருள்களை மேலே soup maigre , n . காய்கறிப் பாழ்ங்கூழ் , நீராளக் காய்கறி 
கொணர்ந்து ஆய்வுதள மூலம் அடித்தடநிலை காண் ; மீ வடிசாறு . 
விசும்புநிலை அளவுப் பதிவெடுத்து ஆராய் ; கிளறு கருவியாற் soup - plate , n . ஆழ்குழி வடிசாற்றுத் தட்டம் . 

123 


970 


sovereignty 


soup - ticket 





. 


soup - ticket , n . கஞ்சிச் சீட்டு . 
sour , a . புளிப்பான ; புளித்த ; புளிக்க வைக்கப்பெற்ற ; 
புரைத்த ; காய்ப்புளிப்பான ; புளிப்பு வாடையுள்ள ; மண் 
வகையில் ஈரக் கசிவான ; ஆள்வகையில் கடுகடுப்பான ; 
எரிந்து விழுகிற ; வெறுப்புத் தட்டிய ; மனநிலை வகையில் 
சிடுசிடுப்பான ; முகத்தோற்ற வகையில் சீறிய , வெறுப்புக் 
காட்டுகிற ; U. புளிப்பாக்கு ; புளிப்பாகு ; ஆள்வகையில் 
கடுகடுப்புறு ; எரிச்சலுறுவி ; வெறுப்புத் தட்டச்செய் ; 
வெறுப்புக்கொள் . 
source , n . தோற்றுவாய் , மூலம் ; தலையூற்று , ஆற்றின் 
பிறப்பிடம் ; அடிமூலம் , மூலமுதல் ; ஆதாரம் , வளமூலம் ; 
மூலகாரணம் ; தூண்டுமுதல் , ஏவுமுதல் ; மூல ஆதார ஏடு , 
முன் ஆதாரம் . 
source -book , n . பெட்டக நூல் . 
sourdine , n . இசைப்பெட்டியின் மெல்லிசையழுத்தத் தடுப்பு . 
sour dough , n . பனிமண்டல விறலர் , அலாஸ்காவில் ஒன்றி 
ரண்டு குளிர்பருவங் கழித்தவர் ; முதுவர் , ஓரிடத்திலேயே 
நீடுவாழ்பவர் . 
sour ish , a . புளிப்பார்ந்த ; சற்றே புளிப்பான ; சற்றே சிடு 

சிடுப்பான . 
sour ly , adv . புளிப்பாய் ; கடுகடுப்பாக ; . சிடுசிடுப்புடன் . 
sour ness , n . புளிப்பு ; புளிப்புடைமை ; கடுகடுப்பு ; எரிச்சல் ; 

சிடுசிடுப்பு . 
sour sop , n . மேலை இந்தியத்தீவுகளிலுள்ள பழமரவகை ; 

மேலை இந்தியத்தீவுகளிலுள்ள பழவகை . 
souse , n . உப்பிலிட்டது , ஊறுகாய் ; உப்புக்கண்டம் ; உப்புத் 
தசைக் கண்டம் ; உப்பிலிட்ட பன்றித்தலை ; உப்பிலிட்ட 
பன்றிக்காது ; உப்பிலிட்ட பன்றிக்கால் ; முட்டநனைவு ; 
ஈரத்தோய்வு ; நீர்ம அமிழ்வு ; முழு அமுக்கீடு ; U. உஉப்பிலிடு ; 
ஊறவை ; ஊறுகாய் போடு ; நீர்மத்தில் தோய்வுறுத்து ; 
நீரில் அமுக்கு ; மீதாக நீர் கொட்டு ; முட்டநனைவி ; குடியில் 
தோய்வி ; ado. தலைகுப்புற , தொப்பென்று , திடுதிப்பென்று . 
sou tache , n . ஓரத் தையல் ஒப்பனை வாரிழை 
soutane , 1. குருமார் நீளிறுக்க உள்ளங்கி . 
souteneur , ( பிர . ) n . பரத்தை பங்கன் , வேசியோடு உறவு 

கொண்டு அவள் ஊதியத்தில் வாழ்பவன் . 
south , n . தெற்கு ; தென்றல் ; நாட்டுத் தென்பகுதி ; a . 
தெற்கில் உள்ள ; தெற்கில் வாழ்கிற ; தென்பகுதியிலுள்ள ; 
காந்தமுனை வகையில் தெற்கு நோக்கிய ; . தெற்குநோக்கி 
நகர் ; திங்கள் வகையில் குறிப்பிட்ட இடத்தின் சேண் 
செல் மைவரை கட ; ado . தெற்கில் ; தெற்கு நோக்கி ; தென் 
திசைக்கு அருகில் ; ( தொ . ) south by east , தெற்கிலிருந்து 
தென்கிழக்கு நாடிச் சிறிது கிழக்காக ; South Pole , தென் 
துருவம் ; South Sea , தென்பசிபிக் மாகடல் ; South Sea Bubble , 
( வர . ) 1720-இல் நொடித்துப்போன ஸ்பானிஷ் அமெரிக்க 
வாணிகக் கழகம் குறித்த வழக்குச்சொல் ; உருப்படாத 
திட்டம் ; south wind , தென்திசைக் காற்று , தென்றல் . 
south - bound , a . தெற்கு நோக்கிய . 
south - country , n . நாட்டின் தென்பகுதி . 
south down , n . ஹாம்ப்ஷயர் - சஸ்ஸக்ஸ் பகுதிச் செம்மறி 
யாட்டு வகை ; a . செம்மறியாட்டுவகையில் ஹாம்ப்ஷயர் - 
சஸ்ஸக்ஸ் பயிற்சியினவகை சார்ந்த 
South Downs , n . இங்கிலாந்தில் ஹாம்ப்ஷயர் 

( Hampshire ) சஸ்ஸக்ஸ் ( Sussex ) பகுதி . 
south - east , n . தென் கிழக்குத் திசை ; தென்கிழக்குப் பகுதி ; 
தென்கிழக்குக் காற்று , தென்கிழக்கிலிருந்து வீசுங்காற்று ; 
தென்கீழ்கால் நிலம் , தென்கிழக்குக் காற்றின் வழியில் 
கிடக்கும் நிலப்பகுதி ; லண்டன் அஞ்சல் துறைத் தென்கிழக்கு 
வட்டம் ; a . தென் கீழ்த் திசையான ; தென்கிழக்கிலுள்ள ; 
தென்கிழக்கிலிருந்து வீசுகிற ; தென்கிழக்கு நோக்கிய ; adu . 

தென்கிழக்காக . 
southeaster , n . தென்கிழக்குக் காற்று . 


south - east erly , a . தென்கிழக்கு நோக்கிய ; தென்கிழக்கி 
லிருந்து வருகிற ; adu . தென் கிழக்கு நோக்கி ; தென்கிழக்கி 
லிருந்து . 
south - east ern , a . தென்கிழக்கில் உள்ள ; தென்கிழக்குத் 

திசையில உள்ள ; தென்கிழக்குக்குரிய ; தென்கிழக்குத் திசைக் 
குரிய . 
south - east ward , n . தென்கிழக்கிலுள்ள பகுதி ; a . தென் 

n ; a 
கிழக்கு நோக்கிய ; adv . தென்கிழக்கு நாடி . 
south - east wardly , a . தென்கிழக்கு நோக்கிய ; adv . தென் 

கிழக்கு நோக்கி . 
south -east wards , adv . தென்கிழக்கு நோக்கி . 
south er , n. தென் திசைக் காற்று ; 3. தெற்குநோக்கித் திரும்பு 
south ering , a . தென்முகமாகத் திரும்புகிற . 
sou therly , a . தெற்கு நோக்கிய ; காற்று வகையில் தெற்கி 

லிருந்து அடிக்கிற ; adu . தெற்காக ; தெற்கிலிருந்து . 
sou thern , n . தென் திசைவாணர் , தெற்கத்தியார் ; தெற்கில் 
குடியிருப்பவர் ; a . தெற்கான ; தெற்கினைச் சார்ந்த ; 
தெற்கில் உள்ள ; தெற்கு நோக்கியுள்ள ; காற்று வகையில் 
தெற்கிலிருந்து வீசுகிற ; தென்பாங்கு 

ஆன ; 

( தொ . ) 
Southern Confederacy , தென் அமெரிக்க நாடுகள் நேசக் 
குழு ; Southern Cross , சிலுவை வடிவிலமைந்த நான்கு வான் 
மீன்கள் கொண்ட முனைப்பான தென் வானகோள விண்மீன் 
குழு : Southern Hemisphere , நிலவுலகத் தென்பாதிக்கோளம் ; 
Southern States , அமெரிக்காவின் தெற்கு நாடுகள் குழு . 
sou therner , n . தெற்கத்தியார் ; தெற்கில் வாழ்பவர் ; 
தென்னரசுவாணர் , அமெரிக்க ஐக்கிய நாட்டுத் தென்னரசுக் 
குழுவினர் . 
sou thernmost , a . மிகவும் தெற்கான , தெற்குக் கடைசி 

யான , தென்கோடியான . 
sou thernwood , 1. மருக்கொழுந்து , தமனகம் . 
south ing , n . தெற்கியக்கம் , தெற்காக நகர்வு , வான கோளம் . 
கப்பல் முதலியவற்றின் வகையில் குறிப்பிட்ட இடத்தின் 
சேண் செவ்வரை கடத்தல் . 
South Kensington , n . தென் கென்சிங்குடனில் உள்ள 
பொருட்காட்சிச் சாலைகள் ; தென் கென்சிங்குடன் காட்சிச் 
சாலைத் தொடர்புடைய கலை - கல்வி பண்பாட்டுச் சூழல் ; 
a . தென் கென் சிங்குடன் காட்சிச்சாலை சார்ந்த ; தென் 
கென்சிங்குடன் காட்சிச்சாலைக் கலை - கல்வி பண்பாட்டுச் 
சூழல் சார்ந்த . 
south paw , n. இடங்கையர் ; இடக்கை ஆட்டக்காரர் ; 3 . 

இடங்கை வாய்ப்பான ; இடக்கைப் பழக்கமுடைய . 
sou thron , n . தெற்கத்தியார் , ஸ்காட்டிஷ் வழக்கில் ஆங்கி 

லேயர் ; a . ஆங்கிலஞ் சார்ந்த ; ஆங்கிலேயருக்குரிய . 
south ward , a . தெற்கு நோக்கிய , தெற்கே செல்கிற ; தெற்கு 
மாடிய ; தெற்கே உள்ள ; adu . தெற்கு நோக்கி ; தெற்கில் , 
தெற்குப் பக்கமாக . 
south wards , ado . தெற்காக , தெற்கு நோக்கி . 
south - west , n . தென்மேற்கு , தென்மேற்குத் திசை ; தென் 

மேற்குப் பகுதி ; லண்டன் அஞ்சல் நிருவாக மாவட்டம் . 
southwes ter , n . தென்மேற்குக் காற்று ; கழுத்தைக் காக்க 

அகன்ற விளிம்புள்ள நீர்த்தடைகாப்புத் தொப்பி . 
souv enir , n . நினைவுப்பொருள் ; நினைவுமலர் . 
sov ereign , n . இறைவன் ; முடிமன்னன் ; மீமுதல்வர் , தனி 
யுரிமை ஆட்சி முதல்வர் ; ஆங்கிலப் பொன் நாணயம் , 
கட்டளைத் தங்கக்காசு ; a . இறைமையுடைய , தனி புரிமை 
ஆட்சியுடைய ; முதன்மை நிலையுடைய ; இறைமை சான்ற , 
மீமுதன்மையுடைய ; தலைமை உரிமை சார்ந்த ; தனியாணை 
செலுத்துகிற ; உயர்வற உயர்ந்த , தனியாற்றலுடைய , 
வல்லமை சான்ற ; மிக நல்ல . 
sov ereignty , n . 

இறைமை , மீமுதல் ஆட்சித் தலைமை 
யுரிமை . 


971 


Soviet 


வளைக்கரடி ; 


Sov iet , sov iet , n . ருசியநாட்டுத் தலைமை இணை கூட் 
டவை ; ருசிய நாட்டுக் கூட்டரசு ; ருசியநாட்டுப் புரட்சி 
அரசியல் ; ருசிய நாடு ; a . ருசிய அரசுக்குரிய ; ருசிய நாட் 
டிற்குரிய ; ( தொ . ) the Soviet , ருசியா ; Union of Soviet 

Socialist Republics , ( சு - வ . U.S.S.R. ) ருசிய அரசுப்பேரவை . 
Sow , n . பெண்பன்றி ; பெண் 

கொழுத்த 
சோம்பேறிப் பெண் ; உருக்கிரும்பு வார்ப்புத் தொட்டி ; 

வார்ப்பிருப்புப் பாளம் . 
sow , . விதை தூவு , விதைப்புச் செய் ; விதை நாற்றுப் 
- பயிரிடு ; பரந்து தூவு ; மேற்பரப்பிவிடு ; பண்புகளைப் 
பரப்பு ; ( தொ . ) reap what one has sown , முற்பகல் செய் 
தது பிற்பகல் விளையப்பெறு ; sow wind and reap the whirl 
wind , செய் தீவினைக்கு மேற்படத் தீவிளைவு பெறு . 
sowar , ( பெர் . ) 1. குதிரைப் படைவீரன் . 
sow back , n . தாழ் மணற்கரை . 
SOW bread , n . பன்றிக்குணவாகும் கிழங்குச்செடி வகை . 
sow - bug , 11 , மரவட்டை , வள்ளட்டை . 
sow er , n . விதைப்பவர் . 
sow ing , n . விதைத்தல் , விதைப்பு . 
sow kar , n . = soucar . 
sown , v . sow என்பதன் முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று . 
Bow .thistle , 1 . பாற்சாறும் மஞ்சட்பூவும் உடைய முட்செடி 


வகை . 


spangled 
வகையில் ஒன்று , கருநிற மண்வாரிச்சின்னச் சீட்டு ; V. மண் 
வாரியால் வெட்டு ; கொழுவெட்டால் திமிங்கிலக் கொழுப்பை 
வெட்டியெடு ; ( தொ . ) call a spade & spade , மறை திரை 
வின்றிப் பேசு ; வெளிப்படையாகப் பேசு ; spade bayonet, 
மண்வெட்டியாகப் பயன்படக்கூடிய அகலத் துப்பாக்கிச் 
சனியன் ; spade guinea , ( வர . ) பிரிட்டனில் மண்வாரிவடிவக் 
கேடயம் பொறித்த மூன்றாம் ஜார்ஜ் காலத்திய பொன் 
நாணயம் ; spade husbandry , மண்வெட்டி .வேளாண்மை , 
உழுதலுக்குப் பதிலாக மண்வெட்டியால் ஆழமாக வெட்டிப் 
பயிரிடும் முறை. 
spade ful , n . வாரளவு , மண்வெட்டியால் வெட்டி எடுக்கப் 

படும் அளவு. 
spade - work , n . முன்னொருக்க வேலை , முன்வெட்டு வேலை . 
spadg er , n . ஊர்க்குருவி . 
spadi ceous , a . பாளை சார்ந்த ; பாளை போன்ற ; பாளை 

யினையுடைய . 
spad icose, a . பாளை சார்ந்த , பாளை போன்ற . 
spadille , n. சீட்டாட்ட வகையில் உயர் சீட்டு . 
spad ix , n . ( தாவ . ) பாளை , உறையுள் பொதிந்த மலர்க் 

கொத்துக் குலை . 
spad o , n . ( சட் . ) மலடன் ; மலட்டு விலங்கு . 
spaghett i, ( இத் ) n . திரி இடியப்ப வகை . 
spah ee, spah i , n . ( துரு . ) n . முற்காலத் துருக்கி நாட்டுக் 

குதிரைப்படை வீரன் ; பிரஞ்சு அல்ஜீரிய குதிரை வீரன் . 
spake, U. செய்யுள் வழக்கில் speak என்பதன் இறந்த காலம் . 
spal der , n . நொறுக்காளர் , சுரங்க 

, வேலையில் 

தாதுப் 
பொருள்களை வகைப்படுத்தும் பொருட்டுச் சிம்புகளாக 
உடைப்பவர் . 
spall , n . சிம்பு , சிராய் ; U. சிம்புகளாக நொறுக்கு ; சுரங்கவேலை 
வகையில் தாதுப்பொருள்களை வகைப்படுத்துவதற்காகச் 
சிம்புகளாக உடை . 
spalpeen , 1. வீணன் , அயர்லாந்துநாட்டு வழக்கில் கீழ்மகன் . 
spam , 1. தகரப்பேழையில் அடைக்கப்பட்ட இறக்குமதி 

உணவுப்பொருள் . 
span , n . சாண் அளவு , அரைமுழம் , ஒன்பது அங்குலம் ; 
தாவகலம் , ஆறு - பால வகைகளில் கோடிக்குக் கோடியான 
முழு இடை நீளம் ; வில்விட்டம் , பால வகையில் ஆதாரக் கம் 
பங்களிடையேயுள்ள தனி வளைவு அளவு ; பாவளவு , 
வானூர்தி இறக்கை முனையிலிருந்து இறக்கை முனையளவான 
இடையகல அளவு ; ( கப் . ) சுருளை , நிலையாதாரக் கயிற்றில் 
இரு ஆதாரங்களுக்கிடைப்பட்ட ஒருமடி அளவு ; இறக்கை 
மாடம் , 

பல்கவிவான கட்டுமானமுடைய செடிகொடி 
வளர்ப்புக் கண்ணாடி மனை ; வீச்சளவு , இடை நேர்தொலை ; 
காலத் தொடர் வீச்சளவு ; கால வரையறையளவு ; முழு 
வீச்சளவு ; முழுக்கால அளவு ; குறுகிய இட அளவு ; குறு 
கிய கால அளவு ; வீச்செல்லை ; எட்டு தொலை , கிட்டு தொலை ; 
புலனுணர்வு வீச்செல்லை ; மனம் பற்றெல்லை ; அறிவு வீச் 
செல்லை ; இணைகோவை , குதிரை இணை தொகுதி ; 3. கவிந்து 
இணை , தழுவி இணை ; அளாவியிரு : கவிந்திரு ; தாவிச் செல் ; 
அளாவிக்கிட ; 

இணைத்துக்கிட ; அளாவி இணைத்திரு ; 
தன் எல்லைக்குள்ளாகக் கொண்டிரு ; இணைத்துப் பாலமமை : 
சாணிட்டள ; கையால் அள ; தொடர்பாயிணைத்து நினைவிற் 
கொணர் ; கருத்தில் மதித்து நோக்கு . 
span , ப . செய்யுள் வழக்கில் spin என்பதன் இறந்த காலம் . 
span - dogs, n . இணைகம்பிப் பற்றிறுக்கி , வெட்டுமரத்தைப் 

பற்றும் வளைவுகள் உடைய இரும்புக் கம்பி . 
span drel , n . கவான்முக்கு , கவான் 

வளைவுக்கும் 
கவிந்த செங்கோண வட்டத்திற்கும் இடைப்பட்ட மூலை 
யிடம் . 
span gle , 1. ஆடை ஒப்பனையில் பயன்படுத்தும் மின்மினித் 
தகடு , ஜிகினா ; மினுங்குஞ் சிறுபொருள் ; சிறு பகட்டணி ; 
ப . மின்வட்டுமணி பொருத்தி ஒப்பனை செய் . 
span gled , a . ஜிகினா வேலை செய்யப்பட்ட . 


soy , n. சோயா மொச்சைக்குழம்பு வகை . 
soy a bean , n . சோயா மொச்சை , 

சோயா அவரை . 
soy a flour , soy a meal , n . சோயா அவரை மாவு . 
soy a oil , n . சோயா அவரை எண்ணெய் . 
Soz zle , n . குடிவெறி ; 3. குடிவெறி கொள் . 
Soz zled , a . மட்டுமீறிக் குடித்த ; போதையேறிய . 
spa , n . கனிப்பொருள் நீருற்று ; பெல்ஜியத்திலுள்ள நல்வாழ் 

விடம் . 
space , n . இடைவெளி, நிரப்பிடம் ; வெளியிடம் , அம்பரம் ; 
சேணிடம் , விண்வெளி ; அகலுள் , இடப்பரப்பு ; 
எல்லை ; இடைத் தொலைவு ; கால அளவு ; 

இடை 
யீடு ; ( அச்சு . ) எழுத்திடைவெளி ; தட்டச்சில் சொல்லிடை 
வெளி அமைவு ; 

3 . இடத்தமை ; இட ஒழுங்கமைவி ; 
இடைவெளியிட்டமை ; இடைவெளியிடு ; இடைவெளிவிட் 
டமை , அகலிடையீடுவிட்டமைவி ; ( தொ . ) 

space out , 
( அச்சு . ) அகலிடையீடிட்டமைவி , இடைவெளி அகலமாக்கு . 
space less , a . இட அளவையற்ற , இடநிரப்புப் பண்பில்லாத ; 

இடமற்ற ; இடைவெளியற்ற . 
spa cer , n . தட்டச்சில் இடைவெளியமைவு . 
space -ship , 11. விண்வெளி விசையூர்தி . 
space -time , n . ( மெய் . ) இட - காலத் தொடரளவை , இடத்தின் 
மூலவளவையுடன் காலமிணைந்த இழைவளவையான 
வைத்திறம் . 
space -travel , n . விண்வெளிப் பயணம் . 
space - writer , 1. செய்தித்தாள்களில் வெற்றிடம் நிரப்ப 

எழுதுவோர் . 
space - writing , n . செய்தித்தாள்களில் வெற்றிடம் நிரப்ப 

எழுதி வைத்துக் கொள்ளுதல் . 
spa cing , 11. இடையிடம் விடல் . 
spa cious , a . பரந்த , இடமகன்ற ; போதிய இ அகல 

முடைய , தாராள வாய்ப்புடைய ; வள நிறைவுடைய . 
spa ciousness , n . இட அகற்சி , பரப்பகலம் ; போதிய பரப் 

புடைமை , இட வாய்ப்பு வளம் ; இட வாய்ப்பு நிறைவு . 
spade , n . மண்வாரி , மண்வெட்டி ; மண்வாரி அலகு வெட் 
டாழம் ; மண்வாரி போன்ற கருவி ; கொழுவெட்டு , திமிங் 
கிலக் கொழுப்பை வெட்டி எடுக்கும் வெட்டுக்கத்தி ; சீட்டு 


கால 


காலா 


| 


972 
spangly 

sparkle 
ran gly , a . மினுங்குகிற , மின்வட்டுமணி போன்ற 

spa rable , n . குற்றாணி , புதைமிதியடிகளின் அடித்தோல் குதி 

காற்பகுதி பொருத்தப் பயன்படும் தலையற்ற ஆணி வகை . 
Span iard , n . ஸ்பெயின் நாட்டார் . 

spar -buoy , n . கழிமுனை மிதவை , நிமிர்முனைப் பாய்மரக் 
span iel , n. குச்சு வேட்டை நாய் , மடிகாதும் வழவழப்பு உடலும் 

கழியடியில் இணைக்கப்பட்ட மிதவைக்கட்டை . 
பணிவார்ந்த பண்புமுடைய வேட்டைநாய் வகை ; வளர்ப்பு 
நாய்வகை ; அடிவருடி , கெஞ்சும் அடிமைப் பண்புடையவர் ; 

spar - deck , n . கப்பலின் முழுநீள மேல்தளம் . 
( தொ . ) King Charles s spaniel , குச்சு வேட்டைநாய் 

spare , n . காப்புறுப்பு , இயந்திரங்கள் பொறிகள் ஊர்திகள் 
வகை : water spaniel , வேட்டையில் கொன்ற நீர்க்கோழி வகையில் வேளைக்காப்பீட்டு உதிரி உறுப்பு ; a. அருகலான , 
களை மீட்டுவரப் பழக்குவிக்கப்பட்ட நாய் வகை . 

குறைவான ; மட்டான ; போதாத .; ஒல்லியான , மெலிந்த ; 
Span ish , n. ஸ்பானிய மொழி ; a . ஸ்பானிய நாட்டைச் சார்ந்த ; 

கஞ்சத்தனமான ; செட்டான , சிக்கனமான ; போதிய அளவி 
ஸ்பானியர்கள் பற்றிய ; ஸ்பானிய மொழி சார்ந்த ; ( தொ . ) 

னும் மிக்க ; தனக்குப்போக மீந்த ; மீத்தளிக்கக்கூடிய ; 
ride the Spanish mare , மரக்கட்டை மீது கால்விரித்து அமர் 

மீதத்திலிருந்து கொடுக்கத்தக்க ; பொதுத்தேவைக்கு மேற் 
வதனைத் தண்டனையாகப் பெறு ; Spanish Armada , ( வர . ) 

பட்டதான ; விட்டுக்கொடுக்கக்கூடிய ; நெருக்கடி வேளைக் 
இங்கிலாந்தின் மீது 1588 - இல் படையெடுத்துத் தோல்வியுற்ற 

காக ஒதுக்கிவைக்கப்பட்ட ; V. கொல்லாமல் விடு ; அழிக் 
ஸ்பானிய நாட்டுக் கப்பற்படை : Spanish bayonet , அல்லி 

காமல் விடு ; அழியாமற் பேணு ; தண்டிக்காமல் விடு ; 
யினச் செடிவகை ; Spanish broom , புதர்ச்செடிவகை ; 

கேடு செய்யாமல் விடு ; மன்னித்துவிடு ; பிழைத்துப்போக 
Spanish chestnut , உண்ணுஞ் செந்தவிட்டு நிறக் கொட்டை 

விடு ; விட்டுவை ; விட்டுவிடு ; இல்லாமற் கழி ; செலவிடா 
வகை ; Spanish cress , உறைப்பிலைச் செடிவகை ; Spanish 

மல் மீத்துவை ; காத்துவை ; சொல்லாமல் விடு ; மீத்து 
dagger , அல்லியினச் செடிவகை ; Spanish fly , கொப்புளம் 

வழங்கு ; மீதத்திலிருந்து கொடு ; கடுந்தேவைக்குரியது 
தா தூக்கம் உண்டுபண்ணும் தூள் வகைக்குப் பயன்படும் 

போக மீதத்தைக் கொடு ; அவசர ஈடுபாடுபோக மீத நேரங் 
பசுமைநிற ஈ வகை ; Spanish grass , தாள் செய்யப் பயன் 

கொடு ; மிகுதேவைபோக மீத்துக்கொடுக்க இயலும் நிலையி 
படும் . புல்வகை ; Spanish juice , அதிமதுரப் பிழிவு ; 

லிரு ; சிறிது கொடுத்தருள் ; செட்டாக இடு ; மட்டாகச் 
Spanish main , தென் அமெரிக்காவின் வடகிழக்குக் கரை ; 

செலவிடு ; ( தொ . ) spare diet, சிறிதளவான உணவு , சிக்கன 
Spanish needles , களைச்செடி வகை ; Spanish walk , குதிரை 

உணவு . பத்திய உணவு ; spare his feelings , உணர்ச்சி 
யினது போன்று உயர்த்திச் செல்லும் நடை ; Spanish 

புண்படுத்தாதிரு , உணர்வுப்பண்பறிந்து நட ; spare me , 
windlass , இழைநெம்பு கட்டை , கயிறிழை இறுக்க நெம்பு 

spare my life, என்னைக் கொல்லாது விடு , என்னைத் தப்பித் 
கோல்போல் பயன்படும் கட்டை ; the Spanish , ஸ்பானிய 

துக்கொள்ளவிடு ; என்னைத் தொந்தரவுபடுத்தாதிரு ; spare 
நாட்டுமக்கள் ; ஸ்பானிய நாட்டவர் ; walk Spanish , ஓசை 

parts, உதிரியுறுப்புக்கள் ; spare room , விருந்தினர்க்கான 
யின்றி நட ; அடிமேலடிவைத்து நட ; கட்டாயத்தின் மீது அறை , மிகுதிப்படியான அறை ; spare the rear and spoil 
நடக்கச் செய் ; War of the Spanish succession , ( வர . ) 

the child, அடியாத மாடு படியாது , அடி உதவுவதுபோல் 
1701-1704 - ல் நடைபெற்ற ஸ்பானிய அரசுரிமைப்போர் . 

அண்ணன் தம்பி உதவமாட்டார் ; to spare, தேவைக்கு 

மேற்பட்ட அளவான . 
spank , n . பிட்டத்து அடி ; 3. பிட்டத்தில் அறை ; அடித்து 
விரைந்து ஓடச்செய் . 

spare rib , n . செட்டெலும்பு , மிகவும் கொஞ்சமான இறைச்சி 

யோடு கூடிய பன்றியின் மேல் விலா எலும்பு . 
spank er, 11. பிட்டத்தில் அறைபவர் ; விரைநடைக் குதிரை ; 
( பே - வ . ) குறிப்பிடத்தக்க பெரிய ஒன்று ; அதிர்ச்சிதரும் 

spar ger , 1. தேறல் வடித்தலில் தூவுகலம் , 
ஒன்று ; மிகு கவர்ச்சியான மனிதன் ; ( கப் . ) நடுக்கள முன் 

spar ing , a . கைக்கடிப்பான, கையிறுக்கமான , மிகக்குறைந்த 
பின்புற்க் கப்பற் பாய் . 

அளவில் செலவுசெய்கிற ; ( தொ . ) sparing partner , மற் 

குத்துத் துணைவர் , குத்துச் சண்டைப் பயிற்சியில் ஒருவரைப் 
spank ing , n. பிட்ட அறை , பிட்ட உதை ; பிட்ட அறை 

பயிற்றுவிப்பதற்காக அமர்த்தப்பட்டவர் . 
கொடுத்தல் ; a . ( பே - வ . ) கவர்ச்சியான ; குறிப்பிடத்தக்க ; 
அருஞ்சிறப்புடைய , நேர்த்தியான ; adu . கவர்ச்சியாக ; 

spar ingly , adv . செட்டாக , சுருக்கமாக . 
குறிப்பிட்த்தக்கவாறு ; நேர்த்தியாக . 

spar ingness , n . செட்டு ; கையிறுக்கம் ; கைச்சுருக்கம் . 
span less , a . ( செய் . ) அளத்தற்கரிய , கவிந்திணைக்கப்பட spark , n . தீப்பொறி ; சுடர்ப்பொறி ; மின்விசைப்பொறி ; 
முடியாத . 

அனற்கூறு ; ஒளிர்முனை , மணிக்கல்லின் சுடர்முகப்பு ; மின் 
spaan er , n . கவிந்திணைப்பவர் ; கவிந்திணைப்பது ; புரிமுடுக்கி , 

னுந் துகள் ; மினுங்கும் பொருள் ; உயிர்ப்பு , உயிர்த் 
திருகு முடுக்கும் அல்லது கழற்றும் கருவி ; பாலத்தின் 

துடிப்பு , அறிவுத்துடிப்பு ; பண்புத்திறம் ; தூண்டுதிறம் ; 
குறுக்குச்சட்டம் ; இயந்திரத்தில் ஒருபோகு இயக்கத்திலுள்ள 

மகிழ்நன் , ஒய்யாரன் ; காதற்கொழுந்து ; இன்பண்பாளர் , 
இணைப்புச்சட்டம் ; ( தொ ) throw s spanner into the works , 

சமுதாயத்திற் பழகுதற்கினியவர் ; U. அனற்பொறி காலு , 
திடுமெனத் தடங்கல் முறை செய்துவிடு , 

சுடர்ப் பொறி வெளியிடு ; மின்பொறியுமிழ் ; ( மின் . ) மின் 

எதிர்பாராத் 
தடங்கல் ஆற்றல்களுக்கு ஆட்படுத்திவிடு 

னோட்டம் தடைப்படும் இடத்தில் மின்பொறி உண்டாக்கு ; 

மகளிரிடையே காதல் தோழனாயமை ; பழகினியனாயிரு; ( தொ . ) 
span - roof , n . சமச்சரிவுக் கூரை . 

as the sparks fly upward , இயற்கை நியதியின் விலக்க 
span - worm , n . கம்பளிப் புழு . 

முடியா உறுதித்தன்மையுடன் ; fairy sparks , அழுகிய 
spar , n . கப்பற் பாய்மரக் கழி ; 3. கப்பற் பாய்மரக் கழியினைப் 

தாவரப் பொருட்களினின்று வெளிப்படும் சுடர் ஒளிர்வுப் 
பொருத்து ; கழி கொண்டு ஆழமற்ற திட்டுக் கடந்து கப்பலைச் 

பொருள் ; strike sparks out of person , எழுச்சிமிக்கு உரை 
செலுத்து . 

யாடும்படி ஆளைத் தூண்டு ; அறிவாற்றலோடு பேசும்படி 

தூண்டுதலளி . 
spar , n . ஒளிர்வற்ற சிம்புப் படிகவகை ; ( தொ . ) calcareous 
spar , இயல்வரவான சுதையக்கரிகை , அறுகோண மணியுரு 

spark - arrester , n . மின்பொறிக் காப்பமைவு , மின்கருவிகளில் 
வுடைய சுண்ணகச் சரக்கு ; Derbyshire spar , Iceland spar , 

தீப்பொறியால் சேதம் உண்டாகாதபடி தடுக்கும் அமைவு . 
கண்ணாடி செய்யப் பயன்படும் ஒளி ஊடுருவும் சுதையக் 

spark - gap , 1. மின்விசைப்பொறி தாவும் மின்முனை இடை 
கரிகை . 

வெளிநெறி . 
spar , n . மற்குத்தியக்கம் , குத்துச்சண்டை செய்வதுபோன்ற 

spark ing - plug , 
1 . உந்துபொறி . உள்வெப்பாலைகளில் 
கைமெய் இயக்கம் ; கோழிச் சண்டை இயக்கம் ; ப. மற்குத் 

வெடிக்கலவைக்கு அனற்பொறியூட்டும் அமைவு . 
தியக்கங் காட்டு , கைமுட்டியால் தாக்குவதுபோலவும் தடுப் 

spark ish , a . களிகிளர்ச்சிவாய்ந்த , பகட்டொய்யாரமான 
பது போலவும் சாடைகாட்டு ; குத்துச்சண்டை செய் ; சொற் spar kle , n . ஒளிர்வு ; சுடர்வு ; மினுக்குறவு ; ப . மின்னு 
கணைப் பரிமாறிக் கொள் 

மினுங்கு , ஒளிவிடு ; சுடரிடு ; பளபளப்புறு , பிறங்குறு . 


973 
sparkless 

speaking 
spark less , a . அனல் வகையில் பொறியற்ற ; பிறங்கொளி spatt erdashes , n . மேற்காப்புக் காலுறைக் குப்பாயம் , 
யில்லாத . 

அழுக்குநீர் சிதறி மேற்படாமற் காக்கும் காலுறை மேற்காப்பு . 
spark let , n . சிறுபொறி ; வளியூட்டும்பொறி , வளியூட்டு spat ula , n . வண்ணங்குழைக்கும் தட்டலகுக் கரண்டி ; 
நீர் நிலையங்களிற் பயன்படுத்தப்படும் கரிய உயிரகியூட்டும் ( அறு . ) நாவழுத்திப் பிடிக்குங் குறடு . 
துணைக்கருவித் தொகுதிச் சிறுபொறி . 

spat ulate, a . அகன்ற கத்திபோன்ற , தட்டைக் கரண்டி வடி 
spar kling , a . 

மின்னுகிற சுடர்விடுகிற : ( தொ . ) 

வுடைய . 
_ sparkling rines , சிறு குமிழ்வடிவில் கரியக வளி வெளிவிடு spat ule , n . பந்தடி மட்டைபோன்ற உறுப்புப்பகுதி ; ( வில ) 
கிற இன்தேறல் வகைகள் . 

பறவையின் வால்முனை . 
spark - plug , n . = sparking - plug . 

spav in , n . குதிரைப் பின்னங்கால் மூட்டு நோய்வகை ; 
sparks , n . pl . தந்தியில்லாக் கம்பி இயக்குபவர் . 

( தொ . ) blood spavin , bog spavin , நிணநீர்க் கசிவால் ஏற் 

படும் -குதிரையின் பின்னங்கால் முழந்தாள் மூட்டு விரிவு 
spa rrow , n . ஊர்க்குருவி , சிட்டுக்குருவி ; ( தொ . ) hours 

நோய் ; bony spavin , எலும்புப்பொருட் கசிவால் ஏற்படும் 
sparrow , சிட்டுக்குருவி , இல்லுறை குருவி . 

குதிரை முழந்தாள் மூட்டுநோய் வகை . 
spa rrow - grass , 11. தண்ணீர் விட்டான் கொடி . 

Spawn , n. உறுகீழின உயிர்களின் கரு , சினை , முட்டை ; மீன் 
spa rrow - hawk , n . பருந்துவகை . 

சினை , மீன் முட்டை ; இழிவழக்கில் கால்வழிமரபு ; பூசண 
spar ry , a . சிம்புபோன்ற , சிம்பு வடிவான ; சிம்புகள் நிறைந்த . 

வலை , பூஞ்சைக்காளானிலுள்ள நாரியற் காளான் கருவிழை ; 
sparse , a . அடர்த்தியற்ற , நெருக்கமல்லாத ; அருகலான ; 10. மீன்-தவளை - நத்தை -சிப்பி முதலியவற்றின் வகையில் 
( வில . , தாவ . ) ஒழுங்கற்ற இடைவெளிகளில் நிகழ்கிற . 

முட்டை யீனு ; இழிவழக்கில் பிள்ளைகளைப் பெறு ; முட்டைகள் 
sparse ly, adv . அடர்த்திக் குறைவாக 

அல்லது இளமீன் 

வகையில் குஞ்சுபொரிக்கப்பெறு ; 
Spart acist , n . செர்மன் புரட்சியில் 1918 - ஆம் ஆண்டில் 

( தொ . ) spawn of the devil , spawn of Cobden , பேயின் கான் 
ஸ்பார்டகஸ் ( Spartacus ) என்ற தீவிரவாதக் குழு உறுப் 

முளைகள் ; போக்கிரிகள் , வீணர்கள் ; தங்கு தடையற்ற 
பினர் ; a . ஸ்பார்டகஸின் தீவிரவாதக் கட்சியைச் சேர்ந்த ; 

வாணிகக் கோட்பாட்டாளர் . 
ஸ்பார்டகஸ் தீவிரவாதக்குழு உறுப்பினர் சார்ந்த . 

spay , U. பெண் விலங்கு வகையில் கருப்பை அகற்று , பல 
Spart an , 11. பண்டைக் கிரேக்க நாட்டில் ஸ்பார்டா ( Sparts ) 

டாக்கு . 
நகரத்தவர் ; ஸ்பார்டா நகர் - அரசுக் குடிமகன் ; கட்டெளிமைப் speak , V. பேசு ; கூறு , சொல்லு ; உரையாடு ; மேடையில் 
பொறுதிவீரப் பண்புகளையுடையவர் ; . a . ஸ்பார்டாவைச் சொற்பொழிவாற்று ; மன்றங்களில் உரையாற்று ; உச்சரி , 
சார்ந்த ; கட்டெளிமைப் பொறுதி வீரப் பண்புகளையுடைய . 

சொற்களை ஒலி ; கருத்துத் தெரிவி ; தனிக்கருத்து வெளியிடு ; 

மெய்ம்மை வகையில் ஒளியாது தெரிவி ; எழுத்துருவில் குறிப் 
spa sm , n . இசிப்பு , தசைக்கடுஞ் சுரிப்பு ; திடீர்வலித் துடிப்பு ; 

பிடு , கருத்து வரை ; மொழிவகையில் பேசத்தெரிந்தவராயிரு , 
முறுகு தசைவேதனை ; முறுகயர்ச்சி ; ( தொ . ) clonic spasm , 
திடீர் அலையலையாக வரும் தசைச்சுரிப்புக் கோளாறு ; 

பேச இயலுபவராயிரு ; ஓவிய வகையில் உயிர்த்துடிப்புக் 

காட்டு , குறிப்பிடத் தக்கதாயிரு ; செயலாற்றலுடையதாயிரு ; 
functional spasm , தொழில்துறை சார்ந்துவரும் தனிவகைத் 

சான்றாயமை , சான்று பகர்வதாயிரு ; நாய்வகையில் கட்டளைப் 
தசைச்சுரிப்புக் கோளாறு ; tonic spasm , தொடர்ச்சியான 
தசைச்சுரிப்புக் கோளாறு . 

படி குரை ; குரல்கொடு ; குயிலுறு , இசைக்கருவி வகையில் 

இசைக் குரல் எழுப்பப்பெறு ; கப்பல்வகையில் செய்தித் 
spasmod ic , a . தசைச்சுரிப்புக்கோளாறுகளுக்கு ஆட்பட்ட ; 

தொடர்பு மேற்கொள்ளு ; ( தொ ) nothing to speak of , 
விட்டுவிட்டு இசிப்பிற்கு ஆட்பட்ட ; வலிப்பு நோயால் ஏற் 

குறிப்பிடத்தக்கதொன்றுமில்லை ; so to speak , இவ்வாறு 
பட்ட ; விட்டுவிட்டு நிகழ்கிற ; ( தொ . ) spasmodic efforts, 

சொல்லலா மானால் ; speak by the book , சரிநுட்பத் தகவல் 
விட்டுவிட்டுச் செய்யும் முயற்சி . 

களுடன் பேசு ; speak for , சார்பாளராகப்பேசு ; பதிலாகப் 
spas tic , n . வலிப்புவாதத்துக்கு ஆட்பட்டவர் ; மூளை இசிப்பு பேசு ; உணர்ச்சிகளுக்கு மாறின்றி எடுத்துரை ; speak 
வாத நோயாளி ; a . ( மரு . ) விட்டுவிட்டு நிகழ்கிற ; தசைச் freely , தங்கு தடையின்றி முழுக்கருத்தைத் தெரிவி ; speak 
சுரிப்புச்சார்ந்த ; இசிப்பினால் ஏற்படுகிற ; இசிப்பு நோய்க்கு like a book , வழக்காசார மொழியில் பேசு , தன்னுணர்ச்சி 
ஆட்பட்ட ; வெட்டிவெட்டி இசிக்கிற . 

தற்கருத்துப் படாமல் பேசு ; speak of , குறிப்பிடு , தெரிவி , 
spas tically , adv . இசிப்பாக . 

கூறு ; speak one fair , வணக்க இணக்கமாகப் பேசு , மட்டு 

மதிப்புடன் உரையாடு ; speak one s mind , கருத்தை வெளிப் 
spastic ity , n . இசிப்புநோய்க் கூறு , இசிப்புநோய்க்கு ஆட் 
படும் இயல்பு . 

படையாகத் தெரிவி ; speak out , speak up , உரத்துப்பேசு ; 

தாராளமாகப் பேசு , தடையின்றிப் பேசு ; முழுக்கருத்தைத் 
spat , n . முட்டை , சிப்பிமுட்டை ; கிளிஞ்சில் முட்டை ; 0. சிப்பி 

தெரிவி , உள்ளார்ந்த எண்ணத்தை 

வெளிப்படக்கூறு , 
வகையில் முட்டையிடு ; காளான் வகையில் கருவிழை படர்வி . 

speak to , விளித்துக்கூறு , கண்டு பேசு , 

உரையாடு ; 
spat , v . spit என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் 

speak volumes for , போதிய சான்றுகள் தருவதாயிரு ; நன்கு 
spatch cock , n . அவசரத்திற்கொன்று சமைக்கப்பட்ட கோழி ; எண்பித்து விளக்குவதாயமை ; பண்புகளை வெளிப்பட எண் 
U. ( பே.வ. ) தந்தியில் அதிரடியாகச் சொற்களைப் புகுத்து 

பித்துக் காட்டு ; speak well for , பண்புகளை எண்பித்து 

வெளிப்படக் காட்டு ; speak without book , விவரங்களை 
spate , n . ஆற்றுவெள்ளம் , பொங்குவெள்ளம் . 

யெல்லாம் நினைவினின்றே எடுத்துக்கூறு . 
spathe , n . ( தாவ . ) மடல் , பாளைப் புறத்தோடு , 

speak er 1,11. பொதுமேடைப் பேச்சாளர் , சொற்பொழிவாளர் . 
spath ic, a . சிம்புகள் சார்ந்த ; சிம்புகள் போன்ற ; எளிதிற் 
பிளக்கிற . 

Speak er , n . அவைத்தலைவர் , சபாநாயகர் , மக்கள் அவையில் 

மன்ற அமைதிகாக்கும் பொறுப்புடைய தலைவர் . 
spa tial , a . இடஞ்சார்ந்த , இடமகன்ற ; இடத்தொடர்புடைய ; 
இடப்பண்பிற்குரிய . 

speak ing , n . பேசுதல் , உரையாடுதல் ; சொற்பொழிவாற்று 

தல் ; a . பேசுகிற ; பேசுவதற்குப் பயன்படுகிற ; ( தொ . ) 
spats, n . pl . கணுக்காலுறை , குறுங்காலுறை . 

generally speaking , பொதுவாக , மேலீடாகக் கூறுமிடத்து ; 
spattee , n . மேற்பொதி காப்பு , குழந்தைகளும் மகளிரும் புதை legally speaking , சட்டமுறைப்படி ; not on speaking terms , 
மிதிமேல் அணியுங் கம்பளிக் காலுறை . 

பேசும் அளவிற்கு அறிமுகமில்லா நிலையில் ; பேச்சுத்தொடர்பு 
ipatt er , 11. சேறடிப்பு ; துளிசிதறடிப்பு ; தட்டொலி , தட இல்லாமல் முகமுறிவு ஏற்பட்டு ; roughly speaking , குத்து 
தடவொலி ; ப . சேறடி ; நீர்மத்துளி சிதறடி ; அழுக்குத் மதிப்பாக ; speaking acquaintance , உரையாடல் அளவிற்கே 
தெறிக்கவை ; ஆள்மீது மண்வாரி வீசு ; ஆள்மீது அவதூறு பழக்கமானவர் ; speaking likeness , ஓவிய வகையில் உயிர்ப் 
படர்வி . 

பண்பின் மறுபடிவமாயிருக்குந் தன்மை strictly speaking 


வகை 


974 . 
speaking - trumpet 

spectacled 
கண்டிப்பாகச் சொல்லப்போனால் , திட்டவட்டமாக அறுதி spe cie , n . நாணயம் . 
யிட்டுச் சொன்னால் . 

spe cies , n. ( தாவ . , உயி . ) பிரிவு ; ( அள . ) வகை 
speak ing -trumpet , n . குரல் உய்க்குங் கருவி . 

மாதிரி , இனத்தில் மேலும் வகைபிரிக்க முடியாதபடி சிறி 
speak ing -tube , n . ஒலிசெலுத்து குழாய் . 

தான தனியுருக்களடங்கிய குழு ; படிவம் ; போன்றிருப்பது : 

சமயத்துறையில் திருவுணாவின் புற வடிவம் ; ( சட் . ) புற 
spear , n . ஈட்டி , வேல்கம்பு , எஃகுமுனை கொண்ட வேட்டை 

உருவமைப்பு ; pl . spe cies ; ( தொ ) origin of species, 
எறிகருவி ; படைவீரர் எறிவேல் ; மீனெறி வேல் ; மீன் 

உயிரினவகை வேறுபாட்டுத் தோற்றம் , உயிரின வகை 
குத்தும் ஈட்டி ; V. வேல்கொண்டு எறி ; ஈட்டியாற் குத்து ; 

வேறுபாட்டு மலர்ச்சி ; உயிரின மலர்ச்சி ; the species , 
குத்தி ஊடுருவு ; நீள் தண்டாக முளைத்து எழு ; ( தொ . ) 
spear side , குடும்பத்தின் ஆண்வழி மரபு , ஆண் கால்வழி . 

our species , மனிதவினம் . 
spear head , n . ஈட்டிமுனை , தாக்குதலை நடத்துவதற்குத் 

specif ic , n . தனிப் பிணிமருந்து ; தனிநோய்ப் பண்டுவ 

முறை ; a . திட்ட வட்டமான ; தெளிவான ; வரையறுத்துக் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் . அல்லது குழு ; தாக்குமுகப்பு . 

குறிக்கப்பட்ட ; திட்ட வட்டமான குறிப்புக்களையுடைய ; 
spear man , n. வேல் வீரன் , வேல்கொண்டு போரிடும் காலாட் 

மருந்துவகையில் தனி நோய்க்குரிய ; மருந்து வகையில் 
படை வீரன் ; pl . spear men . 

தனிப்பயனுறுதி வாய்ந்த ; தனிவகை சுட்டிய ; தனிவகைப் 
spear mint , 11. தோட்டப் புதினாக்கீரை வகை , 

பட்ட ; தனிவகைப் பண்புத் தொடர்பான ; தனிச்செய்தி 
spec , n .. ( பே - வ . ) சூதாட்ட முயற்சி ; துணிவு வாணிகம் . 

சார்ந்த ; தனிமுறைச் சார்புடைய ; தனிவகைக்கு மட்டுமே 
spe cial , n . சிறப்புமுறைக் காவல்துறையினர் ; சிறப்புமுறைப் யுரிய ; தனிவகை பிரித்துக்காட்டுகிற ; வகைபிரிவுக்குரிய ; 
புகைவண்டி ; சிறப்புமுறைத் தேர்வு ; செய்தித்தாள் வகை 

தீர்வை வகையில் எடை முதலியன பொருட்படுத்தாமல் 
யில் சிறப்பிதழ் ; a . தனிவகையான , சிறப்பு முறையான ; 

அளவு ஒன்றினையே கணிப்படிப்படையாகக் கொண்ட ; 
சிறப்பியல்புடைய ; பொதுநிலை மீறிய ; குறிப்பிட்ட காரணத் ( தொ . ) specific cause , தனிப்பட்ட காரணம் ; குறிப்பிட்ட 
திற்கான ; தனிச் செறிவுடைய ; தனி முனைப்புடைய ; தனிப் 

நோய்க்கேயுரிய காரணம் ; specific centre , வகைபிரிவுக் 
படிமுறையான ; தனிப்பட்ட அளவுடைய ; ( தொ . ) குரிய மூலப்பகுதி ; specific gravity , வீத எடைமானம் ; 
special case , வழக்குமன்றத்தில் வழக்காடிகளாற் சேர்ப்பிக் specific heat , வீத வெப்பமானம் , குறிப்பிட்ட அளவை 
கப்படும் தனிமுறைச் செய்தித் தெரிவிப்பு வாக்குமூலம் ; 

ஒருபாகை வெப்பு உயர்த்துவதற்கான வெப்ப அளவின் 
தனித்தன்மை வாய்ந்த வழக்கு , சிறப்புமுறை வழக்கு ; தனி நீரொப்பீட்டெண் ; specific medicine , தனிப்பிணி மருந்து , 
முறை நிகழ்ச்சி ; விலக்கான செய்தி ; special constable , குறிப்பிட்ட நோய்க்குரிய பயனுறுதி வாய்ந்த மருந்து ; 
சிறப்புமுறைக் காவல்துறை அலுவலர் ; special edition , specific name , ( உயி . ) வகைச்சுட்டு , இனத்தின் வகைச் 
சிறப்புப் பதிப்பு , இடைப்பட்ட பிந்திய செய்திகளைச் சேர்த்து சுட்டுப் பெயர்க்கூறு . 
வெளியாகும் இதழ்ப்பதிப்பு ; special licence , முன்னறிவிப் specifica tion , n . தனிக்குறிப்பீடு ; தனித்தனி விவரக் 
பின்றிக் கால இடக் கட்டின்றி மணவினைக்கு வகை செய்யும் குறிப்பீடு ; விளக்க விவரம் ; தனி ஒதுக்கீடு ; இனக் குறிப் 
தனியுரிமைச்சீட்டு ; special logic , தனிமுறை நியாயம் ; பொதுக்கீடு ; காப்புரிமை மனுவின் பொருள் ஆக்க விவரக் 
special pleader , தனிமுறைக் கருத்துரை வழக்குரைஞர் ; குறிப்பு ; ( சட் . ) தனி உரிமையாகக் கருதப்படும் பொருளின் 
special pleading , ( சட் . 

( சட் . ) புதுச்செய்தி அடிப்படையான கூட்டாக்க முறை . 
வாதம் ; ( பே - வ . ) பகட்டான போலிவாதம் ; ( பே - வ . ) சார்பு specifica tions , n . pl . சிற்பியின் முழு வேலைப்பாட்டுப் 
வா தம் ; special verdict ; வழிமுறைத் தீர்ப்பு , எண்பிக்கப் 

பொருள் ஆக்கத்திட்ட விவரம் ; பொறியியலாளரின் முழு 
பட்ட மெய்ம்மைகளை - மட்டுங் காட்டி முறைமன்றத்தின் வேலைமானத் திட்ட விவரம் . 
முடிவுக்கு விட்டுவிடுந் தீர்ப்பு . 

spe cify , v . பெயர் சுட்டிக் குறிப்பிடு , தனிப்படக் குறித்துக் 
spe cialism , n . தனித்துறை ஈடுபாடு ; தனித்துறைப் காட்டு ; விளக்க விவரமாகக் கூறு ; இன வகை விரி விளக்கங் 
பயிற்சி ; தனித்துறைப் பயிற்சிப்பண்பு . 

குறிப்பிடு ; இனம் இனமாகக் குறி ; சிற்பி வகையில் முழு 
spe cialist , n . வல்லுநர் , சிறப்பாய்வறிஞர் , தனித்துறை வேலைமானத் திட்டத்தில் உட்படுத்தி இணை . 
நிபுணர் . 

spe cimen , n . வகைமாதிரி , உருமாதிரி ; எடுத்துக்காட்டு 
specialis tic , a . தனித்துறை வல்லாண்மை சார்ந்த ; தனித் மாதிரி , விளக்க மாதிரிச்சான்று ; மாதிரித் துணுக்கு ; சான் 
துறையாய்விற்குரிய . 

றிலக்கம் , சிறப்புயர் மாதிரி ; மேல்வரிச் சான்று ; ( தொ . ) 
special ity , n . தனிக்கூறு , சிறப்புக் கூறு , தனிப்பண்புக் 

specimen page , மாதிரிப் பக்கம் ; specimen signature, 
கூறு ; தனிமுறைச் சிறப்புத் தொழில் ; தனிமுறைச் சிறப்புச் மாதிரிக் கையொப்பம் . 
செயல் ; தனிச்சிறப்புரிமைச் செய்பொருள் ; தனி உழைப்புத் speciol ogy , 11. தோற்றுவாய் ஆராய்வு நூல் . 
துறை ; தனிக்கவனிப்புத் துறை . 

spe cious , a . புறப்பகட்டான , போலியான , வெளிக்குச் சரி 
specializa tion , 11. தனித்துறைப்பாடு ; தனித்துறைப்பயிற்சி ; யாகத் தோன்றுகிற ; நம்பக்கூடிய தோற்றமுள்ள . 
வகைதிரிபுப் பெருக்கம் ; வகைதிரிபேற்றம் ; தனிப் பண்பு speck , n . சிறுபுள்ளி , மாசு ; கறை ; தூசு ; அழுக்கின் சிறு 
வளர்ச்சி ; தனி வேறுபாட்டு வளர்ச்சி ; சிறப்புப்படை நியமம் , துகள் ; பழத்தின் மேலுள்ள புள்ளி , பழத்தின் அழுகற் பகுதி ) 
spe cialize , v . தனித்துறை வல்லுநராயிரு ; துறை வல்லும் 3. புள்ளிகள் இடு ; கறைப்படுத்து ; புள்ளிகள் அமையப் 
ராக்கு ; தனித்துறைப் பயிற்சி மேற்கொள் ; தனித்துறை பெறுவி , 
ஆய்வில் மேன்மேலும் ஆழ்ந்து செல் ; தனித்துறைப் படுத்து ; speck , n . கொழுவிய இறைச்சி , கொழுப்பார்ந்த பன்றி 
பொருட் குறுக்கஞ் செய் ; தனிவகையாக்கு ; தனியியற்படுத்து ; இறைச்சி ; கடல் நாய்க் கொழுப்பு ; திமிங்கிலக் கொழுப்பு . 
தனிப் பண்பூட்டு ; தனித்தன்மை உடையதாக்கு ; தனிச் 

spec kle, n . சிறு புள்ளி , பொட்டு , கறை ; 3. புள்ளிகள் 
செறிவூட்டு ; பண்பு முனைப்பாக்கு ; தனியியற்படு , தனித் 

இடு ; பொட்டுக்களால் நிரப்பு ; கறைப்படுத்து . 
தன்மையுடையதாகு ; தனிப்படுத்து ; தனிப்படக் குறிப்பிடு ; 
வரையறுத்துக் குறிப்பிடு ; தனி வரையறைப்படுத்து ; தனி 

specksioneer , specktioneer , n . மண்டா , கயிறுகட்டப் 
விளக்கமளி ; வகை திரிபுறுத்து ; வகை பிரித்துக் காட்டு ; 

பட்ட திமிங்கில எறிவேல் . 
( உயி . ) தனி வேறுபாடு பெருக்கிக் காட்டு ; தனி வேறுபாடு specs , n . pl . ( பே - வ . ) மூக்குக்கண்ணாடி . 
உடையதாகு . 

spec tacle , n . பொதுக்காட்சி , பொதுமக்களுக்கான காட்சி ; 
spe cialty , n . தனிமுறைச் சிறப்புத்தொழில் ; தனிச்சிறப் கண்காட்சி , காணத்தக்க காட்சி . 
புப் பண்டம் ; தனிச்சிறப்புச் செயல் ; தனி உழைப்புத்துறை ; spec tacled , a . மூக்குக்கண்ணாடி அணிந்துள்ள ; விலங்கு 
தனிக் கவனிப்புத்துறை ; ( சட் . ) முத்திரை ஒப்பந்தம் ; முத் கள் வகையில் மூக்குக்கண்ணாடி போன்ற குறியுள்ள ; ( தொ . ) 
திரை ஆவணம் . 

spectacled bear , தென் அமெரிக்க கரடி வகை . 


வகை . 


975 
spectacles 

spelaean 
spec tacles , 11. pl . மூக்குக்கண்ணாடி ; ( தொ . ) - pair of specula tion , n . ஊகக்கோட்டை ; ஊக வாணிகம் ; நினைவுக் 
spectacles, மூக்குக்கண்ணாடி ; மரப்பந்தாட்டத்தில் தொடர்ந்த 

டகோபுரம் ; கற்பனைமாடம் ; நெடுநீளாய்வு ; குருட்டு 
இரட்டைக் கெலிப்பிலா நிலை 

ஆதாய வேட்டை ; துணிகர யோக வேட்டை . 
spectac ular , a . காட்சிப் பகட்டான ; கண்ணைக் கவர்ந்து spec ulum , n . ( அறு . ) கண்ணகற்சிக் கருவி , உடற்குழிவு 
ஈர்க்கிற ; கண் கவர்ந்து ஆட்கொள்கிற ; காட்சிவண்ணத் களை விரிவுபடுத்திக் காட்டுங் கருவி : பீலிக்கண் , பறவை 
திறமிக்க . 

வகைகளின் இறக்கைகளின் வண்ண மையம் ; உலோகப் 

பளிங்கு , 
spectac ularly , adv . கண்ணுக்கு விருந்தாக , காட்சி வண்ண 

எதிர் நிழலுருக் காட்டவல்ல உலோகச்சில்லு ; 
மிகுதியாக . 

pl , spec ula . 
spectat or , n . பார்வையாளர் ; பொதுக் காட்சியாளர் ; fem . 

spec ulum - metal , n . தொலைநோக்காடி உருப்பளிங்கின் 

உருநிழல் காட்டும் செம்பு - தகரக் கலவை . 
spectat ress ; ( தொ . ) The Spectator , 18 - ஆம் நூற்றாண்டுப் 
பத்திரிகையின் பெயர் . 

sped , v . speed என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
spec tral , a . பேய்போன்ற ; பேய் சார்ந்த ; ஒளி வண்ணப் 

speech , n . பேச்சு ; உரையாடல் ; பேச்சாற்றல் ; மாற்றம் , 
பட்டை சார்ந்த ; ( தொ . ) spectral analysis , வண்ணப்பட் 

பேசிய சொற்கள் ; சொற்பொழிவு; சொற்பொழிவுக் கட்டுரை ; 
டைப் பகுப்பாய்வு . 

மன்னர் முதலியோரின் மன்றப் பேருரை ; பேச்சு வழக்கு ; 
மொழி ; இசைமேளக் 

இசைமேளக் குழலின் முரல்வொலி : ( தொ . ) 
spec tre , n . பேயுரு , ஆவித் தோற்றம் ; சாவின் முன்னிழல் ; 

a set speech , முன்னேற்பாட்டுப் பேச்சு , கட்டுரைப் பேச்சு ; 
அறிவுத்தடம் ; போரின் கோரக்காட்சி ; பித்தர் வெறித் 

figure of speech , roof & ; maiden speech , 60 coflu 
தோற்றம் ; எலும்பு , எலும்புந் தோலுமாக வற்றியுணங்கிய 

பேச்சு , முதற்பேச்சு ; parts of speech , சொல்லிலக்கணக் 
உருவம் ; அஞ்சுவரு தோற்றம் ; துணுக்குறும் அருவருப்புக் 

கூறுகள் . 
காட்சி . 

speech -day , n . பள்ளி ஆண்டிறுதிப் பரிசளிப்புவிழா நாள் . 
spec tre - bat , n . இலைமூக்கு வௌவால் . 

speech ful , a . வெறும்பேச்சுப் பேசுகிற , வம்பளக்கிற . 
spec tre - crab , n . பளிங்கனைய நத்தையின முட்டைப்புழு 

speech ifier , n. சொற்பொழிவாற்றுவதுபோலப் பேசுபவர் . 

speech ify , v . ( இழி . ) பேருரையாற்றிப்பார் , சொற்பொழி 
spec tre - insect , n . இலைப்பூச்சி வகை . 

வாற்றுவதுபோலப் பேசு . 
spec tre - lemur , n . நீள் கணைக்காற் குரங்கின வகை . 

speech less , a . ஊமையான ; பேச்சுத் தடைப்பட்ட , 
spec trogram , 11. வண்ணப்பட்டைப் பதிவுநிழற்படம் . 

speech -reading , n . செவிடர் பேச்சு அறியும் முறை , பேசுப 
spec trograph , n . வண்ணப்பட்டை நிழற்பதிவுக் கருவி . 

வரின் உதட்டு அசைவுகளைக் கவனித்துச் செவிடர்கள் பேச் 
spectrog raphy , n . வண்ணப்பட்டைப் பதிவு நிழற்படப் 

சினைப் புரிந்துகொள்ளும் முறை . 
பிடிப்பு . 

speech - room , n . சொற்பொழிவுக் கூடம் . 
spectrohel iograph , n. கதிரவன் ஒளிவண்ணப்பட்டையின் speech - train ing , n . சொற்பொழிவுக் கலைப்பயிற்சி , பேச்சுக் 
ஓரலைப்பதிவு நிழற்படக் கருவி . 

குறைகளின் திருத்தமுறைமை . 
spectrohellioscope , n . கதிர்மண்டல ஓரலை நீளக் காட்சிக் speed , n . விரைவு ; விரைவு வீதம் ; செயல்வெற்றி ; நிறை 
கருவி . 

வேற்ற நலம் ; U. விரைவாகச் செல் ; வேகமாகச் செலுத்து ; 

விரைந்தனுப்பு ; விரைவு தூண்டு , வேகமாக்கு ; செயல் 
spectrom eter , n . வண்ணப்பட்டை மானி. 

வெற்றியுறு ; செயல்வெற்றி வழங்கு ; நலமுறப் பெறு ; நல 
spec troscope, n . வண்ணப்பட்டை ஆய்வுகருவி ; 

முறுவி ; ( தொ ) air speed , சூழ்வளி நிலைக்கேற்ற விமான 
வண்ணப்பட்டை ஆய்வுகருவியைக் கையாளு. 

வேகவீதம் ; ground speed , நிலநெறி இயல்புக்கேற்ற 
spectroscop ic , spectroscop ical , a . GUMOTGOOT HUL.ML வானூர்திக்கல வேகவீ தம் ; speed up , வேகம் பெருக்கு . 
அளவாய்வியல் சார்ந்த ; வண்ணப்பட்டை அளவாய்வியற் speed , . இயந்திரவேகம் ஒழுங்குபடுத்து : இயந்திரத்தை 
கருவிக்குரிய ; வண்ணப்பட்டை அளவாய்வின் பயனான . 

நிலையான வேகத்திற் செலுத்து ; சட்டமீறிய வேகத்தில் 
spectros copy , n . வண்ணப்பட்டை ஆய்வு ; வண்ணப் 

உந்துவண்டி செலுத்து . 
பட்டைக்காட்சி ஆய்வுத்துறை ; வண்ணப்பட்டை அளவாய் speed - boat , 1. இயந்திர விசைப்படகு . 
வுக் கருவியியல் ; வண்ணப்பட்டை ஆய்வுகருவிக் கையாட்சி . 

speed - cone , n . இயந்திர இயங்குருளைகளிடையே வேகவீதம் 
spec trum , 1. உள்விழி நிழலுரு , பின்காட்சித் தோற்றம் ; நிலைப்படுத்தும் இடை . வார்ப்பட்டை அமைவு 
உருவெளி வடிவம் ; விழிக்கோட்ட நிழலுருவம் ; ஒளி நிழற் speed - cop , n . உந்துவிசையாட்சியாளர் , நெறிகாவல்துறை 
பட்டை , வண்ணநிழல்வரி உரு ; pl . spec tra ; ( தொ . ) யில் உந்துமிதியில் செல்லும் உந்துவேகத் தணிக்கை 
diffraction spectrum , prismatic spectrum , 

கண்ணாடிப் அலுவலர் . 
பட்டை மூலமான ஒளிக்கோட்ட வண்ணவரிப் பட்டை ; solar 

speed ed , n . speed என்பதன் இறந்தகால - முடிவெச்ச 
spectrum , ஞாயிற்றுக்கதிர் வண்ணப்பட்டை ; spectrum 

வடிவம் . 
analysis , நிறமாலைப் பகுப்பு . 

speed er , n . இயந்திரங்களின் விரைவு 

விரைவு ஒழுங்குபடுத்தும் 
spec ular , a . கண்ணகற்சிக் கருவியியல்புடைய ; உலோகப் 

அமைவு . 
பளிங்கியலான ; உலோகப் பளிங்கு சார்ந்த ; எதிர்நிழலுருக் 

speedom eter , n . விரைவு மானி . 
காட்டுகிற. 

speed way , n . விசைமிதிப் பந்தய ஓட்டக்களம் ; விசைவேக 
spec ulate, . ஊகஞ் செய் , ஊக ஆய்வு நிகழ்த்து , வரக் 

உந்து வண்டி நெறி வரை , விசைவேக உந்துவண்டிகள் 
கூடிய நலந் தீங்குகள் பற்றி ஆய்ந்து நோக்கு ; தொலை 

செல்லுவதற்காக வரையறுத்து ஒதுக்கப்பட்ட பாதைப் 
நீடாய்வு செய் ; கற்பனைக்கோட்டை கட்டு ; ஊக வாணிகஞ் 

பகுதி . 
செய் ; வாணிகச் சூதாட்டத்தில் இறங்கு ; துணிந்து முதலிடு ; 
துணிகர ஆதாய வேட்டையாடு ; கொள்ளை ஆதாயம் கருதிச் 

speed well , n . நீலமலர்ப் படர்கொடிச் செடிவகை. 
சரக்குகளை வாங்கிக்கட்டு ; உருப்பளிங்கு நோக்கு ; துருவி 

speed y , a . விரைந்த ; உடனடியான ; தாமதமின்றி நிகழ்கிற . 
நோக்கு ; தேர்ந்தாராய் ; எதிர்நிழலிட்டுக் காட்டு ; கோட் speiss , n . ஈயக் கனிப்பொருளெச்சக் கலவை , ஈயச்சுரங்கக் 
பாட்டுக் கோட்டைகட்டு ; கனவுக் கூடகோபுரம் எழுப்பு , 

கலவையிற் கிடைக்கும் கழிவுருக்குக் கலவை . 
கனவுமாடம் புனை ; ( தொ . ) speculate for differences, முத spelae an , a . குகைகள் சார்ந்த ; குகைகளில் வாழ்கிற ; 
லின்றிக் கொடுக்கல் வாங்கல் தரகுச் சூதாட்டமாடு . 

குகைகளில் உள்ள . 


F 


976 
spelaeologist 

sphere 
spelaeol ogist, 1. குகை ஆய்வு நூலர் . 

spend thrift , 1 , ஊதாரி , வீண் செல்வாளி , 
spelaeollogy , n . குகை ஆய்வு நூல் . 

Spen low and Jork ins , 1. தன் கடுநடவடிக்கைக்குத் தன் 
spel icans , n . spillikin என்பதன் பன்மை வடிவங்களுள் இட்டுக்கட்டுக் கற்பனையான பங்காளியின் கடுமைத்தனத் 
ஒன்று . : 

தைச் சாக்கிட்டுக் கூறும் திட்ட ஏற்பாடு . 
spell , 11. மந்திரச்சொல் ; மந்திரத்தொடர் ; மந்திர வாய்பாடு ; spense , 11. = spence . 
உச்சாடனம் , மந்திர ஒலிப்பு ; மந்திர ஆற்றல் ; மந்திர Spenser ian , n . TL- 10600TQsQuari ( Edmund Spenser 
ஆற்றல் விளைவு ; மந்திரத்துக்குக் கட்டுப்பட்ட நிலை , மந்திர 1552-1599 ) என்ற ஆங்கிலக் கவிஞ்ரைப் பின்பற்றுபவர் ; 
வெறிப்பு ; வசிய ஆற்றல் , அவா ஈர்ப்பாற்றல் ; கவர்ச்சி a . எட்மண்டு ஸ்பென்சர் என்ற ஆங்கிலக் கவிஞருக்குரிய . 
யாற்றல் ; கவர்ச்சிக் கூறு ; ( தொ . ) under & spell , வசியத் 

spent , u . spend என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் 
திற்கு ஆளாகி . 

sperm , 11. விந்து , ஆண் கருவுயிர் நீர்மம் . 
spell , n . வேலைவீச்சு , ஒருதடவை செய்தவேலை ; சிற்றிடைக் 

sperm , 1. மாவிழைக் கொழுப்பினைத் தலையில் உடைய 
காலம் , குறுகிய நேர அளவு ; கணப்போது , குறுகிய கால 

திமிங்கில வகை . 
எல்லை ; 3. ( அரு ) வேலைமுறை பெறு ; ஓய்வளி. 

spermacet i, 11. திமிங்கிலத்தலை எண்ணெய்க் கொழுப்பு . 
pell , 0. எழுத்துக்கூட்டு ; சொல்வகையில் எழுத்தெழுத் 

sperm ary , n . ஆண்கருமூலச் சுரப்பி , ஆணின் விதைக்கழலை . 
தாகச் சொல் ; எழுத்தெழுத்தாக எழுது ; எழுத்துணர்ந்து படி ; 

spermat ic , a . விந்து சார்ந்த , ஆண்தாதுக்குரிய . 
எழுத்தெழுத்தாகப் புரிந்து படி ; எழுத்துக்கள் வகையில் 
கூடிச் சொல்லாக்கு ; சொல்லுருவாகு ; சூழ்நிலை - திட்டம் 

sperm atoblast , n . விந்து மூலம் , ஆண் கருவுயிர்மக் கரு 
ஆகியவற்றின் வகையில் இயல் விளைவாகக் கொணர் , மீதாக 

மூலம் , 
வந்து விடிவுறு ; ( தொ . ) spell backward , சொல்லாக்க spermatogen esis, n . விந்தாக்கம் , ஆண்கருவுயிர்மத் 
எழுத்துக்களைத் தலைகீழாகக் கூறு ; தலைகீழாக எழுத்துக்களை தோற்றம் . 
எழுது ; பொருளைத் தலைகீழாக்கு ; தவறாகப் பொருள் செய்து spermato genous , a . விந்தாக்கஞ் சார்ந்த , ஆண்கருவுயிர்மத் 
கொள் ; spell out , spell over , அருமுயற்சியுடன் எழுத் தோற்றஞ் சார்ந்த . 
தெழுத்தாகப் படி . 

spermato geny , n . விந்தாக்கம் , ஆண் கருவுயிர்மத் தோற்றம் . 
8pell binder , 11. கேட்டார்ப்பிணிக்கும் பேச்சாளர் . 

spermatol ogist , 11. விந்தாக்க ஆய்வு நூலர் . 
spell bound , a . மந்திரத்தாற் கட்டுண்ட ; தன் செயலற்ற 

spermatol ogy , n . விந்தாக்க ஆய்வு நூல் , ஆண் 
நிலையில் உள்ள . 

வுயிர்மம் பற்றிய ஆராய்ச்சித் துறை . 
spell er , 11. எழுத்துக்கூட்டி உச்சரிப்பவர் ; தொடக்கக் கல்விச் 

sperm atophore, n . விந்துறை , ஆண் உயிர்மம் அடங்கிய 
சுவடி . 

சிதலுறை . 
spell ing , n. எழுத்துக்கூட்டுரு , சொல்லின் எழுத்தர்க்கம் ; 

spermatorrhoe a , a . மேகநோய் , ஆண்கருக் கசிவுக் 
சொல்லுக்குரிய எழுத்துத் தொகுதி ; எழுத்துக் கூட்டுதல் ; 

கோளாறு . 
எழுத்துக்கூட்டி உச்சரித்தல் . 

spermatozo on , n . விந்தணு , ஆண்கரு உயிர்மம் , பெண் 
spell ing - bee , 11. எழுத்துக்கூட்டுப் போட்டி . 

கருமுட்டைக்குப் பொலிவூட்டும் ஆண்கருச்சத்து ; கீழினத் 
spell ing - book , n . நெடுங்கணக்குச் சுவடி ; தொடக்கக் தாவரங்களின் ஆண்கரு உயிர்மம் ; pl. spermatozo a . 
கல்விச்சுவடி , பால பாடம் . 

sperm oblast , n . = spermatoblast . 
spelt , n . மென் மாக்கோதுமை வகை ; செர்மன் கோதுமைவகை. 

spermol ogist, n . விந்தாக்க ஆய்வு நூலர் ; விதை ஆய்வு 
spelt , 0. spell என்பதன் மிகுவழக்கான இறந்தகால - முடி 

நூலர் . 
வெச்ச வடிவம் . 

spermol ogy , 1. விந்தாக்க ஆய்வு நூல் , ஆண்கருவுயிர்ம 
spel ter , 1. வாணிகவழக்கில் துத்தாாகம் . 

ஆராய்ச்சித்துறை ; ( தாவ . ) விதை ஆய்வு நூல். 
spence , 1 . வெண்ணெய்க் கொட்டில் , உணவுப்பொருட் sperm - whale , n . = sperm . 
கிடங்கு ; அடுக்களை ; உணவுப்பொருட் சேம் அறை . 

spew , n . 

கக்கிய பொருள் , காறல் உமிழ்வு ; சேற்றுத் 
spen cer , 1. குறுங் கம்பளிச்சட்டை ; குறுகிய இருமார்பு தடம் ; 3 . வாந்தியெடு , கக்கு ; வாந்தி எடுக்கச்செய் ; 
வரிச்சட்டை ; பெண்டிர் உள்ளுடுப்பு . 

கசிவுறு , வெளிப்படு ; வழிந்தோடு ; துப்பாக்கி வகையில் 
spen cer , n . ( கப் . ) புயற்காலச் சிறுபாய் . 

கடுவிசை காரணமாகக் குழாய் வாய் சோர்வுறு . 
Spen cerism , n . ஆங்கிலநாட்டு மெய்விளக்க அறிவர் ஹெர் spha celate , ப . தசையழுகலுறு ; தசையழுகச்செய் . 
பர்ட் ஸ்பென்சர் ( Herbert Spencer 1820-1903 ) என்பாரின் 

sphacela tion , n . தசையழுகல் ; தசையெலும்பு அழிசிதைவு . 
கோட்பாடு , இயலாட்சிவாதம் . 

sphag num , 11. சிப்பக்கட்டுப் பாசிவகை . 
spend , 0. செலவிடு ; செலவிட்டுக் கரைவி ; பொருள்கள் 

sphen ogram , 1. ஆப்புவடிவ எழுத்துமுறை . 
வகையில் பயன்படுத்தித் தீர் ; ஈடுபடுத்திச் சொவழி ; 

sphen ographic , a . ஆப்புவடிவ எழுத்துமுறை சார்ந்த . 
வழங்கித் தீர் , கைதுறந்து விடு ; வீணாக்கி விடு ; வளம் குறைய 
விடு ; ஆற்றல்வகையில் பயன்படுத்திக் கழி ; ஆற்றல் கழிய 

sphen oid , n. ஆப்பு எலும்பு , மண்டையோட்டு அடிப்புறக் 
வீடு , உரம் அழியச் செய் ; முற்றிலும் சோர்வுறுத்து ; 

கூட்டெலும்பு ; a . ( உள் . ) ஆப்புவடிவான . 
வெறுமையாக்கு ; தேய்த்தழி ; தளர்த்தி நலிவுறுத்து ; கால sphere, n. கோளம் , உருளை ; உருண்டை ; பந்து வடிவப் 
வகையில் பயன்படுத்திக்கழி ; தேய்வுறு , கழிவுறு ; எரி பொருள் : ( செய் . ) வானகோளம் , விசும்புருளை ; குவலயம் , 
பொருள் வகையில் எரிந்து தீர்வுறு ; இறகு - தோல் - செதிள் நிலவுலகக் கோளம் ; நிலவுலகம் ; முற்காலக் கருத்துப்படி 
வகையில் உதிர்த்துவிடு ; முட்டையிட்டுக் கழி ; ( கப் ) பாய் வான்கோளங்கள் பதிவுறப்பெற்ற சுழல் வானகோளங் 
மரம் முறியவிடு , கழிந்திழக்கப் பெறு . 

களில் ஒன்று ; செயற்களம் , செயலெல்லை ; செல்வாக்கெல்லை ; 
spend able , a . செலவிடத்தக்க ; . ஈடுபடுத்தத்தக்க ; பயன் 

இயற்கைச்சூழல் ; சமூகப் படிநிலை ; படி ; இடம் ; துறை ; 
படுத்தத்தக்க ; வழங்கத் தக்க ; ஈடுபடுத்திக் கழியத்தக்க . 

நிலை ; 3. கோளத்தினுள் வைத்துப் போதி ; கோளத்தால் 

சூழப்பெறுவி ; கோளவடிவாக்கு ; 
spend all , n . ஊதாரி . 

; ( செய் . ) வான் கோன 

மளாவி உயர்த்து ; ( தொ . ) celestial sphere , விண்வளாகம் , 
spend er , n . செலவிடுபவர் . 

வானொளிக் கோளங்கள் இயங்குவதாகத் தோன்றும் கோளப் 
spend ing , n . செலவிடுதல் ; a . செலவிடுகிற ; ( தொ . ) பரப்பு ; doctrine of the sphere, கோளநிலை 

வடிவியல் 
spending money , கைச்செலவுப் பணம் . 

கோணியல் தொகுதி ; great circle of sphers , கோளப் 


செல்லுவது 


977 
spheric 

spidery 
பெருவட்டம் , மையமூடு செல்லுங் கோள வெட்டுவாய் வட் sphinx , 1 . எகிப்திய பழங்கலைப்பொருள்கள் வகையில் 
டம் ; music of the spheres , புறக்காது கேளா விண்வெளி சூரரிமா உருவச்சிலை ; புதிர் ; பெரிய ஆப்பிரிக்க விட்டில் 
இசை ; oblique sphere , ( வான் . , நில . ) சாய்காட்சி வான் 

வகை ; குரங்கு வகை . 
கோளம் , வான்கோள நெறிகள் சாய்வாகச் 

sphragis tic , a . முத்திரைகளையும் முத்திரை மோதிரங்களை 
போலத் தோற்றமளிக்கும் இயல்புடைய நிலவுலகப் பகுதிகளி 

யுஞ் சார்ந்த . 
லுள்ள காட்சி வான்கோளம் , துருவ நடுவரைப் பகுதி நீங்க 
லான இடங்களில் தோன்றும் வான்கோளம் ; parallel sphere , 

sphragis tics , n . pl . செதுக்குருவ முத்திரையியல் . 
( வான் . , நில . ) கிடைக்காட்சி வான்கோளம் , வான்கோள 

sphyg mogram , 11. நாடி அதிர்வுவரிப் பதிவு . 
நெறிகள் அடிவான வட்டத்துடனிணையான சிறுவட்டமாகச் 

sphyg mograph , n . நாடிப் பதிவுமானி . 
செல்வதுபோலத் தோற்றமளிக்கும் இயல்புடைய நிலவுலகப் sphygmol ogy , n . நாடி நூல் , நாடி அதிர்வாய்வு நூல். 
பகுதிகளிலுள்ள காட்சி வான் கோளம் , துருவப்பகுதியில் sphygmomanom eter , n . குருதி அழுத்தமானி . 
காட்சியளிக்கும் வான்கோளம் ; right sphere, ( வான் . ,நில. ) sphyg mophone, 1 , நாடி அதிர்வொலி காட்டுங் கருவி . 
செந்நிலைக்காட்சி வான்கோளம் , வான்கோள நெறிகள் அடி sphyg moscope , 11. நாடி அதிர்வு வெளிப்படுக்குங் கருவி . 
வானத்துக்குச் செங்கோணமாகச் செல்வதாகத் தோற்றும் 

sphyg mus , 1. ( உட . ) நாடி , நாடித்துடிப்பு . 
இயல்புடைய நிலவுலகப் பகுதிகளில் உள்ள காட்சி வான் 
கோளகாளம் , நடுவரைப் பகுதிகளில் தோன்றும் வான்கோளம் ; 

Spic a , 1. கன்னி வான்மனையின் ஒளிமிக்க விண்மீன் வகை . 
small circle of sphere , கோளச் சிறுவட்டம் , கோள மையத் 

spic a , 1. கோதுமைக்கதிர் ; ( தாவ . ) கதிர்க்குலை ; காம்பிலாக் 
தின் ஊடாகச் செல்லாத வெட்டுவாய் வட்டம் ; State s sphere, 

குலைப் பூங்கொத்து : ( அறு . ) வரிக்கட்டு, புண்பட்ட இடமீது 
ஆட்சி எல்லைப்பரப்பு . 

திருகு சுற்றாகவும் எதிராகவும் வரிந்துகட்டும் துணிக்கட்டு . 
sphe ric , a . ( செய் . ) வான்கோளஞ் சார்ந்த ; வானுலகத் 

spic ate , spic ated , a . ( தாவ . ) கதிர்க்குலை வடிவான ; 

கதிர்க்குலை போன்ற ; கதிர்க்குலை உருவாக்குகிற ; கதிர்க் 
திற்குரிய ; திப்பிய ; மேலான , உயரிய . 

குலை சார்ந்த . 
sphe rical , a. கோள வடிவுடைய , உருண்டையான ; 
( தொ . ) spherical geometry , 

spice , 11. விரை , நறுமணச் சாக்கு , நறுமணப்பொருள் ; கருச் 
கோளநிலை வடிவியல் ; 

சுவை , உயிர்ச்சுவை ; உயிர் மணம்; உயிர்த்துடிப்பு , உயிர்த் 
spherical polygon , கோளநிலைப் பல்வரைக் கட்டம் ; 

திறல் ; உயிர் நிலைக் 

கூறு ; காரசாரப்பண்பு ; 

பண்பு 
spherical triangle , கோளநிலை முக்கோணம் . 

முனைப்பு ; விறுவிறுப்பு ; கவர்ச்சிக் கூறு ; வினை முனைப்பு ; 
sphe rically , adv . 

கோளவடிவாக ; 

கோளமுறையில் ; 3. நறுமணமூட்டு , நறுமணச்சுவையூட்டு , விறுவிறுப்பூட்டு . 
கோளக்கணிப்பு முறைப்படி . 

spice box . 1. நறுமணப் பேழை . 
spheri city , 1. கோளத்தன்மை . 

spice bush , n. புன்னையின நறுமணச்செடி வகை . 
sphe rics , n . pl . கோளநிலை வடிவியல் - கோணியல் தொகுதி . spice - cake , 1. நறுமண அப்பம் . 
spher ograph , n . கோள ஒற்றைக்கோண் படிமம் , நேர் spi cery , n . நறுமணச் சரக்கு , கார மணப்பொருள் தொகுதி ; 
கோடு நிரைகோடுகளை ஒற்றைக்கோணில் வெட்டுவதாகக் நறுமணப் பொருட்கிடங்கு ; நறுமணப் பொருட்களஞ்சியம் ; 
காட்டி நிலவுலக கோளவடிவினைத் தளவட்டின் மீது படிவித் நறுமணச் சுவைப் பண்பு , நறுஞ்சுவைப் பண்பு : காரச்சுவை . 
துக் காட்டும் நிலைப்படம் ; கோளக் கணிப்புப் படிவம் , spi ces , n . pl . நறுமணச் சரக்கு வகைகள் , நறுமணச் சரக்கு . 
கோளக் கணிப்புக்களுக்கு வழி செய்யும்படி ஒன்றன்மீது 

spi ciness , n . உயிர்த்துடிப்பு ; விறுவிறுப்பு ; கவர்ச்சிக் 
ஒன்று சுழலும்படியாக அமைந்த இருதளவட்டுக்களின் 

கூறு ; கார நறுமணச் சுவை . 
இணைப்பமைவு . 

spick , a . நேர்த்தியான , புத் கருமை வாய்ந்த ; துப்புரவுமிக்க ; 
spher oid , n . நெட்டுருளை , குத்தாயக் கோளம் , நீள்வட்டச் 

செப்பமிக்க , செவ்விதான ; ( தொ . ) spick and span , புத்தம் 
சுழற்சி வடிவம் ; ( தொ . ) oblate spheroid , நீள்வட்டச் சிற்றச் 

புதிய . 
சுச் சுழற்சிக் கோளவுரு : oblong spheroid , prolate spheroid , 
நீள்வட்டப் பேரச்சுச் சுழற்சிக் கோளவுரு . 

spic ular , a . முட்கதிர் போன்ற ; முட்கதிர் அடர்ந்த ; முட் 

கம்பி சார்ந்த . 
spheroid al, a . நெட்டுருளை வடிவான , குத்தாயக் கோள 

spic ulate , a . முட்கம்பி வடிவான ; முட்கதிர்களை யுடைய , 
வடிவான ; நெட்டுருளை சார்ந்த , குத்தாயக்கோளஞ் சார்ந்த . 

முட்கம்பியையுடைய . 
spheroid ical , a . = spheroidal. 

spic ule , n . முட்கம்பி , படிகச் சிம்பு : ஊசிமுள் ; முள்முனைப்பு ; 
spheroidi city , n . நெட்டுருளைத் தன்மை . 

( தாவ . ) குலைக்கதிர் ; ( வில ) உடலின் கதிர் முட் பகுதி ; கடற் 
spherom eter , 11. நுண்விட்டமானி , 

பாசியின் கம்பிமுட் கூறு . 
spher ular , a . பரலுருவான , சிறுகோள வடிவான ; பரலுருப் 

spi cy , a . கார நறுமணம் வாய்ந்த ; நறுமணச் சுவைத்திறம் 
போன்ற . 

வாய்ந்த ; நறுமணச் சுவையூட்டப்பட்ட ; காரசாரமான , 

விறுவிறுப்பான ; கவர்ச்சிக் கூறுடைய ; துடி துடிப்புடைய ; 
sphe rule, n . பரலுரு , சிறுகோளம் , சிற்றுருளை , சிறுமணி உணர்ச்சி தூண்டுகிற ; நேர்மை திறம்பிய ; பகட்டான . 
உருளை .. 

spid er , n . சிலந்தி , எட்டுக்காலி ; சிலந்தியினத்தின் வகை ; 
sphe rulite , 11. மணிப்பரற் கூறு , பாறைவகைகளின் படிக சிலந்திப் பேரினம் ; சிலந்தி போன்ற பொருள் . இக்கா , குச்சு 
உருளைக்கூறு. 

வண்டி ; ( தொ ) spider and fly , சிக்கவைப்பவரும் சிக்கிக் 
spherulit ic , a . மணிப்பரற் கூற்றியலான , மணிப்பரற் கூறு 

கொள்பவரும் . 
போன்ற . 

spid er - catcher . n . நீள் அலகுப் பறவைவகை . 
sphinc ter , n . புழைவாய்ச் சுரிதசை . 

spid er - crab , 11. நீள் மென்கால் நண்டுவகை . 
sphincte rial , sphincte ric , a . புழைவாய்ச் சுரிதசை 

spid er - line , n . சிலந்தி நூலிழை . 
சார்ந்த . 

spid er - monkey , n . நெடுங்கால் அமெரிக்க குரங்குவகை . 
Sphinx , n . சூரரிமா, சிறகுடைக் கன்னிமுகச் சிங்கச் சூரணங்கு ; spid er -wasp , n . குஞ்சுகளுக்காகச் சிலந்திப்பூச்சிகளைக் கூட் 
வந்தவரிடமெல்லாம் புதிர்வினா எழுப்பி விடைகூறாதவரைக் 

டிற் சேர்ததுவைக்குங் குளவிவகை . 
கொல்லும் இயல்புடைய கன்னிமுகச் சிங்கவுடல் தெய்வத spid ery , a . சிலந்திபோன்ற ; சிலந்திப்பூச்சிகள் நிறைந்த ; 
உரு , வரோத்தமை ; ( தொ . ) the Sphinx , சூரரிமாச்சிலை , எழுத்துவகையில் நெடுநீள் மெல்வரைகளார்ந்த ; சககரவகை 
எகிப்திய கல்லறைக் கோபுரங்களுக்கு அருகிலுள்ள சிற 

யில் கொடுவளை வான நெடுநீள் ஆரங்களையுடைய ; கைகால் 
குடைப் பெண்முகச் சிங்க உருவச்சிலை . 

கள் வகையில் வற்றி ஒடுங்கி நெடுநீளமான . 
124 


வகை . 


978 
spiegeleisen 

spinning - machine 
spieg eleisen , n . கன்மம் அடங்கிய வார்ப்பிரும்பு வகை . 

யிழு , நெடிதாக்கு ; நீட்டித் தொடருவி ; காலத்தைச் சிறுகச் 
spiel , n . ( இழி . ) பேச்சு , கதை , சொற்சரடு ; U. விரித்துப் 

சிறுகச் செலவிட்டுப் போக்கு ; சரடிழு ; வலிந்து உருவாக்கு ; 
பேசு , மேடையில் முழக்கமிடு , சொறபொழிவாற்று ; நூற் 

இலக்கியக் கட்டுரை- கதை முதலியன உருவாக்கு ; ( இழி ) 
கண்டில் புரியவிழவிடு ; சரடு விடு ; வம்பள , கதையள ; 

வேட்பாளரைத் தேர்வுக்குப் பிறகு தள்ளிவிடு ; ( தொ . ) 
பேச்சு நீட்டு . 

spin a yarn , சரடு விடு , கயிறு திரி ; பொய் புரட்டுப் புனை 
spif licate , spiff licate, v . ( இழி . ) நொறுக்கு ; ஒழி , 

கதை சொல் ; spin bowler , மரப்பந்தாட்டச் சுழலியக்கப் 

பந்தடி வல்லுநர் ; spin out , விவாதித்தே கழி ; விவாதத்தை 
அழி ; அடக்கு ; மூளை குழப்பு . 

நீட்டிக்கொண்டு செல் ; செலவழித்துத் தீர் 
spig ot , n . முளை ; மூடுகுமிழ் . 

spin ach , spin age, n . பசளைக்கீரை . 
spike , n . கதிர்முனை , கூர்முனை ; முனை க்கதிர் ; இரும்புமுள் ; 
தண்டவாள -ஆணி , தடித்த பெரிய ஆணி ; நறுமணப் பூஞ் 

spin al , a . முதுகந்தண்டு சார்ந்த ; ( தொ . ) spinal canal , 
செடி வகை ; ( தாவ . ) குலைக்கதிர் ; கதிர்க்குலையுடன் கூடிய 

முதுகந்தண்டுப் புழை ; spinal column , முதுகந்தண்டு ; 
சினை , கதிரிளங்கொப்பு ; ( பே - வ . ) மீவினை ஆங்கிலத் திருச் 

spinal cord , தண்டக நாடி , முதுகந்தண்டு வடம் 
சபை மரபினர் ; ப . தடித்த பெரிய இருப்பாணிகொண்டு spin dle , n . நூற்புக்கதிர் ; கழிசுற்று நூற்கோல் ; நூற்பு 
இறுக்கு ; இரும்புமுட்கள் அமைத்துக் கொடு ; குழாய்ப் இயந்திரத்தின் கதிர்ச் சலாகை ; ஊடச்சின் சுழல் முளை ; 
பொருத்து முனையினால் இணை ; கூா முனையினாற் குத்து , குத் சுழல்வட் டின் ஊடச்சு முளை ; ஒல்லியானவர் ; மெல்லொடுக்க 
தித் துளை ; பீரங்கி வாயினை முளை கொண்டு அடைதது மூடு ; 

மான பொருள் ; நூல் நீள அளவு 3. கதிர்க்கோல் வடிவம் 
பயனற்ற தாகச் செய் ; ( தொ . ) spike oil , தமாலவகைத் 

பெற்றிரு : மென்கம்பி போன்றிரு ; மென்கம்பியாகு ; நீண்டு 
தைலம் , நறுமணச்செடி வகையிலிருந்து வடித்திறுத்த எண் ஒடுங்கி வளர் ; ( தொ . ) dead spindle , சுழலாத ஊடச்சு 
ணெய் ; spike plank , பின்கோடிக் கப்பற் பாய்மரத்தின் முளை ; live spindle , சுழலும் ஊடச்சு முளை . 
முன் உள்ள பாலம் . 

spin dle - legged , a . ஊசிக்காலுடைய , நெடுங்காலுடைய . 
spike nard , n . இலாமிச்சை , சடாமாஞ்சிப் பூண்டுவகை ; spin dle - shanked , a . நீண்டொடுங்கிய கால்களையுடைய . 
இலாமிச்சைத் தைலம் . 

spin dle -shanks , n . pl . கம்பிக்காலர் , நீண்டொடுங்கிய 
spik y , a . முள்ளார்ந்த , இரும்புமுட்கள் பொருத்தப் பெற் 

கால்களை 

யுடைய 

யவர் . 
றுள்ள ; கூர்முனையுடைய ; ( பே - வ . ) வினை முனைப்புடைய 

spin dle - shaped , a . கதிர்க்கோல் வடிவான , இடைபெருத்து 
ஆங்கிலத் திருச்சபை சார்ந்த . 

இரு முனைகளிலுங் கூம்பியுள்ள . 
spile , n . முளை , அடைப்பு ; ஆப்பு ; முளைத்தடி , நிலத்தில் spin dle- tree , n . கதிர்க்கோல் செய்வதற்குப் பயன்படும் மர 
அடித்திறக்குவதற்கான பெரிய வெட்டுமரம் ; மண்ணில் 
அடித்திறக்கிய முளை ; 3. மிடாவில் முளை யடைப்பதற்குரிய 

spind ly , a . நீண்டொடுங்கிய ; மெல்லியதாக்கப்பட்ட 
துளை செய் . 
spil ing , n . முளைகளின் தொகுதி ; ( கப் . ) கப்பலின் விலாக் 

spin drift, n . கடல் மேற்பரப்பில் வீசியடிக்கும் நுண் திவலை 
கட்டை ஓர வளைவு . 

ஆவி ; ( தொ . ) spindrift clouds , பஞ்சியல் முகில் , இலவம் 

பஞ்சு போன்ற மேகங்கள் . 
spill , n . சிந்துதல் ; சொரிதல் ; கொட்டுதல் ; ப . சிந்து , 
கொட்டு ; சொரி ; உதிர் ; நீர்மத்தை வழியவிடு ; நீர்ம 

spine , n. முள்ளந்தண்டு , தண்டெலும்பு , முதுகந்தண்டு ; முது 
வகையில் வழிந்தோடு ; குதிரைவகையில் முதுகிலிருந்து 

கெலும்பு ; ( தாவ ) முள் , இலை முதலிய உறுப்புக்களின் கூர் 

முனை ; மாறிய உருவான முட்பகுதி ; ஓர முனைப்பு ; புத்தக 
கீழே தள்ளிவிடு ; ( கப் . ) பாய்மடிப்புக் காற்றை வெளியேற 

அடுக்கில் புத்தக விளிம்பு முனைப்பு ; ( தொ . ) railway spine, 
விடு ; ( தொ . ) spill the beans, ( பே - வ . ) மறைசெய்தியை 
வெளியிட்டுத் தடுமாறச் செய் . 

இருப்புப்பாதைப் பயண விபத்தில் முதுகெலும்புக் காயம் . 
spill , n . சில்லு , சிம்பு ; மரக்கீற்று ; கொளுவு குச்சி . 

spine back, n . தண்டெலும்பு முனைப்பாகவுடைய மீன்வகை . 
spill er , n . உட்பை வலை , பெரிய வலையைக் கரைக்கு இழுக்க 

spined , a . முதுகெலும்புடை ய ; உள்ளெலும்புடைய . 
முடியாதபோது அதனுள்ளிருக்கும் மீனை அகற்றுதற்காகப் 

spin el, n . பல்வண்ணப் பளிங்குருவினையுடைய கனிப் 
பயன்படுத்தப்படும் சிறு வலை . 

பொருள் வகை ; ( தொ . ) spinel ruby , விலையுயர்ந்த சிவப்புக் 

கல் வகை . 
spill ikin , n . ஆட்டக்கீற்று , ஆட்டக் காயாகப் பயன்படும் 
கட்டைக் கீற்று அல்லது எலும்புத் துணுக்கு . 

spine less , a . தண்டிலியான , முதுகெலும்பில்லாத , உறுதி 

யற்ற , வலுவற்ற ; முக்கிய ஆதாரமிழந்த ; மீன்வகையில் 
spill ikins , n . pl . கீற்றாட்டம் , கட்டை அல்லது எலும்புச் 

முதுகுத் துடுப்புடனிணைந்த முள்ளெலும்பு இல்லாத . 
சிம்புகளால் ஆடப்படும் விளையாட்டுவகை. 
spill way , n . கலிங்கடிக் கால் , அணையிலிருந்து மிகுதித் 

spin et , n . இறகுவடிவ நரப்பிசைக் கருவி வகை . 
தண்ணீர் வழிந்தோடும் வடிகால் . 

spinic erebrate , a . மூளையுந் தண்டுவடமும் உடைய 
spilt , v . spill என்பதன் இறந்தகால.முடிவெச்ச வடிவங் 

spinif erous , a . முதுகெலும்புடைய ; முள்ளுடைய ; முன் 
களில் ஒன்று . 

தோற்றுவிக்கிற 
spilth , n . சிந்திய பொருள் ; எச்சம் . 

spin iform , a . முள்போன்ற ; முள்வடிவான . 
spin , n . சுழற்சி ; திருகியக்கம் ; மரப்பந்தாட்டப் பந்தின் 

spinn aker , n . காற்றினை எதிர்த்துச்செல்லும் பந்தயப்படகின் 

முசுட்டு முக்கோண வடிவப் பாய் . 
சுற்று விசை ; திருகிறக்கப் பாய்வு , விமான வகையில் 
சுழன்றுகொண்டே தலைகீழாக இறங்கும் இறக்கம் ; விரை 

spinn er , n . நூற்பவர் ; நூற்புக்கருவி ; கடை சலில் கலம் 
வேகம் ; விரை வேகப் பயணம் ; தெம்புலா , விரை சுற்றுலா , 

உருவாக்குபவர் ; வழுகு சுழற்பந்து ; சிலந்தி முதலியவற்றின் 
ஊர்தி - மிதி வண்டி - படகு முதலியவற்றில் விறுவிறுப்பான 

இழை உருவாக்கும் கருவி . 
சிறுதொலைப் பயணம் ; நூற்பு ; நூற்று முடிந்த இழை ; 3 . spinn eret, n . இழைபுரி , சிலந்தி - பட்டுப்பூச்சி முதலியவற்றின் 
பம்பரம் சுற்றிச்சுழலுவி ; பம்பரவகையில் விரைவாகச் சுற்றிச் நூலிழை உருவாக்கும் உறுப்பு . 
சுழலு ; திருகு தூண்டிலிட்டு மீன்பிடி ; ஆள் - பொருள் வகை 

spinn ey , 1. புதர்க்காடு ; சிறுகாடு ; pl . spinn eys . 
களில் விரைவாகச் சுற்றிச் சுழலச்செய் ; சுண்டுவிரல் விட்டு 
ஆட்டு ; அதிர்ச்சியின் விளைவாகக் கறக்கமுறு ; நூற்பாற்று , 

spinn ing . n . நூற்றல் ; நூற்பு , நூல் திரிடபு . 
பஞ்சு - கம்பளி முதலியவற்றின் வகையில் நூற்று இழையாக்கு ; 

spinn ing- house , n . தவறிய மகளிர் திருத்து ஆட்சிமனை . 
சிலந்தி - பட்டுப்புழு முதலியவற்றின் வகையில் பசையிழையை spinn ing -jenn y , n . இயந்திர நூற்புக்கருவி . 
நூலாக ஓடவிடு ; கடைசலிட்டு இழைத்து உருவாக்கு ; நீட்டி spinn ing - machine , n . நூற்பு இயந்திரம் . 


. 


. 


ளான , 


பாக . 


979 
spinning - wheel 

spirituality 
spinn ing - wheel , n . கைராட்டினம் . 

ஊக்குமுதல் ; ஊக்கு முதல்வர் ; ஊக்கத்திற்கு ஊற்றானவர் ; 
spin ose , a . முள்ளார்ந்த ; முள் நிறைந்த . 

உயிர்நாடி போன்றவர் ; வடி நீர்மம் ; கடுவெறியச் சத்து ; 
spinos ity , n . முள்ளார்வு , முள்நிறைந்த தன்மை . 

கடுவெறியக் கலவை வகை , கடுவெறிய நீர்க்கலவை ; 3 . 
ஊக்கு , வலிமை கொடு ; தூன் 

எண் இயக்கு ; மகிழ்வூட்டு , 
spin ous , a . = spinose . 

கிளர்ச்சியூட்டு ; திடுமெனக் கொண்டேகு : மாயமாகக் கொண் 
Spinoz ism , n . அடிமூல ஒருமைக் கோட்பாடு , பல்லுயிரும் 

டேகு ; கடத்தி மறை ; கட 

டத்திவிடு ; ( தொ ) astral spirits , 
தன் பல்வேறுபாடாகக்கொண்டு அவற்றின் பரப்பும் நினைவுத் 

விண்மீன்களில் வாழ்வதாகக் கருதப்படும் யிருருக்கள் ; 
திறங்களும் தன் பண்புகளாகவுடைய ஓர் எல்லையிலாப் 

familiar spirit , ஏவற்பேய் , சூனியக்காரியின் ஏவலுக்கு 
பொருளே இயலுலகின் மூலம் என்ற ஸ்பைனோசா ( Benedict அடங்கி நடக்கும் பேய் ; methylated spirit , குடிப்பொருள் 
de Spinoza 1632-1677 ) என்னும் ஸ்பானிய யூத அறிஞரின் தன்மையும் தீர்வைக்கட்டும் நீங்கும்படி, மரத்தேறற் சத்தூட் 
* கொள்கை . 

டப்பட்ட வெறியம் ; spirit blue , வெறியத்தில் கரையும் 
Spinoz ist, n . அடிமூல ஒருமைக் கோட்பாட்டாளர் , ஸ்பை 

கீலெண்ணெய்ச் சரக்கான நீலவண்ணத் தூள் ; spirit duck , 
னோசா என்ற ஸ்பானிய மெய்விளக்க அறிஞரைப் பின்பற்று துப்பாக்கி வேட்டின் திடீரொளி கண்டு விரைவாக நீரில் 
பவர் . 

மூழ்குகிற வாத்துவகை . 
spin ster , n . முதுகன்னி , மணமாகா தவள் . 

Spi rit , n . புனித ஆவி , கிறித்தவசமய மும்மையில் மூன்றா 
spintha riscope , n . ஊடிழை கதிர்த்திரை , நீளலை மினுக்கத் வது திருவுரு ; ( தொ . ) the Holy Spirit , புனித ஆவி , 
தால் கதிரியகக ஊடிழை மின் துகள் பாய்வு விளக்கிக்காட்டும் கிறித்தவசமய மூவொருமைத் திருவுருவில் மூன்றாவது 
துத்தகந் தகித் தகட்டமைவு . 

திருவுரு . 
spin ule , n . ( தாவ . ) சிறு முள் ; ( வில . ) நுண் முதுகெலும்பு . spi rited , a . ஊக்கம் நிறைந்த ; எழுச்சி மிக்க ; கிளர்ச்சி 
spin y , a . முட்கள் நிறைந்த , சுணையுள்ள ; மலைக்கச் செய்கிற ; யுடைய ; சுறுசுறுப்பான ; விறுவிறுப்பூட்டுகிற ; துணி 
தொல்லை கொடுக்கிற ; அலைக்கழிக்கிற ; ( தொ . ) spiny crab , 

வுடைய . 
spiny lobster , முள் நண்டு ; spiny rat , முள்ளெலி . 

spi ritism , n . ஆவியுலகத் தொடர்பு , ஆவியுலகக் கோட் 
spir acle , n . ( வில . ) விலங்குகள் மூச்சுவிடுவதற்கான பாடு ; ஆன்மவாதம் . 
தொளை கடல் வாழுயிர் வகைகளின் ஊதுபுழை . 

spi rit - lamp , n . வெறிய விளக்கு . 
spirae a , 1. ரோசா இனச் செடிவகை . 

spi ritless , a . துணிவற்ற ; ஊக்கமில்லாத , உயிர்த்துடிப்புக் 
spir al , n , சுருள்வட்டம் ; திருகுசுருள் ; சுருள் வில் ; சிப்பி . குன்றிய . 
சங்கு முதலியவற்றில் திருகு சுருளான வடிவமைவு ; படிப் spi rit -level, n . குமிழி மட்டம் . 
படியான ஏற்றம் ; படிப்படியான இறக்கம் ; a . திருகு சுரு spiritos o , ( இத் . ) adv . ( இசை . ) ஊக்கத்துடன் , விறுவிறுப் 

மையத்திலிருந்து விலகிக்கொண்டே தொடர்ந்து 
சுற்றிச் செல்கிற ; நீள் திருகான , ஆணியின் புரியைப்போல் 
புரிசுருளான : V. திருகு சுருளாகச் செல் ; திருகு சுருளாக்கு ; 

spi rit - rapper , n . ஆவியுலகத் தொடர்பாளர் . 
( தொ . ) spiral balance , சுருள்வில் எடைக்கோல் , சுருள் 

spi rits , n . pl . வெறிய வடிநீர்மம் , வடித்திறக்கிய செறி 
வில்லின் முறுக்கினால் நிறையளக்குந் துலைவகை ; spiral 

வார்ந்த சாராயம் ; வெறியக் கலவை ; களி கிளர்சசி , ஊக்க 
wheel , ஊடச்சுக்குக் குறிப்பிட்ட கோணத்தில் வெட்டப் 

எழுச்சி , உள ஆற்றல் கூறுகள் ; மனம் ; ( தொ ) animal 
பட்ட பற்களையுடைய சக்கரம் . 

spirits , உடம்பில் துடிப்பூக்கமுடைமை : ardent spirits , வடி 

நீர்க் குடிவகைகள் : 
spir ally , adu . திருகுசுருள் வடிவாக ; புரிசுருள் வடிவாக . 

great spirits , high spirits , 

யார்ந்த மன எழுச்சி , களி கிளர்ச்சி ; in spirits , மகிழ்கிளர் 
spir ant , n . ( ஒலி . ) மூச்சு உராய்வொலி . 

வொடு : low spirits , poor spirits , மனச்சோர்வு , வாட்டம் ; 
spira tion , n . மூச்சுவிடல் . 

out of spirits , சோர்வுற்று , வாட்டங்கொண்டு ; spirits of salt , 
spire , n . தூபிமுனை , கோபுரக் கூம்பு ; மர உச்சி , கிளைக்கு 

நீரகப் பாசிக்காடி ; spirits of wine , வெறியம் . 
மிடத்துக்கு மேலுள்ள நேரடி மாப்பகுதி ; புல்தாள் , புல்லின் spi ritual , n . அகநிலைச் செய்தி ; அமெரிக்க நீகிரோவரின் 
நுனிக்கூம்பு ; தளிர்முனை ; தளிர்க்காம்பு ; நீள்காம்பு , பூங் சமயப்பாடல் ; a . அக நிலையான , ஆன்ம இயலான ; பருப் 
கொத்து ; குவட்டுரு ; கூம்புவடிவப் பொருள் ; கொடுமுடி , பொருட் சார்பற்ற ; உடற் சார்பற்ற ; உயிர் சார்ந்த : உயிரின் 
சிகரம் ; கூர்முனை ; கூர்முளை ; U. தளிர்த்து மேனோக்கி உள்ளியல்புக்குரிய ; உயிர் நலஞ் சார்ந்த ; தெய்வநிலைக்குரிய ; 
வளர் ; மேனோக்கி உயர்ந்தெழு ; கூம்புமுனை இணைவி ; திரு நிலையான ; சமய ஒழுக்கத்துக்குரிய ; புனிதமான , தெய்வத் 
கூம்பு முனையாக உருவாகு . 

தூண்டுதலுடைய ; அகர் தூண்டுதல் சார்ந்த : இறையருள் 
spire , 1. திருகு சுருள் , கயிற்றுச் சுருளை ; கம்பிச் சுருளை ; 

சார்ந்த ; சமயத்துறை சார்ந்த ; ( தொ . ) lords spiritual , 
சுருளின் ஒரு திருகுவட்டம் . 

சமயத்துறைப் பெருமக்கள் அவையிலுள்ள கமயவட்டத் 
spired , a . கூம்பு முனையுடைய ; கூம்புமுனை பொருத்தப் 

தலைவர்களும் தலைமைக் குருமார்களும் சேர்ந்த தொகுதி 
பட்ட ; கூம்பு வடிவான , கூர்முளை வாய்ந்த ; தளிர்க் 

யினர் ; negro spiritual , அமெரிக்க நீகிரோவர்களின் சமயப் 
கொத்துடைய ; பூங்கொத்துடைய ; புல்வகையில் நிமிர் 

பாடல் ; spiritual courts , திருச்சபைத் தொடர்பான முறை 

மன்றங்கள் ; the spiritual man , மனிதனின் உள்ளார்ந்த 
தாளுடைய ; தளிர்த்த . 

இயல்பு ; தெய்விக இயல் பூட்டிப் புத்துயிரளிக்கப்பட்ட 
spirill um , n . திருகுசுருள் வடிவ நுண்ணுயிரி ; திருகுசுருள் 

மனிதன் . 
வடிவ நுண்ணுயிரிகளின் தொகுதி ; pl . spirill a . 

spi ritualism , n . ஆன்மீகக் கொள்கை ; ஆவியுலகத் தொடர் 
spi rit , n . மெய்க்கருத்து , மெய்ப்பொருள் ; சாறு , சத்து ; 

புக் கோட்பாடு . 
தெய்வ உரு ; தெய்வதம் ; சிறுதெய்வம் ; மாய உரு ; மாயத் 
தேவதை ; கூளி , குறளி ; திணைத்தெய்வம் ; - சித்துரு ; 

spi ritualist , n . ஆன்மீக நோக்காளர் ; ஆன்மவாதி ; ஆவி 
தெய்வத்திறம் ; தெய்வ தத்துவம் ; ஆவி உரு ; 

யுலகக் கோட்பாட்டாளர் . 

ஆவிப் 
பொருள் ; காற்றலை ; பரு உடல் சார்பற்ற நுண்ணுரு ; 

spiritualis tic , a . ஆன்மீகத்துறை சார்ந்த : ஆவியுலகக் 
உள்ளுரு ; ஆன்மா ; உயிர் ; உயிருரு ; உயிர்த்தத்துவம் ; ஆன்ம 

கோட்பாட்டிற்குரிய ; ஆவியுலகத் தொடர்பில் நம்பிக்கை 
உரு , ஆன்மிக வடிவம் ; உள்ளுயிர் ; அறிவுரு ; ஆற்றலுரு ; 

யுடைய . 
உள்ளறிவுத் திறம் ; போக்கு ; பொது இயல்பு ; மன நிலை ; spiritual ities , n . pl . திருக்கோயிலுடைமைகள் ; திருக்கோயி 
மனப்பாங்கு ; ஒழுக்கத்திறம் ; ஆண்மை ; ஊக்கம் : தெம்பு ; லுக்குச் சேரவேண்டியவை ; மதகுருவின் தனிமுறை உரிமை 
ஆற்றல் ; வலிமை ; வீரியம் ; மன உரம் ; தன்முனைப்பு ; கள் ; மதகுருவுக்குச் சேரவேண்டியவை . 
கிளர்ச்சி ; ஆர்வ எழுச்சி ; உயிர் நாடி ; தூண்டு முதல் ; spiritual ity , n . திருநிலைத்தன்மை ; ஆன்மீக இயல்பு . 


உவகை 


பகை உள்ளங் 


பலகை 


980 
spiritualize 

spleenful 
spi ritualize , U. தெய்வீகமாக்கு , ஆன்மீக மயமாக்கு , புனிதப் spite ful , a . கெடுக்கும் எண்ணமுள்ள , 
படுதது , புல்னு கர்ச்சித் தொடர்பறுவி ; ஒழுக்க உயர்நிலைப் கொண்ட . 
படுத்து ; மீநிலையுறுத்து , மேனிலைப்படுத்து ; திருநிலையாக்கு ; 

spite fully , adv . வஞ்சப்பகை எண்ணத்துடன் , உள்ளார்ந்த 
உயிர் நலச் சார்பூட்டு ; உயிர் நலம் ஊக்கு ; தத்துவார்த்தப் வெறுப்புடன் . 
பொருள் கூறு . 

spite fulness , n . பகைக்கருத்துடைமை , உள்ளார்ந்த கெட்ட 
spi ritualness , 1. இறைமைசான்ற நிலை ; தெய்விக இயல்பு ; 

எணணம் . 
புனிதத் தன்மை . 

spit fire , n. சிடுமூஞ்சி , சிடுசிடுத்த பேர்வழி . 
spirituel , spirituelle , a . மகளிர் வகையில் நேர்த்தி நயம் 

spitt er , n . துப்புவோன் ; இகழ்வோன் , தீவைத்ததும் கனல் 
வாய்ந்த , நுண்ணுணர்வுத்திறம் பெற்ற . 

கக்கும் பாணம் . 
spi rituous , a . வெறியம் மிகுதியாகக் கொண்டுள்ள ; புளித் 

spit tle , n . உமிழ்நீர் ; எச்சில் . 
துப் பொங்கவைக்கப்படாமல் வடித்திறக்கப்பட்ட ; ( தொ . ) 
spirituous liquors , வடிநீர்மங்கள் ; வெறிக் குடிவகைகள் . 

spittoon , n . படிக்கம் . 
spir ivalve , a . திருகுசுருளான தோடுடைய ; தோடு வகை 

Spitz , spitz - dog , n . கூரிய முகமுடைய குச்சுநாய் வகை . 
யில் திருகுசுருளான . 

spiv , n . ( இழி . ) கள்ளக்கடையார் . 
spirk eting , n . தள நீர்க்கால் உட்கட்டை , கப்பல் கட்டுமானம் splanch nic , a .குடல் பற்றிய ; குடல் சார்ந்த 
வகையில் மேல்தள வெளிவிளிம்பிலுள்ள கனத்த 

splanchnol ogy , n . குடல் நூல் . 
களுக்கும் கப்பலின் பக்கப் பலகணிக்கும் இடையிலுள்ள உட் splanchnot omy , n . குடலறுவை . 
புறப் பலகை அமைப்பு . 

splash , n . விசிறியடிப்பு ; நீர்ம வாரியடிப்பு ; துப்பாக்கிக் குண் 
spir ochaete , n . திரு தசுருள் வடிவான நுண்ணுயிரி . 

டின் இரவைத் தெறிப்பு ; நீர்மீது மோதுதல் ; நீர்மீது தடால் 
spir ograph , n . மூச்சியக்க மானி. 

வீழ்வு ; விசிறியடிப்பொலி ; சிறிதளவு , வாரி அடிப்பளவு ; 
spirom eter , n . மூச்சுப்பைக் கோள் மானி . 

கார நீர் வகையில் சிறிதளவு ; அழுக்குப்பட்டை , மேலடைவு 
spir ophore , n . செயற்கை உயிர்ப்பூட்டு கருவி , உயிர்த் அழுக்கு ; வண்ணக்கற்றை ; விலங்கின் மேற்படிவு வண்ணம் ; 
துடிப்பு தேங்கியிருக்கும்போது செயற்கை உயிர்ப்பூட்டுதற் முகப்பொடி , ஒப்பனை அரிசிமாத் தூள் ; பகட்டொப்பனை ; 
கான கருவி 

பகட்டுக்கவர்ச்சி ; கவர்ச்சி விளம்பரம் ; கிளர்ச்சி விளம்பரம் ; 

3. விசிறியடி ; நீர் வாரி வீசு ; சேறு சிதறித்தெளி ; மோதித் 
spir oscope , n . நுரையீரற் காட்சிக் கருவி . 

துளித்துளியாகச் சிதறடி ; துளித்துளியாகச் சிதறு ; சிதறி 
spirt , n . திடீர்ப் பொங்கி வழிவு : பீற்று நீர்த்தாரை ; U. யடிக்கும்படி வாரி இறை ; சிதறடித்துக்கொண்டு செல் ; 
நீர்ததாரையாகப் பொங்கிவழி , நீராவியாகப் பீறி வெளிப் 

விசிறியடிக்கும்படி எறி ; சிதறடிக்கும்படி பாய்ந்து மூழ்கு ; 
படு ; நீர்மம் பொங்கிவழியச் செய் ; நீராவி பீற்றி வெளிப் 

சிதறித்தெளிக்கும்படி மிதித்துநட ; வாரிவீசும்படி விழு ; 
படச் செய் . 

வீசு கவர்ச்சி செய் ; சிதறணி ஒப்பனை செய் ; பகட்டாகக் 
spir y , a . கூர்ங்கூம்பு போன்ற ; கூர்ந்து உயர்ந்துள்ள ; காட்டு ; பகட்டு விளம்பரஞ் செய் ; ( தொ . ) make a splash , 

முனை முனையான ; முளை முளையான ; முளைகள் நிறைந்துள்ள . கவர்ச்சி ஒப்பனை செய் ; ஆரவார விளம்பரஞ் செய் . 
spir y , a . திருகுசுருளாக வளைந்துள்ள . 

splash - board , n . சக்கர மட்காப்பு ; வண்டி முகப்புத் தட்டி . 
spit , n . சட்டுவக்கோல் , இறச்சியைக் குத்தித் தீயில் வாட்ட 

splash er , n . நீர்வாரி வீசுபவர் ; நீர்வாரி வீசுவது ; சக்கர 
உதவும் இருப்பு முள் ; நிலக்கூம்பு , கடலுள் துருத்தி நிற்கும் மட்காப்பு ; அலம்பகக் காப்புத் தட்டி ; சேற்று நடைகாப்புக் 
ஒடுங்கிய நிலப்பகுதி ; நீரடி மணற்கரை ; U. இறைச்சிவகை 

கட்டை , சிதறுகாப்புத் தட்டி . 
யில் சட்டுவக் கோலால் குத்தியெடு ; வாளால் குத்தி ஊடுருவு ; 
ஈட்டியால் குத்தியெடு . 

splash ing , n . சிதறடிப்பு ; சிதறியடித்துக் கொண்டு செல்கை ; 

மடவேகம் ; a . சிதறியடிக்கிற ; சிதறியடித்துக்கொண்டு 
spit , n . உமிழ்வு , துப்புகை ; துப்பினி ; பூனை யின் சீறுகை ; செல்கிற ; மட வேகமான . 

பூச்சிப்புழு வகைகளின் முட்டை ; சரியொப்புப் படிவம் ; 3 . 
உமிழ் , துப்பு ; குருதி முதலியவற்றைக் கக்கு ; வாயிலிருந்து 

splash - proof , a . சிதறல் தடைகாப்பான . 
கொப்புளி ; எச்சில் தெறிக்கவிடு ; துளி சிதறவிடு ; பூச்சி புழு 

splash y , a . சிதறியடிக்கிற ; சேறார்ந்த ; சகதிக்குழிகள் 
வகையில் முட்டையிடு ; பூனை வகையில் சீறு ; எறிந்துவிழுந்து 

நிறைந்த , 
கூறு ; இகழ்ந்துரை ; இகழ்ச்சி காட்டு , இகழ்ச்சிக் குறிப்பு splatt er , v. சளசள ஒலிசெய் ; சிதறித் தெறிக்கும் ஒலி செய் ; 
காட்டு ; சொற்களைக் கோபத்துடன் வீசியெறி ; சூளுரை புரியாமொழி பேசு ; விளங்காதபடி உரையாடு . 
வகையில் ஆத்திரத்துடன் கூறு ; உரக்கப் பேசு ; பாட்டு 

splay , n . தளச்சாய்வுக் கோட்டம் ; கதவு - பலகணி விளிம்புச் 
வகையில் இன்னும் உரக்கப் பாடு ; துப்பும் ஒலிசெய் ; படபட 

சுவர்ச்சாய்வு : மதிற்புழைப் புறக்கோட்டச் சாய்வு ; a . புற 
வென்று வெடி ; சிறுவெடி ஒலிசெய் ; உறுமியுரை , படபடப் 

நோக்கிச் சாய்வான ; கால்வகையில் சப்பையான ; வாய் 
புடன் பேசு ; மழைவகையில் தூறு ; தீவகையில் பொறி 

வகையில் இளித்த , புறநோக்கி நீண்ட ; . மதிலின் உட்புறப் 
தெறிக்கவிடு ; பேனாவகையில் மை சொட்டு ; மெழுகுதிரி 

புழை புறநோக்கிச் சாய்வாக அமை ; கதவு - பலகணி விளிம்புச் 
வகையில் கொழுப்புச் சொட்ட விடு ; ( தொ . ) spit and polish, 

சுவரைப் புடைச்சாய்வாக்கு ; மதிற்புழை -கதவு - பலகணி 
உடுப்பன புனைவன மிகு துப்புரவாக்குதல் . 

வகையில் புடைச்சாய்வாயமை ; சுளுக்கு ; குதிரையின் தோள் 
spit , n . மண்வெட்டி அலகாழம் . 

பட்டை வகையில் மூட்டுப்பிசகு . 
spitch cock , n . விலாங்குபோழ் வேவல் , பிளந்து வேவிக்கப் splayed , a . புடைச்சரிவான , புறநோக்கிச் சாய்வான . 
பட்ட விலாங்கிறைச்சி . 

splay - foct , n . சப்பைக்கால் , புறத்தே திரும்பியுள்ள அகன்ற 
spit devil , n . அனல்கக்கு வாணம் , தீவைத்துக் கனல் கக்கும் தட்டை அடி ; a . சப்பைக்கா லுடைய . 

வெடிமருந்து அடைத்து வைக்கப்பெற்ற கூருருளை 
எரிவாணம் . 

splay -footed , a . சப்பைக்காலான . 
spite , n . வன்மம் , வெறுப்பு ; வஞ்சம் , உட்பகை எண்ணம் ; 

splay - mouthed , a . இளிச்சவாயுடைய , புடைநீண்ட வாயினை 
ப . இடைமறித்துக் கேடுசெய் ; துன்புறுத்து ; அலைவுறுத்து ; 

யுடைய . 
( தொ . ) cut off one s nose to spite one s face , பழிவாங்கும் 

spleen , n . மண்ணீரல் ; உளச்சோர்வு , ஊக்கமின்மை ; துயர் 
எண்ணத்தால் தனக்குத் 

தீங்கிழைத்துக்கொள் , 

மனம் ; சினம் ; வெறுப்பு ; பகைமை . 
சீற்றத்தில் தனக்கே கேடு விளைவித்துக் கொள் ; in spite of , spleen ful , a . உளச்சோர்வான ; ஊக்கமற்ற ; சினமுடைய ; 
இருந்துங்கூட , பொருட்படுத்தாமல் , நேர்மாறாக . 

வெறுப்பான ; பகைமை 

மையார்ந்த . 


ஈர 


தானே 


பான . 


{ 


981 
spleenfully 

Spode 
spleen fully , spleen ishly , adu . உளச்சோர்வுடன் ; splin ter , 11. சிம்பு , சிராய் , துணுக்கு ; ப . சிம்புசிம்பாகத் 

ஊக்கமின்றி ; சினங்கொண்டு ; வெறுப்புற்று ; பகையுற்று . தெறி ; முறிவுறு . 
spleen wort , n . சூரல் இனச் சிற்றிலைப் படர் செடி வகை . splin ter - bar , n . வில்லேந்தி , வில் வண்டிகளில் விற்களைத் 
splenal gia , n . மண்ணீரல் நோவு . 

தாங்கும் குறுக்குச்சட்டம் , ஏந்து சட்டம் 
splenal gic , a . மண்ணீரல் நோவுசார்ந்த ; மண்ணீரற் பகுதி splin ter - bone, n . மனிதன் முழந்தாள் எலும்பு . 
நோயுடைய . 

splin ter - party , n . சிதற்றுக்கட்சி . 
splen dent , a . ( கனி . ) சுடரிடுகிற , மினுக்கமான , பளபளப் 

splin ter - proof , a . தெறிசிம்புக் காப்பான , தெறிகுண்டு 

களின் சிம்புகளிலிருந்து பாதுகாப்பளிக்கிற . 
splen did , a . ஒளிர்கிற , பிறங்கொளி வாய்ந்த ; உயரிய ; 

splin tery , a . சிராய் போன்ற ; சிராய்கள் நிறைந்த , சிராய் 
தனிப்படக் குறிப்பிடத்தக்க ; மிகச்சிறந்த ; 

பகட்டணி 

சிராயான ; எளிதிற் சிராய் சிராயாகப் பிளவுபடுகிற ; எளி 
வாய்ந்த , ஆரவார ஒப்பனை வாய்ந்த ; நீடிசையார்ந்த ; புக திற் சிம்புசிம்பாகத் தகர்கிற . 
ழொளிப் பிறக்கமான ; ஏராளமான , நிறை நலமார்ந்த ; குறை 

split , n . பிளவு ; வெடிப்பு ; நீட்டுவாக்கான கீறல் ; இடைப் 
வற்ற . 

பள்ளம் ; உரிவு ; வரிப்பிளப்பு , வரிச்சல் வரிச்சலான பிளப்பு ; 
splen did ] y , adu . பிறங்கொளியோடு ; தாராளமாக ; குறை 

அடைவரவு , அடையடையான பிளப்பு ; மூளை இடைச்சந்து ; 
வின்றி ; பண்பு கெழுமிய வகையில் ; புகழொளியுடன் . 

தோலடை உரி , அடையடையாகப் பிளக்கப்பட்ட திண் 
splendif erous , a . ( பே - வ . ) = splendid . 

தோலின் ஓரடை ; கட்சிப்பிளவு ; கட்சிப்பிரிவினை ; கட்சி 
splen dour , n . பிறங்கொளி ; கூசொளி ; புகழொளி ; 

உட்கீறல் ; வேறுபாடு ; கூறுபாடு ; தகர்வு : முறிவு ; மன 
பகட்டணி ; ஆரவார ஒப்பனை ; பகட்டாரவாரம் ; குறிப் முறிவு ; தறியில் வரிச்சல்லி , வரிச்சட்டை , வரிக்கம்பி ; சீட் 
பிடத்தக்க சீர்த்தி ; சீர்மை , சீர்சிறப்பு ; மென்மை , உயர்வு . 

டாட்ட வகையில் சரிசமக் கெலிப்பில் ஆட்டப்பங்கீடு ; கார 

நீரில் அரைப்புட்டில் ; தேறல் அரைக்குப்பி ; a . பிளவுபட்ட ; 
splenec tomy , n . மண்ணீரல் துணிப்பு . 

துண்டுபட்ட ; தகர்வுற்ற ; கிழிந்த ; இரண்டாக்கி ஓட்டப் 
splenet ic , n . மண்ணீரல் நோய்க்கான மருந்து ; மண்ணீரல் பட்ட ; ( தொ . ) split cloth , கீறப்பட்ட கட்டுத்துணி ; 
நோயாளி ; a . மண்ணீரலுக்குரிய ; சிடுசிடுப்பார்ந்த ; முக split gear ,, 

இருபிளவாகச் 

செய்யப்பட்ட பற்சக்கரம் ; 
வாட்டமான ; உளச்சோர்வுடைய ; மனவாட்டமான ; வன் split infinitive , ஆங்கில இலக்கண வகையில் இடைப் 
மங் கொண்டுள்ள . 

பிறவரலுடைய வினையெச்சத்தொடர் ; split moss , வெடிக்குஞ் 
splen ial , a . சிம்பு போன்ற ; திமில் சதை சார்ந்த . 

சிதலுறையுடைய பாசி வகை ; split peas , split pease , காய 
splen ic , a . மண்ணீரல் சார்ந்த ; மண்ணீரலில் உள்ள . 

வைத்து உடைத்த பயறு ; split pin , பிளவு மூலம் இறுக்கும் 

ஊக்கு ; split ring , பலகூற்று வளையம் ; split second , 
splen ic fever , n . மண்ணீரல் காய்ச்சல் ; கால்நடைகட்கு 

அரை நொடி , மிகச்சிறு அளவு 

நேரம் ; split shot , 
உண்டாகும் நச்சுச் சீக்கட்டு . 

split stroke , புல்வெளி மரப்பந்தாட்டத்தில் இரு பந்துகளை 
splenit ic , a . மண்ணீரல் வீக்கங்கண்டுள்ள . 

இரு திசையில் அடிக்கும் மட்டையடி ; split wheel , இரு பிள 
splenit is , n . மண்ணீரல் அழற்சி . 

வாகச் செய்யப்பட்ட சக்கரம் ப . பிள ; 

தகர் ; 
splen ius , n . திமில் சதை , தலையை இயக்க உதவும் கழுத் அழி ; பிளவுறு ; கீறலுறு ; தகர்வுறு ; அழிவுறு ; கப்பல் 
தின் பக்கத்திலும் பின்புறத்திலும் உள்ள சதை . 

வகையில் மோதி உடைவுறு ; வெடி , வெடிப்புறு ; அடையடை 
spleniza tion , n . மண்ணீரலாக்கம் , மண்ணீரல் 

யாகப் பிளந்தெடு ; அடையடையாகப் பிளவுறு ; தோலை 
ஒத்த 

அடையடையாகப் பிளந்து உரி ; வகு , பகு ; வகுபடு , பகு 
பொருளாக உயிர்ப்புப் பை மாற்றமுறல் ; மண்ணீரல் ஒத்த 

படு ; கூறுபடுத்து ; கூறுபடு ; கட்சி அல்லது குழு வகை 
பொருளாக உயிர்ப்புப் பையை மாற்றல் . 

யில் பிரிவினை செய் ; கட்சி அல்லது குழுவிடையே வேற் 
splen oid , a . மண்ணீரல் சார்ந்த . 

றுமை உண்டுபண்ணு ; இடையிட்டு இருகூறாக்கு ; பிரிவுறு ; 
splenolo gical , a . மண்ணீரல் ஆய்வு நூல் சார்ந்த . 

கிழி ; ( அறு . ) கட்டுத்துணியைக் கூறுகூறாகக் கிழி ; இடி , 
splenol ogy , n . மண்ணீரல் ஆய்வு நூல்.. 

இடித்து மோது ; புடைபட நகை ; மறை வெளியிடு ; முழு 
splenot omy , n . மண்ணீரல் அறுவை ; மண்ணீரல் துணிப்பு ; 

வேகத்தில் செல் ; உறவு முறித்துக்கொள் ; ( தொ . ) split on , 
மண்ணீரல் உள்ளறுவை . 

( இழி . ) கூட்டாளி வகையில் அவரது மறையினை வெளிப் 

படுத்திவிடு ; split the job , வேலையைப் பிரித்துக்கொடு ; 
splice , n . புரியிணைவு , முடிச்சின்றிப் புரிகளை இணைத்தே 

split the sum , தொகையைப் பிரித்து வழங்கு ; split the vote , 
கயிறுகளை ஒன்றுபடுத்துதல் ; இழைவிணைவு , மரக்கட்டை 

வாக்குரிமையை இருவேறு கட்சியினருக்குப் பிரித்துக்கொடு . 
களை இழைத்து இணைத்தல் ; 3. புரியிணைவுசெய் , இழை 
நிரவி இணை ; கயிறுகளை இழைவிணைவு செய் ; ஒன்றன் பள் 

split , v . split என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
ளத்தில் ஒன்றாக மரக்கட்டைகளை இணை ; ( தொ . ) sit on the splitt er , n . உடைப்பவர் ; பகுதிகளாகப் பிரிப்பவர் ; மயி 
splice , மரப்பந்தாட்ட வகையில் தற்காப்பு ஆட்டம் ஆடு ; ரிழைப் பகுப்பு வாதஞ் செய்பவர் ; கடுந்தலையிடி . 
splice the main brace, ( கப் . ) தேறல் பாத்தீட்டு மிகை வீதம் 

splodge , n . பூச்சு , பெருங்கறை , அப்பிய அழுக்குக்கற்றை ; 
வழங்கு . 

3. அப்பு , கறைப்படுத்து , பூசு . 
spline , n . இணையாப்புச் சிம்பு , இரு கட்டைகளை இடையே 

splosh , n . ( பே - வ . ) கொட்டுநீர் ; ( இழி . ) பணம் . 
ஆப்பிட்டு இணைக்குஞ் சிம்பு ; இழைவரைச் சட்டம் ; ( இயந் . ) 
இழையாப்பு , ஊடச்சுடனும் சக்கரக் குடத்துடனும் இழைந்து 

splotch , n . , v . = splodge . 
சென்று அவை தனித்துருளாது இணைந்துருளச் செய்யும் 

splotch y , a . அப்பப்பெற்ற , கறைப்படுத்தப்பெற்ற , பூசப் 
ஆப்பமைவு ; இருகட்டைகளை இணையாப்புச் சிம்பிட் 

பெற்ற . 

splurge , n . ஆடம்பரக் காட்சி ; ஆரவார முயற்சி ; ப . ஆடம் 
splint , n . அணைவரிக் கட்டை , முறிந்த எலும்பு கட்டப் பயன் 

பரக்காட்சி . காட்டு ; ஆரவார முயற்சி செய் . 
படும் வரிச்சல் ; பிளாச்சி , கூடைமுடைவதற்குரிய மூங்கிற் splutt er , n . திவலை சிதறுவித்தல் ; மைகொட்டுதல் ; கடுஞ் 
சிம்பு ; மனிதன் முழந்தாளெலும்பு ; குதிரை முழந்தாள் பின் சீற்றப் பேச்சு ; கொட்டும் ஒலி , திவலை சிதறும் ஓசை ; கடுஞ் 
னெலும்பு ; குதிரை முழந்தாள் பின்னெலும்புப் புண் ; 3 . சீற்றக்குரல் ; 1. பேனா வகையில் மைகொட்டு ; திவலை சித 
முறிந்த எலும்பிற்கு அணைவரிக்கட்டை வைத்துக்கட்டு . 

றும் ஒலிசெய் ; கடுமையாகச் சீறொலி செய் ; கடுஞ்சீற்றத் 
splint - coal , n . பாள நிலக்கரி , பலகை போல் அடையடை 

துடன் பேசு . 
யாக உடைபடும் நிலக்கரி வகை . 

Spode , n . அழகிய மட்பாண்ட வேலைப்பாடு , 


கீறு : 


டிணை . 


982 
spoffish 

sponsor 
spoff ish . a . ( இழி . ) ஆரவாரமான ; இரைச்சல் உண்டு sponda ic , a . இருநெடிற் சீர் சார்ந்த ; ஈரழுத்த அசைச்சீர் 
பண்ணுகிற . 

சார்ந்த ; அறுசீரடி வகையில் ஐந்தாஞ்சீர் இருநெடிற் 
spoil , n . கொண்டி , போரில் கைப்பற்றிய திறை ; ஆதாயம் ,, 

சீரான ; அறுசீரடி வகையில் ஐந்தாஞ் சீர் ஈரழுத்த அசைச் 

சீரான . 
ஆக்கநலம் , முயற்சி விளைவான ஊதியம் ; சூறையாட்டு , அழி 
மதி ; கழற்றியெறிந்த தோல் ; கழித்த சட்டை ; விலங் spon dee , n . இரு நெடிலசைச் சீர் ; ஈரழுத்த அசைச்சீர் . 
குடலின் எச்சமிச்சம் ; அகழ்வின் எறிமண் ; செய்முயற்சியில் Spoadul icks , n. pl . ( இழி . ) பணம் . 
கேடடைந்த பொருள் ; தூர்வாங்கியெறிந்த வண்டல் ; ஆட்சி 

spon dyl , spon dyle , n . முதுகெலும்பின் தனிக்கண்ணி . 
கைப்பற்றிய கட்சிக்குரியதாகக் கருதப்படும் பதவி ஆதாய 

sponge , n . கடற்பாசி உயிரினம் ; கடற்பாசி ; கடற்பாசி 
நலம் ; ஐவர் சீட்டாட்ட வகையில் எவரும் ஐந்தில் - மூன்று 

உயிரினக் குழுவிருப்பு ; கடற்பாசி ஒத்த பொருள் ; உறிஞ்சும் 
கெலிப்பின்றி ஆட்டம் செல்லாய்விடல் ; U. கொள்ளையிடு ; 

இயல்புள்ள பொருள் ; புளித்து நுரைத்த மாவு ; களி ; சதுப்பு 
உடைமை பறி ; வலிந்து கைப்பற்றி அல்லது திருடி இழக்கச் 

நிலம் ; அழிக்கும் துடைப்புப்பஞ்சு ; குளிப்புத் துடைப்புப் 
செய் ; உடையது இல்லா தாக்கு ; வறிதாக்கிவிடு ; கெடச் 

பஞ்சு ; தேய்ப்புப்பஞ்சு ; பீரங்கி - துப்பாக்கி துடைப்புப் 
செய் , பதனழியச் செய் , பயன்படாததாக்கு ; செல்லங் 

பஞ்சு ; தாவர வகையின் பஞ்சுச் சுணை ; குடிகாரன் ; தேய்ப்பு , 
கொடுத்துக் கெடு ; கெடு , அழிவுறு , சேதமுறு ; ( இழி . ) 

துடைப்பு ; ஒட்டுறிஞ்சி வாழ்வு ; 3. கடற்பஞ்சு கொண்டு 
உ.றுப்புக்கெடு ; சொல் - ஆள் வகையில் ஒழித்துக்கட்டிவிடு . 

பிழிந்து கழுவி தேய்த்துத் துடை , நீர்தேதோயவை ; ஊறவை ; 
spoil age , n . சேதாரம் , தொழிலிடைக் கெட்டுவிட்ட பொருள் . 

துடைத்தழி ; கடற்பஞ்சால் ஒற்றியெடு ; ஈரம் நீக்கிவிடு ; நீர் 
spoiled , a . அழிந்த , கெட்ட . 

வடிந்து வற்றச்செய் ; உறிஞ்சு ; கடற்பாசிகளைச் சேர்த்துத் 

திரட்டு ; கடற்பாசி தேடிக் கைப்பற்று ; கெஞ்சிப்பெறு , கெஞ்சு 
spoiled , . spoil என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவங் 
களில் ஒன்று . 

முறைகளால் பெறு ; கெஞ்சிப்பிழை , ஒட்டிப்பிழைத்து வாழ் ; 

( தொ . ) pass the sponge over , இழைக்கப்பட்ட பொல்லாங் 
spoil er , n . கொள்ளையடிப்போர் ; கெடுப்பவர் . 

கினை மறக்க ஒப்புக்கொள் ; sponge cloth , திரைவுத்தளர் 
spoil five, n . ஐவர் சீட்டாட்ட வகை . 

வுடைய துணிவகை ; sponge cucumber, சுரைத்துடைப்புக் 
spoils , n . pl . கொள்ளைப்பொருள்கள் ; முயற்சியின் ஆதா 

கட்டி , சுரைபோன்ற தொய்வகத்துடைப்புக் கட்டி ; sponge 
யங்கள் ; ( தொ . ) spoils system , வெற்றிபெற்ற கட்சியின் on , ஒட்டுயிராய் வாழ் ; ஒட்டி உறிஞ்சி வாழ் , சார்ந்து புகழ் 
ஆதரவாளர்க்குப் பதவி ஆதாயம் வழங்கும் வழக்கம் , அருங் பாடிப் பிழை ; sponge tent , புண் மூடாதிருப்பதற்கு அழுத்தப் 
கலம் எல்லாம் ஆள்வோர்க்குரிய என்னுங் கொள்கை . 

பெறும் திணிந்த கடற்பாசி ; throw up the sponge , ஒப்புக் 
spoils man , n . அரசியல் வாழ்க்கையால் ஆதாயம் தேடுபவர் . 

கொள் ; போட்டியிலிருந்து விலகிக்கொள் . 
spoil -sport, n . விளையாட்டைக் கெடுப்பவர் , பிறர் கேளிக்கை 

sponge - cake , n . பூம்பஞ்சப்பவகை . 
களில் தலையிட்டுக் கெடுப்பவர் ; பிறர் இன்பங் கெடுப்பவர் ; 

spo nger , 11. உறிஞ்சுபொருள் ; கடற்பாசி பயன்படுத்துபவர் ; 
தலையிடுப்வர் . 

துடைப்புக் கட்டி பயன்படுத்துபவர் ; துடைப்பவர் ; துடைத் 

தழிப்பவர் ; ஈரம் ஒற்றி எடுப்பவர் ; ஒட்டி உறிஞ்சி வாழ் 
spoilt , v . spoil என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவங் 
களில் ஒன்று . 

பவர் ; கெஞ்சிப் பிழைப்பவர் ; கடற்பாசி சேகரப்படகு ; 

துணியைத் திரைவுபடுத்துங் கருவி . 
spoke , n . ஆரை , சக்கரத்தின் குறுக்குக் கை ; இயக்காழி 

sponge .gourd , n . சுரைத்துடைப்புக் கட்டி ; சுரைபோன்ற 
ஆரை ; ஏணிப்பழு ; இறக்கத்தில் சக்கர உருள்வு தடுக்கும் 

தொய்வகத் துடைப்புக்கட்டி . 
செருகுகோல் ; ப . சக்கரம் முதலியவற்றிற்கு ஆரை இணைத் 
தமை ; செருகுகோலால் சக்கரச் சுழல்வு தடு ; ( தொ . ) 

spo nginess , n . கடற்பஞ்சு ஒத்த பண்பு ; நிறை உள் துளை 
put a spoke in one s wheel , தலையிட்டுக் கெடு . 

உடைமை ; தொய்வுடைமை , உறிஞ்சு தன்மை ; உலோக 

வகையில் செறிவற்ற தன்மை . 
spoke , v . speak என்பதன் இறந்தகாலம் . 
spoke - bone , n . முன் கை எலும்பு . 

spo nging , 11. ஒட்டி உறிஞ்சல் . 

spo nging - house , n . கடன்பட்டார் கடிகாவல்மனை . 
spok en , v . speak என்பதன் முடிவெச்சம் . 

spongiopil ine, n . புண்ணுக்குரிய செயற்கை மாவடைக் 
spoke shave , n . இரு பிடியுள்ள வளை தள இழைப்புளி . 

கட்டு , கடற்பாசி - மீர்மம் - தொய்வகம் ஆகியவற்றால் செய்யப் 
spokes man , n . பேச்சுப்பாங்கன் , சார்புரிமைப்பேச்சாளன் . பட்ட மாவடைக் கட்டு . 
spoke wise , adu . பழுக்கள் போல , ஆரைகள்போல் . 

spo ngy , a . கடற்பாசியை ஒத்த : கடற்பாசி போன்ற ; நுண் 
spok ing - machine , n . பழுக்களுக்கு ஒத்த சாய்வு வழங்க துளை நிறைந்த ; நீண்டுசுருங்குந் தன்மையுள்ள ; உறிஞ்சும் 
உதவும் இயந்திரம் 

பண்புள்ள ; அமிழ்வுடைய , அமுக்கத்தக்க ; - தொய்வுடைய ; 

உலோக வகையில் செறிவற்ற . 
spol ia opim a , ( ல . ) 11. போர்க்கொண்டி , பண்டை ரோம 
ரிடையே வெற்றிபெற்ற தளபதி பகைத்தளபதியிடமிருந்து 

spon sion , n . பிணைமை , பிணையாய் நிற்குந்தன்மை ; சார்பு 
கைப்பற்றிய படைக்கலம் ; அரும்பெருஞ்சாதனை . 

• ஏற்புறுதி , அனைத்து நாட்டுச் சட்டத்துறையில் நாட்டினிடம் 
Spo liate , . சூறையாடு , கொள்ளையிடு . 

தனியுரிமை பெறாமலே நாட்டுப்பேராள் நாட்டின் சார்பில் 

அளிக்கும் உறுதி . 
spolia tion , n . கொள்ளை , சூறையாட்டு ; பாழடிப்பு , பாழாக் 

spon son , 1. கப்பலின் புற உந்து தளம் , தளத்தின் புறத்தே 
குஞ் செயல் ; வன்பறி , கொடும் பணப்பறிப்பு , வன்முறைச் 

உந்தும் பகுதி ; போர்க்கப்பலில் பீரங்கி பயில்வதற்கான 
சுரண்டல் ; சட்டத்துறையில் பத்திரக்கையாடல் , ஆதாரம் 
பொய்ப்பிக்கும்படியான பத்திர மாற்றம் - அடியிற்புகுத்தீடு 

புடை உந்துதளம் ; உகை தண்டிற்குரிய முக்கோணத் துருத்து 

சட்டம் . 
முதலிய தகாச் செயல்கள் ; சமயத் துறையில் போலி உரிமை 
யுடன் மானிய வருவாய் சுரண்டல் ; போரரசு வகையில் 

spon sor , 1. பெயர்த்தந்தை , பிள்ளைக்குத் தம்பெயர் அளித்துத் 
நொதுமலர் கப்பற்கொள்ளையீடு ; ( தொ . ) writ of spoliation , 

தந்தைபோல அதற்கு ஆதரவளிக்க முன்வருபவர் ; பெயர்த் 
போலி உரிமையுடன் மானியப் பயன் துய் நிலை தடுக்கும் 

தாய் , பிள்ளைக்குத் தம் பெயர் அளித்துத் தாய்போல ஆதர 
வளிக்க முன்வரும் மாதர் ; ஆதரவாளர் , பிறர் மேம்பாட்டுப் 

பொறுப்பேற்பவர் ; ஒலிபரப்புத் திட்ட ஆதரவாளர் , ஒலி 
spol iator , n . கொள்ளையிடுபவர் ; பாழ்படுத்துபவர் ; கெடுப் 

பரப்புத் திட்டச் செலவைத் தானேற்று அதனுள் தன் விளம் 
போர் ; கேடு செய்வோர் . 

பரத்தையும் உட்படுத்திக்கொள்பவர் ; U. பெயர்த்தந்தையா 
spol iatory , a . கொள்ளையாகக் கொண்ட ; பாழடிப்பிற்கு யிரு ; பெயர்த்தாயாயிரு ; ஆதரவாளராயிரு ; ஒலிபரப்புத் 

திட்ட ஆதரவாளராயிரு. 


ஆணை . 


உரிய . 


லாத ; 


983 
sponsorial 

sportively 
sponsor ial , a . பெயர்த்தந்தைபோன்ற ; பெயர்த்தாய் spoon ily , adv . மேலீடா உணர்ச்சிப்பகட்டுடன் ; விளை 
போன்ற ; ஆதரவாளருக்குரிய ; ஆதரவான , பொறுப் யாட்டுத்தனமான காதற்பாங்கில் ; மெல்லினிமையாக . 
பேற்பா தரவான : பேராதரவாளருக்குரிய : நல உத்தரவாதி 

spoon - meat , n . பாலுணவு ; குழந்தை உணவு . 
யான , பிறரொருவருக்காகத் தன்னைப் பொறுப்பாளியாக்கிக் 

spoon ness , n . மேலீடான உணர்ச்சிப் பகட்டு ; விளையாட்டு 
கொள்கிற . 

காதல் . 
spon sorship , n . பெயர்த்தந்தை நிலை ; பெயர்த்தாயர் நிலை ; 
ஏற்பாதரவு , ஊக்க ஆதரவு ; நல உத்தரவாதம். 

spoon - net , n . கரைமீன் வலை . 
spontane ity, n . தன்விருப்ப நிலை ; . தன்விருப்பியல்பு , புறத் 

spoon y , n . ( இழி ) அரைகுறைப் பேதை ; சிறுபிள்ளைத் தன 
தூண்டுதலில்லாமை ; ( உயி. ) இயல்பாயியங்கும் நிலை , அகத் 

மான காதலன் ; a . உரமற்ற , மேலீடான உணர்ச்சி உடைய ; 

இன்கவர்ச்சியான ; காதற்பாங்குடைய ; மெல்லினிமையான . 
தூண்டுதலால் இயலும் நிலை . 
spontan eous , a . தன் விருப்பான ; தானே இயங்குகிற ; 

spoor , n . மோப்பத் தடம் ; U. மோப்பத்தடமறிந்து பின்பற்றிச் 

செல் . 
தனனியலார்ந்த ; புறத்தூண்டு தலற்ற ; புறக்காரணமில் 
முயற்சியில்லாதெழுகிற ; 

பேணாது 

வளர்கிற ; spoor er , n . மோப்பத்தால் தடம் பின்பற்றுபவர் . 
நோக்கமற்ற ; ( உயி ) இயல்பான ,உள்ளார்ந்த அகத்தூண்டுத sporad ic , a . சிதறலான ; தொடர்ச்சியற்ற . 
லான ; ( தொ . ) spontaneous combustion , தன்னக வேதி 

sporad ical , a . ( அரு . ) = sporadic. 
யியல் எரிமானம் ; spontaneous generation , தன்னியல் 
உயிர்த்தோற்றம் ; spontaneous suggestion , தற்கருத்துத் 

sporan gium , n . ( தாவ . ) சிதல்விதையுறை . 
தூண்டுதல் . 

spore , n. ( தாவ . ) சிதல்விதை , தாவர வகைகளில் புத்தினம் 

பிறப்பிக்கவல்ல இலைச்செதிள் போன்ற நுண்துகள் ; ( உயி . ) 
spontan eously , adv . தானாகவே ; தன்னியல்பாகவே ; வலிய ; 

கருவியல் நுண்மம் , புது உயிராக வளரத்தக்க உயிர்ம 
தன்விருப்பார ; புறத் தூண்டுதல் இல்லாமலே ; புறக்காரணம் 
எதுவுமின்றியே ; பேணி வளர்ப்பாரில்லாமலேயே ; முயற்சி 

நுண்மம் ; விதை ; கருவணு ; கருமூலம் , விதைமூலம் . 
யில்லாமலே , எண்ணா நிலையிலேயே ; தன்னக வேதியியல்பினா sporogen esis , n . சிதலாக்கம் , சிதல்விதை உருவாதல் ; கரு 
லேயே ; தற்பிறப்பாகவே . 

வியல் நுண்மம் உருவாதல் . 
spontan eousness , n . = spontaneity . 

sporo genous , a . சிதல்விதை உருவாக்குகிற ; கருவியல் 

நுணமம் தோற்றுவிக்கிற . 
spontoon , n. படைவீரரின் குத்துவாள் வகை . 

spo rran , 11. நுண்மயிர்ப் பை , ஸ்காத்லாந்து மேட்டு நில 
Spoof , n . ( இழி . ) ஏமாற்று விளையாட்டு ; சீட்டாட்ட வகை . 

வாணர் அணியும் நுண்மயிர் போர்த்த பை . 
spoof er , n . { இழி . ) எத்தன் . 

sport , n . விளையாட்டு ; வீர விளையாட்டு ; போட்டி விளையாட்டு ; 
spook , n . பேய் ; ஆவி உருவம் . 

உடற்பயிற்சி விளையாட்டு ; பந்தய விளையாட்டு ; வன்மை 
spook ish , spook y , a . பேய் உருச்சார்ந்த ; பேய்த்தன்மை விளையாட்டு ; மனைப்புற ஆர்வ ஈடுபாடு ; கேளிக்கை ; நேரப் 

போக்கு ; பொழுதுபோக்கு ; களியாட்டம் ; இன்பக் கேளிக்கை ; 
spool , n . கண்டு , நூல்சுற்றிவைக்கும் வட்டு ; திரைப்படத் 

இன்ப வாழ்வு ; வேடிக்கை , வினோதம் ; புதுமைக்கவர்ச்சி , புது 
தில் தகடு சுற்றிவைக்கும் தண்டு ; தூண்டில் கைப்பிடிமுனையி 

மாற்ற ஆர்வம் ; நகையாட்டு , களிகிளர்ச்சி ; கேலி , கிண்டல் , 

குறும்பாட்டம் ; விளையாட்டுப்பொருள் ; எடுப்பார் கைப் 
லுள்ள சுழல் உருளை ; 3. கண்டுமீது சுற்று . 

பிள்ளை ; நகையாட்டுக்குரியவர் ; வேடிக்கை விளையாட்டுக் 
spoon , n . கரண்டி ; கரண்டி வடிவப்பொருள் ; கரண்டியுரு காரர் ; இன்மகன் , நன்மகன் , தோழமைக்கினியவர் ; இன்ப 
வான துடுப்பு ; குழிப்பந்தாட்டக் குமிழ்மட்டை ; சுழல்மின் வாணர் , சூழின்ப அலைபரப்புபவர் ; விளையாட்டு வீறமைவாளர் , 
னிரை , இரைபோலத் தூண்டில் மீன் கவரும் சுழல் உலோகத் 

போட்டியில் நேர்மையும் பெருந்தன்மையுமிக்க சால்புடை 
தகடு ; 3. கரண்டியால் எடு ; கரண்டியால் எடுத்தருந்து ; 

யவர் ; ( உயி . ) மரபுப் பிறழ்வுரு , வழக்கமான மரபியலினின்று 
சிறிது சிறிதாக எடுத்தருந்து ; தூண்டிலில் சுழல்மின்னிரை 

மாறுபட்டுத்தோன்றும் உயிர் அல்லது தாவரம் ; 

5. விளை 
கொண்டு மீன்பிடி ; புல்வெளி மரப்பந்தாட்டத்தில் தள்ளுபக் யாடு ; துள்ளிக்குதி , குதியாட்டமாடு ; துள்ளிமகிழ் ; கிளர்ச்சி 
. தடி அடி ; மரப்பந்தாட்டத்தில் பந்தை 

மெல்ல அடி ; 

யுடன் பொழுதுபோக்கு ; விளையாட்டில் ஈடுபடு ; கள ஆட் 
மட்டையால் பந்தை ஏந்தியனுப்பு ; ( தொ . ) apostle spoon , டங்கள்பயில் ; விளையாட்டாகச் செயலாற்று எளிமையாகக் 
கைப்பிடியில் திருச்சீடர் வடிவங்கள் பொறித்த கரண்டி 

கருதிப் புறக்கணித்து நட ; ( தொ . ) athletic sport , ஓடுதல் 
born with silver spoon in mouth , பிறக்கும்போதே செல் 

குதித்தல் - எடை தூக்கல் முதலிய உடற்பயிற்சி விளையாட்டு ; 
வச் சிறப்புடன் தோன்றிய ; dessert spoon , பழ உணவுக் 

have good sport , வேட்டையில் வெற்றியுறு ; வேட்டையில் 
கரண்டி ; egg and spoon race , கரண்டி முட்டை ஓட்டப் 

நாடிய வேட்டை விலங்கு - பறவை முதலியவற்றைக் கைப் 
பந்தயம் ; table spoon , மேசைக் கரண்டி ; பெரிய கரண்டி ; 

பற்றி மீள் ; in sport , நகையாட்டாக , கேலியாக ; வேடிக்கை 
tea spoon , தேநீர்க் கரண்டி ; சிறு கரண்டி . 

யாக ; make sport of , கேலிக்குரியதாக்கு ; கேலி செய் . 
spoon , 11. கபடற்றவர் ; நாணமில் காதலர் ; 3. ஏதிலாக் 

sport ful , a . களிகிளர்ச்சியுடைய , மகிழ்வான 
கா தல்கொள் ; ( தொ . ) be spoons on , அசட்டுத்தனமான 

sport ing , a . துள்ளி விளையாடுகிற ; விளையாட்டில் ஈடுபட்ட 
காதல் கொண்டிரு . 

டுள்ள ; விளையாட்டுத்துறையில் அக்கறையுடைய ; விளை 
spoon -beak , n . கரண்டிபோன்ற அலகுடைய பறவை வகை . யாட்டுப் போட்டிக்குரிய சால்புடைய ; பெருந்தன்மையான , 
spoon - bill , 11. கரண்டி போன்ற அலகுடைய பறவை வகை . எதிரிக்கு நேர்மை காட்டுகிற ; ( தொ . ) sporting chance. 
spoon er , spoon erism , 11. சகாரம் , தலைப்பெழுத்துத் தற் 

ஒருவேளை கிடைக்கும் தற்செயற் பேறு ; ஆர்வமுயற்சியாளர் 
செயல் மாற்று வழக்கு , தொடர்களில் தொடக்க எழுத்துக்களை 

எதிர்பார்க்கத்தக்க தற்செயலடைவு ; sporting conduct, 

எதிராளியிடம் பெருந்தன்மையுடைய நடத்தை ; sporting 
மாற்றி அமைக்குஞ் சொற்பாணி ; ( எ - டு ) அல்லன் மல்லல் = 
மல்லன் அல்லல் . 

man , விளையாட்டில் அக்கறையுடையவர் ; sporting offer, 

எதிராளிக்கு வாய்ப்புப்பேறு அளிக்கும் செய்திவழங்கீடு . 
spoon - fed , a . கரண்டியிலூட்டி வளர்க்கப்பட்ட ; சிறுகச் 
சிறுகக் கூறிப் பயிற்றுவிக்கப்பட்ட ; செயற்கையாக ஊக்கி 

sport ingly , adv . விளையாட்டாக ; பொழுதுபோக்காக ; 
ஆதரிக்கப்பட்ட... நாட்டுத் தொழில்கள் வகையில் இறக்குமதி 

கேலியாக ; பெருமனத்துடன் 
வரிகளாலோ நன் கொடையுதவியாலோ வலிந்து வளர்க்கப் sport ive , a . விளையாட்டுத்தனமான ; களிகிளர்ச்சியுடைய ; 
பட்ட . 

காகலூடாட்டமுடைய ; வேண்டுமென்றே செய்கிற . 
spoon ful , n . கரண்டியளவு 

sport ively , adv . விளையாட்டாக . 


யான . 


| 


. 


984 
sportiveness 

sprawl 
sport iveness , 1. விளையாட்டுப் பண்பு ; களிகிளர்ச்சி ; காத spot lessness , 11. கறையற்றிருத்தல் , முழுத்தூய்மை . 
லூடாட்டம் . 

spot light , n . நாடகமேடை விளக்கு வட்டம் . 
sports , n . pl . போட்டிப் பந்தயங்கள் . 

spots, n . pl . உடனடிப் பணத்திற்கு விற்கப்படும் வாணிகப் 
sports , a . போட்டி விளையாட்டுகளுக்கு ஏற்ற ; ( தொ . ) பொருள்கள் . 
sports car , போட்டிப்பந்தயத்துக்குரிய உந்துகலம் ; sports spot - stroke, n . காப்பறவுக்கட்டு , மேசைக்கோற்பந்தாட்டத் 
coat , sports jacket , போட்டிவிளையாட்டு உடுப்பு . 

தில் சேமப் பகுதிக்குத் தொலைவிலுள்ள சிவப்புப் பந்தின் 
sports field , n . போட்டிப்பந்தயக் களம் . 

கைப்பற்றீடு . 
sports man , n . போட்டிப்பந்தய ஈடுபாட்டாளர் ; வேட்டை spott ed , a . புள்ளியிட்ட ; புள்ளிகள் நிரம்பிய ; புள்ளியிட்டுக் 
ஈடுபாட்டாளர் ; பெருந்தன்மையானவர் , விட்டுக்கொடுப் குறித்துக் காட்டப்பட்ட ; கண்டுபிடிக்கப்பட்ட ; தனியே 
பவர் ; வாழ்க்கையை விளையாட்டாகக் கருதுபவர் . 

குறிக்கப்பட்ட் ; ஐயுறவுக்குரிய ; ( தொ . ) spotted dog , நாய் 
sports manlike, a . போட்டிப்பந்தய வீரனுக்குத் தகுதி 

வகை ; ( இழி . ) உலர்முந்திரிப்பழம் விரவிய அப்பவகை ; 
யான ; போட்டிப் பந்தய வீரச்சால்புடைய ; போட்டி 

spotted fever , மூளை அழற்சிச் சன்னிநோய் . 
நேர்மையுடைய ; ஏனையோர்க்கும் சரிநிகர் வாய்ப்பளிக்கிற ; spott edness, 11. புள்ளியுடைமை , தனிப்படக் குறிக்கப்பட்ட 
மன்னித்து மறக்கும் பண்புடைய . 

தன்மை . 
sports manship , 11. விளையாட்டுத் துறைச் சால்புடைமை ; spott er, n . எதிரியமைவிடங் கண்டுபிடிப்பவர் ; விமானத்தி 
போட்டிநேர்மை மனப்பான்மை ; ஒத்தஉரிமை எதிராளிக்குத் 

லிருந்து சரியிடங் கண்டு குறிப்பவர் . 
தரும் பாங்கு ; மன்னித்து மறக்கும் பண்பு ; வீரப்போட்டி spott iness , n . புள்ளியுடைமை , தூய்மையின்மை . 
விளையாட்டுக்கு என்றும் ஒருங்கியுள்ள நிலை . 

spott y , a . புள்ளியுடைய , தூய்மையற்ற . 
sports woman , 1 . போட்டிப்பந்தயங்களில் விருப்பார்வ spous als , n . pl . மணவினை . 
முடைய. மாது ; வேட்டை விருப்பமுடைய பெண் ; மனைப் 

spouse , n . வாழ்க்கைத்துணை ; கணவன் ; மனைவி . 
புற ஈடுபாடுகளில் அக்கறை காட்டும் அரிவை . 

spout , 1. குழாய்விளிம்பு ; கிண்ணிமூக்கு ; கெண்டிவாய்க் 
spo rular , a . சிறு சிதல்விதை சார்ந்த ; சிறு கருவணுக் குழல் ; மோட்டுத் தூம்பு ; மதகுவாய் ; பீற்றுவாய் ; 
குரிய . 

நீர்த்தாரை ; எழுநீரூற்று ; கூல முதலியவற்றின் கொட்டு 
spo rule, n . சிறுசிதல்விதை ; சிறு கருவியலணு . 

தாரை ; திமிங்கில ஊற்றுவாய்த் தாரை ; நீர்விலங்குகளின் 

உயிர்ப்புப்புழை ; கூலமுதலியவற்றை இயந்திரத் தொட்டி 
spot , n . இடம் ; குறியிடம் , குறிப்பிட்ட இடம் ; பொருளின் 
தனியிடக்கூறு ; சரி நுண்ணிடம் ; புள்ளி ; கறை ; மைப் 

நோக்கிக்கொண்டுசெல்லும் பாய்கால் தட்டு ; அடைமானக் 
பொட்டு ; அழுக்குத்தடம் ; தனித்தடம் ; சுட்டி ; சிறு 

கடையின் பொருள் தூக்கிக் காட்டுபொறி ; அடைமானக் 
துணுக்கு ; சிறிதிடையீடு , சிறிதுகாலம் ; குடிவகையில் சிறி 

கடை ; நீர்வீழ்ச்சி ; 3. பீற்று ; கொட்டு ; தாரையாக ஊற்று ; 
தளவு ; ஞாயிற்றுமண்டலத்தின் இருட்புள்ளி ; மேடைக் 

கொப்பளி ; பீறி வெளிப்படு ; கொட்டுறு ; பாய்ந்தொழுகு ; 
குறியிடம் , மேசைக்கோற்பந்தாட்டத்தில் மேடைக்கோடி 

தாரையாக ஒழுகு ; திமிங்கில ஊற்றுவாய் கொப்பளி ; 
நடுவிலுள்ள கருவிட்டப்புள்ளி ; குறியிலக்கொளி; குறியிலக் 

தொடர்ந்து முழங்கு ; ஊற்றுமடை திறந்தாற்போல் பேசு ; 
கொளி விளக்கு ; நெற்றியில் சுட்டியுடைய வெண் மாடப் 

சொற்பொழிவாற்று ; ( தொ . ) be up the spout, அடைமானக் 

கடையில் அடைமானத்துக்கு வைக்கப்பெறு . 
புறா ; மீன்வகை ; வேலை வகையில் சிறு நுணுக்கிடம் ; 
ஒழுக்கக் கறை ; குறை , குறைபாடு ; ( இழி . ) குதிரைப் பந்த spout er , n . கொப்பளிப்பவர் ; கொப்பளிப்பது ; எண்ணெய்க் 
யத்தில் வெற்றிபெறும் வாய்ப்புக்குறிப்பு ; குதிரைப் பந்த 

கிணற்றின் எழுநீரூற்றுவாய் ; ஊற்றுவாய் கொப்பளிக்கும் 
யத்தில் வெற்றிபெறும் வாய்ப்புக் குறிக்கப்பட்ட குதிரை ; 

திமிங்கிலம் ; திமிங்கில வேட்டைக்கப்பல் ; சொற்பொழி 
U. புள்ளியிடு ; கறைப்படுத்து , அழுக்காக்கு ; புகழ்கெடு , வாளர் . 
புகழுக்குக் கறை உண்டாக்கு ; புள்ளிகளால் குறிப்பிடு ; spout - hole, n . திமிங்கிலத்தின் உயிர்ப்புப்புழை ஊற்று 
புள்ளியடையாளப்படுத்து ; பொருளைப் புள்ளிகளால் தனிப் வாய்த் தாரை . 
படக் குறியிட்டுக்காட்டு ; பொருள் வகையில் புள்ளிகளால் 

spout less , a . குழல்வாயற்ற ; தூம்பற்ற ; பீற்றுவாய் விளிம் 
தனிப்படக் குறியிட்டுக் காட்டப்பெறு ; புள்ளியிட்டுக் 

பற்ற ; திமிங்கில வகையில் ஊற்றுவாய்த் தாரையற்ற . 
குறித்துக்காட்டு ; சரியிடம் குறி ; சரியிடம் குறித்துக்காட்டு ; 
சுட்டிக்காட்டு ; கண்டுபிடி ; இனம் அறி ; அடையாளம் கண்டு 

spout y , a . மிதக்கும்போது நீர் பீற்றுகிற . 
இனம் கண்டுபிடி ; வானூர்தியிலிருந்து எதிரியின் அமை sprag , n . உந்துகலச் சக்கரத் தடுப்புக் கட்டை ; சுழற்சித் 
விடம் குறித்துணர் ; ( பே - வ . ) குதிரைப்பந்தயத்தில் வெற்றி தடுப்புக் கம்பி ; சக்கரம் பின்னுருளாது தடுக்கும் காப்பமைவு . 
பெறும் வாய்ப்புடைய குதிரையினைக் காட்டு ; ( தொ . ) sprain , n . சுளுக்கு ; சுளுக்கு வீக்கம் ; U. களுக்குவி , கணுக் 
knock spots off , knock the spots off , எளிதாக மேம்பட்டு கால் - மணிக்கட்டு முதலியவற்றின் வகையில் முறுகுவி . 
விஞ்சியிரு ; on the spot , அந்தச்சமயத்தில் அந்த இடத்தி 

spraints , n . pl . நீர்நாய் விட்டை . 
லேயே , உடனடியாக அந்த இடத்திலேயே ; அக்கணமே ; 
அங்கேயே ; இடர்க்கட்டத்தில் ; ஆள் வகையில் முழுதும் 

sprang , v . spring என்பதன் வழக்கமான இறந்தகால வடிவம் . 
விழிப்புடைய நிலையில் ; நிலைமைக்கு முற்றிலும் ஒத்தபடி ; Sprat, 1. அயிரைபோன்ற சிறு உணவு மீன்வகை ; ( பே - வ . ) 
சமயத்திற்கு ஏற்றவாறு நடக்கும் திறனுடையவராய் ; விளை சவலை , மெலிந்த குழந்தை ; 3. அயிரை வகைச் சிறுமீன் பிடி ; 
யாட்டு முதலிய வகையில் ஊக்கமான நிலையில் , ஆயத்த 

( தொ . ) throw a sprat to catch a herring , throw a sprat 
நிலையில் ; put on the spot , ( இழி . ) சதிக்கொலைக்குக் குறிப் 

to catch a mackerel, throw a sprat to catch a whale , 
பிடு ; படுகொலை செய் ; spot cash , கையில் பணம் ; உடனே 

கெண்டையிட்டு வரால் பிடி , பெரிது பெறச் சிறிது இழ. 
பணங்கொடு . 

sprat - day , n . அயிரை வகைச் சிறுமீன் பருவம்படுநாள் , 
spot - ball , 1 , கரும்புள்ளியால் வேறுபடுத்திக்காட்டிய வெள் 

நவம்பர் 9 - ஆம் நாள் . 
ளைப் பந்து . 

sprawl , 1. சப்பைக்கிடை , கைகால் பரப்பிக்கொண்டு கிடக்கும் 
spot - barred game , n . ஒற்றைக் காப்பறவாட்டம் , மேசைக் 

நிலை ; சப்பாணி நடை , கைகால் பரப்பிக்கொண்டு செல்லும் 
கோற்பந்தாட்டத்தில் காப்பறவுக்கட்டு இருமுறை ஒத்துக் 

இயக்கம் ; V. கைகால் பரப்பிக்கிட , பரப்பு முழுவதும் நிரப்பிக் 
கொள்ளப்படாத ஆட்ட வகை . 

கிட ; கைகால் பரப்பிக்கொண்டு அருவருப்பாக நட ; செடி 
spot less, a . குறிப்பிட்ட இடம் அற்ற ; கறையற்ற ; தூய . 

வகையில் தாறுமாறாகக் கிளைபரப்பிக்கொண்டு வளர் ; சுை 

யெழுத்து வகையில் ஏறுமாறான வரைகளை உடையவையா 
spot lessly , adv . கறையின்றி , அறத்தூயதாக . 

யியலு ; ( படை . ) ஒழுங்கின்றிக் கலப்பாகப் பரவு . 


885 
spray 

springy 
spray , 11. திவலை , சிதறு நுண்டுளி ; தூவானம் , மழை தோற்றம் ; எழுச்சி ; இளவேனில் , தளிர்ப்புப் பருவம் ; 
அல்லது அலையோர ஈரத்திவலைக் காற்று ; சிதறுகலத்தின் ஊற்று ; எண்ணெய்க் கிணறு ; ஊற்றுப் பள்ளம் வேலை 
சிதறலை நுண்டுளி ; மருத்துநீர்ச் சிதறணுத்திவலை ; அணுத் ஏற்ற உச்சநிலை ; இருமைப்பருவ வேலை ஏற்றம் , ஞாயிறு . 
திவலைச் சிதறலுக்கான மருத்து நீர்க்கலவை ; 3. நுண்டுளி திங்கள் ஆகிய இரண்டினாலும் ஏற்படும் கடல் நீர்ப் பருவ 
சிதறடி , திவலை தூவு ; திவலையை மேலே மோதுவி ; திவலை எழுச்சியலை ; உத்தரத்தின் மேல்நோக்கிய வளைவு ; பலகையின் 
பீற்று , திவலை தூவிப் படிவி ; நீர்மத்தை நுண்துளிகளாக்கிச் தலைப்பு ; ஒழுக்கு முதலியவற்றின் கசிவுத்தொடக்கம் ; ( கப் . ) 
சிதறடி . 

கப்பல் நிலைக்கயிறு ; ( கப் . ) பாய்மர வெடிப்பு : நார்வே 
spray , 1. தளிரிளங்கிளை ; பூங்கொம்பு ; கிளைப்பூங்கொத்து ; நாட்டு நடனவகை ; நார்வே நாட்டு நடன வகையின் இசை ; 
பூங்கொம்பணி , பூந்தளிர்க்கொம்பு உருவாகப் புனையப்பட்ட கிளர்ச்சி வாய்ந்த நடன இசை ; U. துள்ளு , குதி ; பாய் , 
அணிமணி ; கப்புக்கவர்க் கிளைப்பு , கப்புக்கவர் போன்ற வடி தாவிக்குதி ; விசையுடன் பாய் , கட்டறுததுத் தெறித்துப் 
வமைவு ; 3. கப்புக்கவராகக் கிளைப்புறு ; கப்புக்கவராகப் பர பாய் ; திடுமென இயங்கு , விரைந்தியங்கு ; மேலெழுந்து 
வுறு ; ( தொ . ) a spray of diamonds , தளிர்- இலை வேலைப் பாய்வுறு ; குதித்தோடு ; விசையுடன் தெறித்தோடு ; திடு 
பாடமைந்த வைர அணிமணி ; spray drain , கழனியின் கப்புக் மெனத் தோன்று ; தோற்றமுறு ; எதிர்பாராது தோன்று ; 
கவர் வடிவான வடிகால் . 

எழு ; வீறியெழு ; மேலெழுந்து தோன்று ; தோன்றப் பெறு ; 
spray board , 11. திவலை தாங்கி , படகின் பக்கமீது திவலை வெளிப்படு ; உருவாகு ; விளைவாகு ; விளைவாகத் தோன்று ; 
கள் பட்டுக் கெடாமல் தடுக்கும் பலகை . 

மரபுவழித் தோன்று ; தளிர்ப்புறு : விரைவளர்ச்சி அடை ; 
spray er , n . பூவாளி , தெளி வாளி . 

திடுமெனத் தோற்றுவி ; கட்டைவகையில் திருகுறு ; வெடிப் 

புறு ; பிளவுறு , கீறு ; வேட்டை விலங்குகள் வகையில் கிளறி 
spray ey , a . பூங்கொத்தார்ந்த ; தளிர்க்கிளை வடிவான . 

வெளிப்படுத்து ; ஊர்திகளுக்கு வில்விசையூட்டு ; சுரங்கக் 
spray ey , a . நீர்த்திவலை வடிவான . 

கண்ணிகளை வெடிக்க வை ; ( கட் . ) கடற்புயலால் பலகை 
spread , 1. படர்வு , பரவுதல் ; பரப்பீடு , பரப்புதல் ; விரிவு ; தளர்ந்து கழலப்பெறு ; ( தொ . ) air spring , pneumatic 
மலர் தல் ; அகலம் ; வீச்சு ; விரிவெல்லை , பரப்பெல்லை ; படர்ச்சித் spring , காற்றமுக்க விசை வில் ; bow spring . cee spring , 
திறம் , விரிவகற்சித் திறம் ; மேற்படர்வு , வாணிக வழக்கில் பிறை வளைவு விசைவில் ; spring & butt, கடற்புயலால் காயற் 
சரக்கின் ஆக்க மதிப்புக்கும் விற்பனை விலைக்கும் இடையே பலகையின் முனை இறுக்கம் தளர்வுறுத்து . spring a leak , 
யுள்ள மிகை ; ( பே- வ . ) விருந்துணவு , விருந்து ; 3. விரிவுறு ; கப்பல் வகையில் ஓட்டை விழப்பெறு ; நீர் உள்வரப்பெறு ; 
பரவு ; விரி ; பரப்பு ; விரிவாக்கு : அகலமாக்கு ; பரவச்செய் ; spring s mine , சுரங்கவெடி வெடிக்க வை ; spring balance ,, 
எங்கும் பரவலாக்கு ; பரவி இடங்கொள் ; பரப்பீடு செய் , வில்விசை நிறைகோல் ; spring bed , வில்வைத்த படுககை ; 
பிரசாரஞ் செய் ; பரப்பிக்காட்டு : விரித்துக்காட்டு ; பரந்து spring fever , ( பே - வ . ) இளவேனிற்காலச் சோர்வு ; spring 
கவி ; பரந்துமூடு ; ( தொ . ) spread oneself , ( இழி . ) அகம் gun , விற்பொறித் துப்பாக்கி , ஆள் அல்லது விலங்கு தன் 
பாவத்துடன் பேசு . 

மேல் இட றியதும் வெடிக்குமாறு அமைக்கப்பட்ட துப்பாக்கி 
spread - eagle , n . ( கட் . ) விரிசிறைக் கழுதருவம் ; நாணயப் வகை ; spring her luff , spring the luff , கப்பல் வகையில் 
பொறிப்பு வகையில் விரிசிறைக் கழுதவடிவம் ; சிறைவிரி 

பயின்கட்டையைத் தளர்ததிப் பாய் விரித்துக் காற்று வாக் 
கழுகாட்டம் , உள்ளங்கால் உள்விளிம்பிரண்டும் ஒன்று முன் 

கில் போகவிடு . spring mattress , சுருள் வில் வைத்த மரச் 
ஒன்று பின்னாக ஒருங்கே உறைபனிமீது சறுக்கிச செல்லும் 

சட்ட மெத்தை அமைவு ; spring tide , இருமை வேலை ஏற்றம் , 
ஆட்டவகை ; ( கப் . ) கைகால் பரப்பிப் பாய்க்கயிறுகளில் கட்டி 

கதிரவன் - திங்கள் இரண்டின் ஈர்ப்பாலும் ஏற்படும் கடல் 
அடிக்குந் தண்டனைக்கு உட்பட்டவர் ; ( பே - வ . ) முதுகூடாக 

நீர் எழுச்சியலை ; spring water , ஊற்று நீர் . 
அறுத்துப் பரப்பி வைக்கப்பட்ட கோழி இறைச்சி ; a . பகட் spring al , spring ald . 1. சுறுசுறுப்பு இளைஞன் . 
டாரவார முழக்கமிக்க ; ஆரவாரத் தேசீயப்பற்றார்வங் 

Spring beam , n . ( கப் . ) இடையா தாரமில்லா நெடுந்தூலம் ; 
கொண்ட ; ஆரவார நாட்டுப்பற்றார்வ முழக்கங்கொண்ட ; தற் இயநதிரச் சம்மட்டி முதலியவற்றில் வழங்கப்படும் அழுத்த 
பெருமையுடைய ; ப . பரப்பு ; உரிய எல்லைகடந்து நிலவு ; விசைக் கோல் . 
கைகால் பரப்பிவைத்துக் கட்டு ; விரிசிறைக் கழுகுவடிவம் 

spring - board , n . தாவு விற்பலகை , குதிப்பதற்கு உந்து 
வெட்டி அமை ; ஆரவாரப் பேச்சுப்பேசு ; ஆரவார நாட்டுப் 
பற்றார்வ முழக்கமிடு . 

விசை தரும மிதிபலகை . 
spread - over , 1. விரிபரப்பீடு ; நோ ஏற்பமைவாக்கம் , இடுங் 

spring bok , n . தென் ஆப்பிரிக்க மானியல் ஆட்டுவகை . 
கிய மணிக்கூறுகளைத் தனித்தேவைகளுக்கேற்ப அமைத்துக் Spring boks , n . தென் ஆப்பிரிக்கர்கள் ; தென் ஆப்பிரிக்க 
கொள்ளும் பாங்கு . 

காறபந்தாட்டக் குழுவினர் . 
spree , n . குதியாட்டம் , தங்குதடையற்ற மிகுகிளர்ச்சி ; களி Spring -box , 1. சுருள்விற் பெட்டி . 
யாட்டு ; குடிவெறியாட்டம் ; 3. குதியாட்டமிடு : களியாட்டயர் . 

spring .carr iage , spring - cart , n . வில் வண்டி . 
sprent , a . தெளிக்கப்பெற்ற , கவிந்து பரவப்பெற்ற . 

spring - clean , 0. முற்றிலும் துப்புரவு செய் . 
sprig , n . சிறுகிளை ; முளை , தண்டு ; இளந்தளிர் ஒப்பனை spring - clean ing , n . முழுநிறை துப்புரவு . 
அணி ; தலையற்ற சிற்றாணி ; இளைஞன் , சிறுவன் ; 3. தளிர்க் 
கிளை போன்ற ஒப்பனை செய் . 

springe , n . சிறு வேட்டைக் கண்ணி . 

spring er , n . குதிப்பவர் , துள்ளுபவர் ; ( க - க . ) வளை முகடு 
sprigg y , a . சிறு கிளைகள் நிரம்ப உள்ள ; சிறுகிளை 

தொடங்கும் பகுதி , கவானின் அடிக்கல் ; மஞ்+ டைப்பு மேல் 
போன்ற . 

முகட்டின் அடிக்கல் , இடைக்கோணமுள்ள வில் வளைவின் 
spright liness , n . களிகிளர்ச்சி , அகமகிழ்வுநிலை ; எழுச்சி ; கைம்மரம் ; குள்ள நாய்வகை திமிங்கிலகிலம் , தென் 
உயிர்த்துடிப்பு ; சுறுசுறுப்பு . 

ஆப்பிரிக்க மானியல் ஆட்டுவகை. 
spright ly , a . எழுச்சிமிக்க , களியார்வமிக்க; சுறுசுறுப்பான , 

spring - halt , 7. குதிரையின் திடீர் கொண்டிந்தனம் . 
கிளர்ச்சி வாய்ந்த , மகிழ்ச்சி நிரம்பிய , 
sprig tail , n . கூர்முனை வால் தாரா ; சதுப்பு நிலக் கூர்வால் 

spring - head , n . வேலை ஊற்றுக்கண் ; ஆற்றுத் தொடக்கம் . 
கோழி வகை . 

springs , n . pl . வேலையேற்றப் பருவங்கள் . 
spring, n . குதிப்பு , பாய்வு , துள்ளல் : திடீர் இயக்கம் ; பின் 

spring tide , n . இளவேனிற் பருவம் ; வேலையேற்றப் பருவங் 
வெட்டு , பின்னெறிவு , பின்னுதைப்பு விசை , நெகிழ்ச்சித் திறம் ; 

கள் . 
பாய்திறம் ; திருகு சுருள்வில் , விசைவில் ; வில்வளைவு விசை ; spring time , n . இளவேனிர் பருவம் . 
அதிர்ச்சி தாங்கும் வில்லமைவு . வில்வளைவின் பக்க உயர்ச்சி ; spring y , a . நொசிவான ; நெகிழ் திறமுடைய ; வில் வைத்த ; 
விசைமூலம் ; அகத்தூண்டுதல் ; நோக்கம் ; தொடக்கம் ; துள்ளுகிற ; நடை வகையில் மென்பதிவான . 

125 


நீர்த் 


986 
sprinkle 

squad 
sprink le , 1. தூறல் ; சிறுமழை துளிப்பு ; U. தெளி , தூவு, குதிமுள்ளினாற் குத்து ; தூண்டு ; குதிமுள் பொருத்தியமை ; 

நுண் துகள் சிதறு ; பரப்பின்மீது தெளி ; பரப்பின் மீது தூவு ; முழுவிரைவுடன் குதிரை இவர்ந்து செல் ; ( தொ . ) gilt spurs , 
சிதறவிடு ; சிறு துளிகளாக விழு ; சிறுதுகளாகச் சிந்து . 

வீரத் திருத்தகைப் பட்டத்திற்குரிய சின்னம் ; need the spur , 
sprink ling , n . தெளிப்பு ; சிற்றளவு ; புத்தகக் கட்டட தூண்டுதல் தேவைப்படு ; மந்தமாயிரு , சோம்பலாயிரு ; 
வேலை வகையில் விளிம்பு வண்ணப் புள்ளியீடு ; இங்குமங்கு 

on the spur of the moment , முன்னேற்பாடின்றி ; உடனடிச் 
மாகச் சில ; இங்குமங்குமாகச் சிலர் . 

செயலாக ; put spurs to , set spurs to , குதிரையைக் குதி 
sprint , n . குறுவிரைவோட்டம் ; 3. சிறு தொலைவு முழு 

முள்ளினாற் குத்தி விரைவுபடுத்து , தூண்டு ; தாற்றுமுள் 
விரைவுடன் ஓடு ; குறிப்பிட்ட தொலை விரைந்தோடு . 

பொருத்து ; போர்ச்சேவலுக்குச் செயற்கை எஃகுமுள் இணை ; 

spur & willing horse , தேவையற்ற வகையில் நெருக்கு , 
sprit , n . மரக்கலப் பாய்க் குறுக்குக் கோல் . 

தானாகச் செல்வதைத் தாக்கிச் செலுத்த முற்படு ; spur royal , 
sprite , n . கூளி , மாயச் சிறுதெய்வம் , பூதம் . 

15 ஷில்லிங்கு மதிப்புள்ள முதலாவது ஜேம்ஸ் காலப் பொன் 
sprit sail, n . குறுக்குக்கோலினால் விரிவாக்கப்பட்ட பாய் . 

நாணயம் ; win one s spurs , ( வர . ) வீரத் - திருத்தகைப் 
sprock et , n. கண்ணிப்பல் , சங்கிலிக்கண்ணிச் சக்கரப்பல் . பட்டம் பெறு ; தனி மேம்பாடுறு , புகழ்பெறு . 
sprock et - wheel , n . சங்கிலிக்கண்ணிப் பற்சக்கரம் . 

spurge, n . உறைப்பான பால்போன்ற சாறுடைய செடிவகை . 
sprout , 1. தளிர் ; நொய்முளை ; இளந்தண்டு ; சிறு கிளைக்கப்பு ; spur ious , a . போலியான ; பெயர்ப்பொருத்தமற்ற , மூலமரபு 
ப . தளிர் , வளரத் தொடங்கு ; கப்புக்கவர் வெடி ; கப்புக்கவர் மாறாட்டமுடைய ; ( வில . ) உறுப்புவகையில் பொய்த்தோற்ற 
வெளிப்படுத்து ; மேலெழும்பு , உயரமாக வளர் ; தளிர்த்து 

மான , செயல் செய்யாமல் தோற்றமட்டும் உடையதான . 
வெளிப்படுத்துவது மூலமாக உண்டாக்கு ; ( தொ . ) 

spurl ing - line , n. ( கப் . ) பயின் சுட்டுவரி , பயின்கட்டை 
Brussels sprouts , கோசுக் கீரை வகை . 

திருப்பும் சக்கரநிலையைக் காட்டும் கல இயக்காழி இணைத்த 
spruce , 1. குளிர்மண்டல ஊசியிலை மரவகை . 

கம்பிவடம் . 
spruce , a . ஒழுங்கான , உடைச்செப்பமிக்க ; தோற்ற வகை Spurn , n . வெறுத்தொதுக்கீடு : ஏளனப் புறக்கணிப்பு ; இகழ் 

யில் நேர்த்தியான ; 3. நாகரிகப் பாங்கான தோற்றங் கொள் . வெறிவு ; 3. எற்று , உதைத்துத்தள்ளு ; வெறுத்தொதுக்கு ; 
spruce .beer , 1. குளிர்மண்டல பசியிலை மரவகையிலிருந்து ஏளன வெறுப்புடன் நட 

டத்து ; இகழ்ந்து புறக்கணி . 
செய்யப்படுங் குடிவகை . 

spu rrey , n . = spurry . 
Sprue , n . உருகிய உலோக வார்ப்புக் குழி ; வார்ப்புக் குழி Spur rier , n . குதிரைக் குதிமுள் செய்பவர் . 
யில் இறுகிய உலோகம் . 

spu rry , n . நறுமண மலர்ச்செடி வகை . 
sprue , n . வெப்பமண்டலத் தொண்டை நோய் வகை . 

spurt , n . பீறித்தெறிப்பு ; திடீர்க் குறுவேகம் ; U. பீறித் தெறி ; 
spruit , 11. வறண்ட ஓடை , தென் ஆப்பிரிக்காவில் மழைகாலத் 

விட்டுவிட்டுப் பீறியடி ; திடீர்க் குறுவேகங் கொள் . 
தில் மட்டும் நீரோடும் ஆழ வாய்க்கால் . 

spurt , n . திடீர்ப் பொங்கிவழிவு; பீற்று நீர்த் தாரை ; 3. 
Sprung , a . ( பே - வ . ) வெறிமயக்கத்திலுள்ள . 

தாரையாகப் பொங்கிவழி . நீராவியாகப் பீறி வெளிப்படு ; 
sprung ,. spring என்பதன் முடிவெச்ச வடிவம் ; spring நீர்மம் பொங்கிவழியச் செய் ; நீராவிபீற்றி வெளிப்படச் செய் , 
என்பதன் அருவழக்கான இறந்தகால வடிவம் . 

spur - wheel , n . பற்சக்கரம் . 
spry , a . சுறுசுறுப்பான , கிளர்ச்சி வாய்ந்த . 

spur wort , n . மஞ்சிட்டி வகை , வயல்களில் தோன்றும் 
Spry er , a . spry என்பதன் உறழ்படி வடிவம் . 

களை ச்செடி வகை . 
spry est , a . spry என்பதன் ஏற்றுயர்படி வடிவம் . 

sput nik , n . புடவித் துணைக்கோள் , நிலவுலகைச் சுற்றும்படி 
spud , n . களைக்கொட்டு ; திண் குறும்பொருள் ; ( பே - வ . ) 

ருசிய நாட்டவர் 1957- இல் முதலில் விடுத்த செயற்கைக்கோள் . 
உருளைக்கிழங்கு ; 3. களைக்கொட்டினால் கொத்தி அகற்று . sputt er , 1. பிதற்றல் , எச்சில் தெறிக்கும் பேச்சு ; விரைந்த 
spud dle , U. ( பே - வ . ) பயிற்சியின்றித் தோண்டு . 

பேசசு , தொடர்பிசைவற்ற பேச்சு ; 3. ஒலியெழ எச்சில் 
spudd y , a . தடித்துக் குட்டையாயுள்ள . 

உமிழ் ; பிதற்று , தொடர்பிசைவின்றிப் பேசு , விரைந்து பேசு , 

உணர்ச்சி வேகத்தோடு பேசு . 
spue , n . கக்கல் ; 3. வாந்தியெடு ; வாந்தி செய்வி . 

sput um , n . உமிழல் ; இருமல்நோய்ச் சளி ; pl . spu ts . 
spume , n . நுரை ; U. நுரைப்புறு ; நுரைபொங்கப்பெறு . 

spy , n . ஒற்றர் , வேவுபார்ப்போர் ; pl . spies ; v . வேவுபார் , 
spumes cence , n . நுரைப்பு ; நுரைபோன்ற தன்மை . 

ஒற்றியறி , 
spumes cent , a . நுரைபோன்ற ; நுரை பொங்குகிற . 

spy glass , n . சிறு தொலைநோக்காடி . 
span , a . நூற்கப்பட்ட ; ( தொ . ) spun glass , உருகிய நிலை 

spy hole , 1. ஊடுபுழை , சுவர்க் கதவு ஒற்றுத்துளை . 
யில் நூலாக இழுக்கப்பட்ட கண்ணாடி ; கண்ணாடியிழை ; 
spun gold , பொற்சரிகை ; spun silk , மலிவான பட்டு நூல் , 

squab , 1. கட்டுருளி, கொழுத்துக் குட்டையான ஆள் ; சிறகு 

முளையாப் புறாக்குஞ்சு; திண்டு ; மெத்தைத் தவிசு , பஞ்சுறைப் 
கழிவுப் பட்டு நூல் கலந்த பருத்தி நூல் ; spun yarn , முறுக்கு 

பீடம் ; a . கொழுத்துக்குட்டையான , சிறுத்துத் தடித்த ; 
வடம் . 

adv . தொப்பென்று ; ( தொ . ) squab pie , சமைத்த புறாக்கறி ; 
spun , v . spin என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 

ஆட்டிறைச்சி மசியல் . 
spunge , n . , v . = sponge . 

squa bble, n . பூசல் ; கைகலப்பு , கூச்சலுங் குழப்பமுமான 
spunk , n . துணிவு , மனவுரம் ; தீப்பொறி . 

சச்சரவு ; 3. பூசலிடு , கூச்சலிட்டுச் சச்சரவு செய் ; ( அச்சு . ) 
spunk y , a . கிளர்ச்சியார்வம் மிக்க ; சீறியெழும் பாங்குடைய . 

எழுத்துருக் கோப்புக் கலைத்துவிடு . 
spun - out , a . நொய்தாக நூற்கப்பட்ட ; நீட்டிவிடப்பட்ட . squabb y , a . சிறுத்துத் தடித்த , 
spur , n . குதிமுள் , குதிரைவிலாவில் குத்தி ஊக்கும் தாற்று 

squab - chick , n . இறக்கை முளையாக் கோழிக்குஞ்சு. 
முள் ; தாற்று விளிம்புச் சுழல்வில்லை ; தூண்டுகோல் , தூண்டு squacc o , n . சிறு தலைச்சூட்டுடைய நாரையினப் பறவை ; pl . 
விசை ; குதிமுள் வடிவப்பொருள் ; சேவலின் கால்புடைப்பு ; squacc os .. 
போர்ச்சேவல் கால் செருகு செயற்கை எஃகுமுள் ; பக்கமலை ; squad , n . ( படை . ) பயிற்சிப் படைவீரர் திரள் ; குழுமம் , சிறு 
பனி மிதியடிக் கம்பிமுள் ; மரமேறும் மிதிமுள் கட்டை ; கோட் மக்கள் திரள் ; ( தொ . ) awkward squad , தகுதி வாய்க்கப் 
டைப் புறமதிற் கோணம் ; ( தாவ . ) மலரின் இதழ் இனழத் பெறாத புதுப்படைவீரர் கூட்டம் ; flying squad , விரை கருவி 
தொங்கல் ; குறுங்கிளை , பூ அல்லது காய் தாங்கும் சிறுகிளை ; கல வாய்ப்புடைய காவல் துறைப் படை ; 

squad drill ,, 
புல்நோய் வகை ; நோயுற்ற புல்விதை ; 3. குதிரையைக் தொடக்கநிலைப் பயிற்சி , 


K 


குச் 


987 
squadron 

square - toes 
squa dron , 11 . படையணிப் பிரிவு ; புரவிப்படைப் பெரும் நாற்கட்ட வடிவினதாக்கு ; வெட்டுமரத்துக்குச் செங்கோண 
பிரிவு ; கலப்படை , இயந்திரக் கருவிகலப் படையின் பிரிவு ; மூலை விளிம்புகளைக் கொடு : எண்ணினைத் தற்பெருக்கமாக்கு ; 
ஒழுங்கணி ; சிறப்பணிப் போர்க்கப்பற் 

போர்க்கப்பற் படைப்பிரிவு ; வட்ட வகையில் பரப்பளவைச் சதுர அளவையாக்கிக் கூறு ; 
விமானப்படையின் குழுமம் ; 3. படையணி வகு . 

பொருத்துவி , பொருத்திக் காட்டு ; பொருந்து , இசைவுறு , 
sgua dron -leader , n . ஒழுங்கணித் தலைவர் ; அணித்தலைவர் . 

சரிசெய் ; அறுதிசெய் , தீர்த்துவிடு , தொகை செலுத்திவிடு ; 

( பே - வ . ) கைக்கூலி கொடு ; இலஞ்சங்கொடுத்துச் சரிப்படுத்து ; 
squail er , n . எறிகழிக் குண்டு , அணில்கள் போன்றவற்றை 

விறைப்புடன் நடந்துகொள் , குத்துச்சண்டைக்காரர்நிலை மேற் 
எறியும் ஈயக் குமிழ்க் கோல் . 

கொள் ; குத்துச்சண்டைக்காரர் நிலை மேற்கொண்டு முறைத்து 
squails , n . pl . மேசைவட்டாட்டம் , வட்டமான மேசை நோக்கிச்செல் ; குழிப்பந்தாட்ட வகையில் போட்டிப் பந்த 
அல்லது பலகையின் மீது சிறு மரவட்டு கொண்டு விளை யத்தின் கெலிப்பெண்களைச் சரிசமமாக்கு ; ஆட்டத்தில் 
யாடும் ஆட்டவகை . 

எடுத்த எண்ணிக்கையளவினைச் சரிசமமாக்கு ; ( கப் . ) குறுக் 
- qua lid ; a . அழுக்கடைந்த தோற்றமுடைய ; இழிநிலையான ; 

சட்டங்களை அடிக்கட்டைக்குச் செங்கோணமாகக் 
ஏழ்மைப்பட்ட . 

கிடைநிலையில் வை ; ( கப் ) தளை வட்டுக்களைக் கிடை 
iquall, n . பேய்ப்புயல் ; பனி ஊதைப் புயற்காற்று ; பனிப்புயல் 

நிலையில் வை ; கப்பற் பாய்மரக் கயிற்றேணியின் குறுக்குப் 

படிக்கயிறுகளை மற்றப் படிக்கயிறுகளுக்கிணையாகக் கிடை 
மழை ; . வீறிட்டலறு , ஊளையிடு ; வீறிட்ட ஒலியுடன் பேசு , 

நிலையில் வை ; adu. செங்கோணமாக ; உறுதியாக ; நேரடி 
ஊளைக்குரலிற் பேசு ; ( தொ . ) arched squall , கவிமுகிற்புயல் , 
நில நடுக்கோட்டருகே கருமேகங்கள் கவான் வடிவில் திடீ 

யாக ; ஒருசீராக . சரிசமமாக ; நேர்மையாக , உண்மையாக ; 

( தொ ) all square at the turn , square at the turn , குழிப் 
ரெனத் திரள்வதனால் வீசுங் காற்றுமழை ; black squall , 

பந்தாட்டத்தில் இருதிறப் போட்டியாளர் வகையிலும் செலிப் 
கரும்பேய்மழை , கருமேகத்துடன் கூடிய திடீர்ப் புயற்காற்று 

பெண் ஒரே நிலைப்பட்ட ; & square deal , நேர்மையான ஒப் 
மழை , look out for squalls , இடர் நேராவண்ணம் முன்னெச் 

பந்தம் ; நெறிமுறை திறம்பாது நடத்தும் 

பாங்கு ; 
சரிக்கையாயிரு ; white squall, ஒண் பேய்மழை , மப்புமந்தார 

be on the square , நற்கொத்தராயிரு ; by the square , மிகு சரி 
மற்ற வானிலையில் மேகங்கள் கூடாமலேயே திடீரென வீசுங் 

நுட்பமாக ; fair and square , முழுநிறை நேர்மையான , வளைவு 
காற்று மழை . 

நெளிவற்ற ; சூழ்சசி நுண்ணயமற்ற , களங்கமற்ற ; ஐயத்திற் 
squall y , a . திடீர்க் காற்றுமழை மிகுதியாகவுள்ள ; திடீர்க் கிடமில்லாத 

ரத ; சூழ்ச்சி நுண்ணயமின்றி ; களங்கமில்லாமல் ; 
காற்று மழையினால் பாதிக்கப்படுகிற புயலாகச் சீறியடிக்கிற ; ஐயத்திற்கிடமின்றி ; get square with creditors , கடன்காரர் 
கொந்தளிக்கிற ; புயலார்ந்த ; பேய்ப்புயலடிக்கும் நிலை களுக்குப் பணம் திருப்பிக் கொடுத்துவிடு , கடன்காரர்களிடம் 
யிலுள்ள . 

சமரசமாக ஒத்துப்போ ; hollow square , நடுவில் மூட்டை 
squal oid , a . சுறாவிற்குரிய ; சுறாமீன் போன்ற . 

களுக்கு இடம்விட்டு நாற்கட்ட வடிவில் அணிவகுத்து 
squa lor , n . கழிகடை நிலை ; அழுக்கடைந்த தோற்றம் ; 

நிறுத்தப்பட்ட காலாட்படைப் பிரிவு ; நடுவே ஆணைத் தலை 

வர்க்கிடம் விட்டு உள்நோக்கி நிறுத்தப்பட்ட நாற்கட்ட 
ஏழ்மைத் தோற்றமுடைய நிலை ; குப்பைகூளமான நிலை . 

அணிவகுப்பு ; how squares go , விவகாரங்கள் நடந்துகொண் 
squam a, n . ( தாவ . , வில. ) செதிள் , சிம்பு ; செதிள் போன்ற 

டிருக்கும் பாங்கு ; magic square , மாயச் சதுரம் , நேர் . 
இறகு ; செதிள்போன்ற எலும்புப்பகுதி ; pl . squam se . 

குறுக்கு - சாய்வாக எவ்வழிக்கூட்டினாலும் ஒரே தொகை வரும் 
squam iform , a . செதிள்போன்ற . 

படி அமைக்கப்பட்டுள்ள எண் வரிசைச் 

சதுரம் ; 
squam osal , n . செதிள்போன்ற செப்பை எலும்புப்பகுதி ; a . 

on the square, நம்பத்தக்க வகையில் , 

நேர்மையாக ; 
செதிள்போன்ற . 

out of square , செங்கோணமாயிராமல் ; ஏற்புடை மாதிரி 

யாய் அமையாமல் ; perfect square , நேரியல் 
squam ose , squam ous , a . செதிள்களால் மூடப்பட்ட ; 

முடைய மிசைப்பெருக்கம் ; square accounts with , பழி 
செதிள்போன்ற ; செதிள்களால் ஆன . 

வாங்கு , வஞ்சம் தீர் ; square & person , ஒருவருக்குக் கைக் 
squam ule , 11. சிறு செதிள் . 

கூலி கொடு ; square knot , இரட்டை முடிச்சு ; square leg . 
squa nder , V. சிதறு , கலைத்துவிடு ; வீணிற் செலவுசெய் . 

இடப்புறச் சரி நேராட்டக்காரர் , மரப்பந்தாட்ட வகையில் 

மட்டைக்காரருக்கு இடப்புறத்தில் அவருக்கு நேர்க்கோட்டி 
squa nderer , n . ஊதாரி , வீண்செலவு செய்பவர் . 

லுள்ள பந்து வீச்சாளர் ; இடப்புறச் சரிநேரிடம் , மரப் 
squanderman ia , n . ஊதாரிவெறி . 

பந்தாட்ட வகையில் மட்டைக்காரருக்கு இடப்புறத்தில் 
iquare , 11. சதுரம் , சரிசம நாற்கட்ட வடிவம் ; நாற்கட்ட அவருக்கு நேர்க்கோட்டிலுள்ள பந்து வீச்சாளர் இருக்கு 
வடிவம் ; சதுரவடிவப் பொருள் ; ஏறத்தாழச் சதுரவடிவமான 

மிடம் ; square measure , சதுர அளவை , மிசைப்பெருக்கக் 
பொருள் ; நாற்கட்ட வடிவப் பொருள் ; சதுரக்கட்டம் , தாயக் கணிப்பு ; square number , மிசைப்பெருக்க எண் , எண்ணின் 
கட்டக் குறுக்குக் கட்டங்களில் ஒன்று ; சதுக்கமுன்றில் , 

தற்பெருக்கக விளை வான தொகை ; square peg in round hole , 
நாற்புறமும் மரங்களும் கட்டிடங்களும் சூழ்ந்துள்ள நாலு 

இடத்துக்கு ஒவ்வாத ஆள் ; square root , மிசைப்பெருக்க 
கட்டு முற்றம் ; சதுக்கம் , நான்கு தெருக்களாற் சூழப்பட்ட 

மூலம் , எண்ணை மிசைப்பெருக்கமாகக் கொண்ட மூல எண் ; 
கட்டிடங்களின் தொகுதி ; செங்கோணளவி , செங்கோணங் square sail , பாய்மரத்திற்குக் குறுக்காகத் தொங்கவிடப் 
களை வரைவதற்கான அல்லது சரிபார்ப்பதற்கான நேர் படும் நாற்கட்டமான உப்பற்பாய் ; square the circle , செய்ய 
முக்கோண வடிவக்கருவி ; செந்நிலை ; கட்டளைப்படிவம் , ஏற் 

முடியாததன் கண் முயலு ; square up . கணக்குத் தீர்த்துக் 
புடை மாதிரி ; மிசைப் பெருக்கம் , எண்ணின் இருவிசைத் தற் 

கொள் , கொடுக்கவேண்டியதைக் கொடுத்துத் தீர்த்துவிடு ; 
பெருக்க விளைவு ; நாற்கட்டக் காலாட்படைப் பிரிவு ; சதுரப் square up to , எதிர்த்து நின்று சமாளி . 
பாணி , குறுக்குநெடுக்கு வரிசை ஒருங்கமைய எழுதப்படும் square - built , a . கட்டுருளியான , சதுரவடிவத்தை நினைப் 
முறை ; 100 சதுர அடித்தள அளவு ; a . சதுர வடிவான ; பூட்டுகிற , உயரத்தை நோக்கும்போது சற்றுக் கூடுதலாகவே 
நாற்கட்டமான ; நிமிர்கோணான , செங்கோணமாகத் திரும்பி அகன்றிருக்கிற . 
யுள்ள ; சரிசதுக்கமான , செங்கோணமான ; சரிசம நீள அகல 

square face, n . ( பே - வ . ) சாராய வகை . 
முடைய ; உயரத்துக்குப் பொருந்தாத மிகை அகலமுடைய ; 
செங்கோணவாட்டான , முக்குப்பிடிப்பான ; சீராக ஒழுங்கு 

square ly , adv . சதுரமாக ; நேர்மையாக . 
செய்யப்பட்ட , நன்னிலையிலுள்ள ; முழுநிறைவான ; சிறிதும் square - rigged , a . இணைவரிக்கட்டான , முக்கியமான பாய் 
விட்டுக்கொடுக்காத , விடாப்பிடியான ; ஒழுங்குடைய , 

கள் பக்கவாடடான கயிறுகளால் பாய்மா நடுவுடன் இணைக் 
நேர்மையான ; சீரான நிலையமைதியோடு கூடிய , ஒருசீரான , கப்பெற்ற . 
மாறுபாடற்ற ; சரிக்குச் சரியான , மாறு செய்து சரிசமமான ; square - toes , n . சதுர வடிவில் முடியும் கால்விரல்களையுடை 
ஆட்ட நடனவகைகளில் நால்வர்க்குரிய ; I. சதுரமாக்கு ; யவர் ; சதுர வடிவில் முடியும் புதைமிதிகளை யுடையவர் . 


எண் மூல 


7 


988 
squarrose 

squirrel 
squa rrose , squa rrous , a . ( தாவ . , வில . ) கரடுமுரடான 

spueeze , n . பிழிவு ; நெரிப்பு ; கசக்கீடு ; பிசைவு ; கூட்ட 
செதிள் திரளமைவுடைய . 

நெருக்கடி ; ஆள் நெருக்கம் ; ஈரத் தாள் அல்லது மெழுகில் 
squars on , n . பெரிய தனச் சமய குரு, பண்ணையாராகவும் எடுக்கப்படும் அழுத்து தடம் ; வரிப்பிழிவு, வலிந்துபெறும் 
சமய குருவாகவும் இருக்கும் ஒருவர் . 

வரிப்பணம் ; சட்டவரம்பிகந்த தரகு ; கொள்முதல் சரக்கில் 

வேலையாட்கள் வலிந்து பறிக்கும் நூற்று . விழுக்காடு ; 0 . 
Squash , n . பிழிசாறு ; துவையல்கூளம் , கசக்சிப்பிசைந்த 

பிழி ; கசக்கு ; பிசை ; அழுத்திப்பிடி ; திணித்து உட்செலுத்து , 
மொததை ; மக்கள் திரள் ; மெத்தனவு , மென்மைப்பொருளின் 

வலிந்து நுழைவி ; நெருக்கியடித்து வழியுண்டாக்கிக் 
வீழ்ச்சி ; மெத்தென வீழ் ஒலி , ஐம்பந்தாட்டம் , மெத்தென்ற 

கொண்டுசெல் ; வலிந்து பறித்து அலைக்கழியச் செய் ; கசக் 
பந்துகள் கொண்டு ஐவராடும் ஆட்டம் ; 3. கசக்கு , பிசை ; 

கிப் பெறு ; கட்டாயப்படுத்திச் செயலாற்று , வல்லந்தமாகச் 
நொறுக்கு ; பிழி அழுத்திச் சாறெடு ; அடையாக நெரித்திடு ; 

செய்வி ; அச்சுறுத்திப்பெறு ; விடாது கெஞ்சிப்பெறு ; மிக 
கூழாகும்படி நசுக்கு ; நெருக்கி மொய் ; திரளாக அடைவுறு ; 

முயன்று வருவி ; நாணயம் முதலியவற்றின் பொறிப்படை 
நெருக்கியடித்து வழியுண்டாக்கிக்கொண்டு செல் ; சுடுசொல் 

யாளமெடு ; ( தொ . ) squeezed orange , இனிப் பயன்படாத 
கூறி ஒருவர் வாயெடுக்கவொட்டாமல் அடக்கு ; ( தொ . ) 

பொருள் ; முழுதும் பயன்படுத்தப்பட்டதனால் இனிப் பயன் 
squash hat, மென்மையான ஒட்டுக்கம்பளத் தொப்பி ; 
squash rackets , ஐம்பந்தாட்டம் , மென்பந்தால் ஐவராடும் 

படாதவர் , squeeze play , சீட்டாட்ட வகையில் எதிரி முக் 

கிய சீட்டினைக் கழித்துவிடும்படி செய்யும் ஆட்டம் ; தளக்கட் 
ஆட்டம் . 

டப் பந்தாட்ட வகையில் மூன்றாந்தள ஆட்டக்காரர் தளம் 
squash , 1. சுரைக்கொடி வகை . 

மீள உதவும்படி எறியப்படும் அணிமை அகக்களப் பந்தெறி ; 
squash y , a . கூழான , களியான , குழம்பான ; ஊறவைக்கப் squeeze the orange , நற்கூறுகளையெல்லாம் எடுத்துவிடு . 
படட ; தட்டையாக நசுக்கப்பட்ட . 

squeez er , n . பிழிபவர் , கசக்குபவர் ; வலிந்து பணம் பறிப் 
squat , n . குந்துகை , குந்தியிருக்கும் நிலை ; குட்டையான பவா ; வல்லந்தமாகச் செய்விப்பவர் ; பிழிவுகருவி ; பிழிவு 
தடிதத மனிதர் ; a . குந்தியிருக்கும் நிலையிலுள்ள ; ஆள் இயந்திரம் ; பிழியும் இயந்திரப்பகுதி ; உருக்கிரும்புக் குழம் 
வகையில் தடித்துக்குட்டையான , சிறுத்துக் கொழுத்த ; U. 

பில் குமிழிபோக்கும் இயந்திரக் கருவி . 
தரையில் குந்து , குந்திக்கொண்டிரு ; குந்தியிருக்கச் செய் ; squelch , n . ( பே - வ . ) மிதித்துத்துவைப்பு ; தரைமட்ட அரைப்பு ; 
விலங்குகள் வகையில் தரையையொட்டிப் பதுங்கியிரு ;; நுண் சேற்று ஒலி , சளக்கொலி ; தொப்பென மோதுதல் ; உரு 
( பே - வ . ) உட்காரு , அமர் . 

விலாக் குழம்பு ; மொத்தை எதிர்ப்புரை ; 3. மிதித்துத் துவை ; 
squa tter , 1. குந்தியிருப்பவர் , குந்துபவர் ; ஆஸ்திரேலிய உதைத்துத் தரை மட்டமாக அரை ; காலால் தேய்த்துக் குழம் 
வழக்கில் அரசியல் நிலமேய்ச்சல் உரிமையாளர் ; கால்நடை பாக்கு ; சப்பையாக அரை ; ஒழித்து விடு ; திகைக்க வை ; 
உடைமையாளர் ; சட்டக் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட நில வாயடைத்துவிடச் செய் . 
உடைமையாளர் ; தாவளம் போடுபவர் , உரிமையின்றிப் squib , 11. கையெறி வாணவெடி ; கையெறி சுரிவாண வெடி ; 
பொதுநிலத்தில் தங்குபவர் ; யாருமில்லாத வீட்டை அதிகார வசைப்பாடல் ; வெடிமருந்துக் குழல் ; 3. வசைப்பாடல் . 
மின்றி உடைமையாக்கிக் கொள்பவர் . 

இயற்று . 
squaw , n. அமெரிக்க செவ்விந்தியப் பெண் ; அமெரிக்க செவ் squid , 11. தூண்டில் இரையாகப் பயன்படும் சிப்பிமீன் வகை ; 
விந்திய வழக்கில் மனைவி . 

செயற்கைத் தூண்டில் இரை ; ப. சிப்பிமீன் தூண்டில் இரை 
squawk , n . கிறீச்சொலி ; பறவையின் அலறல் ; அச்சக் 

வைத்து மீன்பிடி ; இரையிட்டு மீன்பிடி . 
கூவிளி ; வேதனைக் கூக்குரல் ; 3. கிறீச்சிடு ; பறவை வகை squid , n . நீர்மூழ்கியினைத் தாக்கும் பீரங்கி . 
யில் அலறு ; அச்சக் கூவிளி கூட்டு ; வேதனைக்குரல் squiff y , a . மட்டாகக் குடித்த . 
எழுப்பு . 

squil gee , n . , v . = squeegee . 
squaw - man , n . செம்மனை வெள்ளையர் , அமெரிக்க - இந்தியப் 

squill , n . சிறுநீர் தூண்டும் மருந்தாகவும் பேதிமருந்தாகவும் 
பெண்ணை மணந்துகொண்ட வெள்ளையர் . 

பயன்படும் அல்லியினப் பூண்டு ; அல்லியினச் செடிவகை. 
squeak , n . கீச்சொலி ; மயிரிழைத் தப்பிப்பிழைப்பு ; பெயரள 

squill - fish , 11. நத்தை வகை ; மேல்தோடுடைய உயிரின 
வான வெற்றி ; 3. சுண்டெலிபோலக் கீச்சொலி எழுப்பு ; 

வகை . 
மசகிடாத கீல் போலக் கிறீச்சொலி எழுப்பு ; கீச்சென்ற ஒலி 
யிற்பேசு ; ( பே - வ . ) கூட்டாளியைக் காட்டிக் கொடு ; ( தொ . ) 

squinch , 11. ( க - க . ) உள் வளைவுக் கட்டுமானம் . 
narrow squeak , மயிரிழையில் தப்பிப்பிழைத்தல் , பெயரள 

squint , n . ஒருக்கணிப்புக் கண் , பக்கவாட்டுப் பார்வை ; கள்ளப் 
வான வெற்றி . 

பார்வை ; மனச்சாய்வு , விருப்பச்சார்வு ; சார்வு நாட்டம் ; 
squeak er , n . கீச்சொலி எழுப்புகிறவர் ; மாடப்புறாக் குஞ்சு ; 

திருக்கோயிற் சுவரில் சாய்வுப் புழைவாய் ; ( பே - வ . ) நொடிப் 
காட்டிக் கொடுப்பவர் ; கீச்சொலி விளையாட்டுப் பொம்மை . 

பார்வை , கணக்காட்சி ; a . ஒருக்கணித்த பார்வையுடைய ; 

U. சிறக்கணித்துப் பார் . 
squeal , 11. குழந்தையின் கீச்சொலி ; வீல்வீல் என்ற குழந்தைக் 

squint - eyed , a . ஒருக்கணிப்புப் பார்வையுடைய . 
கதறல் ; குழந்தையின் மகிழ்ச்சிக் கூச்சல் ; பன்றியின் கிறீச் 
சொலி ; V. குழந்தை வகையில் கீச்சொலியிடு ; குழந்தை 

sguire , n . மாவட்டத் தலைமை நிலக்கிழார் ; வீரத் திருத்தகை 
வகையில் வீல்வீல் என்று கதறு ; குழந்தை வகையில் மகிழ்ச்சி 

யின் துணையாள் , வீரத் திருநம்பி , வீரத்திருத்தகையாகும் 
யால் கூவு ; பன்றிவகையில் கிறீச்சிடு ; கீச்சென்ற ஒலி 

அவாவுடன் வீரத்திருத்தகைத் துணைவனாகச் செல்லும் துணை 
யுடன் பேசு ; ( பே-வ . ) வரிவிதிப்பை எதிர்த்து வீறிட்டெழு ; 

வன் ; வனிதையர் வழிகாட்டி ; ப . வழித்துணை செல் . 
( பே - வ . ) கூட்டாளியைக் காட்டிக்கொடு ; ( தொ . ) make 

squire arch , n . நிலக்கிழார் ஆட்சிவகுப்பைச் சேர்ந்தவர் . 
one squeal , ( பே - வ . ) அச்சுறுத்திப் பணம் பறி . 

squire archal , a . நிலக்கிழார் ஆட்சிசார்ந்த . 
squeal er , 1. கீச்சிடுபவர் ; புறாக்குஞ்சு ; கூட்டாளியைக் squire archical , a . நிலக்கிழார் ஆட்சிக்குரிய . 
காட்டிக் கொடுப்பவர் . 

squire archy , n . நிலக்கிழார் ஆட்சி , 1932 - ஆம் ஆண்டு சீர் 
squeam ish , a . குமட்டுகிற ; கூர் சுவையுடைய ; எதிர் 

திருத்த மசோதாவிற்கு முன்னிருந்த நிலக்கிழார் ஆட்சிச் 
பார்க்கிற . 

செல்வாக்கு ; நிலக்கிழார் வகுப்பு . 
squee gee , 1 , ( கப் . ) தொய்வக விளிம்புள்ள ஈரம்புலர்த்து 

squireen , n . சிறுநிலக் கிழார் ; அயர்லாந்தின் சிறுநிலக் 
கருவி , ( நி - ப . ) ஈரம் புலர்த்து தூரிகை ; ( நி - ப . ) ஈரம் புலர்த் 

கிழமையாளர் . 
தும் உருளைக்கருவி ; U. ( கப் . ) தொய்வக விளிம்புள்ள கருவி 

squirm , 11. புரள்வு , நெளிவு ; ( கப் . ) வடக்கயிற்றின் முறுக்கு ; 
யினால் ஈரம் புலர்த்து ; ( நி - ப ) துடைப்புத் தூரிகையால் ஈரம் 

U. புரண்டு புரண்டு நெளி ; மலைப்புக் கொள் ; மனம் உலைவுறு . 
போக்கு ; புலர்த்துருளையால் ஈரந்துடை . 

squi rrel , n. அணில் . 


4 


989 
squirrel - fish 

stage 
squi rrel - fish , n . கூர் முட்கள் போர்த்த மீன்வகை . 

stadd le, n . பற்றுக்கோல் ; கட்டுத்தறி : 
Squi rrel - hawk , n . அணில்களைத் தின்னும் பருந்துவகை . stad holder , no = stadtholder . 
squi rrel - monkey , n . அணில்வாற் குரங்கு . 

stad ium , n . பண்டை கிரேக்க வழக்கில் 202 கெச நீளமுள்ள 

நீட்டலளவை ; 
squirrel - tail , n . வாற்கோதுமையினப் புல்வகை . 

பண்டை கிரேக்க வழக்கில் ஓட்டப் பந்தய 

வெளி ; விளையாட்டரங்கம் , பயிற்சிவிளையாட்டுக் களரி ; 
squirt , n . பீற்றுக்குழல் ; விளையாட்டுப் பீற்றுகுழல் ; பீற்று 

( மரு . ) நோயின் பருவம் . 
நீர்த்தாரை ; பீற்றுதாரை : ( பே - வ . ) அற்பத் தற்பெருமைக் 
காரர் ; 3. பீற்றுகுழலாற் பீற்று ; தூளியற்பொருளைத் தாரை 

stadt holder , n . ( வர . ) ஆளுநர் , நெதர்லாந்து வழக்கில் 
யாக வெளியேற்று ; நீர்மவகையில் பீறிச்செல் , தாரையாகச் 

மண்டல ஆட்சித் தலைவர் ; ( வர . ) நெதர்லாந்து வழக்கில் 
செலுத்தப்படு. 

மன்னர் ஆட்பேர் ; ( வர . ) நெதர்லாந்துக் குடியரசின் ஒன்றிய 

மாகாணங்களில் தலைமைக் குற்ற நடுவர் ; ( வர . ) டச்சுக் 
squirt - gun , 11. விளையாட்டுப் பீற்றுகுழல் . 

குடியரசின் தலைவர் . 
squish , n . தாரை நீரொலி ; U. பிலிற்றொலி செய் . 

staff , n . கழி , கோல் ; நீள்முளை , நெடுங்கழி ; வடி , கைப் 
St. , n. saint என்பதன் சுருக்க வடிவம் . 

பிரம்பு ; கைத்தடி ; ஊன்றுகோல் ; ஆதாரம் ; கொடிக்கம்பம் , 
stab , 1. குத்து ; கத்திக்குத்து ; உடைவாள் தாக்கு ; குத்துக் கொடி இணைவரிச்சட்டம் ; கைத்தண்டம் , பணிச்சின்னம் ; 
காயம் ; வசைத்தாக்குதல் ; மனம் புண்படுநிலை ; 3. குத்துக் ஆட்சிக்கோல் , ஆட்சிச் சின்னம் ; நில அளவைக்கோல் ; 
கத்தியால் தாக்கு ; உடைவாளால் வெட்டு ; குத்தக் குறிவை ; கடல்மட்ட மானி ; இருப்பூர்தி தனிநெறி செல்வதற்கான 
புண்படுத்து ; மனத்தை ஊறுபடுத்து ; உணர்ச்சிகளுக்கு இசைவாணைச் சின்னமான எறிதண்டம் ; அறுவைக்கத்திக் 
ஊறுபாடு உண்டாக்கு ; பெயரைக் கெடு , புகழைக் கறைப் குரிய முன் தூண்டலகு ; ( தொ . ) flag staff , கொடிமரம் ; 
படுத்த முயற்சிசெய் ; சுவரில் சாந்து பூசுவதற்கு முன்னால் Jacob s staff , மட்டக்கோல் , தூரத்தையும் உயரத்தையும் 
கடப்பாரை போன்ற கருவியால் குத்திச் சொரசொரப்பாக்கு ; அளக்கும் நில அளவையரின் இருப்புப் பூணிட்ட கோல் ; 
( தொ . ) stab in the back, புறம் பழிப்பு ; மறை அவதூறு ; pastoral staff , நல்லாயர்கோல் , மாவட்டக் கிறித்தவசமய 
புறம்பழிப்புச் செய் ; மறை அவதூறு செய் . 

குருவின் முன்பாகக் கொண்டுசெல்லப்படுந் தடி ; staff of life , 
Stab at Mat er , ( ல . ) n . அன்னை மரியாள் அருந்துயர்ப் 

தலைமை உணவுப்பொருள் ; staff system , இசைவாணை எறி 
பாடல் . 

தண்டமுறை , ஒற்றைப் புகைவண்டிப் பாதையிற் செல்ல இசை 

விணக்கமறிவிக்கும் குறியாக வலவனிடம் தண்டம் எறிந்து 
stabil ity , n . உறுதி ; திடநிலை ; உலைவின்மை ; உரம் ; சம 

காட்டும் முறை . 
நிலை மீட்சியாற்றல் ; துறவியர் துறவுமட வாழ்க்கைப் பணி 
யுறுதி , 

staff , n . ( படை . ) பணித்துணைவர் குழாம் ; பணிமனைகளில் 

மேலாளரின் துணை அலுவலர்குழாம் ; 3. நிறுவன அலுவலர் 
stabiliza tion , n . உறுதிநிலைப்பாடு ; உலைவின்மை ; தங்க 

குழாம் அமைவி ; ( தொ . ) regimental staff , படைப்பிரிவு 
மூலம் நாணய நிலைபேறாக்கல் . 

உயர் பணியாளர் தொகுதி ; staff college , பணித்துறை 
stab ilize , V. நிலைப்படுத்து ; நிலவரமாக்கு ; திடப்படுத்து . 

யினரின் பயிற்சிக் கல்லூரி ; staff duty , படைப்பணியினின்று 
stab ilizer , 11 , நிலைப்படுத்துபவர் ; நிலைப்படுத்துவது ; விமா பிற பணியமர்வு . 
னச் சமநிலையூட்டும் மிகைத்தளம் ; விமானச் சமநிலையமைவு ; 

staff , 11. ( இசை . ) இசைசைமான வரிவடிவுப்பதிவில் விசைவரிச் 
கப்பல் நிலைப்படுத்தும் அமைவு ; வேதி மாறுபாடு தடுக்கும் 

சட்டம் ; pl . staves . 
கூறு. 

staff , n . கட்டிடக் கட்டுமானத்திற்குரிய காரைக் கலவை . 
sta ble1 , 11. தொழுவம் ; பந்தயக்குதிரைத் தொகுதி ; பரிமா 

staff - sergeant , n . ஆணைபெறாத படைத்துறை உயர் 
நிறுவன அமைப்பு ; U. கொட்டிலிற் குதிரைகளைக் கட்டு ; 

அலுவலரின் பயிற்சி அதிகாரி . 
கொட்டிலில் இருப்பதுபோலக் கட்டுண்டு தங்கியிரு ; ( தொ . ) 
cleanse Augean stables , 

staff - surgeon , n. கடற்படை உயர்படி அறுவை மருத்துவர் ; 
கும்பலை அப்புறப் 
அழுக்குக் 

மருத்துவமனையில் வேலைபார்க்கும் படைத்துறை மருத்துவர் . 
படுத்து . 

staff - tree , 11. அமெரிக்க புதர்ச்செடி வகை . 
sta ble , a . நிலையான , உறுதியான , நிலையாக நிறுவப்பட்ட ; 
எளிதில் அசைக்கமுடியாத ; அழிக்கவொண்ணாத ; திடமான ; 

stag , n . கலைமான் , ஆண்மான் ; காளை மாடு , முழுவளர்ச்சி 

யுற்றபின் 
உலைவிலாத ; ( தொ . ) stable equilibrium , உறுதிச் சமநிலை , 

விதையடிக்கப்பட்ட காளை ; பங்குமாற்றுக் 

களத்தில் உடனடியாக ஆதாய விற்பனை நோக்கத்துடன் 
sta ble - companion , n . ஒரே கொட்டிற் குதிரை ; பள்ளித் 

புதுப்பங்கு கோருபவர் ; ( இழி . ) வகைதுறையற்ற இருப்புச் 
தோழர் . 

சரக்கு வணிகர் . 
sta ble - room , n . கொட்டிலில் இடம் . 

stag -beetle , n . கொம்பன் வண்டு , கலைமான் கொம்புபோன்ற 
sta bles , n . pl . ( படை . ) இலாயப் பணித்துறை . 

நிமிர் தாடையலகுடைய வண்டுவகை . 
stab ling , n . இலாயத் தங்கல்வசதி , 

stage , n . அரங்கு , நாடகமேடை ; சாரமேடை , கொல்லத்து 
stab lish , U. நிறுவு ; ஊன்றுவி ; நிலைநிறுத்து ; அமை . 

வேலைக்காரரின் கட்டுமானத் துணைச்சட்டம் ; பார்வைத் 
stacca to , ( இத் . ) a . ( இசை . ) விட்டுவிட்டுப் பாடவேண்டிய ; தட்டம் , 

உருப்பெருக்காடியில் பார்க்கப்படும் பொருள் 
adu . திடீர் விரைதுடிப்புடன் . 

வைக்குந்தட்டு ; நாடகம் ; நாடகக் காட்சி ; நாடக இலக்கியம் ; 

நாடகக் கலை ; நாடகத் தொழில் ; நடிப்புக் கலை ; நடிப்புத் 
stack , n . வைக்கோற் போர் ; உலர்புல் போர் ; மோடார்ந்த 
கூலக்குவியல் ; தானியக் கதிர்க்கூம்பு ; சுழல் துப்பாக்கிக் 

தொழில் ; படிநிலை , வளர்ச்சியில் எய்தியுள்ள பருவம் ; முன் 

னேற்றப் படி ; வரிசை அடுக்கு ; வேலைப்படி ; செயற்கூறு ; 
குவட்டடுக்கு ; கழி அடுக்குக் குவியல் ; கூப்பு , 108 கன 

செயற்களம் ; செயலரங்கம் ; துறை ; வழிக்கட்டம் , உந்தூர்தித் 
அடிக் கட்டை அளவு ; புகைப்போக்கிகளின் கும்பு ; கப்பல் 

தொலைவுக் கூறு ; நிறுத்து நிலை , உந்தூர்தி நிறுத்து 
அல்லது ஊர் திவகையில் புகைக்கூம்பு ; ஸ்காத்லாந்து நாட்டு 

மிடம் ; அஞ்சல்வண்டி , படிமுறைப் பயணவண்டி ; ( மண் . ) 
வழக்கிலும் ஆர்க்னித்தீவுகள் வழக்கிலும் கடற்கரையோரக் 

மண்ணூழிப்பிரிவுக் கூறு ; ப . நாடகமாகக் காட்டு ; மேடை .. 
கொடும்பாறை ; U. போராகக் குவி ; கூம்பாக எழுப்பு ; குவி 

யில் நடித்துக் காட்டு ; நாடகக் காட்சிபோல நடைமுறைப் 
யலாகக் குவித்து வை ; விமான தளத்தில் விமானக்கட்டளை 
வகையில் பல்வேறான மட்டங்களில் பறக்கும்படி கூறு . 

படுத்திக் காட்டு ; நாடகப்பாணியமை ; நாடக வகையில் 

மேடைக்காட்சிக்குப் பொருத்தமாயமை ; ( தொ . ) hanging 
stack - funnel , n . வைக்குவைப் புனல் . 

stage , தொங்குசாரம் , வண்ணம் பூசுபவர்கள் நின்று வேலை 
stac te , n . யூதர் அத்தர் . 

செய்வதற்காகத் தொங்கவிடும் சாரமேடை ; stage direction , 
stactom eter , n . துளிமானி. 

நாடகமேடை நடைமுறைக் குறிப்பு ; stage door , 


நாடக 


990 . 
stage -coach 

stakes 
மேடைப் பக்க வாயில் ; stage effect , நடிப்புத் திறப்பாடு ; வெளிறிய சாயலூட்டு ; புதுநிறமூட்டு ; புகழுக்குக் களங்கம் 
நடிப்புத் திறப்பாட்டிற்குரிய கூறு ; நாடக நடிப்பியல்புப் விளைவி ; பெயருக்குப் பழி ஏற்று ; மரம் - கண்ணாடி முதலிய 
பண்புக் கூறு ; stage fever , மேடைக் காய்ச்சல் , நாடகத்தில் வற்றிற்குப் புதுவண்ணச் சாயல் கொடு ; உருப்பெருக்காடியில் 
நடிக்க வேண்டுமென்னும் அடக்கமுடியா ஆர்வம் ; stage பார்க்கும் பொருளுக்குச் சாயமேற்று ; சுவர் ஒட்டுத்தாளுக்கு 
fright , மேடைக் கூச்சம் ; மேடை நடுக்கம் ; stage manager . நிறப்படிவமேற்று ; ( வேதி . ) உட்படிவம் வெளித் தெரியும் 
சூத்திரதாரர் , மேடைக் கண்காணிப்பாளர் ; ஒத்திகை மேற் படி கூறுகளின் நிறம் வேறுபடுத்திக் காட்டு . 
பார்வையாளர் ; stage right , நாடக நடிப்புரிமை . 

stain less , a . மாசற்ற , கறையற்ற ; களங்கமற்ற , குறையற்ற ; 
stage - coach , n . அஞ்சல்முறை வண்டி , இடையிடையே குற்றத்தடமில்லாத ; துருவற்ற , எஃகுவகையில் நிறமியக் 
- பயணக் கட்டங்களில் மாற்றுக்குதிரை வசதி ஏற்பாடுகளுடன் 

கலப்பால் துருவுக்கும் அரிப்புக்கும் இடமளிக்காத ; ( தொ . ) 
செல்லும் வண்டி . 

stainless steel , துருப்பிடிக்கா எஃகு ; குருவைக்கலப்பு வெண் 

பொன் . 
stage - coachman , 1. அஞ்சல்வண்டி வலவர் . 
stage craft , n . நாடகமேடைக் கலை. 

stair , 11. ஏணிப்படி , படிக்கட்டு . 
sta ger , n . அனுபவமிக்கவர் ; ( தொ . ) old stager , பழம் புள்ளி . 

stair - carpet , n . படிக்கட்டு விரிப்பு . 
stage - struck , a . மேடைத் திணறலுடைய . 

stair - case , n . படிக்கட்டு ; ( தொ . ) cork screw staircase , 

சுழற் படிக்கட்டு , திருகுசுழலாகச் செல்லும் ஏணிப்படி , 
stag - evil , n. குதிரைகளின் வாய்ப்பூட்டு நோய் . 

staired , 4. படிக்கட்டினையுடைய ; படிக்கட்டுப்போல் வகைப் 
stagg ard , n . நான்காண்டு நிறைந்த கலைமான் . 

படுத்திய . 
stagg er , 11. - தள்ளாட்டம் ; தடுமாற்றம் ; தயக்கம் , கருத்து 

stair foot , n . படிக்கட்டுகளின் அடியில் இருக்கும் சமதளப் 
ஊசலாட்டம் ; ( இயங் . ) விமான முதலிய கட்டுமான வகையில் 

பரப்பு . 
முந்துறு தளநீட்டம் ; தளக்கவிவு ; தளத் திருகுமறுகீடு ; 
ப . தள்ளாடு ; தடுமாறு ; நடையின்போது தலைக்கிறக்கமுறு ; 

stair head , n . படிக்கட்டு மேடை , படிக்கட்டு உச்சியில் 
தயங்கு , கருத்தில் ஊசலாடு ; தள்ளாடுவி ; தடுமாறுவி ; 

இருக்கும் சமதளமான இடம் . 
தலைசுற்றுவி ; தயக்கமுறுவி ; ஆட்டங்கொடுக்கச் செய் ; ஏறு 

8tair - rod , n . படிச்சலாகை , படிதோறும் படிக்கட்டு விரிப்பை 
மாறாக அமைவி ; வண்டிச்சக்கர ஆரைகளை மாறிமாறி வல 

அமைவுறப் பொருந்தச்செய்யும் கழி . 
மிடம் திருப்பியமை ; நாட்பட்டியில் ஓய்வுநாள் வேலை நேரங் stairs , n . pl . படிக்கட்டு , ஏணிப்படிகளின் தொகுதி ; ( தொ . ) 
களை மாறுபடக் குறி . 

below stairs, வீட்டின் அடித்தளத்தில் ; வேலைக்காரர்களுக் 
stagg erer , 11. தள்ளாடுபவர் ; தள்ளாடுவது ; தடுமாறுவிப் 

குரிய இடத்தில் ; down stairs , கீழ்த்தளத்தினை நோக்கி , 
பவர் ; தடுமாறுவிப்பது ; தயங்குபவர் ; மனவுறுதி இழக்கப் 

கீழ்த்தளத்திற்கு ; flight of stairs , pair of stairs , படிக் 
பண்ணும் விவாதம் ; ஒழுங்கு குலைக்கும் நிகழ்ச்சி ; இடை 

கட்டின் ஒரு தளக்கட்டம் ; up stairs , வீட்டின் மேல் தளத் 
யிட்டுத் தடைப்படுத்தும் நிகழ்ச்சி ; தடுமாற்ற நிகழ்ச்சி . 

திற்கு . 

stair -tower , stair -turret , 1. சுழற்படிக்கட்டுக் கூண்டு . 
stagg ers , n . pl . தலைமயக்கம் ; குதிரை- கால்நடைகளின் 
மூளை - தண்டுவட நோய்வகை . 

stair way , n . படிக்கட்டு வழி , படிக்கட்டு . 
stag - horn , n . சிதல்விதை உறைகள் கொண்ட பாசிவகை ; 

staith ; staithe , 11. கப்பல்களில் ஏற்றுவதற்கான வாய்ப்பு 
பவளக்கொடி வகை . 

வசதிகளையுடைய கரையோர நிலக்கரிக் கிடங்கு . 
stag horn fern , n . கலைமான் கொம்பு போன்ற இலைகளை 

stake , n . கூர்ச்சு , மரமுளை ; வேலிநடுகழி ; எல்லைக்குற்றி ; 

அடையாளக் கம்பம் ; கொழுகொம்பு , ஆதாரக் கழி ; கட்டை 
யுடைய சூரல்வகை . 

வண்டிச் சுற்றோரக் குத்துக்கழி ; கட்டுத்தறி ; எரிப்புத் தண்டக் 
stag horn moss , n . = stag - horn . 

கம்பம் ; எரிப்புத்தண்டம் ; ஈயவேலையாளின் பட்டடைக்கல் ; 
stag hound , n . பெரு வேட்டைநாய் ; மான்வேட்டை நாய் . 

ஓட்டப் பந்தயத்தொகை ; பணயம் , பந்தயப்பொருள் ; 
sta ging , n . நாடக மேடையேற்றம் ; நாடகமேடை நடிப்பு ; துணிவீடுபாட்டுப் பொருள் , ஆக்க அழிவுக்குத் துணிந்து ஈடு 
வண்டி அஞ்சல் செய்தல் ; சாரக்கட்டு , கட்டிடத்திற்கான படுத்தும் பொருள் ; வேணவாப் பிணைப்பு , ஆக்க இழப்பு 
சாரங்கட்டுதல் ; ( தொ . ) staging port, விமானப் பயணத்தில் களில் உள்ள அக்கறை ; பங்கீடுபாடு ; போட்டிக் குறியிலக்கு , 
நிலவரமான இடைத் தங்குதளம் . 

போராட்டக் குறியிலக்கு , முயற்சிக் குறியிலக்கு ; சாவுக்குறி , 
Sta girite , n . ஸ்ட்ாகிரா என்னும் பண்டை கிரேக்க நகரினர் ; 

உயிரிழந்தும் காத்தற்குரிய குறிக்கோள் தத்துவம் ; குறிக் 
பண்டை கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டில் . 

கோள் பரிசு , வெற்றிதோல்விப் போட்டிக்குரிய 

கோளான பரிசு ; ஆதாயநட்டங்கட்குரிய ஒன்று ; டர் 
stag nant , a . நீரொழுக்கற்ற ; ஓடாத , பாயாத , அசையாது 
நிற்கிற ; கிளர்ச்சியற்ற , மந்தமான , செயலற்ற , சோம்பி 

ஊசலாட்ட நிலை ; 3. முளையில் பிணை ; 

மரமுளைகளைக் 
யுள்ள ; கெட்டுப்போன , நலங்கெட்ட . 

கொண்டு இறுக்கு ; கொழுகொம்பினை ஆதாரமாகக் கொடு ; 

குத்துக்கழிகள் மூலம் காப்புறுதி செய் ; கழிகள் இணைவி ; 
stag nate, 0. நீர்மவகையில் ஓட்டமற்றிரு , பாயாது தேங்கி 

நடுகழிகளால் அடைப்புச் செய் ; குற்றிகள் கொண்டு எல்லை 
நில் ; செயலற்று இயங்கு ; வாழ்க்கை வகையில் தேக்கமடைந் 

குறி ; கழுவில் ஏற்று , கழுமரத்தில் குத்தி ஊடுருவ வை ; 
திரு, மாறுபாடில்லாது சோர்வுற்றிரு ; உள்ளத்தின் வகையில் 

ஒட்டம் வை ; பந்தயப்பொருளாக வை ; துணிங் ஈடுபடுத்து ; 
சுறுசுறுப்பற்றிரு , சோம்பியிரு ; ஆள்வகையில் கிளர்ச்சி 

துணிவு காட்டிப் பணயமாக வை ; ( தொ . ) at stake , இடர் 
யற்றிரு ; தொழில்வகையில் மந்தமாயிரு. 

நிலையில் ; வெற்றி தோல்வி உறுதியற்ற போராட்ட நிலையில் ; 
stagnic olous , a . சதுப்புநிலத்தில் வாழ்கிற ; தேங்கல் நீரில் போராடி நாட்டவேண்டிய நிலையில் ; be condemned to stake , 
வளர்கிற . 

suffer at stake , எரிப்புத்தண்டனை பெறு ; have a stake , 
stag - party , n . ஆடூஉக்குழாம் , ஆடவர்மட்டும் கொண்ட உண்மையான பிணைப்பு அக்கறை கொண்டிரு ; stake off , 
குழு . 

வேலை அடைப்புச்செய் ; stake out, எல்லைகுறித்துக் காட்டு ; 
sta gy , a . நாடகப் பாணியிலுள்ள ; நாடகப் பண்புமிக்க ; 

stake out a claim , எல்லைகுறித்து உரிமை கோரு . 
பகட்டு நடிப்பான ; புறப்பகட்டான . 

stake - boat , n . நெறிகுறிப் படகு , படகுப்பந்தயப் பாதை 
staid , a . எழுச்சியற்ற , கிளர்ச்சியற்ற ; ஒருநிலைப்பட்ட . 

குறியிட்டுக் காட்டுதற்காக நிறுத்தப்பட்டுள்ள படகு . 
stair , n . கறை ; அழுக்கு ; நிறவேறுபாடு ; நிறவேறுபாட்டுத் stake .net , n . கழித்தொங்கல் வலை , மரமுளைகளில் தொங்க 
தடம் ; கறை உண்டாக்கும் பொருள் ; சாயப்பொருள் ; குற்றம் , விடப்படும் மீன்வலை . 
குறைபாடு ; 3. கறைப்படுத்து ; அழுக்காக்கு , மாசுபடுத்து ; stakes , n . pl . பணங்கட்டி ஆடும் பக்தயம் , குதிரைப்பந்தயப் 
நிறங்கெடு ; நிறம் மாறுபடுத்து ; நிறம் மங்கலாக்கு ; சிறிதளவு பணயம் ; குதிரைப்பந்தயம் . 


. 


991 
stalactiform 

stamping 
stalac tiform , a . தொங்கூசிப்பாறை வடிவான . 

முறைகள் கையாளு ; . ( தொ . ) stall off , தட்டிக்கழித்து 
stal actite , n . தொங்கூசிப் பாறை , கடலோரக் குகைகளில் 

விலக்கு , பொறித்தட்டால் தப்பித்துக்கொள்ளு . 
பாறையின் கரைசல் துளி வீழ்வால் மோட்டிலிருந்து தொங்க sta llage , n . சந்தையில் விற்பனைச் சாவடியிடம் ; அங்காடி 
லாகக் கீழ்நோக்கி ஊசிவடிவில் வளரும் சுண்ணக் கரியகைப் விற்பனைச்சாவடிக் கட்டணம் ; சந்தையில் விற்பனைச்சாவடி 
பாறை . 

இடவுரிமை ; பொருட்காட்சிக் கடைக் கட்டணம் . 
Stal ag , ( செர் . ) n . செர்மன் படைத்துறைச் சிறைக் கொட்டில் ; stalled , a . விலங்கு வகையில் கொட்டிலில் வைக்கப்பட்ட ; 

ஆணைபெறாப் பணியாளர்களுக்கும் பிறருக்கும் ஒதுக்கப்படும் கொழுக்க வைக்கப்பட்ட . 
படைத்துறைச் சிறைக்கூடாரம் . 

stall enger, n . = stallinger . 
stalag ma , n . = stalagmite. 

stall feed , 0. தனிக்கொட்டிலில் வைத்துக் கொழுக்கவை . 
stal agmite , n. பொங்கூசிப் பாறை , கடலோரக் குகைகளில் 

stall ing , n . தொழுவ அடைப்பு . 
பாறையின் கரைசல் துளி வீழ்வால் நிலத்தினின்று மேல் 

stall inger , 1. சந்தைச் சாவடியாளர் . 
நோக்கி ஊசிவடிவில் வளரும் சுண்ணக் கரியகைப் பாறை . 

stall ion , n . பொலிகுதிரை . 
stalagmit ic , a . பொங்கூசிப்பாறை வடிவான . 
stale , a . மட்கிய ; நாட்பட்ட , சலித்துவிட்ட ; கட்டுக்குலைந்த ; 

sta lwart , 1. வல்லவர் ; கட்சியின் வன் கடைப்பிடியாளர் ; 

a . உரமிக்க , கட்டுறுதிவாய்ந்த ; வீரமிக்க , மனவுரம்வாய்ந்த : 
மலர்ச்சி இழந்த ; 3. புதுமையற்றதாக்கு ; நலங்கெடுவி ; 

உலையா உறுதியுடைய ; வன் கடைப்பிடி வாய்ந்த . 
சலிப்புண்டாக்கு . 
stale , n . சிறுநீர் ; குதிரைச் சிறுநீர் ; 3. சிறுநீர் கழி . 

stam en , 11. மலரிழை , மலரின் ஆணுறுப்பு . 

stam ina , 11. கருவகக்கூறு , அடிப்படைக்கூறு ; உள்ளுரம் ; 
stale , n . பொறிப்புள் , பிற பறவைகளை வலைப்படுத்த உதவும் 

தாங்கும் உறுதி ; அடிவலு . 
பறவை ; கையாளாக்கப்பட்டவர் ; கேலிக்கு இலக்கானவர் . 

stam inal , a . மலரிழை சார்ந்த ; பூவிழைக்குரிய ; பண்புரஞ் 
stale mate , 1. இக்கட்டுநிலை ; காயடைப்புநிலை , சதுரங்க 

சார்ந்த . 
ஆட்டவகையில் அரசுகாய் அடைபடாமலே காய்கள் அசைக்க 

மலரிழைகளையுடைய , 
இடமில்லாதிருக்கும் நிலை ; 

stam inate , a . 

பூவிழைவாய்ந்த ; 
ப . இக்கட்டுநிலைப் படுத்து ; 
சதுரங்க ஆட்ட வகையில் காயடைப்பு நிலைக்கு உட்படுத்து . 

மலரிழைமட்டுமேயுடைய , சூலகம் இல்லாத . 

stamin eal , a . பூவிழைகளையுடைய ; பூவிழைகள் அடங்கிய . 
Stal inism , n . ருசிய பொதுவுடைமைச் சர்வாதிகாரியான 
ஸ்டாலின் ( Josef V. Stalin , 1879-1953 ) என்பாரின் அரசியற் 

staminif erous , a . மலரிழைகளையுடைய . 
கோட்பாடு . 

stam inode , stamino dium , n . பொலிவற்ற பூவிழை , 
stalk , 1. 

மலட்டுமலரிழை . 
காம்பு ; தண்டு ; தாள் ; 

காலடி , தேறல் 
கிண்ணத்தின் அடித்தண்டு ; தாறு , இயந்திர நடு உருளை ; 

stamm er , n . கொன்னல் , திக்குவாய்ப் பண்பு ; V. கொன்னு , 
கருவிகளின் இடைத்தண்டு ; நெடும் புகைபோக்கி ; ஒடுங்கிய திக்கிப் பேசு , தெற்றிப் பேசு . 
இடையிணைப்புக் கூறு ; உறுப்பின் அடி இணைப்பாதாரம் ; stamm erer , n . திக்குவாயர் , தெற்றுவாயர் . 
( தாவ . ) மரவினத்தின் நடுத்தண்டு ; ( உயி . ) விலங்கின் 

stamp , n . பொறிப்பு ; முத்திரை, பொறிப்புத் தடம் ; நாணயப் 
தண்டுபோன்ற அமைவு ; ( க - க . ) தண்டமைவணி ஒப்பனை ; 

பொறிப்பு ; பொறிப்பாணி , முத்திரைக் கருவி ; பொறிப்புரு , 
ப . தண்டகற்று , காம்பகற்று . 

முத்திரைக் குறியீடு ; பொறிப்புச் செதுக்குருப்படிவம் ; அஞ்சல் 
stalk , n . வீறாப்புநடை ; ஓசைபடாப் பின்னொட்டு நடை ; தலை ; வரியொட்டுத் தலை ; பொறிப்படை யாளம் , தனிப் 
பதுங்கல் வேட்டையாட்டம் ; U. வீறாப்பு நடையிடு ; பதுங்கிப் பொறிப்புக் குறி ; இலாஞ்சனை , தனி அடையாளம் ; . தனிச் 
பின்பற்றிச் சென்று வேட்டையாடு ; ஒளிந்து மறைந்து சிறப்புக்குறி ; சின்னம் , தனியுரிமைக் குறி ; கனி உலோக 
சென்று வேட்டை விலங்கினைப் பின்பற்று . 

ஆலைகளின் நொறுக்கு பொறி ; அழுத்தப் பொறி ; வெட் 
stalked , a . தண்டுடைய ; தண்டுபோன்ற உறுப்புடைய , 

டழுத்தப் பொறி ; தனிப் பண்பு , தனிமரபுக் குணம் ; தனிப் 
காம்பு கொண்ட . 

பண்புச் சாயல் ; தனிவகை ; வகை ; பண்பு ; பண்புத்தரம் ; 
stalk .eyed , a . நண்டினை ஒப்பத் தண்டுபோன்ற உறுப்பின் 

மதிப்புத்தரம் ; அத்தாட்சி , சான்றுரிமை ; உரிமைச்சான்று , 
மீதமைந்த கண்களையுடைய . 

சான்றுறுதி ; 3. தடம் பொறி ; முத்திரையிடு , உலோகம் 

வெண்ணெய்- தாள் முதலியவற்றின் மீது பொறிப்படையாள 
stalk ing - horse, n . வேட்டையாளர் பின்மறைந்து செல்லப் 

மிடு ; நாணயத்தில் பொறிப்பிடு ; கனி உலோகங்களை இயக் 
பெறும் குதிரை ; நொண்டிச்சாக்கு , போலிக்காரணக் குறிப்பு . 

திரப்பொறியிலிட்டு நொறுக்கிப் பொடியாக்கு ; ஓங்கிமிதி , 
stall 1,1. இலாயத்தின் தனிக்கொட்டில் ; தொழுவத்தின் தனி நிலத்தில் காலால் அறை ; அஞ்சல்தலை ஒட்டு ; வரி ஒட்டுத் 
அடைப்பு ; சந்தையின் தனி விற்பனைச் சாவடி ; கடைக் தலை இணை ; தனிப்பண்பு கொடு ; தனித்தன்மை குறித்துக் 
கட்டிடத்தின் விற்பனைக் காட்சியரங்கு : கடையின் காட்சிப் காட்டு ; நிலையாகப் பதிவி ; நினைவில் பதியவை ; ( தொ . ) 
பொருள் அடுக்குமேடை ; திருக்கோயிற் பாடகர் பந்தியில் stamp out , மிதித்தழி ; ஒழி , தட மற அழி ; ஒழித்துக்கட்டு ; 
திருச்சபைச் சமயகுரு மாடம் ; சமயகுரு பதவி ; சமயகுரு 

கிளர்ச்சி வகையில் அடக்கு . 
பதவிக்குரிய மதிப்புயர்வுப் படி ; நாடகக்கொட்டகை இருக்கை 

stamp - collector , 11. அஞ்சல்தலை சேகரிப்பாளர் . 
யணி அடுக்கு ; கொட்டகைத் தனி இருக்கை ; நிலக்கரிச் 
சுரங்கத் தொழிற்பட்டறை மாடம் ; நிலையிடம் , நிற்குமிடம் ; 

stamp - duty , n . ஆவண வரி , ஆவணங்கள் மீது ஒட்டுத்தலை 

வழியாக இடப்படும் வரி . 
நிலையறை : கதவிலா ஒற்றைத் தனியறை மாடம் ; விரற்கூடு ; 
விமான விசையிழப்பு , பறப்பதற்குப்போதிய விமான வேகங் stampede , n . மிரள் திரளோட்டம் , கால்நடைகள் முதலிய 
குறைபடல் ; தேக்கநிலை ; 3. தனிக்கொட்டிலில் அடை , 

வற்றின் பொதுக் கிலியால் ஆன திரட்பாய்ச்சல் ; திரள் உடை 
தனிக்கொட்டிலில் அடைத்துக் கொழுக்க வை ; பனி அளற்றில் 

வோட்டம் , மக்கட்கும்பலின் குழப்பமான கலசலோட்டம் ; 
அழுந்திச் சிக்கிக்கொள் ; ஊர்தி - இயந்திரங்கள் ஆகியவற்றின் 

அழிமிதித்தடிப்பு , நெருக்கியடிப்பு : மக்கட் கும்பலின் 
வகையில் இயக்கம் தடைபட்டு நில் ; விமான வகையிலும் 

பொதுமதிச் செயல்களின் தொகுதி ; விலங்குத் திரளின் குழப்பு 
விமானி வகையிலும் வேகக்குறைவால் நிலைகுலைவுறு ; தனிச் 

அழிமதி ; 3. கிலியால் திரளாக உடைந்தோடு ; நெருக்கி 
சாவடியில் தங்கு ; பலருடன் உறைவிடம் பங்குகொள் . 

யடித்தோடு ; மிதித்துத்தள்ளி அழிமதிசெய் . 
stall , 11. தட்டுமாறி , திருடன் தப்பியோட வழிசெய்யும் stam per , 11. முத்திரை பொறிப்பவர் . 
அவனது கூட்டாளி ; 3. சொற்சிலம்பமாடு , வாதமுறை stamp ing , 11. பொறிப்பீடு ; தடம் பொறிப்பு ; தலை ஒட்டுதல் , 
உரையாடல் பயில் ; முட்டுக்கட்டையிடு ; தாக்குக்காட்டு ; ஒட்டுத் தலை பதித்தல் ; காலா லறைதல் ; பதியவைப்பு ; a . 
தடைதாமதமுறை டடஞ்சல்கள் உண்டாக்கு ; தடுப்பு பொறிப்பீடு சார்ந்த ; பொறிப்பிடுகிற , காலாலறைகிற . 


டை . 


ஆலை . 


992 

standard 
stamping -machine 
stamp ing - machine , n . நாணயப் பொறிப்பு இயந்திரம் ; உயர்காட்சி மேடை ; stand and deliver , போகாதே - நின்று 
பித்தளை உலோகங்களில் பொறிப்பிடும் கருவி ; உலோகங் மடியிலுள்ளதைக் கொடுத்துவிடு என்ற ஆறலைக் கள்வனின் 
களை நொறுக்கிப் பொடியாக்கும் இயந்திரம் . 

ஆணை ; -stand at bay , போக்கு முட்டி எதிர்த்து நில் ; 

stand at ease , stand easy, கால்களை அகலவைத்து இயல் 
stamp ing - mill , n . = stamp - mill . 

தளர்வு நிலையில் நில் ; stand by , அருகில் நில் ; ஒருங்கியிரு ; 
stamp - machine , n . தாளரைப்புப் பொறி , தாள் செய்வதற் 

கொள்கையாகக் கடைப்பிடித்து நில் ; விட்டுக்கொடாதிரு , 
காக கந்தற் கூளங்களைக் கூழாக்கும் பொறி . 

சார்பில் இரு ; உறுதிமொழிக்குக் கட்டுப்பட்டிரு ; மாறாதிரு ; 
stamp .mill , 1. கனி உலோகங்களை நொறுக்கித் தூளாக்கும் 

( கப் . ) நங்கூர வகையில் கைக்கொள் , கைக்கொள்ளச் சித்த 

மான நிலையில் இரு ; stand camera , முக்காலிச் சட்ட 
stamp - office , n . அஞ்சல் தலை விற்பனை நிலையம் . 

மீதமைத்த படம் பிடிக்குங் கருவி ; stand clear , தொடர்பின்றி 

நில் ; விலகியிரு , தலையிடாதிரு ; stand down , சான்றுக் 
.stamp -paper , n . ஆவணம் , வரித்தலைத்தாள் , அரசாங்க 
வரித துறை முத்திரை பொறிக்கப்பட்ட தாள் . 

கூண்டிலிருந்து இறங்கு ; நிலைமையிலிருந்து விலகு ; ( படை . ) 

கடமை முடிந்து விலகு ; stand fast , உறுதியாக நில் ; அசை 
stance , 11. பந்தடிநிலை , குழிப்பந்தாட்ட ... மரப்பந்தாட்ட வகை 

யாது நில் ; பாதுகாப்பாக நில் ; stand fire , எதிரிக்கு இடங் 
யில் ஆட்டக்காரர் பந்தடிக்கும்போது நிற்கும் நிலையமைதி . 

கொடாமல் அவர்கள் விடும் குண்டுவீச்சுக்களைத் தாங்கு , 
stanch , 0. குருதியோட்டம் தடைசெய் ; காயத்தில் குருதிப் 

stand for , பகரமாயிரு ; கோட்பாடு வகையில் பொருள் 
போக்கொழி . 

குறிதது நில் ; பணித் தேர்வு நாடுபவராக இரு ; சட்டமன்றத் . 
stanch , a . = staunch ! 

தேர்தல் தொகுதிக்கு வேட்பாளராக இரு ; சார்பாதரவாளரா 
sta ncheon , n . 

கம்பம் ; தூண் ; பலகணிச் செங்குத்துச் யிரு ; ( கப் . ) நாடிச் செல் ; stand from , இடத்தில் தொடங் 
சலாகை ; தட்டியின் நிலைக்கம்பி ; செங்குத்தான ஆதாரக் கிப் பயணம் மேற்கொள்ளு ; stand in , உள்ளிணைவாக நில் ; 
கட்டை ; தாங்கிநிற்கும் உதைகால் ; கால்நடைகள் கடவாது சேர்ந்திரு; stand in for , பேராளாக நில் ; ஆட்பேராகச் செய 
தடுக்கும் குத்துக்கழி ; தொழுவக் குத்துக்கழி அடைப்பு ; லாற்று ; stand in one s light , மறைத்துக்கொண்டு நில் ; 
( கப் . ) செங்குத்தான ஆதாரவிட்டம் ; U. ஆதாரக்கட்டை உரிய வாய்ப்புக்களைக் கெடு ; stand in the breach , தாக்கு 
இணை ; உதைகால் அமை ; குத்துக்கழியிட்டு இடைவழி தலைத் தாங்கு , எதிர்ப்பைச் சமாளி ; stand in with , இணைந்து 
அடை ; கழி அடைப்பு அமை ; கால்நடைகளைக் கழி அடைப் கூட்டாகச் சேர் , உடந்தையாய் இரு ; stand of arms , தனி 
பில் பிணி ; உதைகாலால் உ . 

-றுதிப்படுத்து , உதைகாலுடன் யாளின் கலத்தொகுதிகள் ; stand of colours , படைப்பிரிவுக் 
இணைத்து உறுதிப்படுத்து . 

கொடிகள் ; stand off , விலகிச்செல் ; தூரத்திலேயே வைத் 
stand , n . நிற்றல் , நிற்குஞ் செயல் , நிலை ; நிற்குமிடம் ; 

திரு ; நெருங்கிப் பழகாது இரு ; நெருங்கிப் பழகவிடாது நட ; 
நிற்கும் நிலை ; நிற்கும் முறை ; நிலைகோள் , மேற்கொள்ளும் 

தற்காலிகமாகப் பணி தவிர்த்திரு ; stand off and on , ( கப் . ) 
நிலை ; நிறுத்தம் ; நிறுத்தீடு ; இயக்கத் தேக்கநிலை ; இயக்க 

குறிப்பிட்ட இடக்காட்சி மாறுபடாதபடி கரையை நோக்கி 
முடிவு ; எதிர்ப்புநிலை ; தடுப்புநிலை ; பின்னிடா உறுதிநிலை 

மாறிமாறி முன்னும் பின்னுமாகச் செல் ; stand on , ( கப் . ) 

சென்ற வழியே தொடர்ந்து செல் ; 
எதிர்ப்பு ; எதிர்ப்புக்காக மேற்கொள்ளும் நிலை ; நிலையமைதி ; 

stand on , stand on 

ceremony , stand upon ceremony , பிறழாது 
உருவமைதி ; தொடர்பு நிலையமைதி ; வளர்ச்சிநிலை ; திகைப்பு 

கடைப்பிடி , 

வலியுறுத்து ; stand one in , விலை பிடிப்பதாயிரு ; stand 
நிலை ; வகையிழப்புநிலை ; ஆடை வகையில் நிறைதொகுதி ; 

one in good stead , சார்பில் மிகுநலமுடையதாயிரு , நல்ல 
பரவை வகைகளின் கூட்டம் ; வளர்பயிர்த்தொகுதி ; ஆஸ்தி 

வாய்ப்பாக வந்தமைவுறு ; stand one s ground , வாதத்தில் 
ரேலிய வழக்கில் காட்டுவளத் தொகுதி ; காட்டு வெட்டுமரக்கள 
அமர்விடம் ; வாடகை வண்டி நிலையிடம் ; கொட்டகை 

பிடிவிடாதிரு, நிலைமை விட்டுக்கொடுக்கா திரு ; stand on one s 
மேடையிடம் ; கொட்டகைப் பார்வையாளர் தங்கிடம் ; 

own bottom , தற்சார்புடனிரு ; stand out , முனைப்பாயிரு ; 

stand over , தள்ளிவைக்கப் பெறு ; stand to , கட்டுப்பட்டிரு ; 
பொது உந்துகல உந்தூர்தித் தங்கல் நிலையம் ; பொது உந் 

வேலையைத் தொடங்கு ; விடாது பற்றி நில் ; ( படை . ) 
தூர்தி இடைநிறுத்த நிலை ; நாடக உலாமன்ற இடைத்தங்கற் 
காட்சியிடம் ; நிலைக்கொளுவி ; ஆடை நிலைமாட்டி ; நிலை 

தாக்குவதற்குச் சித்தமான நிலை மேற்கொண்டிரு ; stand to it , 

உறுதியாகத் தொடர்ந்து செயலாற்று , விடாமல் நடத்து ; 
யடுக்கு ; நிலைப்பேழை ; சந்தைக்கடை அடுக்குப்பேழை ; நிலை 

அழியாமற் 
மேடை , இசைக் குழுவினர் முதலியோர் இருப்பதற்கோ நிற்ப 

காத்துவா ; உண்மையென வற்புறுத்து ; 

stand to ses , ( கப் . ) கடலிற் செல் ; stand to win , வெற்றி 
தற்கோ உரிய தனி உயர் இடம் ; வழக்குமன்ற நிலைக்கூண்டு ; 
U. நில் ; நேராக நில் ; நிமிர்ந்து நில் ; நிமிர்ந்தமைவுறு ; 

யுறு நிலையிலிரு ; கெலிக்கு நிலையில் இரு ; ஆதாயம்பெறும் 
நிலையில் 

நலமேபெறும் 
எழுந்து நில் ; சென்று நில் ; நிறுத்து ; நிறுவு ; நிமிர்த்தி 

வாய்ப்புடையவராயிரு ; 
வை ; நிமிர்த்தி நிறுத்து ; இருத்து ; வை ; இயங்குவதை 

stand up , எழு , எழுந்து நில் , நிமிர்ந்து நேராக இரு ; stand 
நிறுத்திக்கொள் ; இயங்காதிரு ; அசையாதிரு ; ஓடாதிரு ; 

up for , ஆதரி ; குறிக்கோள் வகையில் சார்வுநலங் காட்டு ; 

stand up to , ஆண்மையோடு எதிர்த்து நில் ; இடர் நிலைகளைப் 
அமைந்திரு ; அமைவுற்றிரு ; அமையப்பெற்றிரு ; விடப் 
பட்டிரு ; காணப்படு ; நிலைமையில் சிக்கு ; நிலை 

பொருட்படுத்தாது சமாளி ; stand up with , நடனத்தில் 
கொள் ; நிலை மேற்கொள் ; ஏற்றுநில் ; வழக்கு வகையில் 

ஆடுபவரோடு இணைந்து ஆடு ; பிறருடன் ஒப்ப இணைந்து 

செயலாற்று ; take the stand , சான்றுக்கூண்டில் ஏறு . 
உட்படு ; ஆட்பட்டிரு ; திசையிலிரு ; நேர்வுறு ; வந்தெய்தப் 

நிலையெய்து ; குறித்து அக்கறைகொண்டிரு ; stan dard , n . பதாகை , படையணிக் கொடி ; போர்க்கொடி ; 
பொருத்தமாயிரு ; சட்டைசெய் ; இடத்தில் நிலைபெற்றிரு ; கொடி ; புரவிப்படைப் பிரிவின் சின்னக்கொடி ; விருதுக் 
நிலைகொண்டிரு ; எதிர்த்து நில் ; தாங்கு ; பொறுத்துக் கொடி ; பொங்கெழுச்சிச் சின்னம் ; கொடி வலவர் , கொடி 
கொண்டிரு ; பொறுத்துக்கொண்டு நிலையாயிரு ; 

ஏந்திச்செல்பவர் ; பள்ளிக்கூட வகுப்பு ; பொதுத்திட்ட 
விடாதிரு ; தொடர்ந்திரு ; நீடித்திரு ; இயங்குநிலையிலேயே அளவை ; கட்டளைப் படியளவு ; முத்திரை நிறை அளவு ; வரை 
தொடர்புறு ; நடைமுறையிலிரு ; வழக்காற்றிலிரு ; செல்லு யளவு ; குறியளவு ; இலக்களவு ; இயன் மதிப்பளவு ; மர 
படியாகும் நிலையில் நீடித்திரு ; மாறாதிரு ; கெடாதிரு ; மயி பமைதி , சமுதாய நியதி ; மேல்வரி நேர்த்தி , முன்மாதிரி 
ரிழை விடாமல் வலியுறுத்து ; தொடர்புநிலையிலிரு ; உறவு உயர்வுநயம் ; ஏற்புடை மாதிரி ; ஏற்புடைச் சமயக் கோட் 
நிலையிலிரு ; தயங்கு ; தடைகூறு ; நலம்பெற்றிரு ; நலமுடன் பாட்டு வாசகம் , ஏற்புடைக் கோட்பாட்டுப் பாடம் ; பொன் 
தொடர்ந்திரு ; உயரமுடையவராயிரு ; உயரமுடையதா நிறை நன்மாற்று ; நாணயப் படித்தகவு ; நாணய உலோகத் 
யிரு ; விலைபெறு ; செலவு வை ; தேறல் முதலியன வகையில் தகவு மதிப்பு ; மட்டியல் ; நிகர அளவு ; சராசரிப்பண்பு ; தரம் , 
தன் செலவில் வழங்கு ; வேட்டைநாய்வகையில் வேட்டை படிநிலை ; படித்தரம் , படிநிலைத்தளம் ; வெட்டுமர அளவு 
விலங்கினைச் சுட்டிக்காட்டுங் குறிப்புடன் நிமிர்ந்து நில் ; அலகு ; நிலத்தூண் , நிலைக்கால் , ஆதாரச் சட்டம் ; நிமிர்நிலை 
( கப் ) கடலிற் செல் ; ( தொ . ) band stand , இசைக்குழு அமைவு ; நிலை நீர்க் குழாய் ; நிமிர் வளிக்குழாய் ; நிமிர்நிலை 
மேடை ; grand stand, குதிரைப்பந்தய அகல்வெளியில் மரம் ; மரநிலை ஒட்டினச் செடி , மரத்துடன் ஒட்டிணைத்து 


பெறு ; 


993 


standard -bearer 


star 


மரம்போல் ஆதாரமின்றி நிற்கும் நெடுஞ்செடி ; தும்பிமலர்க் 
கொடியிதழ் , வண்ணத்துப்பூச்சி வடிவான மலரின் முகட்டி 
தழ் ; கொடியிறகு , கொடிபோல ஆடும் வால் இறகு ; விடு 
மரம் , தறிபட்ட செடிகளிடையே வளரவிடப்படும் தனிமரம் ; 
( கட் . ) மரபுச்சின்ன நிலைக்கொடி ; a . சரி திட்டமான ; ஒரு 
நிலைப்படியான ; வரையளவான ; தரப்படுத்தப்பட்டுள்ள ; மர 
பமைதி வழுவாத ; கட்டளையளவார்ந்த ; கட்டளை நயமார்ந்த ; 
முன் மாதிரி நேர்த்தியுடைய ; இனநலமார்ந்த ; ஏற்புடை 
நேர்த்தி நயம் வாய்ந்த ; நீடு பயன்மதிப்புடைய ; குறிமதிப் 
பார்ந்த ; இயன் மதிப்பார்ந்த ; நிமிர்நிலையான ; நிமிர்ந்து செல் 
கிற ; நிமிர்நிலை வளர்ச்சியுடைய ; ( தொ . ) double standard . 
இரட்டை உலோக நாணய மதிப்புத் தகவு ; gold standard , 
பொன் நாணய மதிப்புத் தகவு ; monetary standard , நாணய 
மதிப்புத் தகவு , நாணயத்தில் பொன் வெள்ளியுடன் பிற 
உலோகக் கலவைக்குரிய ஏற்புடை 

ஏற்புடை மதிப்பு விழுக்காடு ; 
multiple standard , பல்பொருள் விலைநிகரக் கணிப்பு 
மதிப்பு ; silver standard , வெள்ளி நாணய மதிப்புத் தகவு ; 
standard lamp , தொலை ஒளி நிலைக் கம்பவிளக்கு ; standard 
language , செம்மொழி , பொதுநிலை மொழி ; standard novel . 
சீர்சான்ற அகலக்கதை , எல்லாராலும் ஒப்புக் கொள்ளப்பட்ட 
நலங்களையுடைய புனைகதை ; standard of living , வாழ்க் 
கைத்தரம் ; standard pound , கட்டளைப் படிக்கல்லெடை ; 
standard yard , அளவைக்கெசம் ; tabular standard , பல் 
பொருள் விலை நிகர மதிப்புப் பட்டி . 
stand ard - bearer , n . தலைவர் , பதாகைவீரர் . 
standardiza tion , n . தர அளவுப்பாடு . 
stan dardize , V. வரையளவுப்படுத்து ; தர அளவுப்படுத்து . 
stan der , n . நிற்பவர் . 
Stand .in , n . பகர ஆள் , ஆட்பேர் . 
stan ding , 11. நிற்றல் , நிலை ; மதிப்பீடு ; புகழ் ; நிலைமை ; 
தகுதி ; கால நீட்சி ; கால வரையறை ; a . நின்றுகொண்டிருக் 
கிற ; நிலையான ; நிலைபெற்றிருக்கிற ; நிலவரமான , அப் 
போதைக்குச் செய்யப்பெறாத ; ( தொ . ) all standing , எல் 
லாம் இருந்தவாறே இருக்கிற ; முழுதும் ஆடையணிந்து சித்த 
மாய் இருக்கிற ; ( கப் . ) பாய்களை இறக்கவும் நேரமின்றி நிற் 
கிற ; standing corn , அறுவடையாகாத கதிர் ; standing 
jump , முன்னுற ஓடாது தாண்டல் ; standing orders, நிலை 
யாணைகள் ; standing rigging , கப்பலின் நிலைப்பட்ட உறுதி 

கயிறுகள் ; standing water , தேங்கிக்கிடக்கும் 


stand - up , a . நிமிர்வான ; கழுத்துப்பட்டி வகையில் செங்குத் 
தாக நிற்கிற ; சண்டைவகையில் வினையார்ந்த , மனமார்ந்த , 
விட்டுக்கொடுப்பு எண்ணமற்ற . 
stan hope , 1. திறந்த இருசக்கர வண்டி ; திறந்த நான்கு 

சக்கர வண்டி . 
Stan hope press , n . ஸ்டான்ஹோப் பெருமகனார் கண்டு நிறு 

விய அச்சக மாதிரி . 
Stan hope lens , n . முரண் குவிவாடி , இருபுறமும் வேறு 

வேறு முரணான குவிவுகளையுடைய கண்ணாடிச்சில்லு . 
stan iel , n . சிறு வல்லூறு வகை . 
stank , v . stink என்பதன் இறந்தகால வடிவங்களில் ஒன்று . 
stann ary , n . வெள்ளீயச் சுரங்கம் ; வெள்ளீயச்சுரங்கமுள்ள 

மாவட்டம் . 
stann ate, n . ஈயத்திராவக உப்பு . 
stann ic , a . வெள்ளீயஞ் சார்ந்த ; மீ எடைதிற வெள்ளியஞ் 
சார்ந்த ; நாலிணைதிற வெள்ளீயத்துக்குரிய ; ( தொ . ) stannic 
acid , வெள்ளீயக் காடி . 
stannif erous , a . வெள்ளீயம் அடங்கிய . 
stann ous , a . ஈரிணை திற வெள்ளீயஞ் சார்ந்த . 
stan za , 11 , செய்யுட் பத்தி ; அடிவரையறைச் செய்யுள் ; கிரேக்க 

இலத்தீன் மொழிகள்வகையில் நாலடிப்பாட்டு . 
stan za d , stan zaed , a . அடிவரையறைப் பாக்களாய் யாக்கப் 

பெற்ற ; அடிவவரயறைப் பா அமைப்புற்ற . 
stanza ic , a . அடிவரையறைச் செய்யுள் சார்ந்த . 
sta ple , n . கொண்டி ; நாதாங்கி ; தாழ் செருகுகுழை ; புற் 
குழல் , துளை இசைக்கருவியின் புல்வாய்களை உள்ளட க்குங் 
குழல் ; தைப்புமுள் , கம்பித்தையலில் வழங்கும் வளை முள் 
இறுக்கி ; V. கொண்டியிடு ; கொண்டியிட்டிறுக்கு ; கொண்டி 
யிட்டடை ; தாழிடு ; தாழிட்டு அடை ; தைப்பு முள்ளிட்டுத் 
தைத்திறுக்கு . 
sta ple , n . முக்கிய வாணிகப் பொருள் : மூலப்பொருள் , 
ஆக்கப்பொருளுக்கு மூலமான அடிப்படைச் சரக்கு ; இழை , 
துய் ; இழைப் பண்பு , இழைத் தரம் ; a . முக்கியமான ; அடி 
மூலமான ; ப . தரப்படி வகைப்படுத்து . 
stap ler , n . முக்கிய பொருள் வணிகர் ; கம்பளியைத் தரப் 

படுத்தி வாணிகஞ் செய்பவர் . 
stap ler , n . தாள் தைப்புமுட்கருவி . 
sta pling - machine , n . தாள் தைப்பு முட்கருவி . 
star , 1. விண்மீன் , வான்வெள்ளி ; வான்வெளிக் கோளம் , 
நட்சத்திரம் ; ஐம்முனை வடிவப்பொருள் ; உடுவடிவப் பதக்கம் ; 
உடுவடிவ விருதுச்சின்னம் ; உடுக்குறி ; விலங்கின் சுட்டி ; 
குதிரை முக வெண்சுட்டி ; பல்தெருச்சந்தி ; சேணிடப் பொருள் ; 
அரும்பொருள் ; ஒண்பொருள் ; பற்றார்வத்துக்குரியவர் , பக்திக் 
குரியவர் ; பொதுமக்கள் உளங்கவர்ந்தவர் ; புகழ் நடிகர் ; 
புகழ் நடிகை , புகழ் ஒளி சான்றவர் ; முதன்மைச் சிறப்புடை 
யது ; நற்பேறு , குருட்டுயோகம் ; உடுமீன் ; விண்மீன் வடிவ 
மீன்வகை; மேசைக்கோற்பந்துக் கூட்டாட்டத்தில் மூவாய்ப் 
புக்களும் கடந்த சிறப்பாட்ட வாய்ப்பு ; a . விண்மீன்களுக் 
குரிய ; விண்மீனால் குறித்துக்காட்டப்பட்ட ; ஒளிமிக்க , 
முதன்மையான ; தலைசிறந்த ; புகழ் ஒளிசான்ற ; ப . வீண்மீன் 
போல ஒளிவீசு ; உடு உருக்கள் பதி ; உடு உருக்களால் அணி 
செய் ; பட்டியலில் பெயர்மீது உடுக்குறி அடையாளமிட்டுக் 
காட்டு ; ஐங்கதிர் வட்டவடிவாகக் கீறு ; ஐங்கதிர் வட்டக்கூறு 
களாகச் சிதறடி ; புகழ் நடிகராக்கு ; தலைசிறந்த நடிகராகக் 
காட்டு ; காட்சி அல்லது திரைப்படத்திற்குத் தலைசிறந்த 
நடிகராகக் கொள் ; முக்கிய நடிகராக விளங்கு ; முக்கிய 
நடிகராகத் தோன்று ; பொதுமக்கள் கவனங் கவர் ; மேசைக் 
கோற்பந்துக் கூட்டாட்டத்தில் மூவாய்ப்புக்கும் கடந்த 
சிறப்பாட்ட வாய்ப்புப் பெறு ; ( தொ . ) binary stars , சுழ 
லிணை விண்மீன் , ஒன்றை ஒன்று சுற்றும் இரு விண்மீன் 
கள் தொகுதி ; bright particular star , தனிமனிதர் பக்திக் 
குரியவர் ; மனிதர் வழிபாட்டுக்குரிய ஒன்று ; double stars , 
இணை விண்மீன் , ஒன்றாகத் தெரியும் இரட்டை விண்மீன் ; 


யான 


நீர் . 


stan ding -room , n . நிற்க இடம் . 
stan dish , 11. மைக்கூடு . 
stand - off , 11. இடைநிலையாளர் , காற்பந்தாட்டத்தில் முன் 
னணிக் கோடிக்கும் பின்னணிக் கோடிக்கும் இடை நிற்பவர் ; 
( தொ . ) stand - off half, காற்பந்தாட்டத்தில் முன்னணிக்கு 
வந்து பந்து உந்தும் இடைநிலையாளர் . 
stand - off ish , a . தனித்து ஒதுங்கி நிற்கிற , ஒதுங்கிநிற்கும் 

போக்குடைய ; கலகலப்பாகப் பழகாத . 
stand pat , v . சீட்டு உருவாது ஆடு ; கொண்ட கொள்கையே 
உறுதியாகக் கடைப்பிடித்திரு , விட்டுக்கொடுப்பற்றுப் பிடி 
முரண்டாயிரு . 
stand - patt er , n . உறுதியாக நிற்பவர் , கொண்ட கொள்கை 
விடாதவர் ; அரசியற் கடும் பிற்போக்காளர் , அரசியல் 
மேடைப் பிடியாளர் , மேடையிற் பேசப்படும் கொள்கை 
களின்படி நடப்பவர் ; காப்புவரிக்கட்சி விதிப் பிடிவிடாதவர் . 
stand - pipe , n . நிலைகுத்துக் குழாய் . 
stand point , n . நோக்குநிலை , நோக்கு திசை . 
stand -rest , 11. சாய்கோக்காலி, நிலைச்சட்டத்தில் நிற்பவரைத் 

தாங்கும் ஓவியரின் சரிவுமுகட்டுக் கோக்காலி . 
stand still , 11. முழுநிலை நிறுத்தம் , அசையாநிலை ; இயங்கா 
நிலை , இயங்கமுடியா நிலை ; a . இயங்காத ; அசையாத ; நிலை 
நட்டமான ; இயக்கங் கைவிட்ட ; இயக்கந் தடை செய்யப் 
பட்ட . 

126 


994 


star 


start 


. 


evening star , மாலைவெள்ளி , வெள்ளிக்கோள் ; flm star , 
திரைப்பட மின்னொளி , படவுலக நட்சத்திரம் , புகழ்சால் நடிகர் ; 
literary star , இலக்கியப் புகழ்வாணர் ; morning star , காலை 
வெள்ளி , வெள்ளிக்கோள் , சுக்கிரன் ; multiple stars, பன் 
மீன் , ஒரு விண்மீன் போலத் தோன்றும் பன்மீன் குழு ; 
north star , polar star , pole star , வடமீன் , துருவ நட்சத் 
திரம் ; shooting star , எரிமீன் , விரைவாக நகர்ந்து மறையும் . 
சிறு மீன் ; Star Chamber , உடனடி உயர் தீர்ப்பு மன்றம் ; 
star of Bethlehem , குவளையின மலர்ச்செடி வகை ; Star of 
India , பிரிட்டிஷ் இந்திய நேரடி ஆட்சி நினைவாக 1861 - இல் 
நிறுவப்பெற்ற வீரத்திருநிலை விருது வரிசை ; stars and stripes, 
அமெரிக்க ஐக்கிய நாட்டுத் தேசியக் கொடி ; the star system , 
ஓரிரண்டு புகழ்சான்ற நடிகர்களைக் கொண்டு இரண்டாந்தர 
நிறுவனங்கள் படவெற்றிநாடும் முறை . 
star , n . புல்வகை . 
star -apple , n . மேற்கிந்தியக் கனிமர வகை ; மேற்கிந்தியக் 

கனிவகை . 
star -blasting, n . ஆட்சிக்கோள்களின் நச்சுப்பலன் . 
starb oard , n . ( கப் . ) வலப்பக்கம் , கப்பலில் முன்னோக்கி 
யுள்ளவரது வலதுகைப்புறம் ; 3. கப்பலின் பயின்கட்டையை 
வலப்புறமாகத் திருப்பு ; பயின்கட்டையை வலப்புறமாகத் 
திருப்பி வை . 
star - bright, a . விண்மீன்போலச் சுடர்வீசுகிற . 
star -catalogue, n . உடுப்பட்டி , விண்மீன்கள் பெயர் முதலிய 
- விவரங்களடங்கிய பட்டியல் . 
starch , n . மாச்சத்து , பசைமாப்பொருள் ; கஞ்சிப்பசை ; 
மொறமொறப்பு , நெகிழ்வின்மை ; விறைப்பு நடை ; வெற் 
றாசார நடை ; a . சரிநுட்பமான ; ஆசார நுணுக்கம் வாய்ந்த ; 
3. கஞ்சிப்பசையால் மொறமொறப்பாக்கு ; நெகிழ்வற்ற 
வெற்றாசாரப் பண்பூட்டு . 
starched , a . கஞ்சிப்பசையிட்ட ; மொறமொறப்பான ; மொற 
மொறப்பாக்கப்பட்ட ; விறைப்பான ; ஆசார முறையான , 
உணர்ச்சியற்ற ; விறைப்புநடை வாய்ந்த . 
starch edly , adv . விறைப்பாக , உணர்ச்சியின்றி , ஆசார 

முறையாக . 
starch edness , 1. கஞ்சிப்பசையிட்ட நிலை ; மொறமொறப்புப் 
பண்பு ; உணர்ச்சியற்ற ஆசாரப்பண்பு ; விறைப்பாசார 
நடைப்பண்பு . 
starch iness , n . மாச்சத்துடைமை ; மாப்பசைத் தன்மை ; 
கஞ்சிப் பசையார்ந்த நிலை ; நெகிழ்வற்ற விறைப்புடைமை ; 
ஆசாரமுறைப் பண்பு . 
starch ly , ado . சரிநுட்பமாய் ; ஆசார நுணுக்கமாக . 
starch ness, 11. சரிநுட்பப் பண்பு ; ஆசார நுணுக்கத் தன்மை . 
starch y , a . மாச்சத்துடைய ; பசைமாவார்ந்த ; கஞ்சிப்பசை 
யார்ந்த ; மொறமொறப்பான ; ஆசார நுணுக்கம் பார்க்கிற , 
ஆசார விறைப்புநடை வாய்ந்த , வெற்றாசாரமுறையான . 
star - crossed , star - crost, a . ஆட்சிக்கோள்களின் 

விளைவுகளினால் கேடுற்ற . 
star dom , 1. நாடகப்புகழ் நடிகர்நிலை ; திரைப்படப் புகழ் 

நடிகர்நிலை ; மக்களார்வப்புகழ் நிலை . 
star .drift , 11. உடுக்குழுவியக்கம் , நிலை விண்மீன்குழுக்களின் 
நிலவுலகப் புடைபெயர்வு சாராத தற்சார்பான பொதுநிலை 
இயக்கம் . 
star - dust , 11. விண்வெளித் தூசி , உருகுவெள்ளிச் சிதைவால் 
வானவெளியில் இயங்குறும் தூசிப்பொருள் ; தூசித்துகள் 
போலத் தோன்றும் மிகுதொலை விண்மீன் படலம் . 
stare , n . உறுத்த பார்வை ; ஊன்றிய பார்வை ; இமையா 
விழிப்பு ; நீடித்த அகல் விழிப்புநோக்கு ; உருட்சி நோக்கு ; 
மருட்சிப்பார்வை ; வியப்பார்வ நோக்கு ; திகைப்பு நோக்கு ; 
மடமை நோக்கு ; பற்றார்வ நோக்கு ; ஏக்க நோக்கு ; வேணவா 
நோக்கு ; V. உறுத்து நோக்கு ; ஊன்றிப் பார் ; விழித்து நெடு 
நேரம் நோக்கியிரு ; பேந்தப் பேந்த விழி ; திகைப்புடன் விழித்து 
நோக்கு ; வியப்பார்வத்துடன் கூர்ந்து நோக்கு ; பற்றார்வத் 


துடன் நோக்கு ; முனைப்பாக முன்வந்தெய்து ; திடுமென 
வந்து திகைக்க வை ; கண்கூடாகத் தெரியவா ; விழித்து 
நோக்கி அச்சுறுத்து ; விழித்து நோக்கி அச்சுறுத்திச் செய 
லாற்று ; விழித்து நோக்கி எதிர்ப்புத் தெரிவி ; ( தொ . ) 
stare one in the face, திடுமென முன் 

வந்தெய்தித் 
திகைக்க வை , திடுமென வந்தெய்தி அச்சுறுத்து . 
star er , n . உறுத்து நோக்குபவர் ; வேணவா நோக்காளர் . 
star finch , n .. செவ்வாற் குருவி . 
star ish , 11. உடுமீன் , ஐந்து அல்லது பல புறமுணைப்புக்களை 

யுடைய வட்டமீன் வகை . 
star gaze, V. 

விண்மீன்களை உற்றுநோக்கு ; வானோக்கு ; 
( பே- வ . ) வானூலாய்வு செய் ; பகற்கனவு காண் ; மனக் 
கோட்டை கட்டு. 
star - gazer , n . வானோக்கி ; ( பே - வ . ) வானூலார் ; மனக் 
கோட்டை கட்டுபவர் ; பகற்கனவு காண்பவர் ; முகட்டுவிழி 
மீன்வகை . 
Srar - gazing , n. வானோக்கு ; வானூல் ; மனக்கோட்டை , 
star - grass , n . புல்வகை . 
sta ring , a . முனைப்பான ; அச்சுறுத்துகிற ; திகைப்பூட்டத் 

தக்க ; அருவருப்பூட்டத்தக்க ; adv . முனைப்பாக ; அச் 
சுறுத்துவதாக ; திகைப்பூட்டுவதாக ; அருவருப்பூட்டுவதாக ; 
( தொ . ) staring mad , முனைப்பான கிறுக்குடைய ; staring 
red , முனைப்புச் சிவப்பான ; staring waistcoat , முனைப்பாக 
அருவருப்பூட்டத் தக்க இடுப்புச்சட்டை . 
star ingly , adv . முனைப்பாக . 
star - jelly , n . களிப்பாசி , குழம்புபோன்ற பசைப்பண்புடைய 

இழைத்துய்கள் பரப்பும் பசுநீலப் பாசிவகை . 
stark , a . விறைப்பான ; முறைப்பான ; ( செய் . ) வலிமையான ; 
உறுதியான ; விடாப்பிடியான ; கலப்பற்ற ; தனி நிலையான ; 
புற அணியற்ற ; முழுதளவான ; மறைவு பொதிவற்ற ; 
adv . முட்டமுழுக்க , முற்றிலும் . 
star less , a . விண்மீன் அற்ற . 
star let , 1. சிறுதிற விண்மீன் . 
star light , n . விண்மீன் ஒளி ; a . விண்மீன்களால் ஒளி தரப் 

பெற்ற ; விண்மீன் ஒளி பரவிய . 
star like, a . விண்மீன் ஒத்த . 
starl ing , 11. போலி செய்யும் ஆற்றலுடைய பூவையினப் 

பறவை வகை. 
starl ing , n . திண்டுவரி , பாலத்தின் திண்டைச்சுற்றிப் 

பாதுகாப்பிற்காக இடும் பெருந்தூண் தொகுதி . 
star lit , a . விண்மீன் வெளிச்சங் கொண்ட . 
starr y , a . விண்மீன் ஆர்ந்த ; உடுவுருக்களால் அணி ஒப்பனை 
செய்யப்பட்ட ; உடுக்களடங்கிய ; உடுக்களிலிருந்து வருகிற ; 
விண்மீன்கள் போன்ற ; விண்மீன்கள் போன்று ஒளிருகிற . 
starr y - eyed , a . கனவியலாளரான , கற்பனையுலகிலே திரிகிற . 
stars , n . pl . யோகம் , நல வாய்ப்பு . 
star -shell , n . ஒளி வெடிப்புக்குண்டு , விண்ணில் வெடித்து 

ஒளியால் எதிரி இருப்பிடங் காட்டும் வெடிகுண்டு . 
star -spangled , a . உடு உருக்களால் அணி செய்யப்பட்ட . 
star - stone, n . நீல மணிக்கல் வகை . 
star - stream , n . விண்மீனோட்டம் , உடுமண்டலத்தின் இரு 

புடைபெயர் வியக்கக் குழுக்களில் ஒன்று . 
start , n . திடுக்குறவு , திடீர் அதிர்வெறிவு ; திடீர் இயலதிர்வு , 
தன்னையறியாமலே திடுமென ஏற்படும் அதிர்ச்சி ; திடீர் 
வெட்டசைவு ; திடீர் வியப்பதிர்ச்சி ; திடீர் நடுக்குறவு ; 
எதிர்பாரா நடுக்க உணர்வு ; திடீர்ப்பீற்று ; திடீர் வலி ; 
திடீர் எழுச்சி ; விட்டியங்குநிலை , இடைவிட்டெழும் சிறுதிற 
அசைவியக்கம் ; விட்டெழுச்சி , இடைவிட்டெழும் குறு 
முயற்சி ; தொடக்கம் ; தொடங்குதல் ; தொடக்குவிப்பு , 
தொடக்க இயக்குவிப்பு ; புறப்படுகை ; புறப்படுவிப்பு ; 
தொடக்க ஊக்கா தரவு ; முதல்நிலை ஆதரவு ; பந்தயத்தில் 
தொடக்க இடம் ; பந்தயத்தில் தொடக்க வேளை ; பந்தயத்தில் 


995 


starter 


state 


தொடக்க நிலையான இடம்விடு சலுகை ; பந்தயத்தில் தொடக் 
கத்திற்குரிய நேரச்சலுகை ; ப . திடுக்கிடு , திடீர் அதிர்வுறு ; 
திடீர் வியப்பதிர்வுறு ; திடுமென நோவு அதிர்வுறு ; திடீர் 
வெட்டசைவுறு ; திடுமெனப் புடைபெயர்வுறு ; வெட்டுமர 
வகையில் திடீர்ப்பெயர்வுறு , இரிவுறு , வெட்டுமர வகையில் 
திடுமெனக் கீழமர்வுறு ; பெயர்வுறச் செய் ; பெயர்ச்சியுணர் ; 
திடுமென எழு ; மேலெழு ; மனத்தில் எழு ; காட்சியில் 
தோன்று ; புறப்படு ; தொடங்கு ; பயன்படுத்தத் தொடங்கி 
விடு ; செயல் தொடங்கிவிடு ; தொடக்க முயற்சியிலீடுபடு ; முன் 
னேற்பாடுகள் செய் ; தொடக்கமுறு ; இயங்குவி ; தொடங்குவி ; 
நிறுவு ; புதுவதாகத் தோற்றுவி ; தொடங்கி நடத்து ; 
விடாது தூண்டுதலளி ; இயங்கிக்கொண்டே இருக்கும்படி 
செய் ; மணிப்பொறியைத் திருக்கிவிடு ; உந்துகல இயந்திரப் 
பொறியை முடுக்கிவிடு ; தொடக்க உதவி செய் ; ஊக்கா தரவு 
வழங்கு ; முதல்நிலை ஆதரவு அளி ; உந்து , துருத்தி நில் ; 
திறம்பு ; விரி , மலர்வுறு ; தளர்வுறு , கழலு ; துள்ளிப் பாய் , 
தெறித்தோடு ; பீறி வெளிப்படு ; வெளிப்படுத்து ; கலைவுறு ; 
கலை ; ஒழுகுறு ; ஒழுகுவி ; வேட்டைவிலங்கு வகையில் 
மறைவிடத்திலிருந்து கலைத்து வெளிப்படுத்து ; ( கப் . ) மிடாவி 
லிருந்து தேறல் வடித்தெடு ; ( தொ . ) & run start , ( பே - வ . ) 
அரியதொரு நிகழ்ச்சி , வியப்புத்தரும் நிகழ்ச்சி ; by fits and 
starts , விட்டுவிட்டு ; start one doing , செய்துகொண்டே 
இருக்கும்படி செய் , விடாது செய்யத் தூண்டிவிடு ; start up , 
திடுமெனத் தோன்று ; to start with , முதன்முதலாக ; 
தொடக்க நிலையில் , முற்பகுதியாக 
start er , n. தொடங்குபவர் ; முடுக்குபவர் ; வேட்டை விலங் 

கைக் கலைப்பவர் ; கிளப்புபவர் ; புதுவதாகத் தொடக்கஞ் 
செய்பவர் ; வினைத்தொடக்கம் புரிபவர் ; வாணிகம்- தொழில் 
ஆகியவற்றின் வகையில் வினைமுதலாகுபவர் ; தொடக்க 
உதவி புரிபவர் ; ஓட்டப்பந்தயத் தொடக்க அடையாளங் 
காட்டுபவர் ; ( கப் . ) மிடாவிலிருந்து தேறல் வடிப்பவர் ; 
பந்தயத்தில் புறப்பட ஆயத்தமாயுள்ள குதிரை ; போட்டி 
யாளர் பந்தயத்தில் புறப்பட ஆயத்தமாயுள்ளவர் ; வேட்டை 
யாட்டுத் தொடங்கி வைக்கும் நாய் ; இயந்தி / இயக்கம் 
தொடங்கி வைக்கும் அமைவு ; தொடக்கமுறைக் கருவி . 
start ing , n . திடுக்கிடுகை ; திடுக்கிடுவிப்பு ; புறப்படுகை ; 
புறப்படுவிப்பு ; தொடங்குதல் ; நிறுவுகை , தொடங்கிவைப்பு ; 
நிறுவன வினை ; நடைமுறைத் தொடக்கம் ; ஓட்டப் பந்தயத் 
தொடக்க அடையாளங் காட்டல் ; வேட்டை விலங்குக் 
கலைப்பு ; ( கப் . ) தேறல் வடிப்பு ; a . புறப்படுகிற ; புறப்படு 
விக்கிற ; தொடங்குகிற ; தொடக்கத்துக்குரிய ; முதற்படி 
யான ; தொடங்கி வைக்கிற ; தொடக்க ஊக்கமான ; இயந்திர 
இயக்கந் தொடங்கி வைக்கிற ; ஓட்டப்பந்தயம் தொடங்கி 
வைக்கிற. 
start ing - gate, n . அகற்றுத் தடைவாயில் , குதிரைப்பந்த 
யத்தில் ஓட்டம் தொடங்குங் கணத்தில் அகற்றப்படவல்ல 
தடைவாயில். 
start ing -post, n . தலைக்கால் , போட்டிப்பந்தய ஓட்டம் 

தொடங்குமிடம் குறித்த கம்பம் . 
start ing - prices, n . தொடக்கநிலை மதிப்பு , குதிரையின் 

பந்தயத் தொடக்கநிலை வெற்றி தோல்வி வாய்ப்புமதிப்பு . 
star tle, U. திடுக்கிடுவி , திடுக்குறச் செய் ; திடீர் அதிர்ச்சி 
யுறச் செய் ; வியப்பதிர்வுறச் செய் ; எதிர்பாராது மலைப் 
பதிர்ச்சியுறச் செய் . 
start ler , n . திடுக்குறச் செய்பவர் ; திடுக்குறச் செய்வது ; 

வியப்பு மலைப்பதிர்ச்சி தருவது . 
start ling , a . வியப்பதிர்ச்சியூட்டுகிற ; எதிர்பாரா அதிர்ச்சி 
தருகிற ; வியப்பதிர்ச்சி தரவல்ல ; எதிர்பாரா அதிர்ச்சி தரத் 
தக்க . 
start lingly , adv . திடுக்குறும்படி ; அதிர்ச்சியூட்டத்தக்க 

தாக . 
start up , n . திடீர்ப் பெருவாழ்வினர் . 
star -turn , 1 . 

பாடலரங்கில் முக்கியமான 
நிகழ்ச்சி . 


starva tion , n . பட்டினி ; பட்டினி கிடத்தல் ; பட்டினி 
போடுதல் ; பட்டினிச் சாவு ; உணவின்றி வதைத்தல் ; உண 
வின்றி வருந்தல் ; பசிபட்டினி நிலை ; நல்குரவு , மிகுதியான 
வறுமை ; ( பே - வ . ) பசியுறல் ; கடுந்துன்பம் ; கடுந்துன்ப 
முறுவித்தல் ; தணியா வேட்கை ; உள வறுமை ; அறிவு 
வறுமை ; இல்லா நிலை ; இல்லாநிலைப் படுத்தல் ; கோட்டை 
யினுள் எதிரி ஆட்களைப் பட்டினியிட்டுச் சரணடைவித்தல் . 
starve , v . பட்டினியால் இற ; பட்டினியிடு ; பட்டினியிட்டுக் 
கொல் ; பட்டினி கிட ; வறுமையுறு ; பசியால் அழியச்செய் ; 
பசியால் அழி ; கடு வேட்கையுறு ; கடு வேட்கைப்படுத்து ; 
குளிர் முதலியவற்றால் கடுந்துன்பமுறுவி ; மிக மோசமான 
நிலைக்கு உட்படுத்து ; இல்லா நிலையிலிரு ; இல்லா நிலைப் 
படுத்து ; உள வறுமைப்படு ; உள வறுமையூட்டு ; அறிவு 
வறுமைப்படு ; அறிவு வறுமைப்படுத்து ; அரணக எதிரி 
ஆட்களைப் பட்டினியிட்டுச் சரணடைவி . 
starve ling , 11. பட்டினி கிடப்பவர் ; பற்றாக்குறை உண 
வுடையவர் ; உணவில்லாது அவதிப்படும் விலங்கு ; பற்றாக் 
குறை உணவால் அவதியுறும் உயிர் ; a . பட்டினி கிடக்கிற ; 
பற்றாக்குறை உணவுடைய . 
star - wheel , 1 , தள்ளு சக்கரம் . 
stas is , n . ( மரு . ) குருதியோட்ட நிறுத்தம் . 
stat able , a . கூறுதற்குரிய ; 

கூறுதற்குரிய ; அறிவிக்கக்கூடிய ; வகுத் 
துரைக்கத்தக்க . 
state , 11. நிலை ; நிலைமை ; அமைவுநிலை ; நிலையமைதி ; இருப் 
பமைதி ; சூழுறவு நிலை ; வாழ்க்கைநிலை ; படிநிலை ; இயற் 
கூறு ; வாழ்க்கைப் படிநிலை ; மதிப்புநிலை , படிவரிசை ; உயர் 
தகுதி ; ஆடம்பரம் ; உயர் வீறமைதி ; ஆட்சியின அரசு ; 
நாட்டரசு ; தனியரசுநாடு ; நாடு ; கூட்டரசுத் தனியுறுப்பு ; 
அமெரிக்க கூட்டரசுறுப்பு ; இந்திய கூட்டரசுறுப்பு ; 
மன்னாயம் , அரசியல் சமுதாயம் ; பொது அரசுக்குழு ; நாட்டின் 
அரசு ; தனி நாட்டினம் ; உயர் அரசியல் துறை ; மக்கள் 
ஆட்சித்தர வகுப்பு ; உலகியல் ஆட்சித்துறை ; சமய ஆட்சி 
யல்லாத நாட்டாட்சித் தலைமை ; தவிசிருக்கை , அரியணை ; 
விதானம் , மேற்கட்டி ; பொதுப்பார்வை நிலை , இறந்தவர் 
உடல்வகையில் பொதுமக்கள் பார்க்கும்படியாக வைத்திருக் 
கும் நிலை ; புத்தகப் பதிப்பின் வேறுபடு படி ; செதுக்குரு 
இடைநிலைப்பாளம் ; செதுக்குரு இடைநிலைப்பாள அச்சுப்படி ; 
a , அரசினஞ் சார்ந்த ; ஆட்சிநிலைக்குரிய ; நாட்டாட்சிக்குரிய ; 
நாட்டரசு பற்றிய ; கூட்டாட்சி உறுப்பரசுக்குரிய ; அரசு 
முறைப்பட்ட ; நாட்டரசுப் பொதுவான ; அரசுநிலை வினை 
முறை சான்ற ; அரசுரிமை நிலையான ; அரசுநிலைத் தனி 
உரிமைசான்ற ; அரசுநிலை மறை உரிமைப்பட்ட ; உயர் 
அரசியலுக்குரிய ; பொதுமக்களுக்குரிய ; பகட்டாரவாரமான ; 
பகட்டணி வாய்ந்த ; ( தொ . ) chair of state , அரியணை ; 
அரசு கட்டில் ; free state , அடிமை முறைக்கு இடந்தராத 
நாட்டரசு ; in state , உரிய வினைமுறைகள் எல்லாவற்றுட 
னும் ; அரசுமுறை வினைமுறைகளுடன் ; keep state , மதிப் 
பைக் காத்துக்கொள் ; பிறர் அணு குதற்கு அரியராய் இரு ; 
lie in state , இறந்தவர் உடல்வகையில் பொது இடத்தில் 
எல்லோரும்வந்து காணும்படி வைக்கப்பெறு ; Papal States , 
States of the Church , நடு இத்தாலியில் உள்ள போப்பாண்ட . 
வரின் உலகியல் உரிமை ஆட்சிப்பகுதிகள் ; slave state , 
அடிமை முறை இடம்பெற்றுள்ள அரசு ; Southern States , 
ஒன்றுபட்ட அமெரிக்க கூட்டரசின் தென்பகுதி அரசுகள் ; 
state call , ( பே - வ . ) அரசு வினைநிலை அழைப்பு ; state 
craft , ஆட்சிக்கலை ; ஆட்சித்தொழில் ; state criminal , 
அரசியல் குற்றவாளி ; State Deparment , அயலரசுத் துறை ; 
state document , state paper , அரசுமுறை ஆதாரப் பத்திரங் 
கள் ; state prisoner , அரசியற் கைதி ; அரசுப் பகைமைக் 
குற்றக் கைதி ; பெருங் குற்றக் கைதி , உடைமை பறிமுதல் 
மாள்வு முதலிய 

தண்டடனைகளுக்குரிய குற்றக்கைதி ; 
state religion , தேசீய சமயம் ; state rights , அடிப்படை . அர 
சுரிமைகள் , அமெரிக்க கூட்டரசுக்கு விட்டுக் கொடுக்கப் 
படாத தனியரசுரிமைகள் ; state services , அரசுப்பணிகள் , 
அரசு ஊழியங்கள் ; States General , நெதர்லாந்து சட்ட 


. 


ஆடல் 


996 
state 

statocyst 
மன்றம் ; 1789 - க்கு முற்பட்ட பிரஞ்சுநாட்டுச் சட்டமன்றம் ; அலுவலகக்கிளை ; தங்கிடம் , தங்கல் மனை ; இடைத்தங்கல் 
State Socialism , அரசுப் பொதுவுடைமை , தேசியமயமாக்க இடம் ; இடைத்தங்கல் மனை ; வரையிடம் , குறிப்பிட்ட காரி 
வேண்டுமென்ற கோட்பாடு ; state socialist , அரசுமுறைப் யத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடம் ; பணியிடம் ; பணி இலக் 
பொதுவுடைமையாளர் , பொதுநலத் துறைகளையும் முக்கிய கிடம் ; பணித்துறையிடம் ; காவற் பணியிடம் ; இடநிலை ; 
தொழில்களையும் தேசீயமயமாக்கவேண்டுமென்ற கோட் நிலையிடம் ; இட அமைவு ; தானம் , அமைவிடம் ; வாழ்க்கை 
பாட்டை ஆதரிப்பவர் ; state trial , அரசுமுறை உயர் நிலை ; நிலைத்தரம் ; சமுதாயப் படிநிலை ; பணித்துறைப் படித் 
வழக்குக் கேள்விமுறை , அரசினரே வழக்காடும் அரசியல் தரம் ; பணித்துறை ; வாழ்க்கைத்துறை ; ஆஸ்திரேலிய வழக் 
துறைக் குற்ற வழக்குவிசாரணை . 

கில் ஆட்டுக்கிடைவெளி ; ஆஸ்திரேலிய வழக்கில் ஆட்டுக் 

கிடைவெளி மனை ; திருச்சபை உண்ணாநோன்பு ; ரோமாபுரி 
state , . கூறு ; வகுத்துரை ; வாக்குமூலமாகத் தெரிவி ; 

நகரின் புண்ணிய உலாவழி மாடக்கோயில் ; திருக்கோயிலில் 
எழுத்து வழி அறிவி ; குறிப்பிடு ; விவரமாகக் குறிப்பிடு ; 

சிலுவையேற்ற உருப்படிவங்கள் பதினான்கில் ஒன்று ; நிலைத் 
உறுதியாகக் கூறு ; வரையறுத்துக் கூறு ; ( கண . ) வகை 

தளம் , படைத்துறைப் பணியாளர்க்குரிய அமைதிகாலத் 
தொகையாக எடுத்துக்காட்டு . 

தங்கற் குடியிருப்பு ; ( எல் . ) குறியிடம் , அளவைமூலக் குறிப் 
stat ed , a . குறிப்பிட்ட் ; முன்கூறப்பட்ட ; குறித்துரைக்கப் 

பிடம் ; ( தாவ . ) இயல் வளர்நிலையிடம் ; ( வில . ) இயல் வாழ்வு 
பட்ட ; வரையறுத்துரைக்கப்பட்ட . 

நிலையிடம் ; a . நிலையத்திற்குரிய ; தங்கிடத்திற்குரிய ; பணி 
stat edly , adu . அறிவித்தபடி ; தெரிவித்த முறையில் ; வரை மனைக்குரிய ; 3. இடம் அமர்த்திக்கொடு ; இடத்தில் அமர்த்து ; 
யறுத்தவாறே . 

குறியிடத்தில் நிறுத்து ; இடத்தில் நிறுத்திவை ; தங்கவை ; 
state less, a . நாடற்ற , நாட்டுக் குடியுரிமை எதுவும் பெற் இட்டுவை ; அமர்த்திவை ; ( தொ . ) life - boat station , உயிர் 
றிராத 

காப்புப் படகு வைப்பிடம் ; naval station , கடற்படைத் 
state lily , adv . பகட்டாரவாரமாக . 

தாவளம் , போர்த்துறைக் கப்பல் கட்டவும் பழுது பார்க்கவும் 

தங்கவும் வாய்ப்புடைய இடம் ; police station , காவல் துறை 
state liness , n . வீறமைதி , பெருமிதத்தன்மை ; மதிப்புயர்வு ; 

நிலையம் ; radio station , வானொலி நிலையம் ; railway station , 
விழுமிய தோற்றம் ; வீறார்ந்த சந்தமுடைமை ; நடைவீறு . 

இருப்பூர்தி நிலையம் ; station of the cross , சிலுவையேற்ற 
state ly , a . வீறார்ந்த ; பெருமிதமான ; மதிப்பார்ந்த , ஓய் 

உருவங்கள் பதினான்கில் ஒன்று . 
யாரமான ; விழுமிய தோற்றமுடைய , கம்பீரமான ; சந்த 
வீறமைதி வாய்ந்த ; வீறுநடை சான்ற ; பகட்டாரவாரமிக்க ; 

sta tionaries , n . pl . நிலையியற் படைவீரர்கள் , நிலையியற் 

படை . 
adu . வீறமைதியுடன் ; ஒய்யாரமாக ; பகட்டாரவாரமாக . 
state ment , 1 . 

sta tionariness , 1. இடம் பெயரா நிலை ; இயங்கா நிலை . 
கூறுதல் , பகர்தல் ; கட்டுரைத்தல் ; அறி 
விப்பு , வாக்குமூலம் ; கூற்று , செய்தி , கூறப்பட்ட ஒன்று ; 

sta tionary , 11. இடம்பெயராதவர் ; a . நிலையிருப்பான , இடம் 
விவர அறிவிப்புப் பட்டி ; விவரம் ; விவர வாசகம் ; ( தொ . ) 

பெயராத ; இடம்பெயர்த்துக் கொண்டுசெல்ல இயலாத ; 
monthly statement , மாதமுறை அறிவிப்பு . 

இடத்துக்கிடம் கொண்டுசெல்லப்படாத ; நிலையமர்விற்குரிய ; 
state monger , n . போலி அரசியல்வாதி . 

தூக்கிச் செல்வதற்குரியதல்லாத ; அளவு மாறாத ; தொகை 

மாற்றமில்லாத , கூடுதல் குறைதலற்ற ; பண்பு மாற்ற 
stat er, 11. பண்டைக் கிரேக்க நாணயம் . 

மில்லாத ; கோளினங்கள் வகையில் நிரைகோட்டில் நிலையா 
state - room , 11. அரசுத்துறைத் தனியறை ; கப்பல் தனிநிலைத் 

யிருப்பதாகக் காட்சியளிக்கிற ; திணைகாலஞ் சார்ந்த , நோய் 
துயிற்கூடம் . 

கள் வகையில் தனியிடம் தனிவேளை சார்ந்த ; ( தொ . ) 
states man , n . அரசியல் மேதகை , அரசியல் மெய்ஞ்ஞானி ; stationary air , உயிர்க்கும்போது வெளியேறாமல் உயிர்ப்புப் 
ஆட்சி வல்லுநர் ; இராசதந்திரி ; பொதுநல மேதகை ; பையுள் தங்கியிருக்கும் வளி ! stationary disease , திணைகால 
பெருஞ்செயற் பண்பாளர் ; வட இங்கிலாந்தின் சிறு தன் நிலைநோய் , சூழல் காரணமான குறிப்பிட்ட கால இடத்திற் 
னுழைப்பு நிலக்கிழார் ; pl . states men ; ( தொ . ) the Elder குரிய நோய் . 
Statesmen , தேசியச் சிற்பிகள் ; ஐப்பான் நாட்டில் 19 - ஆம் 

sta tion -bill , 11. ( கப் . ) ஆளமர்வுப்பட்டி . 
நூற்றாண்டின் பிற்பகுதியில் புதுத்தேசீயம் உருவாக்கிய அர 
சியல் வகுப்பினர் . 

sta tion - calendar , 1. 

வரிசைப் பட்டி , 
states manlike , a . அரசியல் மேதகைமை சான்ற , பெருஞ் 

ஒவ்வொரு மேடையிலும் வண்டிகள் புறப்படுதற்குரிய காலங் 

காட்டும் பட்டியல் . 
செயற் பண்பு வாய்ந்த , சான்றாண்மைமிக்க . 
states manly , a . அரசியல் மேதகைக்குரிய , பெருஞ்செயற் 

sta tioner , 1. பணிகல விற்பனையாளர் , எழுதும் பொருள் 
பண்புசான்ற , பெருந்தகைச் சால்புமிக்க . 

கள் விற்பவர் ; ( தொ . ) Stationers Company , முற்கால - 
states manship , 11. அரசியல்மேதகைப் பண்பு ; அரசியல் 

லண்டன் மா நகர் ஏட்டுப்பதிவுரிமை நிறுவனம் ; 
நயத்திறம் ; பெருந்தகை வீறு : 

Stationers Hall , முற்கால லண்டன் மாநகர் ஏட்டுப் 
stat ic , a . நிலையான ; நிலையமைதிப் பண்புடைய ; இயங் 

பதிவுரிமை நிறுவனத்தின் பணிக்கூடம் . 
காத , அசைவற்ற ; சமநிலை அமைதிகொண்ட ; ( தொ . ) 

sta tionery , n . எழுதும் பொருள்கள் . 
static ataxia , விழாமலோ தடுமாறாமலோ நிற்க முடியாத sta tion - house , n . காவல்துறை நிலையம் . 
நிலை ; static water, அழுத்தத்திற்கு உட்படாத் தேக்க sta tion - master , 1. இருப்பூர்தி நிலையத் தலைவர் . 
நிலைத் தருவிப்பு நீர் . 

sta tion - pointer , 1. குறியிடச் சுட்டுமுள் , வரைபடங்களில் 
stat ical , a . நிலையமைவியல் சார்ந்த ; நிலையமைதிப்பண்பு 

இடஞ்சுட்ட உதவும் முக்கவர் கோணவடிவக் கருவி . 
சார்ந்த ; இயங்காத , நிலையமைவான ; சமநிலையமைதியுடைய ; 
( தொ . ) statical electricity , நிலை யியல் மின்னாற்றல் ; 

sta tions , 1. pl . கடற்படைக் கப்பற் பணியாளர் பாளையக் 

குடியிருப்பு . 
statical pressure , நிலையியல் அழுத்தம் , 
stat ically , adv . நிலையமைதி முறையில் , இயங்கா அமைதி 

stat ist , n . புள்ளிவிவரத் தொகுப்பர் ; அரசியற்கலையறிஞர் . 
முறையில் , நிலையமைவியலின்படி , 

statis tical , a . புள்ளித்தொகுப்பியல் சார்ந்த ; கணிப்பியலான . 
stat ics , n . நிலையமைவியல் , இயங்காநிலையமைதி அல்லது 

statisti cian , 11. புள்ளிவிவரத் தொகுப்பாளர் . 
சமநிலையமைதி கொண்ட பொருள்களின் தன்மைகளை ஆரா 

statis tics , n . pl . புள்ளித்தொகுப்பியல் . 
யும் இயற்பியலின் பகுதி . 

statistol ogy , n . சமூகப்புள்ளிவிவர நூல் . 
sta tion , 11. நிற்றல் ; நிற்குநிலை ; வழக்கமாக நிற்கும் இடம் ; stat ocyst , 1. ( தாவ . ) மரவகையின் சமநிலை உணர்வுறுப்பு ; 
இருப்பூர்தி நிற்புநிலை ; இருப்பூர்தி நிலையம் ; உந்தூர்தி புவியீர்ப்புணர்வதாகக் கருதப்படும் தாவரப்பசைப் பொருள் 
நிற்புநிலை ; காவல்துறை நிலையம் ; கிளை நிலைக் கிடங்கு ; துகள் உயிர்மம் . 


வண்டி 


கால 


997 


statolith 


steadfast 


( 


stat olith , 1. தாவரப் பசைப்பொருள் துகள் ; தாவரச் சமநிலை 

உணர்வுறுப்பிலுள்ள தொடர்பற்ற நுண்பிழம்பு 
stat or , n . ( மின் . ) உந்துமின்கல நிலைக்கூறு , மின்னாற்றல் 

பிறப்பிக்கும் பொறியில் அசையாதிருக்கும் பகுதி ; ( தொ . ) 
stator armature , சுழல்விலா உந்துமின்கலம் . 
stat oscope, n . நீரில்லாத 

நுண்ணழுத்தமானி , நுட்ப 
அழுத்த வேறுபாடு காட்டும் நீர்மம் வழங்காக் காற்றழுத்த 
மானி . 
stat uary , n . சிற்பி , குழைபொருட் கலைஞர் ; சிற்பக் கலை ; 

a . சிலைகளுக்குரிய ; சிலைகளுக்கான ; ( தொ . ) statuary art , 
சிற்பக்கலை ; . statuary marble , சிற்ப வெண்சலவைக்கல் . 
stat ue, 1. உருவச் சிலை ; படிமம் . 
•statuesque , a . சிலை போன்ற ; வீறமைதி சான்ற ; பெருமித 

அழகு வாய்ந்த 
statuesque ness , n . சிற்பச் சிறப்புடைமை , சிலை போன்ற 

பண்பு . 
statuette , n . சிறுபடிமம் , சிற்றுருப் படிமம் , சிறுதிறச் சிலை . 
stat ure, n . உயர்த்தி , ஆள்வகையில் உடலுயர்வளவு . 
stat us , n . சமுதாயப் படிநிலை ; உறழ்நிலை , தகுநிலை . 
status quo , ( ல . ) n. இதுகாறும் உள்ள நிலை . 
status quo ante , ( ல . ) 1. முன்பிருந்த நிலை . 
stat utable, a . நிலவரச்சட்ட இசைவுடைய ; மன்ற ஆணைச் 
சட்டத்திற்குகந்த ; நிலவரச் சட்டப்படியான ; மன்ற ஆணைச் 
சட்ட விதிக்கியைந்த . 
stat utably , adv. நிலவரச் சட்டபடி ; மன்ற ஆணைச் 

சட்டப்படி . 
stat ute, 1 , மன்ற நிறைவேற்றுச் சட்டம் ; செயற்படும் எழுத்து 
வடிவச் சட்டம் ; நிரந்தரவிதி ; கூட்டுரிமைக் கழகச் சட்டம் ; 
விவிலிய வழக்கில் தெய்விகச் சட்டம் ; ( தொ . ) declaratory 
statute , சட்ட விளக்க வரையறைச்சட்டம் ; private statute , 
தனிமனிதரை மட்டுமே பாதிக்குஞ் சட்டம் ; statute law , 
எழுத்து வடிவச் சட்டம் ; statute at large , முழு விரிவுச் 
சட்டம் . 
stat ute -book , n . நிறைவேற்றுச் சட்டத் தொகுப்பு . 
stat ute - roll , n . சட்டத் தொகுப்பு . 
stat utory , a . சட்டமாக இயற்றப்பெற்ற ; சட்டப்படி தேவைப் 

படுகிற , சட்டத்தால் கட்டுப்பாடாகச் சுமத்தப் பெறுகிற . 
staunch , n . நம்பிக்கையுறுதியான , முழுதும் நம்பத்தக்க ; 
விடா நன்றியுள்ள ; முற்றிலும் பற்றுறுதியுள்ள ; கப்பல் 
வகையில் நீர்புகமுடியாத ; காற்றுப்புகமுடியாத . 
staunch , v . = stanch . 
.staunch ly , adv. நம்பிக்கையுறுதியுடன் ; நன்றி மீறாமல் ; 

நீர்புகாததாய் ; காற்றுப் புகாததாய் . 
staunch ness , 1. விடாப்பற்றுறுதி ; வழுவா நம்பிக்கை 
யுறுதி ; நன்றி பிறழாமை ; நீர்புகா நீர்மை ; காற்றுப்புகாத் 
தன்மை . 
staur oscope , 11. முனை ஒளிதேர் கருவி , மணி உருப்படிகமீது 

கோடி முனைப்பொளியால் ஏற்படும் விளைவுகளை ஆயுங்கருவி . 
stave , n . மிடா வரிப்பட்டிகை ; கோல் ; கம்பி , சலாகை ; 
நீளுருளை ; கிணற்றுத் தோவளப் படியடுக்கு வளையம் ; 
நீளுருளைப் படியடுக்கு வளையம் ; பழு , ஏணிப்படி ; பா , செய்யுட் 
பத்தி ; ( இசை . ) இசைமான வரிவடிவுப்பதிவில் விசைவரிச் 
சட்டம் ; 3. உடைத்துவிடு ; தகர்த்துவிடு ; வரிப்பட்டிகையை 
முறி ; வரிப்பட்டிகைகளை நொறுக்கு ; பெட்டியை உருத்தெரி 
யாமல் சிதை ; தொப்பியை உருத் தெரியாது கசக்கு ; 
நொறுங்கு , துண்டு துண்டாகு ; உடைத்துத் துளையிடு ; மிடா 
படகு ஆகியவற்றில் புழைசெய் ; கோலால் துரத்து ; தடுத்து 
நிறுத்து ; தடுத்தகற்று ; தட்டித் தடு ; தடுத்துக் கடத்தி விடு ; 
தாமதப்படுத்து ; வரிப்பட்டிகை இணை ; வரிப்பட்டிகை 
இணைத்துச் செப்பஞ் செய் ; பழுதுபார்த்துச் சரிசெய் ; 
அழுத்தத்தால் உலோகத்தைக் கட்டுறுதிப்படுத்து ; ( தொ . ) 
stave and tail , கரடி வெருட்டாட்டத்தில் நாய்வாலைப் பிடித் 


திழுத்துக் கோலிடையிட்டு வெருட்டி நிறுத்து ; இடையிட்டுத் 
தடு ; 

stave in , மிடா - படகு ஆகியவற்றை உடைத்துத் 
துளையிடு ; தொப்பி - பெட்டி முதலியவற்றை நொறுக்கி உருத் 
தெரியாதாக்கு ; stave it out , வெற்றி கிடைக்கும்வரை 
போராடு ; stave off , தடுத்து நிறுத்து . 
staved , v . stave என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவங் 

களில் ஒன்று . 
stave -rhyme, 1 . மோனை ; 

பழங்கால டியூட்டானியர் 
கவிதையில் முதலெழுத்தியைபு . 
staves , n . pl . staff , stave என்பவற்றின் பன்மை . 
staves a 

acre , n . நச்சு விதை வகை ; மூட்டைகொல்லி நச்சு 
விதைவகை . 
stay 1 , n . தங்கல் ; தங்கியிருப்பு ; குடியிருப்பு ; தங்கியிருப்புக் 
காலம் ; குடியிருப்புக்காலம் ; தடுப்பு ; தடை ; தடுத்து 
வைப்பு , தற்காலிக நிறுத்தம் ; இடைநிறுத்தம் ; நிறுத்தம் ; 
தடுப்படக்கம் ; பொறுதியாற்றல் , சகிப்புத் திறம் ; ஊன்று 
கோல் , ஆதாரம் ; ( சட் . ) நடைமுறைத் தடை ; ( சட் . ) தீர்ப்பு 
வகையில் நிறைவேற்றத் தடை ; 3. தங்கு ; தங்கியிரு ; 
காத்திரு ; இருந்த இடத்திலேயே இரு , அகலாதிரு , வேறிடம் 
போகாதிரு ; பொறுத்திரு , தாங்கியிரு ; நீடித்திரு ; தடு ; 
நிறுத்து ; நிறுத்திக்கொள் ; தடுத்தடக்கு ; தீர்ப்பு . வகை 
யில் ஒத்திவை ; உதைகால் கொடுத்துத் தாங்கு ; அண்டை 
கொடுத்து ஆதரி ; ஆட்டத்தில் புறநீக்கப்படாதிரு , புறமாகா 
திரு ; ( பே - வ . ) இடையில் சிறிது நிறுத்திக்கொள் , சற்றுப் 
பொறுத்துக் கொள் ; ( தொ . ) has come to stay , ( பே - வ . ) 
நிலைத்துவிட்டது ; வழக்காற்றிற்கு வந்துவிட்டதாய்க் கருதப் 
பட வேண்டும் ; stay one s stomach , அப்பொழுதைக்குப் 
பசிபோக்கு . 
stay , 1. பாய்மரம் தாங்குங் கயிறு ; பாய்மரக் குறுக்கு மரச் 
சட்டம் தாங்கும் கயிறு ; 3. பாய்மரக் கயிறுகளால் தாங்கு ; 
கப்பலை வேறு பாய்மரக் கயிறுகளால் பிணை ; ( தொ . ) 
miss stays , பாய்மரக் கயிற்றால் கட்டத்தவறு ; ship is in 
stays , ship is hove in stays , கப்பல் கயிற்றிலிருந்து கயிற் 
றுக்குத் தவ்விக்கொண்டிருக்கிறது . 
stay - at - home , 11. வீட்டுவாசல் தாண்டாதவர் ; a . வீட்டி 

லேயே அடைபட்டிருக்கிற . 
stay -bar, n . கட்டிட உதைகால் ; இயந்திர அண்டைக் 

கட்டு . 
stay - bolt , n. = stay - bar . 
stay - down strike, n . உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் . 
stayed , a . பெண்டிர் வகையில் இறுக்கு வார்க்கச்சிட்ட . 
stay er , 11. தங்குபவர் ; நிறுத்துபவர் ; தடுப்பவர் ; தங்குவது ; 

நிறுத்துவது ; தடுப்பது ; அண்டை கொடுப்பவர் ; அண்டை 
கொடுப்பது , உதைகால் ; ஆட்டப்பந்தயம் முதலியவற்றில் 
நீடித்து ஆடியிருப்பவர் ; ஆட்டப்பந்தயம் முதலியவற்றில் 
நீடித்திருப்பது ; நீடித்திருக்குந் திறமுடையவர் ; நீடித்திருக் 
குந் திறமுடையது . 
stay ing , n . தடுப்பு ; நீடிப்பு ; நீடித்திருப்பு ; a . நீடிக்கிற , 

நீடித்திருக்கிற ; தடுக்கிற . 
stay ing - power , n . சோர்வுறா ஆற்றல் . 
stay - in strike , n . உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் . 
stay - lace , n . பெண்டிர் இறுக்க வார்க்கச்சிழை . 
stay less, a . தடுக்கப்பட முடியாத ; இடையே நிற்காத ; 
இடைநிறுத்தமற்ற ; ஆதாரமற்ற ; நிலையற்ற ; பெண்டிர் 
வகையில் இறுக்க வார்க்கச்சற்ற . 
stay - maker , n . பெண்டிர் இறுக்க வார்க்கச்சுச் செய்பவர் . 
stays , n . pl. பெண்டிர் இறுக்க வார்க்கச்சு . 
stay sail , n . கயிறு தாங்கும் பாய்மரம் . 
stead , n . இடம் ; நிலை ; ( தொ . ) in person s stead , ஆளின் 

இடத்தில் ; will stand one in good stead , நலம் பயக்கும் . 
stead fast , a . நிலையுறுதியுடைய ; மாறா நிலையான ; ஊன்றிய ; 
உலைவிலாத ; தடுமாற்றமற்ற . 


சம் 


998 
steadfastly 

steatopygous 
stead fastly , adv . நிலையாய் ; உறுதியாய் . .. 

இழுக்கப் பயன்படும் நீராவிக்கப்பல் ; steam winch , நீராவித் 
stead fastness , 11. உறுதியுடைமை ; நெகிழ்வின்மை . 

திறக் கம்பி முறுக்குக் குறடு ; superheated steem , மீகொதி 

நீராவி ; wet steam , நீர்த்திவலைகள் உள்ள நீராவி . 
stea dily , adu . ஒருநிலைப்பட ; சமநிலையாய் ; நடுக்கமில்லா 
மல் ; நீடுறுதியாய் . 

steam boat , n . நீராவிப்படகு . 
stea diness, n . தளரா உறுதி ; நிலைமாறாத் தன்மை . 

steam boiler , 1. இயந்திர நீராவிக் கொதிகலம் . 
stea ding, n . பண்ணையகம் , கட்டிடங்களுடன் இணைந்த steam - box , n . இயந்திர நீராவிக் கொள்கலம் ; கொதிகலத்தி 
பண்ணை வீடு . 

லிருந்து இயக்குருளைக்கு நீராவி செல்லும் இடையிலுள்ள 
stea dy , n . கையாதாரம் ; கைப்பிடி ஆதாரம் ; கையணை கொள்கலம் . 
ஆதாரம் ; கருவி ஆதாரம் ; வேலைப்பாட்டுக் கல்லணைப் steam - chest , n . = steam - box . 
பட்டடை ; பணி ஆதாரப்பட்டடை ; குமிழ்மாட்டி வேலைப்பாட் 

steam - coal , n . நீராவிக் கொதிகல உயர் தர விலக்கரி . 
டின் உறுதிப் பிடிப்புக்கருவி ; சீப்புச்செய்பவர் இருபுறக்கூர் 

steam - colour , n . நீராவி மூலம் கெடாநிலைக் கெட்டிமைப் 
வாள் ; மாறாநிலைக் காதலர் ; மாறாநிலைத் தோழமையாளர் ; 

படுத்தப்பட்ட வண்ணம் . 
a . உறுதியான ; ஊன்றிய ; வலிமை வாய்ந்த ஆதாரத்தினை 

steam - cylinder , n . நீராவிப்பொறியின் இயக்குருளை . 
யுடைய ; ஆடாத ; அசையாத ; நடுக்கமற்ற ; ஊசலாட்ட 
மற்ற ; தள்ளாடாத , தடுமாற்றமற்ற ; கொந்தளிப்பற்ற ; 

steam - dome , n . = steam - box . 
நிலையான ; நிலையுறுதியான ; நிலவரப்போக்குடைய ; மாறு steam - driven , a . நீராவியால் இயக்கப்படுகிற . 
பாடற்ற ; ஒரே வேகமுடைய ; ஒரே வகை மாறுதலையுடைய ; 

steam - engine , n . நீராவி இயந்திரம் , நீராவி விசையாக்கப் 
ஒரே திசைப்பட்ட ; ஒரேசீரான ; ஒருநிலை ஒழுங்குபட்ட ; 

பொறி . 
ஒருமட்டளவான ; மாறாச் செந்நிலையுடைய ; படுவிரைவற்ற ; 
வழுவாத ; 

steam er , n . நீராவிக்கப்பல் ; நீராவியால் இயங்கும் ஊர்தி ; 
அரைகுறையாய் நின்றுவிடாத ; மனநிலை 

நீராவியால் இயங்கும் தீயணைப்புப் பொறி ; நீராவி இயந்திரம் , 
யுறுதியுடைய ; நடை ஒழுங்குடைய ; தளராத ; நேரிய பழக்க 

நீரை ஆவியாக்கும் பொறி ; சமையல் 

துறை அவிகலம் ; வெள் 
வழக்கமுடைய ; குடிவெறியற்ற ; நடை நேர்மையுடைய , வேலை 

ளாவிக் கலம் , நீராவியால் பொருள்களைப் புழுங்க வைக்கும் 
ஒழுங்குடைய ; . உறுதியாக்கு ; ஒருநிலைப்படுத்து ; ஒரு 

பாத்திரம் ; ஆவியாக்குபவர் ; ஆவியாக்குவது ; புழுக்கு 
சீராக்கு ; ஒழுங்குபடுத்து ; சமநிலைப்படுத்து ; சரிநிலைப்படுத்து ; 

பவர் ; புழுக்குவது . 
நேராக்கு ; உறுதியாகு ; ஒருநிலைப்படு ; ஒழுங்குபடு ; 
நிலைப்படு ; நேராகு ; ஒருசீராகு ; ( தொ . ) keep ship steady , steam .gas, n . பெருஞ் சூடேற்றப்பெற்ற நீராவி . 
கப்பல் முகப்பின் நெறியில் மாறுபாடு இல்லாது செலுத்து ; steam - gauge , 11. நீராவி அழுத்தமானி . 
steady on , ( பே - வ . ) நில் . 

steam - heat , 11. நீராவி ஆக்கவெப்பு , குளிர்நீரை ஆவியாக்கத் 
steady .going , adj . நிலைத்த செயலுடைய ; நிலைத்த பழக்க தேவைப்படும் வெப்ப அளவு ; நீராவி எறிவெப்பு , வெப்பூட்டு 
முடைய . 

பொறியில் நீராவி வெளியிடும் வெப்ப அளவு . 
steak , n . 

இறைச்சிக்கண்டம் ; மீன் துண்டம் ; ( தொ . ) steam iness , n . நீராவி போன்ற தன்மை ; நீராவி நிரம்பிய 
Hamburg steak , மாட்டிறைச்சிக்கண்ட வறுவல். 

நிலை ; நீராவிப் படிவுநிலை ; ஆவியாகுந் தன்மை . 
steal , . திருடு ; மறைவாக எடு ; வஞ்சகமாகக் கவர் ; எதிர் 

steam - jacket , n. நீராவிச் சட்டை , நீராவி இடைவழி ஊடு 
பாராது சென்றெடுத்துக்கொள் ; வலிந்து சென்று பெறு ; சென்று வெப்பூட்டும்படி அமைக்கப்பட்ட இயந்திர இயக் 
சூழ்ச்சிகளால் கைவரப்பெறு ; பதுங்கிச்செல் ; ஒளிந்துசெல் ; 

குருளையின் புறத்தோடு. 
( தொ . ) steal a march on , தாண்டிச்செல் , விஞ்சு ; செய 
லில் முந்திக்கொள் ; தெரியா நிலையில் மேம்படு ; steal one s 

steam -launch , n . நீராவிப்படகு . 
thunder , ஒருவர் கண்டுபிடிப்பை அவருக்கெதிரே பயன் 

steam - packet , n . சில துறைமுகங்களிடை மாத்திரம் இயங் 
படுத்து . 

கும் நீராவிக்கலம் . 
steal er , n . கள்வர் . 

steam - port, n . இயந்திர நீராவி செல்புழைவாய் . 
stealth , n . களவு ; மறைவு ; இரகசியம் ; கரவு ; 

steam - power , n . நீராவி ஆற்றல் , 

மறை 
வான நடவடிக்கை ; கரவான செய்தி ; ( தொ . ) by stealth , 

steam - roller , n . அரைப்புப் பொறியுருளை ; கனத்த பலம் ; 
வஞ்சகமாக . 

ப . இயந்திர உருளை அரைப்பதுபோல் அரைத்துச் செல் . 
stealth ily , adu . கரவாய் , மறைவாய் . 

steam ship , n . நீராவிக் கப்பல் . 
stealth iness , n . கரவுடைமை ; களவு . 

steam - tight , a . நீராவி புகாக் காப்புடைய . 
stealth y , a . கரவான ; மறைவான ; வஞ்சகமான ; மறைந்து 

steam -trap , n . நீர்புகவிட்டு நீராவி தடுக்கும் அமைவு . 
பதுங்கிச் செல்கிற . 

steam - whis tle , n . நீராவித்திற ஊதுகுழல் . 
steam , n . வெள்ளாவி , குளிர்விக்கப்பட்ட நீராவியின் கட்புல steam y , a . நீராவி சார்ந்த ; நீராவி போன்ற ; நீராவி நிரம்பிய ; 
னான நீர்த்திவலைகளின் தொகுதி ; ஆவி ; ( பே - வ . ) உட நீராவியாகிற ; ஆவி வெளிவிடுகிற . 
லூக்கம் ; 3. உணவை நீராவியில் வேகவை ; புழுக்கு , நீராவி ste arate, 1. கொழுமைக் காடியின் உப்பு . 
யால் கட்டைகளை வளையும்படி பதப்படுத்து ; ஆவியில் அவி ; stea ric , a . கொழுமஞ் சார்ந்த . 
நீராவி வெளியிடு ; நீராவித் திவலையை வெளிவிடு ; ஆவி 
வெளியிடு ; திவலை ஆவி வெளியிடு ; ஆவியாக எழு ; நீராவி 

ste arin , ste arine 1 , n . கொழுமம் , கொழுப்பின் திண்மக் 
யாக எழு ; நீராவியாற்றலால் இயங்கு ; நீராவியாற்றல் 
மூலம் செல் ; நீராவிக்கல மூலம் செல் ; ( பே - வ . ) ஊக்கமாக 

ste arine , a . கொழுமத்தால் ஆன . 
வேலை செய் ; ( பே - வ . ) வேகமாக முன்னேறு ; ( தொ . ) 

ste arinery , 1. கொழும ஆக்கத் தொழில் . 
dry steam , நீர்த்திவலைகள் இல்லா நீராவி ; get up steam ,, ste atite, n . சவர்க்காரக் கல் , அழுக்குப்போக்க உதவும் 
சிறப்பு முயற்சிக்குப் புத்தூக்கம் நாடு ; saturated steam , 

நுரைக்கல் வகை . 
கொதிநிலை வெப்ப நீராவி , நீரின் தொடர்புகொண்டு அதன் steatit ic , a . சவர்க்காரக் கல் சார்ந்த . 
வெப்பநிலையுடைய நீராவி ; steam gun , நீராவித் திறத் துப் 
பாக்கி , நீராவியால் இயக்கப்பெறுந் துப்பாக்கி ; steam 

ste atocele, n . விதைப்பை வீக்கம் , அண்ட வாயு . 
hammer , நீராவித்திறச் சம்மட்டி ; steam navvy , நீராவித் 

steato ma , 11. பையகப்பட்ட விதைவீக்கம் . 
திற அகழ்வுப்பொறி ; steam plough , நீராவித்திறக் கலப்பை ; steatopy gia , n . பிட்டக் கொழுப்புப் புடைப்பு . 
steam tug , இழுவை நீராவிக்கப்பல் , கப்பல் முதலியவற்றை steatopy gous , a . பிட்டக் கொழுப்புப் புடைப்புடைய . 


கூறு . 


999 


steed 


steeve 


உ 


steed , n . புரவி , போர்க்குதிரை . 
steed less , a . இவுளியிழந்த . 
steel , n . எஃகு , பலபடியாகக் கடுப்பூட்டத்தக்க தேனிரும்புக் 
கரியக் கலவை ; உருக்கு , சிறிது கரியங்கலந்த இரும்பு ; 
ஒழுக்கறை , திண்ணிய இரும்பு வகை ; எஃகு வெட்டுக்கருவி ; 
ஒழுக்கறைக்கருவி ; உருக்கினாலான உறுப்புடைய கருவி ; 
சாணை , கத்தி தீட்டும் பொறி ; தீட்டு கருவி ; பனிச்சறுக்கல் 
மிதியடி ; இறுக்க மார்க்கச்சின் இரும்புறுப்பு ; தீக்கடை 
இரும்பு , கல்லில் தட்டி நெருப்பெழுப்பும் இரும்புக்கோல் ; 
எஃகுச்செதுக்குருப்பாளம் ; கடுந்திட்பம் ; நீடுழைப்புத்திறம் ; 
நம்பக உறுதிப்பாடு ; இரும்படங்கிய மருந்துவகை ; ( செய் . ) 
போர்வாள் ; a . எஃகினாலான ; எஃகு போன்ற ; திண் 
ணுறுதி வாய்ந்த ; V. எஃகுக் கடுமையூட்டு ; கடுந்திட்பமூட்டு ; 
உறுதியாக்கு ; இதயத்தை வன்கண்மைப்படுத்து ; நரம்பு 
களைக் கட்டுறுதிப்படுத்து ; தளராப்பண் பூட்டு ; இரக்கமிலாப் 
பண்பேற்று ; விடா உறுதியளி ; ( தொ . ) a grip of steel , 
இரும்புப்பிடி , மிகவும் இறுக்கமான பிடிப்பு ; a heart of steel , 
எஃகு போன்று உறுதிவாய்ந்த இதயம் ; Bessemer steel , 
பெஸ்ஸமர் முறைப்படி செய்யப்பட்ட எஃகு ; cold steel , 
வெடிமருந்தில்லா இரும்புப் படைக்கலம் , வாள் , ஈட்டி ; 
muscles of steel , உறுதியான தசைநார்கள் ; steel engraving , 
எஃகுச் செதுக்குரு வேலை ; எஃகுச் செதுக்குத் தகடு , எஃகுத் 
தகட்டிலிருந்து செதுக்கி உருவாக்கப்பட்ட அச்சுருப்பாளம் ; 
steel glass , வழவழப்பாக்கிய எஃகினாலான முகம்பார்க்குங் 
கண்ணாடி ; steel wool , எஃகுச்சீவல் , கலங்கழுவப் பயன் 
படும் எஃகுச்சீவல் இழை . 
steel -blue , 1. எஃகு நிழலொளிபோன்ற நீலவண்ணம் ; a . 

எஃகு நீலமான , இளநீலமான . 
steel - clad , a . எஃகுறை அணிந்த ; எஃகுக்கவசம் அணிந்த . 
steeled , a . எஃகினாலான ; எஃகு வேய்ந்த ; எஃகு முனையுடைய ; 

உறுதி வாய்ந்த , நரம்பு வகையில் கட்டுறுதிவாய்ந்த . 
steel -gray , steel -grey , n . சாம்பல் நீலநிறம் ; a . சாம்பல் 

நீல நிறமுடைய . 
steel -headed , a . இரும்புத்தலையுடைய ; இரும்புத்தலைப் 

புடைய . 
steel ify , v . எஃகாக்கு ; எஃகாக மாற்றிவிடு . 
steel iness , n. எஃகுத்திட்பம் , வளைக்க முடியாத கடுமை 

யுடைமை ; எஃகுறுதி , நெகிழ்வற்ற உறுதிப்பாடு . 
steeling , n . எஃகுவேய்தல் ; எஃகுப்பண்பூட்டுதல் . 
steel - plate , m . எஃகுத் தகடு ; எஃகுப்பாளத் தகடு . 
steel - plat ed , a . எஃகுத்தகடு வேய்ந்த . 
steel - trap , n . வில்விசையமைந்த எஃகுப்பொறி . 
steel ware, n . எஃகுப் பொருட்கள் . 
steel work , n . எஃகு வேலைப்பாடு . 
steel - worker , n . எஃகு வேலையாள் ; எஃகுத் தொழிற்சாலை 

ஆள் , 
steel - works , n . pl . எஃகுத் தொழிற்சாலை . 
steel y , a . எஃகினாலான ; எஃகுபோலக் கடினமான . 
steel yard , n . தராசுப் பொறிவகை . 
steen bok , ( டச் . ) n . தென் ஆப்பிரிக்க ஆட்டியல் மான்வகை . 
steen ing , n . கிணற்றின் உட்கட்டுக் கல்வரிசை . 
steep , n . செங்குத்துச் சரிவு ; கொடுங்குத்துப் பாறை ; a . 
செங்குத்தான ; செங்குத்தான பக்கமுடைய ; செங்குத்தெழுச்சி 
யுடைய ; படுவீழ்வான , செங்குத்து வீழ்வான ; தலைகுப்புற 
வான ; மிகக் கடினமான ; கதை முதலியவை வகையில் மிகைப் 
படுத்தப்பட்ட ; நம்ப முடியாத ; ( பே - வ . ) அடாவிலையான , 
அடிப்பறி செய்கிற , தகாத , அநியாயமான . 
steep , n . தோய்வூறல் முறை ; தோய்வூறல் நீர்மம் ; தோய் 
வூறலுக்குரிய நீர்மம் ; புரையூட்டுவதற்குரிய பொருள் ; 3 . 
தோய்ந்தூறவை ; தோய்வுறுத்து ; நீர்மத்தில் முழுக்காட்டு ; 
முற்றிலும் நனைவி ; தோய் , ஊறு ; முட்டநனைவுறு , செறி 
வுறத் தோய்ந்தூறு ; செறிந்து பரவு ; ஆழ்ந்த ஈடுபாடு 


கொள்வி ; ஆழ்ந்த நிறை புலமை கொள்வி ; ( தொ . ) 
be steeped in , ஆழ்ந்து தோய்வுற்றவராயிரு ; ஆழ் நிறை 
புலமையுடையவராயிரு. 
steep en , U. செங்குத்தாக்கு ; மேன்மேலும் செங்குத்தாக்கு ; 

வரவரச் செங்குத்தாகு . 
steep er , n . தோய்த்தூற வைப்பவர் ; தோய்வூறற் கலம் . 
stee ple , n . கோரி , தூபி , ஊசிக்கோபுரம் , கோபுரக்கூம்பு. 
stee plechase , n . 

இடர்பல கட 

டக்கும் குதிரை ஓட்டப் 
பந்தயம் . 
stee ple - crowned , a . தொப்பி வகையில் நீடூசி முனைமுகட் 

டினையுடைய . 
stee pled , a . தூபியினையுடைய ; கோபுர வகையில் கூம்பினை 

யுடைய ; தூபி வடிவான ; கூம்புவடிவான . 
stee plejack , n . தூபி முகடேறிப் பழுதுபார்ப்பவர் . 
stee ple - top , n . குவி ஊற்றுவாய்களையுடைய துருவப் 

பகுதித் திமிங்கிலம் . 
stee plewise , a . தூபி வடிவான ; கோபுரக்கூம்பு வடிவான ; 

ads . தூபிவடிவாய் ; கோபுரக்கூம்பு வடிவாய் . 
steep ly , adv . செங்குத்தாய் ; திடுமென உயரும் நிலையில் ; 

தலைகீழாக . 
steep ness , n . செங்குத்து நிலை ; செங்குத்துயர்வு ; செங்குத்து 

வீழ்வு ; மிகுகடுமை , 
steep y , a . ( செய் . ) செங்குத்தான . 
steer , 1. காயடிக்கப்பட்ட எருது ; காளை , விடை எருது . 
steer , 0. கப்பல்வகையில் திசையறிந்து செலுத்து ; ஊர்தி 
கள் - உந்துகலம் முதலியவற்றின் வகையில் இயக்குபிடிமூலம் 
வழியறிந்து ஓட்டு ; விமான வகையில் வழிப்படுத்திச் 
செலுத்து ; ஆள்வகையில் உடனிருந்து வழிகாட்டு ; வழிக் 
கொண்டுசெல் ; திசையறிந்து திருப்பு ; குறிப்பிட்ட திசையில் 
செலுத்து ; இலக்குநோக்கி உய்த்துச்செல் ; செயல்வகையில் 
கட்டுப்படுத்தி ஆட்சிசெய் ; ஆட்சிவகையில் நடாத்து ; 
வாழ்க்கைவகையில் நெறியறிந்து நடத்து ; ( தொ . ) steer 
clear of , தடைபடாமல் விலகிச்செல் , முட்டுப்பாடின்றிச் 
செல் ; முட்டுப்பாடின்றி விலக்கிச் செலுத்து . 
steer able, a . வழிகாட்டத்தக்க ; திசையறிந்து திருப்பத்தக்க . 
steer age , n . வழிச்செலுத்துஞ் செயல் ; வழிச்செலுத்தும் 
அனுபவத் திறம் ; செயலாட்சித் திறம் ; நடத்துவதற்குரிய 
கருவிகல சாதனம் ; போர்க்கப்பல் வகையில் சிறுதிறப் பணி 
யாளர் தனியிடம் ; கப்பல் இயக்குமுறை இடம் ; பயின் 
கட்டையின் இயங்குதிற விளைவு ; கப்பலின் போக்கமைவு ; 
கப்பலின் குறைந்த கட்டணப் பகுதி ; a . குறைந்த கட்டணப் 
பகுதிக்குரிய ; ( தொ . ) steerage passengers , குறைந்த 
கட்டணக் கப்பல் வழிப்போக்கர் . 
steer age - way , n . பயின்கட்டை செயற்படுவதற்கு வேண்டிய 

கப்பலின் குறைந்த அளவு வேகம் . 
steer er , n . வழிகாட்டுவோர் , வழிசெலுத்துவோர் , திசை 

திருப்புவோர் . 
steer ing , n . வழிச் செலுத்துகை ; வழிதிருப்புகை ; செயல் 
கட்டாட்சி ; a . வழித் திருப்புகிற ; வழிச்செலுத்துகிற ; செயல் 
முறை கட்டுப்படுத்துகிற ; ( தொ . ) steering committee , 
வழிப்படுத்துங் குழு . 
steer ing - gear , 1. இயக்கு கருவியமைவு . 
steer ing - wheel , n . உந்துகல இயக்காழி , 
steer ling , 11. விதையடித்த இளங்காளைக் கன்று . 
steers man , 11. கப்பலின் இயக்குநர் ; செயல் இயக்குநர் . 
steers manship , n . கப்பல் இயக்குதிறம் ; நடைமுறை இயக்கு 

திறம் . 
steeve , n . ( கப் . ) தொடுவான் கோணம் , கப்பல் முன்புற 
உந்துகோலுக்கும் அடிவானுக்கும் இடையேயுள்ள கோண 
நிலை ; 3. ( கப் . ) கப்பல் முன்புற உந்துசட்ட வகையில் தொடு 
வான் கோணிடு ; முன்புற உந்து சட்டத்தினைத் தொடுவான் 
கோணிடுவி . 


1000 
steeve 

stepbrother 
steeve , n . ( கப் . ) திணிகோல் , கப்பலில் இடமமையச் சரக்கு stench - trap , 11. சாக்கடைக் காற்றடைப்பு . 
களைத் திணித்துவைக்க உதவும் நீள் மரச்சட்டம் ; V. திணி 

sten cil, 1 , படியெடுப்பு உள்வெட்டுத் தகடு ; ஒப்பனைக்கோல 
கோலால் திணித்து வை . 

உள் வெட்டுப்படிவத் தகடு ; உள்வெட்டுத் தகட்டு மூலமான 
Stein berger , n . ரைன் ஆற்றுப் பகுதி வெண்மது வகை . 

வரைபடி ; உள்வெட்டுத் தகட்டு மூலமான ஒப்பனைக் கோலம் ; 
stein bock , 1. காட்டு வெள்ளாடு . 

U. உள்வெட்டுத் தகட்டுப்படியெடு ; உள்வெட்டுத் தகட்டு ஒப் 
stel e , n . நடுகல் , பெயர்வரி பொறித்த கல்லறைச் சிலை . 

பனைக்கோலம் பதிவி ; உள்வெட்டுத் தகடு மூலம் ஒப்பனை செய் . 
stell ar , a . விண்மீனுக்குரிய , உடுக்கள் சார்ந்த . 

sten ciller , n . உள்வெட்டுச் செதுக்குருத் தகட்டினால் எழுது 

பவர் . 
stell ate , a . விண்மீன்போல அமைவுற்ற ; விண்மீன்போலப் 
புறநோக்கிய சினையுடைய ; ( தொ . ) stellate leaves , தண் sten cil - plate , n . உள்வெட்டுச் செதுக்குருத் தகடு . 
டைச் சுற்றிச் சுழல்வரிசையாயுள்ள இலைகள் . 

Sten gun , n . = Sten . 
stell ated , a . = stellate . 

stenoch romy , 11. பல் வண்ண அச்சு , ஒரேபதிவில் பல 
stell enbosch , V. ( படை . இழி . ) நயமுறை விலக்கீடு செய் , 

வண்ணங்களை அச்சிடும் முறை . 
புறக்கணித்து வை . 

sten ograph , 1. சுருக்கெழுத்துரு ; சுருக்கெழுத்துப் பொறி . 
stellif erous , a . விண்மீன் உட்கொண்ட ; உடுக்கள் தாங்கிய ; 

sten ographer , n . சுருக்கெழுத்தாளர் . 
உடுக்குறியுடைய ; உடுக்குறிகள் நிரம்பிய ; உடு வடிவங்கள் 

steograph ic, a . சுருக்கெழுத்திற்குரிய . 
கொண்ட . 
stell iform , a . விண்மீன் உருவான , உடுவடிவான . 

stenograph ically , adv . சுருக்கெழுத்து முறையில் . 
stell ular , a . சிறு விண்மீன் வடிவான ; சிறு விண்மீனுருக் 

stenog raphist , n . சுருக்கெழுத்தாளர் . 
கள் பதிக்கப்பெற்ற ; சிறு விண்மீன் போன்ற . 

stenog raphy , 11. சுருக்கெழுத்துக் கலை . 
stell ulate, a . சிறு விண்மீன் போன்ற . 

Sten tor , n . வெண்கலத் தொண்டையர் . 
stem , 11. நடுத்தண்டு ; உடற்பகுதி ; மரவகைத் தண்டு ; இலை 

stentor ian , a . பெருங் குரலுடைய , சிம்மக்குரல் வாய்ந்த . 
யடி ; இலை - பூ - காய் -கனி வகைகளில் காம்பு ; இடைத்தண்டு , sten torphone , n . குரற்பெருக்கீட்டு அமைவு . 
தேறல் கலத்தின் உடற்பகுதிக்கும் அடிப்பகுதிக்கும் இடைப் 

steps , n . அடி , கால்வைப்படி ; அடிப்படிவு , காலடிவைப்பு ; 
பட்ட காம்புபோன்ற பகுதி ; புகைக்குழாய் நிமிர் குழற்பகுதி ; அடிச்சுவடு ; காலடி , ஒரு காலடித் தொலைவு ; காலடி ஓசை ; 
கைம்மணிப் பொறிகளின் சுழலுறுப்புக்கள் வகையில் மைய பலர் காலடி அரவம் ; விலங்குக் காலடி ஒலி ; காலடிப் பாங்கு ; 
நிமிரச்சு ; இசைக்குறிகளின் நிமிர்வரைப் பகுதி , குறித்தலைப்புக் 

நடை ; நடைப்பாங்கு ; நடனத்தில் காலிடும் பாங்கு ; படிக் 
களிலிருந்து மேலுங்கீழும் செல்லுங் கோடு ; சொல்லடித்தண்டு , 

கட்டை ; படிக்கல் ; ஏணிப்படி ; படிக்கட்டுப் படி ; வாசற் 
சொற்சிதைவின் மாறாப் பகுதி ; மரபுக் கால்வழிக்கொடி ; 

படி ; வண்டி மிதிபடி ; இட்டேணி , சார்வணை வேண்டாக் 
குடும்பக் கால்வழிக்கொடி ; இனக் கால்வழிக்கொடி ; ( கப் . ) கூம் பேணி ; படிபோன்ற அமைவு ; படிநிலை ; கட்டம் ; 
வளைமுகம் , முகப்பு முன்னுள்ள வளைகட்டை ; ( கப் . ) முகப்புக் 

பகுதி ; கூறு ; ஏற்ற இறக்கப் படி ; போக்குவரவுப் படி , 
கட்டை , அடிக்கட்டையின் முன்வளைவு ; V. தண்டு இணைவி ; 

வளர்ச்சிப் படி ; இயக்கப் படி ; தொடர்பமைவின் கூறு ; 
தண்டு பொருத்து ; தண்டு அகற்று ; தண்டுகொண்டு முட்டு . தொடர்பின் கூறு ; சிறிது தொலைவு ; சிறிதளவு ; சிறிது 
தண்டு வளரச்செய் ; புகையிலை அடிக்காம்பகற்று ; எதிர்த்து 

முயற்சி ; முயற்சி ; ஏற்பாடு ; நடவடிக்கை ; தச்சுவேலை 
நில் ; முட்டித்தாக்கு ; வளர் , கீண்டெழு ; தோன்று ; மூல யில் கட்டைமேல் அறையப்பட்ட நிமிர்கட்டை ; இயந்திர 
மாகக் கொண்டு மேலேழு , தோன்றி வளர்வுறு ; ( தொ . ) நிலைத்தண்டின் அடியணை ; படைத்துறையில் பதவி உயர்வுப் 
false stem , ( கப் . ) கிழிகட்டை , முகப்புக்கட்டைமுன் நீர் 

படி ; ( கப் . ) பாய்மரப் பீடம் ; 3. கால்வை ; அடியெடுத்து 
கிழித்துச்செல்ல உதவும் பொய் வளைமுகப் பகுதி ; from stem 

வை ; அடிபெயர்த்து வை ; அடிபெயர் ; சிறுதொலை செல் ; 
to stern , கப்பல் முகப்பிலிருந்து பின் கோடி வரை ; 

சிறு தொலை வா ; நட ; நடனமிடு ; காலடியாலள ; காலடி 
கோடியிலிருந்து அக்கோடிவரை ; கப்பல் முழுவதிலும் , அடியி 

போல அமைவுறுவி ; காலடிபோல ஒழுங்குசெய் ; ( கப் . ) 
லிருந்து முடிவுவரை ; stem from , மூலமாகக் கொண்டு 

பாய்மரத்தைப் பீடத்தின்மேல் நிறுத்து ; ( தொ . ) & step from 
அதனின்றும் தோன்று ; stem in , தோன்று , உற்பத்தியாகு . 

life to death , விரை மாறுதல் ; மிகச் சிறுதொலை ; break step , 
stem , 0. தடு ; அணையிடு ; எதிர்த்து முன்னேறு ; திணித்து பிறருடன் ஒத்த அடியெடுத்து வைக்கத் தவறு ; but & step, 
அடை . 

சிறு தொலைவு தான் ; false step, பிழை ; நெறிபிறழ்வு ; 
stem less , a . தண்டற்ற ; காம்பற்ற . 

in step , பிறருடன் ஒத்து அடியெடுத்து வைக்கிற ; முர 
stem let , 11 , சிறு தண்டு . 

சொலிக்கு ஒப்ப அடியெடுத்து வைக்கிற ; நடனத்தில் தாளம் 
stemm a , n . குடும்பக் கொடிவழி ; கால்வழி ; குலமுறை ; 

பிசகாத ; ஒழுங்கான ; keep step , பிறருடன் ஒத்து அடி 
( வில . ) தனிநிலைக் கண் , கூட்டுக்கண் தொகுதியில் சினை 

வை ; ஒத்தியலு ; ஒத்தியங்கு ; mind your steps , எச்சரிக் 

கையாய் இரு ; one step, ஒரு காலடி ; ஒருபடி ; ஒற்றை 
நிலைக்கண் ; pl . stemmlata . 

அடி நடன வகை ; out of step , ஒத்த அடியெடுத்து வைக் 
stemmed , a . தண்டுடைய ; தண்டகற்றப்பட்ட புகையிலை காத ; ஒழுங்கற்ற ; step aside , நெறி திறம்பு ; விலகு ; 
அடிக்காம்பு அகற்றப்பட்ட . 

மற்றொன்று விரி ; step by step , படிப்படியாக ; மெல்ல ; 
stemmed , v . stem , stem , என்பவற்றின் இறந்தகால எச்சரிக்கையாக ; ஒவ்வொரு நிலையாக ; step high , காலை 
முடிவெச்ச வடிவம். 

உயரத்தூக்கு ; குதிரை வகையில் எகிறு ; குதித்துக் காலெறி ; 
•stemm er , 1. புகையிலைக் காம்பு நீக்குபவர் ; திராட்சைப்பழக் step in , நுழை ; உள் வா ; தலையிடு ; step it , நடனமிடு ; 
காம்பரி கருவி ; சுரங்கத்துக் குழாயில் வெடிதிணிப்பவர் ; 

step on it , ( இழி . ) அவசரப்படு ; step on the gas , உந்துகல 
வெடி தீர்க்குங் கம்பி, 

வகையில் மிதிபடி அழுத்தி வேகம் விரைவுபடுத்து ; step out , 
stemm ing , n . தடுப்பு ; அடைப்பு ; திணிப்பு. 

தாண்டி அடி வை ; step short , குறுக அடியெடுத்து வை ; 
step this way , 

இவ்வழி வருக ; step through a dance, 
stem ple, n . படிக்கட்டை , சுரங்கத்தில் ஏறப் பயன்படும் 

முறைப்படி காலிட்டு நடனமிடு ; step up , துரிதப்படுத்து ; 
குறுக்குக் கட்டைகளுள் ஒன்று . 

வேகம் மிகுதிப்படுத்து ; அளவைப் பெருக்கு ; மின்மாற்றி 
stem winder , a . சாவியில்லாக் கைக்கடிகாரம் , மைய நிமிரச்சுச் மூலம் மின்விசைத்திற அளவு பெருக்கு ; turn one s steps to , 
சுற்றுவதன் மூலம் இயங்காழி இயக்கப்பெறும் மணிப்பொறி . 

திசைநாடித் திரும்பு ; two step, இரட்டை அடி நடனவகை ; 
Sten , 1 , பளுக்குறைந்த இயந்திரத் துப்பாக்கி . 

watch your steps, எச்சரிக்கையாயிரு . 
stench , 1. முடை , புழுங்கிய நாற்றம் . 

step brother , n. தந்தை மனைவி மகன் . 





பாளமாக 


படிநிலை . 


கால 


1001 
stepchild 

stern - board 
step child , n . மாற்றாள் மகவு ; மாற்றான் மகவு . 

stereoscop ic , a . திட்பக்காட்சிக் கருவியமைவு சார்ந்த , 
step dame , 11. மாற்றாந்தாய் , புறக்கணிப்புக் காட்டும் மாற் stereos copist , n . 

திட்பக்காட்சியாளர் , திட்பக்காட்சிக் 
றாந்தாய் . 

கருவியமைவாளர் . 
step - dance , n . காலடித் திறமைகாட்டும் 

கடுவித்தை 

ste reoscopy , n . திட்பக்காட்சிக் கருவியமைவு முறை . 
நடனம் . 

ste reotype , n . பாள அச்சு அட்டைத்தகடு ; உருவச்சில் 
step daughter , n . மாற்றாள் மகள் . 

அடித்த பகுதியைப் 

அட்டை முதலிய படிவுப் 
step father , n . தாயின் கணவன் . 

பொருளில் எடுத்து மறு அச்சிற்குப் பயன்படுத்தப்படும் தகடு ; 
Stephanot is , n . மெழுகுப்பசையார்ந்த மணமிக்க மலர்ச் பாள அச்சுத்தகடு வழங்கீடு ; பாள அச்சுத் தகட்டாக்கம் ; 
செடி வகை . 

மாறாப் படிவுரு , நெகிழ்வற்ற உருச்சட்டம் ; நிலைத்த உளநிலைப் 
step - in , n . மகளிர் உள்ளுடுப்பு . 

படிவம் ; a . பாள அச்சுத்தகட்டால் எடுக்கப்பட்ட ; பாள 

அச்சுமுறை சார்ந்த ; U. பாள அச்சுத் தகட்டிலெடு ; பாள 
step - ladder , n . கூம்பேணி ; திட்டமிட்ட முன்னேற்றப் 

அச்சுத் தகடுகொண்டு அச்சிடு , மாறாநிலைச் சட்டமாக்கியமை ; 

மாறாநிலைப்படுத்து ; மாறாச்சலிப்பூட்டு , மாறாநிலைமூலம் உவர்ப் 
step mother , 11. தந்தையின் மனைவி . 

பூட்டு ; நுட்ப நுணுக்கம் விடாது எல்லாக் கூறுகளையும் மரச் 
step mother ] y , a . மாற்றாந்தாய் போன்ற ; கடுமையும் புறக் சட்டம்போலாக்கி விடு ; மாறா மரபுமுறைப்படுத்து . 
கணிப்புங் காட்டுகிற . 

ste reotype - block , n . பாள அச்சுத்தகடு இணைத்த கட்டை . 
step ney , 11. சேமச்சக்கரம் ; உரிமை மகளிர் . 

ste reotyped , a . பாள அச்சுப்பதிவு செய்த ; மாறா உருப் 
step parent , n . தாயின் மறுகணவன் ; தந்தையின் மறு படிவமாய்விட்ட ; இடநிலை வேறுபாடற்ற ; கடின 
மனைவி . 

மாக்கப்பட்ட ; மாற்றமுடியாத . 
steppe, n . வன்பாலை . 

ste reotyper , 11. பாளத் தகட்டு அச்சிடுவோர் . 
stepp er , n . காலடி எடுத்து வைப்பவர் . 

ste rile , a . தரிசான ; விளைவற்ற ; மலடான ; வளமற்ற ; 
stepp ing , n . காலடி எடுத்துவைத்தல் ; செல்லல் ; நுழை வறண்ட ; ஊதியந் தராத ; கனியீனாத ; நுண்மத் தீர்வான , 
தல் ; a . காலடி எடுத்துவைக்கிற ; செல்கிற ; 

கால் 

நோய் நுண்மங்கள் ஒழிக்கப்பெற்ற ; மொழிநடை வகையில் 
வைப்பதற்குரிய . 

செழுமையற்ற , கவர்ச்சியற்ற , சலிப்பூட்டத்தக்க . 
stepp ing - stone , n . சகதிமேற் கல் ; நீர் தாண்டற் கல் ; steril ity , 11. மலடு ; இனப்பெருக்கத் தகுதியின்மை ; தரிசு 
படி வளர்ச்சிக்கு வழி . 

நிலை , விளக்கமற்ற தன்மை ; மொழிநடை வளமின்மை ; புது 
step sister , n . மாற்றுநிலை உடன்பிறந்தாள் , மாற்றாந்தாய் வளமின்மை ; உரமின்மை ; ஆற்றல் வளமின்மை ; நோய் 
மகள் ; தாயின் மறுகணவன் புதல்வி . 

நுண்மத் தீர்வு நிலை . 
step son , n . மாற்றுரிமை மகன் , கணவனின் மறுமனைவி steriliza tion , n . நோய் நுண்மத் தீர்வாக்கம் ; கருத்திற 
புதல்வன் ; மனைவியின் மறுகணவன் மகன் . 

வளங்கெடுத்தல் ; கருவளக் கேடு ; வளக்கேடு ; உரச் 
step wise , a . படிகள் போல ; adv . படிப்படியாக . 

சத்தின்மை ; உரவளக் கேடு . 
stercora ceous, sterc oral , a . மலஞ் சார்ந்த ; சாணத் 

ste rilize, U. நோய் நுண்மத் தீர்வுசெய் ; நோய் நுண்மம் ஒழி ; 
திற்குரிய ; வண்டல் சார்ந்த . 

இனப்பெருக்கத்திறம் அழி ; மலடாக்கு ; விளைவற்றதாக்கு ; வள 
stere , n . கன சீரலகு , 35.3 கன அடி அளவு . 

மற்றதாக்கு ; புதுவள ஆக்கங்கெடு ; வறிதாக்கு ; தரிசாக்கு . 
ste reo , n . பாள அச்சுத்தகடு ; திட்பக்காட்சிக் கருவி அமைவு ; 

ste rilizer , n . நோய் நுண்ம ஒழிப்புப்பொருள் ; நுண்ம ஒழிப் 

பாளர் ; நுண்மம் ஒழிப்பது ; நுண்ம ஒழிப்புக்கருவி , 
a . பாள அச்சுச்சார்ந்த ; திட்பக்காட்சி சார்ந்த . 
ste reobate, n . கட்டிட அடித்தளப் பாளம் , கட்டிடம் எழுப்பப் 

sterl et , n . உணவுவகைச் சிறுமீன் . 
படுவதற்குரிய திட மேடை . 

sterl ing , n . பிரிட்டிஷ் முத்திரைப்பணம் ; பிரிட்டன் செலா 
stereobat ic , a . கட்டிட அடித்தளப் பாளத்திற்குரிய . 

வணிப் பொன் ; கட்டளை மதிப்புவாய்ந்த பிரிட்டிஷ் பணம் ; 
stereochem istry , 11. சேணிலை வேதியியல் , விண்வெளியில் 

ஒரு செம்பு மதிப்புடைய பழைய பிரிட்டிஷ் வெள்ளி நாணயம் ; 
உள்ள அணுத் தொடர்பால் பாதிக்கப்பெற்ற பொருளியைபு 

a . பிரிட்டிஷ் கட்டளை நாணய மதிப்புடைய , முத்திரைப்பண 
நிலை பற்றி ஆயும் வேதியியல் பிரிவு . 

மதிப்பு வாய்ந்த ; அப்பட்டமான , முகப்புமதிப்புக்குக் குறை 

யாத ; உயர் உலோக வகையில் மெய்ம்மாற்றான , பட்டய 
ste reochrome , 11 , பளிக்குநீர்வண்ணச் சுவரோவியம் . 

மாற்று வாய்ந்த ; மெய் மதிப்பார்ந்த ; உள்ளார்ந்த மதிப் 
ste reochromy , n . பளிக்குநீர் வண்ணச் சுவரோவியமுறை , புடைய ; தன்னிலை மதிப்புடைய ; அப்பழுக்கற்ற ; மாற்றுக் 
பளிக்கு நீரால் கெட்டிப்படுத்தப்பட்ட நிறமுடைய சுவரோவிய குறையாத ; வாசி தீர்வான ; புறப்பகட்டுத் தோற்றமற்ற ; 
முறை . 

( தொ . ) sterling area , சேமப் பொதுநாட்டணி , சேம 
ste reogram , ste reograph , n . திட்பக்காட்சிக் குறிப்புப் நிதியைத் தமக்குள் பொதுவாகக் கொண்டு தம் செலாவணி 
படம் ; திட்பக்காட்சிக் குறிப்பு வரைபடம் ; திட்பக்காட்சிப் நாணயத்தைத் தாராளமாக மாற்றிக்கொள்ளுகிற நாடுகளின் 
படம் , திட்பக்காட்சிக் கருவியமைவிற்கான இருகோண நிலைப் 

தொகுதி . 
படங்களுள் ஒன்று . 

stern , n . கப்பல் பின்புறம் ; படகின் பின்பகுதி ; பிட்டம் ; 
stereograph ic , stereograph ical , 
a . திட்பக்காட்சி தறித்த வால் ; நரிவேட்டைநாயின் வால் ; ( தொ . ) from 
சார்ந்த ; திட்பக்காட்சிக் கருவியமைவுக்குரிய . 

stem to stern , கப்பல் முழுதும் ; stern foremost , கப்பல் 
stereog raphy , 11. திட்பக் காட்சி அமைவுமுறை . 

இயக்க வகையில் பின்னோக்கி ; stern sheets , பின்கடை 

இருக்கை , படகில் தண்டுகைப்பவர்க்குப் பின்னுள்ள பயணி 
stereophon ic , a . பலதிசை வரவுத் தொனியுடைய , ஒலி களின் இருக்கை 
வகையில் பல திசையிலிருந்து வருவது போலமைந்த . 

stern , a . கடுமையான ; முறைப்பான ; கடுகடுப்பான ; வெடு 
stereops is , n . இருவிழி இயைகோணக் காட்சி , இரு விழி இரு வெடுப்பான , பல்லைக் கடித்துக்கொண்டிருக்கிற ; கண்டிப் 
கோண நிலைப்படக் காட்சியமைவு முறை . 

பான ; ஒழுங்குமுறை இறுக்கமான ; வற்புறுத்திப் பணிய 
stereopt icon , n . ஒருபட இருகாட்சி விளக்கு 

வைக்கிற ; இரக்கமற்ற ; நெளிவு நெகிழ்வு அற்ற . 
ste reoscope, n . திட்பக்காட்சிக் கருவியமைவு , இருகண்ணா sternal gia , 11. மார்புவலி , இட மார்பு நோய் . 
லும் இரு கோண 

நிலைப்படங்கள் காணப்படுவதன் மூலம் stern - board , n . கப்பல் பின்புற இயக்கம் ; திரும்புதல் 
மொத்தத் திட்பக்காட்சி தோற்றுவிக்குங் கருவி . 

வேக இழப்பு 
127 


1002 


stern - chase 


stick 


. 


stern - chase , n . கப்பல் பின் தொடர்வு ; கப்பல் பின் துரத் 

தீடு . 
stern - chaser , 11. கப்பல் பின்புறப் பீரங்கி ; கப்பல் பின் 

துரத் தீட்டில் பயன்படும் பீரங்கி . 
stern -fast, n . கட்டுத்தளை , கப்பலைக்கட்டும் கப்பல்துறைக் 

கயிறு அல்லது சங்கிலி . 
stern -frame, n . கப்பல் பின்புறச் சட்டம் . 
stern ly , adv . கடுமையாக ; கடுகடுப்பாய் ; மிக கண்டிப்பாக ; 

இரக்கமற்று ; நெகிழ்வற்று ; விட்டுக் கொடுப்பின்றி . 
stern most , a . கப்பலின் பின்கோடியான , பின்புறப் பின் 

கோடியான . 
stern ness , 1. கடுமை ; முறைப்பு ; கடுகடுப்பு : கண்டிப்பு ; 

இரக்கமற்ற தன்மை , நெகிழ்வற்ற தன்மை . 
sternoclavic ular , a . மார்பெலும்பு- கழுத்துப்பட்டை 

எலும்பு சார்ந்த . 
stern - post , n . பயின்கந்து , கப்பல் திரும்புகட்டை தளைக்கப் 

பட்டிருக்கும் குத்துத்தறி . 
stern um , n . மார்பெலும்பு , விலா எலும்புகளை இணைக்கும் 

மார்பு நடுவரை எலும்பு . 
sternuta tion , n . தும்மல் . 
sternut ative, n . தும்மவைக்கும் பொருள் ; a . தும்மலைத் 

தூண்டுகிற 
sternut atory , n . தும்மல் தூண்டும் பொருள் ; a . தும்மலைத் 

தூண்டுகிற , 
stert orous, a . குறட்டைவிடுகிற . 
stet , ( ல . ) ப . முன்போல் நிற்க , மூலப்படி விடுக ; அச்சகத் 

திருத்தப்படிக் கட்டளைக் குறி வகையில் அடித்ததை அடியா 
நிலையில் விடுக்க ; மூலப்படி விடுப்புக் கட்டளைக்குறி இடு . 
steth oscope , n . இதயத்துடிப்பு மானி ; 3. கருவிகொண்டு 

இதயத்துடிப்பு அறி. 
stethoscop ic , a . இதயத் துடிப்பாய்வு சார்ந்த . 
stethos copist , n ... இதயத்துடிப்பு ஆய்பவர் . 
stethos copy , n . இதயத்துடிப்பு ஆயுங்கலை . 
stev edore , n . கப்பற் சுமையாள் . 
stew 1 , 1 , புழுக்கல் உண்டி , சிறிது நீருடன் நீடித்து வேக 
வைத்து வதக்கிய உண்டி வகை ; குழப்பநிலை ; கடுஞ்சினக் 
குமுறல்நிலை ; திகைப்புநிலை ; 
திகைப்புநிலை ; 3. புழுக்கல் 

3. புழுக்கல் உண்டிசமை , 
புழுக்கு , வேகவைத்து வதக்கு ; புழுக்கமுறு , மிகு வெப்பமும் 
மிகை ஈரமும் ஒருங்கே கொண்டு வாதைப்படு ; ( தொ . ) 
in a stew , புழுங்கிக் குமுறும் நிலையில் ; ( பே.வ. ) கவலையால் 
கலக்கமுற்று ; கோபத்தால் குமுறிக்கொண்டு ; திகைத்துக் 
குழப்பமுற்று ; stewing pears , பச்சையாய்த் தின்னக்கூடிய 
தல்லாத பேரிவகை , புழுக்கியே தின்னவேண்டிய பேரி 
வகை ; stew in one s own grease , stew in one s own juice , 
யாருதவியுமின்றித் தன் காரியத்தைத் தானே பார்த்துக் 
கொள் ; the tea is stewed , தேநீர் கடுங்கசப்பாயிருக்கிறது . 
stew , n . மீன்குட்டை ; செயற்கைச் சிப்பிப் படுகை . 
stew ard , n . மேலாளர் ; கண்காணி ; செயன்முகவர் ; செய 
லாட்சித் துணைவர் ; உசாமுறையர் ; கருவூலக் காவலர் ; 
ஒழுங்கு காப்பாளர் ; சொத்து மேற்பார்வையாளர் ; பெரு 
மனை உள்படு கருமத்தலைவர் ; பண்ணைமேலாளர் ; நிறுவன 
மேலாளர் ; கல்லூரித் தேவைப் பொறுப்பாளர் ; சங்க உடை 
மைக் காப்பாளர் ; சங்கக் கருவூலக் காப்பாளர் ; தொழிற் 
சங்கச் சரக்குக் காப்பாளர் ; தொழிற்சங்கக் கருவூலக் காப் 
பாளர் ; உணவுப் பொருள் துறை மேலாளர் ; கப்பற் பிரயா 
ணிகளின் தேவை கவனிப்பவர் ; போட்டிப் பந்தயக்கள 
ஒழுங்கு காப்பாளர் ; நடனக்குழு இயக்கு துணைவர் ; திரு 
மண அரங்கச் செயலாட்சியாளர் ; விருந்துக்கூட்டச் செயல் 
முகவர் ; கண்காட்சிக் கண்காணியர் ; தொழில் முகவர் ; 
கட்டிய முதல்வர் ; திருகூட்டக் கருவூலக் காப்பாளர் ; உயர் 
நீதிமன்றப் பொதுப்பணியாளர் ; பொருளாளர் ; ( தொ . ) 
l.ord High Steward of England , பெருந்தகை முகவர் , முடி 


சூட்டுதலுக்கும் பெருமக்கள் உசாமுறைத் தலைமைக்கும் உரிய 
உயர்பணி முதல்வர் ; Lord Steward of the Household , 
அரண்மனைச் சிறப்பு அலுவலர் . 
stew ardess , 17. பெண் மேலாளர் : பெண் செயல்முகவர் . 
stew ardship , n . சொத்து மேற்பார்வைப் பொறுப்பு ; செயன் 
முகமை ; கண்காணியர் பணி ; பெருமனை உள்படு கருமத் 
தலைமை ; ஒழுங்குகாவலர் பொறுப்பு . 
stew - pan , n . புழுக்கு கலம் , வதக்கு சட்டி . 
stews , n . pl . பரத்தையர் சேரி 

விலைமகளிர் விடுதி . 
sthen ic, a . இதயக் குருதிக்குழாய்த் துடிப்பு மிகுந்த 
stichlomyth , stichomyth ia , 1. உறழ் கலியடி வகை . 
stick , n . கம்பு , கழி , குச்சி ; கைத்தடி , ஊன்றுகோல் ; 
பிரம்பு ; குணில் , முரசடி கோல் ; மாத்திரைக் கோல் , மந்திரக் 
கோல் ; இசைக் கோல் , இசையியக்குநர் கைக்கழி ; யாழ்வில் ; 
சுள்ளி ; தும்பு , சிறு துணுக்கு ; நீள் துண்டு ; நீள் பிழம்பு ; 
ஒடுங்கிய மரச்சட்டம் ; சர்க்கரை அச்சு ; சவர்க்காரக்கட்டி ; 
அரக்குக் குச்சு ; சுண்ணக் காம்பு ; அச்சுக்கோப்புக் கட்டை ; 
மரத்தடி ; விறகுக் கட்டை ; கணிப்புக் கோல் , கணக்குக் 
குறிகள் பதிந்த கட்டை ; கம்பி ; பந்துமட்டை ; வானூர்தியி 
லிருந்து எறியப்படும் குண்டுகளின் நீள்தொடர்த் தொகுதி ; 
ஊக்கமற்றவர் ; சிறப்பற்றவர் ; சமுதாய மதிப்பற்றவர் : 
விறைப்பாக நிற்பவர் , உழையாதவர் ; ( பே - வ . ) ( கப் . ) பாய் 
மரக் குறுக்குக்கட்டை ; 3. குத்து : கூர் முனைபாய்ச்சு ; குத்தி 
நுழைவி ; குத்தி ஊடுருவு ; குத்திவை ; முனை குத்திவை 
நட்டுவை ; முனை ஒட்டிவை ; முனைகுத்திவைக்கப் பெறு ; முனை 
குத்தி நில் ; நட்டமாக நில் ; செருகிவை , துருத்தி நிற்கவை ; 
நீட்டு ; முந்துறக்காட்டு ; துருத்தி நில் ; நீண்டிரு ; முந்துறத் 
தோன்று ; பசைதடவி ஒட்டு ; ஒட்டிவை , பொருத்திவை ; 
ஒட்டுறு , ஒட்டியிரு ; பற்று ; பற்றிநில் ; விடாதுபற்றியிரு ; 
விடா உறுதியுடனிரு ; ஒட்டிக்கொள் ; ஒட்டிக்கொண்டிரு ; 
இயங்க முடியாதிரு ; இயக்கந் தடைபட்டுநில் ; ஆழ்ந்து 
பதி ; அழுந்து ; சிக்கு ; மனத்துள் உறை ; கம்பு இணை ; 
கம்பு வைத்திணை ; செடிகொடிகளுக்குக் கொழுகொம்பு அமை ; 
அச்சுக்கோப்புக் கட்டையில் வைத்திணை ; அச்சுக்கோப்புக் 
கட்டையில் வைத்து ஒழுங்குபடுத்து ; ( தொ . ) as cross as 
two sticks , மிக ஏறுமாறான , தனிப்பட ஒருவர் மீதொருவர் 
வெறுப்புக்கொண்ட ; beat to sticks , முற்றும் தோல்வி 
யுறுவித்து மேம்படு ; cut one s stick , புறப்பட்டுச் சென்று 
விடு . விட்டுச்செல் ; devil on two sticks , இருதலைப் பம்பர . 
விளையாட்டு , இருதலைப் பம்பரத்துடன் 

குச்சிகள் 
இணைத்த கயிற்றையுங் கொண்டு ஆடும் விளையாட்டு வகை ; 
in a cleft stick , முன்பின் போகமுடியா நெருக்கடி நிலையில் ; 
it sticks in my throat , என்னால் அதை விழுங்கமுடியவில்லை ; 
என்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ; 
stick at , செய்யத் தயங்கு ; செயலிற் பிடிவாதமாயிரு : 
stick at nothing , எதைக் கருதியும் பின்னடையாமல் இரு ; 
எதற்குங் கூசாது செயல் செய் ; stick by , பற்றிக் கொண்டு 
உறுதியாயிரு ; பற்றுறுதி கடைப்பிடி ; stick em up , கை 
களை மேலே தூக்கு ; சுடப் பெறு ; stick fast , இறுகச் சிக்கு , 
வெளியேற முடியாதவாறு சேற்றில் அகப்பட்டுக்கொள் ; 
stick in , கஈத்தூன்றி விடாமுயற்சி செய் ; காயக்கட்டு 
வகையில் 

காயத்தில் ஒட்டிக்கொண்டிரு ; stick indoors , 
வீட்டில் அடைபட்டிரு ; stick in one s gizzard , செரிக்க 
முடியாததாயிரு : ஏற்றமைய முடியாததாயிரு ; stick in the 
mud , சேற்றில் அழுந்து அல்லது அழுத்து ; பிற்போக்குடைய 
வராயிரு stick it , stick it out , ( பே - வ . ) சூழமைவுகளைப் 
பொறுத்துக்கொண்டிரு ; stick it into , வேண்டுமென்றே 
மிகுவிலைகூறு ; stick it on , ( பே - வ ) மிகுவிலைகூறு ; நிகழ்ச்சி 
களை மிகைப்படுத்திக் கூறு ; stick like a bur , ஒழித்துக்கட்ட 
முடியாததாயிரு ; stick on a horse , குதிரையேற்றத்தில் 
குதிரையினால் தள்ளப்படாமல் தப்பித்துக்கொள் ; stick one 
up , திகைப்படையர் போய் ; stick out , முன்னால் துருத்திக் 
கொண்டிரு எதிர்ப்பு விடாதிரு , stick out a mile , ( பே - வ . ) 
வெளிப்படையாயிரு ; stick out for higher price , குறைந்த 
விலைக்குக் கொடுக்க மறுத்துவிடு ; stick to , ஒட்டிக்கொண் 


1003 


sticker 


stifle -shoe 


டிரு ; பிறிதொன்று நாட்டமின்றி ஒன்றியிரு ; ஊன்றியிரு ; 
stick to it , இடை விடாது முயலு , முயற்சி கைவிடாதிரு ; 
stick to the point , குறியிலக்கு விலகாதிரு ; எடுத்த செய்தி 
யன்றி - வேறொன்றில் கவனந்திருப்பாதிரு ; stick to word , 
கொடுத்த வாக்கினைக் காப்பாற்று ; stick up , எழுந்து நில் 
பொருளகம் - அஞ்சல் ஊர்தி ஆகியவற்றின் வகையில் ஏறி 
அச்சுறுத்திக் கொள்ளையடி ; stick up a target , இலக்கு 
நாட்டு ; stick up for , ஆதரித்துப்பேச முனை , ஆதரவில் 
ஊன்றியிரு ; stick up to , பணிந்து போகாமல் எதிர்த்து 
நில் ; stuck up , ( பே - வ . ) முற்றும் திகைப்புற்ற நிலையில் ; 
the big stick , படுகட்டாயம் , வல்லடி ; want the stick , 
பிரம்பாலடிக்க வேண்டிய நிலைபெறு . 
stick er , n . ஒட்டுபவர் ; ஒட்டிக்கொண்டிருப்பவர் ; ஒட்டிக் 
கொள்வது ; பன்றிகள் முதலியவற்றைக் கொல்பவர் ; வெளி 
யேற்றப்பெற முடியாது விரைந்து கெலிக்கவும் செய்யாது 
நீடித்து ஆடும் ஆட்டக்காரர் ; ஊடுருவிக் குத்தும் படைக் 
கலம் ; விருந்தாளியாக வந்து நெடுங்காலம் தங்கியிருப்பவர் ; 
ஒட்டிக்கொள்ளும் தாள் நறுக்கு ; இசைப்பெட்டியின் விசைக் 
கட்டையிலிருந்து இயங்காற்றலைச் செலுத்தும் செங்குத்துக் 
கோல் . 
stick ful , n . அச்சுக்கோப்புக் கட்டை நிறை அளவு . 
stick g - plaster , n . புண்ணொட்டுப் பசைத்துணி . 
stick - in sect , n . சுள்ளிப்பூச்சி , சிறு கிளைச் சுள்ளி போன்ற 

தோற்றமுடைய பூச்சிவகை . 
stick - in - the - mud , 11. பழங்கால நடையுடை மேற்கொண் 
டவர் , பத்தாம் பசலி ; a . காலத்தால் பிற்பட்ட ; பிற்போக் 
குடைய . 
stick jaw , n . ( பே - வ . ) மென்று தின்பதற்குக் கடினமான 

தின்பண்ட வகை . 
stick le , v . போட்டிப்பந்தயத்தை ஒழுங்குசெய் ; " நடுமை வகி ; 
இடையிட்டுத்தடு ; போராடு , போர்க்கொழ ; விதிமுறை 
அழுத்தங் காட்டு ; விதிமுறைப் பீடிமுரண்டு செய் ; சமரசப் 
படுத்தி வை ; இருதிறப் போட்டியையும் ஒழித்து வை ; விதி 
முறை அழுத்தஞ் செய் . 
stic kleback , 1. முள் திமில் மீன் , முதுகில் கூரிய முள் 

ளெலும்புகளையுடைய சிறு ஆற்று மீன்வகை . 
stick ler , n . முறைப்படுத்துபவர் ; நடுவர் ; இடையீட்டாளர் ; 
ஆதரவாளர் , சார்புத்துணையாளர் ; விடாப்பிடியாளர் ; குருட் 
டாதரவாளர் ; ஆரவார விடாப்பிடி வாதாட்டாளர் , சிறு 
திறப் பொருளுக்காக விடாப்பிடியாக வாதாடுபவர் ; ( தொ . ) 
& great stickler for , 

எப்போதும் குருட்டாதரவாளரா 
யிருப்பவர் . 
stick - up , a . ( பே - வ . ) கழுத்துப்பட்டை வகையில் மேல் 
நோக்கித் துருத்திக்கொண்டிருக்கிற , மடித்துவிடாமல் 
விறைப்பாக நிமிர்ந்து நிற்கிற . 
stick y , a . ஒட்டுப்பசை வாய்ந்த ; தொட்டால் 

தொட்டால் ஒட்டிக் 
கொள்ளுகிற ; பசையான , களியான ; வளையாத , குற்றங் 
காணும் இயல்புடைய ; ஓயாத்தடை எழுப்புகிற ; துன்பத் 
துக்கும் வெறுப்புக்கும் இடமான . 
stick y - back , n . ஒட்டுநிழற்படம் , பின்புறம் பசை தடவப் 

பட்டுள்ள சிறு நிழற்படம் . 
stiff , n . 

பிணம் ; ஒன்றுக்கும் உதவா தவர் ; சொல்லியுந் 
திருந்தாதவர் ; ( இழி . ) ஆள்மாற்றிக் கொடுக்கக்கூடிய தாள் 
முறி ; ( இழி . ) விறைப்பாயிருப்பவர் ; ( இழி . ) விறைப்பாய் 
இருப்பது ; a . விறைப்பான ; தொய்வற்ற ; நெகிழ்வற்ற ; 
வளையாத ; கட்டிழுப்பான ; முறுகலான ; வலிமைவாய்ந்த ; 
முரட்டுத்தனமான ; விட்டுக்கொடுக்காத ; சமரசத்துக்கு இடங் 
கொடாத ; ஒத்திணங்கிப் போகாத ; எளிமை நலமற்ற ; 
வலிந்த , வலிந்து செயலாற்றுகிற ; இயலெளிமையற்ற ; 
செயற்கைத்திறம் வாய்ந்த ; தன்னியல்பாய் இயங்காத ; மரச் 
சட்டம் போன்ற ; ஆசாரமுறைப் பட்ட . ; இன்னயமில்லாத ; 
பண்புநயமற்ற ; நடைவிறைப்பான ; பழகி ஊடாடாத ; 
தாராளமாய்ப் பழகு தலற்ற ; 2. யிர்ப்பற்ற , உயிரோட்ட 
மிழந்த ; தருக்குடைய ; தற்செருக்கு வாய்ந்த ; பிடிவாதமான ; 


விடாப்பிடியான ; அடம்பிடிக்கிற ; செறிவுமிக்க ; அடர்த்தி 
மிக்க ; குடிவகையில் காரமிக்க ; ஊடுருவுதற்கரிய ; பசை - 
களி ஆகியவற்றின் வகையில் மிகக் கெட்டியான ; மிகத் 
திண்ணிய ; எளிதிற் குழையாத ; குழைவியல்பற்ற ; 
குழைத்து உருவாக்கமுடியாத ; கட்டிறுக்கமான ; தடை 
யாற்றல் மிக்க ; அருமுயற்சியான ; கடுமைவாய்ந்த ; கடின 
மான ; கடும் உழைப்பிற்குரிய ; எளிதில் சமாளிக்கமுடியாத ; 
அருந்திறம் தேவைப்படுகிற ; மிகுந்த ஆற்றல் தேவைப் 
படுகிற ; கடத்தற்கரிதான ; ஏறுதற்கரிதான ; இறங்குதற் 
கரிதான ; உணர்தற்கரிதான ; கடுந்தேர்வான ; தடைப்பட்டு 
இயங்குகிற ; தடங்கல் உண்டுபண்ணுகிற ; சிக்குப்படுகிற ; 
சிக்கி இயங்குகிற ; மட்டற்ற ; கட்டாயமான ; ஊன்றிய ; 
திடீர் ஏற்றம்வாய்ந்த ; விலைவகையில் ஏற்றமிக்க ; வாணிகக் 
கள வகையில் விலைநெகிழ்வற்ற ; நொந்த நிலையுடைய ; உட 
லுறுப்பு வகையில் மட்டுமீறிய முன்னுழைப்பால் இயங்குகை 
யில் நோவு தருகிற ; ( கப் . ) நிமிர்ந்து நிற்கிற ; ( தொ . ) 
& stiff bow, தன்விருப்பற்ற வெற்றாசார் வணக்கம் ; 8 stiff 
denial , உறுதியான மறுப்பு ; & stiff glass of rum , செறிவான 
தேறலின் ஒரு குவளையளவு ; & stiff hinge , சிக்குகிற 
கொளுவித் திருகி , கட்டிறுக்கமான கொளுவித் திருகி ; 
a stiff price , மிகுவிலை ; bore stiff , மிகமட்டுமீறிப் பொறுக்க 
முடியா அளவில் சலிப்பூட்டு ; keep a stiff upper lip, நிலை 
கலங்காத மனவுறுதி கொண்டிரு ; scare stiff , மட்டுமீறிய 
அளவில் கிலியூட்டு ; stiff manners , உள்ளுணர்ச்சியற்ற 
புறப்பகட்டாரவாரம் ; stiff market , விலைநெகிழ்வற்ற நிலை ; 
விலைகள் ஒரே படியில் நிற்கிற வாணிகக்கள நிலை ; stiff neck , 
தலையை நோவின்றித் திருப்ப முடியாத கீல்வாத நோய் ; 
stiff one , stiff un , தேர்ச்சிமிக்க உடற்பயிற்சிப் போட்டியாளர் ; 
பிணம் ; stiff reception , உள்வெறுப்புடன்கூடிய வெற்றாசார 
வரவேற்பு ; கடும் எதிர்ப்பு ; stiff ship , பாய்விரிக்கப்பட் 
டிருக்கையில் சாய்வுறாக் கப்பல் ; தலைகீழாகக் கவிழாத கப்பல் . 
stiff - bit , n . கலினம் , இணைப்புகளற்ற குதிரைக்கடிவாளம் . 
stiff en , v . விறைப்பாக்கு , மேலும் விறைப்பூட்டு ; விறைப் 
பாகு , பின்னும் விறைப்பாகு ; பின்னும் கடுமைப்படுத்து ; 
பின்னும் கடுமையாகு ; மேலும் செயற்கைத் தன்மையூட்டு ; 
மேலும் செயற்கைத் தன்மையுடையதாகு . 
stiff ener , n . விறைப்பாக்குபவர் ; விறைப்பாக்கும் பொருள் ; 
சிப்பத்தை இறுக்கிக் கெட்டிப்படுத்துவதற்குப் பயன்படும் 
பொருள் . 
stiff ening , n. விறைப்பாக்குதல் ; விறைப்பு ; 

இறுக்க 
மாக்குதல் , இறுக்கம் ; கடுமையாக்குதல் ; கடுமை முனைப் 
பாக்கம் ; a . மேலும் விறைப்பாகிற : இறுக்கமாகி வருகிற ; 
கடுமை முனைப்பாகிற . 
stiff -neck , 1. கழுத்துப் பிடிப்பு நோய் ; குளிர்கடுங் காற்றால் 

வரும் கழுத்து இறுக்கம் ; பிடிவாதமுடையவர் . 
stiff -necked , a . பிடிமுரண்டான , இணங்காத . 
stiff ness , n . பிடிவாதம் ; விறைப்பு . 
sti fle , n . குதிரை பின்கால் மேல்மூட்டு ; குதிரை பின்கால் 

மேல்மூட்டு நோய் . 
sti fle , ப . நெரித்து விடு , திணற அடி , திக்குமுக்காடச் செய் , 
மூச்சு விடுவதை நிறுத்திக் கொல்லு , காற்றினை அகற்றிக் 
கொல்லு ; முத்தங்கள் - பரிசுகள் - அன்பு முதலியவற்றால் 
மூழ்கடித்துவிடு ; சாம்பல் முதலியவற்றைக் குவித்துத் 
தீயினை அணைத்துவிடு ; சாம்பல் முதலியவற்றால் தீயினைக் 
குறைத்துவிடு ; அடக்கிவை , முழுதும் மறை ; முழுதும் 
மறைத்து வைக்கும்படி செய் ; பிறரறியாமல் வைத்திரு , 
வெளித்தெரியாமல் மூடிமறை ; உள்வைத்து முழுவதும் மூடி 
விடு ; மூச்சுத் திணறு . 
sti fle - bone, n . குதிரை பின்கால் மூட்டெலும்பு ; குதிரை 

முழங்காற் சில்லு . 
sti fle -joint , n . குதிரை பின்கால்மூட்டு . 
sti fle - shoe, n . குதிரையின் பின்கால் மூட்டு இலாடம் , மூட்டு 
நோயுள்ள காலைப் பயன்படுத்தி நோய்நீக்க உதவும்படி 
நோயுறாக் கால்மூட்டுக்கு இடப்படும் இலாடம் . 


. 


படி செய் . 


* 


1004 
stigma 

sting 
stig ma , . 11. புகழில் ஏற்படும் இழுக்கு ; நற்பெயருக்கு still age , n . விசித்தட்டு , நீர்க்கசிவு வடிவதற்காகப் பொருள் 
ஏற்படுங் கறை ; சூட்டுத் தழும்பு ; ( தாவ . ) சூலக முகடு , களை நிலத்திற் படாமல் வைத்திருப்பதற்குரிய விசிப்பலகைச் 
பூவின் கருவகப் புழைவாய் முகடு . 

சட்டம் . 
stig ma , n . கறை , வடு ; புகழ்மாசு , திருச்சபை வழக்கில் still - born , a . செத்துப்பிறந்த . 
இறையருளால் திருத்தொண்டருக்கு நேர்வதாகக் கருதப் still - bugle, n . அமைதி ஆணை ஊதல் , அடுத்த ஆணைவரை 
பட்ட சிலுவையேற்றத் தழும்பு ; தனிக்குறி , தனி அடை கப்பலோட்டிகள் அசைவற்றிருக்கவேண்டுமென்னும் ஆணை 
யாளம் ; கெடுகூறு , கெடுதடம் ; ( மரு . ) தனிநோய்க்கூறு , குறித்த குழலூ தல் . 
நோய்க்குரிய சிறப்பியல்புக்கூறு; ( உள் . , வில . ) மறு ; மச்சம் ; - 

still .fish , v . நங்கூரப் படகிலிருந்து மீன்பிடி , 
கசி பொட்டு ; pl . stig mata . 

still ing , still ion , 11. மிடாவடை , மிடாவுக்கான ஆதாரச் 
stigmat ic , n . வடுவுடையவர் ; அருவருப்பான 

உருவ 

சட்டம் . 
முடையவர் , உருத்திரிபுற்றவர் ; திருச்சபை வழக்கில் அருட் . 

still ness , 11. அசைவின்மை ; அமைதி . 
டழும்பு பெற்றவர் ; a . புகழில் மாசுற்ற ; இழுக்கியல்புடைய ; 
நற்பெயர்க் கறையுடைய ; நற்பெயர்க்கறை இயல்புவாய்ந்த ! 

still - room , n . வாலை அறை ; பெரிய வீடுகளில் வீட்டுப் 
சூடிடப்பட்ட ; சூட்டுக்குறியுடைய ; விகாரமான , அருவருப் 

பாதுகாப்புப் பொறுப்புடையவரின் சரக்கறை . 
பாக உருத்திரிபுற்ற ; ஒருமுகப்புடைய , கண்விழி வகையில் still y , a . அமைதியான , ஓசையற்ற , அசைவற்ற . 
ஒருமுகப்புக்கேடு அற்ற . 

stil ly , adu . அமைதியாக , பேசாமல் ; அசையாமல் . 
stigmat ical , a . = stigmatic . 

stilt , n . தாவுநடைக்கோல் , சிறுவர் விளையாட்டில் தாவி 
stig matism , n . புகழ் மாசு ; வடுப்பட்ட நிலை . 

மிதித்தேறி நின்று தாண்டி நடக்கப் பயன்படுத்தும் பொய்க் 
stig matist , n . அருள் வடுவுற்றவர் . 

கால் இரட்டை நெடுங்கழி ; நெட்டுயர் உதைகால் ; நாரை 

யின நெடுங்காற்புள் ; ( பே - வ . ) கலப்பைக் கைப்பிடி ; 0 . 
stigmatiza tion , n . அவதூறு ; மாசுரை ; படிமாசு , கற் 

தாவு நடைக்கோல்மீது நிற்கவை ; மிக உயரமாக்கு ; ( தொ . ) 
பிக்கப்பட்ட மாசு ; குற்றச்சாட்டு ; வடுப்படு செயல் ; கசி 

on stilts , தாவடிக்கோல்மீது உயர்த்தப்பட்ட நிலையுடைய ; 
பொட்டேற்றுவிப்பு . 

போலி உயரமுடைய ; ஆரவாரப் பகட்டான , ஆரவார ஓசை 
stig matize, v . வடுப்படுத்து , நற்பெயருக்குக் கறை வருவி ; 

யுடைய . 
அவதூறு கூறு , இகழ்கற் பி ; குற்றப்பழிச்சாட்டிற்கு 
ஆளாக்கு ; பழிக்குரியவராகக் குறிப்பிடு ; உரிய பழிக் 

stilt - bird , 11. நாரையின நெடுங்காற்புள் . 
கூறாகச் சுட்டியுரை ; சூட்டுத் தழும்பிடு ; கசிபொட்டேற்று , stil ted , a . தூக்கி உயர்த்திக் காட்டப்பட்ட , போலி உயர 
அறிதுயில் வசியத்தால் குருதிக் கசிபொட்டுக்கள் ஏற்படும் முடைய ; இலக்கிய நடை வகையில் போலி ஆரவாரப் பகட் 

டுடைய , வெற்றாரவார ஒலியுடைய ; ( தொ . ) stilted arch , 
stigmatose, a . = stigmatic . 

( க - க . ) தூண் தலைப்புறுப்பின்மேல் எழும் கவான் வளைவு . 
stikk e , n . வளைமதில் வலைப்பந்தாட்டம் , புல்வெளி வரிப் 

Stil ton , ns : உயர் தப் பாலடைக்கட்டி வகை . 
பந்தாட்டத்தைப் போன்று ஒன்பதடி உயரச் சுவர்களாற் stilt .petrel , 1. நெடுங்காற் சிறு கடற்பறவை வகை . 
சூழப்பட்ட களத்து மையத்தில் வலைகட்டி ஆடப்படும் stilt - plov er , 11 : = stilt-bird . 
விளையாட்டு வகை . 

stilt - sandpiper , n . ஈர மணல் வெளிகளில் திரியும் நெடுங் 
stile , 11 . 

கடவேணி , சுவரின் அல்லது வேலியின் மீது ஒரு காற் பறவை வகை . 
புறம் ஏறி மறுபுறம் இறங்குவதற்கான படி அல்லது படிக் stilt - walker , n . = stilt - bird . 
கட்டுகளின் தொகுதி . 

stil us , n . = stylus . 
stile , n . நிலைவரிச்சட்டம் , கதவு சுவர் வேலி முதலியவற்றின் 

stim ulant , n . கிளர்ச்சியூட்டி ; தூண்டி எழுப்பும் பொருள் ; 
பாவு கூற்றில் நிலைக்கம்ப உறுப்பு . 

ஊக்குபண்பு ; எழுச்சியூட்டும் திறம் ; கிளர்ச்சியூட்டும் 
stilett o , n . சுரிகை , குறுவாள் ; துளையாணி , சிறு கண்ணியின் 

மருந்து ; தூண்டி எழுப்பும் உணவு ; வெறிக்குடி ; a . 
நுண்புழைகள் செய்வதற்கான குத்தூசி ; pl . stilett oes , 

கிளர்ச்சியூட்டுகிற ; ( மரு . ) விரை உயிர்த்திறம் ஊட்டுகிற . 
stilett os ; V. சுரிகையால் குத்து . 

stim ulate , 1. கிளர்ச்சியூட்டு ; உயிராற்றல் தூண்டி எழுப்பு ; 
still11 . மோன அமைதி ; இயங்கா நிழற்படம் , இயங்கு தாற்றுக்கோலால் தூண்டு ; செயல் விரைவுபடுத்து . 
படத்தின் கூறல்லாத நிழற்படம் ; a . அசைவற்ற , இயக்க 

stim ulating , a . விரைவூக்கந் தருகிற , கிளர்ச்சியூட்டுகிற , 
மற்ற ; ஓசையற்ற , சந்தடி யில்லாத ; அசைவோ சந்தடியோ 

ஊக்கம் ஊட்டுகிற . 
இல்லாத ; அலையாடாத ; அலைவற்ற ; உலைவற்ற ; உயிர்ப் 

stim ulative, a . செயலூக்கும் பாங்குள்ள , உயிராற்றல் 
பற்ற ; செயலற்ற ; உயிரில்லாத ; ஒளிராத , பளபளப்பற்ற , 
மினுங்காத ; 3. அமைதியாக்கு ; ஆற்று ; அமைதிப்படுத்து , 

தூண்டும் இயல்புடைய . 
கொந்தளிப்புத் தணியவை ; அசைவறச் 

செய் ; 

stim ulator , 1. கிளர்ச்சியூட்டுபவர் , உயிராற்றல் தூண்டு 

ஓசை 
அமர்த்து ; ஒலியடக்கு ; வாயடங்கச்செய் ; அமைதியுறு ; 

பவர் ; புறத்தூண்டுதற் கருவி . 
adu . இடைவிடாது ; வழக்கமாக ; எப்போதும் ; அடிக்கடி ; stim ulus , n . புறத்தூண்டுதல் ; புறத்தூண்டுதல் தரும் 
இன்னும் , முன்போலவே இனியும் ; இக்காலத்திலுங்கூட ; பொருள் ; நல்லாயர் கைக்கோல் முனை ; திருமடத்தலைவர் 
கடந்த காலத்திலுங்கூட ; வருங்காலத்திலுங்கூட ; எனினும் , கோல் முகடு ; ( உயி . ) உயிர்த்தசையியக்கந் தூண்டும் 
அப்படியிருந்தாலும் , இருந்தபோதிலும் ; இவை ஒருபுறமிருக்க , 

பொருள் ; ( தாவ . ) கொடுக்குமுனை ; நச்சுப்பூச்சி முள் ; pl . 
அதற்கு மாறாக ; மேலும் , ஆயினும் ; ( தொ . ) in the still of stim uli . 
the night , இரவின் அமைதியில் ; keep still , அசையாமலிரு ; stim y , n . , v . = stymie . 
பேசா திரு ; அடங்கியிரு , பொறு ; stand still , அசையாமல் 

sting , n . கொடுக்கு , கொட்டும் உறுப்புமுனை ; பாம்பின் நச்சுப் 
நில் ; still birth , செத்துப் பிறவு ; still hock , ஒளிர்ந்து பிறங் 

பல் முனை ; பூச்சி வகையின் கொட்டும் உறுப்பு ; ( தாவ . ) 
காத மதுவகை ; still life in painting , உயிரில்பொருள் 

கொடுக்கு உறுப்பு , நச்சுப் பூச்சிமுள் ளிழை ; கொட்டுதல் , 
ஓவியம் ; still smell voice , சிறு அகக்குரல் , மனச்சான்று ; 

கொடுக்கெறிதல் ; கொட்டுப்புண் , கொட்டுதலால் ஏற்படுங் 
still waters run deep , அடக்கமுடையார் அறிவிலர் என் 

காயம் ; கடுப்பு , கொட்டுதலால் ஏற்படும் நோவு ; குத்துமுள் , 
றெண்ண வேண்டா , நிறைகுடம் நீர் தளும்பாது . 

குத்து முனை ; தாக்குமுனை ; தாக்காற்றல் ; நோவுறுத்தும் 
still , 1. வாலை , வெறிய நீர்மங்களைக் காய்ச்சி வடித்திறக்கு கருவி ; தீங்கிழைக்கும் ஆற்றல் ; வேதனைக் கடுமை ; கொடும் 
வதற்கான கலம் ; U. ( செய் . ) வடி ; வடித்திறக்கு ; வாலையில் பகைமை ; ஆற்றல் முனை , விசைமுகப்பு ; கூர்மை ; விறு 
வடித்துச் சாராயமாக்கு . 

விறுப்பு ; திறமிக்க சொல் துணுக்கின் தாக்குதிறம் ; 


1005 


stir 


stingaree 


ப . கொட்டு , கொடுக்கினால் தாக்கு ; கொட்டிக் காயம் உண்டு 
பண்ணு ; கடுப்பு உண்டுபண்ணு ; கொட்டி நோவுறுத்து ; 
மனவேதனையூட்டு ; சுறீரெனத் தாக்கு ; கொட்டும் ஆற்றல் 
பெற்றிரு ; வேதனை யூட்டும் ஆற்றல் பெற்றிரு ; கொட்டும் 
ஆற்றலைப் பயன்படுத்து ; ஏய் , மோசடிக்குள்ளாக்கு ; கடுப்புக் 
கொள் , கொட்டினாற் போன்ற வேதனைகொள் ; கைப்பற்று ; 
சிக்கவை ; ( இழி . ) பெருஞ்செலவுக்குள்ளாக்கு , கடுஞ்செல 
வில் சிக்கவை ; ( தொ . ) this air has no sting in it , காற்று 
வீச்சு வலுக் குறைந்துளது ; this bowling has no sting in it , 
இந்தப் பந்துவீச்சு முனைப்பற்றது . 
sting aree , n . = sting - ray . 
sting - bull , n . புரை புண் உண்டாக்கவல்ல மீன் வகை 
sting er , n . கடுநோவூட்டுபவர் ; கொட்டுவது . 
sting - ish, n . = sting - bull . 
stin giness , n . கஞ்சத்தனம் , கடும்பற்றுள்ளம் . 
sting ing- nettle , n . காஞ்சொறி வகை . 
sting less , a . கொடுக்கற்ற , கொட்டாத . 
sting - nettle, n . = stinging - nettle . 
sting o , n . கார மதுவகை . 
sting - ray , n . வாள் போன்ற வாலால் தாக்கும் மீன்வகை . 
sting - winkle , n . சிப்பிகளைத் துளைக்கும் கொடுக்கிழை 

யுடைய சிப்பி வகை . 
stin gy , a . கஞ்சத்தனமான , கையிறுக்கமான . 
stink , n . கவிச்சி , அருவருப்பான முடைநாற்றம் ; U. முடை 
வீசு ; அருவருப்பான முடைநாற்றம் உடையதாயிரு ; ( இழி . ) 
முடைநாற்றத்தைக் கூர்ந்துணர் ; ( தொ . ) stink in nostrils of , 
அருவருப்பூட்டுவதாயிரு : அருவருப்பூட்டுபவராயிரு ; stink of 
money, தகாவழிப் பேர் எடுத்து நன்கறியப்பட்ட பணக்காரரா 

யிரு ; stink one out , முடைநாற்றத்தினால் துரத்து . 
stink - alive, n . இறந்தபின் விரைந்து முடைநாற்றம் வீசும் 

மீன் வகை . 
stink ard , n . முடைநாற்றமுடையவர் ; முடைநாற்ற விலங்கு ; 

முடைநாற்றம் வீசுகிற வளைக்கரடி வகை . 
stink - ball , n . நச்சாவி எறிகடம் , கொள்ளைக் கப்பல்களால் 
கடற் போரில் எதிரி கப்பல் முன் உடைக்கப் பயன்படுத்தப் 
பட்ட முற்கால நச்சாவிக் குடுவை . 
stink - bomb , n . கவிச்சிக் குண்டு , முடைநாற்ற வெடிகுண்டு . 
stink er , n . முடைநாற்றமுடையவர் ; முடைநாற்ற விலங்கு ; 
முடைநாற்றக் கலம் ; முடைநாற்றக் கடற்பறவை வகை ; அரு 
வருப்பான மனிதர் , அருவருப்பான பொருள் ; அருவருப்பான 
ஒன்று . 
stink -horn, 1. கவிச்சிக் காளான் , முடைநாற்றம் வீசும் 

காளான் வகை . 
stink ing , a . முடைநாற்றமுடைய ; அருவருப்பான ; வெறுக்கத் 
தக்க ; ( தொ . ) stinking badger , முடைநாற்றம் வீசும் வளைக் 
கரடி வகை . 
stink ing - weed , stink ing - wood , n . கவிச்சிவாகை , முடை 

வீசும் நிலவாகை வகை . 
stink - pot , n . முடைநாற்றக் கலம் ; கப்பற்போரில் முன்பு 
பயன்படுத்தப்பட்ட நச்சாவிக்கலம் ; கெடுகேடன் ; கெடு 
கேடான பொருள் . 
stinks, n . pl . ( இழி . ) வேதியியல் ; ( இழி . ) இயல்நூல் ; 

( இழி . ) வேதியியலாளர் ; ( இழி . ) இயல் நூலறிஞர் . 
Stink - stone, 11. கவிச்சிக் கல் , வெட்டியெடுக்கும்போது புழுங் 

கல் வாடை வீசுகிற சுண்ணாம்புக் கற்பாறை வகை . 
stink - trap , n . முடையடைப்பு , சாக்கடைப் புழையிலிருந்து 

முடைநாற்றம் பரவுதல் தடுக்கும் அமைவு . 
stint , n. வழங்கீட்டு எல்லை வரையறை ; தட்டுப்பாடு , முட்டுப் 

பாடு ; எல்லைக்கட்டு வரையறை ; படிவரையளவு , படியளிப் 
பளவு ; ஒதுக்கப்பட்ட பங்கீட்டெல்லை ; தவணை முகப்பு 
அளவு , நிலக்கரிச்சுரங்கத்தில் வேலைத்தவணை 

முறையில் 
வெட்டி எடுக்கப்படவேண்டிய பரப்பளவு ; ப . கசடி வழங்கு , 


வரைந்தளி ; கையிறுக்கம் பண்ணு , அடக்கிச் செலவழி ; 
முடைப்பட்டு வாழ் ; வேண்டா வெறுப்புடன் கொடு ; செயல் 
வகையில் விட்டொழி ; ( தொ . ) without stint , வரையாது , 
முயற்சி குன்றாமல் . 
stint ed , a . கசட்டளவான , கருமித்தனமான . 
stint ed ] y , adv . கடுஞ்செட்டாக , 
stint er , n . கஞ்சன் . 
stint ing , n . கசடுதல் ; a . கசடுகிற . 
stint less , a . கசடாத ; அளவு வரையாத . 
stip ate , a . ( தாவ . ) நெருக்கமான , செறிவாக அமைந்த . 
stipe , n . ( தாவ . , வில . ) தண்டு , காம்பு ; விலங்குகளில் 
உறுப்புத் தாங்கும் காம்புபோன்ற ஆதாரம் ; ( தாவ . ) சூலக 
அடியைத் தாங்கும் ஆதாரம் ; இலைபோன்ற உறுப்பின் 
காம்பு ; நாய்க்குடைத்தண்டு . 
stip el , n . ( தாவ . ) சிற்றிலைச் செதில் உறுப்பு . 
stip ellate , a . ( தாவ . ) சிற்றிலைச் செதில் உறுப்புடைய . 
stip end , n . உதவிப்பணம் ; உதவிச்சம்பளம் , பயிற்சிக்கால 

உதவி ஊதியம் , பரிசூதியம் , வரைகூலி ; பருவப்படி ; சமய 
குருவின் வாழ்க்கைப்படி . 
stipen diary , n . உதவிச்சம்பளம் பெறுபவர் ; பயிற்சிக்கால 
உதவிப்பணம் பெறுபவர் ; ஊதியம் பெறும் அமைதிக்காப்பு 
நடுவர் ; a . பருவ ஊழியவூதியம் பெறுகிற ; உதவிப்படிச் 
சம்பளம் வாங்குகிற ; பயிற்சிக்கால உதவிப்பணம் பெறுகிற ; 
( தொ . ) stipendiary magistrate, ஊதியம் பெறும் அமைதிக் 
காப்பு ந்டுவர் . 
stip es , n . ( தாவ .. வில . ) = stipe . 
stip ple , n . புள்ளி ஓவியம் , புள்ளிகளிட்ட வேலைப்பாடு ; U. 
புள்ளிகளாற் செதுக்கு ; புள்ளிகளால் வண்ண ஓவியந்தீட்டு ; 
புள்ளியிட்டுப் படம் வரை ; புள்ளிகளாற் படம் வரையும் 
முறை கையாளு . 
stipp led , a . புள்ளியிட்ட ; புள்ளி ஓவியமுறையான . 
stip ple -graver , n . செதுக்கோவியர் புள்ளியிடு கருவி 
stipp ler , n . புள்ளிமுறை ஓவியம் . 
stipp ling , 11. புள்ளி முறை ஓவிய வரைவு . 
stip ulate , v . ஒப்பந்தப்படுத்து , முன்வரை செய் ; உடன் 
படிக்கை வகையில் முக்கிய பகுதியாகக் குறிப்பிடு ; தனிப் 
பட வற்புறுத்து ; உடன்படிக்கையின் கூறாகக் கோரு ; 
பேரத்தின் கூறாக வேண்டு . 
stip ulate , a . ( தாவ . ) இலையடிச் செதில்களையுடைய 
stip ulated , a . வரையறுத்து ஒப்புக்கொண்ட . 
stip ulated , a . ( தாவ . ) = stipulate . 
stipula tion , n . ஒப்பந்தம் ; வரையுறூஉ . 
stipula tion , n . ( தாவ .) இலையடிச்செதில் அமைதல் ; இலை 
யடிச் செதில்களின் ஒழுங்கமைவு ; இலையடிச் செதில்களின் 
கட்டமைப்பு . 
stip ule , n . இலையடிச்செதில் , இலைக்காம்பின் அடிப்புற இலை 

வடிவ உறுப்பு . 
stir , 1. அசைவு ; சிற்றதிர்வு அலைவு ; சிற்றுலைவு ; படர் 

அலையதிர்வு ; சலசலப்பு ; கலக்கம் ; கிளர்ச்சி ; எழுச்சி ; 
பரபரப்பு , தூண்டுதல் , செயல்விரைவு ; கிளறுதல் ; கிண்டுதல் ; 
1. அசை ; அசையச்செய் ; அலைவுறு ; அதிர்வுறு ; 
சலப்புறு ; அலைவி , ஆடுவி ; கலைவுறு ; நகரு ; கலைவுறுத்து ; 
பெயர்வுறு , அடிபெயர்த்துவை ; இடம் பெயர்த்துவை ; செல் , 
ஏகு ; திரி , நடமாடு ; கலக்கு ; கலக்கி மேலெழச்செய் ; 
கலங்குவி ; கிண்டு ; கிளறிவிடு ; கிளறித்தூண்டு; தூண்டி 
இயக்கு ; கிளர்ந்தெழு ; படுக்கை விட்டகல் ; கிளர்ச்சியூட்டு ; 
செயல்விரைவுபடுத்து ; கலைவி ; உலைவி ; உணர்ச்சி கிளறு ; 
( தொ . ) make a great stir , மிகவும் விவாதிக்கப்பெறு ; மிகு 
உணர்ச்சி தூண்டு ; stir abroad , வெளிநாடு செல் , வெளியே 
திரி ; stir forth , stir out , வெளியே செல் ; stir one s bile , 
வெறுப்பூட்டு : stir one s blood , உணர்ச்சி கொந்தளிக்க 
வை ; அவாத்தூண்டு ; இனவெழுச்சியூட்டு ; stir one s stumps 


சல 


1006 


stirabout 


Stockholm tar 


p 


இனப் 


( பே - வ . ) விரைந்து செல் ; வேகமாக நட ; stir one s wrath , 
சினமூட்டு ; stir the fire , தீக்கிளறு ; உணர்ச்சி தூண்டிவிடு ; 
குழப்பம் தூண்டு ; stir up , தூண்டு , கிளர்ச்சியூட்டு ; 
ஊக்குவி , எழுச்சியுண்டாக்கு ; கலக்கு , கிளறிக் கலக்கவை . 
stir about , n . கஞ்சி , கூழ் ; ஆரவாரக்காரர் , குழப்பமும் 
சந்தடியும் உண்டாக்குபவர் ; a . விரைந்து திரிகிற ; விரை 
செயலார்ந்த ; விரை ஆரவாரமான ; குழப்பமும் சந்தடியும் 
உண்டாக்குகிற . 
stirk , n . ஈனாக்கடாரி , ஓராட்டை இளங்கடாரி ; ஓராட்டை 

விடை எருதுக்கன்று . 
stirp iculture , n . தனித்தேர்ந்தெடுப்பு முறை 

றை 
பெருக்கம் . 
stirps , n . ( சட் . ) குலமுதல்வர் , முன்னோர் ; ( வில . ) குடிவழி . 
stir rer , n . கிளறு கரண்டி ; கலகமுண்டாக்குபவர் ; குழப்பு 

பவர் . 
stirr ing , n . கலக்குதல் ; கிளறுதல் ; விரைவதிர்வு ; உணர்ச்சி 
தூண்டும் 

நிலை ; கலக்குகிற ; விரைவதிர்வுடைய ; 
உணர்ச்சி தூண்டுகிற . 
sti rrup , n . அடிக்கொளுவி ; அங்கவடி , உதைவுபிடிப்பு 
sti rrup - bone , n . பால்குடி உயிரின் அங்கவடி வடிவ செவிச் 

சிற்றெலும்பு, 
sti rrup - cup , sti rrup - dram ; n . புறப்பாட்டுக் குவளை , 

பரி ஏறி அமர்ந்தவர்க்கு அன்பளிப்பு இன்தேறற் குவளை . 
sti rrup - pump , n . தீயணைப்பு மிதிப்பொறி . 
stitch , 11. தையல் ; தைப்பு , ஒரு தையல் ஈடு ; தையலிழை ; 
தையற்பாணி ; புத்தகக் கட்டிட வேலையில் எல்லாக் கூறு 
களையுஞ் சேர்த்த ஒரு முழுநிறைத் தையலீடு ; கந்தைத் 
துண்டு ; கப்பல் பாய்த்துணுக்கு ; விலாக்குத்தல் நோய் , 
உண்டவுடன் ஓடுவதால் ஏற்படும் பக்கவாட்டுக் குத்துவலி ; 
ப . தை ; தையல் போடு ; தைத்திணை ; தையலால் அணி 
செய் ; வளைத்துத் தையலிட்டுப் பொதிவுசெய் ; ( தொ . ) 
s stitch in time saves nine , நகத்தால் கிள்ளாததைப் பின் 
கோடரி கொண்டுதான் வெட்ட வேண்டும் ; drop a stitch , 
பின்னல் வேலையில் ஓர் இழையைத் தவறவிட்டுத் தொடர்ச்சி 
குலைவி ; has not a dry stitch on him , முழுக்க நனைந்து 
விட்டான் ; put a stitch , put stitches , அறுவை மருத்துவ 
வகையில் காயத்திற்குத் தையல் போடு ; stitch up , தைத்து 
மூட்டு , தைத்துச் சீர்செய் . 
stitch - craft , n . தையற்கலை . 
stitch ing- horse , n . சேணத்தையல் வேலைக்கான பொருளைத் 

தாங்கி நிற்கும் பற்றுச்சட்டம் . 
stitch - wheel , n . தொளை போடுவதற்கான சேணம் தைப் 

பவரின் வெட்டுவாய்ச் சக்கரம் . 
stitch wort , n . விலாக் குத்துநோய்க்கு மருந்துச் செடிவகை . 
stith y , n . கொல்லன் பட்டடை , உலைக்களம் . 
stiv er , n . டச்சுக் காசு 
sto a , 1. பண்டைக் கிரேக்க சிற்பவேலையில் வாயில் முகப்பு ; 

pl . sto ae ; ( தொ . ) the stos , நுழைமாடம் , முகமண்டபம் . 
stoat " , m . பட்டிழை மயிர்த்தோலுடைய கீரியின விலங்கு 
வகை ; பட்டிழைமயிர்க் கீரியினத்தின் வேனிற்கால இழை 

மயிர்த் திரிபுரு . 
Stoat , ப . கிழிசலைத் தை , ஆடை விளிம்பினைக் கண்ணுக்குப் 

புலப்படா இழையிட்டுத் தை , 
stock , n . அடிமரம் ; தறி , குற்றி ; தூர் , பயிர் அடிக்கட்டை ; 

அடிமுனைத்தண்டு ; ஒட்டுத்தாய்த் தண்டு , ஓட்டுக்கன்று 
இணைக்கப்படும் தாய்மூலத்தாவரம் ; தம்பம் , தூண் ; உயிரற்ற 
கட்டை ; சடப்பொருள் ; இயங்காக் கெட்டிப்பொருள் ; நில 
வரப் பொருள் ; இடுதடியன் , மட்டி , மடையன் ; கருவிகளின் 
பிடி ; 

பொருள்களின் உடற்பகுதி ; பட்டடை ; இயந்திரப் 
பகுதிகளின் அடிக்கட்டை ; நிலைச்சட்டம் , தாங்கும் ஆதாரச் 
சட்டம் ; துப்பாக்கிக் கைப்பிடி ; நங்கூரக் குறுக்குக் கட்டை ; 
பெட்டி , தொட்டி ; விறைப்பான முற்காலத் தோல் கழுத்துப் 


பட்டை ; முறுகல் கழுத்துப்பட்டி ; காலடியுறை ; அடுப்படித் 
திரணை ; கைம் முதல் ; கையிருப்புச் சரக்கு ; கையிருப்புச் சரக்கு 
வளம் ; சேமிப்புக்கிடங்கு ; விற்பனைச் சரக்குத்தொகுதி ; 
வாணிகம் தொழில் ஆகியவற்றின் தேவைப்பொருட் . சேகரம் ; 
தொழிலகக் கருவிகலச் சேகரம் ; பண்ட ஆக்கமூலப் பொருட் 
சேமம் ; பொதுநிதி ; மூலநிதி ; பொதுக்கடன் நிதிமூலப் 
பங்கு ; கடன் மூலப்பத்திரம் ; பங்கு முதல் தொகுதி ; பண்ணை 
உயிர்வளம் , பண்ணையின் உயிரினத்தொகுதி ; தோட்டச் 
செடிவகை ; மரபுக் கால்வழிமூலம் ; இனமூலம் ; குடி மூலமரபு ; 
மூதாதை , இனமூலவர் ; மூலம் ; இனம் ; 

குடி , இனத் 
தொடர்பு ; இனப்புகழ் மதிப்பு ; சீட்டுக்கட்டின் பகுத்து 
வழங்கிடாப்பகுதி ; இறைச்சி எலும்பு ஆகியவற்றின் கொதி 
சாறு ; கருகுலைச்செங்கல் ; a . இருப்பிலுள்ள ; வழக்கமாகவே 
கையிருப்பான ; சேமித்து வைக்கப்பட்ட நிலவரமான , 
நிலையாக வைக்கப்பட்ட ; கட்டளைப் படிவமான ; நிலையாகப் 
பணியமர்வு பெற்ற ; பொதுவழக்கான , அடிப்பட்ட வழக் 
கான ; பழக்கமாக வழங்கப்பட்ட ; 3. கையிருப்பில் வை ; 
வாங்கிச் சேகரித்து வை ; வாணிகம் தொழில் ஆகியவற்றின் 
வகையில் தேவைப் பொருள்களைச் சேர்த்து வை ; சேமிப் 
பிடத்தில் இடு ; கடையில் சரக்கிட்டு நிரப்பு ; துப்பாக்கியை 
அடிக்கட்டையுடன் இணை ; பண்ணைக்கு உயிர்வளம் தருவி ; 
ஆற்றில் மீன்வளம் இடு ; நிலத்தில் நிலையான பசுமைவளம் 
பரப்பு ; புல்வளம் பரப்பு ; கட்டையாக வளரச்செய் ; அடிக் 
கட்டை 

வளர்ச்சி தோற்றுவி ; வேருடன் கல்லியெடு ; 
பசுவை விற்பதற்கு முன் பால் கறக்காமல் தேங்கவிடு ; 
தொழுமரத்திலிட்டுத் தண்டி ; ( தொ . ) buy stock , வட்டி 
யுரிமைக் கடன் மூலபத்திரம் வாங்கு ; dead stock , தொழிலில் 
ஈடுபடுத்தாத மூலதனம் , முடங்கிக்கிடக்கும் கையிருப்பு ; 
விற்பனையாகாச் சரக்கு ; fat stock , உணவிற்காகக் கொழுக்க 
வைக்கப்பட்ட விலங்கு ; gazing stock , தூற்றலுக்கு ஆட் 
பட்டவர் ; தூற்றலுக்கு 

உட்பட்டது ; have in stock , 
கையிருப்பாக வைத்திரு ; hold stock , வட்டியுடைய கடன் 
மூலப்பத்திரம் கைக்கொண்டிரு ; laughing stock , ஏளனத் 
திற்கு ஆளானவர் ; lock stock and barrel , முழுதும் , 
அடியோடு , வேருடனும் கிளையுடனும் ; paper stock , தாள் 
செய்வதற்குப் பயன்படும் மூலப்பொருட்கூளம் ; polyp stock , 
( வில. ) சிப்பி இன உயிர்களின் கூட்டுவாழ்வுச்சட்டம் ; 
preferred stock , preference stock , ஊதிய முன்னுரிமை 
யுடைய பங்கு முதல் ; stock certificate , பங்கு முதல் சான் 
றிதழ் ; stook company , நாடக அரங்கத்தின் சேம உடைமைக் 
குழு ; stock exchange , பங்குமாற்றுக் களம் , பங்குகள் 
விற்க 

வும் வாங்கவும் கூடிய இடம் ; stock lock , புறக்கதவி 
லுள்ள பேழைப் பூட்டு ; stock of bit , துளைக் கருவிகளைத் 
திருப்புஞ் சட்டம் ; stocks and stones , உயிரற்ற பொருள்கள் ; 
சுறுசுறுப்பற்றவர் ; take stock , கையிருப்புச் சரக்கினை 
மதிப்பிட்டு வை ; ஆதாய நட்டக் கணக்குப் பார் ; take stock 
in , அக்கறை கொள் ; take stock of , கூர்ந்து நோக்கிப் 
பண்புணர் ; the Stock Exchange , லண்டன் மாநகரில் பங்கு 
மாற்று வணிகர் கழகக் கட்டிடம் . 
stock .account , n . சரக்கிருப்புக் கணக்கு . 
stockade , n . கழியரண் , குத்துக்கட்டைகளை இணைத்து 
நிறுத்தி அமைத்த தற்காலிக அரண் ; ப . கழியரண் செய் ; 
மரமுளைகள் சூழ நட்டு அரண்செய் . 
stock - book , n . இருப்புக் கணக்கேடு . 
stock - breeder , n . கால்நடை வளர்ப்பவர் . 
stock broker , n . பங்குத் தரகர் . 
stock broking , n . பங்குத்தரகு . 
stock - car , n . கால்நடைப் பாரவண்டி . 
stock - farm , n , கால்நடை வளர்ப்புப்பண்ணை , வளர்ப்புயிரினப் 

பண்ணை . 
stock -farmer , n . கால்நடைப்பண்ணை வைத்துப் பேணுபவர் . 
stock - gang , n . இரம்பக்கோவை , மரத்தை அறுக்கும் பல் 

இரம்பச் சட்டம் . 
Stock holm tar , 11. கப்பற் கட்டுமானத்திற் பயன்படும் நிலக் 
கீல் வகை . 


1007 


stockinet 


stomatal 


stole , n .. 


stock inet , stock inette, n தொய்வுடைய உள்ளாடைக் 

குரிய பின்னல் துகில் வகை . 
stock ing , n . காலுறை ; ( தொ . ) elastic stocking , நரம்பு 
நோய் அறுவைப்பண்டுவத் தொய்வுக் காலுறை 
white stocking , குதிரை முதலியவற்றின் வகையில் நிறம் 
வேறுபட்ட காற்பகுதி . 
stock ingette , n . = stockinet . 
stock ing -frame, stock ing -loom , stock ing - machine , 

1. காலுறை துன்னு கருவி . 
stock - in - trade , n . கையிருப்புச் சரக்கு , வாணிக விற்பனைப் 

பொருள் தொகுதி ; கையிருப்புத்திறமை ; உளவாய்ப்புவளம் . 
stock ist , n . சரக்குச் சேமிப்பாளர் . 
stock - jobber , n . பங்குக்கள ஆதாயவேட்டையாளர் . 
stock - jobbery , n . பங்குக்கள ஆதாயவேட்டை ; பங்குக்கள 

ஆதாய வேட்டை வாணிகம் . 
Stock less , a . கையிருப்பற்ற ; அடிக்கட்டையற்ற . 
stock list , n . பங்குக்கள விலைப்பட்டி ; பங்குக்கள விலைப் 

பட்டி வெளியிடும் பருவ இதழ் . 
stock man , n . கால்நடைக் காவலாளர் . 
stock - market , 11. பங்குமாற்று வாணிகக்களம் , பங்கு 

மாற்று வாணிகம் . 
stock - owl , n . பெரிய ஆந்தை வகை . 
stock - pile . n . மூலப்பொருட் சரக்குச் சேகரம் , முட்டுப்பாட்டுக் 
காலத்தில் மூலப்பொருளுக்காகச் சேகரித்த செய்பொருள் 
குவை ; ப . மூலப்பொருட்சரக்குச் சேகரம் செய் . 
stock - piling , n . மூலப்பொருட் சரக்குச் சேகரிப்பு , முட்டுப் 
பாட்டுக் காலத்தில் மூலப்பொருளுக்காகக் கழிந்த செய் 
பொருள்களைச் சேகரித்தல் . 
stock - pot , n . கொதிசாற்றுக்கலம் , கொதிசாறு சமைக்கும் 

கலம் . 
stock rider , n . பரிமேலாயர் , ஆஸ்திரேலிய வழக்கில் குதிரை 
மீதிவர்ந்து திறந்த வெளிகளில் கால்நடைகளைக் காத்துப் 
பேணுபவர் . 
stocks , n . pl . கப்பல்தள நிலவர மரச்சட்டம் ; தொழுமரம் , 
முற்காலத்தில் கைகால் செருகிவைத்துப் பொருத்தித் தண் 
டிக்கப் பயன்படுத்தப்பட்ட இரு பிளவான தொளை மரச் 
சட்டம் ; பொதுநிதி ; ( தொ . ) on the stocks , கப்பல் வகையில் 
கட்டுமான நிலையில் உள்ள ; the stocks , நிதிப்பத்திர அடிப் 
படையான நாட்டின் பொதுக்கடன் . 
Stock - still , a . சிறிதும் அசைவற்ற நிலையில் 

உள்ள ; 
adv . சிறிதும் அசைவற்ற நிலையில் 
stock - taking , n . இருப்புக்கட்டுதல் , கையிருப்புக்கணிப்பு , 

கையிருப்புக் கணக்கு மதிப்பீடு . 
stock - whip , n . குறுங்கைக் கசை , குறுகிய கைப்பிடியும் 

நீண்ட வாரும் கொண்ட ஆயர் சவுக்கு , குறுங்கைச் சவுக்கு . 
stock y , stuggly , a . பருத்துக் குட்டையான , குறுங்கட்டுட 

லுடைய ; குட்டையாகவும் உறுதியாகவும் அமைந்த . 
stock yard , n. கால்நடைப் பட்டி , கால்நடைக் கொட்டில் 

முற்றம் . 
stodge , 11. வலுச்சாப்பாடு ; பேராசைப் பெருந்தீனியர் ; 0 . 

பேராவலோடு உண் . 
stodgy , a . திணிப்புற்ற ; கொழுப்புற்ற ; மந்தமான . 
stoep , ( டச் ) n . முகப்புத் தாழ்வாரம் . 
stog ie, stog y , 1. கனமான புதைமிதி ; a . கனத்த 
Sto ic , sto ic , n . சீனோ ( Zeno கி.மு. 308-261 ) 
பண்டைக் கிரேக்க அறிஞரின் மாணவர் ; கிரேக்க அறிஞர் 
சீனோவின் கோட்பாட்டாளர் , இன்பதுன்ப நடுநிலைக் கோட் 
பாட்டாளர் ; கடுந் தன்னடக்க வாதி : நடுநிலை உள்ளத் 
துரவோர் ; a . சீனோவின் கோட்பாட்டுக் குழுவினுக்குரிய ; 
சீனோவின் கோட்பாடு சார்ந்த ; இன்பதுன்ப நடு நிலையுணர்வுக் 
கோட்பாடு சார்ந்த ; இன்ப துன்ப நடுநிலை உணர்வுடைய : 


கடுந் தன்னடக்கம் வாய்ந்த ; ( தொ . ) Stoic philosopher , 
இன்பதுன்ப நடுநிலைக் கோட்பாட்டாளர் ; விருப்பு வெறுப் 
பற்றவர் , கடுநோன்பாளர் . 
sto ical , a . இன்பதுன்ப நடுநிலைக் கோட்பாடு சார்ந்த ; இன்ப 
துன்ப நடுநிலை உணர்வுடைய ; கடுந் தன்னடக்கம் வாய்ந்த ; 
சீனோவின் கோட்பாட்டுக் குழுவினுக்குரிய ; சீனோவின் கோட் 
பாடு சார்ந்த . 
stolically , adv . கடுந் தன்னடக்கத்துடன் . 
Sto icism , 11. பண்டைக் கிரேக்க அறிஞர் சீனோவின் கோட் 
பாடு ; இன்பதுன்ப நடுநிலைக் கோட்பாடு ; விருப்பு வெறுப் 
பற்ற நிலை , கடுந் தன்னடக்கம் ; கடுந் தேவைக்கட்டுப்பாட்டு 
நிலை ; தன்முனைப்பழித்த கடுந்துறவு நிலை . 
stoke , 0. உலைக்கு எரிபொருளூட்டிப் பேணு ; உலையனலுக்கு 
விற கூட்டி வளர் ; நீராவி இயந்திரத்துக்கு எரிபொருளூட்டி 
வளர் ; எரியூட்டாளராகச் செயலாற்று ; ( பே - வ . ) விரைந்து 
உணவுகொள் . 
stoke hole , stoke hold , n . நீராவிக் கப்பலின் 

உலைக்கள 
அறை . 
stok er , n . உலையூட்டி , நீராவி இயந்திரத்துக்கு எரிபொரு 
ளூட்டுபவர் , நீராவிக்கப்பல்களின் இயந்திர உலைகளுக்குக் கரி 
போடுபவர் ; சூளைகாப்போர் ; எரிபொருளூட்டும் கருவி ; 
( தொ ) mechanical stoker , எரியுலைகளுக்குத் தானாக எரி 
பொருளூட்டும் அமைவு . 

பண்டை ரோமாபுரி மாதர் புற அங்கி ; சமயகுரு 
மாரின் தோளணிப்பட்டி ; மாதர் தோளாடை அங்கி . 
stole , n . = stolon . 
stole , v . steal என்பதன் இறந்த காலம் . 
sto len , a . திருடப்பட்ட ; மறைவிற் செய்த 
sto len , v . steal என்பதன் முடிவெச்சம் . 
stol id , a . எழுச்சியற்ற , கிளர்ச்சியற்ற ; உணர்ச்சியற்ற ; 

மந்தமான ; விடாப்பிடியான . 
stol on , n . விழுதுக்கிளை , வேர் விட்டுப் புது வளர்ச்சி தோற்று 
விக்கும் படர்நிலை அல்லது சாய்நிலைக் கிளை ; ஓடுமுளைத 
தண்டு , பாசி வகையில் இலை தோற்றுவிக்கும் அடிநிலப் படர் 
தண்டு ; ( வில . ) தண்டுவம் , கூட்டுயிரிலிருந்து தண்டுவேர் 
போல் வளரும் புறவளர்ச்சி . 
sto ma , n . பைம்புழை , செடியினத்தின் பசும்பகுதிகளின் மேல் 
தொலியூடாக வளியுயிர்க்க உதவும் நுண்புழைவாய் ; pl . 
sto mata .. 
sto mach , n . இரைப்பை ; அகடு , அடிவயிறு ; அசைபோடும் 
விலங்குகள் வகையில் செரிமானப் பைகளில் ஒன்று ; பசி 
யார்வம் ; பசிச்சுவை ; விருப்பச்சார்பு ; சார்பொருக்கம் , தாங் 
குரம் ; அக்கறைச்சார்பு ; ஊக்கச் சார்பு ; ப . சுவைத்து உண் ; 
உண்ணப்பெறு ; சுவைவிரும்பு , நுகர் ; பொறு : ஏற்றுச் 
சமாளி ; ( தொ . ) coat of the stomach , அகட்டின் உள்வரிச் 
சளிச்சவ்வு ; coats of the stomach , வபை , சளிச்சவ்வுத்தசை 
அடுக்கு ; fourth stomach , true stomach , செரிமான இரைப் 

அசைபோடும் விலங்கின் நான்காவது இரைப்பை ; 
proud stomach , high stomach , தற்பெருமை , வீறாப்பு . 
sto mach - ache , n . வயிற்றுவலி , வயிற்றுநோவு . 
sto mach - cough , 1. சிறுகுடல் அழற்சி இருமல் . 
sto macher , n . அகட்டங்கி ; மகளிர் முன்றானை முகப்பு ; 

செமிப்பு மருந்து . 
stomach ic , 11. செமிப்பு மருந்து ; a . அகடுசார்ந்த ; 

. செரி 
மானத்திற்கு உதவுகிற ; பசி தூண்டுகிற . 
sto mach -pump , 11. அகட்டுப்பீற்று வயிற்றினின்று வெளி 

யேற்றவோ அல்லது வயிற்றுள் செலுத்தவோ பயன்படும் 

பீற்று குழல் . 
sto mach - staggers , 11. குதிரைவாத வலிப்பு . 
sto mach - tooth , 11. குழந்தைகளின் முதற்பல் . 
sto mach - tube , n . இரை பத் துப்புரவுக்குழாய் 
stom atal , 4. பைம்புழை சார்ந்த 


பை . 


என்ற 


1008 


stomatic 


stoop 


stomat ic , a . பைம்புழைக்குரிய . 
stomatit is , 1. வாய்ப்புண் , வாய் அழற்சி . 
stomatodae um, n . இரைப்பைக்குழாய் முடிவின் உட்குவி 

வாக்கம் . 
stomato -gas tric, a . வாய் இரைப்பை சார்ந்த . 
stomatol ogy , n . வாய்நோய் மருத்து நூல் . 
stomodae um , 1. = stomatodaeum . 
stone , n . கல் ; மணிக்கல் ; மணி ; பாறைத் திண்பகுதி ; பொரு 
ளின் திண் கூறு ; கல்போன்ற பொருள் ; கூழாங்கல் வடி 
வுடைய பொருள் ; ஈரல் கல் ; 14 பவுண்டு எடை ; கொட்டை ; 
வித்து ; விதைக்கொட்டை ; ஆலங்கட்டி ; a . கல்லாலான ; 

கல்லாலெறி ; பழங்களிலிருந்து விதை நீக்கு ; கல் முகப் 
பமை ; 

கல் பாவு ; கல்கொண்டு செய் ; ( தொ . ) 
artificial stone, சீமைக்காரை வகை ; break stones , பாதைக் 
காகக் கல்லுடை ; கடும் உழைப்புச் செய் ; வறுமையுடன் 
வாழ்வு நடாத்து ; cast a stone at , throw & stone at , நடத் 
தையிற் குறை கூறு ; Cornish stone , வெள்ளைக் களிமண் ; 
give s stone for bread , போலி உதவி செய் ; இரக்கமின்றி 
நடத்து ; kill two birds with one stone , ஒரே கல்லில் இரு 
மாங்காய் அடி ; leave no stone unturned , தேவைப்பட்ட 
எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்துவிடு ; mark with a 
white stone , இன்ப நாளாகக் குறி ; meteoric stone , விண் 
வீழ் கல் ; rolling stone , வேலையை விட்டு அடிக்கடி மாறு 
பவர் ; shower of stones , கல்மாரி ; மலைகளிடையே கற்சரிவு ; 
stone circle , குத்துக்கல் வளையம் ; stone s cast , stone s 
throw , கல்லெறி தொலைவு ; stones will cry out , கல்லையுங் 
கதற வைக்கும் பெருங்குற்றம் ஆகும் ; stone to death , கல் 

லெறிந்து கொல் ; the stone age , கற்காலம் . 
stone - axe, 1. கற்கோடரி . 
stone blind , a . முற்றிலுங் குருடான . 
stone - blue , 11. வெளிறு நீலம் , வெண்மை கலந்த அவுரி 

நீலம் ; a . வெளிறு நீலமான . 
stone - borer , 11. நத்தை இன வகை . 
stone - break , n . ஆல்ப்ஸ் பகுதி சார்ந்த ரோசா மலர்ச்செடி 

வகை . 
stone - buck , n . ஆப்பிரிக்க ஆட்டியல் மான்வகை . 
stone - butter , n. படிக்கார வகை . 
ston - cast , 1 , கல்லெறி தொலை . 
stone chat , n . சிறு பறவை வகை . 
stone - coal , n . மட்கரி , நிலக்கீல் சத்தற்ற நிலக்கரி வகை . 
stone - colour , 11. சாம்பல் நிறம் . 
stone - coloured , a . சாம்பல் நிறமான . 
ston - crop , n . சுவர் - பாறை ஆகியவற்றின் மீது படரும் கொடி 

வகை . 
stone - curlew , n . திண்காற் பறவை வகை . 
stone - cutter , n . கற்கருமான் . 
stone - cutting , 11. கல்லுடைப்பு வேலை . 
sto ned , a . கல்லெறிவுற்ற ; கல் நீக்கப்பட்ட ; விதையெடுத்த ; 

கல்லையுட்கொண்ட . 
stone - dead , a . செத்துத் தீர்ந்த . 
stone -deaf , a . முழுச்செவிடான . 
stone .dresser , n . கட்டிடக்கல் செப்பனிடுபவர் . 
stone - eater , n . நத்தை வகை . 
stone - fence , n . ( இழி . ) மதுக்கலவை வகை . 
ston -fern , n . செதிலுடைய சூரல் வகை . 
stone - fly , n . ஆற்றுக்கல்லடி முட்டைப்புழுவுக்குரிய ஈ வகை . 
stone -fruit , n . கொட்டையுடைய பழம் . 
stone - gall, n . மணற் பாறைக் களிமண் திரள் . 
stone - hammer , n . கற்சம்மட்டி . 
stone - horse , 7. பொலி குதிரை . 


stone less , a . கல்லற்ற ; கொட்டையில்லாத . 
stone man , a . கற்குவியல் ; கல்லறைக் கற்குவியல் . 
stone - mar ten , 11. அடிப்புறம் வெள்ளையான கீரி வகை . 
stone - parsley , n . முட்புதர்ச்செடி வகை . 
stone -pine , n . குடை வடிவ இத்தாலிய செந்தூர மரவகை . 
stone .pit , 11. கற்சுரங்கம் . 
stone pitch , n . கெட்டிக் கீல்வகை . 
stone - plover , n . திண்காற் பறவை வகை . 
ston er , n . கல்லெறியுநர் ; கற்சுமையாளர் . 
stone - rag , n . 

காளான் வகை . 
stone -rue, n . சிற்றிலைச்சூரற் செடிவகை . 
stone -saw , n . கல் இரம்பம் , மணல் உதவியோடு கல் 

அறுக்க உதவும் பல் இல்லா இரும்பு இரம்பம் . 
stone - snipe, n . வட அமெரிக்க திண்காற் பறவை வகை . 
stonewall , ப . கற்சுவரிட்டுத் தடு . 
stonewall ing, 11. ஆரமர் விளையாட்டு , மரப்பந்தாட்டத்தில் 
மிகுந்த எச்சரிக்கையுடன் பந்து மட்டையைக் கையாளல் ; 
ஆஸ்திரேலிய அரசியல் வழக்கில் பாராளுமன்ற முட்டுக் 
கட்டையீடு . 
stone ware , n . மாக்கல் பாண்டம் . 
stone weed , 11. கல்போன்ற விதையுடைய முற்கால மருந்துச் 

செடிவகை . 
stone work, n . கற்கொத்து வேலை ; கற்கட்டிட வேலை . 
stone wort , n . வேலிப்பூண்டு வகை 
ston ify , v . கல்லாக்கு . 
ston ily , adv . கல்லாய் . 
ston iness , n . கல்போன்ற தன்மை ; கல்மனம் . 
ston y , a . கல்லார்ந்த ; முழுதும் கல்லான ; கல்லுள் புதை 
வுற்ற ; கல் மூடிய ; கற்பாவிய , கல் நிறைந்த ; கல்போலக் 
கடினமான ; கற்செறிவுடைய ; உறுதியான ; ஊன்றிய ; 
கல்லாய்விட்ட ; adu . கல்போன்று ; கல்லாய் ; கல்நிறைந்து ; 
கல்லார்ந்து ; ( தொ . ) stony heart , கல் நெஞ்சம் . 
ston y - hearted , a . ஈவிரக்கம் இல்லாத. 
stood , v . stand என்பதன் இறந்த - கால முற்றெச்ச வடிவம் . 
stooge , 11. கோமாளியின் உடந்தையாள் ; நகைச்சுவை நடிகர் ; 
கேலிக்கு இலக்கானவர் ; துணையாள் ; உடந்தையாள் ; 
இழிந்த காரியங்களுக்குப் பயன்படும் தோழர் ; இழிவான 
கையாள் ; கைக்கருவியாள் , உட்கை ஆள் ; விமானமோட்டப் 
பயின்று வருபவர் ; ப. நிலத்தளத்தோ டொட்டிப் பறந்து திரி . 
stook , 11. கதிர்க்கொத்தடுக்கு , களத்தில் நிறுத்திவைக்கப்பட்ட 

கூலக் கதிர்க்கற்றையடுக்கு ; 3. கதிர்களைக் குவித்தடுக்கு . 
stool , n . முக்காலி ; குந்துமணை ; கால்மணை , முழந்தா 

ளிடுவதற்கான விசிப்பலகை ; பலகணி ஓரச்சட்டம் ; கழிபட்டி , 
மலங்கழிக்கும் இடம் ; கழிமலம் ; அடிமுளைக்கட்டை , தளிர்க் 
கும் தூர்க்கட்டை ; கண்ணிப்புள் அமர்கழி ; 0. வேரிலிருந்து 
முளைவிடு ; மலங்கழிக்கச் செல் ; மலங்கழி ; ( தொ . ) camp 
stool , கூடாரக் குந்துமணை , மடக்கி எளிதில் கொண்டு 
போகத்தக்க மணை ; fall between two stools , இரு வழித் 
தயக்கத்தால் இரண்டும் இழ ; go to stool, மலங்கழிக்கச் 
செல் ; music stool , இசைப்பெட்டி வாசிப்பவர்க்கான உயரம் 
இசைவு செய்யத்தக்க குந்துமணை ; stool of repentance, 
செய்ததற்கிரங்கும் தகாநடத்தையர் அமரும் முக்காலி . 
stool - ball, 11. சஸெக்ஸ் ( Sussex ) பகுதியில் பெண்கள் 

விளையாடும் மரப் பந்தாட்ட வகை . 
stool -pigeon , n . கண்ணிப்புள்ளாகப் பயன்படும் புழு : 

ஏய்ப்புக்கருவி ஆள் ; காவற்றுறைத் துப்பறியுநர் . 
stoop , n . குனிவு ; இறக்கம் ; தலையிறக்கம் ; முற்சாய்வு ; உடல் 
வளை 

ரவு ; படித்தாழ்வுறவு ; கழுகுப்பாய்வு ; U. குனி ; தலை 
தாழ்த்து ; உடல்கூனிக் குறுகு ; படிதாழ்வுறு ; முன்னோக்கிச் 
சாய்வி ; சாய்வுறு ; பணிந்து செல் ; கழுகுப் பாய்வுறு ; 
( தொ . ) stoop to conquer , வளைந்து கொடுத்து வெற்றி பெறு . 


1009 


- 


stoop 


store 


stoop , n . = stoup . 
stoop , 1. படிவாயில் , வாயிற்படி ; வாயிற் குறடு . 
stoop ing, a . குனிந்த , தலைதாழ்த்திய , வளைந்த . 
stop , n. நிறுத்தம் ; ஓய்வு ; இடைநிறுத்தம் ; இடை ஓய்வு ; 
நிறுத்திடம் , உந்துகலம் முதலியன நிறுத்தப்படும் இடம் ; 
தடை ; இயக்க ஓய்வு ; இடையறவு ; இடையூறு ; இயக்க 
விசைத்தடுப்பு ; இயக்கங் கட்டுப்படுத்தும் அமைவு ; நிறுத்து 
கருவி ; தடைக்கருவி ; தடுக்கிதழ் ; தடுப்புவிசைக்குமிழ் ; 
சீட்டாட்டத்தில் தடுப்புச்சீட்டு ; ஒலியியலில் இடைச்சவ்வு ; 
( நி - ப . ) புழை ஒளித்தகடு , ஒளிபரவவிடாத மையப்புழை 
யுடைய ஊடுதகடு ; ( ஒலி . ) தடையொலி , உறுப்புக்கள் 
முட்டி வளிப்போக்கு தடைப்படுவதால் ஏற்படும் ஒலி ; 
( கப் . ) நிறுத்தக்கட்டிழை , இயக்கம் தடுப்பதற்காகக் கட்டும் 
குறுங்கயிறு ; ( கப் . ) முட்டுக்கை , தலைமைப்பாய்மர முகட்டுக் 
காதாரமான தாழ் பாய்மரக் குறுக்குக்கைகள் இரண்டில் 
ஒன்று ; ( இசை . ) நரம்பு தடாவழுத்தம் ; ( இசை . ) சுர விசை 
மாறுபாட்டமைவு ; ( இசை . ) இசைமேளத்தில் நிரலிசைக் 
குழல் தொகுதி ; ( இசை . ) இசைமேளத்தில் நிரல் இசை 
விடுப்புக்குமிழ் ; ( இசை. ) விரலடைப்புப்புழை ; ( இசை . ) விரற் 
புழையடைப்பு ; உணர்ச்சிவகை இயக்கும் பேச்சுத்திறம் ; 
3. நிறுத்து ; தடுத்துநிறுத்து ; தடு ; தடைபடுத்து ; முட்டுக் 
கட்டையிடு ; பின்னிடைவி ; வழியடை ; புழை அடை ; 
அடைப்பிடு ; ஒழி ; செயல் ஒழி ; விலக்கி ஒழி ; இல்லா தாக்கு ; 
இயக்கம் ஓய்வுறுத்து ; பந்து வகையில் தடுத்து ஏற்றுக் 
கொள் ; பந்தை அடித்து நிறுத்து : தடையாணையிடு ; தடுத்து 
விடும்படி ஏவு ; தடைநடவடிக்கை எடு ; நிறுத்தாணையிடு ; 
நிறுத்தும்படி செய் ; இசைவு மறு ; இடையறவுசெய் ; நில் ; 
தடைப்பட்டுநில் ; அடைபட்டு நில் ; முடிவுறு ; செயல் ஒழிவுறு ; 
ஓய்வுறு ; இடையறவுறு ; தொடர்ச்சியறுபடு ; தயங்கி நில் ; 
இடை ஓய்வுகொள் ; இடையில் தங்கு ; ( பே - வ . ) தங்கி 
வாழ்ந்திரு ; ( பே - வ . ) தங்கியிரு ; ( பே - வ . ) காத்திரு; நிறுத்தப் 
புள்ளியிடு ; நிறுத்தப்புள்ளிகளையிடு ; தோட்டக்கலைவகையில் 
கிள்ளி வளர்ச்சி தடைப்படுத்து ; ( இலக் . ) இடைநிறுத்த 
மிடு ; ( கப் . ) கட்டுத் தும்பால் இறுக்கு ; ( இசை . ) நரம்புதடவி 
அழுத்தி அதிர்வு நீளம் பெருக்கு , சுரமாறுபாடு செய் ; ( தொ . ) 
come to a full stop , நிறுத்து ; நின்றுவிடு ; put a stop to , 
முற்றுப்புள்ளி வை ; நிறுத்து ; stop a bullet , ( இழி . ) குண்டு 
பட்டு மாள்வுறு ; stop a gap, அப்பொழுதைக்கு நிறைவு 
செய் ; stop a tooth , பற்பள்ளம் நிரப்பு ; stop & wound , 
புண்ணில் குருதிக்கசிவு தடு ; stop blow , குத்துச் சண்டை 
யில் அடிவிழாது தடு ; stop blow with one s head , நகைத் 
திற வழக்கில் உதை வாங்கிக்கொள் ; stop dead , stop short , 
திடீரென நிறுத்து ; stop down , ( நி - ப . ) புழை ஒளித் தகட்டால் 
காட்சிவில்லையை மங்கலாக்கு ; stop off , பயன்படுத்தாத 
வார்ப்படத்தின் பகுதியை மணலால் நிரப்பு ; stop off , 
stop over , பயண வகையில் இடையில் நிறுத்து ; stop one s 
ears , கேட்க மறு ; செவிகொடுக்க மறு ; stop out , காப்புப் 
பூச்சுப் பூசு ; stop the way , தடையாய் இரு ; தடைசெய் . 
stop - clock , n . நிறுத்தமைவுச் சுவர்க்கடிகாரம் . 
stop cock , n . நெகிழ்வுக்குழாய் ; மூடவும் திறக்கவும் வல்ல 

குழாய் அமைவு . 
stop - collar , n . தடைக்கட்டு வளையம் , இயந்திர உருளையின் 

இயக்கத்தை எல்லைப்படுத்திக் காக்கும் தடையமைவு . 
stop - cylinder , n . அச்சுப்பொறி வகை . 
stop - drill , n . சுழல்வெல்லைத் தடுக்குடைய துளையிடு கருவி 


stopp age, n . நிறுத்தம் ; நிறுத்துதல் ; தடுப்பு ; வேலை இடை 
முறிவு ; இயந்திரவேலை முறிவு ; வேலை முடிவு ; பிடிப்புத் 
தொகை , சம்பளத்தில் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கும் 

தொகை . 
stopped , a . நிறுத்தப்பட்ட ; அடைக்கப்பட்ட ; ( தொ . ) 
stopped pipe , மேல் நுனி அடைக்கப்பெற்று ஒரு பிடி தாழ் 
விசைமானமுடைய துளையிசைக்கருவி . 
stopp er, n . நிறுத்துபவர் ; தடுப்பவர் ; நிறுத்துவது ; 
தடுப்பது ; அடைப்புமூடி ; குமிழ்மூடி ; கண்ணாடிக் குப்பி 
மூடி ; அள்ளுக்கயிறு , கட்டுத்தும்பு ; 3. கட்டுத்தும்பாற் 
கட்டு , அள்ளுக்கயிற்றால் இறுக்கு . 
stopp er bolt , n . ( கப் . ) அள்ளுவளையம் , அள்ளுக்கயிறு 

கட்டும் வளையம் . 
stopp er - knot , n . புரிமூடி , அள்ளுக்கயிற்றின் புரிமுறுக்கால் 

ஏறபட்ட முனை . 
stopp ing , a . நிறுத்தல் ; தங்கல் ; தடுத்தல் ; பல் இடுக் 
கடைப்பு ; நரம்பு தடவல் ; a . நிறுத்தலுக்குரிய ; தங்கலுக் 
குரிய ; காப்பிற்குரிய ; ( தொ . ) double stopping , இசைக் 
கருவி வகையில் ஒருங்கு இருநரம்பு தடாவல் . 
stopp ing - brush , n . காடி அரிப்பு வேண்டா இடத்தில் 

காப்புப்பூச்சிடும் தூரிகை . 
stopp ing - out , n . செதுக்குவேலையில் அரிப்புக் காப்பீடு ; 

( B- ப ) ஒலித்தடைக் காப்பீடு . 
stopp ing- place , n . இடைநிறுத்திடம் . 
stop .plate , n . இருசு வரைத்தகடு , உராய்வுத்தடைக்குழைகள் 

மீது மோதாமல் இருசு தடுக்கும் அமைவு . 
stop ple , 11. குப்பியின் மூடியடைப்பு ; 3. அடைப்பிட்டு மூடு . 
stop - press , 1. கடைசிநேரச் செய்தி , செய்தித்தாள் வகையில் 

அச்சிடத் தொடங்கியபின் சேர்க்கப்பெற்ற செய்தி . 
stop - valve, n . நீர்மத் தடுக்கிதழ் அடைப்பு . 
stop - volley , 11. வலைத்தெறியடி , வரிப்பந்தாட்ட வகையில் 
வலைக்கு நெருங்கிய நிலையில் தடுப்புண்டு மறுபக்கத்தில் 
விழும் விசைப்பந்தடி . 
stop - watch , n . விசையழுத்த மணிப்பொறி , ஓட்டப்பந்தயங் 
களில் நினைத்த கணம் துவக்கு தற்கும் நிறுத்தற்கும் உரிய 
பொறி அமைவுடைய கைக்கடிகாரம் . 
stor able , a . குவித்து வைக்கத்தக்க . 
stor age, n . சரக்குக்குவிப்பு ; சரக்குச் சேமிப்பு முறை ; 
சரக்குச் சேமிப்பிடம் : பண்டசாலைச்சரக்குச் சேமிப்புக் 
கட்டணம் ; மின்வலிச் சேமிப்பு ; ( தொ . ) cold storage , 
குளிர் பதனச் சேமிப்பு ; storage battery , மின்சேம கலம் . 
stor ax , n . குங்குலிய வகை , சிலாபுட்பம் . 
store , n . சேமிப்புக் குவை ; குவியல் , பெருந்திரள் ; பெருவளம் , 
ஏராளம் ; தொகுவளம் ; பண்டாரம் , களஞ்சியம் ; கிடங்கு , 
கொட்டாரம் ; மண்டி , சரக்குவிற்பனைக் கடை ; தனிவிற்பனை 
நிறுவனம் ; விற்பனைக்கூடம் ; திரட்சி ; சேம இருப்புக் குவை ; 
பல்பொருள் தருவிப்பரங்கம் ; வழங்கீட்டரங்கம் ; a . பய . 
னோக்கிய வைப்பிருப்பான , வருங்காலப் பயனீட்டுக்குரிய ; 
கிடங்கினுக்குரிய ; உடனடிப் பங்கீட்டுக்குரியதாக வினை 
முற்றுவிக்கப்பட்ட ; ப . சேர்த்து வை ; தொகுத்து வை ; 
இருப்புவளம் திரட்டி வை ; குவித்து வை ; தற்காலிகமாகத் 
திரட்டி வைத்திரு ; வருங்காலத்தில் பயன்படச் சேமித்து 
வை ; கொட்டாரத்திலிட்டு வை ; கொள் , அடங்கத்தக்கதா 
யிரு ; கொள்ளும் அளவுடையதாயிரு , கொள்கலமாயிரு , 
சேகரித்து வைக்கத்தக்கதாயிரு ; நிரப்பி வை ; செறிவளப் 
படுத்தி வை ; மின் ஆற்றல் வகையில் செறித் தடக்கி வை ; 
( தொ . ) in store , ஒருங்கிய நிலையில் ; வரவிருக்கும் நிலையில் ; 
எதிர் பார்ப்பதற்கு உரிய நிலையில் ; set store by, வருங்கால 
மிகுபயனுக்கு உரியதாகக் கருது ; பெருமதிப்புடையதாகக் 
கணி ; மிக முக்கியமான தாக எண்ணு ; store cattle , இன்னுங் 
கொழுக்கவைக்கப்படாத கால்நடைகள் ; store clothes , 
உடனணி ஆடைகள் , உடனடி வழங்கத்தக்க நிலையில் செயல் 
முற்றுவித்த உடைகள் . 


வகை , 


stop - gap , n . தற்கால இசைவு ஏற்பாடு , இடைக்கால இட 

நிரப்புச்செய்தி . 
stop .key , n . சுரமாற்ற இசைக்கருவித் தடைத்திருக்கு . 
stop -knob , n . சுரமாற்ற இசைக்கருவித் தடைக்குமிழ் . 
stop - off , 11. பயண இடைமுறிப்பு . 
stop - order , n . பங்குக்களத் தரகருக்குத் தரப்படும் விற்பனை 

நிறுத்த ஆணை . 
stop - over , n . பயண இடைமுறிப்பு . 

128 


1010 


storehouse 


story -book 


store house , n . களஞ்சியம் , பண்டகசாலை , சரக்குக் கருவூலம் . 
store keeper , n . சரக்கறைக் காவலன் ; பண்டகசாலைக் காப் 

பாளன் ; விற்பனைக் கடையாள் ; விற்பனையாகாச் சரக்கு 
store - room , n . கிடங்கு , சரக்குச் சேமிப்பறை ; அரங்கு ; 

அறைவீடு ; வீட்டின் பொருட் சேம அறை . 
stores , n . pl . தனிப்பொருட் சேமக் குவை ; பயனீட்டுச் 
சரக்குக் குவை ; வழங்கீட்டுப்பொருள் சேகரம் ; ( தொ . ) 
department stores , பணித் துறை விற்பனை நிலையம் ; marine 
stores , பழங்கப்பலிலிருந்த சரக்குகள் ; .military stores , 
படைத்துறைத் தேவைப்பொருட் குவை ; naval stores, கடற் 
படைத்துறைத் தேவைப்பொருட் குவை . 
store - ship , n . , கடற்படைத்துறைச் சரக்குகள் கொண்டு 

செல்லுங் கப்பல் ; படைத்துறைச் சரக்குதவிக் கப்பல் . 
stor ey , n . மாடிநிலை , கட்டிடத்தள அடுக்கு . 
stor eyed , a . மாடியுடைய ; கட்டிட வகையில் அடுக்குத் 
தளங்களை 

யுடைய . 
stor ey - post , 11. தளக்கால் , மேல் தளம் அல்லது மேல்தளச் 

சுவரைத் தாங்கிநிற்கும் உத்தர ஆதாரக் கம்பம் , 
stor iated , a . சித்திர அணி செய்யப்பட்ட , நுணுக்க விரிவான 

அணி ஒப்பனைகள் செய்யப்பெற்ற . 
stor ied 1 , a . காவியப்புகழ் வாய்ந்த . வரலாற்றுப்புகழுடைய ; 
பாடுபுகழ் வாய்ந்த ; பழங்கதைக் குறிப்புக்கள் வரையப் 
பெற்ற ; வரலாற்றுக் குறிப்புக்கள் நிறைந்த ; பழங்கதையணி 
ஒப்பனைவாய்ந்த ; வரலாற்றணி சிறந்த . 
stor ied , a . = storeyed . 
stork , n . கொக்கு , நாரை ; ( தொ . ) King Stork , மிகவும் 

கொடுமைப்படுத்தும் ஆட்சியாளர் . 
storks - bill , 1. நாரையலகு போன்ற காயுடைச் செடிவகை . 
storm , n . புயல் , சூறாவளி ; சீற்றத்தின் மூர்க்கப்பாய்வு ; எறி 
படைகளின் வெறிப்பொழிவு ; சீறொலியின் உக்கிரவீச்சு ; 
ஆரவாரப் புயலடிப்பு ; வெறியாட்டம் ; மூர்க்கத் தாக்குதல் ; 
அரண் தாக்குப் பிடிப்பு ; மக்கள் உள்ளங்களின் வகையில் 
முழுநிறை கவர்ச்சிவெற்றி ; 3. புயல் வகையில் குமுறியெழு ; 
மழை வகையில் வாரியடி ; பெருவளி வகையில் வீசியடி ; 
புயல்போல் சுழற்றியடி ; கடுஞ்சினத்தால் சீறியெழு ; வெறி 
யாட்டமாடு ; வீறாப்புப் பேசு ; ஏசிப்பேசு ; உள்ளத்தின் 
வகையில் உட்குமுறலுறு , உட்புகைவுறு ; மூர்க்கமாகத் 
தாக்கு ; உக்கிரமாக அரண் தாக்கிப்பற்று ; உள்ளங்களின் 
வகையில் முழுநிறை கவர்ச்சி வெற்றி நாட்டு ; ( தொ . ) 
storm and stress , தனி மனிதன் வாழ்வில் அமைதியற்ற 
நிலை ; இனவாழ்வில் அமைதியற்ற கட்டம் ; storm in a teacup , 
அற்பப் பொருள் பற்றிய பேராரவாரம் ; சிற்றிடைப் புயல் ; 
take by storm , அரண் தாக்கிப் பிடி ; முற்றுகையிட்டுக் கைக் 
கொள் ; ஒருவரைக் கவர்ச்சியால் ஆட்கொண்டுவிடு . 
storm - beaten , a . அலைக்கழிக்கப்பட்ட வாழ்க்கைத் தொல்லை 

களுக்கு ஆட்பட்டு நைந்த . 
storm - belt , n . புயல் மண்டலம் , புயல்கள் வழக்கமாக மிக 

அடிக்கும் பகுதி . 
storm - bird , n . கடற்பறவை வகை . 
storm bound , a . புயலால் பயணம் செய்யமுடியாமல் 

துறைமுகத்தினுள் அடைபட்டுள்ள . 
storm - card , n . புயல் நெறிவிளக்க வரைபடம் , புயலின் 
போது அதன் மைய ஆற்றல் நெறிகள் கணித்துத் தகுநெறி 
காட்ட உதவும் கடலோடியின் கணிப்பு விளக்க விவர வரை 
படம் . 
storm - centre, n . புயல் மையம் ; குழப்பக் கருமூலம் , 

நெருக்கடி மையச்செய்தி . 
storm - cloud , n . புயல்மேகம் ; புயல்வரவு முன்னறிவிக்கும் 
முகி கீற்று ; பேரிடர் முன்னறிகுறி ; இடர் விளைவிக்குஞ் 
செய்தி . 
storm - cock , n . பறவை வகை . 


storm - cone, n . புயற்குறிக்கூம்பு , வன்காற்று வடக்கிருந்து 

அடிப்பதை மேல்நோக்கியும் தெற்கிருந்து வருவதைக் கீழ் 
நோக்கியும் காட்டும் கீலடித்த கித்தான் கூம்புக்குறி . 
storm - door , 1. வன் புற மிகைக்கதவு , புயற்காலத்துக்கென 

மிகையாக வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்ட துணைக்கதவு . 
storm -drum , n . பெரும்புயல் எச்சரிக்கைக்குறி , புயற்குறிக் 
கூம்புடன் கடும்புயல் எச்சரிக்கையாக இணைத்துக் காட்டப் 
படும் வட்டுருளை அடையாளம் . 
storm er , n . முற்றுகையிட்டுத் தாக்குவோர் , உழிஞையர் . 
storm ful, a . புயலார்ந்த . 
storm - glass , n . புயலாடி , வானிலைப்பொறி . 
storm ily , adv . புயலாய் ; ஆர்ப்பாட்ட மாய் , 
storm iness , n . புயன்மை ; ஆர்ப்பாட்டம் . 
storm ing , n . முற்றுகை ; a . முற்றுகையில் ஈடுபட்டிருக்கிற ; 

திடீர்த்தாக்குதலுக்குரிய . 
storm ing - party , n . தாக்கணி , தாக்க ஆணை தரப்பெற்ற 

படைப்பிரிவு . 
storm less , a . புயலற்ற . 
storm - pet rel , n . கடற்பறவை வகை . 
storm proof, a . புயற்காப்பான ; புயலாற் சேதமுறாத ; புயல் 

தாங்க அமைக்கப்பட்ட . 
storm -sail , n . திண்ணிய சிறு கப்பற்பாய் . 
storm -signal, n . புயல் எச்சரிக்கை அடையாளம் ; பெரு 

நிகழ்வின் தொடக்கம் . 
storm -tossed , a . புயலால் அலைக்கழிக்கப்பட்ட ; இடர்களால் 

மொத்துண்ட . 
storm -trooper , 1. அதிர்ச்சிப்படையின் வீரன் ; இரண்டாம் 
உலகப்போரில் நாசி செர்மன் மின்னல் தாக்குப்படையின் 
வீரன் . 
storm - troops , n . pl . திடீர் அதிர்ச்சிப் படைப்பிரிவுகள் ; 
இரண்டாம் உலகப் போரில் நாசி செர்மன் மின்னல் தாக்குப் 
படைப்பிரிவுகள் . 
storm - wind , n . கடும்புயற்காற்று . 
storm - window , n . வன் புற மிகைச்சாளரம் , புயற்காலக் 
காப்பாகப் பலகணியுடன் மிகையாகப் புறத்தே அமைக்கப் 
படும் பலகணி . 
storm y , a . புயலார்ந்த ; அடிக்கடி புயல் எழுகின்ற ; 
புயல் எழும் நிலையில் உள்ள ; புயல்போற் குமுறியெழுகிற ; 
கொந்தளிப்பான ; அமைதியற்ற ; அடங்காத ; கடுந்திற 
லார்ந்த ; ஆரவார ஆர்ப்பாட்டமான . 
storm - zone, n . புயல் மண்டலம் , புயல்செல்லும் பகுதி . 
stor ting , stor thing , n . நார்வே நாட்டு மாமன்றம் . 
stor y , n . கதை ; நிகழ்ச்சி ; செய்தி ; நிகழ்ச்சி விவரம் ; 
விரிவுரை ; விளக்கம் ; ஆதாரச்செய்தி ; ஆற்றொழுக்கான 
தொடர்செய்திக் கோவை ; முழுநிலைப் பின்னணி விளக்கம் ; 
சென்ற கால வரலாறு ; தோற்ற வளர்ச்சி விவரம் ; கதைக் 
கூறு , இலக்கியப் படைப்பில் நிகழ்ச்சிக்கூறு ; பத்திரிகை 
எழுத்தாண்மைக்கூறு ; பத்திரிகைச்செய்தி ; பத்திரிகைக் 
கட்டுரை ; நொடிக்கதை , உபகதை ; இடைநிகழ்ச்சி ; துணுக் 
குரை ; அருஞ்சுவை தரும் விளக்கம் ; கேள்விச்செய்தி ; 
அறிவிப்பு ; வாய்மொழிக் கூற்று ; சாட்டுரை ; புனைவுரை , 
சார்பு வாய்மொழி ; நம்பமுடியாச் செய்தி ; பழங்கதை , காலங் 
கடந்த செய்தி ; பலரறி செய்தி ; பேர்போன செய்தி ; கட்டுக் 
கதை ; பொய் , புளுகு ; அருங்கதை ; புனைகதை ; ( தொ . ) 
short story , சிறுகதை , குறுங்கதை , ஒரே நிகழ்ச்சியைக் 
கொண்டு புனையப்பெற்ற சிற்றிலக்கியக் கதைப்படைப்பு ; 
to make a long story short , சுருக்கிக் கூறுவதானால் , விவரங் 
களை விட்டு விட்டுக் குறிப்பாகப் புலப்படுத்துவதானால் , 
குறிப்பாக . 
stor y , n . = storey . 

. 
story - book , n . கதைப்புத்தகம் . 


. 


லான , 


1011 
story - maker 

straightforward 
stor y - maker , n . கதைஞர் . 

strafe, n . பரவல் குண்டுவீச்சு ; குண்டுவீச்சுத் தொல்லை ; 
stor y - making n . கதைக்கலை . 

உதிர் வேட்டெறிவு ; தாக்குதல் ; கண்டனம் , கடிந்துரை ; 
stor y - poem , n . காதை , கதைப்பாடல் . 

அடி , உதை ; வசவு ; v . பரவலாகக் குண்டுவீசு ; 

உதிர் 

வேட்டிடு ; குண்டு வீசித் தொல்லை கொடு ; தாக்கு ; கண்டி , 
stor y - teller , n . கதை கூறுவோர் ; கதைஞர் , கதை கூறு 

கடிந்துரை. 
கலைஞர் ; கதை எழுத்தாளர் ; கதையளப்பவர் ; குழந்தை 

strag gle , U. பிரிந்துசெல் ; வழிவிலகிச்செல் ; சிதறிச்செல் ; 
-வழக்கில் பொய்யர் , புளுகர் . 

குறிக்கோளின்றித் திரி ; இங்குமங்குமாகச்செல் ; கட்டுக் 
stor y- telling , n . கதைக்கலை . 

குலைவுறு ; இங்கொன்றுமங்கொன்றுமாயிரு ; இடையிடையே 
stot , n . ( பே - வ . ) இள எருது ; இளங்காளை . 

நிகழ் ; செடியின வகையில் நீண்டு களையாக வளர் . 
stoup , n . குடுவை ; குடிகலம் ; இன்தேறல் மேசைக்கலம் ; strag gler , n . அலைந்து திரிபவர் ; திட்டமின்றிச் செல்பவர் ; 
தீர்த்தக்கெண்டி . 

வழிவிலகிச் செல்பவர் ; பிரிந்து செல்பவர் ; கலைந்து செல்பவர் . 
stout ; n . வீரியமிக்க கடுந்தேறல் வகை ; a . தடித்த ; முர 

strag gling , n . அலைந்து திரிதல் ; a . அலைந்து திரிகிற ; 
டான ; பருத்த உடலுடைய ; கட்டுடல் வாய்ந்த ; திடமான ; 

திட்டமின்றிச் செல்கிற ; வளைந்து வளைந்து செல்கிற ; சிதற 
வலிமை வாய்ந்த ; வீரமிக்க ; அஞ்சத்தக்க ; வெல்ல முடியாத ; 

இங்கொன்றும் அங்கொன்றுமான . 
துணிவுமிக்க ; உரமிக்க ; ஊக்கமுள்ள ; மனவுறுதி வாய்ந்த ; strag glingly , adv . அலைவு திரிவாக ; வளையவளைய ; இங் 
இணங்கிப்போகாத ; பிடிவாதமுள்ள; ( தொ . ) & stout heart , கொன்றும் அங்கொன்றுமாக ; சிதறலாக ; படரலாக . 
உறுதியான நெஞ்சு ; நெஞ்சுரம் ; தீரம் ; stout fellow , வெல்ல 

straight , n . நேர்நிலை ; ஓட்டப்பந்தய நேர்நெறி ; ஓட்டப் 
முடியாதவன் . 

பந்தய நேர்நெறிப்பகுதி ; ஓட்டப்பந்தய இறுதி நேர்நெறிக் 
stout heart ed , a . நெஞ்சுரமிக்க ; வீரமிக்க ; உளவலிமை கட்டம் ; நேர்வான்நெறி ; நேர்வான் நெறிப்பகுதி ; சீட்டாட் 
வாய்ந்த . 

டத்தில் நேரெண் வரிசை ; நெறி நேர்மை , நன்னடத்தை ; a . 
stout - heart edly , adv . நெஞ்சுரத்துடன் , தீரமாக ; விடாப் நேரான ; வளையாத ; கோணாத ; ஒரே திசையில் செல்கிற ; 
பிடியுடன் . 

திசை திரும்பாத ; நெறி விலகாத ; குறி நேரான , குறி 
stout - heart edness , 1. நெஞ்சுரமுடைமை ; 

வகையில் இலக்குத் தவறாத ; அடி வகையில் குறி தவறாத ; 
நெஞ்சுரமுடைமை ; உளவலிமை 

மூலத்திலிருந்து நேர்வரவான ; சரியான ; நேர்மட்டமான ; 
யுடைமை ; வீரமுடைமை . 

செவ்வான ; செவ்விசைவான ; சரிசமமான ; நேரடியான ; 
stout ish , a . தோற்றத்தில் பருத்த ; ஓரளவு தடித்த . 

சுற்றிவளைக்காத ; உடனடியான ; நேர்முகமான ; மறைமுக 
stout ly , adv . விடாப்பிடியாய் , உறுதியுடன் . 

மல்லாத ; சரி ஒழுங்கான ; ஒழுங்கு வழாத ; விதிமுறை 
stout ness , n . பருத்ததன்மை , தடிப்பு ; விடாப்பிடியுடைமை , 

பிசகாத ; நேர்மை வாய்ந்த ; கரவடமற்ற ; சூதுவாதற்ற ; 
உறுதிப்பாடு . 

நடத்தை வகையில் நெறி திறம்பாத ; திறந்த மனப்பான்மை 

யுள்ள ; நேர்நிமிர்வான ; சரியாத ; வளைந்து கொடுக்காத , 
stove , n . கணப்படுப்பு ; செயற்கை வெப்ப வீடு ; . 

விட்டுக்கொடுப்பற்ற ; மட்டுமழுப்பற்ற ; தருக்கமுறை பிற 
செயற்கை வெப்ப வீட்டில் வளரச்செய் . 

மாத ; உணர்ச்சிவசப்பட்டு வழுவாத ; போட்டி வன சில் 
stove , . stave என்பதன் இறந்தகால வடிவங்களில் 

நேர்மை தவறாத ; மாறுதலற்ற ; எளிய ; சிக்கலற்ற ; கலப் 
ஒன்று . 

பற்ற ; நீராளமாக்கப்படாத ; தேறல் வகையில் கலப்பட 
stove - pipe , n . கணப்படுப்புப் புகைசெல் குழாய் ; ( தொ . ) மல்லாத ; சீட்டாட்ட வகையில் எண் நேர்வரிசைப்பட்ட ; 
stove - pipe hat , உயரமான பட்டுத்தொப்பி . 

3. நேராக்கு ; adv . நேர் கோடாக ; நேர்வரிசையாக ; வளையா 
sto ver , n . தீவனம் , மாத்தீனி . 

மல் ; கோணாமல் ; வளைந்து வளைந்து செல்லாமல் ; குறுக்கு 

வெட்டாக ; ஒழுங்காக ; நேரடியாக ; உடனடியாக ; சரி 
stow , V. செம்மிவை , நன்கு செருகி ஒழுங்குபடுத்திவை ; 

யான திசையில் ; நேராக ; சரியாக ; தயக்கமில்லாமல் ; குறி 
வாய்ப்பாகத் திணித்து வை ; சேகரித்து வை ; ( இழி. ) 

நோக்கி நேரே ; நிமிர்வாக ; நேர்மட்டமாக ; மட்டுமழுப்ப 
விலக்கித்தள்ளு , பழக்கத்துக்கு இடங்கொடாதிரு ; ( தொ . ) 

லின்றி ; நேர்மையுடன் ; கரவடமின்றி ; நெடுகிலும் , முழுதுங் 
stow away , கப்பலில் கடலிற் செல்லும்வரை கட்டணங் 

கடந்து ; ( தொ . ) a straight fight , முழுமூச்சுச் சண்டை ; 
கொடாமல் ஒளித்திரு . 

நேரடிச் சண்டை ; நேரடி மோதல் ; put things straight , 
stow age , n . தொகுப்பு ; தொகுப்பறை ; தொகுப்புக் கூலி . 

சிக்கல் தீர் , சரிசெய் , ஒழுங்குபடுத்து ; ride straight , சுற்றி 
stow away , n . கட்டணமில்லாக் கரவுப்பயணி , கப்பலிற் வளைத்துச் செல்லாமல் வேலிகளைத் தாண்டிச்செல் ; straight 
கட்டணமில்லாமலே ஏறி ஒளிந்திருப்பவர் . 

arch , கூரிய இருநேர்பக்கமுள்ள கவான் வளைவு ; straighteye , 
stow - wood , n . செம்மு கட்டை . 

நேரினின்று சிற்றிழை கோடுவதையும் நுணுகிக் காணவல்ல 
strabis mus , n . 

கண்பார்வையாற்றல் ; straight face , கடுத்த முகம் ; straight 
மாறுகண் பார்வை , ஓரக்கண்ணாய்ப் 

hair , கோரை முடி , சுருளற்ற நேர்முடி ; straight jet , சுழல் 
பார்த்தல் ; மாறுகண் . 

விசிறியற்ற பீற்று விமானம் ; straight legs, தெற்றுக் 
strabot omy , n . விழிவெட்டறுவை , ஓரக்கண் பார்வை நீக்க 

காலற்ற நிலை , நேரான கால்கள் ; straight off , தயக்கமின்றி ; 
விழிமண்டலம் பிளக்கும் கண் அறுவை . 

சுணக்கமின்றி ; straight thinking , தருக்கமுறைப்பட்ட 
strad dle , n . இடப்பு , கால்பரப்பிய நிலை ; அகட்டமர்வு , கால் சிந்தனை ; உணர்ச்சிகளால் ஊசலாடாத சிந்தனை ; straight tip , 
விரித்துட்காரும் நிலை ; கவட்டுநடை , கால்பிளந்த நடை ; ஓட்டப்பந்தயம் பற்றிய நம்பத்தக்க உயர் தளத்திலிருந்து 
அருவருப்பான நிலை ; அருவருப்பான போக்கு ; இருவழிப் பெற்ற செய்திக்குறிப்பு ; the straight ticket , திரிபு மாறு 
படர்வு , தொட்டுத்தொடா நிலை , இரண்டுங்கெட்ட நிலை ; பாடுகளற்ற கட்சி நடைமுறைத் திட்டம் . 
கவர்வுநிலை , வேட்டு வகையில் முன்பின் கவிவுநிலை ; வரை 

straight - cut , a . புகையிலை வகையில் பட்டிழைபோன்று 
கவிவுக் குத்தகை , பங்குக்கள வகையில் குறிப்பிட்ட விலையில் 

நெடுகலான துய்களாக வெட்டப்பட்ட . 
வாங்கவும் விற்கவும் உரிமையளிக்குங் குத்தகை ; சுரங்கப் 

straight - edge , n . நேர் நுட்பக்கோல் , ஆய்வியல் முறையில் 
பகுதி ஆதாரக்கம்பம் ; 3. இடவு , கால்பரப்பிக்கொண்டிரு ; 

நேர் நுட்பமான ஒருபுறம் கொண்ட அளவுகோல் . 
அகட்டித்தமர் ; கவட்டித்து நட ; கால்பரப்பிக் குதிரைமீ 
திவர்ந்து செல் ; இரண்டுங்கெட்ட நிலை குறி , ஆற்றிலொரு straight - eight , 1. எண்வட்டு உந்துகலம் , வரிசையாக எட்டு 

நீளு நளைகளைக்கொண்ட மோட்டார்வண்டி . 
கால் சேற்றிலொரு காலாக நில் ; அகலப்பரப்பி வை ; 

வேட்டிடு , முன்பின் கவித்து வேட்டிடு ; பரவலாக straight en , v . நேராக்கு ; வளைவை நிமிர்த்து ; நேராகு . 
வேட்டிட்டுக் கண்கண்ணாகத் துளை , வேட்டிட்டுப் பரவலாகத் straightfor ward , a . நேர்மையுள்ள , கபடமில்லாத , ஒளிவு 
துளைகளிட்டு நிரப்பு . 

மறைவற்ற ; செயல் வகையில் சிக்கலற்ற , குழப்பமற்ற . 


பரவ 


லாக 


இன 


1012 
straightforwardly 

strap - oil 
straightfor wardly , adu . நேராக ; ஒழுங்காக , கபடமின்றி , straits , n . pl . இக்கட்டான நிலை , இடைஞ்சல் ; வறுமை , 
ஒளிவுமறைவின்றி , சிக்கலின்றி , 

நல்குரவு ; துன்பம் . 
straightfor wardness , n . ஒளிவுமறைவின்மை ; கடமை - strake, 1. நீள்வரிப்பட்டி , கப்பலின் முன்பகுதியிலிருந்து பின் 
செயல் முதலியவற்றில் சிக்கலின்மை . 

பகுதி வரையுள்ள தொடர்ச்சியான பலகை அல்லது தகட்டு 
straight way , adv . உடனே , உடனடியாக . 

அடைப்பு . 
strain , n . இழுவை , நெட்டிழுப்பு ; இழுவிசை , இழுவை 

stramin eous , a . வைக்கோல் சார்ந்த , வைக்கோல் போன்ற ; 
யாற்றல் ; பளுத்திறம் , பளுமானம் ; விசை அழுத்தம் ; 

- வைக்கோல் நிறமுடைய ; நொய்தான ; பயனற்ற , கவைக் 
• விசைப்பேற்றம் , ஆற்றல் சுமை ; நலிவு , விசைப்பேற்றத் குதவாத . 
தளர்வு ; விசைப்பேற்றக் கட்டி ரிவு ; முயற்சிக்கடுமை ; stramon ium , n . ஊமத்தைச்செடி வகை ; ஊமத்தை இலை 
உழைப்புத்திறக் கடுமை ; செயற்கைத்திறக் கூறு ; செயற்கைத் 

காயிலிருந்து எடுக்கப்படும் கபநோய் மருந்து . 
திறத் தோற்றம் ; உழைப்பலுப்பு ; படுகளை , நலிசோர்வு ; strandi, n . கடலோரம் ; ஏரிக்கரை ; ஆற்றங்கரை ; V. கப்பல் 
மிகுமுயற்சி , வழக்கமீறிய முயற்சி ; சிரமம் ; சுளுக்கு ; வகையில் தரை தட்டு ; இக்கட்டுட்படுத்து ; முடைப்படுத்து ; 
பண்ணிசைக்கூறு ; பா ஓசைக்கூறு ; வாசகப்போக்கு ; தொனி ; தனியே துணையின்றி விட்டுச்செல் . 
பாங்கு ; பாணி ; முறை ; வகை ; இயற்கூறு ; மரபுக்கூறு ; 

strand ; 1. புரியிழை , முறுக்கிழை ; உட்கூறு , கூட்டின் ஓர் 
மரபுக் கால்வழி ; மரபுக் கால்வழிக் கூறு ; பண்புக்கூறு ; 

ஆக்கக்கூறு ; 3. அவிழ் , ஒரு புரியைப் பிரித்தெடு . 
இயல்புக்கூறு ; V. இழு ; வலித்திழு ; கடுமுயற்சி செய் ; 

strand ed , a . இக்கட்டினுட்பட்ட ; பொருள்முடையால் செய 
கடுமுயற்சியுடன் நாடு ; பெருநெருக்கடிகளுக்கிடையே முயலு ; 
நேரெதிர்ப்புகளுக்கிடையே அருமுயற்சி செய் ; ஆன மட்டும் 

லிழந்த ; கருவியின்றிச் செயலற்றுள்ள ; தனித்துப் பின் 

தங்க விடப்பட்ட . 
முயலு ; மட்டுமீறி முயற்சி செய் ; முழுதும் ஈடுபடு ; காரியம் 
கெடும் அளவுக்கு எல்லைகடந்து முயலு ; எல்லைகடந்து ஈடு 

strange, a . நொதுமலான , முன்பின் தெரியவராத ; பழக்க 
படுத்திக் கெடு ; திருகு ; பிழிந்தெடு ; பொருள் திரித்து மாற்று ; 

மற்ற ; பழக்கப்படாத ; எதிர்பாராத ; தனக்குரியதல்லாத ; 
நோக்கம் திரித்து வேறுபடுத்து ; ஆவி அணைத்துக்கொள் ; 

னமறியப்படாத ; அன்னியமான ; வழக்கமீறிய ; பொதுப் 
இறு , அரிப்பிலிட்டு வடித்திறு ; அரித்தெடு , இறுத்தெடு ; 

பண்பு கடந்த ; பொதுநிலை மீறிய ; புத்தியல்பு வாய்ந்த ; 
நீர்ம வகையில் அரிப்பினூடாக வடி ; ( தொ . ) a strained 

தனிப்பட்ட தன்மை வாய்ந்த ; தனிப் போக்குடைய ; 

விசித்திரமான ; 
interpretation , a strained sense , வலிந்து கொள்ளப்படும் 

இயற்கைக்கு மாறுபட்ட ; இயல்பு 
பொருள் ; on the strain , முழு ஆற்றலும் ஈடுபடுத்தப்பட்ட 

திரிந்த ; விளங்காத ; காரணங் கூறமுடியாத ; தடுமாற்றம் 
நிலையில் ; strain s point , தகுதி எல்லைகடந்து வலியுறுத்து , 

தருகிற ; ( தொ . ) make it strange , இடர்ப்பாடுகளை உண் 
விதியை வலிந்து திரித்துச் சலுகைகளைப் பெருக்கிக்கொள் ; 

டாக்கிக்கொள் , விருப்பமின்மை காட்டு ; strange woman , 
மனச்சான்று வற்புறுத்தலைத் தட்டிக்கழி ; strain at , 

பரத்தை , விலைமகள் . 
strain out , விதிமுறை எண்ணிக் கடுந் தயக்கம் காட்டு ; stran ger , n . வெளியார் ; வெளிநாட்டவர் ; தொலை நாட்டவர் ; 
strain courtesy , மட்டுமீறி வணக்கமுறை காட்டு ; பண் 

தொலை ஊரினர் ; பழக்கமற்றவர் ; புதியவர் ; ஏதிலார் ; 
பின்றி நட. 

புதுவட்டாரத்தவர் ; புதுவரவாளர் , விருந்தினர் ; உறவின 
strained , a . வலிந்து தோற்றுவிக்கப்பட்ட ; வற்புறுத்திச் 

ரல்லாதவர் ; புதிது பிறந்த குழந்தை ; உறுப்பினரல்லா தவர் ; 
செய்யப்பட்ட ; வலுக்கட்டாயத்தினா லுண்டான ; முயன்று 

அக்கறையற்றவர் ; அக்கறைக்குரியவரல்லா தவர் ; பழகாத 
மேற்கொள்ளப்பட்ட ; செயற்கைத்தன்மை வாய்ந்த ; தன்னிய 

வர் ; விவரமறியா தவர் ; அறியாதவர் , தெரியாதவர் ; விருந்து 
லான தல்லாத ; ( தொ . ) ship is strained , கப்பற்பகுதிகள் 

குறிப்பதாகக் கருதப்படுஞ் செய்தி . 
நிலைதிரிக்கப்பட்டுள்ளன ; strained relationship , உள் strang le , V. குரல்வளை நெரி ; சங்கை நெரித்துக் கொல் ; 
முறிந்த உறவு ; நீடிக்கமுடியாது நிலைதிரிந்த உறவு ; 

மூச்சுத் திணற அடித்துக் கொல் , திக்குமுக்காட வை ; 
செயற்கைத்தன்மை வாய்ந்த தொடர்பு . 

கழுத்துப்பட்டிகை வகையில் கழுத்தை அழுத்து ; இயக்கம் 
strain edly , adv . வலிந்து ; செயற்கையாய் . 

உணர்வு வகையில் அடக்கு , வெளிவிடாது கீழ்ப்படுத்தி வை. 
strain er , 1. அரிப்பவர் ; அரிப்பது ; அரிப்பு ; சல்லடை வடி 

strang lehold , n . சாப்பிடி , வர்மப்பிடி ; அரசியல் துறையில் 
தட்டு , சிப்பல் . 

தனியார் ஆதிக்கப்பிடி ; செல்வத்துறையில் தனிமனிதர் ஆக்க 

அழிவுக் கைப்பிடி . 
strain ing -beam , strain ing - piece , n . ( கப் . ) இடைக் 
கூம்புவிட்டம் , மோட்டு விட்டக்கூம்பின் இரு நிமிர்கால்களை 

strang les , n. pl . குதிரை - கழுதை ஆகியவற்றின் நீர்க் 
இணைக்கிற கிடைமட்ட உத்தரம் . 

கோப்புத் தொற்றுநோய் . 
strains , n . pl . இசை ; பா ; இசையெழுச்சி ; கவிதையாப்பு ; 

strang le - weed , n . ஒட்டுயிர்ச்செடி வகை . 
( தொ ) inspiriting strains , எழுச்சியூட்டும் இசை ; உயிர்ப் 

strang ulate, D. கழுத்தை நெரித்துக் கொல் ; அழுத்தி 
பூட்டும் செய்யுள் ; martial strains , போர் ஆர்வமூட்டும் 

இயக்கந் தடு ; ( மரு . ) அழுத்தமூலம் குருதியோட்டந் தடு . 
இசை ; போர்வீரமூட்டும் - கவிதை ; pathetic strains , துய 

strang ulated , a . நெரிவுற்ற , வழி இடுங்கிய . 
ரார்ந்த பண் , சோக இசை ; அவலச்சுவைக் கவிதை . 

strangula tion , n . அமுக்கம் , அழுத்தத்தடை . 
strait , 11. கடற்கால் , கடல் இடுக்கு ; நீர்க்கால் , இருநீர் நிலை 

strang ury , n . நீர்க்கடுப்பு நோய் ; சூடுபிடிப்புக் கோளாறு ; 
களின் இடைகழி ; a. இடுக்கமான , ஒடுங்கிய ; எல்லைக்குட் 

கட்டுக்கோளாறு , கட்டுப்போடுவதால் செடிகளில் உண்டா 
பட்ட ; இடுக்கப்பட்ட ; இடுக்குகிற ; கட்டிறுக்கமான ; 

கும் நோய் . 
சூழ்ந்திறுக்குகிற ; கடுமையான ; ( தொ . ) Straits Settlements , strap , n . வார் ; தோல்பட்டை ; உலோகப்பட்டை ; இணைப்புக் 
மலாக்கா சிங்கப்பூர் முதலிய பகுதிகளை உள்ளடக்கிய பழைய கீலின் தகடு ; ( தாவ . ) சிறுமலர் வகைகளின் நாக்கு வடிவப் 
பிரிட்டிஷ் ஆட்சிப்பகுதி ; the Straits , மலாக்கா கடற்கால் . பகுதி ; V. வாரினாற் கட்டு ; பட்டையினால் இணை ; கசை - 
strait en , 0. கட்டுக்குள் இறுக்கு ; இடுக்கு ; இடுகலாகு ; 

வாரால் அடி ; தோல்வாரில் கத்தி தீட்டு ; ( மரு . ) அறுவைக் 
இன்னலுக்கு உட்படுத்து . 

காயத்தின் பகுதிகளை ஒட்டுப்பசை வாரால் இணைத்துக்கட்டு ; 
strait ened , a . இடுக்கப்பட்ட , நெருக்கடிக்கு ஆட்பட்ட . 

( தொ . ) the strap , கசையடி . 
strait -laced , a . கடுமையான ஒழுக்கக் கண்டிப்புடைய ; 

strap -hanger , n . வார்தொங்கலர் , உந்துவண்டி - புகைவண்டி 
பகட்டான மயிரிழை விதிமுறைக் கண்டிப்புடைய ; கடுஞ் 

ஆகியவற்றில் நின்று செல்லும் பயணர் . 
சமயத்தூய்மையுடைய ; ஒழுக்கமுறைக் கசடான ; குறுகிய 

strap - laid , a . கயிற்று முடைவான , பட்டை முடைவான . 
நடைமுறைக் கொள்கையினையுடைய ; பெண்டிர் வகையில் strap less , a . உடை வகையில் தோட்பகுதியற்ற . 
போலிப்பயிர்ப்புடைய , பகட்டு நாணமுடைய 

strap -oil , 1. கசையடி . 


1013 


strappado 


stream 


நட 


strappad o , 1. முற்கால வார்த்தொங்கீட்டுத் தண்டனை ; 
pl.. strappad os ; U. வார்த்தொங்கீட்டுத் தண்டனையால் 

சிக்திரவதைக்கு ஆளாக்கு . 
A strapped , a . வாரிட்ட . 
strapp ing , n . கசையடி வாரால் அடித்தல் ; வார்த்தொழில் 
மூலப்பொருள் ; வார்க்கட்டை ; பட்டையினால் இணைப்பு ; 
கட்டுறுதிப் பட்டை ; a . தாட்டியான , நெட்டுறுதியான , 
கட்டுறுதியுடைய . 
strap work , n. வார்முடைவுப் போலி அணி ஒப்பனை . 
strap - wort , n . களைச்செடி வகை . 
strass , n. மணிக்கற் களி , செயற்கை மணிக்கற்கள் செய்ய 

உதவும் பசை. 
strat a , n . pl . அடுக்குகள் , படுகைகள் ; சமுதாய வகுப்புப் 
படிகள் ; ( மண் ) நில அடுக்குப்படிவம் ; ( தொ . ) strate of 
society , சமுதாயத்தின் வகுப்புப் படிநிலைகள் . 
strat agem , n . சூழ்ச்சித்திட்டம் ; தந்திரம் . 
strate gic , a . போர்த்திறஞ் சார்ந்த ; போர்த்திற முக்கியத்து 
வம் வாய்ந்த ; போர்த்திற நோக்கங்கொண்ட ; போர்த்திற 
நடவடிக்கைக்குப் பயன்படத்தக்க ; போர்த்திற நடவடிக்கை 
சார்ந்த : குண்டுவீச்சு வகையில் எதிரியின் பொருளியல் நிலை - 
மன அமைதி நிலை ஆகியவற்றைச் சீர்குலைக்கும்படி திட்ட 
மிடப்பட்ட . 
strate gist , n . போர்த்திற வல்லுநர் , படையாட்சி 

வடிக்கைகளில் தேர்ந்தவர் ; போர்த்திறம் வாய்ந்தவர் . 
strateg us , n . போர்முறைத் தலைவர் ; பண்டைக்கிரேக்க 
நாட்டு ஏதென்ஸ் நகரில் ஆண்டுக்கொருமுறை அமர்த்தப் 
படும் படைத்தலைவர் பதின்மருள் ஒருவர் ; pl . strate gi. 
strat egy , n . படைத்தலைமைத்திறம் ; போர்முறைத்திறம் ; 
- படை நடத்துமுறை ; போர்க்கலை ; சூழ்ச்சிமுறை . 

strath , n . அகன்மலைத்தாக்கு , அகன்ற மலைப்பள்ளத்தாக்கு . 
stratic ulate , a . ( மண் . ) அடுக்கியலான , அடுக்கடுக்குப் 

படுகைகளாக அமைந்துள்ள . 
stratifica tion , 1. அடுக்கமைவு , அடுக்கடுக்கான படுகைக 

ளாக அமைதல் . 
strat ified , a . படுகைகளாக அமைந்த . 
strat iform , a . அடுக்கியல் வடிவான , படுகையடுக்குக்களை 
யுடைய ; அடுக்கியற் படிவுடைய , படுகையடுக்குக்களாக 
உருவாகிற . 
strat ify , 0. படுகைகளாக உருவாக்கு ; படுகை அடுக்குக் 

களாகப் படிவுறுத்து ; அடுக்கடுக்காக அமைவி . 
stratig raphy , n . அடுக்கியற் படிவாய்வு ; அடுக்கியற் படி 

வாக்கக் கூறுகளின் தொகுதி . 
strato - ci rrus , n . மங்கல் பஞ்சியல் பாவடிமுகில் . 
stratoc racy , n . படைத்துறை ஆட்சி ; படைவீரர் ஆதிக்கம் . 
strat ocruiser , n . மீவளி மண்டல வானூர்தி , வளிமண்ட 

லத்தின் மேன்முகட்டுத் தளத்திற்குச் செல்லத்தக்க விமானம் . 
strato- cum ulus , n . பாவடித்திரள் குவிமுகில் , மழை பெய 

லற்ற திரள் குவிமுகில் . 
strat osphere , n . மீவளி மண்டிலம் , தட்பவெப்பநிலை உயரத் 
திற்கேற்ப மாறாமல் நிலையாக இருக்கும் வளி மண்டிலத்தின் 
ஏழு கல்லுயரத்திற்கு மேற்பட்ட அடுக்கு . 
stra tose , a . படுகைகளாக உள்ள. 
strat um , n . அடுக்குப் படுகை ; ( மண் . ) நில அடுக்கு , படி 

நிலைப்பாளம் ; சமூகத்தரம் , சமுதாயப் படிநிலை ; pl . strat a . 
strat us , n . பாவடி முகில் , தளமட்ட நிலையிலுள்ள தொடர் 

மேகப் படலம் ; pl . strat i . 
straw , n . வைக்கோல் ; அரிதாள் ; கூரைவேய் புல் ; தொப்பி 
முடைவதற்கான வைநார் ; படுக்கை பின்னுவதற்கான 
வைக்கோலிழை ; ( தொ . ) catch at a straw , மூழ்காமல் 
காக்கச் சிறு துரும்பையும் பிடி , பேரிடரில் சிறுதிற உதவியை 
யும் ஆர்வமாக நாடு ; in the straw , பேறுகால நிலையிலுள்ள 


make bricks without straw , போதிய வசதியின்றி வேலை 
செய்யத் தொடங்கு ;. man of straw , வைக்கோற் பொம்மை , 
எதிரியாக வைக்கப்பெற்ற கற்பனை மனிதன் ; போதுமான 
வாழ்க்கை வளமற்ற ஆள் ; straw vote , சோதனைக்காக 
நடத்தப்படும் முறைசாரா வாக்கெடுப்பு ; the last straw , 
கடைசித் துரும்பு , கடைசிப் பீலி . 
straw berry , n . வைந்நிற விதைகள் கொண்ட சிவப்புப் 
பழவகை ; பழச்செடி வகை ; பழமர வகை ; ( தொ . ) the straw 
berry leaves , - கோமகன் படிநிலை ; கோமகன் முடியிலுள்ள 
இலையடையாளக் குறி , 
straw berry - mark , 11. செம் மறு , மென்சிவப்பு நிறமான 

உடலின் நிலை மச்சம் . 
straw - board , n . வைக்கோல் அட்டை . 
straw - colour , 7. வைக்கோல் நிறம் , வெளிறுமஞ்சள் நிறம் . 
straw - colour , straw - coloured , a . வெளிறிய மஞ்சள். 

நிறமான . 
straw - plait , n . வைக்கோல் புரியிழை , வைக்கோல் தொப்பிப் 

புரியிழை . 
straw -rope , n . வைக்கோல்புரி . 
straw - stem , n . உருவடித்தண்டு , தேறல் குடிகலத்தில் 
உருவி உருவாக்கப்படும் அடித்தண்டு ; உருவடிக்குவளை ; 
உருவடித்தண்டுடைய குடிகலம் . 
straw - worm , n . நீர்வாழ் முட்டைப்புழு வகை . 
straw y , a .. வைக்கோலாலான ; வைக்கோல் போன்ற . 
straw - yard , n . வைமுற்றம் , கால்நடைகளுக்காக வைக்கோல் 

தூவப்பட்ட முற்றம் . 
stray , n . அனாதைக் கால்நடை ; திரிவிலங்கு , உடையவரற்ற 
விலங்கு ; திக்கற்றவர் , இருப்பிடமற்றவர் ; அனாதைக் 
குழந்தை , கவனிப்பாரற்ற பிள்ளை ; கேட்பாரற்ற பொருள் ; 
மரபுரிமையற்று அரசாங்கத்திற்கு உடைமையாகும் பொருள் ; 
a . சுற்றித்திரிகிற ; குறிக்கோளின்றி அலைகிற ; சிதறலான , 
பரவிய ; இடைவிட்டு நிகழ்கிற , விட்டுவிட்டு நிகழ்கிற ; 
அவ்வப்போது நிகழ்கிற ; அவ்வப்போது காணப்படுகிற ; 
அவ்வப்போது வருகிற ; எதிர்பாராது நிகழ்கிற ; . மந்தையை 
விட்டுப் பிரிந்து போ ; இடத்தைவிட்டு விலகிப்போ ; வழி 
தவறிப் போ ; சுற்றித்திரி ; அலைந்துதிரி ; நெறிகெட்டு அலை ; 
நடத்தை கெட்டு அலை ; ஒழுக்கப்பாதை தவறி நட . 
strays , n . pl . வானொலித்துறை இடைத்தடங்கலொலி . 
streak , n . கீற்று , நீண்டு மெலிந்த ஒழுங்கற்ற கோடு ; ஒளி 
வரை ; ஒளிநிற வரி ; மின்வரி ; விளிம்பொளி வரி , நிறத்தால் 
வேறு பிரித்தறியக்கூடிய விளிம்பு ; வண்ணக்கோடு , பின் 
னணியிலிருந்து நிறவேறுபாடுடைய கோடு ; பளீரொளி ; 
சிறு கூறு ; சிறுவிளிம்புக் கூறு ; 3. வரிகள் இடு ; நிறக் 
கீற்றுக்களிடு ; வண்ண விளிம்பிட்டுக் காட்டு ; மின்னல் போல் 
விரைந்து செல் ; ( தொ . ) have a silver streak , முகில் 
வகையில் ஒளிவரை உடையதாயிரு ; தீங்குகள் வகையில் 
சிறிதேனும் நலம் உடையதாயிரு ; துயர்வகையில் சிறிது 
நம்பிக்கை ஒளி உடையதாயிரு ; like a streak , like a streak 
of lightning , விரைவாக , வேகமாகத் தோன்றி மறையும் 
நிலையில் . 
streaked , a . கோடிட்ட ; ஒளிக் கோடிட்ட ; வண்ணக் 

கோடுடைய ; ஒளிக்கோடு வாய்ந்த ; சிறுகூறாகக் கலந்த . 
stream , n . ஓடை ; சிற்றாறு ; ஆறு ; வெள்ளம் ; ஆற்றோட்டம் ; 
வெள்ளப்பாய்வு ; நீரொழுக்கு ; நீர்த்தாரை ; கடல் நீரோட்டம் ; 
நீர்ம ஒழுக்கு ; காற்றொழுக்கு ; பாய்வளி ; பொருள்களின் 
பாய்விசை ஒழுக்கு ; பொதுப்போக்கு ; செலவு ; தொடர் 
இயக்கம் ; மக்கட் புடைபெயர்ச்சி ; பாய்ந்துசெல்லும் திரள் ; 
3. ஒழுகு ; பாய் ; பாய்ந்தோடு ; நீரோடைவகையில் ஒழுகிச் 
செல் ; பாய்ந்து செல் ; ஒழுகிச்சென்று விழு ; பாய்ந்து சென்று 
கல ; நீரோடு செல் ; மிதந்துசெல் ; மிதந்தோடு ; மிதந்து 
பரவு ; ேேராடைபோல் பாய்வுறு ; காற்றில் மிதந்து செல் ; 
15 :1 ற்றில் பற ; காற்றில் அலையாடு ; தொங்கலாகக் காற்றில் 
வீசிப் பற ; அரிப்பிடு , கனிப்பொருளுக்காகக் கலவைமண் 


1014 


stream - anchor 


stria 


நீண்டிரு ; 


அலம்பு ; கதிர்கள் வகையில் பரவிச்செல் ; குருதிவகையில் 
பீறிட்டுப்பாய் ; குருதிவகையில் கசிந்தோடப் பெறு ; கண்ணீர் 
வகையில் வழிந்தோடப்பெறு ; மழைநீர் வகையில் ஒழுகி 
யோடப் பெறு ; நீண்டுசெல் , 

தொடர்புறு ; 
தோன்றிப் படர் ; ( தொ . ) down stream , ஆற்றோடு , ஆற்றின் 
விழுவாய் நோக்கி ; go with the stream , ஆற்றுப்போக்கிலே 
போ ; எல்லோரும் போகிற போக்கில் செல் ; பிறர் செய்வது 
போல் செய் ; 

up stream ,, ஆற்றோட்டத்திற்கெதிராக , 
ஆற்றின் தலைவாய் நோக்கி . 
stream - anchor , n . இழுவை நங்கூரம் , கப்பலை நிலநோக்கி 

இழுக்கும்போது பயன்படும் சிறு நங்கூரம் . 
stream er , n . காற்றிற் பறக்குந் துகிற் கொடி ; ஒளிக்கதிர் 

வீச்சு ; ஒளிக்கதிர்க் கோடு ; உலே அரிப்பாளர் . 
stream - gold , n . நீரோட்டப் படுகைப் பொற்றுகள் . 
stream ing , n . பாய்வு ; ஒழுக்கு ; பாய்வுப்போக்கு ; கொடி 
பறத்தல் ; ஒளிப்பாய்வு ; a . பாய்ந்தோடுகிற ; மிதந்தோடுகிற ; 
வீசிப் பாய்கிற ; நீரோட்டமுடைய ; வழிந்தோடுகிற ; காற்றில் 
வீசிப்பறக்கிற ; வழிந்தோடப்பெற்ற ; ஒளிப்பாய்வுடைய . 
stream line , n . இழைவரி , ஒழுகு நீர்மம் பின்பற்றும் இயல் 
தளக்கோடு ; U. இழைவரியுடையதாக்கு ; இழைவரி வடிவங் 
கொடு : ( தொ . ) streamline shape , இழைவரி வடிவம் , 
உறுகுறைவான எதிர்ப்பழுத்தந் தரத்தக்க இயலெளிமை 
வளைவு வாய்ந்த வடிவம் . 
stream ling , n . சிற்றோடை , சிறு நீரோட்டம் . 
stream y , a . நீரோட்டம் நிறைந்த ; நீரோடைகள் மலிந்த ; 

நீரோட்டமாகப் பாய்கிற . 
street , n . தெரு , வீதி ; பண்டை ரோமர்களின் கற்பாவிய 
பாட்டை ; இடைவழி , இடைப்பிளவு ; தரகர் குழு ; ( தொ . ) 
get the key of the street , have the key of the street , இரவில் 
தங்க இடமின்றி வீதியிலிரு ; in the street , பங்குக்கள 
வாணிக வகையில் வேலைநேரங் கடந்து ; Lombard street , 
பொருளகங்கள் வட்டித் தொழிலாளர் நிரம்பிய லண்டன் 
மாநகர்த் தெரு ; man in the street , பொதுநிலை மனிதர் , 
பொதுமக்களில் ஒருவர் ; on the streets , பரத்தைமை வாழ்வு 
நிலையில் ; street arab , அனாதைக் குழந்தை , 

வீடற்ற 
குழந்தை ; street cries , அங்காடிக் குரல்கள் ; street orderly , 
தோட்டி , தெருத் துப்புரவுத் தொழிலாளி ; the street , Fleet 
Street , பத்திரிகைத் துறை . 
street ed , a . தெருக்களுள்ள . 
street ful , 1. தெருநிறை அளவு . 
street - room , n . தெருவிடம் , தெருவின் இடவாய்ப்பு . 
streets , n . pl . பரத்தைமைத் தொழில் . 
street -sweeper , n . தோட்டி ; தெருப்பெருக்குஞ் சுழல் பொறி . 
street - walker , 1. பரத்தை , 
street - wardt, n . தெருக் கண்காணிப்பாளர் . 
street ward , a . தெரு நோக்கிய ; adu . தெருநோக்கி . 
street way, n . தெருப்பாதை . 
strength , 11. வலிமை ; ஆற்றல் ; உறுதி ; உடலாற்றல் , 
உடலுறுதி ; வல்லமை நிலை ; வலு அளவு ; வலிவுத்தரம் ; 
வன்மைக் கூறு ; தடுப்பாற்றல் ; மனத்திட்பம் ; வலு ; ஊக்கம் ; 
வலிமை தருவது ; வன்மையாக்குந் திறம் ; தொகையளவு ; 
எண்மொத்தம் ; அடக்க எண் அளவு ; வீத அளவு ; மொத் 
தத்தில் வந்திருப்போர் வீத அளவு ; வல்லிடம் , அரண் ; 
( தொ . ) measure one s strength with , வலுத்தேர்வு செய் ; 
on the strength . ( படை . ) படைவீரர் பெயர் குறிப்பீட்டுப் 
பட்டியலின்படி ; on the strength of , என்ற நம்பிக்கையின் 
மேல் ; என்ற தைரியத்தின் பேரில் . 
streng then , v . வலுவூட்டு ; வலிவுபடுத்து . 
stren uous, a . விடாமுயற்சியுள்ள , விரைவூக்கமுள்ள , ஆற்ற 
லுடைய ; வலுவான ; சுறுசுறுப்புள்ள ; தளர்வற்ற ; தளர் 
வுறாத ; ஆர்வப் பற்றுறுதி வாய்ந்த . 
stren uously , adv . ஊக்கத்தோடு ; விடாமுயற்சியுடன் ; 
விரைவூக்கமாக ; சுறுசுறுப்பாக ; தளர்வின்றி . 


Streph on , 11. ஆர்வக் காதலர் ; ( தொ . ) Strephon and Chloe , 

ஆர்வக் காதல் துணைவர் . 
strepitos o, ( இத் ) adu . இசைக்குறிப்பு வகையில் உரத்த 

ஆரவாரத்துடன் . 
streptococc us, n . சங்கிலி நுண்மம் , நுண்மப் பிளப்புக்குப் 
பின்னும் ஒட்டிக்கொண்டிருக்கும் நுண்மவகை ; p . 
streptococc i. 
streptomy cin , n . நுண்மங்களிலிருந்து கிடைக்கும் நுண்ம 

எதிர்ப்புப்பொருள் . 
stress , n . அழுத்தம் , இறுக்கவிசை ; அமுக்கம் , பாரவிசை ; 
நெருக்கடி , சூழ் அடர்ப்பு ; தவிர்க்க முடியா அவசர நிலை ; 
வற்புறுத்தீடு ; வலியுறுத்தீடு ; சொல்லின் அசையூற்றம் , 
அழுத்தவிசை ; வாசகத்தின் சொல்லழுத்தம் ; ஜப்தி , கடனுக் 
கான கைப்பற்றீடு ; U. வற்புறுத்து ; ஊன்றியுரை ; வலி 
யுறுத்திக் கூறு ; அசையூற்றங் கொடு ; அசையூற்றக் குறி 
யிடு ; வாசக வகையில் சொல்லழுத்தங் கொடு ; இயந்திர 
விசையழுத்தம் அளி ; ( தொ . ) driven by stress of , under 
stress of , வேறுவழியின்றி ; lay stress on , வற்புறுத்து , 
அழுத்திக் கூறு . 
stressed , a . சொல்வகையில் விசையழுத்தமுடைய ; அசை 

வகையில் விசையழுத்தம் பெற்ற ; வற்புறுத்திக் கூறப்பட்ட . 
stress ful , a . அழுத்தவிசையுடைய ; அழுத்திக் கூறுகிற . 
stress less , a . அழுத்தவிசையற்ற . 
stretch , 11. நீட்டுதல் ; நீட்ட நிலை ; நீட்டம் : பற்றியிழுப்பு ; 
வல்லிழுப்புநிலை ; விரிவுப்பாடு ; விரிவியல்பு ; ஓரம் , கோடி , 
முனை ; நெடுவெளி, இடையறவில்லா அகல் பரப்பு ; கால 
நீடெல்லை ; தாவெல்லை , ஒருதிசை நீடெல்லை ; வீச்சளவு , 
முயற்சியின் ஒரு விடாமூச்சளவு ; விடாத் தொடர் எல்லை ; 
நேர்கட்டம் , பந்தயப் பாதையில் திரும்பா நேர்திசைப் பகுதி ; 
உச்ச எல்லை , ஆற்றலின் முழுநிறைவளவு ; உயர்வு நவிற்சி 
மிகைப்பாடு ; ( இழி . ) ஓராண்டுச் சிறைத் தண்டனை ; U. 
நீட்டு , நீள்வுறுத்து ; பரப்பு ; விரிவாக்கு ; 

விரிவாக்கு ; விரியச்செய் ; 
நேராக்கு ; தொய்வு நீக்கு ; நிமிர்த்து ; நெளிவெடு ; மடிப் 
பகற்று ; பற்றி இழு ; இழுத்திறுகலாக்கு ; தசைநாண்களை 
விறைப்பாக்கு ; வலித்திழு ; நீட்டிக்கிடத்து ; பரப்பி வை ; 
முழுதுற நீட்டு ; எட்டி நீட்டு ; முழு விரிவுபடுத்து ; முழுதளவு 
முயற்சி செய் ; செல்லுமட்டுஞ் செலுத்து ; அளவுமீறி நீட்டு ; 
அளவுமீறிச் செலுத்து ; வல்லந்தப்படுத்து ; மிகைப்படுத்து ; 
சொற்பொருள் வகையில் எல்லைமீறி விரிவுபடுத்து ; நீள் ; 
குறிப்பிட்ட நீளமுடையதாயிரு ; நீண்டுகிட ; பரவுறு ; குறிப் 
பிட்ட பரப்புடையதாயிரு ; பரந்து கிட ; உடல் நீட்டிக் கிட ; 
நீளத்தக்கதாயிரு ; விரியத்தக்கதாயிரு ; நீளும் இயல்புடையதா 
யிரு ; விரியும் இயல்புடையதாயிரு ; நெகிழ்வாற்றலுடையதா 
யிரு ; இழுத்துத் தொங்கவிடு ; ( இழி . ) தூக்கிலிடு ; ( தொ . ) 
at a stretch , on a stretch , ஒரே மூச்சில் . 
stretch er , 11. நீட்டுபவர் ; விரித்து வைப்பவர் ; நீட்டுவது ; 
விரித்து வைப்பது ; கையுறை -தொப்பி முதலியன விரித்து 
வைப்பதற்குரிய கருவி ; ஓவியர் திரை உறுதிச்சட்டம் ; 
தூக்கு கட்டில் , நோயாளி - காயம்பட்டோர் ஆகியவர்களை 
இட்டுச்செல்லும் தூக்கு படுக்கை ; படகுத் , தண்டுகைப்பு 
விட்டம் ; இயந்திரக் கிடைநிலை உறுப்பு ; இயந்திரக் குறுக்குச் 
சலாகை ; சுவர்முகப்பு நீளவாட்டுக் கிடைச் செங்கல் ; மிகை 
நவிற்சி ; புளுகு . 
stretch er - bond , n . சுவர்முகப்பு நீளவாட்டுச் செங்கல் 

அமைப்புமுறை . 
strew , v . சிதறு , தூவு ; சிதறுண்ட சிறு பொருட்களால் 

அரைகுறையாக மூடு. 
strewed , v . strew என்பதன் இறந்தகாலம் ; strew என்பதன் 

முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று . 
strewn , v . strew என்பதன் முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று . 
stri a , 11. ( உள் . , தாவ . , வில . , மண் . ) படுவரி , மேற்பரப்பில் 
உள்ள படுகைக்கோட்டு வரி அடையாளம் ; படுகை மடிப்பு 
வரை ; கிடைச்சாய்வரி; படுவரித்தொகுதி ; கணிப்புவடு , சாய் 
வரிக் குறிப்பு ; சாய்வரி இடைவிளிம்பு ; pl . stri se . 


strike 


4 . 


1015 
striate 
stri ate, a. சால்வரி வாய்ந்த , வரிவரியான கிடைநிலைப் பள்ள 

மார்ந்த ; ப . வரிவரிப் பள்ளமாக்கு . 
stri ately , adv . வரிவரிப் பள்ளமாய் . 
stria tion , n . வரிவரிப் பள்ளம் அமைத்தல் ; வரிவரிப்பள்ள 

அமைப்பு . 
stri ature , n . வரிவரிப் பள்ளப் பாங்கு . 
strick en , a . துன்பப்பட்ட ; நோயால் பீடிக்கப்பட்ட ; அடி 
பட்ட , வேட்டையில் காயமேற்ற ; மூதூர்ந்த , முதுமையேறிய ; 
( தொ . ) stricken field , கைகலப்புப் போர்க்களம் ; stricken 
heart , புண்பட்ட உள்ளம் ; துயரார்ந்த உள்ளம் ; stricken 
hour , அடித்த மணி ; stricken in years , முதுமையால் தளர் 
வுற்ற . 
strick en , 0. strike என்பதன் முடிவெச்ச வடிவங்களில் 

ஒன்று . 
stric kle , n . தலைதட்டுக்கோல் , முகத்தலளவையில் தலைதட்டி 

யளப்பில் பயன்படுத்தப்படுங் கோல் . 
strict , a . கண்டிப்பான ; தட்டுத்தளர்வற்ற , விட்டுக்கொடுப் 
பற்ற , மட்டுமழுப்பலில்லாத ; வரம்பு மீறாத ; விதிவிலக்கிற்கு 
இடந்தராத ; சொற்பொருள் வகையில் திரிபு தளர்விற்கு இட 

மற்ற . 
strict ly , adv . கண்டிப்பாக . 
strict ness , n . கண்டிப்பு . 
stric ture , n . கண்டனம் ; மிகு கட்டுப்பாடு ; குற்றங்குறை 
தெரிவிப்பு ; இறுக்கம் ; வழியடைப்புச் சிக்கல் ; ( மரு . ) நாடி 
நரம்பு நாளங்கள் வகையில் நெரிசற் கோளாறு . 
stride, n . தாவு அடி ; நீள அடியெல்லை ; 3. தாவி நட , நீளடி 

யிட்டு நட ; குதிரைமீது கால் பரப்பியமர் ; ஏறிச் சவாரிசெய் ; 
( தொ . ) get into one s stride, தொடக்கநிலை கடந்து படிந்து 
ஒழுங்காக வேலைசெய்யும் நிலை அடை ; take a thing in one s 
stride , தடைகளை இடறிக்கொண்டே செல் ; குறிப்பிடத்தக்க 
பெருந்தடைகளின்றி எளிதாக முன்னேறிச் செல் 
stri dence , n . உரத்த கடுங்குரல் , 
strid ent , a . உரத்த கரகரப்பொலியுடைய . 
strid ently , adv . உரத்த கரகரப்பொலியுடன் . 
strid ulant , a . உராய்வினால் கிறீச்சொலி செய்கிற , பூச்சிகள் 

வகையில் கரகரப்பான ஒலி எழுப்புகிற . 
strid ulate, 0. ( பூச் ) கரகரப்பொலி செய் , பூச்சியினங்கள் 
வகையில் கரகரப்பான உடலுறுப்புக்களை உரசுவதால் அரு 
வருப்பான ஒலியெழுப்பு . 
stridula tion , n . கிறீச்சொலி , பூச்சிகளின் கரகரப்பான 

உராய்வொலி . 
strid ulator , n . கிறீச்சொலி செய்பவர் ; கரகரப்பொலி எழுப்பு 
வது : கரகரப்பொலி செய்யும் பூச்சி ; உராய்வு மூலம் கரகரப் 
பொலி எழுப்பும் பூச்சியுறுப்பு . 
strife, n . சச்சரவு , சண்டை ; பூசல் ; வாதம் , சொற்போர் ; 
பிணக்கு நிலை ; மனப்போராட்ட நிலை ; மோதல் நிலை ; உள் 
வேறுபாடு , முரண்பாட்டு நிலை . 
stri gil , 1. தேய்ப்புப்பட்டை , முற்கால வழக்கில் குளிப்புத் 

தேய்ப்புப் பொருள் . 
strig ose, strig ous, a . ( தாவ . ) முள்மயிருடைய , கட்டை 

குட்டைச் செதிள் உடைய . 
strike, 1. தட்டு , தட்டொலி ; தலைதட்டுக்கோல் , முகத்தலள 
வையின் தலை தட்டியளக்கும் மட்டக்கோல் ; வேலைநிறுத்தம் ; 
வாணிகத் திடீர் வெற்றி ; குருட்டடிப் புதை வளப்பேறு , 
எண்ணெய் தங்கம் முதலிய அடிநிலவளம் கண்டெய்துவதில் 
எதிர்பாரா நற்பேறு ; வான் தாக்கு , வானத்திலிருந்து செய்யும் 
தாக்குதல் ; தாழ்க்குழி , பூட்டின் தாழ்பொருந்தும் குழிவு ; 
தளக்கட்டப் பந்தாட்டத்தில் திட்டமிட்ட பந்தடி முயற்சி ; 
( இழி. ) அச்சுறுத்துக் கொள்ளை , அரசியல் சட்டம் கொணர்வ 
தாக அச்சுறுத்திப் பொருள்பறிப்பு ; ( மண் . ) படுகைக் கிடை 
மட்டவரை ; 3. அடி , அறை ; கருவிகொண்டு தாக்கு ; ஓங்கி 
வெட்டு ; குத்து ; கொட்டு ; மிதி ; மோது ; தட்டு ; முட்டு : 


கப்பல் வகையில் சென்று தட்டுறு ; மணிப்பொறி வகையில் 
அடித்து நேரங்காட்டு ; மணிவகையில் அடித்து ஒலியெழுப்பு ; 
மணி அடித்துத் தெரிவி ; வெடி ஒலி எழுப்பு ; தீக்குச்சு 
வகையில் தட்டிப்பற்று ; தீப்பெட்டி வகையில் தட்டிப் 
பற்றுவதாயிரு ; தீக்கல் வகையில் தட்டிப் பொறியெழுப்பு ; 
வீசி அடி ; விசிறி எறி ; விசையுடன் அனுப்பு ; பந்து வகையில் 
எட்டியடி ; சென்று தட்டுறு ; மோதப்பெறு ; கையொடு 
கை தட்டு ; வன்முனைப்புடன் சென்று தொடர்புகொள் ; 
சென்றெட்டு ; சென்றழுத்து ; அழுத்து ; அச்சடி ; முத்திரை 
பதியவை ; குத்தி உட்செலுத்து ; துளைத்து இறுக்கு ; உள் 
திணி ; உட்பாய்ச்சு ; ஊடுருவிச்செல் ; வேர்வகையில் பாய 
விடு ; அச்சம் முதலிய உணர்ச்சிகளை ஏற்றி நிலைகுலைவி ; 
இடையிட்டு நுழை ; மனத்தில் பதியவை ; மனங்கொள்ளுவி ; 
புலங்கொள்ளுவி ; மனத்தில் சென்று பதிவுறு ; மனத்தில் 
படு ; புலங்கொளப் பெறு ; கருத்தில் தென்படு ; கவனத் 
துக்கு வந்துறு ; நினைவுக்கு வா ; அடித்துத் துவை ; துவைத் 
துருவாக்கு ; தம்பட்டமடி ; உருவாக்கு ; கருத்துருவாக்கு ; 
கருத்துருவாகப் பெறு ; ஆக்கிச்சமை , போலாக்கு ; முனைப் 
பாக வந்து விழு ; வந்து மேல்விழு ; மின்னல் - இடி வகையில் 
வந்துவிழு ; வந்து நேர்வுறு ; தூண்டில் வகையில் மீன்வந்து 
சிக்கப் பெறு ; வலிமையுடன் வந்தடை ; அதிர்ச்சியூட்டும்படி 
வந்தடை ; முனைப்பாகப் படு ; முனைப்பாகத் தெரிய வரலுறு ; 
திடுமென மேற்கொள் ; புதிது மேற்கொள் ; நாடகப்பாணியில் 
சட்டென மாறுநிலை மேற்கொள் ; ஆட் புதுப்பழக்கம் நட்பு 
ஆகியன வந்தெய்தப்பெறு ; பாதையில் சென்றெய்து : 
பாதையில் செல் ; நாடு , நாடி எழு ; நாடித்திரும்பு ; புறப் 
பட்டுச் செல் ; செயலில் முனை ; செய்துமுடி ; செய்து நிறை 
வேற்று ; தாவிச்செல் ; வேகமாகச் செல் ; பாய்வுறு ; தனிப் 
படக் குறித்துக்காட்டு ; நோய் வகையில் பீடித்தல் செய் ; 
தொடர மறு ; கோடு முதலியன வரை ; பெயர் எழுத்து 
முதலியனவற்றை அடித்து வெட்டு ; அகற்று ; வேலை 
நிறுத்தஞ் செய் ; தலைதட்டி அள ; ஐந்தொகை பார் ; 
கணக்கு முடித்துக் காட்டு ; சராசரி காண் ; முறைகாணாயம் 
ஒப்புருப்படுத்து , இருதிறத்தாரும் சரி எண்ணிக்கை கழிக்கச் 
செய்து முறைகாணாயம் ஒப்புடையதாக்கு ; கொடி தாழ்த்து ; 
சரணடை ; கப்பற்பாய் இறக்கு ; கூடாரம் இறக்கு ; பண் 
மீட்டி எழுப்பு ; இசைக்கருவி மிழற்று ; ( தொ . ) ship strikes , 
கப்பல் பகைவரிடம் அடைக்கல மாகிறது ; sit -down strike , 
உள்ளிருப்பு வேலை நிறுத்தம் ; stay -in strike , கைகட்டு 
வேலைநிறுத்தம் ; strike a bargain , பேரம் முடி , விலை வகை 
யில் ஓர் ஒப்பந்தத்துக்கு வா ; சமரசமான முடிவு காண் 
strike all of a heap , ( பே - வ . ) குழப்பு , திகைக்க வை ; 
strike at the root of , வேரொடு சாய் ; வீழ்த்து ; அடியோ 
டழி ; strike down , அடித்து 

வீழ்த்து ; 

வெட்டி 
வீழ்த்து ; strike dumb , திகைப்பால் பேசமுடியாமற் செய் . ; 
strike hands , கைமேல் கையடிப்பதன் மூலம் உடன்படிக்கை 
ஒப்புதல் தெரிவி ; strike home , நேரடியாகத் தெளிவுறுத்து ; 
strike in, பேச்சில் தலையிடு , இடையீடுசெய் ; strike into 
gallops , துள்ளிக்குதி ; குதிரையைப் பாய்ந்தோடவிடு ; 
strike me dead , 

என் 

உயிர்மீதாணையாக ; strike off , 
வெட்டியெறி ; வெட்டி வீழ்த்து ; பெயர் வகையில் அடித் 
தகற்று ; அச்சிட்டு முடி ; strike oil , எண்ணெய்மட்டம் 
எட்டு ; எண்ணெய் ஊற்றுக் கண்டுபிடி ; strike one blind , 
ஒரே அடியில் குருடாக்கு ; strike one s flag , கப்பலை அடைக் 
கலமாக்கு ; கோட்டையை வென்ற எதிரியிடம் ஒப்புவி ; 
கப்பற்படைத் தலைமைப் பதவியை விட்டுக்கொடு; strike out , 
தோளால் இடி ; நீச்சலில் கை கால் பயன்படுத்து ; பனிச் 
சறுக்கில் காலைப் பயன்படுத்து ; அடிக்கக் குறி நோக்கு ; 
திட்டவகையில் உருவாக்கு ; strike out a line for oneself , 
தனக்கென ஒரு வழி காண் ; strike the track , வழிமேல் செல் ; 
strike up , பண்ணொலிக்கத் தொடங்க 

இசை 

வகையில் 
மிழற்று ; strike up an acquaintance , தற்செயலாக விரைந்து 
புதுப்பழக்கம் வளர்த்துக்கொள் ; strike upon an idea , புதுக் 
கருத்து வரப்பெறு : திடீரென்று புது எண்ணம் கொண்டு 
விடு ; strike weapon up , strike weapon down , strike 
weapon aside , அடியால் தட்டிக்கழி ; strike while the iron 
is hot , காற்றுள்ளபோதே தூற்றிக்கொள் . 


. 


நில 


7 


பண 


1016 
strike - a -light 

stripping 
strike -a- light , n . சக்கிமுக்கிக் கல் கருவி . 

strin gent , a . விதிமுறை வழாத , கெடுபிடியான ; சட்டக் 
strike bound , a . வேலைநிறுத்தத்தால் செயலற்றுப்போன . 

கட்டுப்பாடு வகையில் கட்டிறுக்கமான , நீக்குப்போக்கு 

விடாத ; செயற்கடுமை வாய்ந்த , செயல்துறைக் கட்டாயக் 
strike - breakers , n . கருங்காலிகள் , வேலைநிறுத்தம் செய் 

கண்டிப்பு மிக்க ; மயிரிழை விட்டுக்கொடாத ; தொய்விழை 
வோர் இடத்தை நிரப்பக் கொண்டுவரப்படுபவர்கள் . 

வற்ற ; சரிநுட்பம் வாய்ந்த ; வழுவிடாத ; தவறுதலில்லாத ; 
strike - measure, 1. முகத்தலளவைத் தலைதட்டுக் கோல் . 

ஐயுறவுக்குச் சிறிதும் இடமற்ற ; வாணிகக்கள வகையில் 
strike .pay , n . தொழிலாளர் நிறுவனம் தரும் வேலைநிறுத்தக் 

இறுக்கமான ; கடுமுடை நெருக்கடியான ; தசை 
காலக் கூலி . 

சுருக்கும் ஆற்றல் உள்ள . 
strik er , 11. தீப்பொறி ; சக்கிமுக்கிக் கருவி ; வேலைநிறுத்தஞ் string er , n . 

கோப்பவர் ; கோப்பது ; நாணேற்றுபவர் ; 
செய்பவர் ; பந்தாட்டக்காரர் . 

படிக்கட்டு இடையிணை தளம் ; மரச்சட்டக் கிடைக்கம்பி 
strik ing , n . அடித்தல் ; அடித்தழிப்பு ; அச்சடிப்பு ; வாள் 

உறுப்பு ; கப்பற் குறுக்குவிட்டக் கட்டை ; சுரங்கக் கனிப் 
வெட்டுதல் ; படைக்கலத் தாக்குதல் ; a . அடித்தற்குரிய ; 

பொருட்கால் . 
அடிக்கிற ; வேலைநிறுத்தஞ் செய்கிற ; முனைப்பான ; கருத் string - halt , n . குதிரையின் பின்னங்கால் குலுக்குநடை . 
தைக் கவர்கிற , கருத்தீர்க்கிற ; கவர்ந்துப்பற்றுகிற . 

string less , a . கயிறற்ற ; கோப்பற்ற . 
strik ing - distance , 11. அடிப்பதற்கொத்த அருகாமை . string - piece , n . மரச்சட்ட இணைப்பு விட்டம் . 
strik ing -force , n . தாக்காற்றல்மிக்க வன்படை , குறுகிய strings, n . pl . நரம்பிசைக்கருவிப் பல்லியக்குழு ; நரம்பிசைக் 
கால விசைத்தாக்குபடை ; தாக்குவிசை . 

கருவியாளர் தொகுதி ; நரம்பிசைக்கருவியாளர் இசைப் 
strik ingly , adv . கருத்தைக் கவருமுறையில் ; முனைப்பாக . பங்கு ; செயல் குழப்ப நிலைகள் ; கொடைப் பொருளுடன் 
strik ingness , n . கருத்தைக் கவருந்தன்மை , ஈர்ப்பரவு . 

இணைக்கப்படும் ஒப்பந்த விதிகள் . 
string , n . கயிறு ; மென்கயிறு ; நூற்கயிறு , திண்ணிய string y , a . இழையான ; நார் நாரான ; இழையோடுகிற . 
தூல ; மணியிழை ; கட்டுத்தளை ; இழைக்கச்சை ; அணி string y - bark , n . நாரியல் பசையும் பட்டையுமுடைய மர 
யிழை ; அணிமணி ஊடிழை ; சரடு , கோவை ஊடிழை ; வகை . 
தாம்பு வார் , தோற் கயிறு ; நாய்வார் ; செருப்புவாரிழை ; 

strip , n . கீற்று , பூழி , வரிக்கண்டம் , நீள்வரித்துண்டு ; 
கம்பி ; ரணிக் கைபிடிக் கம்பி ; பந்தயக் கயிற்று வேலி 

தாளின் நீண்டொடுங்கிய கூறு ; தோல்வார் ; கட்டைவார்த் 
யடைப்பு ; நரம்பு ; நாண் ; வில்நாண் ; இசைக்கருவி நரம்பு ; 

துணுக்கு ; இழைக்கச்சை ; நீள்வரித் துண்டு நிலம் ; நில 
நரம்பிசைக் கருவியாளர் தொகுதி ; பந்துமட்டை நரம்பு ; 

நீள்வரிக் கூறு ; 

நீளிடைக்கூறு ; வரிச்சல் நீள்பலகைத் 
பாவைநாண் , சூத்திரக்கயிறு ; நெற்றிழை , அவரை நெற்றிடை 

துண்டு ; சிறு துண்டு ; துணுக்கு ; சிம்பு ; உலோக வார்ப் 
நார் ; நீள்குலை ; இழையரம் ; தூக்குக்கயிறு ; தொடர் ,, 

பட்டை ; சுருளியல் வார்ப்பட்டை ; பந்தய ஓட்டம் -உதை 
கோவை ; வரிசை ; நீள்திரள் ; அடுக்கம் ; வாம்பரி அணி , 

பந்தாட்டம் ஆகியவற்றிற்கான சிற்றுடை ; பத்திரிகை 
பந்தயப்பயிற்சிபெற்ற ஓர் இலாயத்துக் குதிரைத் தொகுதி ; 

நகைச்சுவைப் படப்பத்தி ; 3. உரி ; தோல் நீக்கு ; சட்டை 
வரிப்பந்தி , குதிரை ஒட்டகை ஆகியவற்றின் வரிசை ; 

கழற்று ; ஆடை அகற்றுவி ; உடை கழற்று ; ஆடை களை ; 
மேடைக்கோற் பந்தாட்டக் கெலிப்புக் கணிப்புக் குமிழ்க் 

மேலுறை நீக்கு ; வறிதாக்கு ; அணிமணி கழற்று ; உடைமை 
கோவை ; கெலிப்பெண் ; கெலிப்பெண் பந்தடி ; ( இழி . ) 

பறித்தகற்று ; சொத்து இழக்கப்பண்ணு ; சார்பில்லா தாக்கு ; 
கேலிக்கூத்து ; 3. நூற் கயிறு இணை ; இழைக்கச்சையூட்டு ; 

பண்பு நீக்கு ; உரிமை பறி ; பதவியிலிருந்து தாழ்த்தி விடு ; 
வார்பொருத்து ; சரடு இணை ; கயிறுகள் இணைவி ; மணி 

கட்டிடத்திலுள்ள தட்டுமுட்டுப் பொருள்களை ஒழிவு செய் ; 
யுருக்களை ஊடிழையில் கோத்தமைவி ; நூலில் இணை ; 

கப்பற் பாய்மரமகற்று ; பசுவின்பாலை ஓட்டக் கறந்துவிடு ; 
கயிற்றை உருவிவிடு ; கயிறாக நீட்டு ; நூலாக இழு ; இழை 

விட்டு நீக்கு ; விட்டொழியச்செய் ; பிய்த்தெடுத்தகற்று ; 
யாக நீளு ; திரிதிரியாகு ; புரைவுறு , பசைவகையில் நார் 

உரித்தெடுத்தகற்று ; பறித்தெடுத்திழக்கச் செய் ; பறித்து 
நாராகு ; அவரை நெற்றில் நார் உரி ; கட்டியிறுக்கு ; 

வாங்கு ; புகையிலை வகையில் நரம்பு கிழித்தெடு , தண் 
உறுதிப்படுத்து ; முறுக்கேற்று ; நாணேற்ற வாய்ப்பாக 

டகற்று ; புரிசுரை வகையில் புரியிழை அகற்று ; இல்லாதாக்கி 
வில்லை வளைத்துப் பிடி ; தக்க செவ்வியேற்று ; ( செய் . ) 

விடு ; புரிசுரை வகையில் புரியிழ ; உரிந்து விழு ; கழலு ; 
இசைக்கருவி நரம்பேற்று ; மட்டுமீறி முறுக்கேற்று ; மேடைக் 

கையோடு வந்துவிடு ; ஏவுகணை வகையில் சுழல்வின்றிக் 
கோற்பந்தாட்டத்தில் ஆட்டத்தொடக்கத் தேர்வாட்டமாடு ; 

கழன்று வெளிச்செல் ; ( தொ . ) air strip , விமானத்திட்டு ; 
( பே - வ . ) தூக்கிடு ; ( இழி . ) கேலிக்கூத்தாக்கு ; ( தொ . ) 

strip one to the skin , முழுக்கத் துகிலுரி . 
harp on one string , ஒரு பொருளையே பன்னிப்பன்னிப் பேசு ; 
have person on & string , தன் விருப்பம் போல் ஆட்டி 

stripe , 11. நீள்வரி ; கம்பிக்கரை ; வண்ணக்கோடு ; பட்டை 
வைக்கும் நிலையில் வைத்திரு ; pull the strings, பின்னணியி 

வரி ; 3. வண்ணக்கோடிடு , கம்பிக்கரையிடு ; பட்டை வரியீடு ; 
லிருந்து ஆட்டுவி ; திரைமறைவிலிருந்து இயக்குவி ; மறைவில் 

வரித்தடமிடு, வரி அடையாளமிடு ; கசையடி கொடு . 
செல்வாக்கைப் பயன்படுத்து ; string alphabet , குருடர் striped , a . கோடிட்ட ; கம்பிக்கரையிட்ட ; வண்ணப்பட்டை 
கயிற்று முடிச்சு எழுத்துமுறை ; string band , நரம்பிசைக் யிட்ட . 
கருவிகள் மட்டுங்கொண்ட பல்லியக் குழு ; string up , stripe less , a . கோடில்லாத . 
( பே - வ . ) தூக்கிட்டுக் கொல் ; touch a string , குறிப்பிட்ட 

stripes , n . pl . கசையடி ; சாட்டையடிகள் ; கசையடித் தழும்பு. 
உணர்ச்சியை உள்ளத்தில் எழுப்பு ; touch the strings , இசைக் 

கள் ; ( பே.வ. ) புலி ; படைத்துறை மதிப்பு வாரிழைக்கச்சை ; 
கருவியை இயக்கு ; இசைக்கருவி நரம்புகளை மீட்டு ; உணர்ச்சி 

( தொ . ) get one s stripes , உயர் நிலையுறு ; உயர்பதவிச் 
களை இயக்கு ; two strings to one s bow , செயல் வெற்றிக்கு 

சிறப்புப்பெறு ; lose one s stripes , இழிநிலையுறு ; இருக்கும் 
ஒன்றிற்கு மேற்பட்ட வாய்ப்புக்கள் , 

பதவியினின்றும் இழி நிலை எய்து ; stars and stripes , 
string - bark , n . இழைநார்ப்பட்டை . 

அமெரிக்க தேசிய கொடி . 
string - board , n . ஏணிப்படி நிலைக்கட்டு . 

strip - leaf , n . நரம்பு நீக்கிய புகையிலை . 
string - course , 1. கட்டிடச் சுற்றுவரி மேடை . 

strip ling , n . கான்முளை , சிறுவன் , சிறு பையன் ; முழு ! 
stringed , a . நரம்புகள் இணைக்கப்பட்ட ; நரம்பிசைக் கருவிகள் வளர்ச்சியுறாச் சிறுவன் , 
சார்ந்த . 

stripped , a . ஆடையுரியப்பட்ட ; கொள் பொருள் அகற்றப் 
strin gency , n . கடுமை ; கண்டிப்பு ; கட்டிறுக்கம் ; விதி பட்ட ; உடைமை பறிக்கப்பட்ட . 

முறை நெகிழ்வின்மை ; இழைவிடா நுட்பம் ; கடும் பணமுடை . stripp er , n . உரிபவர் ; நரம்பு கிழிப்பவர் . 
stringen do , ( இத் . ) adv . ( இசை . ) மேன்மேலும் விரைவுடன் .. stripp ing , n . உரிவு ; பறிப்பு . 


கையின் ஒரு 


1017 
strippings 

structural 
stripp ings , n . pl . ஒட்டக்கறந்த பால் , கடைசியாகக் கறந்த முடியாத ; நிலையான ; நிலைநிறுத்தப்பட்ட ; தாங்குந் திறமை 
பால் . 

யுடைய ; தாக்குப் பிடிக்கக்கூடிய ; மாற்ற முடியாத , மாறாத ; 
strip - tease, n . பொழுதுபோக்குத் துகிலுரி காட்சி . 

வன் தாக்குடைய, வலிமையுடன் செயலாற்றுகிற ; செயலூக்க 
strip y , a . கோடு போன்ற , கம்பிக்கரை போன்ற . 

முடைய ; ஊக்க உரமுடைய ; பயன் முனைப்பான ; விளை 

வூக்கமுடைய ; : வேகமார்ந்த ; முடிவுநோக்கி விரைகின்ற ; 
strive , v . முயலு ; கடுமுயற்சி செய் ; உழைத்துப் பாடுபடு ; 

ஐயுறவற்ற ; மயக்க தயக்கமற்ற ; பண்பில் மேம்பட்ட ; நிற 
வருந்தி முயலு , முழு வலிமையும் ஈடுபடுத்தி முயற்சிசெய் ; வகையில் முனைப்பான ; பேச்சுவகையில் கடுமையான ; கடுஞ் 
• மனமார முயற்சி செய் ; போராடு ; போட்டியிடு ; நாடி முயலு , சொல் வழங்குகிற ; வேதியியல் பொருள்களின் வகையில் 
நாட்டங்கொண்டு செயலாற்று ; ( தொ . ) strive after , இணைவாற்றல் மிக்க ; செயலாற்றல் மிக்க ; மன உ.றுதி 
strive for , நாடி முயலு , விரும்பி முயற்சி செய் ; குறிக் 

யுடைய ; பற்றுறுதி வாய்ந்த ; உணர்ச்சி வேகமுடைய ; 
கொண்டு பாடுபடு ; strive against , strive with , சச்சரவிடு , எண்ணிக்கையில் மிக்க ; எண்தொகையளவுடைய ; செறி 
போராடு , எதிர் ; உணர்ச்சி வகையில் எதிர்த்து ஆட்கொள்ள வார்ந்த ; பிறபொருட் கலப்பு மிகக் குறைந்த ; காரமான ; 
முயலு . 

மது வகையில் வெறிமிக்க ; ஊசிப்போன ; தீவாடை யுடைய ; 
striv en , v . strive என்பதன் முடிவெச்சம் . 

புளிப்பான ; சொல் வகையில் பொருட்செறிவு மிக்க ; மொழி 
strob ile , n . தேவதாரு மரவகையின் குவிகாய் . 

நடை வகையில் சுருக்கச்செறிவும் உணர்வாற்றல் முனைப்பும் 

உடைய ; ( இலக் . ) சொல் அழுத்த வகையில் விசையார்ந்த ; 
strode, v . stride என்பதன் இறந்தகாலம் . 

( இலக் . ) வன்திரிபியலான , வினைச்சொல் வகையில் உள்ளுயிர் 
stroke , n . அறை , அடி ; வீச்சு , தாக்கு ; அடி அதிர்ச்சி , மாறுதலால் படிவமாற்றமுறுகின்ற ; வாணிகக்கள வசையில் 
தாக்கதிர்வு ; வீச்சுக்கோடு ; கீறல் வரை , கையெழுத்தின் ஒரேபடித்தாக விலையேற்றமுறுகிற ; ( தொ . ) by the strong 
ஒரு கீறல் ; ஓவியர் வரைக்கீற்று , தூரிகையின் ஒரு கீற்று arm , by the strong hand , வன்முறையால் ; வலிந்த வகை 
வரை ; மணி அடிப்பொலி , மணி - நாவின் ஒரு தாக்கொலி ; யாக ; come strong , go it strong , இறப்பச் செய் ; செயலில் 
துடுப்பின் ஓர் இழுப்பு , ஒருமுறை தண்டு வலிப்பு ; பின் தண்டு நெடுந்தொலைவு செல் ; going strong , நலமொடு , புகழொடு ; 
உகைப்பவரின் முன்னோடித் தண்டு வலிப்பு ; 

have a strong bold upon , have a strong hold over , ஆட்டிப் 
வீச்சு ; இயக்க அசைவின் ஒருதிசைத் தனி வெட்டியக்கம் ; 

படை ; மிகுந்த செல்வாக்குறு ; strong breath , வாடை , 
செயலின் ஒரு வீச்சு ; முயற்சியின் ஒரு மூச்சு ; ஒருவிசை தீ நாற்றம் ; strong butter , ஊசிப்போன வெண்ணெய் ; 
முறை ; நோயின் ஒரு வன்தாக்கு ; மின்னல் இடி ஆகிய strong character , பண்புமுனைப்பு ; ஊக்க உரமுடையவர் ; 
வற்றின் ஒரு திடீர் வீழ்வு ; இடரின் ஒரு மோதல் ; திடீர் strong cheese , புளிப்புப் பாற்கட்டி ; strong drink , strong 
வாய்ப்பு நேர்வு , வாய்ப்பின் குருட்டடிக்கூறு ; பந்தடி ; அரு 

waters , வெறியூட்டும் மது வகைகள் ; strong head , வெறிமந் 
நுட்பப் பந்தடி ; பந்தடி அருநுட்பம் ; அருநுட்பம் ; மேதை தாங்குதிறன் ; strong language , கடுமொழி ; வசைமொழி ; 
மையின் நுண் அருந்திறக்கூறு ; கணநேரச் செயல் ; சிறு strong man , திறமிக்க செயலாட்சியாளர் ; ஆளுந்திறமுடைய 
செயல் ; சிற்றருஞ்செயல் ; அருவிசைச் செயல் ; அருவிசை வர் ; strong measures , கடும் நடவடிக்கை ; strong meat , 
நிகழ்வு ; நொடிப்பு ; கணம் ; 3. பின் தண்டுகைப்பவர் வகை திண்ணிய உணவு ; வலிய உள்ளங்களே ஏற்கத்தக்க செய்தி ; 
யில் முன்னோடித் தண்டுவலித்துக் காட்டு ; முன்னோடித்தண்டு strong point , மிகுதிறக் கூறு ; strong situation , காண் 
வீச்சடிப்பு ஒத்துத் தண்டுகை ; ஊடுவரையிடு ; கோடு அடித்து போர் உள்ளத்தை உருக்குங் கதை- நாடகப் பகுதி . 
வெட்டு ; ( தொ . ) finishing stroke , இறுதி வீச்சு ; முடிவுச் strong - box , n . வன்காப்புப் பெட்டி ; சேமக்காப்புப் பேழை . 
செயல் ; 

கடைசி நிறைவுச் செயல் ; stroke of business , 
வாணிகத் திடீர் ஆக்கம் ; stroke of genius , மேதைத்திறம் ; 

strong hold , n . அரண்காப்பு ; கோட்டை ; வன் காப்பிடம் ; 

புகலிடம் ; தஞ்சம் ; பிடிப்பிடம் ; வன்காப்பானவர் . 
stroke of luck , ஆகூழ்ப்பேறு ; stroke of piston , உந்து 
தண்டின் முன்பின் இயக்கம் ; stroke out , அடித்து வெட்டு ; strong ish , a . வலிமைப்பகட்டான ; சற்றே மிகுவலிமை 
with a stroke of the pen , ஒரு வரியில் ; எளிதாக . 

வாய்ந்த . 
stroke , n . நீவல் , கோதுதல் ; தட்டல் , தட்டு ; தடவல் , strong ly , adv . வலிமையுடன் ; திண்ணிதாக ; உறுதியாக ; 
வருடல் ; 3. தட்டிக்கொடு ; தடவு ; நீவு , கோது ; வருடு ; 

வேகமாக ; வற்புறுத்தி . 
( தொ . ) stroke one down , தடவிக் கொடு , சினந்தணிவி ; strong - minded , a . வன்னெஞ்சமுடைய ; பெண்கள் வகை 
stroke one s hair the wrong way , stroke one the wrong way , யில் ஆண்களோடு இணையான அறிவு - சட்ட உரிமை 
எரிச்சலூட்டு , கோபமூட்டு . 

வேண்டுகிற . 
strok ing , n . தைவரல் ; a . தடவுகிற , தட்டிக்கொடுக்கிற ; 

strong - room , n . வன்காப்பறை ; சேமக்காப்பறை . 
அன்பளாவலுடைய . 

stron tia , n . மஞ்சள் நிற அரு உலோக வகையின் உயிரகை . 
strok ingly , adv . தட்டிக்கொடுக்கும் பண்புடன் , தைவரும் 
பாணியில் . 

stron tian , n . மஞ்சள் நிற அரு உலோக வகையின் உயிரகை ; 

a . மஞ்சள் நிற அரு உலோக வகையின் உயிரகையாலான . 
stroll , n . சிற்றுலா , ஓய்வுநேரச் சிறு சுற்றுலா ; திரிதரல் ; 
அருங்காட்சிக்குழுவினரின் சுற்றரவு ; ப . சுற்றித்திரி ; நாடோடி 

stron tium , n . மஞ்சள் நிற அரு உலோக வகை . 
யாகத் திரி ; ஓய்வு நேர உலா மேற்கொள் ; உலாவரல் அருங் strop , n . தீட்டு வார் ; இழுப்புப் பட்டை ; U. வாரில் தீட்டு . 
காட்சிக் குழுவினராகச் சுற்று . 

strophan thin , n . நெஞ்சுவலிமைக்கான தாவர நச்சுப்பசை 
stroll ing , n . உலாவரவு , சுற்றித்திரிவு ; a . உலாவரவுடைய , 

மருந்து வகை . 
சுற்றித்திரிகிற . 

stroph e , n . பண்டைய கிரேக்க நடனப்பாடல் வகையில் 
strom a , n . ( உயி. ) உயிர்ம உட்சட்டம் , உயிர்ம உட்பிழம்புச் இசைக் குழுவின் முதற்பாடற் கூறு ; எதிர்ப்பாடற் கூறு ; 
சட்டக்கூறு ; pl . strom ata . 

செய்யுட் கூறு . 
stromat ic , a . உயிர்ம உட்சட்டஞ் சார்ந்த , உயிர்ம உட் strove , v . strive என்பதன் இறந்த காலம் . 
பிழம்புச் சட்டக்கூறு சார்ந்த . 

strow , v . strew என்பதன் பழைய வடிவம் . 
F strong , a . வலிமை வாய்ந்த , பலமான ; வல்லமை வாய்ந்த ; strowed , v . strow என்பதன் இறந்த காலம் . 
வெல்திறமிக்க , தோலாத ; செல்வாக்குமிக்க , செல்திறமிக்க ; 

strown , v . strow என்பதன் முடிவெச்சம் . 
உடலுர முடைய ; உடல்நல உ றுதியுடைய ; ஆற்றல் வாய்ந்த ; 
திண்ணிய , கெட்டியான ; திடமான , உரம் வாய்ந்த உறுதி 

struck , v . strike என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 

த ; 
வாய்ந்த , கட்டுறுதியான ; வளையாத ; முறியாத ; ஊடுருவ struc tural , a . கட்டமைப்புச் சார்ந்த ; கட்டிட அமைப்பிற் 
இடந்தராத ; உடையாத ; கிழியாத ; தேய்வுறாத ; கலைக்க குரிய ; அமைப்பாண்மைத்திறஞ் சார்ந்த . 

129 


. 


1018 
structurally 

study 
structurally , adu . அமைப்பு முறையில் ; கட்டிட அமைப்பு stubb le- field , n . அறுவடையான வயல் . 
முறைப்படி . 

stubb le - rake ; n . அரிதாள் வாரி . 
structure, n . கட்டிட அமைப்பு ; கட்டிடம் ; கட்டமைப்பு ; stubb ly , a . அரிதாள்கட்டை நிறைந்த ; அரிதாள்கட்டை 
அமைப்புமுறை ; அமைப்புச்சட்டம் ; கட்டமைப்புப் பொருள் ; 

போர்த்துள்ள . 
கட்டமைக்கப்பட்ட ஒன்று . 

stubb orn , a . பிடிவாதமான ; இசையாத ; கீழ்ப்படியாத ; 
struc tureless , a . அமைப்புமுறையற்ற ; ஒழுங்கின்றிக் 

முரடான ; நெகிழ்வற்ற ; 

எளிதில் உருகாத ; எளிதில் 
கட்டப்பட்ட . 

இணையாத ; வசப்படுத்த முடியாத ; அடங்காத . 
strug gle , n . போராட்டம் ; கைகலப்புச் சண்டை ; கடும் stubb y , a . அடிக்கட்டைகள் நிறைந்த ; அடிக்கட்டைகளால் 
பூசற் போட்டி ; கடும் எதிர்ப்பு மல்லாட்டம் ; அயரா அரும் மூடிய ; மொட்டை மொழுக்கையான . 
பாடு ; விடாப்பிடி எதிர்ப்பு முயற்சி ; இடரெதிர்த்த நீடித்த 

stub - mortise , n. அரைகுறைப் பொருந்துகுழி அமைவு . 
கடுமுயற்சி ; பேரெதிர்ப்பு முயற்சி ; திமிறியடிப்பு ; துடிதுடிப் 

stubs , n . pl . ஆணி இலாடம் முதலிய பழைய இரும்புப் 
பாட்டம் ; 3. எதிர்த்துப் போராடு ; சச்சரவிடு ; எதிர்த்து 

பொருட்குவை . 
மல்லாடு , கடும் எதிர்ப்புக்காட்டு ; நீடித்த கடுமுயற்சி செய் ; 
கடும்போட்டியிடு ; முண்டியடித்துக் கொண்டு செல் ; திமிற 

stub - tenon , n . அரைகுறைப் பொருந்து முளை அமைவு . 
முயலு , கைகால் அடித்துக்கொண்டு விடுபட முயற்சி செய் ; stucc o , 11. குழைகாரை , சுவர்ப்பூச்சுச் சிற்ப ஒப்பனைக்குரிய 
துடிப்பாட்டமாடு ; ( தொ . ) struggle for existence , உய்யப் அரைசாந்து ; pl . stucc oes ; ப. குழைகாரை பூசு . 
பிணக்கம் , வாழ்க்கைப் போட்டி . 

stuck , v . stick என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
strugg ler , n . போராடுவோர் , கடும் எதிர்ப்பாளர் , கடு stuck - up , a . ( இழி . ) மாட்டிக்கொண்டு தவிக்கிற . 
முயற்சி செய்பவர் . 

stud , n . குமிழ் ; குமிழ் முகப்பு ; ஒப்பனைக் குமிழ்ப் 
struld brug , n . சாகா வரமுடை முதிர்வர் . 

புடைப்பு ; ஒப்பனைக் குமிழ்முனைப்புப் பரப்பு ; பெருந்தலை 
strum , n . நாணுளர்வு , நரப்பிசைக்கருவியின் நரம்பு முரல்வு ; 

ஆணி ; இருதலைக் குமிழ்மாட்டி ; கழுத்துப்பட்டை முகப்பின் 
நரப்பிசைக்கருவியின் தந்தித்தெறிப்பு ; U. நாணுளர் . 

ஈரிணை தலைக் குமிழ் மாட்டி ; வரிச்சலறையப்படும் குத்துக் 

கழி ; தாற்றுமுள் ; குறுமுளை ; குறுங்கிளை , கிளை அடித்தூறு ; 
strum a , n . கண்டமாலை நோய் ; குரல்வளைச்சுரப்பி வீக்கம் ; 

3. குமிழ்முகப்புகளால் அணிசெய் ; குமிழ் முகப்புகளால் 
( தாவ . ) திண்டுபோன்ற உறுப்புத்தடிப்பு ; pl . strum ae . 

வலிவூட்டு : சிதறலாகப் பொருத்து . 
strum pet , n . பொதுமகள் , வேசி . 

stud , n . 

பொலிகுதிரைப் பண்ணை பண்ணைப் பொலி 
strung , v . string என்பதன் இறந்தகாலம் . 

குதிரைத் தொகுதி ; பொலிகுதிரைத் தொகுதி ; பந்தயக் 
strut , n . தத்துநடை ; வீண்பெருமை நடை ; . தத்துநடை குதிரைத் தொகுதி ; வேட்டைக் குதிரைக் குழுமம் ; பயிற்சிக் 
நட ; வீண்பெருமையோடு நட . 

குதிரைக்கும்பு ; வண்டிக்குதிரைக் கும்பு ; உடையவர் ஒருவர்க் 
strut , n . விட்டக்காழ் , விட்டத்தின் குறுக்காக உறுதிநாடி குரிய குதிரைத்தொகுதி ; உடையவர் ஒருவர்க்குரிய உந்து 
இடப்படும் இரும்பு அல்லது மர ஆப்பு ; ப . விட்டக்காழ் கலத்தொகுதி ; a . பயிற்சிக்கான ; பொலிவூட்டிற்கான . 
கொடுத்து வலுப்படுத்து . 

stud - bolt , n. 

மரை திருகாணி . 
Stru thio , n . நெருப்புக்கோழி வகை . 

stud .book , n . குதிரை மரபுவழி ஏடு , 
struth ious, a . நெருப்புக்கோழிக்குரிய ; நெருப்புக்கோழி studd ed , a . பதிக்கப் பெற்ற ; நெருக்கமாகப் பொருத்தப் 
போன்ற ; நெருப்புக்கோழியினஞ் சார்ந்த . 

பெற்ற ; தூவப்பெற்ற ; எங்குஞ் சிதறலாக அமைந்த . 
strutt ing , a. தத்தி நடக்கிற , செருக்குநடையுடைய . 

studding -sail , n. ( கப் . ) மென்காற்றுக்காலத் தொங்கல் 
stry ch nia , strych nine , n. எட்டிச்சத்து , முனைத்த தாவர 

மிகைப்பாய் . 
நஞ்சுவகை; நரப்பு மருந்தாகப் பயன்படும் நச்சுமருந்து வகை . stud ent , n . மாணாக்கர் ; உதவி நிதி பெறும் ஆராய்ச்சி 
stub , n . மர அடித்தூறு ; பல் அடிக்கட்டை ; எழுதுகோலின் 

மாணவர் . 
தேய்ந்த அடிக்குற்றி ; நாய்வாலின் தறிகட்டை ; கொழுந்தாணி , stud entship , n . மானியம் பெறும் ஆராய்ச்சி மாணவர் நிலை . 
மொட்டை ஆணி ; இலாடத் தேய்விரும்பு ; தாள்முறி அடித் stud -farm , n . குதிரை வளர்ப்புப் பண்ணை . 
துண்டு ; ப . தூறை வேரோடு கல்லியெடு ; அடித்தூறு 

stud - horse , n . பொலிகுதிரை . 
அகற்று ; வெட்டி அடிக்கட்டையாக்கு ; அடிக்கட்டையில் 
அடித்துக் காயப்படுத்து ; அடிக்கட்டை மீது மோது ; அடிக் 

stud ied , a . திட்டமிட்டுச் செய்யப்பட்ட ; வேண்டுமென்றே 
கட்டை மோதுவதுபோல் மொட்டை முனைமீது மோதப் 

செய்யப்பட்ட ; உள்நோக்குடன் மேற்கொள்ளப்பட்ட ; மன 
பெறு; புகைச்சுருட்டு அடிக் குச்சினை அழுத்துவித்தவி , அடிக் 

மார்ந்து மேற்கொள்ளப்பட்ட ; செயற்கையான , மனமறிந்த . 
குச்சினை அவித்தடக்கு . 

stud iedly , ads . மனமார , 

தெரிந்து , 

திட்டமிட்டு, 
stubbed , a . தறித்துவிடப்பட்ட ; - அடிக்கட்டையாக விடப் 

செயற்கைப் பண்புடன் . - 
பட்ட ; தூறுவடிவான ; அடித்தூறு செதுக்கி அகற்றப்பட்ட ; 

stud iedness , n . தெரிசெயல் நிலை ; செயற்கை நடைப் 
அடிக்கட்டைபோல மொட்டை மொழுக்கையான . 

பண்பு . 
stubb iness , 1, மொட்டை மொழுக்கையாயிருத்தல் ; அடிக் 

stud io , n . 

கலைவினையரங்கம் , கலைக்கூடம் ; ஓவியர் பணி 
கட்டை நிறைந்திருத்தல் . 

யரங்கம் ; சிற்பியின் தொழிற்கூடம் ; படப்பிடிப்பு மனை , 
stubb ing , n . கட்டையெடுத்தல் ; கட்டைவிடல் ; 

நிழற்படத் தொழிலகம் ; பட எடுப்பு வளாகம் , திரைப்பட 

அடிக் 
கட்டை செதுக்கீடு . 

எடுப்பு அரங்கம் ; வானொலி பரப்பரங்கம் ; pl . stud ios . 

stud ious, a . 
stub ble, n. அரிதாள்கட்டை ; அரிதாள் கட்டைப்பரப்பு ; 

கல்வியார்வமுடைய ; படிப்பீடுபாடுடைய ; 

முயற்சி அக்கறையுடைய ; முயற்சி வேட்கையுடைய ; மன 
அறுவடையான வயல் ; அரிதாள் ; வைக்கோல் ; கத்தரித்த 

மார்ந்து செய்யப்படுகிற ; முனைத்த அக்கறையுடைய ; ஆர்வ 
முடி , முடி அடிமயிர்க்கற்றை ; தாடி அடிக்கற்றை ; குறுகக் 

மிக்க ; ஆவல்மிக்க ; கடும் உழைப்பு மேற்கொள்கின்ற . 
கத்தரித்த தாடி ; மழிப்பின் அடிமயிர்க்கற்றை ; கட்டைவிட்ட 
தாடியின் முரட்டுமழிப்பு ; புதர்க்கற்றை ; குறுமயிர்க்கற்றை . 

study , n . படிப்பு , கல்வி , வாசிப்பு ; ஆராய்ச்சி , ஆழ்நிலை 
stubb led , a. அரிதாள் கட்டைபோன்ற ; அரிதாள் கட்டை 

ஆய்வு ; ஆழ்நிலை ஏடாய்வு ; கூராய்வு ; நுண்ணாய்வு ; 

ஐயநிலைத் தேர்வாராய்வு ; பயிற்சி ஆய்வு ; கலைத்துறைப் 
போர்த்துள்ள . 

பயிற்சிப்பணி ; இசைப்பயிற்சி வாய்பாடு ; ஓவியர் பயிற்சித் 
stubb le -fed , a . அரிதாள்கட்டையிடை வளரும் குறும்புல் தேர்ச்சிப்படம் ; அறிவாராய்ச்சித் துறை ; ஆராய்ச்சிக்குரிய 
தின்று வளர்கிற . 

துறை ; அறிவாராய்ச்சி ஏடு ; கலை ஆராய்ச்சி ஏடு ; ஆராய்ச்சி 


1019 


stuff 


stunted 


நுணுகிக் 


ஆக 


ஏடு ; ஆராய்ச்சியின் முதற்படி முயற்சி ; விருப்பார்வம் ; ஆர்வ 
உழைப்பீடுபாடு ; ஆர்வமுயற்சி ; ஆர்வமுயற்சிக்குரிய ஒன்று ; 
ஆர்வக்கவலைக்குரிய செய்தி ; சிந்தனைக்குரிய செய்தி ; நடிப்புக் 
குரிய உருப்பாடம் ; நடிப்புப்பகுதி மனப்பாடஞ் செய்பவர் ; 
ஆய்வறை ; படிப்பறை ; கலைப்பணியறை ; U. கருத்தூன்றிப் 
படி ; கூர்ந்து பயிலு , ஊன்றி அறிவுத்திறம் பெறப் பாடுபடு ; 
அறிவு நோக்கமாகக் கொள்ளு ; கல்வி பயிலு , தேர்வுநாடிப் 
படி ; தேர்வுத்துறைநாடிப் பயிற்சி மேற்கொள் ; ஆராய்ச்சி 
செய் ; அறியமுயலு ; தேர்ந்தாராய் ; மனமார எண்ணிப்பார்த்து 
வகுத்தாராய்வு செய் ; ஆலோசனை செய் ; ஆலோசனைக்கு 
எடுத்துக்கொள் ; ஆலோசித்துக் கண்டுபிடி ; 
காண் ; கூர்ந்து கவனி ; நோக்கி ஆராய் ; நுணுகி ஆராய் ; 
சிந்தனையுடன் நோக்கு : தன்னை மறந்த சிந்தனையில் ஆழ் 
வுறு ; குறித்து அக்கறை கொள் ; குறித்துக் கவலைப்படு ; 
கருத்தூன்றி முயற்சி செய் ; செய்து முடிக்கப் பாடுபடு ; இடை 
விடாது முயலு ; இடை விடாது சமாளிக்க முயற்சி செய் ; 
காத்திருந்து கவனஞ் செலுத்திப்பார் ; மனமார எண்ணிப் 
பார் ; செயல் செய்வதன் முன் பிறர் விருப்பம் -உணர்ச்சிகள் - 
நலச்சார்வு எதிர்வுகளை எண்ணிப்பார் ; ( தொ . ) continue 
your studies , ஆராய்ச்சிகளை மேற்கொண்டும் நடத்து ; 
in a brown study , சூழல் மறந்த சிந்தனையில் ஆழ்ந்து ; 
make a study of , கவனமாக ஆராய் ; தனித்துறை அறிவு 
பெற முயல் ; study one s part , நாடகவகையில் தனக்குரிய 
நடிப்புப்பகுதியைப் பாடஞ்செய் ; நடிப்புப் பகுதியை மனப் 
பாடஞ் செய்ய முயல் ; நடிப்பிற் கருத்துச் செலுத்து ; study out , 
கடுஞ் சிந்தனையால் கண்டுபிடி ; study up , தேர்வுக்கான 
பயிற்சி மேற்கொள் ; தேர்வு முதலியவற்றிற்கு ஒருங்கியிரு . 
stuff , n . மூலப்பொருள் , ஆக்கமூலச் சரக்கு ; மூலப்பொருள் 
தொகுதி ; உணவுச் சரக்கு ; சரக்கு , பண்டம் , பொருள் ; 
கருப்பொருள் ; சத்து , சாரம் ; கம்பளிப் பண்டம் , பட்டுப் 
பருத்தி நேரியல் சணலல்லாத துகிற் பொருள் ; தனிமுறைச் 
செய்பொருள் , தனிமுறைக் கலவை ; மருத்துக் கலவை ; 
மூட்டை முடிச்சுத் தொகுதி ; பணம் ; குடிச்சரக்கு , மது ; 
பத்திரிகைப்படி , ஏட்டுப்படி ; பத்திரிகைச் செய்தி ; ஏட்டுச் 
செய்தி ; எழுத்துருச் செய்தி ; செய்தி ; கழிபொருள் , இழி 
பொருள் ; செத்தை ; ( இழி . ) காரியம் , வழக்கமான வேலை ; 
( இழி . ) புளுகு , ஏய்ப்புரை , வீணுரை ; ப . திணித்து வை , 
அமுக்கிவை ; செருகி அடை , நிரப்பு , நிரப்பியடை , வைத்துத் 
திணி ; இடம் நிரப்பு ; உணவைத் திணித்தடை ; தின்று 
கொழுக்கவை ; பேரூண் கொள் , தின்று கொழு ; திணித்துப் 
பெரிதாக்கு ; உள் திணித்து உப்பவை ; புள் - விலங்கு முதலிய 
வற்றின் வகையில் உள்ளீடகற்றித் தோலில் பஞ்சு முதலியன 
திணித்துவை ; புளுகு ; ( தொ . ) doctor s stuff , மருந்து ; 
garden stuffs , green stuffs , காய்கறிகள் ; household stuff , 
மனைத் துணைப்பொருள்கள் , தட்டுமுட்டுப் பொருள்கள் ; 
inch stuff , ஓரங்குலக் கனமுடைய பலகை ; stuff child , 
குழந்தைக்கு மிகுதி உணவு கொடு , ஊட்டிக் கெடு ; stuff goose , 
வாத்தினைத் தீனியால் கொழுக்கவைத்து வளர் ; the stuff , 
( பே - வ . ) கிடைக்குஞ் சரக்கு ; கிடைக்கும் கட்டுமான மரம் ; 
கிடைக்கும் பணம் ; கிடைக்கிற கிளிஞ்சல் வகை ; கிடைத் 
துள்ள மாணவர் . 
stuffed , a . திணித்து வைக்கப்பட்ட ; சேமப்பொருள் நிரம்பிய ; 
உணவுப்பொருள் சேகரம் உடைய , மூக்கடைத்துக்கொண்ட ; 
தொண்டையடைத்துக் கொண்ட ; ( தொ . ) stuffed bird , 
உறைதிணிப் பறவையுரு ; stuffed fowl , பூரணம் செருகி 
வைக்கப்பட்ட கோழி இறைச்சி ; stuffed shirt , ( பே - வ . ) 
மதிப்பற்ற வெற்றுப்பகடி . 
stuff er , n . அடைப்போன் ; அமுக்குவோன் ; 

விழுங்கு 
வோன் . 
stuff - gown , n . துணைநிலை வழக்கறிஞர் மேலங்கி , பட்டினா 

லியலாது கம்பளியாலியன்ற மேலங்கி . 
stuff ing , n . திணிப்பு ; உள்திணித்து வைப்பதற்குரிய 

பொருள் ; பூரணம் , பண்ணிய உள்ளீடு . 
stuff iag - box , n . காற்று முதலிய உட்புகாவாறு இயங்க 
வல்ல உள்திணிப்புப் பொறி அமைவு . 


stuff y , a . புழுக்கமான ; இறுக்கமான ; நெரிசலான ; மூச்சு 
விட முடியாத ; மூச்சுத் திணறச் செய்கிற ; காற்றோட்டம் 
போதாத ; ஊசிப்போன ; கெட்டுப்போன ; மட்கல் நாற்றம் 
அடிக்கின்ற ; பழைய ; காளான் படிந்த ; சினமுடைய ; 
முகஞ் சுளித்திருக்கிற , சிடுசிடுப்பான . 
stul tify , v . வீணாக்கு , பயனற்றதாக்கு ; முட்டாளாக்கிக் 
கொள் ; முன்செயலைப் பொருளற்றதாக்கு ; நகைப்பிற்கிட 
மாக்கு ; கேலிக்குரியதாக்கு ; விளைவற்றதாக்கு ; முன்பின் 
முரணான செயலால் விளைவுகெடு . 
stum , n . புளிக்காத திராட்சை மது ; புது மது ; 3. புளிக்கா 
திருக்கச் செய் ; நுண்மக்காப்புப் . பொருளின் உதவியால் 
மிடாவில் சாராயம் மேலும் புளிக்காதவாறு செய் . 
stum ble , n . தடுமாற்றம் ; தடுக்கி வீழ்வு ; V. தடுமாறு , 
இடறு ; தடுக்கி விழு ; தடுக்குறு ; அறியாப் பெருந்தவறு 
செய் ; தற்செயலாக வந்தெய்தப் பெறு ; தயக்கங்காட்டு ; 
சிறு நுட்பக் காரணங்களால் மயக்க தயக்கங் கொள் ; தயக்கக் 

காரணமாயிரு , மயக்க தயக்கந் தூண்டு . 
stum bling - block , n . முட்டுக்கட்டை ; தடை . 
stum er , n . ( இழி . ) விலைமதிப்பற்ற காசுமுறி ; கள்ள நாணயம் ; 

போலித் தாள் நாணயம் . 
stump , n . அடிக்கட்டை ; மர அடித்தார் ; பயனற்ற குற்றி , 
உடைந்த பல் ; துண்டித்த உறுப்படி ; எழுதுகோலின் கடை 
யெச்சத் தேய்வு ; துடைப்பானின் கடைக்குறை ; பேச்சாளர் 
பயன்படுத்தும் கட்டைமர மேடை ; மரப்பந்தாட்ட நிலைக் 
கழிகள் மூன்றனுள் ஒன்று ; ஓவியர் தாள் சுருணைத் துடைப் 
பான் ; . தட்டுத்தடவென நட ; புதிர்போடு , மலைக்க வை ; 
மரப்பந்தாட்ட வகையில் பந்துக்குறியைக் குலைவுறச் செய்து 
தன்னிடம் விட்டுப்போன ஆட்டக்காரரை அகற்று ; அரசியல் 
ஆவேசக் கிளர்ச்சியுரை நிகழ்த்து ; அர 

ரசியல் வேசக் 
கிளர்ச்சியுரை நிகழ்த்திக் கொண்டு தம் தேர்தல் வட்டாரஞ் 
சுற்றிச்செல் ; ஓவியர் வரைவில் தாள்சுருணையைத் துடைப் 
பானாக அழிக்கப் பயன்படுத்து ; ( தொ . ) draw stumps , வினை 
யாட்டை முடித்துவிடு ; on the stumps , ( பே - வ . ) அரசியல் 
பேச்சு அல்லது கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள ; stump orator . 
அரசியல் கிளர்ச்சி ஆவேசப் பேச்சாளர் ; கடற்கரைப் பேச் 
சாளர் ; stump up , ( இழி. ) வழக்கில் பணங்கொடு ; வேண்டிய 
பணத்தைக்கொடு . 
stump y , a . கட்டை குட்டையான . 
stun , n . அதிர்ச்சி ; 3. அதிர்ச்சியூட்டு ; திகைப்பூட்டு ; பொறி 

கலங்கவை ; காதுவகையில் செவிடுபட வை ; போதங் கெடு ; 
உணர்விழக்கச் செய் ; ஆற்றலிழக்கச் செய் ; செயலடங்குவி ; 
செயல் விஞ்சி மேற்செல் . 
Stun dism , n . விவிலியத்தின் ருசிய மொழிபெயர்ப்பினைச 

சான்றாகக் கொள்ளும் புதுமைக் கிறித்தவ நெறி . 
Stun dist , n . ருசிய நாட்டுப் புதுமைக் கிறித்தவ நெறியாளர் . 
stung , v. sting என்பதன் இறந்தகால முடிவெச்சம் . 
stunk , v . stink என்பதன் இறந்தகால வடிவங்களுள் ஒன்று ; 

stink என்பதன் முடிவெச்சம் . 
stunn er , n . அதிர்வூட்டுபவர் ; ( இழி . ) முதல் தரமானவர் ; 

( இழி . ) முதல்தரமான செய்தி . 
stunn ing , a . அதிர்ச்சியூட்டுகிற ; பொறி கலங்கவைக்கிற ; 
திகைப்பூட்டுகிற ; செவிடுபட வைக்கிற ; உணர்விழக்கச் 
செய்கிற ; ஆற்றலிழக்கச் செய்கிற ; செயலடங்குவிக்கிற ; 
செயல் விஞ்சி மேற்செல்கிற ; ( இழி . ) மிகச் சிறந்த ; முதல் 
தரமான ; மிக வரவேற்கத்தக்க , கழிமகிழ்வூட்டத்தக்க ; 
முற்றுறழ்வான . 
stunt , n . பகட்டுவித்தை ; விளம்பரத் தந்திரம் , உணர்ச்சி 
கிளறுஞ் செய்தி ; புகழ்நோக்க முனைப்புச் செயல் ; பொதுக் 
கவர்ச்சிச் செய்தி ; U. பகட்டுவித்தை காட்டு ; புகழ்நோக்க 
முனைப்புச் செயல் செய் ; விளம்பரத் தந்திரங் கையாளு. 
stunt , ப . குட்டையாக்கு , வளர்ச்சி குறை . 
stunt ed , a . வளர்ச்சி தடைப்பட்ட : தறுக்கப் : 1. . 


மூளை 


1020 
stupe 

sub - acute 
stupe , n . ஒத்தடக் கம்பளித்துணி ; அறுவைக் கட்டுத்துணி ; ரபேல் ( Raphael 1483-1520 ) என்னும் இத்தாலிய ஓவியரின் 
3. ஒத்தடக் கம்பளித்துணியிட்டுக் கட்டு ; ஒத்தடங் கொடு ; காலத்திற்குமுன் வழங்கிய வண்ண ஓ வியப்பாணி ; 
அறுவைக்கட்டுத் துணியிடு . 

renaissance style , மறுமலர்ச்சிக்கால உடுப்புப்பாணி . 
stupe , 1. ( இழி . ) முட்டாள் . 

style , m . = stile . 
stupefac tion , n . உணர்வுமழுக்கம் , திகைப்பு , மட்டுமீறிய styl et , n . மெல்லிய கூர்ங்கருவி ; சிறு குத்துவாள் ; நுண் 
வியப்பதிர்ச்சி ; மட்டிமைப்படுத்துதல் . 

புழைசெய் கருவி ; உள்ளிட்டு விறைப்பாக்கும் அறுவைக் 
stup efy , v . உணர்வு மழுங்கச் செய் ; வியப்பதிர்ச்சியுறச் 

கம்பி ; அறுவைத் துழாவு கருவி . 
செய் ; மட்டிமையாக்கு . 

styl iform , a . எழுதுகோல் போன்ற ; பன்றிமுள் போன்ற . 
stupen dous, a . மருட்பெரிய , மிகப்பெரிய . 

styl ish , a . நயநாகரிகமான ; பகட்டிக்கொள்ளுகிற ; புது 
stup eous , a . ( பூச் . ) நீள் நெகிழ் செதிளுடைய . 

நடைப் பாணியுடைய ; கவர்ச்சித்தோற்றமுடைய . 
stup id , n . ( பே - வ . ) முட்டாள் ; a . மதிகெட்ட ; மந்தமான ; styl ist , n . தகுநய நடையாளர் . 
மதி நுட்பமற்ற ; கவர்ச்சியற்ற ; சோர்வு தருகிற . 

stylis tic, a . தகுநய நடை சார்ந்த . 
stupid ity , n . மதிகேடு , அறிவு மழுக்கம் . 

styl ite , n . கந்து முனிவர் , தூண் உச்சியில் வாழ்ந்த இடைக் 
stup or , n . மசணைத்தன்மை , மதிமயக்க நிலை ; உன்மத்த காலத் துறவி . 
நிலை , உணர்விழந்த தன்மை ; மந்தநிலை , உணர்வுக் கிளர்ச்சி 

styl ize , v . மரபுச்சட்டமாக்கு ; மரபொழுங்கு சார்ந்த நடை 
யற்ற நிலை ; வியப்பதிர்ச்சி ; செயலற்ற திகைப்பு நிலை . 

முறை விதிகளுக்கு இணக்குவி , மரபொழுங்கு முறைப்படுத்து . 
stup orous , a . ( மரு . ) உன்மத்த நிலையுடைய , மதிமயக்கம் 

styl o , n . ( பே - வ . ) = stylograph ; pl . styl os . 
வாய்ந்த . 

styl obate, n . தூண்வரிசை அடித்தொடர் . 
stup ose , a . ( வில . ) நீள்முடிக் கற்றையுடைய ; ( தாவ . ) 

styl ograph , n . கம்பிமுனை மைக்கோல் . 
நீள் இழைக்கற்றையுடைய . 
stur died , a . ஆடுகள் வகையில் தலைச்சுற்றுக் கோளா 

stylohy oid , a . ( உள். , வில . ) நாவடி முள்ளெலும்பு சார்ந்த 
றுடைய , நாடாப் புழுவினாற் 

பாதிக்கப்படும் 

styl oid , n . பொட்டெலும்பின் புறநீட்டமான முள்ளெலும்பு ; 
நோயுடைய . 

a . முள் மயிர்போன்ற ; முள்ளெலும்பு வடிவான ; ( தொ . ) 

styloid process ,, பொட்டெலும்பின் புற நீட்டமான 
sturd y , 1. ஆட்டுத்தலைச்சுற்றுக் கோளாறு , நாடாப் புழு 

முள் 

ளெலும்பு . 
வினால் ஏற்படும் ஆட்டு மூளை நோய் . 
sturd y , a . கட்டுறுதி வாய்ந்த ; உருண்டு திரண்ட ; திண் 

stylomaxill ary , a . தாடை முள்ளெலும்பு சார்ந்த 
ணுடலுடைய ; வல்லுறுதிமிக்க ; திண்ணிய , துணிவுமிக்க ; styl us , n , எழுத்தாணி , பழங்கால எழுதுகருவி ; கதிர்மணிப் 
முரடான , முரட்டுத்தனமிக்க ; அடங்காத ; பிடிவாதமான . 

பொறிக்கம்பம் ; ( தாவ . ) சூலக இடைத்தண்டு . 
stur geon , m . சுறா வடிவுடைய இன்னுணவு மீன் வகை . stym ie, 11. குழியணிமைநிலை , குழிப்பந்தாட்ட வகையில் 
Sturm und Drang , 1. நாட்டு வாழ்வில் கொந்தளிப்புக்காலம் ; 

பந்து குழியிலிருந்து ஆறு அங்குலமாயிருக்கும் நிலை ; U. 
தனி வாழ்வில் அமைதியில்லாப் பருவம் . 

குழிப்பந்தாட்ட வகையில் குழியணிமைநிலை உண்டுபண்ணு . 
stutt er , 11. திக்கல் , கொன்னல் ; தெற்றிப் பேசும் வழக்கம் ; 

styp tic , 11. குருதிதடுப்பான் ; a . குருதிவடிவதை நிறுத்துகிற . 
ப . திக்கு , தெற்றிப் பேசு . 

styr ax , 7. பிசின்மர வகை ; பிசின்செடி வகை . 
stutt erer , 1. தெற்றுவாயர் . 

Sty rian , n . ஆஸ்டிரியாவின் ஸ்டிரியா மாவட்டத்தவர் ; a . 

ஸ்டிரியா மாவட்டஞ் சார்ந்த . 
sty , n . பட்டி , பன்றிக்கிடை , பன்றித்தொட்டி ; இழிந்த 
குடில் ; அழுக்கடைந்த அறை ; வரம்பிகந்த ஒழுக்கக்கேட்டிடம் ; 

Styx, n . கிரேக்கபுராண வழக்கில் கீழுலகத்தைச் சூழ்ந்துள்ள 
pl . sties ; v . கிடையில் அடை ; பன்றிகள் வகையில் கிடையில் 

ஆற்றின் பெயர் ; ( தொ . ) cross the Styx , இறந்துபோ. 
அடைத்து வை . 

Suab ian , 1 , செர்மனியிலுள்ள ஸ்வாபியா ( Swabia ) மாகா 
sty , n . இமைவீக்கம் , கண்கட்டி ; இமைக்குரு , கண்ணிமையி 

ணத்தவர் ; a . ஸ்வாபியா மாகாணஞ் சார்ந்த . 
லுண்டாகுஞ் சிறுகட்டி ; pl . sties . 

suabil ity , n . வழக்குத் தொடரத்தக்க நிலை ; வழக்குத் 
stye, n . = sty . 

தொடர் தகவு . 
Sty gian , a . கிரேக்க புராண மரபில் கீழை ஆவியுலக எல்லையி 

su able , a . வழக்குத்தொடரத்தக்க . 
லுள்ள ஆறு ஸ்டிக்ஸ் (Styx ) சார்ந்த ; கீழுலகஞ் சார்ந்த ; 

sua sion , 1. இணங்குவிப்பு , இணங்குபண்பு. 
நரகஞ் சார்ந்த ; இருளார்ந்த . 

suave , a . மென்னயம் வாய்ந்த ; அமைதிநலஞ் சார்ந்த ; 
style , n . எழுத்தாணி , பழங்கால எழுதுகருவி ; கூர்முனை இணக்கநலம் வாய்ந்த ; கனிவான ; இனிமைநலமார்ந்த . 
யுடைய சிறுகோல் ; ( செய் . ) கரிக்கோல் , பென்சில் ; மைக் suav iter in mod o fort iter in re , ( w . ) adv . LOGTULO 
கோல் , பேனா ; எழுதுகோல் வடிவுடைய பொருள் ; செதுக் உறை 

போர்த்த 

இரும்புக்கையுடன் ; மென்னயமாகவும் 
கூசி ; கதிர் மணிப்பொறியின் கம்பம் ; முள்ளெலும்பு ; ( தாவ . ) உறுதியாகவும் . 
சூலக இடைத்தண்டு ; எழுத்துநடை ; பேச்சு நடை ; செயற் 
பாணி ; நாகரிகப்பாங்கு ; காலத்திறம் ; வளர்ப்பு முறைப் 

sub , n . ( பே - வ . ) படைத்துறைத் துணை அலுவலர் ; நீர்மூழ்கிக் 
பண்பு ; குழுவின் தனியியல்பு ; தனிமனிதர் சிறப்பியல்பு ; 

கப்பல் ; பங்குவரி ; நிலைவரி , பத்திரிகைக் கட்டணம் ; பதி 

லாள் ; 
தனி மேம்பாடு , வகை ; 

பதிலானது ; 3. பதிலாளாகச் செயலாற்று . 
மாதிரி ; ஒப்பனைப்பாணி ; கலைப் 
பண்பின் மாதிரி , கட்டுமானப்பண்பு மாதிரி ; பெயர்க்குறிப்பு 

sub , ( ல . ) prep . கீழே . - 
மாதிரி ; விவர வாசகம் ; முழுப்பெயர் ; V. பெயர் குறிப் 

subabdom inal , a . ( வில . ) அடிவயிற்றிற்குக் கீழுள்ள . 
பிட்டுச் சுட்டு ; பெயரால் சுட்டி வழங்கு , பெயரால் குறித் suba cid , a. சற்றே காடிப் புளிப்பான . 
துரை ; ( தொ . ) baroque style , 17 - வது 18 - வது நூற்றாண்டு subacid ity , n. சற்றே புளிப்பான தன்மை . 
களின் கலைப்பாணி ; Gothic style, இடைநிலைக்காலக் கூர் 
மாடச் சிற்பப் பாணி ; impressionist style , விரி துணுக்கக் 

subacid ulous , a, சற்றே காடிப்புளிப்புடைய் . 
கூறுகளில்லாத பொதுமை நோக்குப் பாணி ; 

sub - ac rid , a . சற்றே புளிப்பான. 

monumental 
style, நினைவுச் சின்னத்திற்குரிய எழுத்துரு வகை ; perpendi sub - acute , a . சற்றே கூரிய ; மட்டான அறிவுக்கூர்மை 
cular style , இங்கிலாந்தில் 1350 முதல் 1600 வரை வழங்கிவந்த புடைய ; ( மரு . ) முனைப்பக்கும் நாட்பட்ட சீர்கேட்டிற்கும் 
திருக்கோயில் கட்டிடக்கலைப் பாணி ; pre- Raphaelite style ; இடைநிலைப்பட்ட 


1021 


subaerial 


subdouble 


subae rial , a . திறந்த வான்வெளியிலுள்ள ; நிலப்பரப்பின் 

மீதான . 
suba gency , n . துணை முகவர் நிலை , கீழ்ப்பட்ட ஆட்பெயர் 
நிலை ; வாணிகத் துணை ஆட்பெயர்நிலை ; விற்பனைத் துணைப் 
பெயராட்சி . 
suba gent , n . துணை முகவர் , கீழ்நிலை ஆட்பெயர் . 
subahdar , n . சுபேதார் , இந்தியப் படைப்பிரிவின் தலைவர் . 
subal pine , a . தாவர வகையில் ஆல்ப்ஸ்மலைச் சூழ்வாரத்திற் 

குரிய ; ஆல்ப்ஸ்மலைத் தாழ்வாரத்திற்குரிய . 
sub altern , n . கீழ்நிலைப்பணியாளர் ; துணை நிலைத்தலை வர் ; 
துணை நிலையாளர் ; கீழ்நிலையாளர் ; ( அள . ) சினை நிலைவாசகம் ; 
a . கீழ்நிலை வகுப்பிற்குரிய ; . துணைமையான ; துணை நிலை 
சார்ந்த ; கீழ்நிலைப்பணிகளுக்குரிய ; அடுத்த கீழ்ப்பணி 
சார்ந்த ; அடுத்தடுத்துக் கீழ்ப்பணிகளுக்குரிய ; ( அள ) வாசக 

வகையில் முழுப்படர்வற்ற , சினை நிலையான . 
subalter nate, n . ( அள . ) முழுப்படர்வு வாசகத்திற்குரிய 
குறிப்பு வாசகம் ; a . கீழிணக்கமான ; ( தாவ . ) எதிர்நிலையாகும் 

பாங்குள் ஒற்றைமாற்றால் இயல்கிற . 
subalterna tion , n . ( அள . ) ஓரினக்குறிப்பு முழுப்படர்வு 

வாசகத் தொடர்புறவு . 
subalter nity , n . கீழுறுநிலை , துணைமைநிலை . 
suban al , a . குத அணிமைவாய்ந்த , எருவாய் அடுத்துக் 

கீழுள்ள. 
subang ular , a . சற்றே கோணவடிவான . 
subap ennine, a . இத்தாலிநாட்டு அபினைன் மலையடிவாரத் 

திற்குரிய . 
subapostollic , a . இயேசுநாதரின் திருத்தொண்டர்களுக்குப் 

பிற்பட்ட காலத்திய . 
subappear ence , n . துணைமைத்தோற்றம் , கிளைத்தோற்றம் . 
Subaquat ic , a . நீரடியான , நீரின் கீழுள்ள ; ஒரு சார்பு நீர் 

வாழ்வுப் பழக்கமுடைய . 
subaq ueous , a . நீரின் கீழுள்ள . 
subarboresc ent , a . ஓரளவு மரம்போன்ற . 
subarc tic, a . வடதுருவ ஓர அணிமையிலுள்ள . 
subarc uate , a . வில் வளைவு போன்ற . 
subarcua tion , n . வில் வளைவினுள் வில்வளைவமைப்பு . 
subar id , a . ஓரளவு பாலையான . 
| subarra tion , subarrha tion , n . நகில்விலை ; நிச்சயார்த்தம் . 
subas tral, a . நிலவுலகுக்குரிய . 
subat om , n . அணுவின் உட்கூறு . 
subatom ic , a . அணு உட்கூறமைவு சார்ந்த ; அணு உட் 

டுகள் மாறுபாட்டுக்குரிய . 
subatom ics , n . pl . அணு உட்கூறமைவியக்க ஆய்வியல் 
subaud i , ( ல . ) U. நினைவாக இட்டு நிரப்பிக்கொள்க . 
subauditi on , n . அவாய்நிலை ; தொனிக்குறிப்பு ; எச்சப் 

பொருள்கோள் , உய்த்துணர நிற்றல். 
subax illary , a . அக்குளுக்குக் கீழுள்ள ; ( தாவ . ) காம்புக் 

கவட்டுக்குக் கீழான . 
sub - bas al , a . அடியளாவிய ; அடித்தளத்துக்குக் கீழ்ப்பட்ட . 
sub - base , n . அடித்தள அகடு . 
subb ing , n . பதிலாளாக வேலைசெய்தல் ; பதிலாட்பணி ; 

வேலை வேளை இடை முன்பணம் . 
sub - branch , n . கீழ்நிலைக்கிளை . 
sub -breed , n . வளர்ப்பினக் கிளைவகை . 
subcant or , n . திருக்கோயில் தலைமைப்பாடகர் துணைமைப் 

பதிலாள் . 
subcau dal , a . வாலின் கீழுள்ள . 
subceles tial , a , வானகத்துக்குக் கீழுள்ள . 
subcen tral , a , மையத்தின் கீழுள்ள ; மையத்திற்கருகிலுள்ள 


sub chan ter , n . = subcantor . 
sub class , n . இன உட் பிரிவு . 
subclav ian , subclavic ular, a . s4 JUULOL எலும் 

பிற்குக் கீழுள்ள . 
subcommitt ee , n . உட்குழு : குழுப்பிரிவு . 
subcon scious , n . அரை உணர்வுத்தளம் , உளத்தின் அடி 
யுணர்வுத்தளம் ; அரையுணர்வுத் தளச்செயல் தொகுதி ; a . 
அரையுணர்வுத் தளஞ் சார்ந்த , அடியுணர்வுக்குரிய .. 
subcontig uous , a . நெருக்கத்திலுள்ள ; தொடும் நிலையி 

லுள்ள . 
subcon tinent , n . துணைக்கண்டம் , கண்டத்தின் தனிப் 
பண்புடைய பகுதி , தனிப்பண்புடைய பெரும்பரப்பு ; சிறு 
கண்டம் . 
subcontinent al , a . துணைக்கண்டப் பண்புடைய . 
subcontin uous , a . முற்றிலும் தொடர்ச்சிபெறாத . 
subcon tract , n . உள் ஒப்பந்தம் . 
subcontract , ப . உள் ஒப்பந்தஞ் செய்துகொள் ; கீழ்க் 

குத்தகை ஏற்றுக்கொள் ; கீழ்குத்தகை விடு . 
subcontract or , n . கீழொப்பந்தக்காரர் ; துணைக் குத்தகை 

யாளர் , உட்குத்தகையாளர் . 
subcontrari ety , n . ( அள . ) குறைநிலை முரண் , முற்கோள் 

களின் சிறிது முரண்பட்ட தொடர்பு . 
subcon trary , n . குறைநிலைமுரண் , சிறிதளவு முரண்பட்ட 

முற்கோள் ; a . குறைநிலை முரணான , சிறிது முரண்பாடான . 
subcord ate, a . இதய வடிவணுக்கமுடைய , ஏறத்தாழ 

நெஞ்சுக்குலை வடிவான . 
subcorn eous , a . ( வில. ) கொம்பணவிய , கொம்பினைப்போல் 
கெட்டியான பகுதியின் கீழுள்ள ; ஏறத்தாழக் கொம்பு 

போன்ற . 
subcort ical , a . மரப்பட்டையில் உள்ளூரிக்கு அடியிலுள்ள . 
subco sta , 1. வண்டுச்சிறகின் விளிம்போர நரம்புச்சட்டம் . 
subcos tal , n . வண்டுச்சிறகின் விளிம்பயல் நரம்புச்சட்டம் ; 

a . விலாவெலும் படுத்த ; வண்டுச்சிறகின் விளிம்பயலான . 
subcran ial , a . மண்டையோட்டிற்குக் கீழுள்ள . 
subcrys talline , a . ஓரளவு பளிங்குபோன்ற 
sub cul ture, n . இருமடிச்செய்முறை வளத்தொகுதி , நுண்ம 
வகையில் செய்முறை வளத் தொகுதியிலிருந்து பெறப்பட்ட 
செய்முறைவளத் தொகுதி . 
subcutan eous , a . தோலடியான , தோலின் கீழான . 
subcylin drical , a . வட்டணிமை வடிவான , ஏறக்குறைய 

நீள் உருளை வடிவான . 
subdeac on , n . துணைநிலைக் கோயிற்குரு . 
subdecan al , a . துணைமைக் கோயிற்குரு சார்ந்த 
subdec uple , a . பத்தில் ஒரு கூறு கொண்ட . 
subdelirium , m . ( மரு . ) தொடக்கநிலைச்சன்னி . 
subdiac onate, n . துணைமைக் கோயிற்குரு பதவி ; துணை 

நிலைக் கோயிற்குரு நிலை . 
sub - divide , v . உட்பிரிவு செய் . 
subdivi sion , n . உட்பிரிவு ; வட்டகைப்பிரிவு , உள்வட்டகை ; 

கீழ்வட்டகை ; உட்பகுப்பு . 
subdivis ional , a . உட்பிரிவு சார்ந்த ; கீழ்வட்டகை சார்ந்த . 
subdivis ive , a . உட்பகுப்பான , உட்பகுப்புச்சார்ந்த . 
sub divo , ( ல . ) adv . வானத்தின் கீழ் , திறந்தவெளியில் . 
sub dolous , a . தந்திரமுள்ள , சூழ்ச்சிமிக்க . 
subdom inant , n . ( இசை . ) ஐந்தாவது சுரத்திற்குக் கீழ்ப் 

பட்ட சுரம் ; a . மிகமுனைப்பாய் இராத 
subdors al , a . ( வில . ) வெங்களாவிய , சிறிதே முதுகின் மேற் 

புறத்திலுள்ள . 
subdou ble , a : ( கண . ) தலைமாற்றிரட்டியான 


1022. 
subdual 

subjective 
subdu al , n . கீழ்ப்படுப்பு , கீழடக்கம் , வென்று ஆட்சிசெய்தல் . subinspec tor , n . துணைமேற்பார்வையாளர் ; துணை ஆய் 
subduce , subduct , v . ( அரு . ) பின்வாங்கிக்கொள் , திரும்ப வாளர் ; காவல் துறைத் துணைமேலர் . 
எடு ; தள்ளுபடி செய் , குறை , கழித்துவிடு . 

subintellec tion , n . அவாய்நிலைக்கோள் . 
subduc tion , n . கழிப்பு ; தள்ளுபடி , குறைப்பு . 

subintell igence , n . அவாய்நிலைக்குறிப்பு . 
subdue , U. அடிப்படுத்து , கீழ்ப்படுத்து ; ஆட்சிக்கு உட் subintelligen tial, a . தொக்குநிற்கும் குறிப்புப் பொரு 
படுத்து ; தோல்வியுறச்செய் ; முற்றும் தன்வயப்படுத்து , ளுடைய . 
பழக்கி ஆட்கொள்ளு ; ஒழுங்குமுறை படியவை ; மென்மை 

subintellig itur , n . தொக்குநிற்கும் பொருள் . 
யாக்கு , இளகச்செய் ; முனைப்பினைக் குறை , படம் வகையில் 

subintroduce , . மறைமுகமாக உட்புகுத்து ; மெல்ல இடைச் 
வண்ணச்செறிவை இளக்கு ; மட்டுப்படுத்து , தணிவி . 

செருகவிடு . 
subdued , a . அடங்கிய , உள்ளடங்கலான ; கம்மிய , குரல் 

subja cent , a . கீழாக அமைந்திருக்கிற ; அடிநிலையான . 
வகையில் அடங்கிய தொனியையுடைய . 
subdu er , n . கீழடக்குபவர் . 

sub ject , 1. குடிமகன் , குடிமகள் , பிரஜை ; ஆளப்படுபவர் ; 

ஆட்சிக்கு உட்பட்டவர் ; நாட்டில் மன்னரல்லாத ஒருவர் ; . 
subdu ple , a . ஒன்றிற்கு இரண்டான தகவுடைய . 

வாழ்குடி ; குடியுரிமையாளர் ; குடியாள் , குடியானவர் ; குடி 
subdup licate, a . . ( கண . ) பெருக்க மூலங்களின் தகவுப் யாண்மை ஏற்பவர் ; கீழுரிமையாளர் ; அடங்கியவர் , ஆட் 
பொருத்தமுடைய . 

பட்டவர் ; ஆணைக்கு உட்பட்டவர் ; ஆணைக்கு உட்பட்ட 
subed it , . உதவிப் பதிப்பாசிரியராகச் செயலாற்று . 

நாட்டின் குடி ; தலைப்பு ; தலைப்புப் பொருள் ; எடுத்துக் 
subed itor , n . செய்தித்தாள் துணையாசிரியர் . 

கொண்ட பொருள் ; தெரிவிக்கப்படுஞ் செய்தி ; வாதச்செய்தி ; 

வருணனைக்குரிய பொருள் ; ஏட்டின் நுதல்பொருள் ; அடிப் 
subedito rial, 1. துணைத்தலையங்கம் ; a . துணையாசிரியரைச் 

படைப் பொருண்மைக்கூறு ; ஆதாரப்பொருள் ; தனிநிலைப் 
சார்ந்த ; துணையாசிரியருக்குரிய . 

பொருள் ; பண்பி , பண்புக்குரிய பொருள் ; ஆய்வுப்பொருள் ; 
subeq ual , a . ஏறத்தாழ ஒத்த . 

சட்ட உரிமைக்குரிய பொருள் ; சட்ட ஆய்வுக்குரிய செய்தி ; 
suberect , a . செங்குத்துச் செலவான . 

ஆய்வுத்துறை வகை ; படிப்புத்துறை வகை ; கல்வித்துறைப் 
suber eous , sube ric , sub erose , a . நெட்டி போன்ற பொருள் ; ( மெய் . ) அகநிலைப் பொருள் ; உணர்வு முதல் , 
தக்கை சார்ந்த . 

அறிவு முதல் , அக உணர்வு ; அகம் , உள்ளம் ; ஆன்மா ; 
sub fam ily , n . " விலங்கியல் பாகுபாட்டு வகையில் ஓர் இனப் 

உணர்வு விழிப்புடைய ஆன்மத்திறம் ; செயல் முறைக்குரிய 
பெரும் பிரிவு . 

பொருள் ; மருத்துவமனை ஆய்வுக்குரிய செய்தி ; அறுவைக் 

குரிய ஆள் ; தனிநோய்ப்பண்டுவத்திற்குரிய நோயாளி ; 
subfebrile , a . ( மரு. ) சற்றே காய்ச்சலான , உடம்பின் வெப் 

செயல்விளக்க ஓவியம் ; கலைஞன் கலைநோக்கக் கூறு ; இசை 
பம் இயல்நிலைக்குச் சற்றே மிகுந்திருக்கும் நிலையுடைய , 

மூலச் செய்தி ; இசைமூலப் பதம் , இசைக்கு முக்கியமான சொல் 
subfeu , . பண்ணைநிலவுரிமை மானிய வகையில் கீழ்மானிய 

அல்லது தொடர் ; மருத்துவத்துறையில் பகுத்தாய்வுக்குரிய 
மாக அளி . 

பிணம் ; உணர்ச்சிக்குரிய தூண்டுமுதல் ; தோற்றச்சூழல் 
subfeuda tion , n . கீழ்மானிய அளிப்பு . 

காரணம் ; ஆள் , பேர்வழி ; வசியத்தில் எளிதில் மசியத்தக்க 
subfeud atory , a . கீழ்மானியமாக அளிக்கப்படுகிற ; கீழ் ஆள் ; ( இலக் . ) எழுவாய் ; ( அள . ) எழுவாய்ப்பகுதி ; a . 
மானியச்சார்பான . 

ஆட்சிக்கு உட்பட்ட ; குடியுரிமையுடைய ; தற்சார்புரிமை 
sub fin em , ( ல . ) adu . அத்தியாயத்தின் இறுதியடுத்து . 

யற்ற ; பிறிது மேலாண்மை ஏற்ற ; பிறிதாட்சி மேலுரிமை 
sub flavour , n . அடங்கிய மனச்சுவை , முதன்மையல்லா விரை . 

ஏற்ற ; பிறருக்குக் கீழடங்கிய ; கீழடக்கப்பட்ட ; சட்டத்திற்குக் 

கட்டுப்பட்ட ; கடமைப்பட்ட ; நோய்க்கு ஆட்பட்ட ; செயலுக்கு 
sup flora , n . பூவினுட்பூ . 

உள்ளான ; ஆட்படத்தக்க நிலையிலுள்ள ; உள்ளாகத் 
sub form , n . உள்ளுருவகை ; துணைப்படிவம் . 

தக்க நிலையிலுள்ள ; நேர்வு நிலையிலுள்ள ; ( செய் . ) கீழுள்ள , 
sub fusc , a . மங்கலான , முனைப்பற்ற நிறமுடைய . 

கீழாக அமைந்திருக்கிற ; adu. என்ற நிலையின் பேரில் ; என்ற 
subgene ric , a . துணையினஞ் சார்ந்த , இனத்தின் முதன்மைப் 

கட்டுப்பாட்டின் மீது ; உட்பட்டு ; ( தொ . ) be held subject , 
பிரிவு சார்ந்த . 

அடக்கி வைக்கப்பட்டிரு ; hold one subject , கீழடக்கி வை ; 
sub 

கீழடங்கியவராகக் கருது ; பொறுப்புடையவராக்கி வை ; 
genus , n . துணையினம் , இனத்தின் முதன்மைப்பிரிவு . 

subject and object, அகமும் புறனும் , தானும் 
subgla cial , a . சறுக்கு பனிக்கட்டிப் பாளத்தின் கீழான . 

அல்லாததும் ; ஆன்மாவும் ஆன்மா அல்லா ததும் ; அறிவானும் 
subglob ular , a . ஓரளவு கோளவடிவுள்ள . 

அறிபொருளும் ; subject to , சார்பு நிலையில் ; உட்பட்டு ; சார்ந் 
sub group , n . தொகுதி உட்பிரிவு . 

திருக்கும் நிலையில் , என்னும் ஊகத்தின்பேரில் ; the liberty of 
sub head , n . துணைவகுப்பு ; துணைப்பத்தி ; துணைத்தலைப்பு . 

the subject, அரசியலமைப்போடு இசைவான ஆட்சியில் 
sub head ing , n . துணைத்தலைப்பு . 

குடிமக்களுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ள காப்புரிமை . 
Sub - Himalay an , a . இமயமலையடிவாரத்திலுள்ள 

subject , ப . அடிப்படுத்து , கீழடக்கு ; கீழ்ப்படுத்து ; ஆட் 
இமய 

படச் செய் ; செயலுக்கு உள்ளாக்கு ; விளைவுக்கு உரியதாக்கு . 
மலைக்குக் கீழுள்ள . 

sub ject -heading , n . பொருள் அட்டவணை . 
subhu man , a . மனித இனத்துக்குக் கீழ்நிலைப்பட்ட ; மனிதப் 
பண்புகளுக்குக் குறைந்த ; மனிதப் பண்புகளை நினைப்பூட்டும் 

subject ify , 0. அகநிலைப்படுத்து , அகநிலைச்சார்பாக்கு , 
இயல்புகளைப் பெற்றுள்ள . 

subjec tion , n . அடிப்படுத்துதல் , கீழ்ப்படுத்துதல் ; ஆட்சிக் 
subhum eral , a . தோளுக்குக் கீழிடப்பட்ட ; தோளுக்குக் 

குட்பட்ட நிலை ; கீழ்ப்படிந்த நிலை ; அடிமை நிலை ; தன் 
கீழே உள்ள . 

னுரிமையற்ற நிலை . 
subimag o, n . ஈ வகையில் முதல் சட்டையுரிக்கு முற்பட்ட 

subjec tive, n . ( இலக் . ) எழுவாய் வேற்றுமை ; a . ( மெய் . ) 
சிறகு முளைத்த வடிவம் . 

அக உணர்வு நிலைக்குரிய , அக எண்ணஞ் சார்ந்த , தன் உள் 
subincis ion , n . அடிவிருத்த சேதனம் . 

ளுணர்வுக்குரிய ; உணர்ந்தறியும் தான் சார்ந்த ; கற்பனை 

நிலையான ; கலை - கலைஞர்கள் வகையில் தனி மனப்போக்குக்கு 
subinfeud ation , n . பண்ணை நிலவுரிமை வகையில் கீழ் 

முனைப்புத் தருகிற , தனி முரண்பாட்டினையே பெரிதுஞ் சார்ந் 
மானிய அளிப்பு . 

திருக்கிற ; புற உண்மைகளை உள்ளபடிக் காட்டாத ; ( இலக் . ) 
subinfeud atory , . கீழ்மானிய தாரர் ; a , கீழ்மானியமாக எழுவாய் சார்ந்த ; ( தொ . ) subjective case , எழுவாய் 
அளிக்கப்பட்ட , 

வேற்றுமை . 


. 


தான் 


1023 
subjectivism 

submersed 
subjec tivism , n . அகநிலை - வாய்மைக்கோட்பாடு , அறி sublima tion , n . மேம்பாடுறுவிப்பு ; பதங்கமாதல் ; ஆவி 
வெல்லாம் உள்ளுணர்வு சார்ந்ததேயன்றிப் புறவாய்மை உறைபடிவாக்கம் ; ஆவி உறைபடிவு ; ஆவி உறைபடிவாக்கத் 
தேர்ந்து துணியத்தக்கவையல்ல என்ற கோட்பாடு . 

தூய்மைப்பாடு ; நிறைவெய்திய நிலை , உயர்வு ; உருமாற்ற 
subject ivist , n . அகநிலைவாய்மைக் கோட்பாட்டாளர் ; அக 

மேம்பாடு ; உணர்ச்சி மேம்பாடு , இயல்புணர்ச்சி சார்ந்த 
நிலைவாய்மைக்கே பெருமதிப்புக் கொடுப்பவர் ; அக உணர்வுச் ஆற்றல் ; தன்னையறியாமலேயே உயர்குறிக்கோள்களை 
சார்பாளர் . 

நோக்கித் திரும்புதல் . 
subjectivist ic, a . அகநிலை வாய்மைக் கோட்பாட்டுச் சார் sublime , n . மேதகு செய்தி ; மீதுயர் கருத்து ; விழுமிய நடை ; 
பான , அகநிலை வாய்மைக் கோட்பாட்டு முனைப்பான . 

a . மேனிலையார்ந்த ; விழுமிய , மாண்பு வாய்ந்த ; மேதகு 

சிறப்பு வாய்ந்த ; வியப்பார்வத்திற்குரிய ; வீறமைவார்ந்த ; 
subjectiv ity , n . அகநிலை , உள்ளுணர்வுச் சார்பு . 

செம்மாந்த , பெருமிதப் போக்குடைய ; இறுமாந்த ; விளைவு 
subject ivize , v . அகநிலை மயமாக்கு ; உள்ளுணர்வு நிலைப் 

பற்றி அஞ்சாத்தன்மை வாய்ந்த ; கவலையற்ற மேலாவித் 
படுத்து . 

தனப் போக்குடைய ; ( உள் . ) தோலடியான , மேற்பரப் 
sub ject - matter , n . நுதல் பொருள் , கூறப்படுஞ் செய்தி , படுத்துக் கீழுள்ள ; 3. பதங்கமாக்கு , ஆவியுறை படிவாக்கு ; 
அடிமூலச் செய்தி , உட்கிடைப் பொருள் . 

பதங்கமாகு , ஆவிஉறை படிவாகு ; பதங்க ஆக்கத்திற்கு 
sub ject - ob ject , n . உணர்வில் உருவாகும் புறப்பொருட் உள்ளாகு ; தூய்மைப்படுத்து ; புடமிட்டு உயர்வுடையதாக்கு , 
படிவம் . 

பண்புமாற்றி விழுமியதாக்கு ; தூய்மைப்படு ; உயர்வுடைய 
subjoin , . பின்னொட்டு ; இறுதியிற் சேர் . 

தாகு . 
subjoin der , n . பிற்குறிப்பு , துணை ஒட்டுக்குறிப்பு . 

sublim inal , a . தூண்டுதல் புலப்பாட்டெல்லைக்குக் . கீழ்ப் 

பட்ட , புலப்படாத் தூண்டுதல் நொய்ம்மையுடைய ; ( தொ . ) 
sub joint , n . துணைமைக்கணு மூட்டு , பூச்சி வகைகளின் கை 
கால் மூட்டு உட்பிரிவுகளில் ஒன்று . 

subliminal self, உள்ளுணர்வான்மா , ஆன்மாவின் அடங்கிய 

உள்ளுணர்வுப்பகுதி . 
sub joue , ( ல . ) adu . பண்டை ரோமர் புராண வழக்குப்படி 

sublim ity , n . விழுப்பம் , உயர் நிலை ; மேம்பாடு , மேதகைமை , 
வானவர் வேந்தன் ஜூபிட்டரின் கீழ் . 

எண்ணம் ; பெருந்தகைமைப் பண்பு ; இறும்பூது , மதிப் 
sub judge , 11. கீழ்முறைமன்ற நடுவர் , சதரமீன் . 

பச்சமும் வியப்பார்வமுமுடைய மனக்கிளர்ச்சி : இறும்பூ 
sub jud ice , ( ல . ) adv . நீதிமுறைமன்ற விசாரணை நிலையில் ; தூட்டுஞ் செய்தி ; உயர்முகடு ; நிறைவெய்திய நிலை . 
இன்னும் தீர்மானிக்கப்படாத நிலையில் ; இன்னும் இருதரப் 

sublinea tion , n . அடிவரையீடு . 
புடையதாக , விவாதிக்கப்படத்தக்கதாக . 

subling ual , a . அடிநாக்கின் கீழான . 
sub jugate, U. அடிப்படுத்து , கீழ்ப்படுத்து ; தோல்வியுறச் 

sublitt oral , a . கரையடுத்தருகே வாழ்கிற ; கரையிலிருந்து 
செய் , வென்று வயப்படுத்து ; கட்டுப்பாட்டின்கீழ்க் கொண்டு 

சிறிதே விலகி வளர்கிற . 
வா ; அடிமை நிலைப்படுத்து . 

sublun ar , n . ( செய் . ) இம்பர் , இவ்வுலக வாணர் ; a . இம்மை 
subjunc tion , n . கீழிணைப்பு , பின்னொட்டிணைப்பு ; பின் 

சார்ந்த , பூவுலகிற்குரிய . 
னிணைப்புப்பகுதி . 

sub lunary , a . திங்களுக்குக் கீழான , மதிக்கீழான , 
subjunc tive , 11. ( இலக் . ) வினைச்சொல்லின் கருத்துப் புனை 

sublu nate , a . பிறையணுக்க வடிவுடைய . 
வியல் பாங்கு ; கருத்துப் புனைவியல் பாங்கு வினையுரு ; a . 
துணைக்கீழிணைப்பான , பின்னொட்டான ; ( இலக் . ) வினைச் 

subluna tion , n . அரைகுறை இடப்பிறழ்ச்சி . 
சொல் வகையில் கருத்துப் புனைவியல் பாங்கான . 

submachine - gun , 1. இயந்திரக் கைத்துப்பாக்கி . 
sub kingdom , n . ( வில . , தாவ . ) இனத்தின் துணைப்பெரும் submamm ary , a . மார்படுத்த . 
பிரிவு . 

sub man , n . விலங்கு நிலை மனிதர் , மனிதப்பண்பு குன்றியவர் . - 
sublan ceolate, a . ( தாவ . ) ஓரளவு ஈட்டித்தலை போன்ற submar ginal , a . விளிம்பருகான , புறவெல்லைக்கோடிக்கு 
வடிவுடைய . 

மிக அணித்தான ; எல்லைக்குச் சிறிது உட்பட்ட . 
sublapsar ian , n . வீழ்ச்சிமீட்சிப் புகழ்வீற்றுக் கோட்பாட் sub marine, n . நீர்மூழ்கி , கடலில் மேற்பரப்படியே மூழ்கிச் 
டாளர் , இறைவன் தன்புகழ் வீறுதோன்றப் பலரை வீழ்ச்சிக் சென்று தாக்கவல்ல போர்க்கப்பல் ; கடலடி வாழ்பவர் ; கட 
கும் சிலரை மீட்சிக்கும் தேர்வு செய்கின்றானென்ற கிறித்தவ லடி வாழ்வுயிர் ; a . கடலின்கீழ் இருக்கிற ; கடலடியிற் செயற் 
சமயக் கிளையின் கோட்பாட்டைப் பின்பற்றுபவர் ; a . வீழ்ச்சி படுகிற ; கடலடியிற் பயன்படுத்தப்படுகிற ; கடலின்கீழ் 
மீட்சிப் புகழ்வீற்றுக் கோட்பாட்டினைச் சார்ந்த . 

அமைக்கப்பட்ட . 
sublate , . ( அள . ) மறு ; ( மெய் . ) உயர்தளப்படுத்து . 

submarin er , n . நீர்மூழ்கிக்கப்பற் பணியாளர் . 
subla tion , n . ( செய் . ) உயர் தளப்பாடு . 

Sub master , n. பள்ளித் துணையாசிரியர் . 
sub lease , n . உட்குத்தகை , கீழ்க்குத்தகை . 

submaxill ary , a . கீழ்த்தாடை சார்ந்த ; கீழ்த்தாடைக்கடியி 
sublease , U. உட்குத்தகைக்கு விடு , மறுகீழ்க் குத்தகைக்கு 

லுள்ள . 
விடு . 

submed iant , n . ( இசை . ) சுரவரிசை வகையின் ஆறாவது 
sublessee , 1. கீழ்க்குத்தகை பெற்றவர் . 

சுரம் . 
subless or , n . கீழ்க்குத்தகைக்கு விட்டவர் . 

submen tal , a . ( உள் . ) மோவாயின் கீழான . 
sublet , n . கீழ்க்குத்தகைக்கு விடுதல் ; a . கீழ்க்குத்தகைக்கு 

submerge , ப . மூழ்கடி ; நீருக்கடியில் வை ; நீருள் அமிழ்த்து ; 
விடப்பட்ட ; . கீழ்க்குத்தகைக்கு விடு . 

வெள்ளத்தில் மூழ்குவி ; வெள்ளப்பெருக்கிற்கு உள்ளாக்கு ; 
sublibrar ian , n . உதவி ஏடகர் , புத்தக நிலையத் துணைத் 

மேற்சென்று வெள்ளம் பெருக்குவி ; நீர்மூழ்கிக்கப்பல் வகை 

யில் நீரில் அமிழ் , நீர்நிலையின் அடிக்குச் செல் ; வறுமை துயர் 
தலைவர் . 

முதலியவற்றிற்கு ஆட்படுத்திச் செயலற்றவராக்கு . 
sublieuten ant, n. துணைத்தரப் படைத்தலைவர் ; சிறு 
துணைமைப் பணித் தலைவர் . 

submerged , a . அமிழ்ந்த ; நீருள் ஆழ்ந்த ; வெள்ள மீதூரப் 

பெற்ற ; நீரினுள் வளர்கிற ; வறுமைத்துயரில் முற்றிலும் 
sub limate , n . பதங்கம் , ஆவி உறைபடிவு , சூடேற்றி ஆவி 

ஆழ்ந்த . 
யாக மாற்றிப் பின்னர் கெட்டியாக ஆறவிடப்பட்ட சரக்கு ; 

submer gence , 11. அமிழ்த்தீடு : அமிழ்வு . 
a . பதங்கமாக்கப்பட்ட ; 3. உயர்வுபடுத்து ; ஆவி உறை 
படிவாக்கு ; நயமாக்கு , மேன்மைப்படுத்து , தூய்மையாக்கு ; 

submerse , U. ( அரு . ) அமிழ்த்து . 
( தொ . ) corrosive sublimate , பாதரசப் பாசிகை . 

submersed , a . ( தாவ . ) நீருள் வளர்கிற . 


1024 
submersible 

subscapular 
submers ible , 1. எளிதமிழ்வுப்படகு , விரும்பினால் எளிதில் subordina tion , 1. துணைமைநிலை ; கீழ்நிலை ; துணைமை 
மூழ்கடித்துவிடக்கூடிய படகு ; a . நீரில் மூழ்கடித்துவிடக் நிலைக்கு இறக்குதல் ; கீழ்நிலை எய்துவித்தல் ; கீழடக்கம் ; 
கூடிய . 

குறைந்த முக்கியத்துவம் ; குறைந்த படித்தரம் ; பணிவு ; 
submer sion , n . அமிழ்த்தீடு ; மூழ்கடிப்பு ; அமிழ்வு ; நீரில் படிப்படி இறக்க ஒழுங்கு ; படிப்படி இறக்கக் கவான் உள் 
அமிழ்ந்துள்ள நிலை , நீரில் மூழ்கியிருத்தல். 

வளைவுத்தொகுதி . 
submi cron , n. நுணங்கணு , சிறப்பு நுண்ணோக்காடி subordina tionism , n . பின்னிறக்கக்கோட்பாடு , கிறித்தவ 
யின்றிக் காணமுடியாத நுண்ணணு . 

மூவொருமைத்துவத்தில் முதலாவதற்கு இரண்டாவதும் மூன் 
submi ssion , 11. பணிதல் ; கீழப்படிவு ; சரணடைவு ; பணி 

றாவதுந் தாழ்ந்தவை யென்னுங் கோட்பாடு . 
வடக்கப்பண்பு ; பணிவான நடத்தை ; பணிவிணக்கம் ; பணி subor dinative, a . பணிவடக்கப் பாங்குள்ள ; துணைமை 
வமைதி ; முழுநிறை தன்னொப்படைப்பு ; கீழ்ப்படிவு மனப் நிலைக்குரிய ; துணைமைநிலை குறித்த . 
பான்மை ; அனுப்பீடு , ஒப்படைப்பு ; வழக்குமன்றத்தில் suborn , . கைக்கூலிகொடுத்து வசப்படுத்து . 
வழக்குரைஞர் நடுவர் வகையில் முன்னிலைத் தெரிவிப்பு ; முன் 

subo vate, a . ஏறத்தாழ முட்டைவடிவான . 
னிலைத் தெரிவிப்புரை ; முறையீடு , 

subpharyn geal , a . தொண்டையடி சார்ந்த 
submiss ive, a . பணிவமைதி வாய்ந்த ; வளைந்துகொடுக்கும் 

subphren ic, a . வயிற்றுவிதானத்திற்குக் கீழான . 
பாங்குள்ள , இணங்கிப்போகிற . 

subpil ose , a . சிறிதே மயிர்மூடிய . 
submit , ப . சரணடை ; கீழ்ப்படி ; ஆய்வுக்காக எடுத்துரை ; 
தெரிவி ; பணிவிணக்கத்தோடு வற்புறுத்து ; விட்டுக்கொடு ; 

subpleur al , a. (உள் மரு . ) நுரையீரலுறைக்கு அடியி 

லுள்ள . 
எதிர்க்காமலிரு ; விலகிக்கொள் ; இடங்கொடு . 
submon tane, a . மலை அடிவாரத்திலுள்ள ; மலையடியிலுள்ள . 

sub plot , n . துணைக்கதைக் கூறு , துணை நிகழ்ச்சிக் கூறு . 

subpoen a , 1. முறைமன்ற அழைப்பு ஆணை ; 3. முறைமன்ற 
submuc ous , a . ( உள் . ) சளிச்சவ்வின் கீழிருக்கிற . 

அழைப்பு ஆணைப்பத்திரஞ் சேர்ப்பி . 
submul tiple, 1. சரி ஆக்கக்கூற்றென் , ஓர் எண்ணை மீத 
மில்லாமல் வகுக்கிற மற்றோர் எண் ; a . சரி ஈவான , 

sub poena , ( ல. ) adv . தண்டனைக்குட்பட்டு . 

சரிநேர் 
கூறான . 

subpol ar , a . ஏறத்தாழத் துருவ மண்டல இயல்புள்ள ; 
subnarcot ic , a . 

கிட்டத்தட்ட துருவ மண்டலத்திலிருக்கிற ; ( வான் . ) துருவ 
ஏறத்தாழத் தூக்கமயக்கம் ஊட்டுகிற , 

விண்முனைக்கு நேர் கீழேயுள்ள . 
இள மறமறப்பூட்டுகிற . 
subnas al, a . மூக்கின் கீழ் அமைந்த . 

subpref ect , 1. துணைப்படையாட்சியாளர் ; பண்டை ரோமா 
subnasc ent , a . அடியில் வளர்கிற . 

புரியில் துணை ஆட்சி அரங்கத் தலைவர் ; துணைச்சட்டாம் 

பிள்ளை . 
subna tural , a . இயல்நிலைக்குக் குறைவான . 

subpref ecture , n . துணைப்படையாட்சியாளர் பதவி ; 
subneu ral , a . நரப்புக்கணுவுக்கு அடுத்துக்கீழான , நரப்பு 

பண்டை ரோமாபுரியில் துணை ஆட்சி அரங்கத் தலைமைப் 
நாணுக்குக் கீழான . 

பதவி ; துணைச்சட்டாம்பிள்ளை நிலை . 
subni veal , subniv ean , a . பனியடியிலுள்ள , பனிக்குக் 

sub pri or , n . மடத்துத் தலைவருக்கு அடுத்துக் கீழுள்ள 
கீழுள்ள . 

துறவி ; fem . sub pri oress. 
subnor mal , n . ( வடி . ) ஊடச்சுவரை மீது செங்கோட்டின் 

subpyram idal , a . ஏறத்தாழக் கூம்பு கோபுரவடிவான . 
படிவு ; a . இயல் நிலைக்குக் குறைவான . 

subquadrang ular , a . ஏறத்தாழ நாற்கட்ட வடிவான . 
subnormal ity , n . இயல்நிலைக்குக் குறைந்த தன்மை . 

subquad rate , a . ஏறத்தாழ நாற்கட்ட வடிவமான . 
suboccip ital , a . ( உள் . ) பிடரியெலும்பின் கீழான . 

subquin tuple, a . 1 : 5 என்னும் தகவுப்படியுள்ள . 
subocean ic , a . ( மண் . ) மாகடல் அடிக்குக் கீழே இருக்கிற ; 
மாகடலுக்குக் கீழே நிகழ்கிற . 

subrectang ular , a . ஏறத்தாழ நாற்கோணமான , ஏறத் 

தாழ நாற்கட்டமான . 
suboc tuple , a . எட்டின் ஒரு கூறுகொண்ட ; 1 : 8 என்னும் 

sub rector , n . ஊர் மதகுருவின் அதிகாரம்பெற்ற பிரதிநிதி ; 
தகவுப்படியுள்ள . 

கல்வி நிலைய முகவர் உரிமைபெற்ற ஆட்பெயர் . 
suboc ular , a . கண்ணின் கீழுள்ள . 

subref erence , n . அரைகுறைக் குறிப்பீடு , மறைமுகக் 
suboesopha geal , a . உணவுக்குழாய்க்கு அடியிலுள்ள . 

குறிப்பீடு . 
suboper cular , a . மீன் செதிளுறை எலும்புக்குக் கீழான . sub regional, a . விலங்கியல் நிலவியலின் மாவடைப் 
suboper culum, 1. மீன் செதிளுறை எலும்பு . 

பரப்பின் துணைப்பிரிவு சார்ந்த . 
suborb ital , a . கட்குழியின் கீழுள்ள . 

sub rent , 3. கீழ்வாடகைக்கு விடு . 
sub order , n . ( உயி . ) இனக்குழுமத்தின் உட்பிரிவு ; இனங் subrep tion , n . புரட்டீட்டு , புரட்டுரையினால் ஒன்றைப் 
களின் தொகுதி . 

பெறுதல் ; அதிரடிப்பேறு , அதிரடியால் ஒன்றைக் கைப் 
subord inal , a . இனக்குழும உட்பிரிவு சார்ந்த ; இனக்குழும 

பற்றுதல் . 
உட்பிரிவின் இயல்புள்ள , இனக்குழும உட்பிரிவின் தரமான . 

subret inal , a . கண்விழித்திரைக் கீழான . 
subord inate , 1. கீழ்ப்பணியாளர் , ஒருவர் கீழ்ப் பணிசெய் 

subrhomboid al , a. ஏறத்தாழச் சாய்சதுரவடிவான . 
பவர் ; a . கீழ்நிலைப்பட்ட ; கீழ்ப்படியான ; துணைமையான ; subroga tion , 1 , ( சட் . ) கடன் பற்றுரிமை மாற்றீடு . 
இரண்டாம் படியான ; குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த ; sub ros a , ( ல . ) adv . மறைசெய்தியாக , இரகசியங் காக்க 
சிறப்புக்குன்றிய ; தரம் குன்றிய ; அடிமைபோல் நடக்கிற ; வேண்டுமென்னும் வாக்குறுதியுடன் . 
( இலக் . ) வாசக உறுப்பு வகையில் சார்பியலான ; ( இலக் . ) 
இடைச்சொல் வகையில் சார்பியல் உறுப்புக்களை முதலுடன் 

subsac ral, a. விலங்கின் முக்கோணக் குத எலும்பிற்குக் 
இணைக்கிற ; 3. கீழ்நிலை எய்துவி ; குறைந்த முக்கியத்துவ 

கீழுள்ள ; மனிதனின் முக்கோணக் குத எலும்பின் முன்னுள்ள . 
முடையதாக்கு ; சிறப்புக்குன்றியதாக நடத்து ; குறைவுடைய 

subsatura tion , n . ஏறத்தாழ முழு நிறை செறிமான 
தாக மதிப்பிடு ; கருவி நிலைக்குத் தாழ்த்து ; கருவியாக மட் முடைமை . 
டுங் கருது ; ( தொ . ) subordinate clause , சார்புறுப்பு subscap ular , a . விலங்கின் தோள்பட்டை எலும்பிற்குக் 
வாசகம் ; cubordinate conjunction , சார்புறுப்பிணைவிடைச் கீழுள்ள ; மனிதர் வகையில் தோள்பட்டை எலும்பிற்கு முன் 
சொல் . 

னுள்ள , 


1025 


subscribe 


substantialist 


subscribe , . அடியில் எழுது , ஆவணத்தின் அடியிற் பெய 
ரெழுது ; கீழ்க் குறிப்பிடு ; அடியொப்பமிடு , அடிக் கையெழுத் 
திடு ; கொள்கை அல்லது தீர்மான வகையில் பற்றார்வம் 
தெரிவி ; நன்கொடைப் பங்காளர் பட்டியில் பெயரெழுது ; 
நன்கொடை கொடு ; நன்கொடை கொடுப்பதாகக் கூறு ; 
பொதுநிதிக்குத் தொகை வழங்கு ; பொதுநோக்கத்திற்குத் 
தொகை அளி ; பொதுநிதிக்கு நிதி திரட்டு ; பொது நோக்கத் 
துக்கு நிதி திரட்டு . 
subscrib er , 1. நிலைவரியாளர் , ஒப்பம் தெரிவிப்பவர் ; ஆதர 
வாளர் ; கையொப்பக்காரர் ; ( தொ . ) the subscriber , அடியிற் 
கையொப்பமிட்டிருப்பவர் . 
sub script , a . ( இலக் . ) கிரேக்க எழுத்துக்களுடனே எழுத் 

தாக அடியில் எழுதப்பட்ட . 
subscrip tion , n . அடியில் எழுதுதல் ; அடியெழுத்து , கீழே 
எழுதப்பட்டது ; கடையெழுத்து , கையொப்பம் ; இசை 
விணக்கம் , ஒப்புதல் தெரிவிப்பு ; நிலைவரி ; சந்தா ; உறுப் 
பினர் கட்டணம் ; தவணைவரி விற்பனை முறை ; நிதி - கழகம் 
முதலியவற்றிற்குத் தொகை வழங்கீடு ; கையொப்பப் பணம் . 
sub secive , a . பின்னும் மீந்திருக்கிற , தேவைக்கு மேற்பட்ட . 
sub section , 1. உட்பிரிவு . 
subsell ium , 1. மடிப்பு நிமிர்விருக்கை , திருக்கோயிலில் 
நிற்கும்போது சார்பளிப்பதற்காக மறிநிலையில் மடக்குடைய 

இருக்கை ; pl . subsell is . 
subsen sible, a . உணர்ச்சி வரம்புக்குக் கீழுள்ள . 
subsep tule, a . 1 : 7 என்னுந் தகவுப்படியுள்ள . 
sub sequent , a , பின்தொடர்ந்து வருகிற ; பிற்பட்ட ; பின் 
தொடர்பான ; அடுத்துவந்த , பிற்காலத்தியதான ; பிற்பட 
நேர்ந்த . 
sub sequently , adv . பின்னர் , அடுத்து , பிறகு , அதன் 

பின் . 
subser ous , a . நிணநீர்ச்சவ்வின் கீழுள்ள . 
subserve , 1. செயல்துணையாகப் பயன்படு ; உகந்திரு, அனு 

குணமாயிரு ; சார்வாயிரு , சாதகமாயிரு ; வளர்ச்சிக்கு உதவு . 
subser vience, n . கருவிப்பயனுடைமை ; கருவி மட்டான பய 

னுடைமை ; கெஞ்சுநிலை , அடிமைநிலை ; அடிவருடிப்பண்பு . 
subserv ient , a . துணைக்கருவியாகப் பயன்படுகிற ; கெஞ்சு 

கிற , அடிமைப்பண்புடைய ; அடிவருடி வாழ்கிற . 
subsess ile , a . முற்றிலும் காம்பற்றதல்லா த . 
subsex tuple , a . 1 : 6 என்னுந் தகவுப்படியுள்ள , 
sub - shrub , n . அடிப்புதர் . 
subshrubb y , a . அடிப்புதர் இயல்பான ; அடிப்புதர் நிறைந்த . 
subside , 0. சிறிது சிறிதாக வற்று ; சிறிது தணி ; வடிந்து 
போ ; மறைந்துபோ ; நிலம் வகையில் சரிந்து விழு , பரப்பு 
வகையில் அமிழ்வுறு ; இரிவுறு , கட்டிட வகையில் நிலமட்டத் 
திற்குக் கீழ் அமர்வுறு , கப்பல் வகையில் நீர்மட்டத்திற்குக் 
கீழ் அமுங்கு ; நீரின் இடை மிதவைப் பொருள் வகையில் 
மெல்ல அடியில் படிவுறு ; ஆள் வகையில் கீழமைவுறு ; 
அடங்கியமர்வுறு ; செயலொடுங்கியிரு , எழுச்சியற்றிரு , 
அமைவுறு ; தணிவுறு ; ஆறு . 
sub sidence , n . தணிதல் , வடிந்து வருதல் ; அமிழ்வு ; 

அமைவு ; படிவுறுதல் ; அமர்வு ; ஒடுங்குதல் . 
subsidiary , n . உதவுபவர் , உதவியாளர் ; உதவிப்பொருள் ; 
உதவிப்பொருள் வழங்குபவர் ; உதவுவது ; உதவிப்பொருள் 
வழங்குவது ; கிளை ஆட்சி நிறுவனம் , மற்றொரு நிறுவனத் 
தால் பாதிக்கு மேற் பங்கெடுக்கப்பட்டு அதன் ஆட்சியின் 
கீழுள்ள நிறுவனம் ; a . துணையாகப் பயன்படுகிற ; குறை 
நிரப்பியுதவுகிற ; உடனுதவியான ; நிறுவனம் வகையில் 
துணையா தரவு பெறுகிற , மற்றொரு நிறுவனத்தால் பாதிக்கு 
மேல் பங்கெடுக்கப்பட்டு அதன் ஆதிக்கத்திலிருக்கிற ; படை 
வகையில் உதவிப்பொருள் பெற்ற , மற்றொரு நாட்டினால் 
கூலிக்கு அமர்த்தப்பெற்ற 

130 


sub sidize , n . துணையா தரவு அளி ; படைகளுக்கு வெளி 
நாட்டிலிருந்து உதவிகொடு ; அரசாங்க வகையில் தொழில் 
களுக்கு உதவிப்பொருள் கொடு . 
sub sidy , 1. ( வர ) படி உதவிப்பொருள் , உதவித்தொகை ; 
தனிவரி , குறிப்பிட்ட தறுவாயில் விதிக்கப்படும் வரி ; நல்லா 
தரவுத் தொகை , படைத்துறை கப்பற்படை உதவிக்காக 
மற்றொரு நாடு வழங்கும் பணம் ; ஊக்கத்தொகை , தொழில் 
அறத்துறைச் சார்பாக அரசின் பணவுதவி . 
sub silen tio , ( ல . ) ads . பொதுமக்கள் அறியாமல் , சந்தடி 

யின்றி. 
subsist , 0. உளதாகு ; பிழைத்திரு ; பிழைத்துவாழ் ; வாழ்ந்து 
கொண்டிரு ; மெய்ம்மையாயிரு ; உயிர்காத்துக்கொண்டிரு, 
உயிர் தாங்கியிரு ; வாழ்க்கைக்குரியன பெறு ; வாழ்க்கைக் 

குரியன பெற்று வாழ் ; உயிர்வாழ்வுக்குரியன கொடுத்துதவு . 
subsis tence, n . வாழ்வு ; பிழைப்பு , பிழைப்பாதாரம் ; வாழ்வுத் 
தேவை , பிழைப்புவழி , சீவனோபாயம் ; . வாழ்க்கைத்தொழில் ; 
( தொ . ) subsistence money , வாழ்க்கைப் படி ; பிழைப்பூதிய 
முன் பணம் . 
sub soil , n . கீழ்மண் , அடிமண் ; U. அடிமண்ணைக் கிளறி 

இறுக்கம் தளர்த்து . 
sub soiler , n . அடிமண் கிளறுபவர் . 
sub soiling , 1. ஆழ் அடிமண் உழவு ; கண்காணாச் செயல் 

முறைகள் . 
subso lai , a . கதிரவனுக்கு நேர்கீழான ; நிலவுலகப் பரப் 

பிடத்தின் வகையில் கதிரவன் நேர் உச்சிக்கு வருகிற . 
sub specie, ( ல . ) adv . தோற்றப்படி ; காட்சிக்கோணத்தில் . 
sub specie aeternitatis, ( ல . ) adu . நிலைபேறுடைமை முறை 

மையில் ; உள்ளார்ந்த மெய்யியல்பின்படி . 
sub spe cies , n . துணைவகை , வகையின் பெரிய உட்கிளை . 
subspecif ic , a . துணைவகை சார்ந்த ; துணைவகையின் இயல் 

புடைய ; ஏறத்தாழத் தனிவகை ஒட்டிய . 
subsphe rical, a . ஏறத்தாழ உருண்டை வடிவான . 
subspin ous , a . ஓரளவு முள்ளுடைய . 
sub stage, 1. அடித்தட்டு,. நுண்ணோக்காடியில் காட்சிச் 

சில்லுக்குக் கீழுள்ள கருவிகலப்பகுதி . 
sub stance , n . பொருள் ; பண்டம் , பொருளின் உருவகை ; 
பிழம்பு ; பண்பி , பண்புக்கு அடிப்படையான பொருட்கூறு ; 
காட்சியின் அடிப்படைக்கூறு ; நிகழ்ச்சியின் இன்றியமையாப் 
பகுதி ; அடிப்படை , ஆதார முக்கியமான பகுதி ; சாரம் ; 
உயிர் நிலைப்பகுதி ; கருமூலம் ; கருப்பகுதி ; உட்கரு ; கருப் 
பொருட் செய்தி ; உடற்கூறான பகுதி ; கருத்துரை ; சுருக்கம் ; 
உண்மைப்பொருள் ; உண்மையாயிருப்பது , கற்பனையில்லா 
தது ; மூலப்பொருள் ; திண்மை , கெட்டிமை ; திண்ணிய 
தகுதி , திட்டமான மதிப்பு ; மெய்ப்படி உடைமை ; செல்வ 
நிலை , சொத்து . 
substan tial , a . பொருண்மையுடைய ; பொருளியலான , சட 
மான ; பிழம்புருவான , திடப்பொருளான ; கெட்டியான ; 
செறிவான ; கருத்துள்ள ; தடித்த ; வலிமையான ; நொய் 
தாகாத ; உறுதியான ; நீடித்துழைக்கக்கூடிய ; வாணிகத் 
துறையில் கட்டுறுதியான ; 

மெய்யான ; உள்ளபடியா 
யிருக்கிற ; பொய்த் தோற்றமல்லாத ; அனுபவபூர்வமான ; 
செயல்துறையில் கண்ட ; பயனுடைய ; சாரமான ; முக்கிய 
மான ; உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்த ; மெய்ம்மதிப் 
புடைய ; மெய்த்தகுதி வாய்ந்த ; பெரும்பகுதியான ; உருப் 
படியான , கணிசமான ; போதிய அளவான ; சொத்துடைய ; 
போதிய செல்வமுள்ள . 
substan tialism , 1. புறப்பொருள் வாய்மைக்கோள் , இயற் 
காட்சிகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் அடிப்படைய 

யான புறநிலை 
மெய்ம்மைக் கூறுகளே உண்டு என்று கொள்ளுங் கோட் 
பாடு . 
substan tialist , n . புறப்பொருள் வாய்மைக் கோட்பாட் 
டாளர் . 


1026 


substantialize 


subtreasurer 


. 


substan tialize , v . மெய்யாக்கு : மெய்ப்படிவங் கொடு ; 

செயல்வாய்மைப்படுத்து ; மெய்வாழ்வியல்பூட்டு ; மதிப்புடைய 
தாக்கு ; முக்கியமான தாக்கு ; போதிய அளவுடையதாக்கு ; 
மெய்யாகு ; மெய்யாகப்பெறு ; மெய்ப்படிவம் பெறு ; செயல் 
வாய்மைப்படு ; மெய்ந்நிலை எய்து ; மதிப்புடையதாகு ; முக்கிய 
மானதாகு ; போதிய அளவுடையதாகு . 
substan tially , adv . மெய்ந்நிலையில் , பொருண்மை வகை 
யில் ; காரிய அளவில் ; உருப்படியான முறையில் ; முக்கிய 
கூறுகளில் ; கணிசமான நிலையில் ; போதிய அளவில் ; மொத் 
தத்தில் ; ஏறத்தாழ , கிட்டத்தட்ட ; பெரிய அளவு மாறுத 
லின்றி ; சொல்லின் பொருளளவில் . 
substan tiate, U. எண்பி , மெய்ப்பி ; உறுதிப்படுத்து , கண் 
கூடாகக் காட்டு ; காரணங் காட்டி விளக்கு ; எடுத்துக் 
காட்டுக்களுடன் வலியுறுத்து . 
substantiv al , a . ( இலக் . ) பெயர்ச்சொல்லின் இயல்பினதான . 
substantiv ally , adu . பெயர்ச்சொல்லின் இயல்பினதாக . 
sub stantive , n . தன்னிலைப் பெயர்ச்சொல் ; லத்தீன கிரேக்க 
முதலிய பண்டை மொழி வழக்கில் பெயரடையல்லாத 
பெயர்ச்சொல் ; a . நிலையான ; 

நிலையான ; தனியியலான , பிறிதின் 
சார்பற்றுத் தனி இருப்புக் கொண்ட ; அறிவு வகையில் 
உய்த்தறிய வேண்டியதல்லாத ; தன்னிலையான , துணைமை 
நிலையினதாயிராத ; தற்சார்பியலான , ஒட்டு நிலையின தா 
யிராத ; தனிநிலையான , சார்பு நிலையினதாயிராத ; ( படை . ) 
பொருள் நிலையான, பணி வகையில் மதிப்பியலாகவோ 
மதிப்புரிமைப்பேறாகவோ - தற்காலிகமாகவோ இராத ; 
( இலக் . ) கிரேக்க லத்தீன முதலிய பண்டை மொழிகள் வகை 
யில் பெயர்ச்சொற்களுள் பெயரடை உட்படுத்தாத தனி 
யியலான . 
sub stantively , adv . = substantivally . 
sub station , 1. துணை நிலையம் . 
substell ar , a . விண்மீனுக்கு நேர்கீழான , நிலவுலகப்பரப்பு 

வகையில் விண்மீன் உச்சமாகத் தெரிவதற்கிடமான . 
subster nal , a . மார்பெலும்பிற்குக் கீழான . 
sub stitute , 1. பதிலாள் , மாற்றாள் ; பதிற்பொருள் ; மாற்றுப் 
பொருள் , பகரப்போலி ; 3. பதில் ஏற்பாடு செய் , பதிலாள் 
அமர்த்து , மாற்றீடு செய் ; பரிமாற்றமாகக் கொடு , 
substitu tion , 1. பதிலீடு ; பதில்வைப்பு ; ஆள் மாற்றீடு ; 
பொருள் மாற்றீடு ; பதிலாள் நிலை ; மாற்றுப்பொருள் நிலை ; 
( வேதி . ) அணுமாற்றீடு , அணுத்திரண்மத்தில் திரண்மம் 
பிளக்காமலேயே அணுவினிடம் அணுவாக மாறுபடல் ; 
( தொ . ) substitution product , ( வேதி . ) பதிலீட்டு விளைவு . 
substrat um , n . கீழடுக்கு , 

கீழடுக்கு , அடித்தள அடுக்கு ; கீழாக 
இருப்பது ; அடிநிலைப் பாளம் ; அடிநிலத் தளம் ; அடிநிலைக் 
கூறு ; அடிமூலக் கூறு , பண்புகள் செறிந்த மூலக்கூறு ; 
அடி உயிர்த்தளம் , செடியின வளர்ச்சித்தளம் ; அடிவாழ்வுத் 
தளம் , உயிரின வாழ்விற்குரிய தளம் ; pl . substrat a . 
substruct , . கீழேகட்டு ; அடிப்படையிடு , கடைகாலிடு . 
substruc tion , 1 , கீழ்க் கட்டுமானம் . 
substruc tural , a . கீழ்க் கட்டுமானஞ் சார்ந்த . 
substruc ture , n . = substruction . 
sub style , 11. கதிர்மணி வட்டத்தில் கோல் அமைந்துள்ள 

வரை . 
subsult ive, subsult ory , a . வெட்டி வெட்டி இயக்குகிற , 

சுரித்திழுக்கிற . 
subsult us , n . நடுக்கியக்கம் . 
subsume , . எடுத்துக்காட்டுச் செய்திகள் வகையில் விதியின் 

கீழ் உட்படுத்திக் குறிப்பிடு , 
sub surface , a . மேற்பரப்பகத்திற்குக் கீழே . 
sub tack , n. ஸ்காத்லாந்து வழக்கில் கீழ்க் குத்தகை . 
sub tacks man , n . ஸ்காத்லாந்து வழக்கில் கீழ்க் குத்தகை 

எடுப்பவர் . 
sub tan gent , 1. ஊடுவரையில் தொடுவரை மீட்டம் . 


subtem perate , a . மட்டணவிய , மித மண்டலத்தைவிடச் 

சற்றே குளிர்மிக்க . 
sub tenancy , 1. கீழ்க்குடிவாரம் . 
sub tenant , n . கீழ்க்குடிவாரத்தார் . 
subtend , 3. ( வடி . ) நாண்வரை - முக்கோணப் பக்கம் ஆகிய 

வற்றின் வகையில் கோணத்திற்கு எதிர்வீழ்வாயிரு . 
subtense , 11. ( வடி . ) எதிர்வீழ்வரை , கோண வகையில் எதிர் 

வீழ்வாகும் நாண்வரை அல்லது முக்கோணப்பக்கம் . 
sub terfuge, n. நழுவமைப்பு , தப்புச்சாக்கு ; சூழ்ச்சித்தலைக் 

கீட்டு வாதமுறை ; திருக்கு மறுக்கு வாதம் . 
subterh uman , a . மனித இயல்பிற் குறைந்த ; மனிதனுக்குக் 

கீழ்ப்பட்ட . 
subternat ural , a . இயல்நிலைக்குக் கீழான , இயற்கை நிலை 

யிற் குறைந்த . 
subterposi tion , 1. கீழ்வைப்பு ; கீழ் உள்ள நிலை . 
subterran ean , n . பொதியறை வாழ்வோர் ; பொதியறை ; 
a . நிலத்திற்குக் கீழான , அடிநிலத்தினூடான , சுருங்கை 
வழியாயமைந்த ; மறைவழியான . 
subterran eously , adu . அடிநில வழியாக ; மறைமுகமாக ; 

மறைவழியூடாக . 
subthora cic , a . மார்புக் கூட்டிற்குக் கீழேயுள்ள . 
sub til , sub tile , a . = subtle . 
subt ilize , 1. நொய்தாக்கு , நுண்மையதாக்கு ; தூய்மைப் 

படுத்து ; நயமுடையதாகு . 
subt ilty , n . = subtlety. 
sub title , n . ஏட்டுத் துணைத்தலைப்பு ; சுருக்கத்தலைப்பு ; பக்க 
மோடும் தலைப்புத்துணுக்கு ; இரண்டாம் பெயர் ; திரைப் 
படச் சுருளின் முனைப்பான முகப்புரை . 
su btle , a . நுட்பமான , நுட்பநுணுக்கமான ; நொய்தினும் 
நொய்தான ; சூட்சுமமான ; நுண்ணயம் வாய்ந்த , மென்னய 
மிக்க ; உள்ளார்ந்த நுணுக்கமுடைய ; நுழைபுலம் வாய்ந்த , 
கூர்த்த மதியுடைய ; கூருணர்வுடைய ; நுட்பவேறுபாடுடைய ; 
நுட்பவேறுபாடுகள் காண்கிற ; நுட்பமாகச் செய்யப்பட் 
டுள்ள ; மென்படர்வான ; மறை நுட்பம் வாய்ந்த ; புலம்படா 
நுணுக்க இரகசியமான ; பிடிகொடாதிருக்கிற ; நழுவிச் செல் 
லுந் திறமுடைய ; பின்தொடர முடியாத , நுண்ணயச் சூழ்ச் 

சித் திறமிக்க ; இரண்டகமான . 
subt lety , n . நுட்பநுணுக்கம் ; நுண்ணயம் , நய நுணுக்கம் ; 
நுழைநுட்பம் ; மயிரிழை நுணுக்கம் ; நுண்ணய வேறுபாடு ; 
மயிரிழை வேறுபாட்டு நுட்பம் ; நுழைபுலம் ; மதிநுட்பம் ; 
கூருணர்வு ; மறைநுட்பம் ; மர்மத்திறம் ; பிடிகொடாத்திறம் ; 
புரியாத் திறநுட்பம் ; நழுவுதிறம் ; தட்டிக் கழிப்புத் திறம் ; 
நுண்ணயச் சூழ்ச்சித்திறம் ; ஈரடி , இரண்டகத்தன்மை ; நுட்ப 
நேர்த்தி நயம் . 
subt ly , adv. நுண்ணயத்துடன் , மென்னயமாக ; மெல்லிழைவு 

நயத்துடன் ; கூருணர்வுடன் ; நுண்ணயச் சூழ்ச்சித்திறம்பட . 
subton ic , n . ( இசை . ) சுதிக்கு அடுத்த கீழ்ச்சுரம் . 
subtop ic , n . உருக்கெடுக்கும் நகரக் கட்டுமானப்பகுதி ; அரு 

வருப்பான ஊர்க் கட்டுமானப்பகுதி . 
subtract , 0. கழி ; நீக்கு ; அகற்று ; பிரித்தெடு ; பின்வாங் 

கிக் கொள் ; தொகையிலிருந்து பகுதியை எடுத்துவிடு .. 
subtrac tion , n . கழித்தல் , நீக்கல் , பின்வாங்கிக்கொள்ளுதல் , 
எடுத்துவிடல் , கொடாமல் வைத்துக்கொள்ளுதல் ; ( கண . ) 
கழிப்புமுறை , வேற்றுமை கண்டுபிடிப்புமுறை . 
subtrac tive, a . கழித்தலைக் குறிக்கிற , நீக்கிவிடும் பாங் 

குள்ள , குறைத்துவிடும் இயல்புடைய ; எதிர்மறையான . 
subtract or , n . நிறமகற்றி , குறிப்பிட்ட நிறமகற்றத்தக்க 

ஒளிக்கதிர் அரிப்பு . 
sub trahend , n . ( கண . ) குறைக்கப்படவேண்டிய எண் . 
sub treas urer , n . துணைக் கருவூலத் தலைவர் . 


மாக . 


. 


1027 
subtreasury 

succumb 
subtreasury , 11. துணைக்கருவூலம் , துணைப்பண்டாரம் , Succes fou , ( பிர . ) n . ஆரவாரவெற்றி ; 
துணைக்கஜானா. 

success , n . வெற்றி ; நற்பயன் ; ஈடேற்றம் ; நோக்க நிறை 
sub tribe , n . ( வில . , தாவ . ) துணைக்குழுமம் . 

வேற்றம் ; ஆக்கம் , செல்வப்பேறு ; புகழாக்கம் , புகழுயர்வு ; 
subtri ple, a . ( கண . ) 1 : 3 என்னும் தகவுப்படியுள்ள . 

புகழ்ப்பேறு ; பதவி உயர்வு ; பதவிப்பேறு ; வெற்றி எய்திய 
subtrop ic , subtrop ical , a . வெப்பமண்டலம் அணவிய , 

வர் ; புகழாக்கம் பெற்றவர் ; வெற்றிச் செய்தி ; புகழாக்கச் 

செய்தி ; உருவெற்றியாளர் , உருப்போடப் பயிற்சிபெற்று 
ஏறத்தாழ வெப்பமண்டல நிலை சார்ந்த . 

வெற்றிபெற்ற மாணவர் ; விளைவு . 
subtrop ics, n . pl . வெப்பமண்டல அணிமையிடம் . 

success ful , a . வெற்றியார்ந்த ; செயல்வகையில் 

நிறை 
sub ulate , sub uliform , a . ( தாவ ., வில . ) தமரூசி வடி 

வேறிய ; வெற்றிக்குரிய , வெற்றிக்கு வழிவகுக்கிற ; ஆள் 
வுடைய . 

வகையில் வெற்றிகண்ட ; வெற்றியாக்கமுடைய . 
subumbrell a , n . இழுதுமீன் குடையுறுப்பின் அடிப்புறம் . 

success fully , adv . வெற்றியுடன் , பயனிறைவுடன் ; ஆக்க 
subung ual , a . குளம்படிக்குரிய ; நக அடிக்குரிய . 
subung ulate , a . ( வில . ) குளம்புகளும் பல கால்விரற் கூறு succe ssion , 1. தொடர்ச்சி ; தொடர்வு ; வரிசை ; 
களும் ஒருங்கேயுடைய . 

தடுத்து வருகை ; ஒன்றன்பின் ஒன்றுவருதல் ; தொடர்ந்து 
sub urb , n. புறநகர் , புறஞ்சேரி . 

வருவன ; மரபுரிமை ; தாய உரிமையுடையவர் வரிசை ; மரபு 
suburb an , n . புறநகர்வாணர் , நகர்ப்புறவாசி ; a . புறநகர் வழி ; அரசுக்கால்வழி ; பதவியுரிமை ; தாயவுரிமை ; குருவழிக் 
சார்ந்த ; புறநகரிலுள்ள; புறநகரில் வாழ்கிற ; புறநகர் இயல்பு 

கால்மரபு ; ஆன்மிக மரபு ; சமயத் திருவுரிமை மரபு : ( உயி . ) 
வாய்ந்த ; புறநகருக்குரிய தனிப்பண்புவாய்ந்த ; நகர் நாடு உயிரிகள் வளர்ச்சி வழிமுறை ; ( தொ . ) apostolic succession , 
ஆகிய இரண்டின் நற்பண்புகளும் அமையாத ; கவலையற்ற திருமரபுரிமை , இயேசுவின் திரு மாணவர் வழிவரும் ஆன் 
இன்பவாழ்வு வாய்ப்புடைய ; குறுகிய மனப்பான்மையுடைய ; 

மிக மேலாண்மை யுரிமை ; in succession to , பின் உரிமை 
அரைகுறைப் பண்பாடுகொண்ட . 

யாளராக ; பின் உரிமை கொள்பவராய் ; law of succession , 

மரபுரிமைச் சட்டம் ; plant succession , திணைநிலத்தில் 
Suburb ia , m. லண்டன் சுற்றுவாரம் , லண்டன் நகரச் 

தொடரும் தாவர வரிசைத்தொகுதி ; succession duties , 
சுற்றுப்புற வட்டகைகளும் அவற்றில் வாழ்பவர்களும் அடங் 

சொத்தில் கால்வழியுரிமை வரிகள் ; succession house , படிப் 
கிய தொகுதி . 

பேணுமனை , 

தாவரங்களைச் சூழலுக்கியைவிப்பதற்காகப் 
suburs ine , a . சற்றே கரடிபோன்ற , ஏறத்தாழக் கரடியின் 

படிப்படியான மாறுபாடுகளுடன் வாய்ப்பு வசதி செய்யப் 
பண்புடைய . 

பட்டுள்ள பேணுமனை . 
sub variety , n . வகையுள் வகை . 

success ional , a . மரபுரிமை சார்ந்த . 
sub vassal , n. குடியாளின் குடியாள் , உட்பண்ணையாள் . 

success ionist, n . பரம்பரைக் கோட்பாட்டாளர் , இயேசு 
subven tion , 1. உதவித்தொகை . 

வின் திருமாணவ உரிமைமரபு இன்றியமையாத் தொடர் 
subver sion , 1. - தோல்வி ; வீழ்வு ; அழிவு . 

புடையதென்று நம்புபவர் . 
subvers ive, a . கவிழ்க்கிற ; நிலைகுலைவிக்கும் பாங்குள்ள . 

succes ive, a . தொடர்ந்து வருகிற , இடையீடின்றித் 

தொடர்கிற ; இடைவிடா வரிசை முறையான . 
subvert , U. கவிழ்த்து , தலைமறிவாக்கு ; தலைகீழாய்ப் புரட்டு ; 
நிலைகுலைவி ; சீர்கெடச்செய் ; அழி , பாழாக்கு , வீழ்ச்சியுறச் 

success ively , adv . தொடர்வதாய் ; வரிசையாய் ; இடையீ 
செய் . 

டற்றதாய் ; தொடர்ச்சியாய் ; நிரனிரையாக , வரிசைமுறைப் 

படியாக . 
subvertebral , a . தண்டெலும்பின் அடியிலுள்ள 
டெலும்புக் கண்டங்களின் கீழுள்ள . 

success or , n . பின்வருவோர் ; மரபில் பின் தொடர்வோர் ; 

பின்னமர்வாளர் ; தொடர்வது . 
subvert ical , a . பெரும்பாலும் செங்குத்தான . 
subvit reous , a . சற்றே பளிங்குபோன்ற ; 

success orship , n . பின்மரபுத் தோன்றல் நிலை ; பின்னுரிமை 
அரைகுறைப் 

யாளர் நிலை ; மரபுத்தொடர்ச்சி முறைமை ; மரபுத்தொடர்ச்சி ; 
பளிங்கியல்புடைய . 

ஆள் வகையில் மரபுரிமைபற்றிய நிலை . 
sub vo ce, ( ல . ) adv . இத் தலைப்பின்கீழ் . 

succinct , a . செறிவான ; செறிக்கப்பெற்ற ; சுருக்கமான ; 
subwar den , 11. துணைப் பாதுகாவலர் . 

மணிச்சுருக்கமான . 
sub way , 11. சுரங்கப்பாதை ; சுரங்க இருப்புப்பாதை . 

succinct ly , adv . செறிவாக , மணிச்சுருக்கமாக . 
succades , n . pl . இன்பழப்பாகீடு , தேம்பாகில் இடப்பெற் succinct ness , 1. செறிவு ; மணிச்சுருக்கத் தன்மை . 
றுச் சர்க்கரையில் பதப்படுத்தப்பெற்ற பழவகை . 

succ ory , n . நீலமலர்வகை ; போலிக்காப்பிப்பொடி வகை , 
succedan eous , a . மாற்றீடான , பதிலாக வழங்கத்தக்க , சிக்கரி . 
முடைக்காலப் பதிலீடான . 

succ otash , n . அவரை சோள வேவல் பண்டம் . 
succedan eum , n . பகரமறுபொருள் , மாற்றுப்பொருள் ; பகர succ our , n . உற்றுழி யுதவி , காலத்தாற் செய்த உதவி ; 
மாற்றாள் ; மறுமருந்து , உற்றுழிப் பயன்படும் மறுமருந்துப் படையுதவி ; உதவிக்கு வரும் படை ; . உற்றுழியுதவு ; இம் 
பொருள் ; போலிப் பொன் மாற்றீட்டுப் பல் , பொன்னுக்குப் ரில் உதவிக்கு வா ; இடுக்கணிடையே உதவி வழங்கு . 
பதிலான போலிப் பொற்கலவையாலான பல் . 

succ uba , succ ubus , n . துயின் மோகினி , துயிலும் ஆடவ 
succeed , . வெல் ; வெற்றியுறு ; வெற்றிபெறு ; நோக்கம் ருடன் வன்புணர்ச்சி புரிவதாகக் கருதப்படும் பெண் பேய் . 
ஈடேறப் பெறு ; முன்னேறு , நல்வளம்பெறு ; வெற்றிகாண் ; 

succ ulence , n . சாற்றுச்செறிவு ; சாறுதசைக் கண்ணிறுக்கத் 
செயல் வகையில் வெற்றியுடன் முடிவுறு ; திட்டவகையில் 

தன்மை . 
வெற்றியடை ; தொடர் , பின்வந்து தொடர்வுறு ; பதவியில் 

succ ulent , a . சாறுகட்டிய , சாற்றுச்செறிவான ; 
பின்வரலுறு ; மரபில் தொடர் ; தொடர்ந்து கால்வழியில் வர 
லுறு ; உடமை வகையில் மரபுரிமையாகப் பெறு ; அடுத்து 

ததும்பலான ; சாறுதசைக் கண்ணிறுக்கம் உடைய ; ( தாவ . ) 
நிகழ்வுறு . 

மென்கொழுந் தசையுடைய , கனிவுச் செறிவுடைய . 

succumb , . அடியிற் கிட , நெடுஞ்சாண்கிடையாகக் கிட ; 
succeed ing , a . பின்வருகிற ; அடுத்துவருகிற ; பின்வந்த ; 

ஆற்றலிழந்து பணி ; எதிர்ப்பாற்றலிழந்து சரணடை ; விட்டுக் 
அடுத்துவந்த ; தொடர்ந்த ; பின்னுள்ள ; வரவிருக்கிற . 

கொடுத்துவிடு ; பணிந்து விடு ; முழுதும் தோல்வியனைா ; வலி 
succen tor , n . இசைச்குழுத் தலைவரின் ஆட்பேர் . 

யிழந்துவிடு ; கவர்ச்சி வகையில் தன்னடக்க ஆற்றலழிவுற்றுக் 
Succes d estime, ( பிர . ) 1. ஏறத்தாழ நல்ல வரவேற்பு . 

கெடு ; நோய் முதலியவற்றிற்கு ஆளாகி மாள்வுறு ; மாள்வுறு . 


தண் 


ட 


சாறு 


1028 


succursa ) 


suffer 


succurs al , n . நிறுவனத்தின் கிளை ; a . திருக்கோயில் வகை 

யில் துணைமையான ; கிளை நிலையான . 
such , n . அத்தகையது ; அவ்வகைப்பட்டது ; அது ; அத்தகை 
யவை ; அவ்வகைப்பட்டவை ; அவை ; மேற்கூறப்பட்டது ; 
மேற்கூறப்பட்டவை ; குறிப்பிடப்பட்டவர் ; குறிப்பிடப்பட்ட 
வர்கள் ; pron . அத்தகைய ஒன்று ; அம்முறையான ஒன்று ; 
அவ்வகைப்பட்டவை ; அவ்வகைப்பட்டவர்கள் ; 

என்பது 
போன்றது ; என்பது போன்றவை ; என்பது போன்றவர் ; என் 
பது போன்றவர்கள் ; a . அதே வகையான ; அதே அளவான , 
அவ்வகைப்பட்ட ; அப்படிப்பட்ட ; அத்தகைய ; அவ்வியல் 
புடைய ; அந்த அளவான ; அவ்வளவு பெரிதான ; இம்மாதிரி 
யான ; இதுபோன்ற ; கூறப்பட்ட முறையான ; குறித்த 
முறையான ; இந்நிலைக்கொத்த ; இந்நிலையில் உய்த்துணரத் 
தக்க ; இச்சூழலுக்கேற்ற ; மேற்சொல்லப்பட்ட ; மேற்சொல் 
லப்பட்ட வகையான ; எவ்வளவோ நல்ல ; எத்துணையோ மோச 
மான ; என்று கூறும் அளவான ; எவ்வளவோ.அவ்வளவான ; 
( தொ . ) all such , அத்தகைய எல்லாரும் ; அத்தகைய எல்லாம் ; 
அத்தகைய எல்லா ; 8s such , என்ற முறையில் ; such as , 
என்பதொத்த ; என்பவர் போன்ற ; என்பனபோன்ற ; எடுத் 
துக்காட்டாக ; such as it is , இது இவ்வகையாயிருப்பதனால் , 
இவ்வாறிருக்கும் நிலையில் , என்ற நிலையிலேயே . 
such - and -such , n . இன்னின்னார் , a . இன்னின்ன . 
such like, n . அம்மாதிரியானவர் ; அவ்வகைப்பட்டது ; அவ் 

வகைப்பட்டவை ; a . அவ்வகையான ; அதுபோன்ற . 
suck , n . சப்புதல் , உறிஞ்சுதல் ; பால்குடிப்பு , பால்சுவைப்பு ; 
சப்புக்கொட்டுதல் , வாய் உறிஞ்சுசெயல் ; பால்சுவைப்பு 
வாய்ப்பு ; மார்புச் சப்புப்பால் ; சிறிதளவு சாராயக் குடிப்பு ; 
சிறிதளவு சாராய வடிப்பு ; சாராயக்குடி மடக்களவு ; ( இழி . ) 
பள்ளிச்சிறுவர் வழக்கில் இனிப்பு ; ( இழி . ) பள்ளிச்சிறுவர் 
வழக்கில் பெருத்த ஏமாற்றநிலை ; படுதோல்வி ; 0. பசப்பு , 
உறிஞ்சு ; மார்பு சப்பு ; விலங்கு மடியில் பால்குடி ; சப்பிக் 
குடி , உறிஞ்சிக்குடி ; பருகு ; உறிஞ்சிக் குடித்துவிடு ; நக்கு ; 
நாவினால் துழாவு ; உதட்டால் அதுக்கு ; அதுக்கி உள்ளிழு ; 
குழாய் வகையில் உறிஞ்சொலி செய் ; நீர்ச்சுழி வகையில் 
உள்வாங்கு ; ஈர்த்துக்கொள் ; உள்வாங்கி உலர்வி ; உள் 
ளிழுத்துச் சுவறவிடு ; உட்கொள் ; நலங்கவர் ; பயனாதாயங் 
கொள் ; மனத்தில் வாங்கிக்கொள் ; 

அனுபவமற்ற நிலை 
யுடையவராயிரு , குழந்தை நிலையிலிரு ; ( இழி . ) பள்ளிச்சிறு 
வர் வழக்கில் கெஞ்சிப்பசப்பு , அடிமைத்தனமாகக் கெஞ்சி 
வசப்படுத்த முயலு ; ( தொ . ) give suck , பால்கொடு ; பால் 
உறிஞ்சவிடு ; pump sucks , குழாய் உறிஞ்சும் ஒலி செய் 
கிறது ; suck dry , ஒன்றுமில்லாதபடி உறிஞ்சு ; ஈரங்கவர்ந்து 
உலரச்செய் ; suck in , உறிஞ்சு ; நீர்ச்சுழி முதலியவற்றின் 
வகையில் உள் இழுத்துக்கொள் , அகப்படுத்து ; suck one s 
brains , பிறர் கருத்தை வாங்கிப் பயன்படுத்திவிடு ; suck up , 
உறிஞ்சு ; முழுதும் உறிஞ்சிவிடு ; முழுதும் புலர்த்திவிடு ; 
( இழி. ) அண்டிப்பிழை ; பல்லைக்காட்டிக் கெஞ்சு ; what 8 
suck ! என்ன படுதோல்வி ! 
sucked , a . உறிஞ்சப்பட்ட ; ( தொ . ) sucked orange , நலம் 
இழந்த பொருள் ; நன்மை ஏதும் எஞ்சாத பொருள் ; சப்பி 
யொதுக்கிய சக்கை . 
suck er , n . உறிஞ்சுவோர் ; உறிஞ்சுவது ; பன்றிக்குட்டி ; 
திமிங்கிலக்கன்று ; பால்மாறாக் கன்று ; அனுபவமற்றவர் ; 
குழந்தை போன்றவர் ; ஒட்டுயிரி ; ஒட்டுறிஞ்சி , அட்டை ; 
உறிஞ்சி வாழ்பவர் ; சப்பு இனிப்புப்பண்டம் , சூப்புமிட்டாய் ; 
உறிஞ்சு மீன்வகை ; உறிஞ்சலகு மீன்வகை ; நீடுமெல்லலகு 
மீன்வகை ; பற்றலகு மீன்வகை ; பற்றலகுப் பகுதி ; உறிஞ்சு 
குழாயின் உந்துதண்டு ; உறிஞ்சுகுழாயின் ஊடிணைப்புக் 
குழல் ; தை , தூரடித் தாவர இளங்கன்று ; இயந்திரப் 
பற்றுறுப்புப் பகுதி ; பற்றுத்தூக்கி , பற்றீர்ப்பு விளையாட்டுக் 
கருவி ; தூரடி முளை , தண்டு நில அடித்தளிர் முளை ; வேர்த் 
தளிர்முளை ; கிளைத்தளிர்முளை ; காம்படிக் கவட்டுத் தளிர் 
முளை ; 3. தூரடிக் கன்றுகள் அகற்று ; பக்கமுளைகள் தறி ; 
கிளை முளைகள் கழி ; தைவிடு ; கிளை முளைவிடு ; பக்கக்கன்று 
விடு . 


suck ing , a . உறிஞ்சுகிற , பால் மறக்காத ; பால்மணம் மாறாத ; 

பழக்கமற்ற ; அரும்புகிற ; தொடக்க நிலையில் உள்ள ; ( தொ . ) 
sucking bottle, பாற்புட்டில் ; sucking child , பாலறாப்பிள்ளை . 
suck ing - disk , n . உறிஞ்சலகு , பற்றலகு . 
suc kle , v . பால்கொடு ; பால்குடிக்க விடு . 
suck ling , n . பால்குடி மறவாக் குழந்தை ; பால்குடி மாறாக் 

கன்று . 
suck - up , n . அண்டிப் பிழைப்பவர் ; பல்லைக்காட்டிப் பிழைப் 

பவர் . 
suc rose , n . கருப்புவெல்லம் . . 
suc tion , n . உறிஞ்சுதல் ; ஒத்தியெடுத்தல் , உறிஞ்சியெடுத் 

தல் ; உள்வாங்குதல் , பற்றீர்ப்பு . 
suc tion - fan , n. பதருறிஞ்சி , தானியத்திலிருந்து , பதர் 

வாங்கிவிட உதவும் உறிஞ்சு விசிறி . 
suc tion - plate , 11. ஒட்டண்ணம் , செயற்கைப் பல்தாங்கி . 
suc tion - pump , n . இறைப்புக் குழாய்ப்பொறி . 
suctor ial , a . உறிஞ்சு வாய்ப்புடைய ; பற்றூன்று வாய்ப் 
பிணைப்புடைய ; உறிஞ்சீர்ப்பு வலிமையுடைய ; உறிஞ்சு 
உறுப்பு இணைவுடைய ; பற்றுறுப்பு இணைவுடைய ; உண 
வுறிஞ்சாற்றலுடைய . 
sudar ium , 1. மாயத்திருவோவியம் , மாயமான . இயேசு 
நாதரின் சித்திரம் ; திருத்தலைக்குட்டை , இயேசுநாதர் தலை 
சூழ் கைக்குட்டை ; மாயப் பொறிப்புக்குட்டை , மாயமான 
இயேசுநாதர் தலைப் பொறிப்புக் கொண்ட தூயதிரு 
வெரொணிக்காவின் (St. Veronica ) கைக்குட்டை . 
sudator ium , n . புழுக்கறை ; வியர்ப்புக்கூடம் . 
sud atory , 1. புழுக்கமருந்து , வியர்ப்பூட்டும் மருந்து ; a . 

வியர்ப்பூட்டுகிற . 
sudd , n . - ஒழுக்குத் தடுப்பு மிதவைக்கூளம் ; தற்பொழுதைய 

அணை . 
sudd en , n . திடுநிகழ்வு ; a . திடீரென்ற ; திடுநிகழ்வான ; 
எதிர்பாரா நிகழ்வான ; முன்னெச்சரிப்பற்ற ; திடுவிரைவான ; 
வழக்க மீறிய வேகமுடைய ; மின்வெட்டுப்போன்ற ; துள்ளித் 
தெறிப்பான ; adu. திடுமென , உடனடியாக ; ( தொ . ) 
all of a sudden , all on a sudden , of a sudden , on & sudden , 
on the sudden , உடனடியாக , திடீரென்று . 
sudd enly , adv . உடனடியாக ; எதிர்பாராமல் . 
sudd enness , n . திடீரெனல் , திடீர் நிகழ்வுநிலை . 
sudorif erous , a . சுரப்பி வகையில் வியர்வை வெளிப் 

படுத்துகிற . 
suds , 1. pl. சவர்க்கார நீர் நுரை . 
sue , v . வழக்காடு ; வழக்கிடு ; மீது வழக்குத்தொடு ; மன்றாடு , 
முறைமன்றத்தில் வாதாடு ; வாதாடு ; மனுச்செய் ; முறையிடு ; 
வேண்டு ; கெஞ்சிக்கேள் ; குறையீடு தெரிவி ; குறையிரந்து 
வேண்டுவி ; மணங்கோரு ; மண இணைவுநாடு ; மணவினையிற் 
கோரு ; ( தொ . ) sue for , குறையிர ; வழக்காடு ; sue for 
the hand of, LOGOT 12.07 CAT6 ; sue in court, sue person , 
வழக்காடு ; sue out , முறைமன்றத்தில் மனுச்செய்து மன்னிப் 
புப் பெறு ; மனுச்செய்து அதன்மீது அறுதியாணை பெறு . 
suede , n. துறுதோல் , கையுறை காலுறை முதலியவற்றிற்குப் 
பயன்படுத்தும் பதனிடப்படா வெள்ளாட்டுக் குட்டித்தோல் 
வகை ; துறுதோல் நிறம் ; a . துறுதோலாலான ; துறுதோல் 
நிறம் வாய்ந்த . 
su et , n . ஊன் கொழுப்பு , எருது - ஆடு முதலியவற்றின் 

குண்டிக்காயிடைச் சேரும் திண்கொழும்பொருள் . 
suff er , V. வருந்து ; நோவுறு ; துன்புறு ; துயருறு ; இடுக்க 
ணுறு ; 

அவதியுறு ; இழப்புக்கு ஆளாகு ; தீங்குறு , . 
தீமைக்கு ஆளாகு ; ஒறுக்கப்பெறு , தண்டனைக்கு ஆளாகு ; 
சாத்தீர்ப்புப் பெற்றவர் வகையில் கொலைத்தண்டனைக்கு உட் 
படு ; விடு , இசைவளி ; விளைவுக்கு உள்ளாகு , பாதிக்கப் 
பெறு ; செயலுக்கு உட்படு ; படு , தாங்கு ; நுகர் ; 
பொறுத்துக்கொண்டிரு ; ஏற்றமைவுறு . 


வாளா 


1029 


sufferance 


suggestible 


suff erance , n . ஏற்பமைவு ; தடை எதிர்ப்பின்மை ; மெல் 
லிசைவு , தாட்சணியம் , வாய்பேசா விட்டுக் கொடுப்பு ; விட்டுக் 
கொடுப்பிணக்கம் , மறுப்பின்மையாலேயே ஏற்படும் ஒப்புதல் ; 
துயருழப்பு , துன்பம் , அவதி ; சகிப்புத்தன்மை , பொறுதி 
யாற்றல் , ( பழ . ) பணிவுடைமை ; கப்பற் சரக்கேற்ற இசை 
வுரிமை . 
suff erer , n . துன்புறுவோர் ; படுவோர் , செயல்வகையில் 

ஆளாவோர் ; செயலாற் பாதிக்கப்படுபவர் . 
suff ering , n. துன்பம் ; a . துன்பப்படுகிற . 
suff ete , n . பண்டைக் கார்தெஜ். ( Carthage ) நகராட்சியின் 

முறைமன்ற நடுவருள் ஒருவர் . 
sufice , . போதுமானதாயிரு ; ஏற்ற அளவின தாயிரு ; மன 
நிறைவு ஏற்படுத்துவதாயிரு ; தேவைகளை நிறைவேற்றுவதா 
யிரு ; ( தொ . ) suftice it to say , அவ்வளவு சொல்வதே போதும் . 
suff icience , n . = sufficiency . 
sufl ciency , n . போதிய அளவு ; போதிய செல்வம் ; மட்டள 
வான சொத்துடைமை ; போதிய வளம் ; போதிய வாய்ப்பு 
வளம் ; நிறைவு மனப்பான்மை ; போதிய தகுதியுடைமை ; 
போதிய திறமையுடைமை ; போதிய தகுதி ; போதிய திறமை . 
suff cient , n . போதுமான அளவு ; போதுமானது; தேவைக்குப் 
போதிய அளவு ; a . போதிய , போதுமான ; போதிய அள 
வான ; தேவைக்கு ஏற்ற ; போதிய எண்ணிக்கையுடைய ; 
போதிய திறமையுள்ள . 
suth ciently , adv . போதிய அளவில் , தாராளமாக . 
siff ix , n . விகுதி , பின்னொட்டாய்ச் சேர்ந்த சொல்லுறுப்பு ; 

பின்னொட்டு , பிற்கூறு . 
sufix , U. விகுதி சேர் ; சொல்லமைப்பில் பின்னொட்டுச் சேர் ; 

பின்னிணை , பின்னொட்டு . 
suff ocate, U. திக்குமுக்காட்டுவி , மூச்சுத் திணற வை ; 
மூச்சுத்திணறும் உணர்ச்சி உண்டுபண்ணு ; மூச்சுவிட முடி 
யாமற் செய் ; பேச முடியாமற் செய் ; திக்குமுக்காடு , மூச்சுத் 
திணறும் உணர்ச்சிபெறு ; மூச்சுவிடத் திணறு . 
suff oca tion , 11. மூச்சுத் திணறல் . 
suff ragan , n . சமயத்துறைத் துணையா தரவுப் பணியாளர் ; 
சமயத்துறை மாவட்டத் தலைவர் துணையாதரவாளர் ; மேனி 
லைச் சமயத் தலைவர்க்குத் துணையா தரவாளரான சமய 
மாவட்டத்தலைவர் ; a . சமயத்துறைத் துணையாதரவுப் பணி 
யாளரான ; ( தொ . ) suffragan bishop , சமயத்துறை மேனி 
லைத் தலைவர்க்கு ஆதரவான மாவட்டத் தலைவர் . 
suff raganship , n . சமயத்துறைத் துணையா தரவாளர் பணி ; 
மேனிலை முதல்வர் துணையாதரவாளரான சமய மாவட்டத் 
தலைவர் பணி . 
suf rage , n . வாக்குரிமைச் சீட்டு ; வாக்குரிமை ; வாக்காளர் 
ஆதரவு , தேர் தல் வழியில் வாக்குரிமையாளர் இசைவளிப்பு ; 
இசைவிணக்கம் , மனமார்ந்த ஒப்புதலா தரவு ; வாக்களிப் 
புரிமை ; கருத்தாதரவு ; 

குருவுக்கு எதிர்குரலாகச் 
செய்யப்படும் திருக்கோயில் திருக்கூட்ட விண்ணப்ப அறி 
விப்பு ; இடைநேர வழிபாடு . 
suffragette , n . பெண்வாக்குரிமைப் போராட்ட அணங்கு , 

மகளிர் வாக்குரிமைக்காகப் போராடிய பெண் . 
suff ragist, n . வாக்குரிமை எல்லை விரிவு ஆர்வலர் ; வாக் 

குரிமைச் சிறப்பை வற்புறுத்துபவர் . 
suffu migate, v . கீழிருந்து புகை படர்வி . 
suffuse , . மேற்கொட்டு ; மேற்படர்வுறு ; மேற்பூசு . 
suffu sion , n . மேற்படர்வு ; மேற்பூச்சு ; உட்கனிவுத்தோய்வு , 

நிரம்பி வழிவு . 
Suf i , n . இஸ்லாமிய மறைமெய்ஞ்ஞானி . 
Su fic , a . இஸ்லாமிய மறைமெய்ஞ்ஞானத்துறை சார்ந்த . 

இஸ்லாமிய மறைமெய்ஞ்ஞானியர்க்குரிய . 
Su fism , Su fism , n . இஸ்லாமிய மறைமெய்ஞ்ஞானம் ; 
இஸ்லாமிய மறைமெய்ஞ்ஞானக் கோட்பாடு , 


su gar , n . சர்க்கரை ; இன்மொழி ; முகமன் ; மருந்தின் சர்க் 
கரைப்பூச்சு ; ( வேதி . ) வெல்லச்சத்து ; சர்க்கரைச் சத்துப் 
பொருள் ; ப . சர்க்கரை கல ; சர்க்கரைகலந்து இனிப்பூட்டு ; 
தித்திப்பூட்டு ; ( இழி . ) அரைகுறை மனத்துடன் வேலை செய் , 
சோம்பேறியாக வேலை செய் . 
su gar -basin , n . சர்க்கரைத் தட்டம் . 
su gar - bean , n. அவரை வகை . 
su gar - beet , n . சர்க்கரைவள்ளி , தித்திப்பான சாறுடைய 

கிழங்குதரும் செடிவகை . 
su gar -bird , n . மலர் மது உறிஞ்சும் பறவை வகை . 
su gar- candy , n . கற்கண்டு . 
su gar - cane, n . கரும்பு . 
sug ar - coated , a . சர்க்கரை மேற்பூச்சுடைய , கட்டி பூசிய . 
sug ared , a . சர்க்கரை கலந்த ; இனிப்பூட்டப்பட்ட ; சர்க்கரை 

மேற்பூச்சிடப்பட்ட ; சர்க்கரைப் பொதிவிட்ட . 
su gar -gum , n . இனிப்புத் தழையுடைய ஆஸ்திரேலிய 

பிசின் மரவகை . 
su gar - house , n . சர்க்கரை ஆலை . 
sug ariness , n . குமட்டும் தித்திப்பு ; 

சர்க்கரை யியல்பு ; 
சர்க்கரை போன்ற தோற்றம் ; சர்க்கரை நிறைந்திருத்தல் . 
sug aring , n . தித்திப்பூட்டல் ; சர்க்கரைப்பொதிவு ; மரவகைச் 

சர்க்கரைப்பூச்சு ; மரவகைச் சாற்றிலிருந்து சர்க்கரை எடுப்பு . 
su garless , a . சர்க்கரை யில்லாத ; இனிமையற்ற . 
sug ar - loaf , 1. சர்க்கரைக் கட்டி . 
su gar - maple, n . சர்க்கரைச் சாற்று மரவகை . 
su gar - mill , n . கருப்பாலை , சர்க்கரை ஆலை . 
su gar - mite , n . வெல்லப்பூச்சி , பதனிடாச் சர்க்கரையை 

மொய்க்கும் பூச்சிவகை . 
su gar - orchard , n . சர்க்கரை தரும் சாறுடைய மரத் 

தோப்பு . 
su gar - palm , n. சர்க்கரை தரும் பனை இன மரவகை . 
su gar - plum , n . இனிப்பு மிட்டாய் ; காய்ச்சிய சர்க்கரைப் 

பாகுருண்டை . 
su gar - refiner , n . சர்க்கரைத் தூய்மையாளர் . 
su gar -refinery , n . சர்க்கரைத் தூய்மைத் தொழிற்சாலை . 
su gar - refining , n . சர்க்கரையைத் தூயதாக்கும் தொழில் . 
su gar - wrack , 1. இன்தேறல் தருங் கடற்பாசி வகை . 
su gary , a . சர்க்கரை போன்ற ; சர்க்கரைத் தோற்றமுடைய ; 
சர்க்கரைச் சுவையுடைய ; தித்திப்புடைய ; சர்க்கரை நிரம்பிய ; 
குமட்டும் தித்திப்புடைய ; திகட்டும் இனிப்புடைய . 
suggest , " . புதுக்கருத்துத் தெரிவி , யோசனை கூறு ; புதிது 
எடுத்துக் கூறு ; குறிப்பிடு ; ஏற்பு நாடி முன்வை ; பிரேரணை 
செய் ; ஆய்வுரைக்கு 

திட்டம் - கோட்பாடு- கருத்து 
ஆகியவற்றின் வகையில் முன்னிலைப்படுத்து ; ஆய்வு தவி 
யுரையாகக் கூறு ; குறிப்பாகச் சொல் , மறைமுகமாகச் 
சுட்டிக்குறிப்பிடு ; சுற்றுமுகமாகக் குறி ; தொனிப்பொருள் 
தோற்றுவி , ஒன்று உணர்த்தி மற்றொன்று குறி ; குறிப்புக் 
காட்டு , மெல்ல நினைவூட்டு ; கருத்துத் தூண்டு, உளத்தில் 
கருத்துப்படிவம் எழுப்பு ; தொடர்புறவாக உளத்திற் 
கருத்து எழுப்பு ; மறைமுகமாகக் கருத்தில் புகுதரவு செய் ; 
மெல்லக் கருத்துப் படியவை ; கருத்துப் படியவிடு ; உள்ளத் 
தின் போக்கைத் தன் வயப்படுத்தி ஆள் ; ( தொ . ) the thing 
suggests itself , கருத்துத் தானாக மனத்தில் எழுகிறது . 
suggest ed , a . உய்த்துணர் வகையான ; புறமிருந்து குறிக் 

கப்பட்ட ; கருத்துத் தூண்டுதல் முறையான . 
suggestibil ity , n . குறிப்பாகத் தெரிவிக்கும் திறம் ; குறிப் 
புப்பொருள் ஆற்றல் ; வசியத்துக்கு ஆட்படத்தக்க நிலை ; 
கருத்துத் தூண்டுதலுக்கு உட்படத்தக்க தன்மை . 
suggest ible , a . குறிப்பாகக் கூறத்தக்க ; தொனிப்பொருள் 
படுகிற ; கருத்துத் தூண்டுதலுக்கு உட்படத்தக்க ; கருத்து 
வசியத்துக்கு ஆட்படத்தக்க . 


வை , 


சமய 


. 


தல் 


தான் 


1030 
suggestio falsi 

sulphur 
sugges tio fal si , ( ல . ) 11. பிறழவைப்பு ; பொய்யை மெய் suit ably , adv. தகுதியாக ; பொருத்தமாக ; சேர்வாக , 
போல் வைப்பு . 

இயைவாக ; தக்கபடி ; தறுவாய்க்கேற்றபடி ; விருப்பப்படி ; 
sugges tion , n. புதுக்கருத்து , யோசனை ; குறிப்பீடு ; குறிப் ஏற்பமைவாக , 
புரை ; முன்வைப்புரை , பிரேரணை ; தூண்டுரை ; தூண்டுதல் suit case , 11. கைப்பெட்டி , தூக்குபேழை . 
கருத்து ; கருத்துத்தூண்டுதல் ; தொனிப்பொருள் ; ( தொ . ) 

suite , n . பின்செல் குழு , பரிவாரம் ; புடைவரு சுற்றம் , தோழ் 
full of suggestion , சிந்தனையைத் தூண்டுகிற ; பல்வேறு 

மைக் குழு ; ஊழியர் தொகுதி ; கோவை , ஒருசீர்த் தொகுதி ; 
புதுக் கருத்துக்களை எழுப்புகிற . 

உடைமை வரிசைத்தொகுதி ; அறைத் தொகுதி ; தட்டுமுட்டுப் 
suggest ionism , n . உளத்தூண்டுதல் மருத்துவம் ; தூண்டு 

பொருள் தொகுதி ; இசைக்கருவிக் குழாம் ; நடன அடுக்கிசை 
வசியக் கோட்பாடு , வசியம் கருத்துத்தூண்டுதல் வரிசை. 
விளைவே என்ற கொள்கை . 

suit ed , a . நன்கு பொருத்தப்பட்ட ; சேர்வியைவான ; 
suggest ionize, v . தூண்டுதல் வசியம் செய் . 

வாய்ப்பமைந்த ; முழுமை அங்கியணிந்த . 
sugges tive , a . குறிப்பாகத் தெரிவிக்கிற ; தூண்டு குறிப் 

Suit ing , n . மகளிர் உடுக்கை . 
பினை உட்கொண்ட ; குறிப்புப் பொருளுடைய ; கருத்துத் 

suit or , n . வழக்குத் தொடுப்போர் ; காதலர் , காதல் கூர் 
தூண்டுகிற ; உள்ளத்தைத் தட்டி எழுப்புகிற ; சிந்தனையைக் 

பவர் ; மண இணைவு நாடும் ஆடவர் . 
கிளறுகிற ; கருத்து விறுவிறுப்பூட்டுகிற ; உளவசியம் 
சார்ந்த . 

suit ress , n . வழக்குத் தொகுப்பவள் ; கோரிக்கையிடும் 

பெண் ; மண இணைவு நாடும் அணங்கு . 
sugges tively , adu . குறிப்பாக , மறைமுகமாக , கருத்துத் 
தூண்டு முறையில் . 

Suk ey , n . ( பே - வ . ) கொதி கெண்டி . 
sugges tiveness , n . குறிப்புப் பொருட் செறிவு ; குறிப்பில் sul cate , a . ( தாவ . , உள் . ) வரிப்பள்ளமுடைய , மீதாக 

தெரிவிக்கும் தன்மை ; கருத்துத் தூண்டுதல் ; குறிப்புப் இயங்குவதற்குரிய வடுவாயினையுடைய . 
பொருள் நயம் . 

sulk , U. ஊடு , பிணங்கு ; சிணுக்கமுறு , முகத்தைக் கோட்டிக் 
su i , ( ல . ) a . தன்னுடைய ; தம்முடைய . 

கொண்டிரு . 
suicid al, a . தற்கொலையான ; தற்கொலை சார்ந்த ; தன் sulki ness , n . துனி . 
ஆக்க நல அழிவு நாடிய ; தற்கேடான , தானே தன்னைக் 

sulks , n. pl . ஊடல் . 
கெடுத்துக்கொள்கிற . 

sul ky , 1. ஒற்றையாட் குதிரை வண்டி , ரேக்ளா ; a . பணங்கு 
suicid ally , adu. தற்கேடாக , தன்னைத்தானே கெடுத்துக் 

கிற ; சிணுக்கமான ; முகத்தைத் தொங்கவிட்டுக்கொண் 
கொள்ளும் முறையில் . 

டிருக்கிற ; முகக்கோட்டமுடைய ; கோப வெறுப்பார்ந்த ; 
su icide , n . தற்கொலை ; ( சட் . ) வேண்டுமென்றே தன் உயிரைத் 

சிடுசிடுப்பான ; பேசாதிருக்கிற ; செயலற்றிருக்கிற ; கத்திக் 
வாங்கிக்கொள்ள முயலும் குற்றம் ; ( சட் . ) தற் 

கொண்டிருக்கிற , கலந்து பழகாது தனி ஒதுக்கமாயிருக்கிற . 
கொலைஞர் , வேண்டுமென்றே தன் உயிரைத் தான் வாங்க 

sull age , 1. சாக்கடைச் சகதி , மாசு ; குப்பைகூளம் . 
முயன்ற குற்றவாளி ; தன் ஆக்கநல அழிப்பு , வருநலத் தன் 
எழிப்பு . 

Sull an , a . பண்டை ரோமாபுரி அரசியல் தலைவரான சல்லா 

( Cornelius Sulla ) என்பவருக்குரிய ; சட்ட வகையில் சல்லா 
su i gen eris , ( ல . ) a . தானே தனி ஓர் இனமான ; ஒப்புவமை 
யற்ற ; தனித்தன்மை வாய்ந்த ; பிற பகுதிகளில் அடங்காத . 

என்பவரால் நிறைவேற்றப்பட்ட . 
su i jur is, ( ல . ) a . சட்டப்படி முழுத் தன்னுரிமையுடைய ; 

sull en , a . கோபித்த மௌனமுடைய ; முரண்டு பிடிக்கிற ; 
முழு வயதும் தகுதியும் வாய்ந்த . 

பராமுகமாயிருக்கிற ; சிடுசிடுப்பான ; துயரார்ந்த ; ஊடா 

டிப் பழகாத . 
su illine , a . பன்றி இனக்குழுமஞ் சார்ந்த . 

sull enness , n. பிணக்குநிலை ; நாணம் . 
suit , n . வழக்கு ; வழக்கீடு ; சட்டப்படியான வழக்குத் 
தொடுப்பு ; கோரிக்கை ; விண்ணப்பம் ; மனு ; வேட்டம் , 

sull ens , n . pl . சிடுசிடுப்பு , ஊடல் . 
காதல் கூர்வு ; காதல் ஆர்வ வேண்டுகோள் ; தொகுதி ; sull y , 3. கறைப்படுத்து , களங்கமுண்டாக்கு ; மாசூட்டு,, 
தொடர்கோவை ; ஒருதரமான வரிசை ; பயனீட்டுப்பொருள் அழுக்காக்கு ; தூய்மை கெடு ; புகழ் கெடு , நற்பெயர் கெடு. 
தொகுதி ; சீட்டின் ஒருவகைத் தொகுதி ; தொடுத்த சீட்டு 

sulpham ic, a . கந்தக நவியச் சார்பான , கந்தகக் காடிக் 
வகை ; அங்கி , முழு ஆடைத்தொகுதி ; ஒரே நிற ஆடைத் 

குரிய நவச்சாரக் காடியினின்று எடுக்கப்பட்ட . 
தொகுதி ; ஒரு தவணை கப்பற்பாய்க்குழுமம் ; ஒரே நேரப் 
போர்க்கவசத் தொகுப்பு ; 3. இசைவாக்கு ; ஏற்பமைவுடைய 

sul phate , 1 . கந்தகி , ; 

கந்தகக்காடியின் உப்பு ; ( தொ . ) 
தாக்கு ; சேர்த்தியாக்கு ; இயைந்த அழகுடையதாக்கு ; பயன் 

sulphate of copper , மயில்துத்தம் , துரிசு , நீலத்துத்தம் ; 
படும் தகுதியுடையதாக்கு ; சேர்த்திணைவி ; இணங்கியமைவி ; 

sulphate of iron , அன்ன பேதி ; sulphate of magnesium , 
பொருத்தமாயமைவி ; இசைவுறு ; இணங்கியமை ; பொருத்த 

பேதி உப்பு , வெளிமக் கந்தகி ; sulphate of sodium , உவரக் 
மாயமை ; கால - இடச்சூழல் வகையில் வாய்ப்புடையதாயிரு ; 

கந்தகை ; sulphate of zinc , நாக கந்தகி , வெண்துத்தம் . 
ஏற்றதாயிரு ; மனதுக்கு உகந்ததாயிரு ; பிடித்தமாயிரு ; sul phide , n . கந்தகை . 
யன்படும் தகுதியுடையதாயிரு ; சேர்த்தியாயிரு ; இயைந்த sul phite , n . கந்தகியம் . 
முகுடைய தாயிரு ; ( தொ . ) dress suit , மாலையுடுப்பு ; 

sulphocyan ic , a . கந்தக நச்சுக்கலவை சார்ந்த . 
lollow suit , இறக்கிய சீட்டுவகை வழி ஆடு ; அதனையே செய் ; 

sul phonal , n . வசிய மயக்க மருந்து ; நோவு உணர்வு நீக்க 
long suit , சீட்டாட்டத்தில் மூன்றுக்கு மேற்பட்ட சீட்டு ; 

மருந்து . 
make suit , பணிவாக வேண்டு , விண்ணப்பம் வற்புறுத்து ; 
short suit , சீட்டாட்டத்தில் நான்குக்குக் குறைவான சீட்டு ; 

sulphonam ides , n . வேதிப்பொருள் நுண்மக்கொல்லி . 
strong suit , தனி வலிமைக்கூறு . 

sulphona tion , n . கந்தகக்காடியின் செயற்பாடு . 
suitabil ity , n . பொருத்தம் ; தகுதி ; சேர்வு ; ஏற்பமைதி ; 

sulphon ic acid , n . கந்தகக் காடியின் செயலால் ஏற்படுங் 
விருப்பேற்பு ; இயைவு ; உகந்த தன்மை . 

காடிவகை . 
suit able, a . பொருத்தமான ; இசைவான ; இணக்கமான ; 

sul phovin ic , a . கந்தக வெறியமான , கந்தகக்காடி வெறியக் 
சரியான ; தக்க ; வேண்டிய அளவான ; சூழலுக்கேற்ற ; கலவை சார்ந்த . 
நிலைமைக்கேற்ற ; தறுவாய்க்கேற்ற ; கருத்துக்கியைந்த ; sul phur , n . கந்தகம் ; வண்ணத்துப் பூச்சி வகை ; முற்கால 
நோக்கத்துக்குகந்த ; சேர்வான , அழகியைவான ; தக்க வழக்கில் மின்னல் கருமூலம் ; முற்கால வழக்கில் நரகத் தீ 
செவ்வியாயமைந்த ; விரும்பத்தக்க , ஏற்றமையக்கூடிய . 

மூலம் ; a . வெளிறிய மஞ்சள் நிறமான ; 

9. கந்தகக் 


1031 


sulphurate 


sumptuous 


மிக்க ; 


தடவு ; கந்தகப் புகையூட்டு ; ( தொ . ) flowers of sulphur , 
கந்தகக் கலவை மஞ்சட் பொடி ; milk of sulphur , கந்தகக் 
கலவை வெண்பொடி ; roll sulphur , தூய கந்தக வாரச்சு . 
sul phurate, 3. கந்தகச் செறிவூட்டு ; கந்தகப் புகையூட்டு ; 

கந்தக வினைமையூட்டு , கந்தகத்தின் செயலுக்கு ஆளாக்கு . 
sul phur - bottom , n . மஞ்சள் அகட்டுத் திமிங்கிலம் . 
sulphur eous , a . கந்தகஞ் சார்ந்த ; கந்தகம் போன்ற ; 
கந்தகத்தின் தோற்ற இயல்புகளையுடைய ; ( தாவ . ) வெளிறிய 
பசுமஞ்சள் நிறமான . 
sulphurett ed , a . கந்தகக் கூட்டுடைய ; ( தொ . ) sulphuret 

ted hydrogen , கந்தக நெடியுடைய நீரகவளி . 
sulphur ic , a . ( வேதி . ) உயர் இணை திறக் கந்தகச் சேர் 
வுடைய ; ( தொ . ) sulphuric acid , கந்தகக் காடி ; sulphuric 
ether, கந்தக விண்மம் , மயக்க மருந்தாகப் பயன்படும் நீர்ம 
வகை . 
sul phurize , v . = sulphurate . 
sul phurous , a . ( வேதி . ) கீழ்நிலை இணை திறக் கந்தகச் 

சேர்வுடைய ; ( தொ . ) sulphurous acid , கந்தகியக் காடி . 
sul phur - spring , n . கந்தக நீரூற்று . 
sul phur - wort , n . மஞ்சள் மலருடைய மூலிகை வகை . 
sul tan , n. இஸ்லாமிய வழக்கில் அரசர் ; பகட்டுவண்ணப் 
பறவை வகை ; துருக்கி மரபுடைய வெண்ணிற வீட்டுக் 
கோழி வகை , 
sulta na , 1. இஸ்லாமிய வழக்கில் அரசி ; துருக்கிநாட்டு 
அரசரின் தாய் ; துருக்கிநாட்டு அரசரின் மனைவி ; துருக்கி 
நாட்டு அரசரின் மகள் ; அரச மாதேவி ; பகட்டுவண்ணப் 
பறவை வகை ; விதையற்ற உலர் முந்திரிப்பழ வகை . 
sul taness , n . இஸ்லாமிய வழக்கில் அரச மாதேவி ; அரச 

ரின் தாய் ; அரசர் மனைவி ; அரசர் மகள் . 
sul try , a . புழுக்கமான ; காற்று இறுக்கமான ; உள்வெப்பு 

மனநிலை வகையில் உணர்ச்சிமிக்க , மனவெழுச்சி 
மிக்க . 
sum , n . தொகை ; மொத்தம் , கூட்டுத்தொகை ; 

எண் ; 
விடை எண் ; பணத்தொகை ; சுருக்கக் குறிப்பு ; பயிற்சிக் 
கணக்கு ; . கூட்டு , தொகையாக்கு ; மொத்தத் தொகை 
யாகத் தெரிவி ; முழுக் கூட்டுத்தொகையாகச் சேர் ; பொழிப் 
பாகக் கூறு ; கருத்துக்களைத் தொகுத்துச் சுருக்கிக்கூறு ; 
( தொ . ) in sum, சுருக்கமாக , பொழிப்பாக ; lump 
sum , முழு மொத்தத்தொகை ; sum and substance , சுருக்கம் , 
பொழிப்பு , சாரம் ; sum of things, பொதுவாழ்வு நலம் , 
முழுமைத்தொகுதி ; sum total , ஆக மொத்தம் , கூட்டு 
மொத்தம் , முழு மொத்தத்தொகை ; sum up, இருதரப்புச் 
சான்றுகளையும் சுருக்கித் திரும்ப நினைவிற்குக் கொண்டு 
வந்து தொகுத்துரை ; the sum , கூட்டுத்தொகை ; the sum 
product , பெருக்கல் தொகை ; the sum quotient, வகுத்து 
வந்த தொகை , ஈவு ; the sum remainder , கழித்துவந்த 
தொகை , மிச்சத்தொகை , 
sum ac , sum ach , n . தோல் பதனீடு - சாயம் ஆகியவற்றிற் 
குப் பயன்படும் உலர்த்திய இலைத்தூள் ; சாயப்பதனீட்டு 
இலைத்தூள் தருஞ் செடிவகை . 
Sumer ian , 1. தொல்பழங்காலச் சுமேரிய மொழி ; தொல் 
பழங்காலச் சுமேரியர் ; a . சுமேரிய , பாபிலோனிய நாகரிகத் 
தின் முற்பட்ட தொல்பழங்கால நாகரிக மரபு சார்ந்த . 
summ arily , adv . மொத்தமாக ; திடுதீர்வாக , மொத்தத் 
தீர்வாக ; வழக்குவகையில் கேள்விமுறையின்றி , விசாரணை 
நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமலே , சுருக்கவகையாக . 
summ arist , n . தொகுப்பாளர் , திரட்டாளர் , சுருக்கிப் 

பொழிப்புரை தருபவர் . 
summ arize , v . பொழிப்பாக்கு , சுருக்கிக்கூறு ; கூட்டு 

மொத்தமாக்கு ; பொழிப்பாகு மொத்தமாக அமை . 
summ ary , n. சுருக்கம் , தொகுப்பு , பொழிப்பு ; சுருக்கத் 
திரட்டு ; a . சுருக்கமான, மணித்திரட்டான ; கேள்வி முறை 
யற்ற , வழக்குவகையில் விசாரணை முறையின்றி முடிவு 


செய்யப்பட்ட ; நடவடிக்கைகளில் அதிரடியான , திடுதீர்வான , 
மொத்தத் தீர்வான ; கடைசியான . 
summa tion , n . கூட்டுதல் ; கூட்டுத்தொகைக் கண்டுபிடித் 

தல் , ஆகமொத்தங்காணல் . 
summ er , n . கோடைக்காலம் , மே மாதம் முதல் ஜூலை 
மாதம் வரையுள்ள முதுவேனிற் பருவம் ; வாழ்வின் ஆண்டு ; 
a . கோடைக்குகந்த ; V. கோடைக்காலத்தைக் கழி ; கால் 
நடைகளைக் கோடைக்கால மேய்ச்சலுக்கு ஓட்டிச்செல் ; 
( Qor . ) British double summer time , double summer time , 
வேனில் இருநிலைக் கணிப்புநேரம் , வேனிற்காலத்தில் மணிப் 
பொறியில் இரண்டுமணி முன்னாக வைக்கப்பட்ட செயற்கை 
முறை நேரம் ; Indian summer , வறட்சி வெப்பமுடைய வட . 
அமெரிக்க இலையுதிர்காலம் ; St , Luke s summer , அக்டோ 
பர் மாத நடுவில் எதிர்பார்க்கப்படும் நல் இன்பப்பருவம் ; 
St. Martin s summer , நவம்பர் மாத இடையில் வரும் மிக 
இனிமையான பருவகாலம் ; .summer lightning , தொலைவில் 
காணப்படும் மின்னொளிப் பரப்பு ; summer school , கோடைச் . 
சிறப்புப் படிப்பகம் ; summer time , வேனில் ஒருநிலைக் 
கணிப்புநேரம் , வேனிற்காலத்தில் மணிப்பொறியில் ஒருமணி 
நேரம் முன்னாக வைக்கப்பட்ட செயற்கைமுறை நேரம் . 
summ er , n . தளமட்ட விட்டம் . 
summ er - house , n . வேனிலகம் , வேனிற்காலத்திற்கென 

அமைக்கப்பட்ட தோட்டவீடு . 
summ erly , a . வேனில்போன்று ஒளியுங் கதகதப்பும் உள்ள 
summ ertide , summ ertime , n . வேனிற்பருவம் . 
summe ry , a . வேனிற்காலம் போன்ற ; வேனிற்பருவத்திற்கு 

ஏற்ற. 
summ it , n . கொடுமுடி , உச்சி , சிகரம் ; உச்சநிலை , மீயுயர் 

படிநிலை ; a . மேல்தள அரசியல் தலைமைசார்ந்த . 
summ itless , a . சிகரமற்ற . 
summ it - level , n . உச்ச உயர் தளம் , உச்ச மேல்மட்டம் . 
summ on , U. அழைப்பாணையிடு ; நீதிமன்ற வகையில் வர 
வாணையிடு , வழக்கெதிரி அல்லது சான்றாளரை வருகை 
தரும்படி கட்டளையிடு ; நகர் அரண்வகையில் சரணாகும்படி 
அறிவி ; கூட்ட அழைப்பு விடு ; வரவழை ; வரும்படியாகக் 
கூவியழை ; ஆற்றல் முதலியவற்றை வரவழைத்துக்கொள் ; 
( தொ . ) summon up , ஒருங்குகூட்டு ; மனவுறுதி - ஆற்றல் 
முதலியவற்றை ஒருங்குதிரட்டு . 
summ ons, n . pl . அழைப்பாணை ; முன்னிலைப்பாட்டுக் 
கட்டளையாணை ; அழைப்பாணைச் 

சீட்டு ; 

கட்டாயநிலை 
அழைப்பு ; 3. முறைமன்ற அழைப்பாணை விடு , 
summ um bon um , ( ல . ) n . உச்ச உயர்குறிக்கோள் நலம் , 

அறமுறை இறுதி இலக்குநலம் . 
sump , n . கட்டுதொட்டி , சுரங்கம்-இயந்திரம் ஆகியவற்றின் 
கழிவுநீர்ச் சேகரத்திற்கான கட்டுகுழி ; கட்டுகுட்டம் , எண் 
ணெய் முதலியவற்றிற்கான சேகரக்கிணறு ; கொட்டு தட்டம் , 
உருக்கிய உலோகத் தேக்கத்தொட்டி ; கொட்டளம் , உப்பு 
நீர் தேங்குவதற்கான உப்பளத் தேக்கம் ; வடிகுட்டை , 
வண்டல் பிரித்து நீர் உள்வாங்கும் பள்ளம் . 
sum pit , sum pitan, n. எறிகுழாய், மலாய்நாட்டில் வழங்கும் 

நச்சு எறிகணை வீசவல்ல நீள் ஊதுகுழல். 
sump ter , n . பொதிகுதிரை ; பொதிவிலங்கு பட்டி . 
sump ter - horse , n . பொதிகுதிரை. 
sump ter - mule , n . கோவேறு கழுதை வகை . 
sump ter - pony , n . மட்டப் பொதிகுதிரை . 
sump tion , n . ( அள . ) முற்றரவு , மூவளவையின் பெருநிலை 

வாசகம் . 
sump tuary , a . செலவினைக் கட்டுப்படுத்துகிற ; ( தொ . ) 
sumptuary law , sumptuary edict , நாட்டு நலத்திற்காகத் 
தனிச் செலவினங்களைக் கட்டுப்படுத் துஞ்சட்டம் . 
sump tuous, a . முதல்தரமான , மதிப்பேறிய , பெருஞ்செலவு 
பிடிக்கிற , பணம் வாரிச் செலவிட்டுச் செய்யப்பட்ட ; வளங் 
குன்றாத : தாராளமான ; உயர்வளமிக்க . 


1032 


sumptuously 


SUNN 


சமய 


sump tuously , adv . குறைவிலா உயர்வளத்துடன் . 
sump tuousness , 1. பொங்குயர்வளம் , பொங்குமா நிறைவு . 
sun , n . ஞாயிறு , கதிரவன் , சூரியன் ; கோள்மண்டல மையம் ; 
வான்கோளங்களின் மண்டல மையம் ; சுற்றுக்கோள்களை 
யுடைய நிலை விண்மீன் ; வெயில் , கதிரவன் வெப்பம் ; கதிரவ 
னொளி ; முகட்டுப் பல்தொகை ஒளிவிளக்கம் ; போரொளி 
விளக்கம் ; புகழ்ப்பேரொளி ; மேம்பட்ட பொருள் ; விஞ்சு 
பண்பு ; விஞ்சு முதன்மைப் பண்பாளர் ; ( செய் . ) ஆண்டு ; 
( செய் . ) பகல் ; 3. வெயில் காய்வி , கதிரவனொளிபட வை ; 
வெயில் காய் ; ( தொ . ) against the sun , இடஞ்சுழித்து , 
இடஞ்சுற்றாக , வலமிருந்து இடமாக ; & place in the sun , நல் 
வாய்ப்பான நிலை ; between sun and sun , from sun to sun , 
ஞாயிறு தோற்றத்திற்கும் மறைவிற்கும் இடைப்பட்ட ; 
hail the rising sun , adore the rising sun, புதிதாக ஆட்சிக்கு 
வருபவர்களைப் புகழ்ந்து கொண்டாடு , புதிதாகப் பதவியேற்ற 
வர்களைக் கெஞ்சி நலம்பெறு ; have been in the sunshine , 
have the sun in one s eyes , குடித்த நிலையிலிரு ; his sun is 
set , its sun is set , வளமான காலம் முடிந்துவிட்டது ; வாழ் 
நாள் முடிந்துவிட்டது ; hold & candle to the sun , பழமொழி 
மரபு வழக்கில் தேவைக்கு மேற்பட்ட செயல்செய் ; ‘ கொல்லத் 
தெருவில் - ஊசி விலைகூறு ; let not the sun go down upon 
your wrath , உன்னுடைய வெகுளியை ஒருநாளோடு 
நிறுத்திக்கொள் ; make hay while . the sun shines , காற் 
றுள்ளபோதே தூற்றிக்கொள் ; mock sun , போலிக் கதிரவன் ; 
rise with the sun, காலையில் எழுந்திரு ; Rising Sun , ஜப்பா 
னிய அரசின் சிறப்புப்பட்டம் ; see the sun , உயிரோடிரு ; 
sun and planet, கிளைச்சக்கரம் தாய்ச்சக்கர இயக்கத்திலும் 
மாறுதல் செய்யும்படி தற்சுற்றும் முழுச்சுற்றும் உடைய பற் 
சக்கர இணைப்பு ; sun drawing water , sun s eyelashes , sun s 
backstays , ( கப் . ) கதிரவனொளி முகில் திவலை ஊடுருவு 
சிறப்புத் தோற்றம் ; Sun of righteousness, இயேசு பெரு 
மான் ; take the sun , ஞாயிற்றின் ஒளி மேல் விழும்படி 
மேலுடையின்றியமர் ; ஞாயிற்றின் நடுநிரல் கோட்டுக் குத் 
துயரத்தைக் கணக்கிடு , சூரியனின் நடுப்பகல் உயரத்தைக் 
கண்டுபிடி ; the midnight sun , வட -தென் துருவப் பகுதி 
களின் ஞாயிற்றுத்தோற்றம் ; under the sun , உலகில் ; 
with the sun , வலஞ்சுழித்து , 

வலஞ்சுழித்து , வலச்சுற்றாக , இடமிருந்து 


sun - dance , n . ஞாயிற்று நடனம் , கதிரவனைப் போற்றி வட 

அமெரிக்க இந்தியர்கள் ஆடும் ஆட்டம் . 
Sun day , 1. ஞாயிற்றுக்கிழமை , வாரத்தின் முதல்நாள் ; வார 

ஓய்வுநாள் ; வார வழிபாட்டு நாள் ; ( தொ . ) Hospital Sunday , 
மருத்துவ நிதிநாள் , உள்ளூர் மருத்துவ மனைகளுக்காகத் 
திருக்கோயில்களில் நிதி திரட்டும் ஞாயிற்றுக்கிழமை ; 
Low Sunday , மீட்டெழுச்சி நாளுக்கு அடுத்த ஞாயிற்றுக் 
கிழமை ; month of Sundays , நீள் நெடுங்காலம் ; Palm 
Sunday , மீட்டெழுச்சி நினைவான குருத்தோலை விழாநாள் ; 
RogationSunday , விண்ணேற்ற நாளுக்கு முந்திய ஞாயிற்றுக் 
கிழமை ; Show Sunday , ஆக்ஸ்போர்டுப் பல்கலைக் கழகத்தில் 
நிறுவன முதல்வர் விழாவிற்கு முந்திய ஞாயிற்றுக்கிழமை ; 
Sunday best , மிகச்சிறந்த உடை ; Sunday letter , ஆங்கில 
நெடுங்கணக்கின் முதல் ஏழு எழுத்துக்களில் ஒன்று ; 
ஆண்டுக் குறிப்பேட்டில் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இடப் 
படுங் கணிதமுறைக் குறியீட்டெழுத்து ; Sunday saint , சிறப் 
பாக ஞாயிறன்று சீலமும் நோன்புங் கடைப்பிடிப்பவர் . 
Sun day - school , n . போதனைக்காக ஞாயிறன்று 

நடத்தப்படும் பள்ளி , 
sun der , 3. ( செய் . ) வேறாக்கு , பகுதிகளாகப் பிரி , துண்டி , 

தனித்திருக்கச் செய். 
sun dew , n . நுண்பனிச் செடி , நுண் திவலை சொட்டும் துய் 

களையுடைய சிறு செடி வகை . 
sun - dial , 1. கதிர் மணிப்பொறி , கதிர்நிழற் கடிகை 
Sun -dog , n . கதிரவன் விளிம்பொளிப் போலிவட்டம் . 
sun down , 11. கதிரவன் மறைவு , சூரியாத்தமனம் . 
sun downer , 1. ஊர்சுற்றி , அந்தி உணவுக்குமட்டும் வருக் 

தொழிலாளி ; அந்திப்பொழுது அருந்துங் குடிவகை . 
sun - dried , a . வெயிலில் உலர்ந்த ; வெயிலில் உணக்கப் 

பெற்ற . 
sun dries , n . pl . எஞ்சியவை ; சில்லறை உருப்படிகள் ; தனி 

யாகக் குறிப்பிட வேண்டியிராத துணைப்பொருள்கள் . 
sun - drops , 1. அமெரிக்க அந்திமந்தாரப் பூவகை . 
sun dry , 1 . ஆஸ்திரேலிய மரப்பந்தாட்டத்தில் நேரடிப் 
பந்தெறியின்றிப் பெறப்பட்ட கெலிப்புப்புள்ளி ; a . சில்லறைப் 
பட்ட , சிலபல , எவையோ சில ; பல்வகைப்பட்ட ; ( தொ . ) 
all and sundry , ஒவ்வொருவரும் எல்லாரும் , ஒவ்வொன்றும் 
எல்லாமும் , மொத்தமாகவும் தனித்தனியாகவும் ; எவரும் 
விடாது ஒவ்வொருவரும் . 
sun fish , n. பருதிமீன் , வட்டவடிவப் பெருமீன் வகை 
sun flower , n . சூரியகாந்தி வகை . 
sung , v . sing என்பதன் முடிவெச்ச வடிவம் : முற்கால வழக்கில் 

sing என்பதன் இறந்தகால வடிவம் . 
sun .glasses , n . வெயில்காப்புக் கண்ணாடி . 
sun - glow , 1. ஞாயிற்றுப் பரிவேடம் , கதிரொளி வட்டம் . 
sun - god , n. ஞாயிற்றிறை , செங்கதிர்த் தேவன் . 
sun - hat , sun - helmet , n . வெயில்காப்புத் தொப்பி , 
sunk , v . sink என்பதன் முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று ; 

முற்கால வழக்கில் sink என்பதன் இறந்தகால வடிவம் . 
sunk en , a . ஆழ்ந்த ; குழிந்த ; குழிவிழுந்த , குழிபோ 

லாழ்ந்த . 
sunk en , v . sink என்பதன் முடிவெச்ச வடிவங்களுள் ஒன்று . 
sun light ; n . வெயில் ; வெயிலொளி ; பகலொளி . 
sun like , a . ஞாயிறுபோன்ற , கதிரவன் போன்ற . 
sun lit , a . கதிரவன் ஒளியூட்டப்பட்ட ; கதிரவெனொளி தங்கு 

தடையின்றிப் படுகிற . 
sun - myth , n . ஞாயிற்றியக்கங்களை விளக்குவதாகக் கருதப் 
பட்ட பழமரபுக் கதைக்கூறு ; ஞாயிற்றுச் சார்பான பழங் 
கதைத் தொகுதி . 
sunn , 1. சணல் , சடம்பு , சூத்திரம் . 


வலமாக , 


sun .bath , n . வெயில் காய்வு , வெயில் முழுக்காட்டு , ஞாயிற் 

றுக் கதிர்கள் உடலிற்படும்படி இருத்தல் . 
sun beam , n . ஞாயிற்றுக்கதிர் , பகலொளிக் கதிர் . 
sun -bird , n . பருதிப்புள் , பகட்டுவண்ண இறகுத்தொகுதி 

யுடைய பறவை வகை . 
sun - blind , 11. ஒளித்திரை , பலகணி ஒளிமறைப்பு மேற்கட்டி . 
sun .bonnet , n . வெயில்காப்புத் தொப்பி , முகத்தையும் கழுத் 

தையும் வெயிலினின்றுக் காக்கும் அமைவுடைய தொப்பி . 
sun .- bow , n . ஒளிவில் , நுண் திவலை முதலியவற்றின்மீது 

வெயில்படும்போது தோன்றும் பன்னிற வில்வளைவு . 
sun burn , n . வெங்குரு , வெயிலினால் முகங்கன்றிச் சிவந் 

திருத்தல் . 
sun .burner , n . பகன்மை விளக்கு , நடுமோட்டுப் பல்தொகை 

ஒளிக் குமிழ்விளக்கம் . 
sun burnt , a . வெயில் வாட்டான , வெயிலினாற் கன்றிச் சிவந்த , 

வெயிலில் அடிபட்டுக் கறுத்த . 
sun burst , n . கதிர்வட்டவாணம் , கதிரவனையும் கதிர்களையும் 
ஒத்து ஒளிவிடும் வாணவேடிக்கை ; கதிர்வட்ட அணி , 
ஞாயிற்றுவட்டக்கதிர் போன்ற அணிவகை . 
sun .cult , n . ஞாயிற்று வழிபாட்டு மரபு , ஞாயிற்று வழி 

பாட்டுச் சமயப் பண்பு மரபுக்கூறு . 
sun - cured , a . வெயிலிற் பதனிட்ட , வெயிலில் உணக்கிப் 

பக்குவப் படுத்தப்பட்ட . 
sun dae, n . தேங்கனிப்பாலேடு , பழம் கொட்டைகள் முதலியன 
கலந்த குளிர்பாலேடு , 


1033 
Sunna 

superclass 
Sunn a , Sunn ah , n . இஸ்லாமிய மரபில் நபிநாயக வாய் sup eradd , ப . மிகைப்படியாகச் சேர் , மேற்கொண்டு கூட்டு . 
- மொழிப் பதிவாகக் கொள்ளப்படுங் கட்டளைச்சட்டம் . 

sup eradd ed , a . மிகைப்படியாகச் சேர்க்கப்பட்ட ; அளவு 
sunn - hemp , 11 , சணல் . 

மீறிக் கூடிய ; மேற்கொண்டு கூட்டப்பட்ட . 
Sunn i , Sunn ite, 1. இஸ்லாமிய மரபுக் கிளையினர் . 

sup eraddi tion , n . மிகைப்படிச் சேர்ப்பு ; மிகை . 
sunn y , a . ஞாயிறு சார்ந்த ; கதிரவனிடத்திலிருந்து வருகிற ; superalt ar , 11. புனித மேற்பீடம் , புனிதமாக்கப்படாத பலி 
ஞாயிறு போன்ற ; கதிரவெனொளி பரவிய ; கதிரொளி வண் பீடத்தின்மேல் வைக்கப்படும் புனிதமாக்கப்பட்ட கற்பாளம் . 
ணம் பெற்ற ; ஞாயிற்றொளியால் வெதுவெதுப்பூட்டப்பட்ட ; 

superan al , a . குதத்திற்கு மேலுள்ள . 
பொன்னொளி பூத்த ; புன்னகை பூத்த ; இன்னொளி வீசுகிற ; 
களையார்ந்த ; ஒளிபடர்ந்த ; மகிழ்வார்ந்த ; இன்பமார்ந்த ; 

superangel ic , a . தேவதூது நிலைக்கும் மேம்பட்ட ; மட்டு 
இன்களிவார்ந்த ; ( தொ . ) the sunny side , ஞாயிறொளிபடும் 

மீறிய புனிதத் தன்மையுடைய , திப்பியங் கடந்த . 
பக்கம் ; வாழ்வின் இன்பக்கூறு ; பொருள்களின் இன்பப் superann uate, v . பழமைப்பட்ட தாக்கு ; மிகப் பழமைப் 
பக்கம் . 

பட்டுவிட்டதென்று கருது ; மிகு பழமை காரணமாக ஒதுக் 
sunnya see, ( ச . ) 1. துறவி . 

கித் தள்ளு ; மூப்புக் காரணமாக ஒதுக்கி வை ; வேலையி 
sun - parlous, 11. கதிர் ஒளிமாடம் , கண்ணாடிச்சுவர்களும் 

னின்று வயது காரணமாக ஒதுக்கி விடு ; வேலையினின்று 
பெரிய பலகனிகளுங் கொண்ட வெயில் வாய்ப்புக்கூடம் . 

மூப்புக் காரணமாக விலக்குவி ; ஓய்வூதியங் கொடுத்து விலகச் 

செய் ; குறைந்த தகுதியினையும் பெறாத மாணவரை நீக்கும் 
sun - picture, sun - print , n . நிழற்படம் . 

படி கோரு . 
sun - proof , a . வெயில் உறைக்காத ; வெயில் காப்பான . 

superann uated , a . பழமைப்பட்டுப் போன ; பழமை காரண 
sun - rays , n . மறை ஊதாக்கதிர்கள் , நோய்தீர்க்கப் பயன் மாகப் பயன்படுந் தகுதியற்றுப்போன ; ஏலா மூப்படைந்து 
புடுங் கதிரவனின் அப்பால் ஊதாநிறக் கதிர்கள் . 

விட்ட ; வேலைவயது கடந்த . 
sun rise , n . கதிரவன் உதயம் ; புலர்காலை . 

superannua tion , 1. பழமைப்பட்டுவிடல் ; பழமைப்பாடு ; 
sun set , n . அந்திநேரம் ; மாலைச் செவ்வான் ; கதிரவன் மிகு மூப்படைவு ; மிகு மூப்பறிவிப்பு ; மிகு மூப்புகாரணமான 
மறைவு . 

விலக்கீடு ; மூப்போய்வளிப்பு ; மூப்போய்வு உதவித் 
sun shade , n . சாளர விதானம் , பலகணி 

மேற்கட்டி ; 

தொகை ; வேலைவயது கடத்தல் ; ஓய்வுகாலப் படி . 
சிறுகுடை , 

supera queous , a . நீருக்குமேலேயுள்ள , நீர்ப்பரப்புக்குக் 
sun shine, n . கதிரவன் ஒளி , ஞாயிற்றொளி , கதிரொளிப் கீழ்ப்படாத ; நீர்ப்பரப்பின் மீதான . 
பரப்பு , கதிரொளி படர்ந்த பரப்பு ; இனிய வானிலை ; இயன் 

superb , a . உயர் மதிப்பு வாய்ந்த , கவர்ச்சியூட்டி ஆட் 
மகிழ்ச்சி ; இன்னொளி வளம் ; செல்வ வளம் , செல்வ நிலை ; 

கொள்ளுகிற , சிறந்ததான ; தனி வீறார்ந்த ; முதல்தரமான ; 
இன்ப வேளை ; ( தொ . ) sunshine recorder , ஞாயிற்றொளி மிக மேம்பட்ட . 
மானி . 

superbipart ient , a . மூன்றில் இரண்டுகூறு கூடுதலான . 
sun - snake , 1. பாம்பணி , மையத்தில் வட்டமான பாம்பு 
வளைவுடைய பூணணி வகை . . 

superbiquin tal , a . ஏழுக்கு ஐந்து என்ற தகவுப்படியான. 
sun -spot , n . ஞாயிற்றுக் கறைத்தடம் , ஞாயிற்றின் பரப்பில் 

superbiter tial , a . ஐந்துக்கு மூன்று என்ற தகவுப்படியான . 
எப்பொழுதாவது காணப்படுங் கரும் புள்ளிகளுள் ஒன்று . 

superb ly , adv . தனி நேர்த்தியுடன் , மிகச் சிறப்பாக , முதல் 

தரமாக . 
sun - star , 11. விண்மீன் வடிவச் சிவப்புமீன் வகை . 

supercal ender , U. தாள்- துணி வகையில் மெருகுப்பெட்டி 
sun - stone, n . - சூரியகாந்திக் கல் , படிகக்கல் வகை . 

யிட்டு மட்டுமீறிய மெருகளி. 
sun stroke, 1. வெயில் வெப்பத்தாக்கு நோய் . 

supercal endered , a . துணி- தாள் வகையில் மட்டுமீறி 
sun struck , a . வெயிற் கடுமையினால் தாக்குண்ட , வெயில் மெருகிடப்பட்ட ; உருளை இயந்திரத்தினால் அழுத்துவதன் 
தாக்கி மயக்கமுற்ற . 

மூலம் பெரிதும் மழமழப்பாக்கப்பட்ட . 
sun - up , 1. ( பே - வ . ) = sunrise. 

supercan opy , n . மேல்விதானம் ; புறநிலை மேற்கட்டி . 
sun - worship , 11. ஞாயிற்று வழிபாடு . 

sup ercargo, n . வாணிகக் 

கப்பற் சரக்கு விற்பனைப் 
sun .worshipper , 11. ஞாயிறு வழிபாட்டாளர் . 

பொறுப்பு மேலாள் ; pl . sup ercargoes . 
sup , n . வாய் கொள்ளுமளவுள்ள நீர்மம் ; 3. தேநீர் முதலிய superceles tial, a . வான் கடந்த ; வானத்திற்கு மேற்பட்ட ; 
வற்றை உறிஞ்சிக்குடி ; கரண்டியிலெடுத்துச் சிறிது சிறிதாகக் மட்டுமீறிய புனிதத்தன்மையுடைய ; திப்பியங்கடந்த . 
குடி ; இரவுணவு அருந்து ; இரவுணவாகக் கொள் ; இராச் sup ercharge , n . அளவு மீறிய நிரப்பீடு ; மட்டுமீறிய சுமை ; 
சாப்பாடு வழங்கு ; உணவு 

வகையில் 

இரவுணவாக மிகைக் கட்டணம் ; ( கட் . ) மிகைப் பொறிப்பு . 
அமைவுறு . 

supercharge , ப . மட்டுமீறி நிரப்பு ; அளவு மீறித் திணி ; 
sup er , n. ( பே - வ . ) மிகை நடிகர் ; மிகைப்படியானவர் , மட்டின்றி ஏற்று ; அளவுகடந்து சுமத்து ; எல்லையின்றி 
வேண்டப்படாத ஆள் ; முதன்மையற்றவர் ; கண்காணிப் அழுத்த மிகுதிப்படுத்து ; பொது அளவு கடந்து கட்டணம் 
பாளர் ; மிகுசெலவில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் ; மேம் ஏற்று ; { கட் . ) மிகையாகப் பொறிப்பிடு . 
பட்ட மிகு நேர்த்தி வாய்ந்த துணி ; அரு நுட்பமான supercharg er , n . உந்துகலம் விமான முதலியவற்றின் 
பண்டம் ; a . மிக மேன்மையான , மிக நுட்பமான ; அளவு வகையில் மீவிசைக் காற்றடைப்புக் குழாய் ; உள்வெப்பாலை 
வகையில் சதுரமாயுள்ள ; பரப்பளவையான . 

மீவிசை அழுத்தமூட்டுவதற்கான அமைவு . 
sup erable, a . கடக்கக்கூடிய , வென்று சமாளிக்கத்தக்க . supercil ary , a . (உள் ., வில . ) புருவங்கள் சார்ந்த , கண் 
superabound , ப. பெரிதும் மலிந்திரு, மிக நிரம்பியிரு , மட்டு ணுக்கு மேலேயுள்ள . 
மீறி ஏராளமாயிரு . 

supercil ious , a . இறுமாப்பான , ஆணவம்பிடித்த மேம் 
superabun dance, n . மிகு நிறைவளம் ; பொங்குமாவளம் ; பட்டவரெனச் செருக்கிக் கொள்கிற ; அசட்டையாய் நடந்து 
மிகுமலிவு . 

கொள்கிற ; அவமதிப்பாக நடத்துகிற . 
superabun dant , a . மிக ஏராளமான , மட்டுமீறிய வள supercil iousness , 11. ஏக்கழுத்தம் ; அகம்பாவம் . 
மார்ந்த . 

superciv ilized , a . மட்டுமீறிய நாகரிகப் புறப்பகட்டு வாய்ந்த . 
superacute , a . மட்டுமீறிய நுட்பம் வாய்ந்த ; அளவு மீறிய sup erclass , n . ( வில . , தாவ . ) பெரும்படி வகுப்பு , ஒன்றுக்கு 
கூர்மதியுடைய ; மிகைப்படக் கூரிய 

மேற்பட்ட பிரிவுகளை உட்கொண்ட வகுப்பு . 
131 


1034 
supercolumnar 

superior 
supercolum nar , a . ( க- க . ) தம்ப மேற்கட்டான ; தூண் super fluousness , 11. மீமிகை . 
களின் வரிசைக்கு மேலே கட்டப்பட்ட . 

superfor tress , n . ‘ சேணரண் , ஆற்றல் வாய்ந்த வெடி 
supercolumnia tion , n . அடுக்கியல் அமைதிக் கட்டு 

குண்டு விமான வகை . 
மானம் , ஓர் ஒழுங்கமைதியின் மீது பிறிதோர் ஒழுங்கமைதி superfront al , 1. பலிபீட முன்தொங்கல் திரை . 
யாக அமைந்த கட்டடக் கலை . 

superfuse , v. மேல் ஊற்று ; மேலும் படர்வி . 
supercool , 3. நீர்ம வகையில் உறையாது உறைநிலைக்குக் superfu sion , 11. மேலூற்றரவு ; மேல்படர்வு . 
கீழே குளிர வை . 

superheat , n . மீவெப்பு , கொதிநிலைக்கு மேற்பட்ட வெப்பம் ; 
superdread nought ; n . மீ வலிமைப் போர்க்கப்பல் . 

மீவெப்பு நிலை ; மீவெப்பு அளவு ; 3. மிக அதிகமாக வெப் 
supere go , 11. மேல்மனம் , கீழ்மனத்தின் செயலை இடித் பூட்டு , கொதிநீர் நிலைக்கு மேற்பட்டு நீராவியைச் சூடாக்கு . 
துரைத்துக் கட்டுப்படுத்தும் தன்மைவாய்ந்த மேல்மனக்கூறு . 

superheat er , 1. மீ வெப்பமைவு , நீராவியைக் கொதி நீர் 
supereleva tion , 1. குறுக்குவாட்டம் , தண்டவாள வளைவுப் நிலைக்கு மேல் வெப்பூட்டுவதற்கான அமைவு . 
புற உயர்வு . 

superhet ( சு . வ . ) , superhet erodyne , n . வானொலி 
superem inence , 1. மீ மேம்பாடு , மிசை மேல்தரம் . 

விசைத்தகைப்பு ஏற்புமுறை ; வானொலி விசைத் தகைப்பேற்பு 
superem inent , a . தேவைக்கு மேற்பட்ட மிகு மேம்பா முறைப் பயனீடு . 
டுடைய ; மட்டுமீறிய உயர் தரமுடைய . 

sup erhive , n . தேனடைபெட்டி மேல்முகடு , தேனீவளர்ப்புப் 
supereroga tion , 1. மீச்செயல் , தேவைக்கு மேற்பட்ட பெட்டியின் பிரித்து எடுத்துவிடக்கூடிய மேற்கூடு . 
செயல் ; மீநலச் செயல் , செய்யக் கடமைப்பட்டிருப்பதைவிட superhum an , a . மீமானிடமான , இயலுலகு கடந்த ; தெய் 
அதிகமாகச் செய்தல் ; மீமிகை ; அவசியமின்மை ; ( இறை . ) 

விகமான , மனித ஆற்றலுக்கு மேற்பட்டதான . 
சேம வினை நலம் , பாவிகளுக்குப் பயன்படுத்த உதவத்தக்க 
மிகைச் சேமிப்பான புண்ணியத் தொகுதி . 

superhuman ity , n. மனிதநிலை கடந்த தன்மை , மீமானிட்ம் . 

superhu manize , 0. மனிதப்பண்பு கடந்ததாக்கு ; மனித 
supererog atory, a . கடமை தாண்டிய மீநலத்தன்மை 

எல்லை கடந்த பண்பூட்டு . 
யுடைய , தேவைக்கு மேற்பட்ட ; தவிர்க்கக்கூடிய ; மிகை 

superhum anly , adv . மனித எல்லை கடந்து ; இயல் கடந்த 
யான , அவசியமற்ற . 

ஆற்றலாக ; தெய்விக ஆற்றலால் . 
superessen tial, a . உச்சநிலை முதன்மை வாய்ந்த ; பொது 
நிலை தாண்டிய முதன்மையுடைய . 

superhum eral , n . தோள்களில் அணி ஆடை ; யூதமத குரு 

மாரின் உடுப்பு ; ரோமன் கத்தோலிக்கக் குருக்களின் சடங்கு 
supereth ical , a . ஒழுக்கவியல் எல்லைக்கு மேம்பட்ட , அறத் 

காலச் சதுரத் தோள்பட்டிகை ; மாவட்ட சமயத்தலைவரின் 
தளத்திற்கு மேம்பட்ட , 

கம்பளி உடுப்பு . 
superexalt , ப . மிகு மேல்தரத்திற்கு உயர்த்து . 

superimpose , . அடுக்கி மேல் வை , ஒன்றன்மேல் ஒன்றாக 
superexalta tion , n . மீமிசை உயர்வு ; மிகு மேல்தர உயர்த் வை ; மேன்மேலடுக்கு . 
தீடு . 

superimposed , a . மேலும் பாரமேற்றப்பட்ட ; பாரம் மேன் 
superex cellence , n . மீமிகு நேர்த்தி , இயல் நிலை கடந்த மேல் ஏற்றப்பட்ட ; மேலும் பளு சுமத்தப்பட்ட ; மேலடுக்கப் 
மேம்பாடு , மற்றவைகளைவிட மிகுநலம் . 

பட்ட . 
superex cellent , a . மற்றவைகளைவிட மிகச் சிறந்த , இயல் superimposi tion , n. மேற்சுமத்தீடு , 
நிலை கடந்த அளவிற்கு மேம்பட்ட , 

superimpregna tion , 1. மிகைச் சூலுறவு , முன்பே சூல் 
sup erfamily , 11. பெருங்குடும்பம் ; ( உயி . ) பெருங் குழுமம் , கொண்டுள்ள நிலையில் மேலும் கருக்கொள்ளும் நிலை . 
இனத்திற்குங் கீழ்ப்படியிலுள்ள இனவகைகளுக்கு மேற்பட்ட 
பிரிவு . 

superincum bent , a . மேற்கிடக்கின்ற . 

superinduce , . மேலும் புகுத்து ; மேன்மேலாகத் தூண்டு ; 
superfatt ed , a . மிகு கொழுப்பு வாய்ந்த , சவர்க்காரம் 

மிகையாக வளர்ச்சி தூண்டு ; மேல் மிகையாக்கு . 
வகையில் மட்டுமீறிய கொழுப்புக் கலந்துள்ள . 

superinduce ment , n . மேற் புகுத்தீடு ; 
superfecunda tion , superfeta tion , n . ( உட . ) மிகைச் 

மேன்மேல் 

தூண்டுதல் . 
சூலுறவு , முன்பே சூல் கொண்டுள்ள நிலையில் மேலும் கருக் 
கொள்ளுநிலை . 

superinduc tion , 11. மேற்புகுத்தீடு , மேற்சுமத்தீடு. 
superi cial , a . மேலீடான , மேலெழுந்தவாரியான ; மேற் 

superinstitu tion , 11. மானிய மேலமர்த்தீடு , ஏற்கெனவே 
போக்கான ; மேற்புறத்திற்குமட்டும் உரிய , மேற்புறத்தில் 

ஆள் இருக்கிற திருக்கோயில் மானியத்தில் மற்றொருவரை 

அமர்த்துதல் . 
மட்டுமுள்ள , ஆழமற்ற ; ஆழ்ந்து செல்லாத ; தொட்டுத் 
தொடாத ; அளவை வகையில் பரப்பளவையான ; ( தொ . ) 

superintend , . மேலாண்மை செய் , நடைமுறை மேற் 
a superficial person , ஆழ்ந்த அறிவற்றவர் ; நுனிப்புல் 

பார்வையிடு , கண்காணி . 
மேய்பவர் ; உணர்ச்சி வகையில் தொட்டுத் தொடாமல் 

superinten dence, n . மேற்பார்வை ; கண்காணிப்பு ; 
நடப்பவர் ; superficial knowledge , மேற்புல்லறிவு . 

மேலாண்மை ; செயல் மேலாட்சி . 
superficial ity , n. மேலீடான தன்மை ; ஆழமற்ற தன்மை . 

superinten dency , 1. கண்காணிப்பாளர் பணி ; கண்காணிப் 
superi cially , adv . மேலீடாக , மேலெழுந்தவாரியாக , மேற் 

பாளர் ஆட்சி வட்டகை . 
போக்காக . 

superinten dent , n . கண்காணிப்பாளர் ; காவல்துறை 
superi cies , n . புறப்பரப்பு ; pl . superfi cies. 

மீமேலர் . 
sup erine , a. மீமிசை நேர்த்தியான , வாணிகமுறையில் தனி 

superinten dentship , n . கண்காணிப்பாளர் பதவி . 
மேம்பாடுடைய தரம்வாய்ந்த ; நயத்திரிபு 

நுணுக்கங் super ior , n . மேல்நிலையர் , மேம்பட்ட நிலையுடையவர் ; 
காண்கிற , நுட்பநய நுணுக்க வேறுபாடு காண்கிற , 

தகுதி மேம்பட்டவர் ; மேலவர் ; திருமட முதலவர் ; கன்னித் 
superiu id , n . கதிரத் தனிம வகையில் காணப்படும் உராய் 

துறவியர் திருமடத்தலைவர் ; a . மேம்பட்ட ; மேனிலைசார்ந்த ; 
வற்ற தன்மை . 

மேல் தகுதியுடைய ; உயர் தரமான ; மேல்தளஞ் சார்ந்த ; 
superflu ity , n . மீமிகை , தேவை கடந்த அளவு . 

உயரிடஞ்சார்ந்த , பண்புயர்ந்த ; வகுப்புத்தொகுப்பு முறை 

வகையில் விஞ்சிய அகல்விரிவுடைய ; பொதுநிலை கடந்த 
super fluous , a. மீமிகையான , வேண்டியதற்கு மிகுதியான ; வழக்கத்துக்கு மேம்பட்ட ; மட்டுநிலை தாண்டிய ; சராசரி 
மேல் மிச்சமான ; தேவைப்படாத . 

நிலைகடந்த ; ( தாவ . ) புல்லிவட்டத்தின் அல்லது சூல் பையின் 


- 


1035 
superioress 

supersensuous 
மேல் அமைந்துள்ள ; ஒரு துறையில் மேம்பட்ட அல்லது sup ernum erary , n . மிகையாள் ; மிகைப்பொருள் ; சில் 
பெரிய , மேம்பட்ட தொடர்புடைய ; உயர் வகை சார்ந்த ; லறை வேலைகளுக்கென வைத்துக்கொள்ளப்படும் மிகுதிப்படி 
உயர் வகுப்பினரான ; மதிப்பேறிய ; உயர்மதிப்பு வாய்ந்த ; யான ஆள் ; பேசவேண்டியிராத நடிகர் ; a . மிகையான , 
உயர்பாவனையுடைய ; உயர்வுடையவராகக் கருதிக் குறிப்பிட்ட வழக்கமான - வேண்டிய எண்ணிக்கைக்கு மேற் 
கொள்கிற ; வீறாப்பாக நடந்துகொள்கிற ; பணிந்து போகாத , பட்ட . 
ஆட்படாத ; விட்டுக்கொடுக்காத , சலுகைள் காட்டாத ; 

sup eroctave, n . ( இசை . ) மீசுரக்கட்டை , முதன்மைச் சுரத் 
கைக்கூலி முதலியவற்றிற்கு மசியாத ; உறுப்பு வகையில் திற்கு இருபாலைகளுக்கு மேற்பட்ட கேள்விக்கட்டை . 
மேற்கவிவான ; இறகு வகையில் சிறிது மேன்மடிவான ; 
( தாவ . ) கருவக வகையில் மேல் நிலைகொண்ட ; ( அச். ) வரை 

sup erorder , n . - ( உயி . ) உயர்தரக் குழுமம் , இனக் குழுமத் 
மேலான ; ( தொ . ) rise superior to , பாதிக்கப்பெறாமலிரு ; 

திற்கும் வகுப்பிற்கும் இடைப்பட்ட தரம் . 
அட்க்கி மேம்படு ; விலீக்கிப் பண்புமேம்பாடு கொள் : superior 

superord inary , a . பொதுமுறைக்கு மேற்பட்ட , பொது 
figures , வரிமேல் இலக்கங்கள் ; superior genus , மேல் 

நிலைக்கு மேம்பட்ட . 
இனம் , மேம்பட்ட அகல்விரிவான .இனம் ; superior letters , superord inate , 11. மேம்பட்ட பதவித் தரத்தினர் ; மேம் 
வரிமேல் எழுத்துக்கள் ; superior numbers , மிகுதியுடைய பட்ட தரத்தினர் ; a . பதவித்தர மேம்பட்ட ; ( அள . ) வாசக 
எண் ; மிகுதி ; superior planets , புறக்கோள்கள் , ஞாயிற்றி இனமுழுமைத் தொடர்புடைய ; 3. மேம்பட்ட தரத்தினராக்கு ; 
லிருந்து நிலவுலகைவிடத் தொலைவிலுள்ள கோள்கள் ; 

மேம்பட்ட தரத்ததாக்கு. 
superior wings, ( வில . ) மேற்கவி முன்சிறகுகள் . 

superordina tion , n . ( அள . ) வாசக வகையில் இனமுழு 
super ioress , n . fem . கன்னிமாடத் தலைவி , கன்னித்துறவியர் 

மைத் தொடர்பு . 
மடத்துத் தலைவி . 

superorga nic, a . உடலமைதி கடந்த , உளஇயல் சார்ந்த ; 

மேலான அமைப்பாண்மைக்குரிய , மன்பதைச்சார்பான . 
superio rity, n. மேம்பாடு , உயர்வு . 

superovula tion , 11. கருவணுப்பெருக்கம் ; இனக்கூற்றூசி 
supe riorly , adv . மேலிடத்ததாக ; மேம்பட்டதாக . 

யீட்டினால் பசுவுக்கு உண்டாகும் செயற்கைக் கருநுண்மப் 
superja cent , a . அடுத்துமேற்கிடக்கிற . 

பெருக்கம் . 
super lative , n . ( இலக் . ) பெயரடை வகையில் ஏற்றுயர் superpa rasite , n . ( உயி . ) ஒட்டொட்டு , ஒட்டுயிரின் 
படி ; ( இலக் . ) பெயரடை வினை அடை ஆகியவற்றின் ஏற் ஒட்டுயிர் . 
றுயர்படி வடிவம் ; ( இலக் . ) ஏற்றுயர்படியிலுள்ள சொல் ; superphos phate, 1 . எரியக்காடி பெரிதுங்கலந்துள்ள 
உச்ச உயர்நிலை ; உச்ச உயர் தரம் ; a . மிகவுயர்ந்த தரஞ் எரியகி . 
சார்ந்த . 

superphys ical , a . மீப்பொருளியலான , பருப்பொருளிய 
superlun ar , superlun ary , a . இவ்வுலகத்திற்குரிய லுக்கு அப்பாற்பட்ட , பருப்பொருள் நிலைக்கு மேம்பட்டதான . 
தல்லாத, உலகியலுக்கு மேம்பட்ட . 

superpose , U. மேற்கிடத்து ; மேல்வைத்திணைவி ; ஒருங் 
sup erman , n . மீமனிதர் , மனித எல்லைகடந்த குறிக்கோட் கியைவி ; மீதாகச் செங்குத்தாக்கு . 
பண்பு நிறைவாளர் , தேவநிலையாளர் . 

superposed , a . மேற்கிடத்தப்பெற்ற ; மேல்வைக்கப்பட்ட ; 
supermed ial , a . நடுத்தரத்திற்கு மேற்பட்ட , 

மேலொருங்கியைந்த. 
supermol ecule , n . அணுத்திரளை , அணுத்திரளாகச் செயற் superposi tion , 11. மேற்கிடை ; மேல்வைப்பு நிலை . 
படும் அணுத்திரளிணைவு . 

superquadripart ient , superquadriquin tal , a . ( கண . ) 
supermun dane, a . உலகியற் செய்திகளுக்கு அப்பாற் 

9 க்கு 5 என்னுந் தகவுப்படியுள்ள . 
பட்ட . 

superre alism , n . மட்டுமீறிய நேரியல் கலை வாய்மைப்பாடு . 
supernac ulum , 11. சிறப்புயர் இன்தேறல் ; இன்தேறல் superroy al, a . தாள் பருமானத்தில் மீமேம்பாட்டளவுடைய , 
நிறைகலம் ; adv . இறுதித்துளிவரை ; முடிவுவரை , முழு 

எழுதுதாள் வகையில் 191 க்கு 271 அங்குல அளவுடைய ; 
தாக . 

அச்சுத்தாள் வகையில் 201 க்கு 271 அங்குல அளவுடைய . 
supern al, a . ( செய் . ) வானுலகத்திற்குரிய ; மேலுலகுக் su persalt, n . மீயுப்பு , காடித்தன்மை மிக்க உப்பு . 
குரிய ; வானவெளி சார்ந்த ; தெய்வத்தன்மையுடைய ; supersat urate, 0. மீச்செறிவூட்டு . 
மேன்மையான ; விழுமிய . 

supersatura tion , 1. மீச்செறிவு . 
supernat ant , a . புறப்பரப்பில் மிதக்கிற . 

superscribe , v . முகட்டில் வரை ; மேல் எழுது . 
supernata tion , n . புறப்பரப்புமிதப்பு ; நீர்மநெகிழ்ம மேல் sup erscript, a . வரைக்குமேல் குறிக்கப்பட்ட ; மேலிடத்தி 
நிலை ; தளமிதப்பு . 

லுள்ள . 
superna tural , n . இயல்நிலை கடந்தவர் ; தேவர் ; தெய்வம் ; superscrip tion , n . முகட்டுவரைவு ; மேல் எழுதப்பட்டது . 
தெய்வ நிலையினர் ; உலோகாதீதம் , இயற்கைமீறிய பொருள் ; supersede , v. தள்ளி வை , ஒதுக்கு ; பணியிலிருந்து 
a . இயற்கை கடந்த ; இயற்கைமுறைக்குளடங்காத ; இயன் நிறுத்து ; பதிலாக்கு , பதிலாக்கி வை ; ஒருவரிடத்தில் மற் 
முறைக் காரணகாரியத் தொடர்புக்கு அப்பாற்பட்ட ; வியக்கத் றொருவரை அமர்த்து ; இடம்பற்றிக்கொள் , அகற்றி இடங் 
தக்க , தெய்விக அருநிகழ்வான ; தெய்விக ஆற்றல் சுட்டிய ; கைக்கொள் ; அகற்றிப் பணி கைக்கொள் ; அகற்றி உரிமை 
ஆவித்தொடர்புடைய . 

கைப்பற்றிக்கொள் . 
superna turalism , n . இயற்கை கடந்த நிகழ்வு ; தெய்விக supersed eas, ( ல . ) 1. நடவடிக்கை நிறுத்தாணை . 
அருநிகழ்வு நம்பிக்கை . 

supersen sible , a . புலனுணர்வுக்கு எட்டாத ; புலறுணர் 
superna turalist , n . இயற்கைக்கு அப்பாற்பட்டதில் 

வெல்லை கடந்த . 
நம்பிக்கையுள்ளவர் . 

supersen sitive , a . உறுகூருணர்வுடைய , மிகுநுட்ப 
superna turalize, 3. இயல்மீறிய நிலைப்படுத்து , இயல்கடந்த உணர்வுத்திறம் வாய்ந்த . 
அருநிகழ்வாக்கு . 

supersen sory , a . நன்குணரப்பட்ட புலன்களிலடங்காப் 
supernorm al , a . பொதுநிலை கடந்த ; பொதுக்காட்சிக்கு புது புலனுணர்வுடைய . 
அப்பாற்பட்ட ; அருநிலையான ; இயல்நிலைக்கு அப்பாற்பட்ட supersen sual , a . புலன்களுக்கு அப்பாற்பட்ட ; மட்டு மீறிய 
படிவமுடைய ; இயல்நிலைக்கு மேற்பட்ட எண்ணிக்கையுள்ள ; புல இன்ப ஈடுபாடுடைய . 
பொதுமீறிய அளவுள்ள , பொதுமீறிய பண்புடைய . 

supersen suous , a . புலன்களுக்கு அப்பாற்பட்ட . 


1036 
supersesquialteral 

supplies 
super sesquial teral , a . ( கண . ) 5 : 2 என்னுந் தகவுப்படி supervise , v . மேற்பார்வையிடு , மேலாட்சியுரிமையுடன் 
யுள்ள . 

கவனித்து நெறிப்படுத்து . 
supersesquiter tial, a . ( கண . ) 7 : 3 என்னும் தகவுப்படி supervi sion , 1. மேற்பார்வை , மேலாட்சி . 
யுள்ள , 

supervi sor , 1. மேற்பார்வையாளர் . 
superse ssion , n . தள்ளிவைப்பு ; ஒதுக்கிவைத்தல் , ஒதுக்கி supervis ory a . மேற்பார்வைக்குரிய , மேலாட்சி சார்ந்த . 
வைக்கப்பெறுதல் ; பதிலிட்டகற்றீடு ; அகற்றிப்பதிலமர்த் 

su pervolute , a . ( தாவ . ) பக்கவாட்டிற் சுருண்ட . 
தீடு ; மேல்வைப்பு , மேற்புகுத்தீடு ; உரிமை ஒதுக்கீடு ; உரிமை 
மேற்கடப்பு , உரிமை புறக்கணிக்கப்பட்டுப் பிறிதொருவர்க்கு 

sup inate, U. அங்கை மலர்வி , உள்ளங்கை மேலிருக்குமாறு 
வழங்கப்பட்டுவிடல் . 

திருப்பு . 
sup ersolid , m . மூன்றுக்கு மேற்பட்ட பருமான அளவைகள் 

supina tion , n . கை மலர்விப்பு , கை மலர்த்தீடு , உள்ளங்கை 

மேற்புறமாயிருக்கும்படி கைவிரிப்பு . 
உடைய பிழம்பு 
superson ic , 11. சேணலை , ஒலி விரைவு கடந்த அலை ; a . ஒலி 

supina tor, n . கைக்கீல் . தசை . 
விரைவு கடந்த ; கேள்வி எல்லை தாண்டிய ; ஒலி விரைவு sup ine , n . ( இலக் ) லத்தீன் மொழித் தொழிற்பெயர் ; ( இலக் . ) 
கடந்த நிலையுடைய , ஒலி கடந்த , சேணலை சார்ந்த ; விமான ஆங்கிலமொழிச் செயவெனெச்சம் ; a . மல்லாந்த , செயலற்றுக் 
வகையில் ஒலியைவிட விரைவாகச் செல்கிற . 

கிடக்கிற ; செயலற்ற ; கடுமுயற்சி செய்யும் மனமில்லாத , 
superson ics , n . pl . சேணலைகள் , ஒலிகடந்த விரைவுடைய 

படுசோம்பலான . 
அலைகள் ; சேணலையாய்வியல் . 

supine ness , n . செயலறவு , செயலறுதல் ; கழிமடிமை . 
sup ersound , n . கேளா ஒலியலை , கேட்க முடியாத அளவுக்கு supp er , n . அத்தாளம் , இரவுணவு , நாளின் இறுதிச் சிற் 
விரைவான ஒலி வகை அதிர்வு . 

றுணவு ; 3. இரவுணவளி . 
superspi ritual , a . மட்டுமீறிய ஆன்மிகச் சார்புடைய. supp erless , a . இரவுணவற்ற . 
su perstate , n . மேலிட அரசு ; அரசுநிலை கடந்த பெருநிலை supp ertime, n . இரவுணா நேரம் . 
அரசு . 

supplant , 1. குப்புறத்தள்ளு , அகற்று ; பிடுங்கியெறி . 
supersti tion , 11 , மூடநம்பிக்கை ; போலிக்கோட்பாடு ; தெய் 

sup ple , a . தொய்வுடைய , எளிதில் வளைக்கக்கூடிய ; குழை 
விக அருநிகழ்வு நம்பிக்கை ; இயற்கை கடந்த ஆற்றலச்சம் ; 
அறியாநிலைக்கிலி ; தவறான மதிப்பச்சம் ; குருட்டுப் பழக்க 

வான , நினைத்தபடி மாற்றக்கூடிய ; பணிவிணக்கப் பண் 
வழக்கம் பின்பற்றும் பண்பு . 

புள்ள , வெளிப்படை எதிர்ப்புச் செய்யாத ; உள்ளுறுதியற்ற ; 

பணிந்து தப்பிப்பிழைத்துப் போகிற ; கெஞ்சிப் பசப்புகிற ; 
supersti tious , a . குருட்டு நம்பிக்கை வாய்ந்த , போலிப் 

3. நெகிழ்வுடையதாக வளர் ; குழைவுடையதாக்கு . 
பற்றுடைய , விளங்காதவற்றைப் பற்றிய ஆதாரமற்ற 
அச்சங்கொண்டுள்ள ; தெய்விக 

sup ple - jack , n . முறுகி வளரும் வன்புதர்ச் செடி வகை ; 
அருநிகழ்வு நம்பிக்கை 

புதர்ச் செடி வகையின் உறுதி வாய்ந்த பிரம்பு . 
யுடைய ; இயற்கை கடந்த ஆற்றல் நம்பிக்கைகொண்ட ; 
இயற்கை கடந்த ஆற்றல் நம்பிக்கை சார்ந்த . 

sup plement , 11. துணைநிறைவு , குறைநிறைவுக்கூறு ; பத்தி 

ரிகைச் சிறப்பு மலர் ; பிற்சேர்ப்பு ; ( வடி . ) நிரவுகோண் , 
superstrat um , n . ( மண் . ) மேற்படிவடுக்கு . 

கோணத்துடன் ணைந்து நேர்க் கோணமாகும் துணைக் 
superstruct , 3. மேற்கட்டுமானம் எழுப்பு ; மீதாகக் கட்டு , 

கோணம் . 
superstruc tion , superstruc ture , n . மேற்கட்டுமானம் ; 

supplement , . குறை நிரப்பு ; இணைந்து நிறைவாக்கு , 
மேற்கட்டடம் , கட்டட மேற்கட்டுமானப்பகுதி . 

இணைந்து வளமூட்டு ; இணைத்து நிறைவூட்டுவி , இணைத்து 
supersubstan tial, a . பருப்பொருள் கடந்த , பருப்பொரு 

வளம் பெருக்குலி . 
ளியலுக்கு அப்பாற்பட்ட . 

supplement a ] , supplement ary , a . குறை நிரப்பான , 
supersubt le, a . நுண்ணிதின் நுண்ணிய , உறுநுட்பமான ; இணைவு நிறைவான ; இணை கூட்டான , இணைவளமான ; பிற் 
மட்டுமீறிய நுட்பம் வாய்ந்த . 

சேர்வான . 
supersubt lety , 1. நுட்பத்துள் நுட்பம் ; உறுமிகு நுட்பம் ; supp leness , 1. நெகிழ்குழைவு . 
மட்டுமீறிய நுட்பம் . 

supp liance , n . வேண்டுதல் , குறையிரத்தல் . 
sup ertax, n . மீவரி , மிகைவருமான மேல்வரி . 

supp liant , n . குறையிரப்போர் ; a . தாழ்ந்து வேண்டுதல் 
supertellur ic , a . நிலமேலான , நிலத்தடியல்லாத . 

செய்கிற , பணிந்து குறையிரக்கிற ; பணிந்து குறையிரத் 
supertem poral , a . தலைப்பொட்டெலும்புகளுக்கு தலைக் காட்டுகிற . 
மேலுள்ள . 

supp licant , 7. கெஞ்சி வேண்டுபவர் ; a . கெஞ்சி வேண்டுகிற . 
supertem poral , a . காலங்கடந்த , நிலைபேறுடைய . 

supp licate , v . தாழ்மையாக மனுச்செய்துகொள் ; பணிந்து 
superterrene , superterres trial , a . நிலத்துக்கு மேலே குறையிர ; கெஞ்சிக் கேள் . 
யுள்ள , நிலமேற் காணப்படுகிற . 

supp licating , a . கெஞ்சுகிற , குறையிரக்கிற. 
sup ertonic , n . (இசை . ) சுர வரிசையில் முதன்மைச் சுரத் 

supp licatingly , adv . கெஞ்சி வேண்டும் முறையில் , 
திற்கு அடுத்து மேலுள்ள சுரம் . 

கெஞ்சுதலாக . 
• supertripart ient , supertriquar tal , a . ( கண . ) 7 : 4 supplica tion , n . குறையிரத்தல் , கெஞ்சிக்கேட்டல் , பணிவு 
என்னுந் தகவுப்படியுள்ள . 

மனு . 
supertubera tion , 11. மீ கிழங்காக்கம் , கிழங்குகளின்மேல் supp licatory , a . குறையிரக்கிற , கெஞ்சி வேண்டுகிற ; 
கிழங்குகள் உருவாதல் . 

தாழ்மையுள்ள , பணிவான . 
supervacan eous , a . கழிமிகையான , தேவைக்கு மேற்பட்ட , 

suppli er , n . வழங்குபவர் ; 

வழங்குபவர் ; ஏற்படுத்திக் கொடுப்பவர் ; 
supervene ,. இடையிட்டு நிகழ்வுறு , இடைமுறித்து நடை சேகரித்தளிப்பவர் ; வேண்டுவன அளிப்பவர் ; தேவை நிரப்பு 
இடைபிறிதாக வந்தமைக ; ஒன்றினையடுத்துப் 

பவர் . 
பிறகு வா . 

supplies , n . pl . வழங்கீட்டுப் பொருள்கள் ; தரவுப்பொருள் 
superven tion , n . இடையுறவு , இடையீட்டு நிகழ்வு ; இடை 

( படை .. ) தேவைப்பொருள்கள் , துணைக்கலப் 
பீட்டு நிகழ்ச்சி . 

பொருள்கள் . 


பெறு ; 


கள் ; 


1037 
supply 

supralapsarianism 
supply , 1. அளிப்பு , வழங்கீடு , தரவு , தேவை நிரப்பீடு , supposed , a . புனையப்பட்ட , கற்பிதமான ; நம்பப்பட்ட ; 
வேண்டியதை அமைத்துக் கொடுத்தல் ; வழங்கப்பட்டுள்ள இருப்பதாகக் கருதப்பட்ட ; உய்த்துணரப்பட்ட ; உத்தேச 
பண்டம் ;; கையுறு பொருள் ; 3. அமைத்துக்கொடு , ஏற் மாக வைத்துக்கொள்ளப்பட்ட , முற்கோளாக எடுத்துக்கொள் 
படுத்திக்கொடு , வழங்கு , தேவைப்பொருளைத் தருவித்துக் ளப்பட்ட ; ( இசை. ) இசைமானக் குறிவகையில் அடிவரை 
கொடு ; பற்றாக்குறை நிரப்பு , தேவையை நிறைவு செய் ; யிட்ட ; ( இசை . ) கீழே தனிக்குறிப்புடைய ; ( இசை . ) சுரக் 
இழப்பினைத் தவிர்க்க உதவு ; பதிலாளாக நிரப்பு ; ( தொ . ) கேள்வியில் அடிப்படையான . 
in short supply , கிடைப்பது அரிதான நிலையில் ; supply 

suppos edly , adu . உய்த்துணர் முறையில் ; ஊகமாகக் 
and demand , தரவும் தேவையும் , பொருளியல் துறையில் 

கொள்ளப்பட்டபடி ; தவறாகக் கொள்ளப்பட்ட நிலையில் ; 
கிடைப்பும் தேவையும் ; supply department , தரவுத்துறை , பாவனைப்படி , ஊகமுற்கோட்படி , 
su pp ] y . adv . எளிதில் வளைக்கக்கூடியதாய் , நெகிழ்வுடன் , 

supposi tion , n . பாவித்தல் ; பாவிப்பு ; புனைவுக்கோள் , தற் 
குழைவாக . 

காலிகப் புனைவியல் கருத்து ; ஊகம் ; ஊகக் கருத்து ; பாவனை , 
support , 1. துணை , உதவி ; துணை வலு , பக்க வலிமை , பின் உய்த்துணர் புனைவு : ஊகமதிப்பு , உத்தேசம் ; நம்பிக்கை , 
பலம் ; கைத்துணை , ஊக்குதவி ; ஆதரவு ; ஆதரவாயுள்ள நம்பப்பட்ட கருத்து ; முற்கோள் , சங்கற்பம் , ஊக முடிவு ; 
நிலை ; ஆதாரம் , பளுத்தாங்கும் பொருள் ; உதைகால் ; தற்கோள் , தன்னாண்மைக் கருத்து . 
நாற்காலி முதலியவற்றின் நிலைக்கால் ; பக்க வலிமை 

supposi tious, a . புனைவான ; கற்பிதமான ; கருதிக்கொண்ட 
தருவது ; பின்பலமாவது ; ஆதரவாயுள்ள செய்தி ; வாழ்க் 

படியான ; பாவனை பண்ணியவாறான . 
கைக்கு ஆதரவான தொழில் ; உறுதி தருவது ; ஆதரிப்பவர் ; 

suppositi tious , a . போலியான ; உண்மையல்லாத . 
துணை தருபவர் ; உதவியாளர் ; துணைவலுவானவர் ; பின் 
பலமானவர் ; பக்கவலிமையானவர் ; காத்துப்பேணுபவர் ; suppos itory , 11. ( மரு . ) உட்கரை குளிகை , மலக்குடல் -சிறு 
பாதுகாப்பாளர் ; புகழ்நடிகர் துணைவர் , நடிப்புப்பகுதியில் நீர்த் துளையுள் நுழைத்து அங்கேயே கரையவிட்டுவிடப்படுங் 
உதவுபவர் ; 3. தாங்கு ; சும ; ஏந்திநில் ; பளுவுக்கு ஆதாரமா கூருருளை அல்லது நீளுருளை வடிவான குளிகை . 
யிரு ; உதைகாலாயிரு ; ஆதாரங் 

கொடு ; 

உதைகால் suppress , U. அடக்கு ; வலிந்துசெயல் தடு ; வன்முறையில் 
கொடு ; - அண்டைகொடு ; தூக்கிப் பிடி ; வலுக்கொடு ; கட்டுப்படுத்து ; தற்போக்குத் தடு ; தன்னுரிமை கெடு ; வலிந்து 
வலிமைப்படுத்து ; தூக்கிச்செல் ; விழாமல் தடு ; அமிழாமல் வளர்ச்சி தடைப்படுத்து ; உணர்ச்சி அமுக்கி வை ; வன்முறை 
தடு ; ஆதரி ; ஆதரவளி ; ஆதரவாயிரு ; வைத்துப்பேணு ; யால் செயலற்றதாக்கு ; கீழடக்கி வை ; அடக்குமுறை செய் ; 
காப்பாற்று , துணையாதரவளி; ஊட்டிவளர் ; உணவுகொடுத்து நசுக்கு ; வலிந்து அழி ; மட்டுப்படுத்து ; உள்ளடக்கிவை ; 
ஆதரவு செய் ; உணவு வகையில் ஊட்டமளி ; உரமளி ; 

மறைத்தடக்கு ; தெரியப்படுத்தாதிரு ; வெளியிடாது மறைத்து 
ஊக்கமளி , வாழ்க்கையா தரவு செய் ; பிழைப்பாதாரம் வழங்கி வை ; வெளிப்படுத்தாது அடக்கு ; அச்சிட்டு வெளியாக்கா 
யாதரி ; வேண்டுவன கொடுத்துக் காப்பாற்று ; உதவு ; திரு ; வெளிப்படுத்தப்பட்டதைத் திரும்பப்பெறு ; வெளிப் 
துணைசெய் ; நிலைநிறுத்த உதவு ; ஊக்கி உதவு ; ஊக்கி படுத்தப்பட்டதைச் செலவிடாதிரு ; ( மரு. ) நோயின் போக்குத் 
நடைமுறைப்படுத்த உதவு ; நீடித்து உழைக்க உதவு ; சார் தடு; குருதிப்போக்கு நிறுத்து ; ( மரு . ) நோய்வகையில் டறப் 
பாளராயிரு ; சார்பாளராயிருந்து உதவு ; உடனிருந்துதவு ; போக்கடக்கி அகமறிவாக்கு . 
உடந்தையாயிரு ; பக்கபலமாயிரு ; பின்பலமாயிரு ; கருத் 

suppressed , a . கீழடக்கப்பட்ட ; வலிந்து கட்டுப்படுத்தப் 
தாதரி ; கருத்தா தரவு செய்து உடந்தையாயிரு ; ஏற்றாதரி ; 

பட்ட ; அடக்குமுறை செய்யப்பட்ட ; நோய் வகையில் புற 
ஏற்றாதரவுகாட்டு ; ஆதரித்துப் பேசு ; ஆதரவு தெரிவி ; 

மடக்கி அகமறிவாக்கப்பட்ட ; உணர்ச்சி வகையில் புற 
ஆமோதி , வழிமொழி ; வாத ஆதாரங் கொடு , எடுத்துக் - 

மடங்கி அகத்திருக்குற்ற ; அடங்கிய வேகமுள்ள . 
காட்டால் உறுதிப்படுத்து ; எடுத்துக்காட்டு விளக்கங்களால் 
வலிமையூட்டு ; விளக்கச் செய்திகளால் உறுதிப்படுத்து ; 

suppre ssion , n . அமுக்கம் ; மறைப்பு ; அடக்குமுறை ; 
பொறு ; ஏற்று அமை; உடனொத்த ஒரே மேடையில் ஈடுபட்டிரு ; 

குருதிக்கசிவு நிறுத்தம் . 
ஒத்த கருத்துக் கொண்டிரு ; ஒப்புதல் அளி ; நிலைவரி செலுத்தி suppres sio ver i , ( ல . ) 1. மறைத்துவைப்பு ; திரித்துரை 
ஆதரவு காட்டு ; நடிகர் துணைவராயிரு ; நடிப்பில் பங்குறுப்பு வைப்பு . 
மேற்கொள் ; நாடக உறுப்பின் பகுதி மேற்கொண்டு நடி ; supp urate , U. சீழ் வை ; சலம் பிடி ; சீக்கட்டு , புரைத்துச் சீக் 
நாடக உறுப்பின் பண்போவியங் கெடாது நடிப்பிற் பேணு ; கொள் ; உட்புண்ணாகு . 
( தொ . ) support institution , நிறுவனத்திற்கு நிதியுதவி 
அளித்து ஆதரி ; support lecturer , சொற்பொழிவாளருக்குத் 

suppura tion , n . சீழ் வைப்பு ; சீக்கட்டு . 
நுணையாக மேடையில் தோன்று ; support trench , துணை 

supp urative , 11. சீழ்வைப்புத் தூண்டும் மருந்து ; a . சீழ் 
அகழ் குழி , சுடுகுழிக்கும் சேமப் பதுங்கு குழிக்கும் இடைப் வைப்புடைய ; சீழ்வைப்புத் தூண்டுகிற . 
பட்ட நடு அகக்குழி , 

sup ra , ( ல . ) adu . மேலே ; மேற்கண்டவாறு ; முற்காட்டிய 
support able, a . தாங்கத் தக்க ; ஆதரிக்கத் தக்க . 

வாறு ; முன்னுள்ளபடி . 
support ably , adv . தாங்கத் தக்கதாய் ; ஆதரிக்கத் தக்கதாய் ; supra - an illary , a . நரம்புக்கவிட்டுக்கு மேலிருந்து எழுகிற 
நேர்மையான தாக . 

supracil iary , a . புருவத்திற்கு மேலுள்ள . 
support er , 11. ஆதரவாளர் ; பொறுப்பு ஏற்பவர் ; ஆர்வலர் ; supraclavic ular , a . கழுத்துப்பட்டை எலும்புக்கு மேல் 
( கட் . ) இணையான ஈருயிர்கள் கேடயத்துக்கருகில் நிற்ப நிலையான . 
தாகவோ அல்லது அதைப் பற்றியிருப்பதாகவோ அமைக்கும் supracost al , a . விலாவெலும்பு மேலுள்ள ; விலா எலும்புக்கு 
அமைவு . 

மேலேயுள்ள . 
support ing , a. துணையான ; ஆதரவான ; ( தொ :) supporting supralapsar ian , n . முன்மூல ஊழறுதிக்கோட்பாளர் , மனித 
film , supporting pictures , நிகழ்ச்சி நிரலில் குறைந்த இனப்படைப்புக்கும் பழி நேர்வுக்கும் முற்பட்டே தனி மனித 
முக்கியத்துவம் உடைய திரைப்படம் ; துணைத் திரைப்படம் . ரின் ஊழ் அறுதி செய்யப்பட்டுவிட்டதென்னும் கிறித்தவ 
support less , a . ஆதரவற்ற , ஆதாரமற்ற . 

சமயக் கிளைக்கோட்பாட்டாளர் ; a . முன்மூல ஊழறுதிக் 
suppose , 3. புனைவாகக் கொள் ; முற்கோளாகக் கொள் ; ஊக 

கோட்பாடுடைய ; முன்மூல ஊழறுதிக்கோட்பாட்டுக்குரிய ; 
மாகக் கொள் ; என்று கொள் ; என்று முடிவுசெய்யும் நிலையி 

முன்மூல ஊழறுதிக் கோட்பாட்டாளரைச் சார்ந்த . 
லிரு : என்று கருதிக் கொள் ; என்று வைத்துக்கொள் ; என்று supralapsar ianism , 12. முன் மூல ஊழறுதிக்கோட்பாடு , 
ஐயுறவுறு ; என்று நினைக்க விரும்பு ; என்று பெரும்பாலுங் மனித இனப்படைப்புக்கும் பழிமேர்வுக்கும் முற்பட்டே தனி 
கருது , தற்கோளாகக் கருது , காரணமின்றித் தானாகக் கருதிக் மனிதரின் ஊழறுதி செய்யப்பட்டுவிட்டதென்ற கிறித்தவ 
கொள் . 

சமயக்கிளையாளர் கோட்பாடு . 


பரப்பு . 


1038 
supramaxillary 

surfboarding 
supramaxill ary , n . மேல்தாடை ; மேல்தாடைக்கு மேற்பட்ட sure , a . ஐயுறவு இல்லாத ; உறுதி கொண்ட ; கட்டாயம் 
பகுதி ; a . மேல்தாடைக்குரிய ; மேல்தாடைக்கு மேற்பட்ட . எதிர்பார்க்கிற ; உறுதியாக நம்புகிற ; ஐயுறவுக் கிடனற்ற ; 

உறுதியான ; நம்பத்தக்க ; தவறாத ; பிழைபட்டுப் போகாத; 
supramun dane , a . உலகியற்கு அப்பாற்பட்ட ; உலகியலிலும் 

கட்டாயமான ; மெய்யான ; நிலவர மெய்ம்மையுடைய ; நடை 
உயர்ந்த . 

முறை உறுதி வாய்ந்த ; திடமான ; ஐயுறவுக்கிடனின்றி 
supra - orb ital , a . கண்குழிகட்கு மேலுள்ள . 

உறுதிப்பாடுடைய ; adv . கட்டாயமாக , உறுதியாக ; மெய் 
supraren al, a . சிறுநீர்ப்பைக்கு மேல் உள்ள . 

யாகவே ; ( தொ . ) & s sure as eggs , 8s sure 88 8 gun , 
suprasens ible, a . புலன்களுக்கு எட்டாத , புலனுணர்வுக்கு ( பே - வ . ) நிச்சயமாக ஆணையிட்டுக் கூறும்படி உறுதியாக ; 
அப்பாற்பட்ட . 

& sure draw , தவறாது வேட்டை விலங்கைக் கையகப்படுத்தும் 
supratemp oral , a . கால அளவைக்கு அப்பாற்பட்ட ; 

இடம் , கட்டாயமாக ஆள் வசப்படும் இடம் ; & sure shot , 
செவித்தடத்திற்கு மேற்பட்ட . 

தவறாக் குறி ; தவறாக் குறி இலக்காளர் ; திறமிக்க வல்லுநர் ; 

make sure , உறுதி செய்து கொள் ; ஐயத்திற்கிடமற உறுதிப் 
suprem acy , n . உச்ச உயர்நிலை ; தனிமுதன்மை ; மீயுயர்வு ; 

படுத்திக்கொள் ; நன்கு அறிந்துகொள் ; make sure of , 
மீயுயர்வுடைமை ; உச்ச உயர்நிலைமேலாண்மை ; உச்ச உயர் 

மெய்யாகக் கண்டுணர் ; ஐயுறவுக்கு இடனின்றிக் காண் ; 
மேலாட்சி ; தனிமுதல் ஆதிக்கம் ; மீயுயர் ஆணையுரிமை . 

sure card , உறுதியாக வெற்றி பெறத்தக்க திட்டம் ; கட் 
supreme , n . உயரிடம் ; உயர்வதிகாரம் ; a . உயர்வான ; 

டாய வெற்றிக்குரிய செய்தி ; sure enough , எப்போதைக் 
உச்ச உயர்நிலைக்குரிய ; உச்ச உயர்படி சார்ந்த ; உச்ச உயர் 

குமே பேருறுதியான ; போதிய உறுதியான ; நடைமுறை 
பதவிக்குரிய ; யாவருக்கும் மேலான ; எதனினுஞ் சிறந்த ; உறுதியான . 
ஒப்புயர்வற்ற ; ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ; ( தொ . ) 

sure - footed , a . தவறாக அடியெடுத்து வைக்காத ; தடுமாறாத , 
Supreme Court of Judicature , மீயுயர் முறைமன்றம் ; 

செயல்திட்பம் மிக்க . 
supreme Pontiff , போப்பாண்டவர் ; the Supreme , the 
Supreme Being , கடவுள் . 

sure ly , adv. உறுதியாய் ; கட்டாயமாய் ; நிச்சயமாக ; 

ஐயமின்றி ; நடைமுறை பிழையா நிலையில் . 
supreme ly , adv . தவ , கழிநனி , உச்ச உயர் அளவாக . 

sure ty , 11. கட்டாய நிலை , உறுதி ; பிணையம் , பிணைப்பொருள் ; 
sur a , sur ah , n . ( அரா . ) இயல் , திருக்குரானில் உட்பிரிவுப் 

உத்தரவாதம் ; பிணை ஆள் ; ( தொ . ) find surety , பிணை 
பெயர் . 

யாள் தேடு ; of a surety , உறுதியாக ; stand surety , பிணை 
sur ah , n . சாய்வரி மென்பட்டு வகை . 

யாய் நில் . 
sur al , a . பின்காலின் கெண்டைச்சதைப் பகுதி சார்ந்த . 

surf , n . அலை ; நுரை நீர்த்தடம் , ஓத நீர்த்திரை , கடல்நுரைத் 
surat , n. சூரத்துப் பருத்தி வகை ; சூரத்துப் பஞ்சாடை வகை . திரள் ; பொங்கோதம் , அலை பொங்குங் கடற்கரை நீர்ப் 
surcease , 11. போக்கு முடிவு , இயக்க நிறுத்தம் ; 3. நின்று 
விடு, ஓய்வுறு . 

surf ace , n . பரப்பு ; மேற்பரப்பு ; மேலீடான தளப்பரப்பு ; 
sur charge , 11. மிகப்பளு ; மிகுதிப்படிச் சுமைநிலை ; மிகு ( வடி . ) நீள அகலப் பரப்புடைய முகப்புத்தளம் ; 3. தாள் 
படிக் கட்டணம் ; தண்டக் கட்டணம் ; மிகுபடிச் சேகரிப்பு ; முதலியவற்றில் சிறப்பு மேற்பரப்பு அமை ; பரப்புமெருகு 
அஞ்சல்துறை மிகுவரிப் பொறிப்பு ; அஞ்சல்துறைப் புதுக் முற்றுவி ; நீர்முழ்கிக் கப்பல் வகையில் மேற்பரப்பிற்கு வா ; 
குறிப் பொறிப்பு ; மிகை வரி ; மிகைவீத வரி ; மின்வலி மிகை ( தொ . ) curved surface , வளைதளப் பரப்பு , புள்ளிகள் நேர் 
வழங்கீடு ; தணிக்கை ஏற்புறாத் தொகை ; கணக்குத்துறை 

வரையில் அமையாதநிலையுடைய பரப்பு ; develop & ble surface , 
யில் விடுபட்ட தொகைக்குச் சரியீடான பற்று நிரப்பு ; 

மடிவு சுருள்வின்றி சமதளமாக்க வல்ல பரப்பு ; plane surface , 
சுவர் முகட்டுக்கு மேற்பட்ட நிலைத் தடைப்பளு. 

சமதளப் பரப்பு , புள்ளிகள் நேர்வரையில் அமையும் பரப்பு . 
surcharge , ப . மிகு பளுவேற்று ; மிகு சுமையேற்று ; surf ace - colour , n . முனைப் பச்சுமை நிறம் , உருக்கள் உட் 
மிகுதிப்படி செறிவூட்டு ; கழிமிகையாக நிரப்பு ; மிகு கட்ட செதுக்காக இல்லாமல் முனைப்புவடிவாக அமையும் அச்சில் 
ணஞ் சுமத்து ; மிகு கட்டணம் வாங்கு ; தண்டவரியிடு ; பயன்படும் மைக்குரிய நிறம் . 
தணிக்கையேற்புறாத் தொகை கட்டுவி ; கணக்கு விடுபாட் surf ace - craft , n. அலைமேவு கலம் , நீர்மூழ்கியல்லாத கப்பல் 
டுச் சரியீட்டுத் தொகை கட்டுவி ; பற்று விடுபாடு சுட்டிக் தொகுதி .. 
காட்டு ; முதல் அச்சீட்டளவிற்கு மேற்பட அச்சிடு . 

surf aced , a . பரப்பையுடைய ; மெருகிட்ட . 
surcharged , a . மிகு பளுவாக ஏற்றப்பட்ட ; மிகு கட்டணம் 

surf ace - mail, n . நிலவழி அஞ்சல் . 
விதிக்கப்பட்ட ; மிகு செறிவான ; பண்பு வகையில் நன்கு 

surf ace - man , n . இருப்புப்பாதை ஒழுங்கு காப்பாளர் . 
தோய்ந்து செறிவுற்ற . 

surf ace -printing, n . முனைப்பச்சு , உருக்கள் உட்செதுக் 
surcharge ment , n . மிகு கட்டண விதிப்பு ; மிகு பளு 

காக இல்லாமல் முனைப்புவடிவாக அமையும் அச்சுமுறை . 
வேற்றம் . 

sut facer , n . தள மெருகிடுபவர் ; தள மெருகிடுவது ; தள 
surcharg er , n : மிகு கட்டணம் விதிப்பவர் ; மிகு பளு ஏற்று 

மெருகீட்டுக் கருவி . 
பவர் . 

surf ace -ship , n . அலைமேவு கலம் , நீர்மூழ்கியல்லாத கப்பல் . 
sur cingle , n . குதிரைச்சேண வரிப்பட்டை ; ஆங்கிலத் திருச் 
சபைக்குரிய குருமார் உள்ளங்கிக் கச்சை ; ஸ்காத்லாந்து 

surf ace - tension , n . நீர்ம அலைவியக்க ஆற்றல் , நீர்ப்பரப்பின் 
நாட்டுக் குருமார் கரும்பட்டு உள்ளுடைக் கச்சை ; 3. குதி 

மீது காணப்படும் நீர்ம நெகிழ்வமுக்க ஆற்றல் . 
ரைக்குச் சேணவரிக்கச்சை கட்டு ; கம்பளம் - விரிப்பு முதலிய surf ace- vessel, n . அலைமேவு கலம் , நீர்மூழ்கியல்லாத 
வற்றைக் குதிரைச் சேணவரிப்பட்டை கொண்டு கட்டு . 

கப்பல் . 
sur coat , n. கவசமேலங்கி , கவசத்தின் மேல் அணியும் 

surf ace - water , n . மேல் ஓடுநீர் ; நில மேற்பரப்பின் மீதாக 
நெகிழ் மேலங்கி . 

ஓடும் நீர் ; சாக்கடை நீர் . 
surc ulose , surc ulous , a . ( தாவ . ) பக்கக் கன்று வெடிக் surf acing . n . தள மெருகீடு ; தள மெருகீட்டுப் பொருள் ; 
கிற , கிளை முளைகளை உண்டுபண்ணுகிற . 

பொன்தேட்ட நாடிய மேல்தளப் படிவுமண் அரிப்பு . 
surd , n . ( கண . ) முருட்டெண் , பகுபடா எண் ; இடக்குப் 

surf - bird , n. நெய்தனிலப் பறவை வகை . 
பின்னம் , பதின் கூற்றில் தீராக் கீழ்வாய் ; ( ஒலி . ) வன்கண surf board , n . அலைமிதவைப் பலகை ; ப. மிதவைப் பலகை 
ஒலி , அதிர்வற்ற வல்லோசை மெய் ; a . ( கண . ) எண் கொண்டு அலை அளாவிச் செல் . 
வகையில் முருடான ; கீழ்வாய் வகையில் இடக்குப் பின்ன surf boarding , n . அலை மிதவையாட்டம் , அலைமிதவைப் 

பலகைகொண்டு அலையளாவிச் செல்லுதல் . 


மான . 


1039 


surfboat 


surveillance 


surf boat , n . அலைத்தோணி , அலைமீது செல்லும்படி நொய்ம் 

மைக் கட்டுமானமுடைய கரையோரப் படகு . 
surf eit , n . மடுப்பு , கழிமிகைத் துய்ப்பு ; உணவின் மித 
மிஞ்சிய அளவு ; குடியின் வரம்பு ; தெவிட்டல் ; எதுக்களிப்பு ; 
கழிமிகை அருவருப்பு ; திகட்டுவளம் , தேக்குவளம் ; 3 . 
பெருந்தீனி புகட்டு ; வரம்பின்றி ஊட்டு ; மிதமிஞ்சித் 
துய்ப்பி ; மட்டுமீறி நுகர் ; வெறுப்பூட்டு ; அருவருப்பூட்டு ; 
வெறுப்புக்கொள் ; அருவருப்புக்கொள் . 
surf - man , n . அலைத்தோணி வல்லுநர் , கரைமோ தலைமீது 
செல்லும்படி நொய்ம்மைக் கட்டுமானமுடைய கரையோரப் 
படகை உகைக்குந் திறமுடையவர் . 
surf -riding , n . அலைத்தோணியுய்ப்பு , கரையோரப் படகு 

உகைப்பு 
surf y , a . நுரையார்ந்த ; மோதலை வாய்ந்த ; கரையோரப் 

பாறையுடைய . 
surge , n . அலையெழுச்சி ; வீங்கு நீர்வேலை , பொங்கோதம் , 
அலையெழுச்சிப் பரப்பு ; நுரைநீர்த்தடம் , மோ தலைப் பரப்பு ; 
அலை மோதல் ; அலை எழுச்சி தாழ்ச்சி ; அலைபாய் வாட்டம் , 
அலைநீர் போன்ற முன்பின் ஊசலாட்ட இயக்கம் ; திரள் 
குழுமத்தின் முன்பின் பாய்வாட்டம் ; இழுப்புவடத் தொய் 
வாட்டம் ; 3. பொங்கு ; பொங்கிப் பொங்கியெழு ; கொதித் 
தெழு ; குமுறியெழு ; அலைபாய் ; அலைபாய்ந்தெழு ; எழுந் 
தெழுந் தலையாடு ; எழுந்து தளர்ந்தாடு ; சறுக்கிப் பின் 
னிடைவுறு ; கப்பற் கயிறு வகையில் வெட்டிப் பின்னுக்குப் 
பாய்வுறு ; சக்கர வகையில் முன்னேறாமலே சுழலு ; அலை 
யலையாக அனுப்பு ; திடுமெனப் பின்வெட்டித் தொய்வாகத் 
தளர விடு . 
sur geon , n . அறுவை மருத்துவர் ; அறுவை மருத்துவ 
வல்லுநர் ; முற்கால . நாடோடி மருத்துவர் ; கடற்படைத் 
துறை மருத்துவர் ; படைத்துறை மருத்துவர் ; படைத்துறை 
மருத்துவமனைப் பணியாளர் . 
sur geon - fish , m . கத்திவால் மீன் . 
sur gery , n . அறுவை மருத்துவம் ; மருத்துவர் மருந்தக 
ஆய்வுரைக் கூடம் ; ( தொ . ) clinical surgery, நோயர் 
படுக்கையறை அறுவைப் படிப்பு ; conservative surgery , 
உறுப்புத் துண்டாடல் தவிர்த்த அறுவை மருத்துவம் ; 
plastic surgery , குழைப்பொருள் ஒட்டறுவை . 
sur gical , a . அறுவை மருத்துவஞ் சார்ந்த ; அறுவை 
மருத்துவருக்குரிய ; அறுவைக்கு வேண்டிய ; அறுவையினால் 
ஏற்பட்ட . 
sur gy , a . பொங்கி யெழுகிற . 
sur icate , n . தென்னாப்பிரிக்கக் கீரியின விலங்கு வகை . 
surloin , n . = sirloin . 
surl y , a . பண்பு நயமற்ற , முரட்டுத்தனமான ; 

விழுகிற , சீறுமுகமுடைய , 
surm aster, n . பள்ளித் துணையாசிரியர் . 
surmise , 1. ஊக ஐயுறவு ; ஐயுறவு ஊகம் ; ஊக மதிப்பு ; 
பொருளின் இயல்புபற்றிய ஊகம் ; ஊக உணர்வு , பொருளின் 
இருப்புப் பற்றிய ஊகம் ; V. ஊகித்து ஐயுறு ; ஐயுற்று 
ஊகி ; உய்த்துணர் ; ஊக மதிப்பிடு ; முன்னரே ஊகி ; 
ஊகித்து முற்குறிப்பிட முயல் . 
surmount , v . முகடேறு , உச்சிக்கண் செல் ; அடுத்துர்ந்து 

வெல் . 
surmount able, a . ஏறிக் கடக்கத் தக்க ; கடத்தற்குரிய ; 
எதிர்த்துச் சமாளிக்கத் 

தக்க ; வெல்லற்குரிய ; அடக்கி 
ஆள்வதற்குரிய . 
surmull et , n . செந்நிறக் கடல் மீன் வகை 
surn ame , 1. குடிப்பெயர் , குடும்பப் பெயர் ; வேறு பெயர் ; 
பட்டப் பெயர் ; சிறப்புப் பெயர் ; 3. சிறப்புப்பெயர் கொடு ; 
குடிப்பெயரிட்டு வழங்கு ; குடும்பப் பெயர் கொடு . 
surpass , U. மேம்படு ; செயலில் விஞ்சு ; பண்பில் மேற் 


surpass ing . a . விஞ்சிய , மிக மேம்பட்ட , தலைசிறந்த . 
surpass ingly , adv . தலைசிறந்த நிலையில் . 
surp lice , n . குருமார் வழிபாட்டுநேர வெண்ணிறத் தளர் 
மேலாடை அங்கி ; ( தொ . ) surplice choir , வெண்ணிறத் 
தளர் மேலாடை அங்கி அணிந்த பாடற்குழு . 
surp lus , n . மிகை ; நிதியாண்டின் செலவிற்கு மேற்பட்ட 

வருமான மிகுதி ; தேவைக்கு மேற்பட்ட கையிருப்பு . 
surp lusage , 11. விஞ்சு மிகை . 
surpris al , n . திடீர்ச்செயல் , அதிரடிச் செயல் . 
surprise , 1. எதிர்பாரா அதிர்ச்சி ; திடீர் வியப்பு ; திடுக்கீடு ; 
மலைப்பு , திடீர்த் திருப்பம் ; எதிர்பாரா நிகழ்ச்சி ; அதிர்ச்சி 
தருஞ் செய்தி ; 3. திடுமெனத் தாக்கு ; திடுமெனக் கைப் 
பற்று ; திடீரென வந்துறு ; காப்பற்ற நிலையில் வந்துபற்று ; 
வியப்பூட்டு ; மலைப்பூட்டு ; திகிலூட்டு ; திகைக்க வை ; 
எதிர்பார்த்ததற்கு மாறாக இயங்கு ; வியப்பளி ; எதிர்பாராது 
சிக்கவைத்துவிடு . 
surprised , a . அதிர்ச்சியுற்ற 
surpris edly , adv . அதிர்ச்சியுற்று , கலக்கமுற்று . 
surpris ing , a . திடும் வியப்பூட்டுகிற , எதிர்பாரா அதிர்ச்சி 

யூட்டுகிற , திடீரடியான . 
surpris ingly, adu. திடீரடியாக . 
su rra , n . வெப்பமண்டலக் குருதிக்குறைநோய் வகை . 
surre alism , 71. வரம்பில் அகவாய்மைக் கோட்பாடு , அடிமன 
இயல்பு காட்டக் கனவின் தன்மையொத்த தொடர்பிணைவுக் 
காட்சிகளைக் காட்ட முயன்ற 20 - ஆம் நூற்றாண்டுக் கலை 
இலக்கியப் பாணி . 
surrebut , 0. வாதி வகையில் எதிர்வாதி மறுப்புரைக்கு 

எதிருரை கூறு . 
surrebutt er , n . எதிர்வாதி மறுப்புரைக்குரிய வாதியின் 

எதிருரை . 
surrejoin , u . வாதி வகையில் எதிர்வாதி மறுப்புரைக்கு 

மறுமொழி கூறு . 
surrejoin der , 11. எதிர்வாதி மறுப்புரைக்குரிய வாதியின் 

மறுமொழி . 
surren der , n . சரணடைவு , தன்னொப்படைப்பு ; முழுநிறை 
கீழ்ப்படிவு , முழுநிறை விட்டுக்கொடுப்பு ; முழுநிறை ஒப்புக் 
கொடுப்பு ; பொருள் ஒப்புவிப்பு ; பொருள் கைதுறப்பு : 
உரிமை விட்டுக்கொடுப்பு ; 3. சரணடை ; சரணடைந்து 
ஒப்புக்கொடு ; பணிந்துவிடு , கீழடங்கி விடு ; பணிந்து விட்டுக் 
கொடு ; கைவிடு ; கைதுறந்து விடு ; ( தொ . ) surrender value , 
வாழ்வுக் காப்பீட்டு மீட்புத் தொகை மதிப்பு . 
surrepti tious , a . கள்ளத்தனமான ; நேர்மையற்ற ; மறையாக 

வைக்கப்பெற்ற ; வஞ்சகமான . 
su rrey , n . பெட்டிவண்டி , இருவர் இருக்கையுடைய நொய் 

தான நாற்சக்கர வண்டி . 
su rrogate, n . துணைக்குரு ; பெயராள் . 
su rrogateship , n . துணைக் தரு பதவி . 
surround , n . சூழ்விரி , சுவர்கட்கும் கம்பளத்திற்கும் இடையே 
யான தரை விரிப்பு ; சூழ்விருக்கை ; ப . சூழ் ; சுற்றியிரு ; 
சூழ்ந்தமை ; சுற்றிச் செல் ; சூழ்ந்து மொய் ; சுற்றி வளை ; 
சுற்றி மூடு ; சுற்றிக்கொள் ; முற்றுகை செய் 
surroun dings , n . pl . சுற்றுச் சூழல்கள் . 
surs um cord a , ( ல . ) n . சமயச் செவியறிவுறூஉ , வழி 
பாட்டு முன்னுரை நிகழ்த்துமுன் குரு மக்கட்குக் கூறும் நன் 
மதிப் பேருரை . 
surt ax , n . கூடுதல் வரி ; வருமான வரி எல்லைக்கு மேலாக 
வருவாய்க்கு ஏற்றவாறு படிப்படியாய் உயர்த்தப்பெறும் 
வரி . 
surt out , n . புறமேற்சட்டை . 
surveill ance, n . துணங்கு மேற்பார்வை , 

கன் 
காணிப்பு . 


எரிந்து 


கவனக 


பட்டிரு . 


1040 


survey 


sustained 


} 


surv ey , n . சுற்றுப்பார்வை ; சுற்றுநோட்டம் ; 

மேற் மின்றி நிற்க வை ; இடை நிறுத்தி வை , முடிவு செய்யாமல் 
பார்வை ; மேல்விசாரணை ; சுற்றாய்வு ; பொது மதிப்பாய்வு ;. வைத்திரு ; 

செயற்படாமல் 

வைத்திரு தற்காலமாகத் 
மதிப்பீடு ; நில அளவீடு ; மனையளவை ; எல்லையளவை ; தள்ளி வை ; தற்காலமாக ஒத்திப்போடு ; பதவியிலிருந்து 
கண்டெழுத்து , நில அளவாய்வுத் துறை ; மேலீடான தற்காலமாக நீக்கி வை ; தற்காலமாகச் செல்லுபடி ஆகா 
ஆராய்ச்சி . 

தென்றறிவி ; தற்காலமாக உரிமை தடுத்து வை ; தற்கால 
survey , U. பொதுவாகப் பார்வையிடு ; சுற்றி நோக்கு ; மாக உறுப்பினர் பதவியிலிருந்து ஒதுக்கிவை ; ( தொ . ) 
மேற்பார்வையிடு ; கவனித்துப் பார் ; கண்டாராய் ; கண் suspend payment , பொருளக வகையில் கொடுக்க வேண்டிய 
டாய்வு செய் , கட்டட முதலியவற்றின் வகையில் பரிசீலனை தொகை கொடுக்க முடியாமலிரு ; பொருளக முறிவு நிலையை 
செய் ; நுணுக்க விவரமாராய் ; பொது விவரங்கள் கண்டு ஒப்புக்கொள் . 
மதிப்பிடு ; எல்லையள ; அளவாய்வு செய் ; அளவாய்வுக் suspend ed , a . தொங்கவிடப்பட்ட ; அந்தரமாக நிறுத்தப் 
கூறுகள் பதிவு செய்து திரட்டு ; திட்டவரைபடத்திற்கான பட்ட ; நிறுத்தி வைக்கப்பட்ட ; நீக்கி வைக்கப்பட்ட ; ( தொ . ) 
விவரங்கள் சேகரி . 

suspended animation , சாவில்லாமல் உணர்ச்சியற்றுக் கிடக் 
survey or , n . அளவாயர் , நில அளவாய்வாளர் ; எடை மட் கும் நிலை ; suspended judgement , ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்பு ; 
டாய்வாளர் ; கண்டுகட்டாளர் ; மேற்பார்வையாளர் ; கண் முடிவு செய்யா நிலை ; அறிவாற்றல் இயங்கா நிலை. 
காணிப்பாளர் . 

suspend er , 1. தொங்க விடுபவர் ; தொங்க விடுவது ; தள்ளி 
surviv al, n . உய்வு , பிழைத்தெஞ்சி நிற்றல் ; பிழைத்து 

வைப்பவர் ; தள்ளி வைப்பது ; பற்றிறுக்கு இணைவு ; 
வாழ்வு , தொடர்ந்து மாளாது வாழ்தல் ; நீடு நிலவல் , காலுறை தலைப்பு மாட்டி . 
அழியாது தொடர்ந்து நிலவுதல் ; முன்மரபெச்சம் , அழியாது suspense , n . தற்கால நிறுத்தம் ; இடைநிறுத்தம் ; இடை 
தொடர்ந்து எஞ்சி நிற்கும் முற்பட்ட ஆள் அல்லது 

ஓய்வு ; உறுதியற்ற நிலை ; எதிர்பார்ப்பு நிலை ; சொல்லாது 
உயிர் அல்லது பொருள் அல்லது பண்பு அல்லது செய்தி ; தாழ்க்கும் நிலை ; செயலற்ற நிலை ; இரண்டுமற்ற நிலை ; 
( தொ . ) survival of the fittest , தகுதிமரபு வளர்ச்சி , வல்லன 

இடைத் தயக்கநிலை ; உரிமை வகையில் தற்கால நிறுத்தி 
வற்றின் வாழ்வுவளம் , கூர் தல்நெறிப் போட்டியில் ஆற்ற 

வைப்பு ; ( தொ . ) keep one in suspense , காக்க வை ; எதிர் 
லுடையன காலத்தைப் புறங்கண்டு வாழ்தல் . 

பார்க்க வை ; ஆர்வ அளப்புற வை ; மறைத்து ஆவல் 
survive , ப . தொடர்ந்து வாழ் , தொடர்ந்து நிலவு ; தொடர்ம் பெருக்கு ; suspense account, சிட்டைக் கணக்கு . 
திரு ; காலத்தைப் புறங்கண்டு வாழ் ; எஞ்சிப்பிழை ; எஞ்சி 

suspen sion , 1. தொங்குதல் ; ஒத்தி வைத்தல் ; தற்காலப் 
யிரு , பிறவற்றின் முடிவுக்குப் பின்னும் நீடித்திரு ; உயிர் 

பதவி நீக்குதல் ; இடை ஓய்வுநிலை , தொங்கல் நிலை ; ( தொ . ) 
பிழைத்திரு ; இடர்வகையில் தப்பி வாழ் . 

suspension bridge , தொங்கற் பாலம் . 
surviv or , 11. பிழைத்து வாழ்பவர் , மற்றவர் வாழ்வுகடந்து Visuspen sive, a . தற்காலத் தடையாய் நிலவுகிற ; ( தொ . ) 
- வாழ்பவர் . 

suspensive veto , தற்கால எதிர்த் தடுப்பு வாக்கு . 
surviv orship , n . எச்சவுரிமை , கூட்டுடைமையில் மறு பங் 

sus . per coll . , ( ல . ) n . தூக்குக்கட்டளைக் குறிப்பு , தூக்கி 
காளிக்குப் பின் - எஞ்சியிருப்பவர்க்குரிய முழு உடைமை லிடப்படுக என்னுங் குறிப்பு . 
உரிமை . 

suspi cion , n . ஐயுறவு ; அயிர்ப்பு ; அரைகுறை நம்பிக்கை , 
susceptibillities, n. pl . மென்னய உணர்ச்சிகள் . 

அரைகுறை எண்ணம் ; அரைகுறை எண்ணச்சாயல் ; அவ 
susceptibil ity , n . மசிவியல்பு ; கூர்ந்துணரும் பண்பு ; நம்பிக்கை ; ஐய உணர்வு ; ஓயா ஐயுறவுப்பழக்கம் ; சமுசய 
எளிதில் பாதிக்கப்படும் தன்மை ; இயலுணர்ச்சிச் சார்பு . 

மனப்பான்மை ; ஐயத்திற்கு ஆட்படுநிலை , ஐயங் கொள்வ 
suscep tible , a . மசிவியல்புடைய , தொய்வுடைய , எளிதிற் தற்குரிய நிலை ; ஊகம் ; ஐயுறவச்சம் , வேண்டா நிலைபற்றிய 
பாதிக்கப்படக் கூடிய ; எளிதாக மாறுபடுத்தப்படக் கூடிய ; ஐயுறவு ; அரைகுறை அச்சநிழல் ; ஆதாரமற்ற எண்ணம் ; 
எளிதிற் புறத்தடம் பதிய விடுகிற ; எளிதில் உள்ளாக்கத் சிறிதளவு , சிறு சாயற்கூறு ; 3. ( பே - வ . ) ஐயுறு , ஐயுறவு 
தக்க ; எளிதில் ஆளாகக் கூடிய ; எளிதாக உட்படுகிற ; 

கொள் . 
கொள்ளத் தக்க ; ஏற்குந்தன்மை வாய்ந்த ; மேற்கொள்ளத் 

suspi cious , a . ஐயப்பாடான ; உறுதியற்ற ; ஐயுறவுக்குரிய ; 
தக்க ; உண்டுபண்ணத் தக்க ; ஏற்படத் தக்க ; இயற் சாய் 

ஐயங்குறித்த ; ஐயுறுகிற ; ஐயுறவு சுட்டுகிற ; ஐயுறவு 
வுடைய ; இயலாற்றற் பாங்குடைய ; இயற்சார்புப் போக் 

நிறைந்த ; ஐயுறத் தக்க , ஐயுறுதற்கிடமான ; பல ஐயங்களைத் 
குடைய ; கூர்ந்துணரும் தன்மையுடைய ; கூருணர்வு 

தோற்றுவிக்கத்தக்க ; ஐயப்படுதற்குரிய ஆதாரங்கொண்ட ; 
கொள்ளத் தக்க ; எளிதில் உணர்ச்சிக்கு ஆளாகக் கூடிய ; 

எதற்கெடுத்தாலுஞ் சந்தேகங் கொள்கிற ; ஓயா ஐயுறவுப் 
தொடப்பொறா மெல்லியல்பு வாய்ந்த ; கூரிய உணர்ச்சி 

பழக்கமுடைய ; ஐயுறவு மனப்பான்மையுடைய ; எவரையுஞ் 
யுடைய . 

சந்தேகக் கண்கொண்டு பார்க்கிற; தவறான எண்ணமுடைய . 
suscep tive, a . உணர்வேற்புடைய ; உணர்வேற்கிற ; 

suspira tion , n . நெடுமூச்சு ; பெருமூச்சு விடல் . 
உணர்வேற்புச் சார்ந்த . 
susi , ( இ . ) 1. பட்டிழைக் கோடிட்ட பருத்தியாடை வகை . 

suspire , ப . ( செய் . ) ஆழ்ந்த மூச்சுவிடு , பெருமூச்சு விடு . 
sus pecti, n . ஐயத்திற்கிடமானவர் , ஐயுறவுக்குரிய பேர்வழி ; 

sustain , . பளுத்தாங்கு ; தாங்கிப்பிடி ; விழாமல் தடுத்து 

நில் ; அமிழாமல் தடுத்து நிறுத்து ; ஆதாரமாயிரு ; ஆதாரங் 
a . ஐயப்படுவதற்குரிய ; குறைக்கிடமான . 

கொடுத்து நிறுத்து ; நிலைகுலையாது 

து தாங்கு ; காத்துப் 
suspect , ப . ஐயுறவுகொள்ளு , ஐயப்படு ; இருக்கலாமா பேணு ; 

ஊக்கு தலளி ; ஆதரி ; ஏற்றாதரவு காட்டு ; 
- என்று கருது ; அயிர்ப்புறு ; அவநம்பிக்கை கொள்ளு ; நம்ப 

உரமூட்டு ; எதிர்ப்பதற்கான வலிமை வழங்கு ; நிலைநாட்டு ; 
மறு ; நம்பாதிரு ; அரைகுறையாக நம்பு ; ஊகி ; ஊகமாகக் 

உறுதிசெய் ; வாத ஆதாரங்கொடு ; வாத ஆதாரங்களால் 
கொள் ; உத்தேசமாகக் கருது ; தவறாக எண்ணு ; ஐயச் வலியுறுத்து ; மெய்ப்பி ; எண்பித்துக் காட்டு ; ஆதரவாகத் 
சார்பு கொள் ; உறுதியில்லை என்று கருது ; ஐய மனப் 

தீர்ப்பளி ; ஏற்றுப் பாராட்டு ; பாராட்டி ஆதரி ; மேவிக் 
பான்மைகொள் ; குற்றவாளியென்று ஐயுறு ; மெய்யென்று 

கொண்டுசெல் ; தொடர்ந்து நடத்து ; நீடித்து நடக்கச்செய் ; 
ஐயுறு ; தவறென்று நம்பு ; ஓயா ஐயுறவுப் பழக்க முடைய நீடித்து உழைக்கச்செய் ; தளராமல் தொடரச்செய் ; விடாது 
வராயிரு . 

ஊக்கு ; தளராமற் . கொண்டுசெலுத்து ; மேற்கொண்டு 
suspect ed , a . - ஐயுறவுக்குட்பட்ட ; ( தொ . ) & suspected நடத்திச்செல் ; திறம்பட நடத்திக்காட்டு ; படு ; கொள்ளு ; 
criminal , குற்றவாளியென ஐயுறப் பெற்றவர் . 

அடை , எய்து ; ஆளாகு ; முறைமன்ற ஆணைவகையில் 
suspend , . தொங்கவிடு ; அந்தரத்தில் நிறுத்து ; ஆதார 

சட்டப்படி ஏற்றமைவுறு. 
மின்றி நிற்க வை ; இடைத்தொங்கலாக்கு ; நீர்மத்தில் மேலு sustained , a . தொடர்ந்த ; வீடா ) உறுதி வாய்ந்த 
மில்லாமல் கீழுமில்லாமல் இடை மிதவலாக வை ; இயக்க தளராது நீடித்த. 


1041 


sustaining 


swan - shot 


* 


sustain ing , a . தாங்கிப் பிடிக்கிற ; வலுவாதாரமான ; 

வலுக்கொடுக்கிற ; வலுவூட்டுகிற . 
sustain ment , n . நீடிப்பு ; தொடர்வு ; ஆதரவு ; ஊட்டம் . 
sus tenance , n . உடலோம்பல் ; வாழ்வாதாரம் ; ஊட்டப் 

பண்பு ; உள்ள ஊட்டம் ; அறிவூட்டம் . 
sustenta tion , n . வாழ்க்கை ஆதரவு ; ( தொ . ) sustentation 

fund , குருமார் உதவி நிதிக்காகத் திரட்டப்பெறும் தொகை . 
susurra tion , n ; குசுகுசுவெனல் ; முணுமுணுப்பு . 
susu rrus , n . முணுமுணுப்பு . 
sut ler , 11. பாசறை அங்காடியர் . 
su tor , n . சக்கிலியர் . 
Sut ra , ( ச . ) 1. நூற்பா, சூத்திரம் ; சூத்திரத்தொகுதி . 
suttee , sati , ( ச . ) 1. உடன்கட்டை , உடன்கட்டையேறல் . 
su ture , n . பொருத்துவாய் , மண்டையோட்டுப் பொருத்து 
வாய் ; எலும்புப் பொருத்துவாய் ; அறுவை மருத்துவத்தில் 
தையல் ; ப . காயத்துக்குத் தையலிடு , 
suz erain , n . ஆண்டை , பண்ணை நிலவுரிமை மேலாளர் ; 
ஆட்சி மேலாளர் ; உச்ச 

உயர் ஆட்சி உரிமையாளர் ; 
மேலாட்சியாளர் ; மேலாட்சி 

அழசு : a . உச்ச உயர் 
மேலுரிமையுடைய ; மேலாட்சிக்குரிய , மேலரசு நிலையான . 
suz erainty , n . மேலாதிக்க உரிமை ; மேலாட்சி நிலை ; 

மேலரசு நிலை . 
svelte , ( பிர . ) a . மெல்லிழைவான ; உடல்வகையில் மென்கட் 
டான , பெண்டிர் உடல்வகையில் ஒசிந்த , துவள்கிற ; மொழி 
நடை வகையில் திண்ணிழைவான ; கலை வகையில் எளிமையும் 
திட்பமும் வாய்ந்த . 
swab , n . துடைப்புத்துண்டு , கப்பல் துணித்துடைப்பம் ; 
ஒத்துபட்டை , அறுவை மருத்துவத்தில் பயன்படும் உறிஞ்சு 
பஞ்சுறை ; நோய் நுண்ம ஆய்வெடுப்புக் கசிவு நீர்மம் ; 
( இழி . ) கப்பல் அலுவலாளரின் தோளணிக்கச்சை ; அருவருக் 
கத்தக்க ஆள் ; 3. துடைப்புத் துண்டால் துடை ; ஒத்து 
பட்டையால் ஈரம் ஒத்தியெடு . 
swabb er , 11. துடைப்புத்துண்டு பயன்படுத்துபவர் ; துடைக் 
கும் பஞ்சுறை ; சீட்டாட்ட வகையில் பந்தய உரிமைப் 
பங்குச்சீட்டு . 
swabb ers , n . pl . பந்தய உரிமைப் பங்குச் சீட்டுடைய 

சீட்டாட்ட வகை . 
Swab ian , n . ஸ்வேபியா நாட்டவர் ; a . ஸ்வேபியா நாட்டிற் 

குரிய . 
swa ddle, U. வரிந்து சுற்றிப்பொதி ; கெட்டியான மேலுடை 

போர்த்து . 
swadd ling - bands, swadd ling - clothes , n . அணையாடை , 
குழந்தை பொதியாடை ; அடக்கி வைக்கும் ஆற்றல்கள் ; 
செயல் சிந்தனை உரிமைகளைக் கட்டுப்படுத்துஞ் செயற்கைச் 
சூழல்கள் . 
Swade shi , ( ச . ) n . சுதேசி , வெளிநாட்டுப் பொருள்களை 

விலக்கிய இந்திய இயக்கம் . 
Swag , n . ( இழி . ) கொண்டி ; கறுப்புச் செல்வம் , அரசியற் 
கொள்ளை ஆதாயம் ; ஆஸ்திரேலிய வழக்கில் நாடோடியின் 
அல்லது சுரங்கத் தொழிலாளரின் கைப்பை . 
swage , n. பணியிரும்பு பதிவச்சுப்பொறி ; V. பதிவச்சுருப் 

பொறியால் பணியிரும்பில் வடிவங் கொடு . 
swage - block , n . பதிவச்சுருக் கட்டை , பணியிரும்பை உரு 

வாக்குவதிற் பயன்படும் துளை பள்ளங்களையுடைய கட்டை . 
swagg er , n . வீம்புநடை ; வீறாப்புப்பேச்சு ; தருக்கு நடத்தை ; 
ஆணவப்போக்கு ; வெற்று வீறாப்புரை ; சுறுசுறுப்பு ; 
a . பகட்டணியான ; 3. செம்மாந்து செருக்கி நட ; வீறாப்பாக 
நடந்துகொள் ; வெற்றாரவாரப்பகட்டுப் பேசு ; வெற்று 
வீறாப்பு அள , தற்பெருமையான புளுகுகள் பேசு . 
swagg er - cane, n . போர்வீரர் பிரம்பு . 
Swahilli . ( அரா . ) n . கிழக்காப்பிரிக்க பாண்டூ இன மக்கள் . 

132 


Swain , n . பட்டிக்காட்டிளைஞன் ; குடியானவன் ; முல்லை 
நிலக் கவிதைக்குரிய நாட்டுப்புறக் காதலன் ; மன அவா 
வாளன் . 
swale , u . ( பே - வ . ) எரி ; கொளுத்து ; கருகு , கரியாகு ; 

மெழுகுதிரி வகையில் இளகு . 
swa llet , n . 

பாதாள ஓடை ; ஆறு உட்பாயும் அடிநிலக் 
குகை . 
swa llow !, n . தொண்டைக்குழி , தொண்டை உணவுக்குழாய் ; 
விழுங்குதல் ; விழுங்கும் அளவு ; U. விழுங்கு ; அகப்படுத்து ; 
வளைந்து சூழ் ; உள் அமிழ்த்திக்கொள் ; உள் ஈர்த்துக்கொள் ; 
உள் இழுத்துக்கொள் ; உறிஞ்சு ; உட்கொள் ; வறிதாக்கு ; 
இல்லா தாக்கு ; அழி ; ஒழித்துவிடு ; பேச்சுவகையில் ஆரா 
யாது நம்பி ஏற்றுக்கொள் ; எதிர்க்காது ஏற்றுக்கொள் ; . 
பொறுத்துக்கொள் ; ஏற்றமைந்துவிடு ; பொறுமையுடன் 
ஏற்றுக்கொள் ; இகழ்ச்சி பொறு ; சொன்னசொல் மாறு ; 
சூளுரை மாற்று ; மென்று விழுங்கு . விழுங்குதல் போன்ற 
தாடை அசைவு காட்டு ; ( தொ . ) swallow a camel , முடியா 
ததையும் முடி ; swallow hole ; சுண்ணாம்புக் குழி, சுண் 
ணாம்புக்கல்லில் பெய்குழல் ஒத்த வடிவுடைய குழி. 
swa llow , n . தூக்கணாங்குருவி வகை ; ( தொ . ) one swallow 

does not make a summer , " ஒரு மரம் தோப்பாகாது . " 
swa llow - dive , n . நீள்கை முக்குளிப்பு . 
swa llow - ish , n . பெருந்தலைக் கடல்மீன் வகை . 
swa llow - hawk , n . கவைமுள்வால் பருந்துவகை . 
swa llow - tail , n . கவைமுள் வால் பறவை வகை ; வண் 

ணத்துப்பூச்சி வகை ; தொங்கல்வால் துகிற்கொடி முனை . 
swa llow -tailed , a . ஆழ் கவை முள்வடிவ வாலுடைய 

( தொ ) swallow - tailed coat , தொங்கிழை மேலங்கி . 
swa llow - wort , n . மஞ்சள் நிற மலர்ப்பூண்டு வகை .. 
Swam , v . swim என்பதன் இறந்த காலம் . 
swa mi , ( ச . ) n . கடவுட்சிலை ; கடவுள் ; அடியார் ; குரு 
swa mi work , 11. இறைப்பணிக் கலம் , தெய்வ உரு வேலைப் 

பாடு தாங்கிய வெள்ளி வேலைப்பாட்டுப் பொருள் . 
swamp , n . சதுப்புநிலம் ; சேறு , சகதி ; அழுவம் ; 3. சேற்றில் 
சிக்குவி ; நீர் வகையில் கீழ் அமிழ்த்திவிடு , மேலெழுந்து 
பொங்கு , வெள்ளக்காடாக்கு ; சேறாக்கு : பெரிய அளவில் தாக்க 
விடு ; செயலறச் செய் ; விழுங்கு ; மறைத்துவிடு ; புலனாகா 
வாறு செய்துவிடு ; கவனத்தை இருட்டடிபடச் செய்துவிடு . 
swan , n . அன்னம் , எகினப்புள் ; கவிஞர் ; விண்மீன் குழுக் 

களுள் ஒன்று . 
swan dive , 1. இருகை நீட்டிய முக்குளிப்பு . 
swan - flower , n . பகட்டுவண்ண மலர்வகை . 
swan - goose , n . நீள்கழுத்துச் சீன வாத்துவகை . 
swan .herd , n . அன்னப்புட் பொறுப்பாளர் , அன்னப்புள் 

அலகுக் குறியிடும் அரசியல் அதிகாரி ; அன்னப்புள் மேய்ப்பர் . 
swank , n . வெற்றாரவாரம் ; மொட்டைப்புளுகு ; U. ( இழி. ) 
வீறாப்புக்காட்டு ; வெற்று வீறாப்புப் பேச்சுப் பேசு , வெற்று 
வீறாப்புரை கூறு . 
swank y , a . மொட்டைப்புளுகான ; பகட்டான . 
swan - maiden , n . செர்மன் கதைவழக்கில் தூவி ஆடை 

யணிந்து அன்னமாகிவிடத்தக்க மாயநங்கை . 
Swan - mark , n . அன்னப்புள் அலகுக்குறி , உடையவர் அறி 

விக்க அன்ன அலகுக் குறியீடு . 
Swan - mussel , m . நன்னீர் வாழ் பெரிய சிப்பிவகை . 
swan - neck , n . வெளிச்செல் நீர்க்குழாயின் வளைமூக்கு . 
Swann ery , n . அன்னப்புட் பண்ணை , அன்னப்பறவை வளர்க் 

கும் இடம் . 
swann y , a . அன்னம் போன்ற 
swan s - down , swan s down , n . அன்னத்தூவி ; மென் 

கம்பளி ; தறித்த மென்றுய்ப்பருத்தித் துணிவகை . 
swan - shot , n . பரும்படித் துப்பாக்கிக்குண்டு . 


1042 


swan - skin 


Swedenborgian 


swan - skin , n . சாய்வரிக் கம்பளித்துணி வகை . 
swan song , n . இறுதிப்பாடல் , இறக்குந்தறுவாயில் அன்னம் 

பாடுவதாகக் கருதப்படும் இனிய பாடல் ; கடைசிப்படைப்பு . 
swan - upping , n . அன்னப்புட் குறிநாள் , தேம்ஸ் ஆற்றி 

லுள்ள அன்னங்களை எடுத்துக் குறியிடும் ஆண்டின் நாள் . 
SWap , 1. , . = SWOp . 
Swaraj , ( ச . ) n . தம்மாட்சி , சுயராச்சியம் . 
Sward , n . புற்றரை , குறும்புல் பரப்பு ; பசும்புல் வெளி ; கரண் 

நிலம் . 
sward ed , sward y, a . புல்வெளியினால் மூடப்பட்ட , பசும் 

புற்றரை கொண்ட , கரணிட்ட . 
8w.are , U. பழங்கால வழக்கில் swear என்பதன் இறந்த 

காலம் . 
swarf , n . மரச்சிம்பு ; மரச்சீவல் ; உலோகச்சிம்பு செத்தை . 
swarm , n. வண்டின் மொய்திரள் ; பறவைத் தொகுதி ; 
விலங்கின் தொகுதி ; தேனீக்கூட்டம் ; I. மொய் , திரளு ; 
அடர்த்தியாயிரு ; திரளாக இயங்கு ; தேனீக்கள் வகையில் 
குடிபுறஞ் செல்வதற்காக ஒன்றுகூடு ; கூட்டமாகத் திரள் , 
பெரும் எண்ணிக்கையாயிரு ; இடவகையில் நெருக்கமா 

யிருக்கப் பெறு . 
swarm , v . பற்றியேறு , கயிறு - மரம் - கழி முதலியவற்றின் மீது 

ஏறு ; மரம் ஏறுவதுபோல் பற்றிக்கொண்டு கயிற்றில் ஏறு . 
Swarm - cell, swarm - spore , n . சிறகல்லிச்சிதல் ; அணு 

உயிர்ச்சிதல் . 
swart , a . ( பழ . ) கருநிறங் கொண்ட . 
swar thily , adv . கருமையாக . 
swar thiness , n . கருமை . 
swar thy , a . கரிய , கருநிறங்கொண்ட . 
swash , n . அலம்பொலி , நீர்மோதி அலம்பும் ஓசை ; வளைவுக் 
கோடு ; ப . கடுமையாக மோது ; தெறி ; ( தொ . ) swash dash , 
வளைவுக்கோடு . 
swash buckler , n . முரடன் , எளியோரைத் துன்புறுத்து 

பவன் ; அடியாள் , கூலிக்கு அடிதடி செய்யும் போக்கிரி . 
Swash - plate , n , ஊசலியைவுச் சுழற் பல்வட்டு , முனையை 
மேலும் கீழுமாக இயங்குவிக்கும் பற்சக்கரச் சாய்வியைவு 

வட்டு . 
swas tika , n . மங்கலக்குறி , சுவஸ்திகை ( 5 ) . 
swat , v . நையப் புடை . 
swatch , 1. ( பே - வ . ) மாதிரி ; துணிக்கு மாதிரி . 
swath , n . புல் அரிதாள் ; அறுவடை அரிதாள் கட்டை ; புல் 
தளக்கட்டை , ஒருமுறை வெட்டிய புல்லின் அடிக்கட்டைத் 

தளம் . 
swathe , n. புண்கட்டுத் துணி , கட்டுத்துணி மடி ; U. கட்டுத் 
துணியால் இறுக்கிக்கட்டு ; பல ஆடைகளால் அல்லது துணி 
களால் சுற்றிப் போர்த்து . 
swatt er , n . ஈக்கொல்லி . 
sway , n . அசைவு , ஊசலாட்டம் ; தள்ளாட்டம் ; கையாட்சி , 
அரசியல் ஆதிக்கம் ; 3. தள்ளாடு ; அசைந்தாடு ; ஊசலாடு , 
அப்படியும் இப்படியுமாக ஆடு ; சாய்ந்தாடு ; அலையாடு ; 
ஒழுங்கின்றி இங்குமங்கும் அசை ; தடுமாறு , தயங்கு , ஒரு 
முடிவிற்கு வாராது மன அலைவுறு ; ஊசலாட்டு , அங்குமிங்கும் 
ஆடச்செய் ; அசைவினை ஒழுங்குபடுத்து , பிடித்தாட்டு ; ஆட்சி 
செய் ; செல்வாக்குப் பெற்றிரு ; செல்லும் திசையைக் கட்டுப் 
படுத்து . 
swayed , sway - backed , a . குதிரைவகையில் இயற்கைக்கு 

மாறாகக் குழிந்த முதுகுடைய . 
sweal , v . = swale . 
swear , n . சூளுரை ; 3. ஆணையிடு ; ஆணையிட்டுக்கூறு ; உறுதி 
கூறு ; உறுதியாகக் கூறு ; ஆணைநேர்ந்து வை ; ஆணை 
யிடுவி ; ( தொ . ) swear by , ( பே - வ . ) பெயரால் ஆணையிடு ; 
சான்றாக ஆணையிடு ; swear in , ணையிட்டுப் பணி தொடங் 


குவி ; swear off , விட்டுவிடுவதாகச் சூளுரை கூறு ; swear 
the peace against , இடர் நேருவதற்குக் காரணமானவரென்று 
ஆணையிட்டுக் கூறு ; swear to , ஆணையிட்டு உறுதி கூறு , 
ஆணையின்பேரில் ஆள் அடையாளம் உறுதி செய் . 
swear ing , n . சூளுரை ; ஆணைமொழி . 
swear - word , 1. கீழ்த்தரச் சூளுரை . 
sweat , 1 . வியர்வை ; வியர்ப்பு நிலை ; கடுமுயற்சி ; கடு 
உழைப்பு ; அரும்பாடு ; தளர்வுழைப்பு , கடு உடலுழைப்பு , 
குறைகூலிக் கடுவேலை ; அயர்வடிப்புழைப்பு ; கட்டநட்டம் ; 
பொடிநீர் , வியர்வை போன்ற ஆவி நீர்ப்பரப்பு ; வியர்ப்பு 
வலிப்பு ; வியர்வை நோய் ; ஆர்வத் துடிப்பு ; ( இழி . ) படை 
வீரன் ; ( பே - வ . ) வியர்ப்பு விறுவிறுப்பு , ஆர்வக்கவலை நிலை ; 
3. வியர்வை வெளியிடு ; வியர்த்துக்கொட்டு ; வியர்வை 
சிந்து ; வேர்க்கச் செய் ; வேர்வையால் நனைந்துவிடு ; வேர்வை 
யால் அழுக்காக்கு ; ஈர ஆவி வெளியிடு ; ஆவி கசியவிடு ; 
ஆவி பனிப்பிடு ; ஈர்ந்துளி கவியச்செய் ; குருதி கசியவிடு ; 
குருதி கக்கு ; குருதி பொடிப்பிடு ; மர வகையில் பிசின் கசிய 
விடு ; அச்சத்தால் வியர்ப்பு விறுவிறுப்படை ; பிழைக்கு 
வருந்து ; பிழைக்குத் தண்டனையுறு ; பாடுபடு , கடும் உழைப்புச் 
செய் ; வியர்க்க வியர்க்க வேலை செய் ; குறைகூலிக்கு மாடாய் 
உழை ; பட்டினி எல்லைக் கூலிபெற்று வேலை செய் ; கட்ட 
நட்டம் படு ; கடு உழைப்பு வாங்கு ; குறைகூ லிக்கு வருத்தி 
வேலை வாங்கு ; பட்டினிக்கூலி உழைப்பிலீடுபடுத்து ; மட்டு 
மீறிய நீண்டநேர வேலை வாங்கு ; போட்டியைப் பயன்படுத்தி 
முடிந்தவரை உழைப்பைச் சுரண்டு ; தாக ஆதாயம் பெறு ; 
பணம் பறி ; கூடியமட்டும் பணம் கறந்துவிடு ; கொள்ளை 
வட்டி வாங்கு ; ஆள் அல்லது குதிரை வகையில் வியர்க்க 
வியர்க்கப் பயிற்றுவி ; குதிரை வியர்வை தேய்த்துத் துடைத் 
தகற்று ; சுவர் வகையில் மேற்பரப்பில் ஈரங்கட்டு ; புகையிலை 
தோல் ஆகியவற்றின் வகையில் ஆவியில் புழுக்கிப் பதப் 
படுத்து ; 

உலோகப் பகுதிகளைப் பரப்பின் இழைவால் 
ஒன்றுபடுத்திப் பொருத்துவி ; நாணயத்திலிருந்து பொன் 
னெடுத்துத் தகா ஆதாயம் பெறு ; நாணயங்களைப் பையி 
லிட்டுக் குலுக்கிப் பொன்னளவு குறைத்துவிடு ; ( தொ . ) 
in the sweat of one s brow , by the sweat of one s brow ,, 
கடும் உழைப்பினால் ; old sweat , வயது முதிர்ந்த வீரன் ; 
sweating system , வியர்வை சிந்த வேலைவாங்கும் திட்டம் , 
sweat - cloth , n . குதிரைச் சேணத்தின் அடியிற் போடப்படும் 

மென்கம்பளம் . 
sweat - duct , n . வியர்வை நாளம் . 
swea ter , n . வியர்வை சிந்துபவர் , வியர்வை சிந்தப் பாடுபடும் 

தொழிலாளி ; கனமான கம்பளிச் சட்டை . 
swea ter -girl , 11. ( பே - வ . ) ஈர்க்கிடைபோகா மார்பணங்கு . 
swea ter - gland , n . வியர்வைச் சுரப்பி . 
sweat iness , n . வியர்ப்புடைமை ; கடும் உழைப்புடைமை . 
swea ting , n. வியர்த்தல் ; வியர்ப்பு ; a . வியர்க்கிற ; வியர்ப் 

பூட்டுகிற . 
sweat ing -bath , n . வியர்வைக் குளியல் , வியர்வை உண் 

டாக்குவதற்கான குளிப்பு . 
sweat ing - iron , n . குதிரை தேய்ப்பிரும்பு . 
sweat ing - room , 1. குளிப்புக் கூட வியர்ப்பு அறை . 
sweat ing - sickness , n. லண்டனின் 15 , 16 - ஆம் நூற் 

றாண்டுக்கால வியர்வைக் காய்ச்சல் கொள்ளை நோய் . 
sweat shop ,, n . மாடுழைப்புக் கூடம் , மாடாய் உழைப்பு 

வாங்கும் தொழிற்சாலை . 
sweat y , a . வியர்க்கிற , வியர்வையுள்ள ; வியர்ப்பு விறுவிறுப் 

பான . 
Swede , n . ஸ்வீடன் நாட்டவர் . 
swede , 1. ஸ்வீடன் நாட்டுக் கிழங்கு வகை 
Swedenbor gian , n . ஸ்வீடன் நாட்டு இமானுவேல் ஸ்வீடன் 
பர்க்கு ( Emanuel Swedenborg , 1688-1772 ) என்பாரின் புதுத் 
திருச்சபையினர் ; ஸ்வீடன்பர்க்கின் புதுத்திருச்சபைக் கோட் 
பாட்டினர் ; a . ஸ்வீடன்பர்க்கு சார்ந்த ; ஸ்வீடன்பர்க்கு . 


1043 
Swedish 

sweetly 
திருச்சபைக்குரிய ; ஸ்வீடன்பர்க்கு திருச்சபைக் கோட்பாட்டுக் sweep er , n . துடைப்பம் ; தோட்டி , துப்புரவு செய்பவர் , 
குரிய . 

துடைத்தழிப்பவர் . 
Swed ish , n . ஸ்வீடன் நாட்டவர் ; ஸ்வீடிஷ் மொழி ; a . sweep ing, n . தூர்த்துப்பெருக்குதல் ; a . தூர்த்துப் பெருக்கு 
ஸ்வீடன் நாட்டைச் சார்ந்த ; ஸ்வீடிஷ் மொழி சார்ந்த . 

கிற ; வீசியடிக்கிற ; வீசிச்செல்கிற ; விரைந்து செல்கிற ; 
sween y , n . தசைத்தேய்வுறவு ; குதிரைத் தோள் தசைத் தேய் 

அடித்துக்கொண்டு போகிற ; பீடுநடை யிடுகிற; மிகப்பரந்த , 

விரிவகல்வான ; முழு வியாபகமான ; விதிவிலக்கற்ற , விலக்கு 
வுறவு . 

வரையறையற்ற . 
sweep , n . வீச்சு , அகல்வளைவியக்கம் ; புடைவீச்சு ; அலை 
வீச்சு ; அலையாட்டம் ; அகல் ஊசலாட்டம் ; சுற்றுவீச் 

sweep ingly , adv . வீசியடிக்கும் முறையில் ; முழுமொத்த 
சியக்கம் ; பாய்ச்சல் ; மோதாற்றல் , மோதுவேகம் ; வீசு 

மாக ; விதிவிலக்கின்றி ; விலக்கு வரையறைகளில்லா நிலையில் : 
நடை , வாங்குநடை , பீடுநடை ; மேலோட்டப் பார்வை ; வேகப் sweep ingness , n . விலக்கு வரையறையின்மை ; முழுப்பரவல் 
பார்வை ; சுற்றுப் பார்வை ; சுற்றுக்காட்சி ; வாங்குவளைவு ; 

நிலை ; கழி மிகையுரை . 
நீள்வளைவகற்சி ; அகல்வளைவுப் பாதை ; கட்டிட முகப்பின் sweep ings , n . pl. பெருக்கிய குப்பைகள் ; கழித்து விலக்கிய 
அகல்வளைவுப்பாதை ; பாதையின் அகல்வளைவு ; பாதையின் சப்புச் சவறுகள் . 
அகல் வளைவுக் கூறு ; மலையின் அகல் வளைவு ; மலையின் அகல் sweep -net , n . வீச்சுவலை , ஓடுவலை ; பூச்சி நூலாய்வாளரின் 
வளைவுப் பகுதி ; சாய்வுத் திருப்பம் ; ஏணிப் படிக்கட்டின் 

கவிகை வலை . 
ஒரு வளைவுத் திருப்பம் ; வீச்செல்லை , வீச்சளவு ; அகல் பரப் sweep - seine , n . மிதவை அடிவாரி வலை , அடியில் பளுவும் 
பளவு ; வளாகம் , வளைவகல் பரப்பு ; அகல் பெரும்பரப்பு ; சுற்று மேலே மிதவைகளும் கொண்ட பெரிய மீன் வலை . 
வளைவெல்லை , சுற்றகல் எல்லை ; அலக்கீடு , மனை தூர்த்துப் 
பெருக்கல் ; அலகீட்டாளர் , தூர்த்துப் பெருக்குபவர் ; தூர்த்துப் 

sweep stake, sweep stakes , n . குதிரைப்பந்தயச் 

சூதாட்டம் . 
பெருக்கிய குப்பை கூளம் ; புகைப்போக்கி துடைப்பவர் ; 
துடைத்தழிப்பு ; விரைதுடைப்பு ; விடாத்துடைப்பு ; ஏற்றம் , sweet , n . இனிப்பு , தித்திப்புப்பண்டம் , மிட்டாய் ; இன்கூறு , 
துலா ; அடிப்பு நீர்க்குழாயின் கைப்பிடி ; சீட்டு முழுநிறை இனிமைப்பகுதி ; இனியார் , காதற் கண்மணி ; அன்பிற்கு 
பிடிப்பு ; நீள்வீச்சுத் துடுப்பு ; காற்றோடா நிலைப் பாய்க்கப்பல் ; உரியார் ; a . இனிய , இனிப்பான ; இனிப்பு மிகுதியான ; 
குதிரைப்பந்தயச் சூதாட்டம் ; கப்பிவாரி , சுரங்கவளம் - மீன் தெவிட்டுகிற ; குமட்டுகிற ; நறுஞ்சுவை வாய்ந்த ; இன் மணம் 
வளம் ஆய்ந்து காண்பதற்குரிய கப்பி இழுவை ; 3. தூர் , 

உடைய ; இன்னோசையுடைய ; இன்னிழைவான ; கார உண 
துடைத்தகற்று ; அலகிடு , துடைப்பத்தால் பெருக்கிக்கூட்டு ; 

வல்லாத ; காரம் ஊட்டப்படாத ; புளிக்காத ; புளிப்பேற்றப் 
வாங்கி வளைந்து செல் ; விரிந்தகன்று செல் ; நீண்டு வளைந்து 

படாத ; உறைப்பற்ற ; உப்புப் பதனிடப்படாத ; உறைப்பு 
அகன்று கிட ; எங்கும் பரந்தகன்று செல் ; எங்கும் பரந்தகன்று 

ஊட்டப்படாத ; ஊசாத ; கெடாத ; நன்னிலையிலுள்ள ; 
ஓடவிடு ; எங்கும் பரந்தகன்று தேடு ; கண்வகையில் சுற்றி புத்தம் புதிய நிலையிலுள்ள ; இன்னலம் வாய்ந்த ; நிறைநல 
ஓடவிடு ; பார்வை வகையில் பரவி மேவவிடு ; சுற்றி நோக்கு ; 

மார்ந்த ; மென்னயம் வாய்ந்த ; மெல்லிழைவான ; கவர்ச்சி 
சுற்றி ஆராய் ; பாய் , வீசு ; வீசியடி , வீசிச்செல் ; வீசியடித்துச் 

யான ; கண்கவர் வனப்புடைய ; அழகான ; மகிழ்ச்சியூட்டு 
செல் ; பாய்ந்துசெல் ; வேகமாகப் பறந்து செல் ; மோது வேகத் கிற ; மெல்லிணக்கமுடைய ; மெல்லமைதி வாய்ந்த ; முற் 
துடன் செல் ; புடைவீச்சாக இயக்கு ; ஒளிவீசிச் செல் ; அடித்து 

றெளிமை வாய்ந்த ; தட்டுத் தடங்கல் அற்ற ; அரிய , அன்புக் 
வாரு , வாரியடி ; வீசி எறி ; வாரிக்கொண்டு செல் ; விரைந்து குரிய ; பற்று மிக்க ; பிடித்தமான ; பாசத்தில் இழைந்த ; 
உரசிக்கொண்டு செல் ; அராவிச் செல் ; உராய்ந்துகொண்டு காதல் கூர்வுடைய ; பசப்புகிற ; ( தொ . ) & sweet tooth . 
செல் ; தேய்த்துக்கொண்டு செல் ; மேவிச் செல் ; இசை நரம்பு இனிப்புப் பண்டங்களில் விருப்பு ; at one s OWD sweet will , 
வகையில் தடவு ; தடவிச்செல் ; மேலோடிச் செல் ; தவழ்ந்து 

விரும்பும்பொழுது ; ஒருதலை முடிவாக ; தன்முனைப்பாக ; 
செல் ; ஆடை வகையில் நிலமீது பாவு ; இழைந்தோடிச் செல் ; 

ஆணவமாக ; sweet going , இன்பப்பயணம் , ஒழுங்கமைதி 
மிதந்தோடிச் செல் ; இழுத்து வலித்து நட ; விரைந்து கடந்து யுடைய பாதையில் தடையின்றிச் செல்லும் ஊர்திச்செலவு ; 

காற்றில் மிதந்து செல் ; ஆடை வகையில் காற்றி sweet oil , podlou Qrow ; sweet on , sweet upon , காதல் 
லாடிச் செல் ; மேலோட்டமாகப் பரவு ; நெளிந்து நீள்வளை 

கொண்டு ; மிகவும் நேசமாக ; மோகமாக ; பாசத்தில் 
வாகச் செல் ; நீள இழுத்துச் செல் ; ஆடை வகையில் நிலமீது மயங்கி ; sweet pes , நறுமண மலர்களுள்ள தோட்டச் செடி 
பாவும்படி இழுத்துக்கொண்டு செல் ; நீள வீசிச் செல் ; வகை ; sweet potato , சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ; sweet root , 
மேலாடை வகையில் காற்றிலாடவிட்டுச் செல் ; வீறு அமைதி 

அதிமதுரம் ; sweet rush , மணமுள்ள தண்டங்கிழங்குப் 

புல்வகை ; 
யுடன் செல் ; வீசுநடையிடு ; பீடுநடை நடந்து செல் ; பெருக்கித் 

sweet sultan , தோட்ட மலர்ச்செடி வகை ; 
தள்ளு ; பெருக்கி அகற்று ; வீசியடித்து அகற்று ; விரைந் 

sweet water , குடிதண்ணீர் , நல்ல தண்ணீர் ; taste sweet , 
தகற்று ; முற்றிலும் அகற்றிச் செல் ; இல்லாதாக்கு ; துடைத் 

இனிப்பாயிரு ; உகந்ததாயிரு ; விருப்புக்குரியதாயிரு . 
தழி ; வேகமாக அழித்தகற்று ; படகு வகையில் நீள் துடுப்பால் sweet bread , 11. கன்றிறைச்சியுணவு ; கன்றின் கணையக் கறி ; 
துழாவி இயக்கு ; குண்டுவீச்சு வகையில் எங்கும் பரப்பி வீசு ; 

கழுத்துக் கணையச் சுரப்பி . 
தேர்தல் தொகுதி வகையில் பெருவாரியான வாக்குகளைப் sweet .briar , sweet .brier , n . மணங்கமழும் இலைகளை 
பெற்று வெற்றிபெறு ; சீட்டாட்ட வகையில் எல்லாச் சீட்டுக் 

யுடைய ரோசா வகை . 
களையும் ஒருசேரப் பிடி ; பந்தய வகையில் எல்லாப் பரிசு 

sweet en , v . இனிப்பூட்டு , இனிப்பாக்கு ; இனிமையுடைய 
களையும் பெறு ; மீன்வலை வகையில் மீன்களைப் பெருவாரி 

தாக்கு ; மனத்திற்கேற்றதாக்கு ; விருப்புடையதாக்கு ; மகிழ் 
யாக வாரிக்கொட்டு ; தூர்வாரியால் அரித்துத் தேடு ; சுரங்க 
வளம் - மீன் வள வகைகளில் கம்பி இழுவைக்கொண்டு பரந்து 

வுடையதாக்கு . 
தேடி ஆராய் ; ( தொ . ) make a clean sweep , முற்றிலும் 

sweet ener , n . இனிப்பூட்டுபவர் ; இனிப்பூட்டுவது , இனிப் 
துடைத்து அகற்று ; பழமை முழுதும் அகற்றிவிடு ; sweep 

பூட்டும் பண்பு . 
everything into one s net, வரும் எல்லாவற்றையும் பற்றிக் 

sweet ening , 1. இனிப்பூட்டுதல் ; a . இனிப்பூட்டுகிற 
கொள்ளு ; sweep the board . சூதாட்டப் பணையத் தொகை sweet - gale , n . சதுப்புநில மணமலர்ச் செடிவகை . 
அனைத்தையும் கெலித்துப் பெறு ; கிடைக்கக்கூடிய பரிசுகள் sweet heart , n . கண்ணாட்டி , காதலி ; கண்ணாளன் , காத 
அனைத்தையும் பெறு ; பிறருக்கின்றி எல்லாவற்றையும் பெற்று 

லன் ; ப . காதல் நாடு , காதல் நாட்டங்கொள் . 
விடு ; 

; sweep the horizon , அடிவானத்தைக் கண்ணால் கூர்ந்து 
நோக்கு ; முற்றிலுந் துருவித் தேடு ; sweep the seas , கட 

sweet ing , n . இனிப்பு ஆப்பிள் பழவகை . 

டலின் 
எல்லாத் திசைகளிலும் சென்று அங்குள்ள எதிரிகளைத் 

sweet ish , a . சற்று இனிப்புடைய . 
துடைத்தழி ; sweep the strings , இசைக்கருவி நரம்புகளை sweet - john , n . மண மலர்ச்செடிவகை . 
விரைவாகத் தடவி வாசி . 

sweet ly , adv . இனிமையுடன் ; இன்னயத்துடன் , கவர்ச்சியாக 


செல் ; 


1044 


sweetheat 


swimming - belt 


. 


sweet meat , 1. மிட்டாய் , பாகிலிட்ட பழம் ; இன்பண்டம் ; 

பாகிலிட்ட பழ வற்றல் . 
sweet ness , 11 . இனிமை ; இன்மணம் ; ஓசையின்மை ; 

இன்னயப் பண்பு ; இன்கவர்ச்சியுடைமை . 
sweets , n . pl . இனிய உணவு வகை ; இனிப்புப் பிட்டு ; இன் 
களி ; இன்பழப்பாகு ; . - இன்பாலேடு ; இன்மணம் ; இனிய 
தேறல் வகை ; தேம்பாகுச் சுவையூட்டப்பட்ட தேறல் ; 
இன்குழம்பூட்டப்பட்ட இதய நறு மருந்து ; மனமகிழ்வூட்டும் 
பொருள்கள் ; விருப்பூட்டுஞ் செய்திகள் ; இன்பநுகர்வுகள் . 
sweet - savoured , a . இன்சுவை வாய்ந்த . 
sweet -scent ed , a . நறுமணமுடைய . 
sweet - sop , 11. அமெரிக்க வெப்பமண்டலப் பசுமை மாறாப் 
பழச்செடி வகை ; இனிய சதைப்பற்றுள்ள அமெரிக்க வெப்ப 
மண்டலப் பழவகை . 
sweet .stuff , 11. இனிப்புப் பண்டம் ; மிட்டாய் . 
sweet - tem pered , a . இன்னயமுடைய , இனிய பண் 

புடைய . 
sweet - william , 11. மணமலர்ச் செடிவகை. 
sweet y, 11. இன்பண்டம் , மிட்டாய் . 
swell , 1. வீங்குதல் ; வீக்கம் ; வீங்கிய நிலை ; வீங்கும் 
இயல்பு ; ஊதல் , உப்புதல் ; விரிவு ; பருமம் , சீரான வடிவிற் 
பருமனான பகுதி ; பொங்குதல் , பொக்கம் , எழுச்சி ; அலை 
யெழுச்சி ; அலை பொங்குதல் , பொங்கலை எழுச்சி ; மேடு , இட 
உயர்வு ; ஓசை உயர்ச்சி ; இசைக் கருவியில் ஓசை ஏற்றத் 
தாழ்வமைவு ; ( இசை . ) சுர இழிபிறக்கம் அடுத்த திடீர் ஏற்றத் 
தொகுப்பு ; ஒய்யாரக்காரர் , பகட்டாரவாரமான புதுப்பாணி 
நடையுடை தோற்றத்தினர் ; எடுப்பான நடையுடைதோற்றத் 
தினர் ; கவர்ச்சியான தோற்றமளிப்பவர் ; ( பே - வ . ) ஆட்சி 
வகுப்பினர் , பெரியதனக்காரர் , சிறப்பு மிக்கவர் ; திறமை சான் 
றவர் ; உயர்நிலையினர் ; a . சிறப்பு மிக்க ; பகட்டான , நேர்த்தி 
மிக்க உடையணிந்த ; முதல்தர நிலையிலுள்ள ; U. பெருக்க 
முறு ; பருமனாகு ; ஊது , உப்பு ; புடைப்புறு ; வீங்கு ; உயர் 
வுறு ; மேடுபடு ; மேடாக அமைவுறு ; பொங்கு ; பொங்கி எழு ; 
பொங்கலையாக எழு ; எல்லைமீறிப் பெரிதாகு ; படிப்படியாகப் 
பெருக்கமடை ; பெரிதாக வளர் ; அடங்காது மீறி எழு ; 
உள்ளடங்காது பெருமைகொள் , பெரிதாக்கு ; பெருக்கு ; 
சேர்ந்து மேலும் பெருக்கமாக்கு ; ஊத வை , உப்ப வை ; 
வீங்குவி ; புடைக்கச் செய் ; பெருமையுறு ; தற்பெருமை கொள் ; 
பெருமை கொள்ளு; தற்பெருமையூட்டு ; ( தொ . ) heart swells , 
உணர்ச்சியால் நெஞ்சுப் பையே விரிந்துவிடும் போலாகு ; 
swelling oratory , செயற்கைப் பகட்டான சொற்பொழிவு ; 
தற்பெருமையுடைய உரைப்பெருக்கு ; swell like & turkey 
cock , வீறாப்பாயிரு , வீண் ஆரவாரத்தோற்றம் மேற்கொள் ; 
swell mob , swell mobsmen , பெருங்குடி மக்களைப்போல் 
பகட்டாக உடையணியும் முடிச்சுமாறிகள் . 
swell - box , n . இசைக்கருவியில் ஓசை ஏற்ற இறக்க அமைவுக் 

குழற்பகுதி . 
swell dom , n . ( இழி . ) பகட்டு நாகரிக உலகம் . 
swelled , a . வீங்கிய ; உப்பிய ; ஊதிப் புடைத்த ; பொங்கிய ; 

( தொ . ) swelled head, தற்பெருமை . 
swelled , v . swell என்பதன் இறந்த காலம் ; swell என்ப 

தன் முடிவெச்ச வடிவங்களுள் ஒன்று . 
swelled - head ed , a . தற்பெருமை கொண்ட , வீறாப்புடைய , 

பகட்டாரவாரமான 
swell - head ed , a . கர்வங்கொண்ட . 
swell ish , a . ஆடை அணிவதிற் பகட்டும் பெருமையுங் 
கொண்ட ; செயற்கை ஆடம்பரம் மேற்கொள்கிற ; போலித் 
தனமான ; பகட்டித் திரிகிற . 
swell - organ , 1. மிதிகட்டையால் ஒலியொழுங்கு செய்ய 

வல்ல இசை மேள வகை . 
swell -pedal, n . இசைப்பெட்டியில் ஒலியை ஒழுங்குபடுத்தும் 
மிதியடிக்கட்டை . 


swell - rule , n . ( அசு . ) நடுமணிக்கோடு , நடுவில் பருத்து 

இருமுனைகளிலும் ஒடுங்கிச் செல்லுங்கோடு . 
swel ter , n . புழுக்க மிக்க வானிலை , வெப்பமும் அழுத்தமும் 
மிக்க காற்றுமண்டலம் ; . புழுங்கு ; புழுக்கத்தால் அயர் 

வுறு ; புழுங்கித் தளர்வுறு புழுங்கி அளிவுறு . 
swel tering , a . புழுங்குகிற ; புழுக்கமான ; புழுக்கமிக்க 
swept , a . தூர்த்துப் பெருக்கப்பட்ட ; துடைத்துத் தூய்மை 

யாக்கப்பட்ட . 
swept , v. sweep என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
swept back , a . பின்னேந்தலான , விமான இறக்கைகளின் 

புறப்பகுதி வகையில் பின்னோக்கி வளைந்த . 
.swept wing , a . பின்னேந்து இறக்கையுடைய , விமான வகை 

யில் புறப்பகுதி பின்னோக்கி வளைந்த இறக்கைகளையுடைய. 
swerve , 1. விலகீடு , நெறிபிறழ்வு ; நெறிபிறழ்வுச் செயல் ; 
நெறிபிறழ்வுக்குரிய செய்தி ; திசைதிரிவு ; போக்குக்குலைவு ; 
நிலை உலைவு ; பிறழ்வியக்கம் ; பந்தின் பிறழ்வெறிவு ; 
பிறழ்வெறிவுப் பந்து ; V. விலகிச்செல் ; பிறழ்வுறு ; நெறி 
திறம்பு ; நிலை திரிவுறு ; திசை - தடம் பிறழ்வுறு ; சாய்க் 
தொதுங்கு ; வெட்டித் திரும்பு ; அலைவுறு , தடுமாற்றங் 
கொள் ; வழிவிலகுவி , நெறிபிறழ்வுறு ; சாய்ந்தொதுங்குவி , 
வெட்டித் திரும்புவி ; அந்தரத்தில் போக்குப் பிறழ்வுறப் 
பந்தெறி. 
swift , n . நீள்சிறைப் பறவை வகை ; பல்லி வகை ; புறா வகை ; 
திரிவட்டம் , நூல் சுற்றுவதற்குரிய சுழல்வட்டு ; a . விரை 
வான , வேகமான ; திடுமென்ற , மின்னீடான , திடீரென 
வந்து திடீரெனச் செல்கிற ; உடனடியான , விரைந்து செயல் 
படுகிற ; செயல் திறத்தில் துடிப்பு மிக்க ; சொல் திறத்தில் 
துடியான ; ( செய் . ) சுணங்காத , தாமதமற்ற ; adu. விரை 
வாக ; உடனடியாக ; தமா தமின்றி . 
swift - footed , a . விரைந்த நடையுடைய , வேகமாகச் செல்லக் 

கூடிய . 
swift - handed , a . வேகமாக எழுதக்கூடிய ; 

விரைந்து 
செயலாற்றக்கூடிய . 
swift - winged , a . வேகமாகப் பறக்கக்கூடிய ; விரைந்து 

செல்லக்கூடிய . 
swig , n. மிடற்றளவு மது ; V. குடித்து வாழ்த்து . 
Swill , n . கீழ்த்தரக் குடிவகை ; பன்றித் தொட்டி ; கழுவு நீர் ; 
கழுவுகை ; ஒருதடவைக் குடிப்பு ; 3. அலம்பு , நீராற் கழுவு ; 
மீதாக நீரூற்று , விசையுடன் நீர்பீற்றியடி ; பேராவலுடன் 
பருகு . 
swim, 11. நீச்சல் , நீத்து ; மிதப்பு ; மீன்மடு , ஆற்றில் மீன் 
மிகுதி ஊடாடும் பகுதி ; செயலோட்ட மையம் , மைய 
நடைமுறைப் போக்கு ; ( அரு . ) மீன் உள்வளிப் பை ; 
நீந்து ; நீர்மத்தின் மேற்பரப்பில் மித ; நீந்திக் கட ; நீச்சல் 
போட்டியிற் கலந்துகொள் ; குதிரை- நாய் முதலியவற்றை 
நீந்திக் கடக்கச் செய் ; விரைவாகச் செல் , நழுவியக்கமாக 
விரைந்து செல் ; தலை சுற்றப் பெறு ; வெள்ளக் காடாக்கு ; 
பொங்கிப் பெருகு ; பொங்கி வழி ; ததும்பி நில் ; ( தொ . ) 
in the swim, நடப்பு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு ; swim like a 
stone , swim like a tailor s goose, swim to the bottom , 
நீரில் மூழ்கிப் போ , மூழ்கி இறந்துபடு ; swim with the tide , 
swin with the stream , ஊருடன் ஒத்து வாழ் . 
swim -bladder , 1. = swimming -bladder . 
swimm er , n . நீந்துபவர் ; நீந்துவது . 
swimm eret , n . நீந்தும் ஆற்றலுடைய தோட்டு உயிரிகளின் 

கால் . 
swimm ing , n . நீச்சல் ; தலைசுற்றல் ; மிதப்பு ; a . நீந்துகிற ; 
நீந்துவதற்குதவுகிற ; ( தொ . ) swimming eyes , கண்ணீர் 

ததும்புகிற கண்கள் ; கண்ணீர் ததும்பிய நிலை . 
swimm ing - bath , n . நீச்சல் குளம் . 
swimm ing - bell, 11. இழுதுமீன் வகையில் மணிவடிவ நீந்தும் 

உறுப்பு . 
swimm ing - belt , n . நீச்சல் பட்டிகை 


1 


1045 
swimming -bladder 

swiper 
swimming - bladder , n . உள்வளிப் பை , மீனின் மிதவைக் ஊசலி போல இயங்கித் தானாக நிற்கட்டும் ; அதன் போக்கில் 
காற்றுப்பை உஉறுப்பு . 

விடப்படட்டும் ; no room to swing a cat , மிகக் குறுகிய 
swimm ingly , adv. எளிதாக , தங்குதடையின்றி , விரை இடம் ; swing a hammock , ஏணையை ஆட்டு ; swing bridge , 
வாக . 

இழுவைப் பாலம் , கப்பல் போவதற்காக முழுதுமாகவோ- பகுதி 
swimm ingness , n . நீந்துநிலை ; மிதப்புநிலை ; கண்ணின் 

யாகவோ இழுத்துக்கொள்ளக்கூடிய பாலம் ; swing for it , 
நிறைந்த நிலை . 

தூக்கிடப்பெறு ; swing plough , சக்கரமற்ற கலப்பை ; 
swimm ing - pond , swimm ing -pool , n . நீச்சல் குளம் . 

swings and round - abouts , ஊசல் குடை இராட்டினம் ; 

the swing of the pendulum , மாறுபடும் இயல்பு , கட்சிகள் 
swimm ing -stone , n . கடற்பஞ்சு போன்ற மென்படிகக் மாறிமாறிப் பதவிபெறும் நிலையற்ற இயல்பு . 
கல் வகை . 

swing - back , n . பின்விளைவு , செயலெதிர் விளைவு; சாய்த்துச் 
swimm y , .a . தலைசுற்றுகிற . 

சரிப்படுத்தும் நிழற்படக் கருவியின் பிற்பகுதி . 
swin dle , n , மோசடி , ஏமாற்று , சூழ்ச்சி ; ஏமாற்று திட்டம் ; 

swing boat , n . ஊசல் தொங்குவண்டி , சட்டத்திலிருந்து 
ஏமாற்றுபொருள் , போலியாகக் காட்டப்படும் 

பொருள் ; தொங்கவிடப்பட்டு இங்குமங்கும் ஆடும் படகு வடிவ ஊர்தி . 
போலி ஆள் ; V. ஏமாற்று , மோசடி செய் ; ஏமாற்றிப் பணம் 

swing - door , n . தொங்கற்கதவு , எந்த வழியும் திறக்கக் 
பறி . 

கூடிய அமைவுடைய கதவு . 
swin dler , n . மோசடியர் , ஏமாற்றுக்காரர் , சூழ்ச்சிக்காரர் . 

swinge , v. பலமாக அடி , கடுமையாக அறை . 
swine , n . பன்றி ; பன்றி போன்றவர் ; பேராசை பிடித்தவர் ; 

swinge ing , a . மிகப்பெரிய ; அடிக்கிற ; மிதிக்கிற . 
முரடர் ; கீழானவர் ; pl . swine . 
swine - bread , n . உணவைப் பக்குவப்படுத்தப் பயன்படும் 

swing er , n . ஊஞ்சலாடுபவர் ; ஊசலாடுபவர் ; ஊசலாடுவது , 
காளான் வகை . 

ஆறணைவுக் குதிரைப்பூட்டில் நடுவிணை ; ஒருமுகப்படா இசைப் 

பதிவுத் தட்டு ; தசையில் கொளுவி வீச்செறி பந்து , அந்தரத் 
swine - cress , n . சிலுவை வடிவ இலையுடைய கரம்பு நிலச் 

தில் திசைமாற விட்டெறிந்த பந்து . 
செடிவகை . 

swing - handle , n . குழைபிடி , குழைபொருத்துடைய வளை 
swine fever , n . பன்றி நுரையீரல் தொத்துநோய் வகை . 

வுக் கைப்பிடி . 
swine - fish , n . பெருந்தீனிக் கடல்மீன் வகை . 

swing ing , 1. ஊஞ்சலாட்டுதல் ; ஊஞ்சலாடுதல் ; ஊஞ்சலாட் 
swine - herd , n . கேழலர் , பன்றி மேய்ப்பவர் . 

டம் ; ஊசலாட்டுதல் ; ஊசலாடுதல் ; ஊசலாட்டம் , அலையாட் 
swine .plague , n . பன்றி நுரையீரல் தொத்துநோய் . 

டம் ; அசைவாட்டம் ; தொங்குதல் ; வானொலி அலையதிர்வு 
swine - pox , n . சின்னம்மை நோய் வகை . 

வேறுபாடு ; ( பே - வ . ) தூக்கில் தொங்குதல் ; ஊசித்தொங்கட் 
swin ery , n . பன்றித் தொகுதி ; பன்றிப் பண்ணை , பன்றி 

டம் ; a . ஊஞ்சலாட்டுகிற , ஊஞ்சலாடுகிற ; ஊசலாட்டுகிற ; 
வளர்ப்பிடம் ; பன்றி இயல்பு ; பேராசை ; கீழ்மை ; சிற்றின் 

ஊசலாடுகிற ; ஊசலாட்டந் தூண்டுகிற ; அலையாடுகிற ; 
பப் பற்று ; முரட்டுத்தனம் ; அழுக்கடைவு . 

அலையாட்டமுடைய ; தொங்கலான ; தூக்கி எடுக்கக்கூடிய , 

மடியக்கூடிய ; ஆடி அசைகிற ; ஆடி இயக்குகிற ; வீசி 
swine s .snout , n. வாளிலைச் செடிவகை . 

நடக்கிற ; சுற்றித் திரும்புகிற ; சுற்றித் திருப்பக்கூடிய ; 
swine - stone, n . உரைத்தால் நாறும் சுண்ணக் கல்வகை . 

தங்குதடையற்று எளிதாக இயங்கக்கூடிய ; 
swine s - succ ory , n . சூரியகாந்தியின நீலமலர்ச் செடிவகை வீச்சான . 
swine - sty , n. பன்றிப் பட்டி . 

swing ing - boom . n . சிறு பாயை நீட்டிப்பிடிக்கும் கப்பல் 
swing , n . ஊஞ்சல் ; ஊஞ்சலாட்டம் ; ஊசலாட்டம் ; முன் உந்துகட்டை . 
பின் அசைவாட்டம் ; தொய்வாட்டம் ; அலையாட்டம் , அலை swing ing - post , n . குடுமிக்கம்பம் . 
பாய்வு , விரை அலைவியக்கம் ; வீச்சு , வீச்சியக்கம் ; ஊச swin gle , n . சணல் சிக்குவாரி , சணலை அடித்து 
லாட்ட வீச்செல்லை ; நடைநேரக் கைவீச்சு ; செயல் வீச்செல்லை , பிரித்தெடுக்குங் கருவி ; சாட்டை வார்த்தொங்கல் ; 3. சணல் 
இயற்கையான செயலின் தோற்ற வளர்ச்சி தளர்ச்சி ஓய் சிக்குவாரிகொண்டு துப்புரவு செய் . 
வெல்லை ; இயல் வீச்செல்லை , இயல்பான எழுச்சி தளர்ச்சி 

swing le - hand , n . சணல் சிக்குவாரி , சணலடித்து நார் 
யெல்லை ; தனி அலைபாய் ஓய்வு எல்லை ; செயல் பொழு 

பிரிக்குங் கருவி . 
தெல்லை , செயல் எல்லைநேரம் ; தாராள வீச்சாட்டம் , ஏராளச் 
செயற்சலுகை ; பந்துமட்டையின் வீச்செல்லை ; ஆட்சிக் 

swin gle - tree, n . நுகத்தடி ; ஏர் நுகம் ; சணல் சிக்குவாரிக் 

கட்டை . 
கைப்பிடி ; செயலாட்சி ஆற்றல் , தூண்டுதல் ; வேக வீச்சுச் 
சந்தம் , வேக வீச்சியக்க இசை ; இழுப்பிசையியக்கம் ; ஏராள 

swing ling , n . சணல் சிக்குவாருதல் . 
உள்ளலை வேறுபாடுகளையுடைய சிக்கல் வாய்ந்த இழுப்பிசை ; swing ling-stock , n . சணல் சிக்குவாரி . 
தாள லய வசைக்கூத்து ; ஊசல் தொங்கிருக்கை ; ஊசல் swing ling -tow , n . சணற் சிக்கம் ; சணலிற் செப்பமற்ற பகுதி . 
தொங்குவண்டி ; 3. ஊஞ்சலாட்டு ; ஊஞ்சலாடு ; ஊஞ்சலாடி 

swing - shelf , n . தொங்கல் நிலையடுக்கு . 
மகிழ் ; ஊசல்போலத் தாராளமாக அசைவதற்கேற்பத் 

ஊசலாட்டு ; 
தொங்கவிடு ; ஊசலியாகத் தொங்கலுறு ; 

swing .stock , 1 . 

, சணல் சிக்குவாரிக் கட்டை , சணலடித்துச் 
ஊசலாட்ட இயக்கந் தூண்டு ; ஊசலாடு ; தூக்கிலிடு ; 

சிக்கம் பிரிக்கும் மழுங்கல் மேல்முனையுடைய செங்குத்து மரக் 
தூக்கில் தொங்கு ; அலையாடு ; இங்கும் அங்கும் ஆடு ; 

கட்டை . 
முன்னும் பின்னுமாக அசைந்தாடு ; வீசி ஆடு , வீசிச்செல் ; swing -tree, n . ஏர்க்கால் நுகத்தடி . 
வீசு , வீசியெறி ; வீசி இயக்கு ; வீசி இயங்கு ; உருண்டோடு ; swin ish , a . பன்றிபோன்ற ; கீழ்மைக் குணமுடைய ; பேராசை 
சுழற்று ; சுழலு ; வழுவி ஒதுங்கு , விலகு ; ஆடி அசைந்து யுள்ள ; சிற்றின்பம் அவாவுகிற ; பெருந்தீனி தின்கிற ; 
இயங்கு ; கைவீசி நட ; தாராளமாக ஆடி அசைந்துகொண்டு 

முரடான . 
போ ; மணி வகையில் ஆடி ஒலி எழுப்பு ; அலையாட்டத்தால் 

swipe, n . சப்பையடி , மரப்பந்தாட்டத்திற் கவனமற்ற கடுமை 
செய்தி தெரிவி ; ஊசலாட்டத்தால் அளவை காட்டு ; தொங்கு 

யான பந்தடி ; 3. சப்பையடி அடி , கவனமின்றிக் கடுமை 
கம்பி மூலம் இடம் விட்டு இடம் பெயர்த்தனுப்பு ; செயற் 

யாகப் பந்தினை வீசியடி ; மட்டுமீறிக் குடி ; ( இழி . ) திருட்டுத் 
கட்டுப்படுத்து ; கட்டுப்படுத்தி ஆட்கொள் ; இழுப்பிசை 

தனமாகப் பறித்தோடு . 
உண்டுபண்ணு ; இழுப்பிசை பயில் ; இழுப்பிசையாகப் 
பயில் ; திசைகாட்டுங் கருவியைச் சோதிக்கும் வகையில் 

swipes , n . pl . மண்டிக்குடிவகை , மட்ட வகை மது . 
கப்பலைச் சுற்றித் திருப்பு ; கப்பல் வகையில் சுற்றித் திரும்பு ; swip er , n . பந்தாட்டத்தில் மட்ட அடி அடிப்பவர் , மட்டு 
( தொ . ) in full swing , சுறுசுறுப்பாக ; let it have its swing . மீறிக் குடிப்பவர் . 


வீசுகிற ; 


காரைப் 


1046 
swipey 

sword -proof 
snip er , a . மாத்தேறலால் போதையூட்டப்பட்ட : 

swivel -eyed , a . அக்கண் வாய்ந்த . 
swirl . A. நீர்ச்சுழிப்பு , நீர்ச்சுற்நேட்டம் ; மீன் பாய்ச்சலால் swiv al- pun , 2. சுழலச்சுத் துப்பாக்கி , 
ஏற்படும் நீர்ச்சுழற்சி ; காற்றின் அழலோட்டம் : 0. கழித் sriv el.hook , n . சுழல்மூட்டுக் கொக்கி . 
தோடு; நீர்சுழித்தோடு ; காற்று வகையிற் சுழன்று வீசு ; 

swixt le , 1. கூட்டுவெறித் தேறல் ; 3. அளவுமீறிக் குடி 
* காற்று ஆகியவற்றின் வகையில் சுழலோட்டத்தில் 

smiale .stick , 1. கூட்டுவெறித் தேறல் துரையெழ 
அடித்துச்செல் . 

கலக்குங் கழி , 
swish . விசிப்பொலி , காற்றுமது வெட்டி வீசும் ஒலி ; 
கசையடிப்பொலி ; கசையடி , பிரம்படி ; U. விசிப்பொலி செய் , swoll en , a . பொங்கிய ; வீங்கிய ; புடைத்த ; பெரிதாக்கப் 
பிரம்பு கொண்டு ஒலியுண்டாகும்படி வீசு ; கசையினால் வளி பட்ட ; ( தொ . ) swollen estimates , புடைப்பு மதிப்பீடுகள் . 
மீது வெட்டி ஒலியெழச்செய் ; பிரம்பால் அடி , கசையடி கொடு ; smoll en , 0. swell என்பதன் முற்றெச்ச வடிவங்களுள் 
காற்றுடுருவிச் செல்லும் ஒலி செய் ; காற்றூடொலியெழ 

ஒன்று . 
விரைந்து பறந்து செல் ; சறுக்குச் சறுக்கென வெட்டு . 

swoon , A. மயக்கம் , மூர்ச்சை ; 0. மயக்கமடை ; இசை வகையில் 
swish , a . ( பே - வ . ) சுறுசுறுப்பான , அழகரக உடையணிந்த படிப்படியாக எழுச்சி குறைந்து தேய்வுறு . 
Swiss , A. ஸ்விட்சர்லாந்து பட்டவர் ; 4. ஸ்விட்சர்லாந்து 

Swoop , A. இருஞ்சுதல் , பருந்துப் பாய்ச்சல் , வன்பறவை 
பாட்டைச் சார்ந்த ; ( தொ . ) Sries French , ஸ்விட்சர்லாந்திற் வகையில் இரைசாடிக் கீழ்னோக்கிய திடீர்ப்பாய்ச்சல் : திடீர்ப் 
பேசப்படும் பிரஞ்சு மொழித் திரிபு வழக்கு ; Swiss German , பாய்வுத் தாக்குதல் ; திடீர்த் தட்டிப்பறிப்புக் கொள்க , 
ஸ்விட்சர்லாந்திற் பேசப்படும் செர்மன் மொழித் திரிபு வழக்கு ; பல்திரன் பொருளும் திடுமென ஒருங்கு தட்டிக்கொண்டு 
Sriss guards , பிரஞ்சு காட்டிற் பண்டு அமர்த்தப்பட்டிருந்த போகுஞ் செயல் ; 0. இருஞ்சு, கமுகு பால் கீழ்சோக்கி இசை 
ஸ்விட்சர்லாந்து பாட்டு பதியப் படையாட்கள் ; Sriss roll , மீது பாய் ; மேல்வந்து பாய் ; படுதொலைவிலிருந்து பாய்ந்து 
பழப்பாகு உள்ளிட்டு வேகவைத்த சுருளப்பம் . 

வந்து திடீர்த்தாக்குதல் செய் ; கொத்தாகத் தட்டிப்பறி 
switch , 1. மிலாறு ; மென்கூர்ங் கழி ; மெல்லொசிவான கம்பி ; 

smop . n . பண்டமாற்று , பொருள்வகை மாற்று 
வெட்டுவீச்சு , வீச்சடி : விளாசல் , கசையடி ; கம்பியிணைவு ; 

sword , n . வாள் ; இருகூர்வாள் ; குத்துவாள் ; உடைவான் ; 
திருப்பன் , இடுமுடி , கூந்தல் ஒப்பனைக்கான சவுரிமுடிக் 

துப்பாக்கிமுனைக் கத்தி ; வாள்போன்ற கருவி , வாட்பட்டை , 
கற்றை ; கடைகோல் , முட்டை பால் கலந்தடிக்குங் கருவி ; 
மின்விசை மாற்றுக்குமிழ் : இருப்பூர் தி செறிமாற்றமைவு ; 

வாள்மீன் அலகு ; பேராற்றல் ; வல்லமையாற்றல் : படை 

யாற்றல் ; போர் ; வாளாற்றல் தீர்வு ; வாளழிவு ; போரழிவு ; 
செறிமாற்றமைவின் புடைபெயர் தண்டவாளப் பகுதி ; திடீர் 

வாளால் மாள்வு ; போரால் மாள்வு ; 
விலகல் ; தியர்த்திருப்பம் செறிமாற்று , விசைமாற்று , இன 

கடுகதிப் பண்பு : 

பழிக்குப்பழிக் கொள்கை , ஆட்சிவலிமைப் பண்பு ; வலிமை ; 
மாற்று ; சீட்டாட்ட வகைமாற்று : மின்விசைமாற்றுச் 
சட்டகை ; தொலைபேசி 

வல்லமைப் பண்பு ; ( தொ . ) avalry sword . கொடுவாள் , 
செறியிணைப்புப் பட்டிகை ; U. 

பட்டாக்கத்தி ; court sword , dress sword , - வடவாள் , 
விளாசி அடி ; விளாக ; கசையினை வீசியடி ; உராசு . 
உரசிச் செல் ; முட்டை பால் அடித்துக் கலக்கு ; கத்தரித்து 

சிறப்பு நாட்களில் அணியப்படுங் கத்தி ; cross swords . 
விடு ; வெட்டித் திருப்பு , திடுமென விலகு ; திடுமெனத் 

measure swords , வாட்போரிற் போட்டியிடு , வல்லமைப் 
திருது ; திடுமெனப் பற்று ; திடுமெனத் தட்டிப் பறி ; திடு 

போட்டியில் முன் ; draw the sword , போர் தொடங்கு , 
மென மாற்று ; திடுமென மாறு ; மின்விசைக்குமிழ் இயக்கு ; 

சண்டை யில் இறங்கு ; dwelling sword , small sword , குத் 

தலகு வாள் , fire and sword , அலைகொலை ; put to the sword , 
நெறி மாற்றமைவு இயக்கு ; உந்துகலத்தை விசைக்குமிழ் 
இயக்கி ஓட்டு ; ஊர்தி செறிமாற்றமைவு இயக்கு ; திசை 

கொல்லு ; scutching sword . சணல் வாரி , சணலடித்து கார் 

பிரிக்குங் கருவி ; sheathe the sword , போர் நிறுத்து , சண்டை 
மாற்று ; வகை மாற்று ; சீட்டாட்டக் கேள்வி வகையில் 

சிறுத்து ; the sword , போர் ; போர்விளைவு : போர் முறைத் 
மற்றோர் இனத்திற்கு மாற்று ; கருத்தின் போக்கை மாற்று ; 

தீர்ப்பு ; போர் வல்லமை ; படையாட்சி ; the sword of justice , 
எண்ணத்தை வேறொரு பொருளுக்கு மாற்று ; பேச்சின் 

ஈடுவர் , நீதிபதி ; the sword of the spirit , கடவுள் திருமொழி, 
போக்கை மாற்று ; தொலைபேசித் தொடர்பமைவை இயக்கு ; 
ஆள்வகையில் தொலைபேசித் தொடர்பு ஏற்படச் செய் ; 

throw one s sword into the scale , படைக்கலங்கள் கொண்டு 

ரிமை வலியுறுத்து . 
( தொ . ) switch off , மின்விசை தொடர்பறவு செய் ; switch 
off from , தொலைபேசி வகையில் மற்றொருவரிடமிருந்து 

Sword - arm , n . வலது கை , வாள் பீடிக்கும் கை 
தொடர்பறவு செய் ; switch on , மின்விசைத் தொடர்புபடுத்து ; sword .bearer , n . வாள்மங்கலர் , வாளேந்தி முன் செல்வோர் 
sritch on to , ஆள்வகையில் தொலைபேசித் தொடர்புபடுத்து ; sword .belt , n . உடைவாள் தொங்கல் வார் . 
switch out of , தட்டிப் பறி ; switch over , செறி மாற்று . 

Sword .bill, 1. கள் அலகு இசைப்பறவை வகை . 
switch back . n . மலைபூர்தி , செங்குத்துச் சரிவுகளில் ஏறவோ 

sword - cane , n . கத்தி உள்செருகலான கைத்தடி , 
இறங்கவோ ஆன வளைவு நெளிவு இருப்புப்பாதை ; இறக்க 
விசை ஏற்ற பர்தி , விழாக் காட்சிகளிலும் மற்றும் அமைக்கப் 

sword - cut , n . வாள் வெட்டு , வாட்புண் ; வாட்டமும்பு . 
பட்டு ஏற்ற இறக்கங்களில் இறங்கு விசையிலேயே இயங்கும் 

sword - dance , n . வாளாட்டம் , வாளோச்சு கடனம் ; வாக 
தொடர் ஊர்தி . 

மேல் நடனம் . 
switch - bar , n . இருப்புப்பாதை வீசைக்குமிழ்ப் பகுதி ; மின் sword - fighted , a . வாட்சிறையுடைய , பறவை வகையில் 
னோட்ட விசைக்குமிழ்ப் பகுதி . 

தனிநிறம் வாய்ந்த வாள் போன்ற மடிந்த நிலைச்சிறகுகளை 
switch board , n . மின்தொடர்பிணைப்புப் பலகை 

புடைய . 
switch .lever , 1. மின்குமிழ் செம்புகோல் . 

Sword .grass , 1. அரிவாட்புல் வகை . 
switch .man , n . இருப்பூர்தித்துறை செறிமாற்றமைவாளர் . 

Sword .guard , 1 , வாள் பிடியின் கைகாப்பு . 
switch .plant , n . செதிளிலைச்செடி வகை . 

Sword - hand . n . வலக்கை 
smith er , 1. தயக்கம் ; பதற்றம் ; U. தயங்கு , குழம்பு , பர 

Sword .knot , n . வாள் கைப்பிடிருஞ்சம் . 
பரப்புறு 

sword .law , n . படைத்துறை ஆட்சி நிலை . 
Swit zer , n . ஸ்விட்சர்லாந்து நாட்டவர் . 

sword like, 1. வாள் போன்ற ; வாள் வடிவுடைய . 
swiv el , 1. சுழல்மூட்டு , ஒன்றின்மீது ஒன்று சுழலும்படி Sword -lily , n . கத்திவடிவ இலைகளையுடைய அல்லி 
அமைத்த பொருத்து ; 3. சுழல்மூட்டுமேல் திரும்பு , சுழல்மூட் sword .play , 1. வாள் விசுயாட்டு ; வாட்போர் ; சுளுகு . 
டாகத் திருகு . 

sword .proof , a . வாளுக்கு அதை ; வாட்குத்தினைத் தாங்க 
sriv al eye , n . ஓரக்கண் 

வல்ல , வான் காப்பான . 


104 ? 
sword - rack 

sympathetic 
sword - rack , n . வாள் மாட்டு சட்டம் . 

syllep sis , n . ஒருவழித் தழுவல் மயக்க அணி ; ( இலக் . ) ஒரு 
Sword sman , n . வாள்வீரர் , வாட்போர் வல்லுநர் . 

வழித் தழுவல் வழக்கு ; pl . syllep ses . 
Swords manship , n , வாட்போர்த்திறம் . 

syllep tic , a . ஒருவழித் தழுவல் மயக்க அணி சார்ந்த ; { இலக் ) 
Sword -tail , 11. நடு அமெரிக்க நன்னீர்மீன் வகை . 

ஒருவழித் தழுவலான .. 

syllogism , 1. ( அள . ) முக்கூற்று முடிவு ; விதி தரு முறை 
• Swore , n. sWear என்பதன் இறந்த காலம் . 

வாதம் ; நேரியல் வாத முறை ; ( தொ . ) false syllogism , 
Sworn , a . சான்று பகரப்பட்ட ; கையெழுத்திட்டு உறுதி 

போலி முக்கூற்று முடிவு ; பிழை முக்கூற்று முடிவு . 
யளிக்கப்பட்ட ; ஆணைக்குக் கட்டுப்பட்ட ; உறுதிமொழி 
எடுத்துக்கொண்ட ; ஆணையிட்டது போன்று உறுதியான ; 

syllogis tic , syllogis tical , a . ( அள . ) முக்கூற்று முடிவு 

சார்ந்த ; விதிதரு முறையான ; நேரியல் வாத முறையான . 
மாறாத , பற்றுறுதி கொண்டுள்ள ; ( தொ . ) Sworn broker , 
தொழிலில் உண்மையாயிருக்க உறுதி எடுத்துக்கொண்ட 

syll ogize , v . முக்கூற்று முடிபு பயன்படுத்து ; விதிதரு 
தரகர் ; Sworn enemies , வெளிப்படை எதிரிகள் ; தீவிரப் 

முறை பயன்படுத்து ; வாதங்களை முக்கூற்று முறையில் 
பகைவர் : sworn in , பதவியேற்பு வகையில் உறுதிமொழி 

செறிவி ; விதியை முக்கூற்று முறைப்படி வருவி . 
எடுத்துக்கொண்டுள்ள . 

sylph , n . ஆரணங்கு ; ஐம்பெரும்பூதம் சார்ந்த தெய்வதம் : 
sworn , v . swear என்பதன் முற்றெச்ச வடிவம் . 

நிலத்தெய்வதம் ; நீர்த்தெய்வதம் ; அழல்தெய்வதம் ; இம் 

மென ஒலிக்கும் பறவை வகை . 
swot, n. ( இழி . ) கடும் பாடப்பயிற்சி , பொட்டை மனப் 

syl van , a . முல்லை சார்ந்த . 
• பாடம் ; V. கடுமுயற்சி செய்து படி . 
swum , v . swim என்பதன் முற்றெச்ச வடிவம் . 

syl viculture , n . காடு வளர்ப்பு . 
swung , v . swing என்பதன் இறந்தகால - முற்றெச்ச வடிவம் . 

sym bion , sym boint, n . ஒத்துடன் - நிற்றி , ஒருங்கொத் 

தியை வாழ்வுத் திறமுடைய உயிர்களுள் ஒன்று . 
Syb arite , n . சிபாரிஸ் ( Sybaris ) என்ற இத்தாலி நாட்டுப் 

symbios is, 11. இணைவாழ்வுத் திறம் , ஒத்தியை வாழ்வுப் 
பண்டைக் கிரேக்க குடியேற்ற நகரத்தார் ; ஊதாரிச் செல 

பண்பு . 
வினர் ; சொகுசு வாழ்வினர் . 

symbiot ic , a . இணை திற வாழ்வுத் திறமுடைய . 
sybarit ic , a . சொகுசு வாழ்வுடைய . 

symbiot ically , adv. இணைவாழ்வுத் திறம்பட ; இணை 
syb aritism , n . ஊதாரி வாழ்வுக் கொள்கை . 

வாழ்வுத் திறச் சார்பாக . 
syc amine , 11. ( விவி . ) கரு முசுக்கட்டை மரம் . 

sym bol , n . சின்னம் , அடையாளம் ; இடுகுறி , பொதுக் 
syc amore, 11. அத்தியின மரவகை . 

குறியீடு ; நினைவுக்குறிப்புச் சின்னம் ; பொதுநிலைக் குழூஉக் 
Syce , n . வேலையாள் . 

குறி ; தனித்துறைக் குழூஉக் குறி ; v . ( அரு . ) அடை 
sycee , n . சீன முத்திரை வெள்ளிக்கட்டி , சீன நாட்டில் 

யாளமாயிரு ; குறித்துக் காட்டு . 
நிறுத்து நாணயம்போல வழங்கப்பட்ட மாற்று முத்திரை 

symbol ic , symbol ical , a . குறியீடாயமைந்த ; அடை 
யிடப்பட்ட வெள்ளிப்பாளம் . 

யாளமான ; உருவக வடிவான , குறியீட்டுருவான . 
sychnocarp ous, a . ( தாவ . ) பலமுறை கனி தருகிற ; வற்றா 

sym bolism , 11. குறியீட்டமர்வு . 
வளந்தருகிற . 

sym bolize , v . சின்னமாயமை ; அடையாளமாயிரு ; சங்கேத 
sycon ium , 1. ( தாவ . ) அத்தியினக் காய் , பல்விதைகளாக 

மாகத் தெரிவி , குறித்துக்காட்டு ; குறியீட்டாற் குறிப்பிடு ; 
முதிர்வுறும் முதிராச் சதைத்தோடு ; pl . sycon is . 

குறியீடுகளால் தெரிவி ; உருவகமாகக் குறிப்பிடு ; உருவகச் 

சார்பு புகுத்து . 
syc ophancy , n . அண்டிப்பிழைப்பு , ஒட்டி வாழ்வு ; கொத் 

symmet ric , symmet rical, a . செவ்வொழுங்கான ; செஞ் 
தடிமைத்தனம் . 

சீரான ; செப்பமுடைய ; ( தாவ . ) சரிசீரமைவுடைய , உறுப்புக் 
syc ophant , n . அண்டிப் பிழைப்போர் ; கெஞ்சிப் பிழைப்பவர் ; 

களை ஒத்த எண்ணிக்கையுடையனவாகக் கொண்ட , 
கொத்தடிமையர் . 
sycophan tic . a . அண்டிப் பிழைக்கிற ; ஒட்டி வாழ்கிற ; 

symmet rically , adu . ஒத்தியைவாக ; செவ்வொழுங்காக 
கெஞ்சிப் பிழைக்கிற ; அடிமைத்தன மிக்க . 

symm etry , 1. செவ்வொழுங்கு ; இருபுடை இயைவு ; உறுப்பு 

ஒப்பியைவழகு ; செப்பம் , ஒத்திசைவு , செஞ்சீர்மை , ஒத்த 
sycos is, n . கத்திப் பரு , தாடைத் தோல்நோய் . 

கூறுகள் ஆக்கவல்ல அமைவு ; ( தாவ . ) சரிசீரமைவு , உறுப் 
Sy enite , n . களிமப் பாறை வகை . 

புக்கள் ஒத்த எண்ணிக்கையுடையனவாக அமையுந் தன்மை . 
syll abary, n. அசையெழுத்து முறை , மொழிகளில் எழுத்துப் 

sympal mograph , n . ஒலியலைப் பதிவுக்கருவி . 
போலப் பயன்படும் அசைக் குறியீட்டு முறை . 

sympathet ic , n . பரிவதிர்வுத் தொகுதி , ஒப்பியைவதிர்வு 
syllab ic . a . அசை சார்ந்த ; அசைக்குரிய ; அசை வடிவான ; 

மண்டலம் ; உடனதிர்வு நரம்பு ; பைங்கணர் , வசிய ஆற்ற 
அசைபோன்ற ; அசைமுறையான ; முழு அசைக்குறியீடான ; 

லுக்கு எளிதில் ஆட்படத்தக்க தனி இயல்புடையவர் ; a . 
அசை ஒலியுடைய , அசை அசையாக ஒலிக்கிற. 

ஒத்துணர்வுக்குரிய ; ஒத்துணர்வுடைய ; ஒத்துணர்வு காரண 
syllab icate , U. அசைப்படுத்து ; அசை அசையாக அலகிடு ; மான ; ஒத்துணர்வு தூண்டக்கூடிய ; பரிவிரக்கஞ் சார்ந்த ; 
அசை அசையாகப் பிரி ; அசை அசையாக ஒலி . 

பரிவிரக்கமுடைய ; பரிவிரக்கத் தூண்டுகிற ; பரிவிரக்கங் 
syllabica tion , n . அசை அலகீடு ; அசைப்பிரிவீடு ; அசை காட்டுகிற ; பரிவிரக்கங் குறித்த ; பரிவிரக்கம் தெரிவிக்கிற ; 
யொலிப்பு . 

பரிவிரக்கம் உண்டுபண்ணுகிற ; உணர்வலையால் தூண்டப் 
syllabifica tion , n . அசைப்பிரிவீடு ; அசையலகு முறை . 

பட்ட ; உணர்வதிர்வலை தூண்டுகிற ; உணர்வதிர்வலை 
syllab ify , U. அசை ஆக்கு , அசை அசையாகப் பிரி , அசை 

களைச் சூழப் பரவவிடுகிற ; வாசகர் உளங் தொடுகிற ; பரி 
அலகிடு . 

வதிர்வு சார்ந்த ; உடனதிர்வியைபுடைய ; உடன 

னதிர்வொலி 
syll abize , U. அசையாகப் பிரி . 

யுடைய ; ( தொ . ) sympathetic ink , மாய மை , வெப்பத் 

தொடர்பூட்டினாலன்றிக் கட்புலனாகாத மை ; sympathetic 
syll able , 11. அசை ; 3. அசை அசையாய் உச்சரி ; தெளிவாய் 

landscape , தொடர்புறவால் உணர்ச்சி தூண்டுங் காட்சிப் 
உச்சரி ; ( செய் . ) பெயர் குறி , சொற்குறியிடு . 

படம் ; sympathetic nerve , உடனதிர்வலை நரம்பு ; தண் 
syll abus , n . பாடத்திட்டம் ; வேலை நடைமுறைத் திட்டம் ; டெலும்பு கடந்து செல்லும் இருநரம்புகளுள் ஒன்று ; 
சொற்பொழிவுத் தலைப்புக்குறிப்புத் தொகுதி ; ரோமன் sympathetic pain , தொடர்புணர்ச்சியால் ஏற்படும் நோவு ; 
கத்தோலிக்க வழக்கில் போப்பாண்டவரால் கண்டிக்கப்பட்ட sympathetic resonance , வளிநிலைத் தொடர்புறவு காரணமாக 
கொள்கை நடைமுறைத் தொகுதிப்பட்டியல் . 

ஏற்படும் ஒலியதிர்வு ; Tympathetic sound , வளிநிலைத் 


1048 
sympathize 

syncope 
தொடர்புறவு காரணமாக ஏற்படும் ஒலி ; sympathetic strike , symptomat ics , symptomatol ogy , n . நோய்க்குறி 
பரிவு வேலைநிறுத்தம் , ஒத்துணர் வேலை நிறுத்தம் : ஆய்வியல் ; நோய்க்குறி நூல் . 
sympathetic string , வளிநிலைத்தொடர்பு காரணமாக ஒலி 

sympto sis , n . தேய்வு , மெலிவு . 
யதிர்வுக்கு உட்படுங் கயிறு . 

synaer esis, n . ஈருயிர் எழுத்துக்கள் ஒன்றுதல் , ஐபோலா தல் . 
sym pathize , U. ஒத்துணர்வு காட்டு ; உடனொத்துணர் ; 

synaesthe sia , 11. பிறிதிட உணர்வு , உறுத்திய இடத்தன்றிப் 
பரிவிரக்கங்கொள் ; மற்றவர் மனப்பாங்கு உணர் ; உட 

பிறிதிடம் ஊறுணர்வு ஏற்படுங் கோளாறு ; பிரிது நுகர் 
னிரங்கு ; ஒத்தியைபுகொள் ; உடனதிர்வு கொள் . 

வுணர்வு , நுகர்ந்தவர் நுகர்வுப் பொருளை மாறுபட உணரும் 
sym pathy , 11. ஒத்துணர்வு ; உணர்ச்சி ஒருமைப்பாடு ; ஒத்த உணர்வு . 
உள்ளுணர்வீடுபாடு ; ஒத்துணர்வாற்றல் , உடனுணர்வுத் 

synago gical , a . யூத வழிபாட்டுத் திருக்கூட்டஞ் சார்ந்த ; 
திறம் ; பரிவு ; பரிவிரக்கம் ; உணர்வொத்தியைபு ; கருத்து 

யூதத் திருக்கோயிலுக்குரிய . 
ஒப்பியைபு ; ஒத்தியை பதிர்வு ; உடனதிர்வுத் தொடர்பு . 

syn agogue, n . யூதர் திருக்கோயில் ; யூதர் வழிபாட்டுத் 
sympel mous , a . இணைமடக்கான , பறவை வகையில் கால் 

திருக்கூட்டம் ; யூத சமயத் திருக்கூட்டங் கூடுமிடம் . 
விரல்கள் ஒருங்குமடங்கும்படி விரல் நரம்பு நாண்கள் ஒருங் 

synallagmat ic , a ஒருவர்க்கொருவர் கட்டாயமான , பரஸ் 
கிணைவு பெற்றுள்ள . 

பரம் அனுசரிக்க வேண்டிய . 
sympet alous , a . மலர்வகையில் ஒருங்கிணை இதழ்களை 

synaloeph a , n . ஈற்றுயிர் வருமொழி முதலுயிரோடு ஒன்று 
யுடைய ; செடிவகையில் ஒருங்கிணை இதழ் மலரினையுடைய 

தல் . 
sym phile , n . விருந்துயிர் , எறும்பு.கறையான் சமுதாயத் synan therous, a . பூவிழைக் குழலியான , பூவிழைகள் சூலகம் 
தில் உடன்வாழும்படி வைத்து வளர்க்கப்பட்ட உயிர் ; பயில் சுற்றிய குழலாயிழைந்து பூந்துகட் பைகளை ஏந்திய . 
வுயிர் , எறும்பு - கரையான் சமுதாயத்தில் வைத்துப் பேணி 

synan thous , a . மலர்ப்பொலிவுடைய , மலரும் இலைகளும் 
வளர்க்கப்படும் உயிர் . 

ஒருங்கே தோன்று நிலையுடைய 
sym philism , 11. பயில்வுயிர்ப் பண்பு , எறும்பு - கறையான் 

synan thy , 1. மலர்ப்பொலிவு . 
சமுதாயத்தில் விருந்துயிராகவோ பயில்வுயிராகவோ பிற 

synaphe ia , synaphei a , n. குளகத் தொடர்பு . 
உயிர் வைத்து வளர்க்கப்படும் பண்பு . 

syn archy , n . கூட்டு இறைமை . 
sym philous , a . பயில்வுயிர் இணைவுப் பண்புடைய . 

synarthros is , n . அசையா மூட்டுவாய் . 
symphon ious, a. இசை வகையில் ஒத்திசைவான ; ஓசை 
வகையில் ஒத்தியைந்த . 

syn carp , n . தொகைக்கனி , அத்திக்காய் போன்ற பல் காய் 

ஒருதோட்டுத் தொகுதி . 
sym phonist, n . சுரமேளம் பாடுபவர் ; சுரமேள இசை 
இயற்றுநர் . 

syncarp ous, a . கனி வகையில் தொகையான ; தொகைக்கனி 

யினையுடைய ; அத்தியினஞ் சார்ந்த . 
sym phony , 1. இயைவுகொள் பல்லியம் ; கூடுகொள் இன் 
னியம் . 

synchondros is , n . குருத்தெலும்புப் பிணைப்பு . 
symphyll ous, a . கூட்டிலைவாய்ந்த , ஒருங்கியைந்த இலை 

synchore sis , n . வாதமுறைச் சலுகை , ஊக்கர் ஒடுக்கம் . 
களையுடைய . 

syn chronal , synchron ic, synchron ical , a . ஒரே 

காலத்தில் நிகழ்கிற , ஒரே காலத்தில் ஒருங்கு நிகழ்கிற . 
symphys eal , a . கூட்டிணைவளர்ச்சி சார்ந்த ; ஒருங்கிணைந்து 
வளர்கிற . 

synch ronism , n. ஒருங்கு நிகழ்வு ; நிகழ்வொருமை ; ஒரே 
symphyseot omy , n . கூட்டிணை வளர்ச்சி அறுவை . 

காலத்திற்குரிய நிகழ்ச்சி ; ஒரே கால நிகழ்ச்சிகளுள் ஒன்று ; 

வரலாற்றில் சமகால இணைவுக் காட்சித் திட்டம் ; பல்நிகழ்வுக் 
sym physis , n . கூட்டிணை வளர்ச்சி ; எலும்பொருங்கிணைவு ; 

கூற்றிணைக் கதைக் காட்சி ; தொலைக்காட்சி - திரைப்படத் 
கூட்டுக் கணு . 

துறைகளில் ஒளி ஒலி ஒன்றிப்பு . 
symphyt ic , a . கலந்திணைந்து வளர்ந்த 

synchroniza tion , 1. ஒரேகால நிகழ்வு ; ஒருகணத் தொகை 
sympiesom eter , n. நீரோட்ட வேகமானி ; அழுத்தவளி நிகழ்வு ; பல்நிகழ்வொருகண இசைவு , 

யிணைவுப் பாரமானி ; நீர்மத்துடனிணைவாக அழுத்தமிக்க synch ronize , v . ஒரே காலத்ததாக நிகழ் ; ஒத்த காலத்தன 
வளியும் அழுத்த அளவையாகப் பயன்படுத்தப்படும் வளி 

வாகக் குறி ; மணிப்பொறிகளைச் சமகாலங்காட்டுவி ; காலக் 
மண்டல அழுத்தமானி. 

கட்டளைப்படுத்து ; ஒத்த காலத்தவராகக் குறிப்பிடு 
sympod ial, a . கிளைத்தொடர் தண்டுருவான , கணுத்தோறுங் synchro tron , 1. மின்மவிசைப் பெருக்கமூட்டப் பயன்படும் 
கிளையே தண்டாகத் தொடர்கிற . 

மின்காந்த விசை இணைவமைவு . 
sympod ially, adv . கிளைத்தொடர் தண்டுருவாக , கணுத் syn chysis , n ; தீப்பொறிக்கண்ணோய் ; சொற்குழப்பம் . 
தோறுங் கிளையே தண்டாகத் தொடரும் வகையில் . 

synclas tic , a . முற்றிலும் உட்குழிவான . 
sympod ium , n . கிளைத்தொடர்த் தண்டு , கணுத்தோறுங் synclin al , n . ( மண் . ) மைவரை மடிவுப்படுகை ; a . ( மண் . ) 
கிளையே தண்டாக அமையும் தண்டமைவு . 

மையச் சாய்வான , ஒருபுள்ளி நாடச் சாய்வுத் தளமாயுள்ள ; 
sympos iarch , 11 . புணர்கூட்டாயர் ; கூட்டுலா விருந்து 

மைவரைச்சாய்வான , ஒரு கோட்டில் முற்றிலுஞ் சாய்வுத் 
முதல்வர் ; பத்திரிகைக் கட்டுரையரங்கத் தொகுப்பு முதல்வர் ; தளமாயுள்ள . 
பொதுமேடைக் கருத்தரங்கத் தலைவர் . 

syn cline , n . ( மண் . ) மைவரை மடிவுப்படுகை . 
sympo siast , n . கருத்தரங்கிற் பங்குபெறுவோர் . 

synclino rium , n . இடையுறழ்வுகளையுடைய பெரு மைவரை 
sympos ium , n . கருத்தரங்கு ; கருத்துக் 

கோவை ; 

மடிவுப்படுகை . 
கூட்டுலா விருந்து . 

syn copate , v . இடைக்குறைப்படுத்து ; ( இசை . ) ஓசையில் 
symp tom , n . நோய்க்குறி ; தனிச்சிறப்புக்குறி ; ( தொ . ) 

இழுப்பிசையாக்கு , செயற்கையாக அழுத்தமாற்றிச் சந்தத் 
objective symptoms , நோயாளிக்கு மட்டுமன்றிப் பிறர்க்குந் 

தைத் தற்காலிகமாக வேறுபடுத்து . 
தெரியும் நோய்க்குறிகள் ; subjective symptoms , நோயா 

sync opated , a . இடைக்குறுக்கமான . 
ளிக்குமட்டுந் தெரியும் நோய்க்குறிகள் . 

syncopa tion , n . ( இலக் . ) இடைக்குறைப்படுத்துதல் . 
symptomat ic , a . நோய்க்குறி சார்ந்த ; தனிப்படக் குறித்துக் sync ope , 1. ( இலக். ) இடைக்குறை ; இடையசைக்குறை ; 
காட்டுகிற ; நேரறிகுறியான ; மேல்வருகை குறித்த ; மேற் சொல்லின் இடையெழுத்துக் குறைவடிவம் ; ( மரு . ) குருதி 
படர் வளர்ச்சி குறித்துக்காட்டுகிற . 

மயக்கம் , குருதியழுத்தக் குறையால் ஏற்படும் உணர்விழப்பு ; 


1049 . 


syncopic 


synthesis 


( இசை . ) அழுத்தமாற்றச் சந்தத் திரிபு ; ( இசை. ) குரலிணைவால் 
ஏற்படும் சுர இழைவு . 
syncop ic , syncop tic, a . இடைக்குறை சார்ந்த ; இடைக் 

குறுக்கம் உடைய . 
syn cotyled onous, a . இரு கதுப்பிணைவான . 
syncre tic, a . சமரசஞ் சார்ந்த . 
syn cretism , n . சமரசப் பண்பு ; சமயக் கிளைகளிடையே 

சமரச இணைப்பு ; பல்சமய இணைப்புக் குளறுபடி . 
syn cretist , 1 , பொதுச்சமய முயற்சியாளர் . 
syncretis tic , a . பொதுச்சமய சமரச முயற்சிக்குரிய . 
syn cretize , U. ஒருமைப்படுத்த முயலு . 
sync ro- mesh , 1. உந்துவிசை மாற்றமைவு , உந்து வண்டி 
களில் விசைமாற்றுப் பற்சக்கர இடை உராய்வமைவு ; a . 
உந்துவிசை மாற்றமைவு சார்ந்த , பற்சக்கர விசைமாற்றுக்கு 
உதவும் வகையில் தற்காலிகச் சமவிசை பேணும் வகையில் 
இடை உராய்வு அமைவுடைய . 
syncyt ium , n . பல கருவுள் உயிர்ம அணு , கருவுட்கள் பலப் 
பல அடங்கினும் ஒரே உயிர்மமா யமைந்து செயலாற்றும் 
ஊன்மத் திரள் ; pl . syncy tia . 
syndac tyl , syndac tylous, a . இடைத்தோலால் ஒன்றுபட் 
டிணைந்த விரல்களையுடைய , வாத்தின் கால்விரல்கள் போன் 
றிணைந்த . 
syndac tylism , n . இடைத்தோல் விரலிணைவமைவு . 
syndesmog raphy, n . எலும்பிணைப்புத் தசைநாண் பற்றிய 

ஆய்வியல் விவர விரிவுரை. 
syndesmol ogy , n . எலும்பிணைப்புத் தசைநாண் ஆய்வு 

நூல் . 
syndesmos is , n . எலும்புத் தசைநாண் இணைப்பு . 
syndesmot ic, a . எலும்புத் தசைநாண் இணைப்புச் சார்ந்த . 
syndet ic , a . இணைப்பிடைச்சொல் சார்ந்த ; இணைப்பிடைச் 

சொல்லைப் பயன்படுத்துகிற . 
syn dic , 11. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாமன்ற ஆட்சிக் 
குழுவினர் ; மாநகராட்சிமன்ற உரிமைமுறைப் பேராள் ; 
சுங்க உரிமைப் பேராள் ; வணிகச் சங்க உரிமைப் பேராள் ; 
குற்ற நடுவர் ; மாநகராட்சிமன்ற முதல்வர் ; பண்டைக் 
கிரேக்க நாட்டில் முறைவர் , நடுவர் , உரிமைத் தூதுவர் . 
syn dical, a . செயலுரிமைப் பேராளர் சார்ந்த . 
syn dicalism , 11. தொழிற்சங்க ஆட்சி இயக்கம் , வேலை 
நிறுத்த முதலிய நடைமுறைச் செயல்கள் மூலம் தொழிலாளரே 
உற்பத்தி யுரிமையைத் தம்பால் மாற்றி யமைத்துக்கொள்ளும் 
நோக்கமுடைய இயக்கம் . 
syn dicate , n . கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாமன்ற ஆட்சிக் 
குழு ; வணிக மன்றக் கூட்டவை , பொதுநல நோக்குடன் 
அமைக்கப்பட்ட வணிக மன்றங்களின் கூட்டு ; உரிமை 
விளம்பரக் குழு , இலக்கியப் படைப்புக்களின் உரிமைகளை 
வாங்கி ஒரே சமயத்தில் பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்து 
வதற்கென அமைந்த குழு ; குத்தகைக் குழு, வேட்டை - மீன் 
பிடிப்பு ஆகிய துறைகளில் உரிமைகளைக் குத்தகையாகப் 
பெற்றுக்கொள்ளும் குழு ; 0. ஆட்சிக்குழுவாக உருவாக்கு ; 
உரிமைக்குழுவாக அமைவி ; உரிமைக் குழுவாகச் செயலாற்று ; 
ஆட்சிக்குழுவாகச் செயற்படு ; குழுவாக நின்று உரிமை 
பெற முயலு . 
syndica tion , n. உரிமைக் குழு நிறுவுகை ; உரிமைக் குழு 
அமைவு ; ஆட்சிக் குழுவாகச் செயலாற்றுதல் ; ஆட்சிக் குழு , 
உரிமைக் குழு . 
syndica tor , 1. பொருட்கூட்டமைப்பின் சார்பிற் கொடுக்கல் 

வாங்கல் செய்பவர் . 
syn drome , n . நோய்க்குறி ஒத்திசைவு , ஒத்திசைவு நோய்க் 

குறித் தொகுதி . ) 
Syne, adu . இருந்து , வேளையிலிருந்து , காலந்தொட்டு . 
synec doche , tt . ( இலக் ) ஆகுபெயர் , சினையாகு பெயர் ; 
முதலாகு பெயர் . 

133 . 


syner esis , n . உயிரெழுத்து ஒன்றுதல் . 
syn esis , n . ( இலக் ) பொருட்கொண்டுகூட்டு , அந்வய 

அமைப்பு . 
syngen esis , n . இருபாலணுப் பொலிவுக் கருவாக்கம் . 
syn gnathous , a . மீன் வகையில் கூம்பாக ஒட்டியிணைந்த 

தாடைகளையுடைய . 
synizes is , 11 , ( இலக் . ) ஈர் உயிரொலி ஒன்றிய உச்சரிப்பு ; 
விழித்திரை மூடாக்கு , பார்வையிழக்கும்படி விழித்திரை 
கவிதல் ; இன அணுமக் குறைமம் , கருவணுப் பிளவீட்டுப் 
பருவத்தில் நிறக்கீற்றொதுக்கம் 
syn od , n . குரு மன்றம் , சமய குருமாரின் குழு ; குருமார் 
கூட்டம் ; மாவட்டக் குருமார் சபை ; நாட்டுக் குருமார் 
பேரவை ; உலகக் குருமார் மாநாடு ; சமய ஆட்சிக் குழு . 
முறைமன்றம் ; சொற்போர்க் கூட்டம் ; ( வான் . ) கோள் . 
விண்மீன் குழுமம் . 
synoe cious , a . தாவரங்களுள் ஆண் பெண் உறுப்புக்களை 

ஒருங்கே ஒரு கொத்தினுட் கொண்ட ; முரண் தொடையான . 
syn onym , n . ஒரு பொருட் பன்மொழி ; 

பன்மொழி ; இணைபொருட் 
சொல் . 
synonym ic , a . ஒருபொருட் பன்மொழி சார்ந்த ; இணைபொரு 

ளுடைய . 
synonym ity , n . ஒரே பொருளுடைமை ; . பொருளொப் 

புடைமை . 
synon ymous , a . ஒரே பொருள் உடைய , ஒருபொருட் பிற 

சொல்லான . 
synon ymy , n . ஒருபொருட் சொல் வழக்கு உத்தி , 
ஒரே பொருளுடைமை ; அழுத்தம் பற்றி ஒருபொருட் பல சொல் 
வழங்கும் முறை ; ஒரு பொருட் பலசொல் தொகுதி ; இணை 
பொருட் சொல்லாய்வு ; ஒரு பொருட் பன்மொழி ஆய்வு ஏடு . 
synop sis , 11. பொருட் சுருக்கம் ; பொழிப்பு மணிச்சுருக்கம் ; 

செறிவு ; pl . synop ses . 
synop tic , synop tical . n . வாய்மொழியார் , விவிலிய ஏட் 
டின் ஆசிரியர் மாத்யூ - மார்க் - லியூக் ஆகியோருள் ஒருவர் ; a . 
பொழிப்பான ; பொதுச்சுருக்க விவரமான ; ( தொ . ) synoptic 
chart , (வானிலை . ) பொதுக் காலநிலை விவரப்படம் ; synoptic 
gospels , அருட்டிரு ஜான் அல்லாத மற்றை ஆசிரியரது 
பொது விவிலியம் . 
synop tist , 11. பொதுத்தொகுப்பாளர் ; அருள்மொழி விவரம் 
தந்துள்ள அருட்டிரு மாத்யூ - மார்க் - லியூக் ஆகிய மூவருள் 
ஒருவர் , 
synosteol ogy , n . உடல் மூட்டிணைப்பு நூல் . 
synosteos is , synostos is , 1. எலும்புக்கூட்டொருமை . 
synov ia , 1. உயவுநீர் , எலும்பு மூட்டிணைப்புள் கசிவுறும் 

உயவுநீர்மம் . 
synov ial, a . உயவுநீர்மஞ் சார்ந்த ; உயவான , இயக்கத் 

துக்கு வேண்டிய இளக்கந் தருகிற . 
syntac tic , syntac tical, a . சொற்றொடரியலான , சொற் 

றொடர்பு சார்ந்த . 
syntag ma , n . முறைத்தொகுப்பு ; pl . syntag mata . 
syn tax , 11. சொற்றொடரியல் . 
syntec tic, syntec tical , a . இளகலான ; உருகுகிற ; மெலி 

வான . 
syntex is, 1. இளகல் ; உருகல் : மெலிதல் . 
syn thesis , n . கூட்டிணைப்பு ; இணைப்பாக்கம் ; பல்பொருட் 
சேர்க்கை ; கூட்டு , கலவை ; உறுப்பிணைவு ; கூறிணைவாச 

( அள . ) கருத்துக் கூட்டாக்கம் ; ஆக்கக்கோள் ; 
தொகுப்புக்கோள் ; ( வேதி . ) செயற்கைச் சேர்மப்பொருள் 
ஆக்கம் ; ( மொழி . , இலக் . ) சொற்கூட்டிணைப்பாக்கம் , முன் 
வைப்பின்றி உருபு விகுதிகளாலேயே சொல் திரிபாக்கமுறை ; 
( அறு . ) மீட்டிணைப்பு , அறுத்துப் பிரிக்கப்பட்ட பகுதிகளை 
சேர்த்தல் , 


கம் ; 


கால 


1050 
synthesist 

syzy gy 
syn thesist , n . தொகுப்பிணைவாளர். 

லப்பாகு ; ( தொ . ) golden syrup , பாகு வகையின் வாணிகப் 

பெயர் . 
syn thesize , v . சேர்த்திணை ; பல்பொருள் ஒன்றுசேர்த்து 
இணை ; இணைத்துருவாக்கு ; தொகுத்து நோக்கு .. 

Syssarcos is , n. எலும்பிடைத் தசைத்தொடர்பு . 
synthet ic , a . கூட்டிணைப்பு முறை சார்ந்த ; கூட்டிணைப்பா systal tic, a . விரிந்து சுருங்குகிற ; விரிந்து சுருங்கித் துடி 
லான ; கூட்டிக் 
கூட்டிணைப்பிற்குரிய ; கூட்டிணைப்புட்கொண்ட ; 

துடிக்கிற . 
கூட்டியிணைத்து உருவாக்கப்பட்ட ; பல்பொருளாக்கமான ; sys tem , n . முறை , ஒழுங்கு ; முறைமை , ஒழுங்குடைமை ; 
இணைப்பாக்கமான ; செயற்கைச் சேர்மமான ; தொகுத்துப் ஒழுங்குமுறை ; வகைமுறை ; வகுப்பு தொகுப்புமுறை ; 
பார்க்கிற . 

அமைப்புமுறை ; செயல் ஒழுங்கமைதி முறை ; உடல் ; 
synthet ical , a .. இணைவிப்பான ; பல்பொருளாக்கமான ; திட்டம் ; அமைப்பு ; விதிமுறைச் சட்ட அமைப்பு ; அமைப் 
கூட்டிணைப்பு முறை சார்ந்த ; தொகுப்பு நோக்குடைய . 

பாதாரம் ; கட்டுக்கோப்பு முழுமைத்தொகுதி ; தொகுதி 

வட்டம் ; கோவை ; கோசம் ; மண்டலம் ; கோப்பு ; அண்டம் ; 
syn thetist , 11. பொருட் கூட்டிணைப்பாளர் ; தொகுத்துக் 

சேர்வை ; முழுநிறை வட்டம் ; பல்பெருக்கத் தொகுப்பு ; 
காண்பவர் . 

ஒருங்கியங்கும் கருவித் தொகுதி ; ஒருமுகப்பட்ட பல்கிளைப் 
syn thetize , U. தொகுத்துக் காண் . 

பரப்பு ; ஒரே ஆக்கப் பண்புடைய கூறுகளின் முழுமொத்தம் ; 
syn thronus , n . . மாவட்டக் குருவின் பலிபீடப் பின் தொடர்புடைய பல்பொருள் குவை ; ஒருசீர் ஆன வரிசை ; 
இருக்கை . 

ஒரு பயனோக்கிய உறுப்புத் தொகை ; விளக்கக் கோட்பாட்டு 
syn tonic, a . சேணொலிக் கருவிகலத்தில் அதிர்வுகள் இயை 

வகை ; அறிவு விளக்கக் கோவை ; அறிவியல் கோட்பாட்டுத் 
கின்ற . 

தொகுதி ; சமயக்கொள்கைப் பரப்பு ; ( மெய் . ) விளக்கவகைக் 

கோட்பாடு ; ( இயற் . ) மணியுருப்படிவின் தனி அமைவுவகை ; 
syn tony , n . சேணொலிக் கருவிகலத்தில் அதிர்வுகளின் 

( வான் . ) அண்டம் , ஒருங்கியங்கு கோளத் தொகுதி ; 
இசைவு . 

( இசை . ) வரித்தொகுப்புக் குறிமுறை ; ( மண் . ) அடுக்குப் 
syph er , v . பலகை இழைத்திணை , பலகை வகையில் ஓரங்கள் 

படுகைப் பரப்பு ; ( இலக் . ) கிரேக்கமொழி வழக்கில் வரிப் 
ஒன்றன் மேல் ஒன்றாக அமையும்படி மேற்பரப்பைச் சரிசீராக 

பாத் தொடர் கோவை ; ( தொ . ) digestive system , செரிமான 
இழைத்தமை . 

கோசம் ; mountain system , மலையடுக்குத் தொகுதி ; 
syph er - joint, n . இழைப்பிணைப்பு , பலகை வகையில் ஓரங் muscular system , தசை மண்டலம் ; nervous system , நரம்பு 
களை ஒன்றன்மேல் ஒன்றாக்கி மேற்பரப்பை இழைத்து ஏற் மண்டலம் ; Ptolemaic system , டாலமி வான நூற் 
படுத்தும் இணைப்பு . 

கொள்கை ; railway system , இருப்பூர்தித் தொகுதி ; இருப் 
syph ilis , 1. கிரந்தி , மேகப் புண் ; ( தொ . ) primary syphilis , 

பூர்திப் பெரு நெறி அமைப்பு ; river system , ஆற்றுத் 
முதனிலை மேகப் புண் , சில உறுப்புக்களை மட்டும் தாக்குந் 

தொகுதி , ஆறும் உடனாறுகளுஞ் சேர்ந்த பரப்பு ; s )lar system , 
தொடக்கநிலை மேக நோய் ; secondary syphilis , துணை நிலை 

ஞாயிற்று அண்டம் , ஞாயிறும் அதன் சார்புச் சுற்றுக்கோளங் 
மேகப் புண் , தோல் மென்றொலி முதலியவற்றையும் தாக்கும் 

களும் அடங்கிய மண்டலம் ; system of government , ஆட்சி 
மேக நோய் ; tertiary syphilis , இறுதிநிலை மேகப் புண் , 

முறை ; system of philosophy , மெய்விளக்கக் கோட்பாட்டு 
எலும்பு - தசை - மூளை முதலியவற்றையும் தாக்கும் மேக நோய் . முறை ; system of pulleys , கப்பிக்கோவை , ஒருங்கியங்கு 

கப்பித் தொடர் வரிசை ; the system , உடல் அமைப்பு , 
Sy riac , n . பண்டைய சிரியா நாட்டு மொழி , மேலை அராமிய 

systemat ic, a . முறையான ; முறைப்படுத்தப்பட்ட ; திட்டப் 
மொழி ; a . பண்டைய சிரியாநாட்டு மொழியிலுள்ள. 

படியான : திட்டமிட்டுச் செய்யப்பட்ட ; இடைவிடாப் 
-Sy rian , n . சிரியா நாட்டவர் ; a . சிரியா நாட்டிற்குரிய . 

பழக்கம் ஆக்கப்பட்ட ; முழுநிறை முனைப்புடைய ; விட்டு 
sy ringe, n . பீற்றுகுழல் ; விசைப்பீற்று மருந்தூசி ; தோட்ட விட்டு நிகழாத ; முழுமனம் ஊன்றிச் செய்த ; சிறிதும் 
விசைக் குத்து ஊசி ; 0. பீற்றுகுழலால் நீரிறை ; நீர்பீற்று ; இடைவிடாத . 
விசைப்பீற்று மருந்து குத்திச் செலுத்து ; தாவரத்திற்கு systemat ically , adv. முறையாக ; ஒழுங்காக ; முறை தவ 
விசைப்பீற்று மருந்து நீர் குத்திச் செலுத்து ; நீர்த்தாரையுள் றாமல் ; ஒழுங்கு குலையாமல் ; விடாத்தொடர் பழக்கமாக ; 
செலுத்தி அலம்பு ; ( தொ . ) hypodermic syringe , பீற்று திட்டமிட்டு ; திட்டமிட்டபடி ; முழுநிறைவாக ; எதுவும் 
மருந்தூசி , 

விட்டுவைக்காமல் ; முழுநிறை முனைப்புடன் ; முழுதும் மன 
syrin geal , a . காது உட்குழாய் சார்ந்த . 

மூன்றி . 
sy ringes, n . pl . syrinx , என்பதன் பன்மை வடிவங்களுள் sys tematism , n . முறைமை . 
ஒன்று . 

sys tematize, v . முறைப்படுத்து ; ஒழுங்குபடுத்து ; திட்ட 
syringit is , 1. காது உட்குழாயழற்சி நோய் . 

முறையாக்கு ; இடையறாப் பழக்கப்படுத்து ; முழுநிறை 
syringot omy , n. காது உட்குழல் அறுவை . 

வாக்கு . 
sy rinx , 1. நாணற்கீற்றுகளால் ஆன இசைக்கருவி வகை ; 

system ic , a . ( உட . ) உடலமைப்பு முழுதுஞ் சார்ந்த ; 
( தொல் . ) எகிப்திய கல்லறைகளில் உள்ள ஒடுங்கிய கற் 

உடலின் ஓர் உறுப்பு மட்டிலுஞ் சாராத . 
குடைவு வழி ; காது உட்குழாய் , தொண்டையிலிருந்து 

sys tole, 1 , ( உட . ) நெஞ்சுப்பைச் சுருங்கியக்கம் ; குருதி 
காதுக்குக் காற்றுக் கொண்டுசெல்லும் நுண்குழல் ; பறவை 

நாளச் சுருங்கியக்கம் . 
களின் 

உள்தொண்டையிலுள்ள பாடும் உறுப்பு ; pl. systol ic ; a . நெஞ்சுப்பைச் சுருங்கியக்கஞ் சார்ந்த . 
sy rinxes . 

sys tyle , a . தூண் வகையில் நெருக்க அமைவுடைய . 
sy rtis , ( ல. ) 1. புதைமணல் , மணற் புதைகுழி ; pl. syr tes . sys tylous, a . ( தாவ . ) ஒன்றுபட்ட சூலகங்களையுடைய . 
sy rup , n. இன்கொழுநீர் , தேங்கூழ் ; மருந்தொடு கலந்த syz ygy , 1. உவவுக்காலம் ; உவவுநிலை ; இரட்டையடி ; 
இன்தேம்பாகுநீர் ; கூழ்ப்பதநீர் , செறி சுரும்புச்சாறு ; வெல் ( வான் . ) கோள் இணைவு நிலை ; கோள் எதிர்வு நிலை . 


T 


T 


taboo 


n . டி என்னும் ஆங்கில எழுத்துவடிவம் ; டி 

என்னும் ஆங்கில எழுத்துவடிவான பொருள் ; 
( தொ :) cross the T s , நுட்ப நுணுக்கங் கவனி ; எடுத்துக் 
கொண்ட செய்தியை வற்புறுத்து ; marked with a T , 
திருடன் என்று பதிவு செய்யப்பட்ட ; to a T , துல்லியமாக . 
ta , n. குழந்தை வழக்கில் நன்றிக்குறிப்பு . 
tab , 1. கீற்று ; கீற்றுத் தொங்கல் ; கந்தல் இழை ; வார் ; 
புதைமிதி வாரின் பூண் ; தொங்க விடுவதற்கான முனை ; 
தொப்பியின் கா தருகான தொங்கல் ; ( படை . ) பதவி 
உரிமைக் கழுத்துப்பட்டைச் சின்னம் ; கணிப்புக் குறிப்பு ; 
3. ( பே - வ . ) வரிசைப்படுத்து ; அட்டவணையில் அமை ; பதிவு 
செய் . 
tab ard , ( வர . ) 1. முரட்டாடை , ஏழையர் அணியும் புற 
ஆடை ; படைவீரர் கவசப் புற ஆடை ; மன்னிலச்சினை 
பொறித்த கட்டியர் மேலங்கி . 
tab aret , n . நீர்வரைப் பட்டுக்கோடுகளிட்ட கருவிகல மூடு 

துணி வகை . 
tabasheer , tabashir , 1. வேய்மணி , மூங்கில் கணுமுளையி 

லிருந்து மருந்துக்குப் பயன்படுத்தப்படும் மணி வகை . 
tabb y , n . நீர்மடிப் பட்டுத்துகில் வகை ; கருங்கோட்டுப் பூனை 
வகை ; விட்டில் வகை ; வம்பளக்குங் கிழவி ; சீமைக்காரை 
வகை ; 3. நீர்மடி வரையிடு , ஆடையில் அலையொத்த வடிவு 

படியச்செய் . 
tabb y - cat , 1. பெண்பூனை ; பேரிளம்பெண் ; வம்படிமேடைப் 

பெண் . 
tabb y - moth , n . விட்டில் வகை . 
tabefac tion , 11. சோகை , மிகுமெலிவு . 
tab erdar , 1. ஆக்ஸ்போர்டு அரசியார் கல்லூரி மாணவர் . 
tab ernacle, n . கூடாரமனை , புடைபெயர் குடில் ; குடம்பை , 
மனித உடல் ; கோயிற் சாவடி ; யூதர் அலைவுகாலங் குறித்த 
வழக்கில் திருக்கோயிற் கூடாரம் ; வழிபாட்டுப் பாடம் ; கடை 
யுணாக் கொள்கலம் ; ( க - க . ) புரைமாடம் ; மேற்கட்டியிட்ட 
மாடக்குழி ; மேற்கட்டியிட்ட உச்சி ; உள்மடிப் பாய்மரம் , 
பாலங்கட்கு அடியிற் செல்லும்போது தாழ்த்தற்குரிய இரு 
தூணிடைக் குடைகுழிவுடைய பாய்மரம் ; 3. தங்கிடங் 
கொடு ; தங்கலுறு ; ( தொ . ) Feast of Tabernacles, இலை 
யுதிர்கால விழா , யூதர் வாழ்வின் உலாவியற் பருவ நினை 
வூட்டு விழாநாள் . 
tab ernacle - work , n . ( க - க . ) மாட வரிசை வேலைப்பாடு , 

சித்திர அமைப்புடைய கற்செதுக்கணி வேலைப்பாடு . 
tables , n . ( மரு . ) சோகை , மிகுமெலிவு . 
tabes cence, n. உடல் வற்றியுலர்தல் , உடல் மெலிவுக் 

கோளாறு . 
tabes cent , a . வற்றியுலர்ந்த , உடல் மெலிந்துணங்கிய . 
tabet ic , n . முள்ளந்தண்டு மெலிவுநோய் , கைகால் விளங் 
காமை ; a . முள்ளந்தண்டு மெலிவு நோயுற்ற , கைகால் 
விளங்காக் கோளாறுற்ற . 
tab ic , tab id , a . உடல் மெலிந்துணங்கிய , உடல்மெலிவுக் 

கோளாறுடைய . 
tab inet , n . பட்டு - கம்பளித் துகில் . 
tab lature, 1. மேசைச்சித்திரம் ; சுவரோவியம் ; இசைக்குறி 

மானம் . 
ta ble, n . மேசை ; மடக்குமேசைப் பாதி ; ஆட்டமேசை ; 
சூதாட்டமேசை ; பட்டறைமேசை ; இயந்திரப் பழுது 
வேலைப்பாட்டு மேசை ; உணவுமேசை ; விருந்துமேசை ; 
விருந்துப் பந்தி ; பந்தி உணவளவு ; பந்தி வரிசைமுறை 
உணவு ; பந்தி உணவுநயம் ; விருந்தினர் குழு ; குழுமம் , 
குழுத்தொகுதி ; சமதள நிலம் ; மேட்டுச் சமநிலம் ; கல்லறை 
மேடை ; கல்வெட்டிற்கான பட்டிகைக்கல் ; மணிக்கல்லின் 
பட்டைமுகப்பு ; இரு சமதள மணியுருப் பிழம்பு ; அணிகுட்டை 
முகப்புவிளிம்பு ; மரத்துண்டுச் சதுக்கம் ; கற்பாளம் ; தள 


அடுக்கு ; கபாலத் தளமட்டம் , மண்டையோட்டின் இருதளப் 
பரப்புக்களில் ஒன்று ; சட்டப் பட்டிகை ; சட்ட வகுப்பு ; 
வகுப்புமுறை ; தொகுதி ; தொகுதி வரிசை ; ஓவியச் சட்டப் 
பலகை ; பலகைச்சட்ட ஓவியம் ; ( க - க . ) தளக்கட்டடப்பகுதி ; 
மணிவாசகம் , மணிச்சுருக்க எழுத்துமூலம் ; எண் குறிப்புச் 
செய்திப் பட்டிகை ; ( கண . ) அளவைப்பட்டி ; 

அளவை 
வரிசைப்பட்டி ; பட்டியல் ; பாடத்திட்டத் தொகுதி ; பாட 
அட்டவணை ; அட்டவணை ; விளக்க அட்டவணை ; a . மேசைக் 
குரிய ; உணவுமேடைக்கான ; . மேசைபோன்ற ; உணவு 
வேளை சார்ந்த ; 3. அட்டவணைப்படுத்து ; சட்டமன்ற மேசை 
மீது வை ; பண்டம் வை , உடனடி பணங்கொடு ; விவாதத் 
திற்கு வை ; உணவுமேடை வாய்ப்புச் செய்துகொடு ; கட்டை 
களைப் பொருந்தும்படி தொகுத்திணைத்து வை ; ( கப் . ) பாய் 
களுக்கு ஓரமிட்டு வலிமைப்படுத்து ; ஒதுக்கி வை ; ( தொ . ) 
at table, மேசையில் ; உண்ணும்போது ; உணவு நேரத்தில் ; 
உண்ணும் நிலையில் ; lay on the table, சுணக்குவி ; ஒத்திப் 
போடு ; செயற்படாமல் வைத்திரு ; be on the table , சுணக்க 
மடை ; செயற்படாமற் கிட ; நீடித்து ஒத்திப்போடப்பட்ட 
நிலையில் இரு ; the tables of covenant , the tables of testi 
mony , the tables of the law , the two tables , பத்துக் கட் 
டளைகள் ; the twelve tables , கி.மு. 451.450 - இல் வெளி 
யிடப்பட்ட முதல் ரோமாபுரிச் சட்டங்கள் ; turn the tables on , 
தலைகீழாக்கு , எதிர்முகமாகத் திருப்பி விடு ; under the table , 
உண்டபின் குடித்து மேசையின்கீழ் உருண்டுகிடக்கும் 

நிலையில் . 
tab leau , n . காட்சி வண்ணப்படம் , கண்காட்சி ஓவியப் 
பட்டி ; வாய்பேசா ஆட்கூட்டரங்கு , செயலற்ற திடுநிலை ; 
இக்கட்டுநிலை ; பொருமுக எழினி, நாடகமேடையில் இரு 
திசைச் சந்திப்பு மூடுதிரை ; pl . tablleaux ; int . இதோ பார் 
காட்சியை , அந்தோ ! ( தொ . ) tableau curtains , பொருமுக 
எழினி ; tableau vivant , பாவைபோன்ற உயிர்க்காட்சி . 
ta ble -beer , n . பொது உணவுத்தேறல் வகை . 
ta ble -book , n : நினைவுக்குறிப்பேடு ; அழகுக்கு மேசைமேற் 

புத்தகம் . 
ta ble - clamp , n . மேசைப் பற்றிறுக்கி . 
ta ble- cut , a . மணிக்கல் - வகையில் முகப்புத் தட்டையாகச் 

செதுக்கப்பட்ட . 
table d hote, ( பிர . ) n . உணவகத்தில் உண்டிப் பொதுமேசை . 
ta ble - flap , n , மேசை மடக்கு விளிம்பு . 
ta ble -land , n . மேட்டுச் சமவெளி . 
ta ble -leaf , 11. புடைபெயர்க்கவல்ல மேசை விளிம்பு . 
ta ble - money , n . படை உயர்பணியாளர் விருந்துபடிச் 

செலவு ; சங்க உணவுச்சாலை வரி . 
tab let , n . பட்டயத் தகடு , வரைபட்டிகை ; எழுதுதற்குரிய 

தந்த ஏட்டு வில்லை ; எழுத்துருச் செதுக்கப்பட்ட பலகைத் 
துண்டு ; தகட்டுப்பாளம் ; மாத்திரை , பொதி குளிகை . 
tab le- talk , 1. அளவளாவு ; மேசையுரையாடல் . 
ta ble -tennis, n . BLOGOL வரிப்பந்து ; மேடை வரிப்பர் 

தாட்டம் . 
ta ble -tomb , n . ரோமானியரின் தட்டை உச்சிக்கல்லறை . 
tab lets, n . pl . வரைப்பட்டித் தொகுதி . 
ta ble - ware, n . மேசைத் தட்டுமுட்டுக் கலம் . 
ta ble- water , n . குடிக்க நீர் . 
tablier , ( பிர . ) n . மகளிர் சிறு தூசாடை ; மகளிர் முன்றானை . 
tab loid , n . மாத்திரை ; செய்திச் சுருக்கம் ; சுருக்கச் செய்தித் 

திரட்டு ; a . செய்தித் திரட்டான , சுருக்க முறையான ; ( தொ . ) 
tabloid journalism , செய்தித் திரட்டுமுறைப் பத்திரிகை . 
taboo , 11. தடைக்கட்டு ; சமூகக்கட்டு ; தடை விலக்கு ; தள்ளி 
வைப்பு ; தொடக்கூடாப் புனிதப்பொருள் ; தொடாப்புனிதர் ; 
a . தடைக்கட்டான ; ஒதுக்கிவைக்கப்பட்ட ; தொடாப் புனித 
மான ; 3. விலக்கி வை ; ஒதுக்கி லை ; ; சமூகக் கட்டுச்செய் ; 
தடைக்கு உட்படுத்து . 


1052 
tabooed 

taedium vitae 
tabooed , a . விலக்கப்பட்ட ; தடைக்கட்டுச் செய்யப்பட்ட ; வற்றைப் பொருத்தாணியால் பொருத்தி வை ; நீள் ஓட்டத் 
ஒதுக்கி வைக்கப்பட்ட . 

தையலிடு ; ஒட்ட வை ; மெல்ல இணை , மெல்லிணைப்புச் செய் ; 

சேர்த்துக் கொள் , கைப்பற்றி மெல்லத் தனதாக்கிக் கொள் ; 
tablor , 1. பணவை , சிறு முரசு . 

மெல்லத் தன்னுரிமைப்படுத்திக் கொள் ; ( கப் . ) பாய் சிறிது 
tab ouret , n . குறுமணை ; துன்னல்வேலைச் சட்டம் . 

பெயர்த்திழு ; பாய் திருப்பிக் கப்பல்நெறி மாற்றஞ் செய் ; 
tabu , 2. , a . , v . = taboo . 

( கப் . ) செல்திசையை மாற்று ; நிலைமாற்று ; கொள்கை 
tab ula , ( ல . ) n . ( உள் . ) தட்டைத் திண்ணெலும்புப் பகுதி ; மாற்று ; நெறி மாற்று ; நடத்தை மாற்று ; சாய்த்துத் திருப்பு : 
pl . tab ulae ; ( தொ . ) tabula ras a , எழுத்தழிக்கப் வளைந்து வளைந்து செல் ; ( தொ . ) hard tack , மாச் சில்லு 
பட்ட எலும்புப்பட்டிகை , - எழுத்திலாப்பட்டிகை ; தனி முற் 

soft tack , மெல்லுண்டி , ரொட்டி . 
கருத்தற்றதாகக் கற்பிக்கப்படுங் குழந்தை உள்ளம் . 

tack - driver , 11. பொருத்துளி, ஆணிகளைத் தானே வைத்து 
tab ular , a . மேசைபோல் தட்டையான ; மெல்லடையடுக் 

உள்ளிறுக்குங் கருவி . 
கான ; பட்டியல் வடிவான ; பத்திகளாக ஒழுங்குபடுத்தப் tack -hammer , n . பொருத்து சுத்தி 
பட்ட ; ( தொ . ) tabular difference , கணக்குப் பட்டியல் 

tack ing , n . பொருத்தாணி அறைவு ; ஓட்டுத் தையலீடு ; 
களில் அடுக்குமூல வேறுபாடு ; tabular form , அட்டவணை 

கைப்பற்றல் ; உரிமை கொள்ளல் ; ( சட் . ) பின்னடைமான 
வடிவம் ; tabular statement , அட்டவணைவடிவ அறிக்கை ; 

முன்னுரிமை , பண மசோதாப் பின்னொட்டு வாசகம் , மேலவை 
tabular values , அட்டவணைப்படுத்திக் கண்ட மதிப்பளவைக் 

ஏற்புக்கான பண மசோதாவின் பின்னிணைப்பு விளக்கம் ; 
கூறுகள் . ) 

ஒட்டிணைப்பு ; பின்னொட்டு ; நெறி திருப்புதல் ; வெட்டி 
tab ulate , a . தட்டைப் பரப்புடைய ; மெல்லிய தடுக்கடுக் வெட்டிச் செல்லல் ; வளைந்து வளைந்து செல்லல் . 
கான ; ப . பட்டியற்படுத்து ; தட்டைப்பரப்புக்கொடு . 

tac kle , n . கப்பற்பாய் இழுப்புக் கருவிகலம் ; கயிறு கப்பி 
tabula tion , 1. பட்டியற்படுத்துதல் ; பட்டியல் வடிவம் ; கலன் ; மீன்பிடி கருவிகலன் , உருளை நெம்புகருவிகலன் ; 
அட்டவணை . 

பந்தாட்டத்தில் தடுப்புப் பற்றிப் பிடிப்பு ; ஆட்டக் கருவி 
tab ulator , n . பட்டியற்படுத்துபவர் ; பட்டியற்படுத்துவது , 

கலன் ; தொழிற் கருவிகலன் ; முயற்சிக் கருவிகல அமைவு ; 
பட்டியற்படுத்துங் கருவி . 

U. பற்று ; பிடி ; சமாளி ; ஊக்கத்துடன் முயற்சி செய் ; 

எதிர்த்துப் போராடு ; உதைபந்தாட்ட வகையில் ஆட்டக் 
tac amahac , 1. மரப்பிசின் வகை ; மணப்பிசின் வகை . 

காரனைத் தடுத்து நிறுத்து . 
tac .au - tac , n : சிலம்பத் தட்டுமறிப்பு ; வாட்போரில் விரை 

tac kle - block , m. கயிறுருள் கப்பி . 
தாக்குத் தடைகாப்பு நடவடிக்கை ; விரைதாக்கெதிர்த்தாக்கு. 

tac kle - fall , n . கப்பி இணை கயிறு . 
ta ce , ( ல . ) U. வாயை மூடு : பேசாமலிரு ; ( தொ . ) tace is 
Latin for a candle , பேசாமலிரு என்னுங் குறிப்பு ; 

tact , n . விரகு , சாமர்த்தியம் ; ( இசை . ) தாளம் , கைத்தாள 
முடித்துவிடு , திரைபோடு . 

இலயக்குறிப்பு . 
ta cet , ( ல . ) v . ( இசை . ) நிறுத்துக ; - பாட்டு நிற்கட்டும் ; 

tact ful , a . விறல் நிறைந்த , சாமர்த்தியமான . 
மேளம் நிறுத்து . 

tac tic " , n . போரணி நடைமுறைத் திட்டம் ; போர்த்துறை 
tach , tache , n . ( விவி . ) தொடரில் ஒரு கண்ணி , 

நடைமுறைச் செய்தி ; சூழ்ச்சித்திறமுடைய செயல்முறை . 
யிணைப்புக் கொளுவி . 

tac tic , a . = tactical . 
tachom eter , n . விசைமானி, 

tac tical , a . போர்த்திறஞ் சார்ந்த , 

படையாட்சித்திறஞ் 
tachom etry , n . விசைமான முறை , விரைவுவீத 

சார்ந்த ; குண்டுவீச்சு வகையில் நிலநீர்ப் போர்த்துறை 
அளவு 

நடவடிக்கைகளுக்குத் துணையாதரவான ; 
முறைமை . 

செயல்திறத் 

திட்டம் வாய்ந்த ; திறமார்ந்த திட்டமிட்டுச் செய்யப்பட்ட ; 
tachycard ia , n . ( மரு . ) இதயத் துடி துடிப்புக் கோளாறு . 

திறமார்ந்த திட்டமுடைய ; ஒழுங்கு சார்ந்த , வகுப்பு முறை 
tachygraph ic , tachygraph ical , a . பண்டைக் கிரேக்க சார்ந்த . 
ரோமரின் சுருக்கெழுத்து முறை சார்ந்த . 

tacti cian , n . போர்த்துறை ஆட்சித்திற வல்லுநர் ; போரணிச் 
tachyg raphy , n . பண்டைக் கிரேக்க ரோமரின் சுருக் செயல் திற வல்லுநர் ; படையாட்சித் திறலாளர் . 
கெழுத்து முறை . 

tac tics , n . போர்த்திற ஆட்சி , படையணித்திறம் , போர்க்கள 
tach ylyte, n . பளிங்குபோன்ற கந்தகப்பாறை வகை . 

அணியமைப்புத்திறம் ; படைத்திறச் சூழ்ச்சிமுறைகள் ; 
tachylyt ic , a . பளிக்குக் கந்தக இயலான . 

சூழ்ச்சிமுறை , தந்திரோபாயம் . 
tachym eter , n . நில அளவாய்வாரின் விரை இடக் குறிப் 

tac tile , a . தொட்டறியக்கூடிய ; ஊறுணர்வுப்புலஞ் சார்ந்த ; 
பெடுப்புக் கருவி . 

ஊறுணர்வால் உணரப்பட்ட ; புலஞ்சென்று தொடுகிற ; 
tal cit , a . வாய்விட்டுச் சொல்லாத ; மௌனமான . 

ஊறுணர்ச்சிக் குறிப்பு வாய்ந்த , தொடுவதுபோன்ற உணர்ச்சி 

தருகிற ; திட்ட உணர்வு தருகிற ; வண்ணச் சாய வகையில் 
ta citly , adv . வாய் பேசாமல் , குறிப்பறிந்து . 

திண்மையுணர்வூட்டுகிற ; வண்ணச்சாயக் கலைத்துறையில் 
ta citness , n . சொல்லாடாக் குறிப்பு . 

திண்மையுணர்வூட்டுமுறை சார்ந்த . 
ta citurn , a . சொற்செட்டான ; மிகுதியாகப் பேசாத . 

tac tilist , n . உற்றறி ஓவியர் . 
taciturn ity , 11. சொற்செட்டு ; சொல்லாடாமை . 

tactil ity , n . தொடும் நிலை ; தொடும் நிலையுணர்வு . 
tack , n . பொருத்தாணி , கம்பள முதலியன குத்திவைக்குந் 

tac tism , n . ( உயி . ) தூண்டுதலுக்கேற்ற இயக்கம் . 
தட்டைத்தலைக் கொக்கி ; நீள் ஒட்டுத்தையல் ; தையல் ஒட்டுத் tac tless , 7. நயத்திறமற்ற , செயல்திற நயமற்ற 
துண்டு ; ( கப் . ) பாய்மூலைத் தளைக்கயிறு ; ( கப் . ) தளைக் 
கயிற்றுப் பாய்மூலை ; ( கப் ) ஒட்டுத் தளைப்பு , பாய்மூலைத் 

tac tual , a . ஊறுணர்வு சார்ந்த ; ஊறுணர்வால் பிறப்பிக்கப் 

படுகிற . 
தளைக்கட்டு ; ( கப் ) பாய் இழுப்புச் சாய்வுநிலை ; ( கப் . ) தற் 
காலச் சிறு திசைமாற்றம் ; ( கப் . ) கோணல் மாணலான 

tactual ity , n . தொடுமுணர்வுநிலை ; தொடும் நிலை . 
போக்கின் சாய்வு வெட்டிழுப்பு ; சிறு 

சிறு பிறழ்வு , 

tad pole , 11. தலைப்பிரட்டை , தவளை தேரை போன்றவற்றின் 
சிறு கொள்கை மாற்றம் ; நடைமுறைப் பிறழ்வு , செயலாட்சி 

வாற்பிழுக்கைவடிவப் புனிற்றிள நிலையுயிர் . 
முறையில் சிறு மாற்றம் ; பசையொட்டு , வண்ணச் சாய taed ium vit ae , ( ல . ) n : ( மரு . ) வாழ்க்கை வெறுப்புணர்ச்சி , 
ஓட்டுப் பசைப்பு ; உணவு , தீற்றி ; ப . கம்பளம் முதலிய தற்கொலை புரியத் தூண்டும் வாழ்க்கை வெறுப்பு . 


டை 


1653 


tael 


tain 


tael , I. சீன வெள்னி ; சீன எடை அலகு . 
taen ia , n . ( க - க . ) கிரேக்க சிற்ப டோரிக் வகை மரபின் 
தூண் முகட்டுறுப்புப் பட்டை : சுருள் கட்டு ; குடற்புழு ; 
கிரேக்க ரோமர் வழக்கில் தலைமயிர்க் கச்சை ; தலைப்பட்டி ; 
( உள் . ) மூளையின் இழைக்கச்சை போன்ற பகுதி ; pl . teen ise . 
taen ioid , a . தலைப்பிரட்டை போன்ற வடிவுடைய ; குடற்புழு 

போன்ற . 
taff erel, 1. கப்பல் பின்புறக் கைப்பிடிக் கம்பியழி ; கப்பல் 

பின்புற மேல்பகுதி . 
tattleta , n . பட்டுத்துணி வகை . 
taff rail, n . கப்பல் பின்புறக் கைப்பிடிக் கம்பியழி . 
Taff y1 n . ( பே - வ . ) வெல்ஷ் நாட்டவர் . 
taff y , n . = toffee . 
taf ia , n . பாகிலிருந்து இறக்கிய மதுவகை . 
tag , n . முடியிழை ; கந்தல் நுனி ; தொங்கல் கந்தைக் கீற்று ; 
ஒட்டுச்சீட்டு ; பம்பைமுடி ; பறட்டை மயிர்க்கற்றை ; கம்பிளி 
யின் தொங்கிழை ; கூளம் ; வால் நுனி ; இழைக்கச்சைப் 
பூண் ; புதைமிதிப் புறக் கொளுவி ; முகவரித் தொங்கல் 
சீட்டு ; கதையின் இறுதி நீதிவாசகம் ; அரங்கமேடை இறுதிப் 
பேச்சு ; பாட்டின் பல்லவி ; பஞ்சடைந்த மேற்கோளுரை ; 
கேட்டுக் கேட்டுச் சலித்த சொற்றொடர் ; சலித்துப்போன 
சொல்லடுக்கு ; தொட்டு விளையாட்டு , ஓடிப்பிடிப்பு விளை 
யாட்டு ; 3. இழைக்கச்சைக்குப் பூண் பொருத்து ; ஒட்டிழை 
சேர் ; கம்பளிக் கந்தல் சிலும்பல்களைக் கத்தரி ; பின் ஒட்டு 
இணை ; இலக்கியப் படைப்பு வகையில் பின்னுரை இணை ; 
பல்லவி இணை ; எதுகை மோனை இணை ; எதுகை மோனை 
இயைபுகள் தொடு ; பஞ்சடைந்த மேற்கோள்கள் இணை ; 
சலித்துப்போன சொல்லடுக்கு இணை ; பின்னொட்டிச் செல் ; 
அணுக்கமாகப் பின்பற்றி நட ; விடாது பின்பற்று ; ஓடிப் 
பிடிப்பு விளையாட்டில் பின்பற்றித் தொட்டுவிடு . 
taget es , n . சாமந்தியின மலர்ச்செடி வகை . 
taggler , n . ஓடிப்பிடிப்பு ஆட்டத்தில் ஓடிப்பிடிப்பவர் ; பின் 
னொட்டுபவர் ; பின்னிணைப்பவர் ; பூண் தகடு , மெல்லிய 
இருப்புத் தகடு ; ஈயப் பூச்சுத் தகடு , 
tag -rag, n . குப்பை கூளம் ; இழிமக்கள் . 
tag - sore, n . செம்மறியாட்டின் பருநோய் வகை . 
tag tail , n. புழுவகை ; அண்டிப் பிழைப்பவன் . 
tahsil , ( இ . , அரா . ) 1. வரித் தண்டல் வட்டம் , தாசில்தார் 

ஆட்சிப்பகுதி . 
tahsil dar , ( இ . , அரா . ) n . தாசில்தார் , வட்டகைத் தண்டலர் . 
tai ga , n . ஊசியிலைப் புதர்க்காடு . 
tail , 11. வால் ; வால் போன்ற பொருள் ; நீண்டொடுங்கிய 
பொருள் ; நீண்டொடுங்கிய இடம் ; வால் போன்ற பகுதி ; 
நீள் இழைக்கூறு ; வாற்பகுதி ; தும்பு ; பின்பகுதி ; பின்புறம் ; 
பின்வருகூறு ; இளைஞர் முற்கால மேலங்கி வகை ; தாளின் 
அடிப்புறம் ; சடைப்பின்னல் ; பூம்புறம் , நாணயத்தின் தலை 
யல்லா மறுபுறம் ; பட்டாம் பூச்சி இறகுப் பின்கூறு ; 
பறவை பிட்ட இறகு ; ஒட்டின் புற நுனி; கட்டுமானக் கல்லின் 
உள் நுனி ; காற்றாடி வாற்கூறு ; வால்மீனின் பின்பகுதி ; 
ஊர்வலத்தின் பின்கோடி ; பின்னணி வரிசை ; உழையர் 
வரிசை ; ஆடைத்தொங்கல் வரிசை ; பாட்டின் இறுதி 
இசைப்பு ; புயற்பின் அமைதிக் கூறு ; நீரோட்டத்தின் வேக 
மமைந்த பின்வருபகுதி , அகழின் முதல் நிலை வெட்டுக்கூறு ; 
ஆட்டக்குழுவில் திறமை குறைந்தவர் பகுதி ; கண் கடை ; 
மீன்கணத்தின் அடிநீர்ப் பின்கூறு ; துருக்கிய வழக்கில் 
மதிப்புக்குறியான குதிரைவாற்சூட்டு ; எழுத்து வரி வடிவு 
வகையில் அடிவரைப் பகுதி ; U. வால் இணை , வால் அமை ; 
வாலாயமைவுறு ; வாலைப் பிடித்திழு ; வால் துணித்தகற்று ; 
காம்பு கிழி , தண்டகற்று ; காற்றாடிக்கு வாற்கூறிணை ;; 
கனியின் தும்பு அகற்று ; வால்போல் இணை ; பின்னொட்டி 
இணை ; முனையுடன் முனை பொருத்தியிணை ; பின்தொடர் ; 
பின்னொட்டிச் செல் ; பின்பற்று ; பின்பற்றி உளவாடு ; 


ஒடுக்கமாகச் செல் ; சென்று தேய்ந்திறு ; வாலாடுவதுபோல் 
ஆடு ; கட்டுமானக் கல்வகையில் உள் நுனி இணைத்திறுக்கு ; 
பின்சென் மேய் ; ( கப் . ) கடல்வேலை ஏற்ற இறக்கத்துடன் 
மிதந்தோடு ; ( இழி. ) பறவையை அரைகுறையாகக் கொல்லு ; 
( தொ . ) s tail of attendants , உழையர் அணிவரிசை ; at the 
tail of a cart , வண்டியின் பின்புறத்தில் ; make head or 
tail of . புரியும்படி செய் ; புரிந்துகொள்ளு ; tail after , நெருங் 
கிப் பின்தொடர் ; tail away , tail off , பின்னிடு ; சிதறிப் 
பின்னிடு ; 

tail in , கட்டுமானக் கல்லை உள் நுழைத்து 
இறுக்கி இணை ; tail margin , தாள் பக்கத்தின் அடி ; 
tail of the eye , கடைக்கண் ; tails up , எழுச்சியுடைய ; 
tail to the tide , tail up and down stream , நங்கூரமிட்ட 
கப்பல் வகையில் வேலை ஏற்ற இறக்க அலையோடு அலையாய் 
அலைவுறு ; turn tail , புறங்காட்டு ; twist the lion s tail , 
அரியை இடறு ; with the tail between the legs , அடங்கி 

யொடுங்கி . 
tail " , n . ( சட் . ) வரையறுத்த உடைமையுரிமை ; ஒருவர் 

அல்லது அவர் வழியினர்க்கு வரையறுக்கப்பட்ட உடைமை ; 
a . வரையறுக்கப்பட்ட உரிமையுடைய . 
tail bay , n . நீரணைப்பூட்டின் வடிவாய்வழித் தேக்கம் . 
tail - board , n . புடைபெயர்க்கத்தக்க வண்டிப் பின்பகுதி . 
tail: -braid , n . சட்டை விளிம்புக் காப்பு . 
tail - coat , n . பின்வெட்டுச் சட்டை , தொங்குவால் சட்டை . 
tail - end , n . கடைக்கோடி ; முனை கோடி . 
tail - ender , n . கடைசியாய் வருவது , கடைக்கோடி , கடைக் 

குட்டி . 
tail - ends , n.pl. கழிதானியங்கள் . 
tail er , n . பின்னொட்டிணைப்பவர் ; கட்டுமானக் கல் பதிப் 

பவர் . 
tail -feather , n . மயிற்பீலி ; வாலிறகு . 
tail - gate , n . நீரணைப்பூட்டின் வடிவாயில் , 
tail ing , n . வாலமைப்பு ; வாலிணைப்பு ; பின்னொட்டல் ; 
கட்டுமானக் கல் வகையில் மறைமுனைப் பகுதி ; அச்சகத் 

தேய்வு . 
tail ings , n.pl. பதர் , கூலக் கழிபொருள் ; கனிப்பொருட் 

கழிவு . 
tail less . a . வாலற்ற ; வாற்பகுதியில்லாத . 
tail - light , n . பின்புற விளக்கு . 
tail or , n . தையற்காரர் ; U. தையற்காரனாயிரு ; தையற்கார 

பணி செய் ; ஆடையணி 

தைத்தமை ; 
யமைத்தணி ; ஆடை தைத்திணை ; ஆடையமை ; ( தொ . ) 
ride like a tailor , மோசமாகச் சவாரி செய் ; tailor s chair ,, 
காலற்ற நாற்காலி , குந்திருக்கை ; tailor s cramp , கட்டை 
விரல் மரமரப்பு ; tailor s twist , வான்பட்டு நூல் இழை . 
tail or - bird , 11. இலைகளைத் தைத்திணைத்துக் கூட மைக்கும் 

பறவை வகை . 
tail ored , a . தைத்து உருவாக்கப்பட்ட . 
tail oring , n . தையல் வேலை . 
tail or - made , n . தையற்காரரால் ஆக்கப்பட்ட ; மகளிர் 
ஆடைவகையில் தையற்காரரால் கட்டிறுக்கமாகத் தைக்கப் 
பட்ட . 
tail - piece , n . ஏட்டின் இறுதிப்பக்கக் கடையணி ஒப்பனை ; 
இறுதிப்பகுதி ; இசைக்கருவி இழைகளின் மரத்தாலான முக் 
கோணக் கடைக்கோப்பு அணி . 
tail pipe , n . உறிஞ்சு குழாய் . 
tail - race , n . ஆலை அடிக்கால்வாய் வடிதேக்கம் , 

நீராழி 
இயக்க ஆலையின் சக்கரத்தின் அடிநீர்த் தேக்கம் . 
tails , n . pl . நாணயப் பூமுகம் ; ஆடை அடிமுன்றானை . 
tail - spin , 11. வானூர்தியின் சுழல் கழுகுப்பாய்ச்சல் . 
tain , n . வெண்மெல் தகடு ; முகக்கண்ணாடியின் முகட்டுக் 

காப்புத் தகரம் . 


னாகப் 


உடை 


1054 


ta int 


take 


taint , n . கறை ; தடம் ; குறி ; உள்ளார்ந்த கேடு ; ஊழல் 
குறி ; நோய்க்குறி ; ஊழல் நிலை ; தீட்டு ; இகழ்த்தடம் ; கேடு ; 
பழி ; நோயுற்ற நிலை ; 3. கறைப்படுத்து ; கெடு , கேடுறுத்து ; 
ஊழற்படுத்து ; நோயுறுத்து ; தீட்டுப்படுத்து ; கெட்டுப்போ , 
கேடுறு : ஊழற்படு ; சார்ந்து கேடுண்டாக்கு ; மணங்கெடு ; 
நிறங் கெடு ; தொற்றுநோய் ஊட்டு ; நலிவுறு ; தொற்றுக்கு 
ஆளாகு . 
taint ed , a . கறைப்பட்ட ; பழுதான ; பழிசேர்ந்த . 
Tai -ping , n . ( வர . ) சீனநாட்டில் 1850-64 - இல் நட்ந்த சீனப் 

புரட்சியில் பங்கு கொண்டவர் : 
taj , ( அரா . ) 1. இஸ்லாமிய துறவியரின் நீண்ட தொப்பி 

அல்லது . குல்லாய் . 
Taj Mahal , n . ஆக்ராவில் உள்ள வியப்பு மண்டபம் . 
take , 11 . எடுப்பு ; ஏற்பு ; கொள்வினை ; கைப்பற்றீடு ; 
கொள் அளவு ; எடுத்த அளவு ; பிடித்த அளவு ; ஒரு தவணை 
அளவு ; நேர வேட்டையில் கிட்டிய 

அளவு ; 
வலை வீச்சில் கிட்டிய மீன் அளவு ; ஒரு தவணை 
அச்சடிப்புப்படிகளின் தொகுதி ; மேடைவகையில் 
காட்சியின் கட்டணப்பிரிவு ; ஒரு திரைப்படப் பிடிப்பு ; 
திரைப்படப் பிடிப்புக்குரிய காட்சி ; 3. எடு ; பிடி ; பற்று ; 
கௌவு , வாயிற்கொள் ; கருவியால் பற்றி எடு ; எடுக்கப் 
பெறு ; கைப்பற்று ; அகப்படுத்து ; சிறைப்படுத்து ; வென்று 
கைக்கொள் ; முற்றுகையிட்டுக் கைவசமாக்கு ; வேட்டை 
மூலம் பெறு ; வலையிட்டுப் பிடி ; பொறியிற் சிக்கவைத்துப் 
பெறு ; பொறியில் வீழ்த்து ; ஏமாற்றப்பெறு ; அடை ; 
எய்தப்பெறு ; உரிமையாகப் பெறு ; வென்று பெறு ; ஆதாய 
மாகப் பெறு ; பங்காகப் பெறு ; ஊதியமாகப் பெறு ; 
தேர்வுப்பட்டமாகப் பெறு ; செயல் வெற்றியுறு ; உடைமை 
யாகக் கொள்ளு ; மரபுரிமையாகப் பெறு ; வாடகையிற் 
கொள்ளு ; மணவினையிற் கொள்ளு ; திடுமெனக் கைப்பற்று ; 
தனதாகப் பற்று ; எடுத்துக்கொள் ; பறி ; பறித்தெடு ; 
கொள்ளையிற் கொள் ; பறிமுதல் செய் , வரியாகப் பெறு ; 
பயன்படுத்திக்கொள் ; பொறுப்பு ஏற்றுக்கொள் ; சென்றடை ; 
புகலிடங் கொள் ; உணவாகக் கொள்ளு ; விழுங்கு ; குடி , 
பருகு ; மூச்சு உட்கொள் ; உள்வாங்கு ; நுகர் ; விலையிற் 
கொள் , வாங்கு ; உணர் ; மனங்கொள் ; மனம்பற்று ; 
மனத்தில் வாங்கிக்கொள் ; புரிந்துகொள் ; பொருள் கொள் ; 
பொருள்படுத்திக் கொள் ; ஊகி ; உய்த்தறி , உய்த்துக்காண் ; 
மதித்துணர் ; கவர்ந்து ஈர் ; கவர்ச்சிசெய் ; கவர்ச்சிகொள் ; 
கவர்ச்சியுட்படுத்து ; வசப்படுத்து ; ஆர்வ விருப்பத்தைப் 
பெறு ; புகழ் அடை ; எண்ணு ; கருது ; பாவி ; வைத்துக் 
கொள் , கருதிக்கொள் ; புனைந்து மேற்கொள் ; நம்பு ; 
மெய்ம்மை எனக் கொள் ; உறுதியாக ஏற்றுக்கொள் ; 
நம்பகமாகக் கொள் ; உசாவி உறுதிசெய் ; தெரிந்தெடு ; 
தேர்ந்துகொள் ; தேடிக்காண் ; கண்டுபிடி ; கண்டெய்து ; 
ஒப்புக்கொள் ; சங்கத்தில் சேர்த்துக்கொள் ; ஏற்றுக்கொள் ; 
பொறுப்பு ஏற்றமைவுறு ; விரும்பி ஏற்றமை ; ஏற்று நடத்து ; 
பொறுப்புத் தன்மையுடன் . ஏற்றமைவுறு ; ஏற்றுச் சமாளி ; 
ஏற்றுச் சரிக்கட்டிக்கொள் ; மேற்கொள்ளு ; நாடி மேற் 
கொண்டுவிடு ; பயிற்சி ஏற்றுக்கொள் ; ஈடுபடு ; முயற்சியில் 
முனை ; செய் ; நடைமுறைப்படுத்து ; வேலை வகையில் 
தொடங்கு ; வருகையளி ; பார்வையிடு ; பேட்டிகாண் ; 
திடுமென எய்துவி ; வந்துறு ; நிகழ் ; நிறைவேற்றப்பெறு ; 
பயன் நிறைவுறு ; பயன்விளைவுடையதாயிரு ; தாக்கு விளை 
வுடையதாயிரு ; தேர்வுக்கு அமர் ; தூக்கு ; கொணர் ; 
கொண்டு வா ; கொண்டுசெல் ; இட்டுச்செல்-; ஊர்தியில் 
உடன்கொண்டுசெல் ; ஏறிச்செல் ; துணைசெய் ; வழித்துணையா 
யிரு ; படு ; ஆளாகு ; தொற்றுக்கு உட்படு ; நோய்க்கு 
ஆட்படு ; காலம் பிடிப்பதாயிரு ; செலவுபிடிப்பதாயிரு ; செல 
வாகு ; செலவழித்துத்தீர் ; தேவையாக்கு , அவசியமாக்கு ; 
அகற்று ; கழி , குறை ; குறைபடுவி ; குறைவு உண்டுபண்ணு ; 
அளந்துகுறித்தெடு ; எழுது ; எழுதிக்கொள் ; குறித்து வை ; 
பதிவுசெய் ; படப்பதிவு செய் ; நிழற்படமெடு ; மரபுமூலமாகக் 
கொள் ; ( தொ . ) novel did not take , புதினம் புகழ் பெற 
வில்லை ; take account of , கணக்கிற் கொள் ; பொருட்படுத்து ; 
கவனத்திற்கொள் ; கருத்தில் வைத்துக்கொள் ; take advan 


tage of , பயன்படுத்திக்கொள்ளு ; சலுகை எடுத்துக்கொள்ளு ; 
take advice, அறிவுரைப்படி நட ; take after , சாயல் ஒத் 
திரு ; பண்பொத்திரு ; பண்பில் அணுக்கமாகப் பற்று ; 
take aim , குறி பார் , இலக்கு வை ; take as read , படித்த 
தாகக் கருதிக்கொள் ; take back , திரும்பப்பெறு ; ( பே - வ . ) 
செர்ற்களைத் திரும்பப்பெறு ; take bit betw.een teeth , கட்டுப் 
பாடு ஒதுக்கு , கட்டுப்பாடுமீறிச் செயல் செய் ; take by storm , 
முற்றுகையிட்டுப் பிடி ; take care , கவனமாய் இரு ; எச்ச 
ரிக்கையாய் இரு ; காப்புடனிரு ; புறக்கணிக்காதிரு ; take 
care of , காத்துப்பேணு ; கவனமாகப் பாதுகாப்புச்செய் ; 
முன்னெச்சரிப்பாயிரு ; செய்து நிறைவேற்றும் ஆற்றலுடை 
யதாயிரு ; take down , எழுது ; சொல்வதனை எழுதிக்கொள் ; 
எழுதியெடு ; எழுத்தில் பதிவுசெய் ; கீழினமாக்கு ; எளிதாக்கு ; 
சுருக்கு ; வகுப்பில் மேற்படிக்குச் செல் ; இடித்துத் தகர் ; தகர்த் 
தழி ; உணவுக்கூடத்துக்கு இட்டுச்செல் ; take earth , நரி 
வகையில் வளையுட்புகு ; ஆள் வகையில் ஒளி ; take effect , 
செயற்படு ; நடைமுறைப் படு ; take exception to , எதிர்த்துத் 
தடங்கல் பேசு ; மறு ; takefor , ஒன்றை மற்றொன்றெனக் கருது ; 
வேறொன்றாகத் தவறாகத் கருதிக்கொள் ; take from , குறைப் 
படுத்து ; குறை ; வலுக்குறைவு உண்டுபண்ணு ; take heart 
of grace, மனம் தேறுதலடை ; take heed , முன்னெச்சரிப்பா 
யிரு ; take in , இசைவு அளி ; கீழடக்கு ; பெறு , பெற்றுக் 
கொள் ; நிலைவரியாளராயிரு ; வரவேற்பளி ; ஆள் வகையில் 
வரவேற்பு அறையிலிருந்து விருந்தறைக்கு இட்டுச்செல் ; 

; 
உட்படுத்தி வளைத்துக்கொண்டிரு , உள்ளடங்கலாகக் கொள் ; 
தன் எல்லையுடன் சேர்த்துக்கொள் ; இறுக்கு ; பாய் மடி , 
சுருட்டு ; பற்று , உணர் , மெய்யென ஏற்றுக்கொள் ; சிறி 
தாக்கு ; புரிந்துகொள் ; கருத்தில் செறி ; மனதில் வாங்கிக் 
கொள் ; பொய் அறிக்கையினை நம்பு ; take in hand , கைக் 
கொள் ; மேற்கொள் ; பொறுப்பு மேற்கொள் ; take into 
one s confidence , நம்பிக்கைக்குரியவராகக் கொள் ; take 
into one s head , கருதிக்கொள் ; தனிக் கருத்துத் தலைக் 
கொள் ; கற்பனை செய்துகொள் ; நம்பிக்கை கொள் ; செயல் 
புரிய உறுதிகொண்டுவிடு ; take it easy , எளிதாகக் கொள் ; 
கவலைப்படாதிரு ; take it for granted , இருப்பதாக வைத்துக் 
கொள் ; வாதத்துக்காக ஏற்றுக்கொள் ; take it ill of one, 
தவறாகக் கருது ; take it kindly of one , அன்பு உதவியாகக் 
கருது ; take it out of , பழிவாங்கு ; மனநிறைவு பெறு ; 
பிழியுமட்டும் பிழிந்தெடுத்துவிடு ; வலுக்கெடு ; வெளியிடப் 
பெறு ; take leave of , விடைபெறு ; take my word for id , 
you may take it from me , என் சொல்லை நம்பு ; take no 
account of , பொருட்படுத்தாதிரு , புறக்கணி ; take notice , 
அறிவிப்புப் பெறு ; அறிவிப்புப்பற்றிய எச்சரிப்புக்கொள் ; 
take notice of , கவனி ; குறித்துச்செல் ; take off , அகற்று ; 
அப்பால் இட்டுச்செல் ; 

விமான 

வகையில் நிலத்தி 
லிருந்து எழு ; வேட்டைநாய் வகையில் பின்னிடு ; 
களை ; ஆடை முதலிய அப்புறப்படுத்து ; விலையில் ஒரு சிறு 
குறைவு செய் ; போலிசெய்து நையாண்டி காட்டு ; விழுங்கு ; 
பார்த்துப் போலி செய்து நடி ; take off one s hat , வியந்து 
போற்று ; 

வேலை மேற்கோள் ; பொறுப்பு 
ஏற்றுக்கொள் ; கப்பல் -ஊர்தி -விமானம் முதலியவற்றில் 
ஏற்றிக்கொள் ; புனைந்து மேற்கொள் ; வேலைக்கு எடுத்துக் 
கொள் ; ( பே - வ . ) வருத்தமுறு ; take one s chance , தறுவா 
யினைப் பயன்படுத்திக்கொள் ; வருவாய்ப்பு எதுவாயினும் 
TO DI QE TGT ; take one s life in one s hand , sofing 
செயலாற்ற முற்படு ; take one s readers with one , கற்போர் 
நாட்டங் கவர்ந்து ஈர்க்கும் பண்புடையவராயிரு ; take one s 
time , மெல்லச்செய் ; விரைப்படாமல் செய் ; take on one to , 
take orders , மேலிடத்திலிருந்து ஆணைகொள் ; கட்டளை 
மேலிடமாகக்கொள் ; சமயப் பணித்துறை அமர்வு பெறு ; 
சமயப்பணி ஏற்றமை ; take out , உள்ளிருந்தகற்று ; வெளி 
வரச்செய் ; புறமாக்கு ; பிரித்தெடு ; வெளிப்படுத்து ; உடனாகப் 
புறஞ்செல் ; கேட்டுப் பெறு , மனுவின் மீது பெறு ; பதிலீடாகப் 
பெறு ; take over , பொறுப்பேற்றுக்கொள் , உடைமைமாற் 
றிப் பெறு ; take part , பங்குகொள் ; செயலில் துணைசெய் ; 
செயலில் உடனிருந்து உதவு ; நடவடிக்கையில் கலந்துகொள் ; 
வாதத்தில் கலந்து கொள் ; take person down a peg or two 


உடை 


take on ;; 


1055 


take - down 


talk 


வகை : 


படியிறக்கு ; மதிப்புக்குறைவி ; எளிமைப்படுத்திவிடு ; take 
person on at golf , உடனாக ஆட்டம் ஆடு ; take place , நிகழ் ; 
take precedence , முன்னிகழ்வுறு ; முன்னுரிமைகொள் ; take 
sides , கட்சிசேர் ; take silk , பட்டுக்கு மாற்று , உயர்பொருள் 
பெறு ; மன்வழக்குரைஞராக உயர்வுபெறு ; take stock , 
இருப்புக் கணக்கெடு ; தன் வலியறி ; take the bull by the 
horns , இடுக்கண் எதிர்த்து நில் ; take the nonsence out of 
person , ஒறுத்துப் பேதைமை நீக்கு ; பேதைமை நீக்குஞ் 
செயல் செய் ; take the wall of , நய இணக்கமுறை காட்ட 
மறு ; take things to heart , எண்ணி மிக மனவேதனைப்படு ; 
குறித்து மிக வருத்தமடை ; take to , மேற்கொள் ; ஈடுபடத் 
தொடங்கு ; பழகி ஈடுபடு ; பழக்கத்தில் நாடு ; எளிதில் 
விரும்பி ஈடுபடு ; ஆர்வமாக ஈடுபட விரும்பு ; ஆர்வமாக 
நாடு ; விரும்பு ; சூழ்நிலைக்கேற்ப இசைவித்துக்கொள் ; 
take to task , ஒறுப்புக்கு உள்ளாக்கு ; கண்டித்துக் கேட்டு 
ஒறுக்க முற்படு ; take up , தூக்கு , பிடித்துயர்த்து ; பயன் 
படுத்தத் தேர்ந்தெடு ; உட்கொள் ; உறிஞ்சு ; உள் 
வாங்கு ; ஈடுபடுத்திவிடு , முழுதும் ஆட்கொள்ளவிடு ; இடம் 
முழுதுங்கொள் ; இடையீடின்றி நிரப்பு ; எடுத்துக்கொள் ; 
ஏற்றிக்கொள் ; மேற்கொள் ; மேம்பாட்டுக்குப் பாடுபடு ; 
ஆதரி ; பேச்சாளரை - த் திடுமென இடைபட்டுத் தடு ; மேற் 
கொள்ள முற்படு ; பேச முற்படு ; விசாரணை முதலியவற்றின் 
வகையில் மேலும் தொடர முற்படு ; மீண்டும் தொடர் ; 
கழன்றதை மீண்டும் எடுத்து இறுக்கு ; கடனுக்குத் தொகை 
தர முன் வருகையளி ; take upon , துணி , துணிவுடன் 
முயற்சி மேற்கொள் ; , பொறுப்புத் தன்மீது கொண்டுவிடு ; 
take upon oneself , பொறுப்பு மேற்கொள் ; புனைந்து மேற் 
கொள் ; துணிவாகக் கருத்துக்கொள் ; take up the cudgels 
for , ஆதரித்துப் போராட முற்படு ; take up the gauntlet, 
போரழைப்பை ஏற்று முற்படு ; take up the glove , 
போரழைப்பை ஏற்றுக்கொள் ; take wind , வதந்தியாகப் 
பரவு ; take up wife , மனைவியாகக் கொள் ; take up with , 

துணையாகு ; கூட்டாகு ; போராடத் தோழமையாகு . 
take down , n . படியிறக்கம் , மதிமுறிவு . 
take .in , n . ஏமாற்று ; மோசடி ; பித்தலாட்டம் . 
take - leave, 1. விடைப்பேறு , பிரிவுபசாரம் . 
tak en , v . take என்பதன் முடிவெச்சவடிவம் . 
take - off , n . கேலிப்படம் , நையாண்டிப் படம் , நின்று குதிப் 
பதற்குரிய மேடு ; நின்று நீரில் குதித்தற்குரிய இடம் ; 
விமானம் ஓடி எழுவதற்குரிய இடம் ; விமானம் நிலத்தி 
லிருந்து உயர்தல் ; பின்வாங்குதல் , பின்னிடைவு ; பந்தாட் 
டத்தில் பிற பந்துகளை இயக்காது முட்டிமேற்செல்லும் 
பந்தடி . 
take - over , n . புதுப்பொறுப்பேற்பு ; பொறுப்பு மாற்றீடு ; 

a . பொறுப்பு மாற்றீடு செய்கிற . 
tak er , 1. எடுப்பவர் , பிடிப்பவர் ; பந்தயம் ஏற்பவர் ; குத்தகைக் 

காரர் . 
take - up , n . ( இயர் . ) இறுக்கமைவு ; இயந்திரத்தில் பட்டை 

கள் முதலியவற்றை இறுக்கும் அமைவு . 
ta kin , n . திபேத்திய மறிமான் . 
tak ing , n . எடுத்தல் ; கலக்கம் , மனக்குழப்பம் ; a . கவரும் 

தன்மையுடைய ; தொற்றுந் தன்மை உடைய . 
tak ings , n . pl . கொள்முதல் பணம் , வாணிகத்தில் இட்ட 

தொகை ; வாணிக வரவினத் தொகுதி ; கட்டண வசூல் . 
ta ky , a . கவர்ச்சி வாய்ந்த . 
tal apoin , n . இலங்கை- தாய்லாந்து நாட்டுப் புத்த துறவி ; 

குரங்கு வகை . 
talar ia , ( ல . ) n . pl . சிறகு மிதியடி . 
tal botype, 11. நிழற்பட . எடுப்புமுறை , பால்பட் ( W.H. Talbot , 

1840 ) கண்ட நிழற்பட எடுப்புமுறை . 
talc , n . வெளிமக் கன்மகி ; ( பே - வ . ) காக்காய்ப்பொன் வகை : 

ப . காக்காய்ப் பொன்வகை பயன்படுத்திப் பதஞ்செய் 
tal cite , n . ஆப்பிரகம் கட்டிக் காக்காய்ப்பொன் 


tal cum , 11. வெளிமக் கன்மகி ; காக்காய்ப்பொன் 

( தொ . ) talcum powder , நறுமணச் சுண்ணம் . 
tale , n . கட்டுக்கதை ; கற்பனை வருணனை ; உருக்கமிக்க மெய் 
வரலாறு ; கதை ; கோள் , புறங்கூற்று ; தீக்குறளை ; கூற்று ; 
விரிவுரை ; கூற்றுமுறை ; ( செய் . ) எண்ணிக்கை , மொத்தம் ; 
( தொ . ) tale of a tub , புனைகதை ; tell one s own tale , குறிப் 
பிட்ட நிகழ்ச்சிபற்றித் தான் நினைப்பதையே சொல்லு ; 
tell tales , நுணைகூறு , குற்றங்கண்டுரைக்கும் பணி மேற் 
கொண்டவராயிரு ; tell tales out of school , மறைசெய்தி 
களை வெளியிடு ; thing tells its own tale , விளக்கம் தேவை 
யின்றித் தானே விளக்கமாயுள்ளது , பொருள் மிகு விளக்கமா 
யுள்ளது . 
tale bearer , n . கண்டுணி , புறந்தூற்றுபவர் ; நுணைகூறு 

வோர் , அலருரையாளர் . 
tale bearing , n . பழிகூறுதல் ; a . பழிகூறுகிற 
tal ent , 1. தனித்திறமைக்கூறு ; செயற்றிறம் ; மனத்திறன் ; 
தனித்திறலாண்மைக்குழுமம் , அறிவாற்றல்களிற் சிறந்தவர் 
கள் தொகுதி , பண்டைக் கிரேக்க - ரோம - அசீரிய வழக்கில் 
எடை அலகு ; பணக்கணிப்பு அலகு ; ( தொ . ) the talent, 
விளையாட்டுத்துறை 

ஆக்கவாய்ப்பு 

வேட்டைத் 
திறலாளர் . 
tal ented , a . செயற்றிறம் வாய்ந்த ; மனத்திறம் உடைய . 
tal ent - money , 1. ஆட்டப் பரிசூதியம் , மிகச்சிறந்த ஆட்டத் 
திற்காக - மரப்பந்தாட்டத் தொழிலருக்கு அளிக்கப்படும் 
நல்லூதியம் . 
tal es , ( ல. ) n . ( சட் . ) ஆய அழைப்பாணை , முறைகாண் ஆயத் 
தினர்களை அழைப்பதற்கான எழுத்தாணை ; எண்ணிக்கைக் 
குறை நிரப்புதற்காக அழைக்கப்படும் முறைகாண் ஆயத்தி 
னர் பட்டியல் ; ( தொ .) pray a tales , ( சட் . ) முறைகாண் 
ஆயத்தினரின் எண்ணிக்கைக் குறையை நிரப்பும்படி கோரு . 
tales man , n . ( சட் . ) அழைப்பாயர் , முறைகாண் ஆயத்தினர் 
எண்ணிக்கைக் குறையை நிரப்புதற்காக அழைத்து அமர்த்தப் 
படுபவர் . 
tale teller , n . கதைசொல்பவர் ; புறங்கூறுபவர் . 
Taliaco tian , a , டக்ளியாகோசி ( Tagliacozzi 1546-99 ) என் 
னும் இத்தாலிய அறுவை மருத்துவருக்குரிய , உடலிலிருந்தே 
கூறெடுத்துப் புதுமூக்கு ஆக்கும் அறுவைமுறை சார்ந்த ; 
( தொ . ) Taliacotian operation , புதுமூக்காக்க அறுவை , 
அறுவைமருத்துவ முறையினால் கை அல்லது நெற்றிக்கூறு 
ஒட்டிப் பின் அறுவை செய்து புதிய மூக்கு உருவாகும்படி 
செய்யும் முறை . 
tal ion , n . பழிக்குப் பழி . 
tal iped , n . கோணற்காலர் ; கோணற்கால் 

விலங்கு ; 
a . கோணற் காலுடைய ; (வில . ) கரடியின விலங்கு வகையில் 
இயல்மீறிய திருகுமுறுகலான கால்களையுடைய . 
tal ipes , n . கோணற்கால் ; கோணற்காலுடைமை : கால்கள் 

திருகுமுறுகலாக அமைந்திருத்தல் . 
tal ipot , tal iput, n . தாளிப்பனை , விசிறி வடிவ இலைகளை 

யுடைய பனைவகை . 
tal isman , 1. தாயத்து , மந்திரக்காப்பு , இரட்சை , மந்திரக் 

கவசம் ; மந்திரச்சக்கரம் . 
talk , n . உரையாடல் ; நேர்முகப்பேச்சு ; மேடையுரை , உரை 
யாடல் முறைச் சிறு சொற்பொழிவு ; கலந்துரையாட்டு ; 
வானொலிப்பேச்சு ; பேச்சு ; வம்பளப்பு ; வாயாட 

பாடல் ; உரை 
யாடற் செய்தி ; வதந்திக்குரிய செய்தி ; 3. உரையாடு ; 
கலந்துபேசு ; பேச்சுமுறைச் சிறு சொற்பொழிவாற்று ; 
சொல்லாடு , கருத்துத்தெரிவி ; பேசு ; உரை ; கூறு ; வாயாடு ; 
விவாதி ; பேச்சுப்பயில் ; பேச்சுத்திறம் உடையவராயிரு ; 
குறிப்பிட்ட மொழியில் பேசுபவராயிரு ; கம்பியில்லாத் தந்திச் 
சைகை மூலம் செய்தி அனுப்பு ; ஓயாது பேசு ; பேசிக் குறிப் 
பிட்ட நிலைக்கு ஆளாக்கு ; பேசி அமைவி , பேசிக் குறிப்பிட்ட 
நிலை உண்டுபண்ணு ; ( தொ . ) be talked about, அலர் தூற் 
றலுக்கு ஆளாகு ; end in talk , உருப்படியாக ஒன்றும் 
நடக்காமல் வெறும் பேச்சிலேயே முடிவுறு ; small talk ; 


1056 


talkative 


tamasha 


பொதுநிலைச் சமுதாய முறை உரையாடல் ; talk about , 
குறித்து விவாதஞ் செய் ; talk against time , சட்டமன்றத் 
தில் நேரங்கழிவதற்காகவென்றே பேசிக்கொண்டேயிரு ; 
talk it , சாட்டிப்பேசு , - நேரடியாகப் பேசாமலேயே பிறிது 
நிலையிற் கூறு ; talk away , பேசித்தீர் , பேசியே காலங்கழி ; 
talk back , எதிர்ப்பாக மறுமொழிகூறு ; talk big , தற் 
புகழ்ச்சியாகப் பேசிக்கொள் ; talk cold turkey , talk turkey , 
( பே - வ . ) உண்மை என்ன என்பதை அப்படியே சொல்லு ; 
talk down , பெருங்கூச்சலிட்டுப் பேசியடக்கு ; எதிராளி பேச 
விடாமற் பேசிவிடு ; talk out , சட்டமன்றத்தில் சட்டவரைவு 
தீர்மானம் ஆகியவற்றின் வகையில் ஒத்திவைப்பு நேரம் வரை 
யில் விவாதத்தை நீடிப்பது மூலமாக நிறைவேறாமற் செய் ; 
talk over , சற்று அதிகமாகவே விவாதஞ்செய் ; பேசித் தன் 
வசப்படுத்து ; talk person round , அறிவுறுத்தி இணங்கவை ; 
talk round , சுற்றிவளைத்துப் பேசிக்கொண்டிரு ; talk shop , 
உரையாடலிடையே தொழில் பற்றிப்பேசு ; talk tall , வீம்பு 
பேசு ; talk through one s hat , மிகைப்படுத்திக் கூறு , 
பிதற்று ; talk to , முன்னிட்டுக்கூறு ; ( பே - வ . ) குற்றங்கூறு , 
திட்டு ; மனம்விட்டுப்பேசு ; talk up , ஒன்றைப்பற்றிப் பிறர் 
அக்கறை கொள்ளுமாறு பேசு ; tall talk , வெற்றுப் பெரு 
மிதப்பேச்சு , தகரடி , வீறாப்புரை . 
ta lkative , a . பேச்சில் விருப்பமுடைய ; வாயாடியான , மிகு 

பேச்சுப் பேசுகிற . 
ta lkee - ta lkee , n . சிதைவு ஆங்கிலம் . 
ta lkies, n . pl . பேசும்படங்கள் . 
ta lking, n . உரையாடல் ; பேச்சு ; வம்பளப்பு ; a . பேசுகிற ; 
உரையாடுகிற ; பேச்சாற்றலுடைய ; சொற்களினால் தெரிவிக் 
கிற ; உணர்ச்சி காட்டுகிற ; பொருள் பொதிந்த . 
talk ing -to , 1. கடிந்துரை , கண்டனம் . 
tall , a . நெட்டையான ; உயரமான ; நெடிது வளர்ந்த ; 
உயர்ந்தோங்கிய ; ஆள்வகையில் சராசரிக்கு மேற்பட்ட உயர 
முடைய ; சூழ்ந்துள்ள பொருள்களைவிட - நெடிய ; உயர 
அளவுள்ள ; எல்லைகடந்த ; பேச்சுவகையில் தற்புகழ்ச்சிமிக்க ; 
உயர்வு நவிற்சியான ; மிகையளவான ; அறிவிற்குப் பொருந் 
தாத ; வெற்றாரவாரமான , adv . தற்புகழ்ச்சியாக ; வெற்றார 
வாரமாக ; பொருந்தாப் புளுகாக ; ( தொ . ) & tall man of 
his hands , செய்திறமிக்க பணியாள் ; போர்வீரர் ; talk tall , 
வீம்பு பேசு ; tall copy , மேலும்கீழும் அகன்ற வெற்றிட 
முடைய புத்தகம் ; tall hat , நீள் உருளைவடிவத் தொப்பி ; 
tall man , 

எடைமாறாட்டஞ் செய்யப்பட்ட கவறுகள் ; 
tall talk , செருக்குப் பேச்சு . 
tall age, n . ( வர . ) முற்கால வரிவிதிப்புமுறை ; கரம் , தீர்வை . 
tall boy , n . இழுப்பறைகள் கொண்ட உயரமான படுக்கை 

யறைப்பெட்டி ; புகைப்போக்கியின் முகட்டுக்குழல் . 
tall ier , n . கணக்கு ஒத்துப்பார்ப்பவர் . 
tall ith , ( எபி . ) 1. வழிபாட்டின்போது யூதர்கள் அணியும் 

கழுத்துக்குட்டை . 
tall ow , n . கொழுப்பு , விலங்கின் உருக்கிய நிணம் ; 0 . 

கொழுப்புப் பூசு , மசகிடு ; ஆட்டினைக் கொழுக்க வை . 
tall ow - chand ler , n . மெழுகுதிரி செய்து விற்பவர் . 
tall ow - drop , 11. உருள்பட்டையீடு , ஒருபுறம் அல்லது இரு 
புறமும் கவிகை வடிவிலிருக்கும்படி மணிக்கற்களை வெட்டும் 
முறை . 
tall ow -face , 1. பாண்டு மேனியர் , வெளிறிய நிறமுடைய 

மனிதர் . 
tall y , n . கணிப்பு வரிக்கோல் ; புள்ளிவெட்டுக் கணிப்பு , 
புள்ளிக்கணக்கீடு ; கணிப்பெண் , கணிப்பளவு ; கொடுக்கல் 
வாங்கல் பதிவுச்சின்னம் ; கணக்குப் பற்றடையாளக் குறி ; 
கணக்கேட்டுப் பதிவில் அடையாளக் குறி , தனி அடையாளக் 
குறியீடு ; கணிப்புக்கோல் வரி , கணிப்புக்கோலின் சரிபாதிப் 
பிளவுச் சட்டம் ; கணிப்பு எதிர்வரிக்கோல் , எதிர்முறி ; 
எதிர்பதிவுமுறி , எதிர்முறிச்சான்று ; ஒத்திசை எதிரிணை ; 
கணிப்புத்தொகுதி அலகு ; அலகுத்தொகுதி எண் ; 


பேரெண் , தொகுதி நிறைவெண் ; பெயர்முறி , செடிகொடிப் 
பெயர் குறித்து ஒட்டப்பட்ட துண்டுமுறி ; அடையாளப் 
பலகைத் துண்டு ; அடையாளத் தகடு ; அடையாளச் சீட்டு ; 
ஒட்டுத்துணுக்கு ; சரி ஒப்பாயுள்ள பொருள் , எதிரிணை , 
இருமடிப் பகர்ப்பின் மறுபடிவம் ; 3. கணிப்புவரிக் கோலில் 
புள்ளி பதிவுசெய் , ஈரடிக்கணிப்புப் பதிவுசெய் ; எதிரிணைக் 
கணக்குமூலம் பதிவு செய் ; சரியொப்புக் கணக்கு முறைப்படி 
கணக்கிடு ; கணக்கு வகையில் இருதிற ஒத்திசைவாக்கு ; 
ஒத்திசைவாகச் சரிக்கட்டு ; சரியொப்பாயிரு , ஒத்திசைந்து 
போ ; ( கப் . ) கப்பற் பாய்க்கயிற்றை விறைப்பாய் இழு ; ads . 
காமக்கிழத்தியாக , வைப்பாட்டியாக ; ( தொ . ) buy goods 
by the tally , பன்னிரண்டு- நூறு என்ற கணக்கில் சரக்கு 
களை வாங்கு ; horticultural tallies , செடிகளின் பெயர்ச் 
சீட்டுகள் ; live tally , திருமணமின்றியே கணவன் மனைவி 
யாகக் கூடிவாழ் ; tally system , tally trade , தவணை ஒப் 
படைப்புப் பற்றுக் கணக்குமுறை . 
tall y - clerk , n . நாவாய் ஒப்புக்கணிப்பாளர் , கப்பற் சரக்கு 

களைப் பட்டியலைக்கொண்டு சரிபார்ப்பவர் . 
tall y - ho , n . வேட்டைநாய் ஊக்கொலி , நரியைக் கண்டதும் 
வேட்டையர் வேட்டைநாய்களை நோக்கி எழுப்பும் ஒலி ; y . 
நரிவேட்டையில் நாய் ஊக்கொலி செய் ; நரிவேட்டையில் 
ஊக்கொலிகளால் வேட்டை நாய்களை ஏவு ; int . வேட்டை 

நாய் ஊக்கொலிக்குறிப்பு . 
tall yman , n . புள்ளிவெட்டுக் கணிப்பு வரிக்கோலர் , கணிப்புக் 

கோல் வைத்திருப்பவர் ; தவணைக் கடனீட்டுக் கடைவணிகர் ; 
படிமுகவர் , மாதிரிகளைக் காட்டிச் சரக்குகளை விற்பவர் ; வைப் 
பாட்டியுடன் வாழ்பவர் . 
tall y - sheet : 1. கணிப்பு வரித்தாள் , சரியொப்புக் கணக்குத் 

தாள் . 
tall y - shop , n . தவணையடைப்புக் கடனீட்டுக்கடை . 
tal ma , n . ஒருவகை மேலாடை . 
tal mi - gold , n . பொன் மெருகுக்கட்டி , மெல்லிய பொன் 

முலாம் பூசிய பித்தளை . 
Tal mud , 1. யூத வேதம் , யூதர்களின் சட்டம்.மரபு வழிக் 
கதை ஆகியவற்றின் தொகுப்பு ; பாபிலோனிய யூதர் 
திருமறை . 
Tal mudist , n . யூதர் சட்டம் - மரபு வழிக்கதை ஆகியவற்றின் 
தொகுப்பு நூலறிஞர் ; யூத வேதப் பயிற்சி மாணவர் ; ஆய் 
வறிஞர் ; யூதவேத அறிஞர் , யூதவேதத் தொகுப்பாளர் . 
Talmudis tic , a . யூதவேதஞ் சார்ந்த . 
tal on , 11. வள்ளுகிர் , கொடும்பறவையின் கூர்நகம் ; சீட்டாட் 
டத்தில் சீட்டு வழங்கீட்டுக்குப் பிறகு எஞ்சியிருக்கும் சீட்டுக் 
கள் ; தாழ்க்கடை , பூட்டில் திறவு தள்ளும் தாழ்க்கூறு ; ( க- க . ) 
வங்கிவளைவு , பாம்பு வடிவ இரட்டை வளைவுச் சித்திர வேலைப் 
பாடு ; வாள் அலகின் பின்னடி வக்கு . 
taluk , ( இ . ) n . வட்டம் , தாலுகா ; தனியுடைமைப் பெரும் 

பரப்பு . 
taluk dar , ( இ . ) n . வட்டகை வரியாட்சியாளர் ; பெருநில . 

உரிமையாளர் . 
tal us , n . ( உள் . ) கணுக்கால் ; கணுக்கால் எலும்பு ; கோணக் 
கால் வகை ; மேல்நோக்கி ஒடுங்கிச்செல்லுஞ் சுவர்ச்சரிவு ; 
( மண் . ) மலையடிக்குவியல் ; pl . tal i . 
taman dua , tam anoir , n . எறும்பைத் தின்னும் தென்னாப் 

பிரிக்க கரடியின உயிர்வகை . 
tam arack , n . அமெரிக்க ஊசியிலை மரவகை . 
tam arin , 1. மயிரடர்ந்த வாலுடைய சிறு தென் அமெரிக்க 

குரங்கு வகை . 
tam arind , n . புளி ; புளியமரம் . 
tam arind - fish , n . புளியிட்டு ஆக்கிய மீன்கறி . 
tam arisk , 1. இறகுபோன்ற கிளைகளையுடைய நெய்தல் நிலச் 

செடிவகை . 
tama sha , ( அரா . ) n . வேடிக்கைக்காட்சி , காட்சிக்கோலம் ; 
பொழுதுபோக்கு விளையாட்டு . 


. 


பர் , 


1057 
tambour 

tangent - balance 
tam bour n . தம்பட்ட வகை , ஒருகட் பெருமுரசு ; துன்னல் tan , n . ( கண . ) இடுக்கை , செங்கோண முக்கோணத்தில் 
வட்டு , பூவேலைக்குரிய இருவட்டிணை சட்டம் ; பூவேலைப் செங்குத்து வரைக்கும் கிடை வரைக்கும் இடையேயுள்ள 
பட்டுத்துகில் ; தூணின் நடுப்பகுதியிலுள்ள வட்டுருளைக் 

வீதம் . 
கல் ; கட்டுமானங்களின் வட்டப்பகுதி ; திருக்கோயில் முக 

tan , n . தோல் பதனிடும் பட்டை ; ஆவாரம் பட்டை ; சீமை 
மண்டபத்தின் மடக்குத் தலைவாயில் ; முரசொலி யெழுப்பும் 

ஆலின் பட்டை ; ஆவாரம்பட்டை நிறம் , மஞ்சள் பழுப்பு 
மீன்வகை ; முரசுவடிவ மீன்வகை ; கோட்டைப்பாதை வேலி 

வண்ணம் ; வெயிற்பட்ட மேனிநிறம் , வெண்கலச்சாயல் ; 
யரண் காப்பு ; கோட்டைவாயில் அகழரண் காப்பு ; 3. இணை பாட்டையிலிடப்படும் ஆவாரம்பட்டைச் சக்கை ; a . மஞ்சள் 
வட்டுச் சட்டத்தில் பூ வேலை செய் ; பூ வேலைத் துன்னல் 

பழுப்பு நிறமான ; V. தோல்பதனிடு ; பச்சைத்தோலைப் பத 
செய் . 

னிட்ட தோலாக மாற்று ; வெயில்பட விட்டுப் பழுப்பு நிற 
tam bourin , n . சேண்டை , பிரான்சிலுள்ள 

பிரான்சிலுள்ள பிராவென்சு மாக்கு ; வெயிலிற் காய்ந்து காய்ந்து பழுப்பு நிறமாகு ; 
( Provence ) பகுதியின் வழக்காற்றிலுள்ள நீண்டொடுங்கிய கடும்பதப் படுத்து , போலிச் சலவைக்கல் - மீன் வலைகள் ஆகிய 
முரசுவகை ; சேண்டை நடனவகை ; சேண்டை நடன இசை வற்றைக் கெட்டிப்படுத்து ; ( பே - வ . ) அடி , நையப்புடை ; 
யமைப்பு . 

( தொ . ) flowers of tan , ஆவாரப்பட்டைப் பசைப்புக் காளான் ; 
tambourine , n . கஞ்சிரா , ஒருகட் சிறுபறை வகை ; ஆப் 

kiss the tan , குதிரைமீதிருந்து எறியப்பெறு ; spent tan , 
பிரிக்க புறாவகை . 

ஆவாரம் பட்டைச் சக்கை , சாறெடுக்கப்பட்ட ஆவாரம் 
tame , a . பழகிய ; நன்கு பழக்கப்படுத்தப்பட்ட ; படிமான 

பட்டை நைவு ; the tan , ( பே - வ . ) வட்டரங்கு . 
மான ; வசப்படுத்தப்பட்ட , சொற்கேட்டு நடக்கும்படி செய் ta na , ( இ . ) n . படைத்துறைத் தளம் ; காவல் நிலையம் . 
யப்பட்ட ; முரட்டுத்தன்மையற்ற ; மூர்க்கத்தன்மை குறைக்கப் 

tan adar , n . படைத்துறைத் தளத் தலைவர் ; காவல் நிலையத் 
பெற்ற ; ( பே - வ . ) நில வகையில் பயிர் செய்யப்பட்ட ; தலைவர் . 
செடிவகையில் பயிர் செய்து உண்டாக்கப்பட்ட ; பணிந்து tan ager , n . தென் அமெரிக்க ஒண்சிறைக் குருவி வகை . 
போகிற ; ஊக்கமற்ற ; துடிப்பற்ற ; கிளர்ச்சியற்ற ; செய 

Tan agra , n . பண்டைக் கிரேக்க நகரம் ஒன்றின் பெயர் ; 
லாற்றலற்ற ; பண்பு முனைப்பற்ற ; U. பழக்கு ; பணிய 

டனாக்ராவில் செய்யப்பட்ட செந்நிறமான சிறு சுட்டகளிமண் 
வை ; படிமானமுடையதாக்கு ; வசப்படுத்து ; மூர்க்கத் 

உருவச் சிலை ; ( தொ . ) Tanagra figuripe , Tanagra statuette , 
தன்மை குறை ; அடக்கு ; பழக்கி இணக்குவி ; கீழ்ப்படுத்து , 

பண்டை டனாக்ராவில் செய்யப்பட்ட செந்நிறச் சிறு உருவச் 
தடுத்து நிறுத்து , செருக்குக் குலை ; ( தொ . ) tame cat , தொழும் 

சிலை . 
பயன்படுபவரென்று பொறுத்துக் கொள்ளப்பட்டு 
அண்டி வாழ்பவர் ; tame poison , நச்சுமாற்று வேர் . 

tan - balls, 11. ஆவாரந் தட்டை , ஆவாரச் சக்கை . 
Tam il, n . தமிழ்மொழி ; தமிழர் . 

tan dem , n . வரியினைக் குதிரை வண்டி , ஒன்றன் பின் மூன்றாக 
இணைத்த இரட்டைக் குதிரை வண்டி ; 

வரியிணை இருக்கை 
Tamil ian , n . தமிழர் ; a . தமிழ்மொழி சார்ந்த ; தமிழர் 

மிதிவண்டி , வரியிணை இருக்கை முச்சக்கர மிதிவண்டி ; a . 
சார்ந்த . 

மிதிவண்டி வகையில் இருக்கைகள் ஒன்றன்பின் ஒன்றாக 
Tamm any , n . நியூயார்க் நகரிலுள்ள அமெரிக்க ஒன்றிய 

அமைந்துள்ள ; குதிரைகள் வகையில் ஒன்றன்பின் ஒன்றாகப் 
அரசின் குடியாட்சிக் கட்சி மைய அமைப்பு ; அரசியல் ஊழ 

பூட்டப்பட்ட ; ( தொ . ) drive tandem , குதிரைகளை ஒன்றன் 
லுக்குரிய இடம் ; ( தொ . ) Tammany Hall , நியூயார்க் பின் ஒன்றாகப் பூட்டி ஓட்டு . 
நகரத்திலுள்ள குடியரசுக் கட்சியின் மையப்பணிமனைக் 

tand stickor , ( ஸ்வீ . ) n . உராய்வதால் தீப்பற்றும் ஸ்வீடன் 
கட்டிடம் ; அரசியல் ஊழல்களுக்குரிய இடம் . 

நாட்டுத் தீக்குச்சி . 
Tamm uz, n . பண்டைப் பாபிலோனியரின் ஞாயிற்றுத் 

tang , n . முனை , விளிம்பு ; நுதி , கொடுக்கு முனை ; உந்து 
தெய்வம் ; யூத ஆண்டின் பத்தாம் மாதம் ( சூன் - சூலை ) . 

பகுதி ; கொழுமுனை ; கவர்முள் முகடு ; கத்திவால் மீன் ; 
tamm y , n . அரிப்பு ; பளபளப்பான கம்பிளித் துகில்வகை . 

கைப்பிடிக்குள் இருக்கும் உளியின் பகுதி ; உறைப்பான 
tamm y , tam - o - shan ter , n . குவட்டுத் தொப்பி , வட்ட 

சிறப்புச் சுவைநயம் ; காரப்பண்பு ; தனி நெடி ; வேற்று 
அடிப்பகுதியினையுடைய விரிமுகட்டுத் தொப்பி . 

வாடை ; நீடுசுவை ; விடா நெடுமணம் ; தனிச் சிறப்பியல்பு ; 
tamp , U. வெடிப்பாற்றல் பெருக்கும்படி வெடிச்சுரங்க வாயில் சாயல் , சார்பெச்சப் பண்பு ; I. நீள்முனை அமைத்துக் கொடு ; 

களிமண் திணித்துவை ; பாட்டைச் சல்லியை அடித்திறுக்கு . உறைப்புச் சுவையினால் அல்லது நெடியினால் தாக்கு . 
tam pan , n. தென் ஆப்பிரிக்க கால்நடை நச்சு உண்ணிவகை . tang , n . கடற்பாசி வகை . 
tamp er , 11. பாட்டையினை அடித்து நிரப்பாக்குபவர் ; அடித்து tang , n . குணத்தொனி , வில் நாண் ஒலி ; U. குணத்தொனி 
இறக்குபவர் ; பாட்டைச் சம்மட்டி , சரளைகளை அடித்திறுக்கும் யெழுப்பு ; டங்கார நாதஞ் செய் , கணீர் முழக்கமிடு ; உலோகத் 
குத்துக்கட்டை ; வெடிச்சுரங்கம் நிரப்பி வெடிவைப்பதற்கு துண்டுகளை அடிப்பது மூலமாகத் தேனீக்கள் அமரும்படி 
ஆவனசெய்பவர் ; அடிசம்மட்டி , கொல்லத்துக்காரரின் கருவி . 
-tam per , ப . தலையிட்டுக் கெடு ; குறுக்கிட்டுத் தொந்தரவு 

tan gency , n . தொடுவரை நிலை , வட்டத்தின் ஒருபுள்ளி 
செய் ; இடையிற் புகுந்து மாற்றம் உண்டுபண்ணு ; விருப்ப 

தொட்டுப் பின் தொடாது விலகிச் செல்லுங் கோட்டு நிலை ; 
ஆவணம் - கையெழுத்துப்படி முதலியவற்றில் உரிமைபெறாத 

தொட்டுத் தொடாநிலை , மீண்டிணையாத் தொடுநிலை ; மீண் 
மாற்றங்களைச் செய் ; இரகசியமாகக் கையாடிக்கெடு ; கைக் 

டணையாத் தொடுநிலை ; வெட்டாது சறுக்கிச் செல்லும் நிலை . 
கூலி கொடுத்து வசப்படுத்து ; இரகசியமாகத் திருப்பு , 

tan gent , n . ( வடி . ) தொடுவரை வட்டத்தினை ஒரு தடவை 

மட்டும் தொட்டுப் பின் விலகிச் செல்லுங் கோடு ; ( கண . ) 
tamp ing , n . வெடிக்குழியில் களிமண் இட்டு நிரப்புதல் ; 

இடுக்கை , செங்கோண முக்கோணத்தில் செங்குத்து வரைக் 
வெடிக்குழியில் இட்டு நிரப்பப்படும் பொருள் . 

கும் கிடைவரைக்கும் இடையேயுள்ள வீதம் ; a . வெட்டாமல் 
tam pion , n . துப்பாக்கி வாய்முகப்பின் மரக்கட்டை அடைப் 

தொடுகிற ; ( தொ ) at a tangent, தொட்டுத் தொடா 
பான் ; இசைப்பேழைக் குழலின் உச்சி அடைப்பு . 

நிலையில் ; வரவரவிரிந்து விலகிக்கொண்டே போகும் நிலை 
tam pon , n . குருதிப்போக்கினை நிறுத்துவதற்கான அடைப்பு ; 

யில் ; fly off at a tangent , go off at a tangent , செய்தியை 
தலைமுடிச் செருகு திண்டு ; 3. அடைப்பான் கொண்டு துளை 

விட்டு அறவே விலகிச்செல் ; விவாதத்தில் வேறொன்று விரி ; 
அடை . 

tangent of an angle , இடுக்கை , செங்கோண முக்கோணத் 
tamponade , tam ponage , tam ponment , n . அடைப்புப் தில் செவ்வரை அடிவரை இடை வீதம் . 
பயனீடு , அறுவை மறுத்துவத்தில் அடைப்பானைப் பயன் 

tan gent -balance , n . வெள்ளிக்கோல் , அளவுக்கூறுகள் 
படுத்துதல் . 

குறிக்கப்பெற்ற தண்டின் நிலையினால் எடை காட்டும் பிரை 
tam tam , 11. = tomtom : 

கோல் 
1834 


+ 


தூண்டு . 


1058 


tap 


tangential 
tangen tial , a . தொடுவரை சார்ந்த ; தொடுவரையின் திசை 
யில் செல்கிற ; தொடுவரைபோற் செல்கிற ; ஒரு தடவை 
தொட்டு மீண்டும் தொடாத ; விலகிச் செல்கிற ; விட்டு 
விலகிச் செல்கிற . 
tangen tially , adu. தொடுவரையின் திசையில் , விலகித் தன் 
தனிப்போக்கிலே செல்லும் நிலையில் ; விலகிச் செல்லும் 
நிலையில் . 
Tangerine , 1. மொராக்கோ ( Morocco ) வில் உள்ள டாங்கி 
யர் ( Tangier ) நகரவாணர் ; தட்டையான சிறிய கிச்சிலிப் 
பழ வகை ; a . டாங்கியர் நகரஞ் சார்ந்த . 
tan ghin , n . மடகாஸ்கர் ( Madagascar ) என்னும் தீவுக்குரிய 

நச்சுக் கொட்டையினையுடைய மரவகை . 
tan gible, a . தொட்டுணரத்தக்க ; பிழம்பியலான ; திட்ப 
முடைய ; தெளிவான ; உறுதியான ; தெளிவாகப் புரியக் 
கூடிய ; ஐயமற்ற , மருட்சி தராத ; நிலையான ; மாயத் 
தோற்றமா, யிராத ; ( சட் . ) உருப்படியான . 
tang le , n . கடுஞ்சிக்கல் ; சிக்கல் வாய்த்த களம் ; கந்தறு 
கோலம் , தாறுமாறான பின்னல் கூளம் ; கடுமுடிச்சு ; குழம் 
பிய நிலை ; கடும்புதிர் ; அள்ளடிக்கரண்டி , மிக நுண்ணிய 
கடல்வாழுயிரிகளை அள்ளி மேலே கொண்டு வருவதற்கான 
அமைவு ; 3. பின்னிச் சிக்குப்படுத்து ; சிக்கிக்கொள் ; சிக்க 
லில் அகப்பட்டுக்கொள் ; பொறியில் அகப்படுத்து , சிக்க வை ; 
இடர்களில் தொடர்பு படுத்து ; மாட்டிவை. 
tan gle , n . கடற்பாசி வகை . 
tan glefoot , n. வெறிச் சாராயம் ; வெறியூட்டுங் குடி 

வகைகள் . 
tang ly , a . ஒன்றோடொன்று பின்னிச் சிக்குற்ற ; குழம்பிய ; 

குழப்பமடையும் பாங்குள்ள . 
tang o , n . தென் அமெரிக்க நடனவகை ; pl . tang os ; 

ப . தென் அமெரிக்க நடனவகை ஆடு . 
tan gram , n . புதிர்வெட்டுக் கட்டம் , ஏழு துண்டுகளாக 
வெட்டப்பட்டு வெவ்வேறு வடிவங்களிற் பொருத்தக்கூடிய 

சீன சதுரக்கட்ட விளையாட்டுப் பொருள் , 
tan ist , n . ( வர . ) கெல்டிக் ( Celtic ) இனத்தலைவருக்குச் 
சட்டப்படி நிலையுறுதியான பின்னுரிமை யுடையவர் , ஆளு 
பவருக்கு அடுத்தபடியான இனத்தின் தலைமூத்த வீரர் . • 
tan istry , 1. கெல்ட்டிக் இனத் தலைமைவகையில் மரபுத் தேர் 
வுரிமை முறை , குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் முன்பே 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் பின்னுரிமை யடையும் ஏற்பாடு 
tank , n . குளம் ; நீர்த்தேக்கத் தொட்டி ; தொடர்வண்டி நீர்ச் 
சேமிப்புக்கலம் ; வெடிக்கோட்டை , இயங்கும் பீரங்கிப் 
படை வண்டி ; ( தொ . ) tank drama , பொங்கெழுச்சி நாட 
கம் , மூழ்குவதனின்றுங் காப்பதைக் காட்டுவதற்காகத் 
தண்ணீரே பயன்படுத்தப்படும் எழுச்சி மிக்க 

மிக்க நாடகம் ; 
tank engine, எரிபொருள் நீர்ச்சேமத் தொட்டிகளை உடன் 
கொண்டுசெல்லும் பொறிவண்டி . 
tank age , n . நீர்மவகையில் தொட்டித் தேக்கச்சேமிப்பு ; 
தொட்டித் தேக்கக் கட்டணம் ; தேக்கத் தொட்டி கொள் 
பரும அளவு ; கழிவுக் கொழுப்பு எருவகை .. 
tank ard , n , மிடாத்தொட்டி , மேல்மூடியுள்ள பெரிய குடி 

கலம் ; மிடாவிலுள்ள பானம் ; மிடாத்தொட்டி கொள்ளுமளவு . 
tank - buster , n . ( இழி . ) வெடிக்கோட்டைத் தாக்குவிமானம் , 

வெடிக்கோட்டை எதிர்ப்புப் பீரங்கிகளையுடைய விமானம் . 
tank er, n . எண்ணெய்க் கப்பல் , பெரிய அளவில் எண்ணெய் 

எடுத்துச் செல்வதற்கான தொட்டிகளையுடைய கப்பல் . 
tan - liq uor , n. தோல்பதச்சாறு , தோல் பதனிடுவதில் 

பயன்படுத்தப்படும் நீர்மம் . 
tann age , n . தோல் பதனீடு . 
tann ate , n . ( வேதி . ) தோல்பதத் துவர் , ஆவாரப்பட்டைத் 

துவர்ப்பொருள் உப்பு . 
tanned , a . தோல்வகையில் பதனிடப்பட்ட , பழுப்புநிறமாக்கப் 

பட்ட . 


tann er , 1 . தோல் பதனீட்டாளர் . 
tann er , n . ஆங்கில அரைவெள்ளி நாணயம் . 
tann ery , n . தோற்கிடங்கு , தோற்பதனீட்டகம் , தோல் பத 

னிடுஞ்சாலை . 
tann ic , a . தோல் பதனீட்டுப் பட்டை சார்ந்த ; தோல் 

பதத்துவர் சார்ந்த . 
tannif erous , a . பட்டைப் பதத் துவர் தருகிற . 
tann in , n . பதத் துவர் , நச்சுக்கொட்டை பட்டை ஆகிய 
வற்றிலிருந்து எடுக்கப்பட்டு மை - தோல் பதனீடு ஆகியவற் 
றில் பயன்படும் நிறமற்ற படிகப்பொருள் . 
tann ing , 1. தோல் பதனீடு ; தோல் பதனிடும் தொழில். 
tan rec , n . புழுவுணி , மடகாஸ்கர் ( Madagascar ) தீவிற்குரிய 

புழுப்பூச்சியுண்ணும் பால்குடி உயிர்வகை . 
tan sy , n . ஆயிரந்தழைப்பூண்டு ; ( தொ . ) like a tansy , மிகு 

துல்லியமாக . 
tantaliza tion , 1. ஆவல்காட்டி ஏய்ப்பு , ஏங்கவைப்பு ; 

தொடர்ந்து நீடித்த ஏமாற்றம் . 
tan talize, v . ஆவல்காட்டி ஏய் , எளிதிற் கிடைப்பதுபோல் 
தோற்றுவித்து ஏமாறச்செய் ; ஏங்கவை , காட்டிக்காட்டி 
மறை . 
tan talum , n . வெம்மம் , வெப்பத்தினாலும் திராவகச் செயற் 
பாட்டினாலும் பாதிக்கப்படாத வெள்ளை உலோகத் தனிம 
வகை . 
Tan talust, n . வானிறை செல்வன் , கிரேக்க புராணமரபில் 
தண்ணீர் இருந்தும் குடிக்க முடியாமலும் பழங்கள் இருந்தும் 
தின்னமுடியாமலும் தண்டிக்கப்பட்டவன் . 
tan talus , n. நாரையினப் பறவைவகை ; ஏங்குநிலைக் குடி 
கலப்பேழை , கண்ணுக்குத் தெரிந்தும் கிடைக்க முடியாதபடி 
வடிதேறற் கலங்கள் பூட்டி வைக்கப்பட்ட நிலையறைச்சட்டம் . 
Tan talus- cup , 1. மாய ஏங்குருச் சாடி , தாடையளவும் 
உறிஞ்சு தாழ்கவிகைக் குழாய் பொருத்தப்பெற்ற மனித 
உருவமைந்த நீருறிஞ்சிக்குழாய்த் தத்துவத்தை விளக்கும் 
விளையாட்டுக் கலம் . 
tan tamount , a . சரி ஒப்பான , ஒப்பமைவாயுள்ள , உடனாப் 

பான . 
tantar a , n . அடுத்தடுத்த எக்காள முழக்கம் ; தொடர்ந்த 

கொம்பு முழக்கம் . 
tantiv y . n . கூவிளி , வேட்டைக் கூக்குரல் ; விரைவியக்கம் ; 
நாலுகாற் பாய்ச்சல் , வேகப்பாய்வு , தாவு குதி ; a . விரை 
வான , வேகமான ; I. பாய்ந்து செல் ; பரபரப்புக்கொள் , 
அவசரங்காட்டு ; ads . விரைவாக , வேகமாக . 
tan tra , ( ச . ) 1. தெய்வ பூசனைக்குரிய மந்திரதந்திரங் கூறும் 

ஏடு ; விதி ; சடங்கு . 
tan trism , 1. தந்திர சாத்திரக் கோட்பாடு . 
tan trist , 1 , தந்திர சாத்திரக் கோட்பாட்டாளர் ; தந்திர 

சாத்திர முறை பின்பற்றுபவர் ; தந்திர சாத்திர ஆர்வலர் . 
tan trum , 1. வெறியெழுச்சி , 
tan -yard , n . பதனீட்டுச்சாலை , தோல் பதனீட்டகம் . 
Tao ism , n . தாவ் நெறி , சீன மெய்விளக்கியலாரான லாவ் : 

தசே ( Lao - tsze , கி.மு. 604 ) என்பாரின் சமயக் கோட்பாடு . 
tap , 1. வடிமுனை , பாய்குழல் ; மிடாவின் பாய்குழல் அடைப்பு ; 
தனிச் சிறப்புமுறை வடிப்புத்தேறல் ; வடிதேறல் அருந்தக 
அறை ; புரியாணி உள்வரி இழைப்புக் கருவி ; ஆணிவேர் ; 
3. மிடாவிற்குக் குழாய்முனை பொருத்து ; மிடாவில் துளையிடு ; 
மிடாவில் துளையிட்டு நீர்மத்தை வெளியேற்று ; வடிய 

உயவிடு ; 
( மரு . ) கொழுப்புநீரினைக் குத்தி வெளியே எடு ; கொழுப்பு 
நீரினை வடிப்பதற்காகத் துளையிடு ; மரத்தைக் குத்திச் சாறு 
வடியவிடு ; ஊடுருவி நுழை ; புகுந்து 

நுழை ; புகுந்து தொடர்புகொள் , 
வாணிகத் தொடர்பு நிறுவு ; விண்ணப்பஞ் செய்துகொள் , 
வேண்டு ; பற்றி உரையாடத் துவங்கு ; தந்திக்கம்பி மின் 
வலிப் பகுதி திருப்பிவிட்டுச் செய்தியை இடையிட்டுத் தடு ; 
புரியாணி உள்வரி இழைத்துருவாக்கு ; ( தொ . ) on tap , 


கட . 


. 


1059 
tap 

target - card ) 
மிடாவகையில் பாய்குழல் அடைப்பு பொருத்தப்பெற்றுள்ள ; tap - root , n . ஆணி வேர் . 
தேறல் வகையில் பாய்குழல் அடைப்பிட்ட மிடாவிலுள்ள ; 
தேறல் வகையில் வடித்து எடுக்கப்படுவதற்கு ஆயத்தமா 

taps , n . pl . படைவீரர் குடியமைப்பில் உணவுக்கான மணி 

யோசை ; படைவீட்டில் விளக்கணைப்பாணை அடையாள 
யுள்ள ; பொருளக முறிவகையில் வேண்டும்போது வரை 

முரசறைவிப்பு . 
யறை வீதப்படி பெறத்தக்க . 

tap ster , n . தேறல்மணைப் பணியாள் , சாராயக் 

கடையில் 
tap , n . தட்டு, மென்முறைக் கொட்டு ; கொட்டொலி , தட்டும் 

தேறல் வடித்தெடுப்பவர் . 
அரவம் ; 3. தட்டு , மெல்லக்கொட்டு ; கோல்கொண்டு தட்டு ; 
கதவு தட்டு , கதவில் கொட்டு ; மிதியடிக் குதித்தோல் 

tar , n . கீல் , கரிஎண்ணெய் ; ப . கீல் பூசு , கரிஎண்ணெய் 
பொருத்து ; ( தொ . ) be on one s taps , ஏதாவது ஒன்றன் 

தடவு ; கீல்போர்த்து , கரி எண்ணெயாட்டு ; ( தொ . ) tar and 
பொருட்டுச் சுறுசுறுப்பாயிரு. 

feather , தண்டனையாகக் கீல் பூசி மேலே இறகுகளை ஒட்டி 
ta pa , n . மரவுரி , பசிபிக் தீவுகளில் ஆடையாகவும் விரிப் 

மூடு ; tarred with the same brush , tarred with the same 

stick , ஒத்த குறைகளையுடைய . 
பாகவும் பயன்படுத்தப்படும் மரப்பட்டை . 
tap - borer , n . மிடாத் துளைப்புத் துறப்பணம் . 

tar , 1. கடலோடி , கப்பலோட்டி ; ( தொ . ) jack tar 

லோடி , கப்பலோட்டி . 
tap -dancing, 1. காற் கொட்டுத் தாள நடனவகை . 

ta radiddle , 11. ( பே - வ . ) புளுகு ; பொய் . 
tape , n . தளைப்புப் பட்டை வார் , சிப்பங்கட்டி யிறுக்குவதற் 
குரிய நீண்டொடுங்கிய பட்டை ; வார்க்கச்சை , பந்தய இலக் 

tar afern , n . உணவாகப் பயன்படும் நியூசிலாந்து நாட்டுச் 

சூரல்வகை. 
குக் கம்பங்களிடையே மாட்டிவிடப்படும் இழைப்பட்டை ; 
வார்ப்பட்டை , இயந்திரக் கப்பிகளில் சுழலும் திண் துகில் 

tarantass , n . ருசிய நாற்சக்கர வண்டி வகை . 
வார் ; வாரிழைத்தாள் , தந்திப் பதிவுக்குரிய தொடரிழைத் tarantell a , tarantelle , n . ogroduto non o lour ... 
தாள்பட்டை ; முடி ஒப்பனைவாரிழை ; தொலைத் தந்திப் பதிவுக் நடனம் ; விரை சுழலாட்ட இசை ; பெருஞ்சிலந்திக் கடிக்கு 
குரிய நீள்சுருள் வார்த்தாள் ; நீட்டளவை வார் ; ( இழி . ) வடி மாற்றெனக் கருதப்பட்ட விரை சுற்றாட்டம் . 
தேறல் ; புத்தகக் கட்டட வேலையில் பூட்டுத்தளை வார் ; taran tula , n . பெருஞ்சிலந்தி வகை . 
3. தளைவாரால் கட்டு ; கட்டுவார் வழங்கு ; புத்தகக் கட்டட 

taran tular , a . பெருஞ்சிலந்தி வகை சார்ந்த . 
வேலையில் தாள் பூட்டுக்களைத் தளைவாரால் பிணி ; ஆள் 
வகையில் நீட்டளவை 

taratan tara , taratantar a , n . எக்காள ஒலி ; கொம்பு 
வாரால் அள ; ஆளின் பண்புக் 

முழக்கொலி . 
கூறுகளை மொத்தமாக மதிப்பிட்டள ; இயந்திர வார்ப் 
பட்டைகள் இணை ; இயந்திரங்களுக்கு வார்ப்பட்டைகள் tarax acum , n . சாமந்தியினச் செடிவகை ; சாமந்தியினச் 
இணைவி ; தந்திப்பதிவு முதலியவற்றிற்கான வாரிழைத்தாள் 

செடி வகையிலிருந்து எடுக்கப்பெற்ற மருந்து வகை . 
இணைவி ; ( தொ . ) breast the tape , பந்தயத்தில் வெற்றி tar .board , 1 , புத்தகக் கட்டட வேலைப்பாட்டிற் பயன்படும் 
பெறு , பந்தய இலக்குவார்மீது மார்புறமோதி வெற்றியடை ; கீல்பசை ஒட்டு அட்டை . 
red tape , சடங்கார்வம் , சிவப்புநாடா . 

tarboosh , ( அரா . ) n . துருக்கிக் குல்லாய் வகை . 
tape less , a . வார்பட்டையில்லாத ; அளவைவாரில்லாத 

tar .brush , n . கீல்பூசு தூரிகை ; ( தொ . ) 8 touch of the 
tape -line, tape - meas ure, n . நீட்டளவை வார் , நெகிழ் tar - brush , நீகிரோவர் மேனிநிறச் சாயல் , நீகிரோவர் குருதிக் 
வுடைய உலோகம் அல்லது துணிப்பட்டையாலான அளக்கும் கலப்புநிலை . 

tardamen te , ( இத் . ) ads . ( இசை . ) மெதுவாக . 
ta pen , a . வார்ப்பட்டையாலான ; இழைக்கச்சை வடிவான ; Tardenois ean , a . ( தொல் . ) இடைக் கற்காலத்திற்குரிய . 
நாடாபோன்ற . 

tard igrade , 11. மெல்ல நகரும் உயிர்வகை ; a . மெதுநடை 
tap er , n . மெழுகுதிரிப்பட்டை , மெழுகுத் துணியாலான 

யுடைய . 
மெல்லிய வாரிழைத்திரி ; மெழுகு தோய்ந்த விளக்குத்திரி ; 

tard ily , adv . மசணையாய் , மெத்தனமாய் ; தாமதமாய் . 
a . ( செய் . ) தேய்ந்து தேய்ந்து செல்கிற ; ப. நுனி நோக்கிச் 
சிறுத்துச் செல்கிற ; 3. நுனிநோக்கிச் சிறுத்துச்செல் ; தேய்ந்து 

tardi ness , n . மசணைத்தன்மை , மடிமை , மெத்தனம் . 
தேய்ந்து செல்லுவி . 

tard o , ( இத் . ) a . ( இசை . ) மெதுவான ; adv . மெதுவாக . 
ta per , n . நீட்டளவை வாரால் அளப்பவர் ; அளவைவார் tard y , a . மசணையான , மெத்தனமான ; மெல்ல நகருகிற ; 
பயன்படுத்துபவர் . 

தாமதமான ; அசட்டைத்தனமான ; பின் தங்குகிற ; தயங்கு 
tap estry , n . சுவரின் மீதான திரைச்சீலை ; தட்டுமுட்டுக்கல 
மீதான சித்திரத் தொங்கலாடை ; ஓவியத்திரை ; ஓவியத் tare , 1. கால்நடைத் தீவனமாகப் பயன்படும் புதர்ச்செடி 

திரைச்சுருள் . 
tape worm , n . நாடாப் புழு , ஒட்டுயிரான வயிற்றினுட் புழு tare , n . சரக்குப்பெட்டியின் வெறும் பெட்டியெடை ; உந் 

தூர்தியின் எரிபொருள் இணையாத் தனி எடை ; ( வேதி . ) 

பொருள் எடையீட்டில் எடைக்கல எடைமானம் ; ப . பெட்டி 
tapioc a, n . மரவள்ளிச் செடி ; மரச்சீனி , எழிலைக் கிழங்கு . 

எடை உறுதிசெய் ; வெற்றெடை காண் ; தனியெடை கணி ; 
tap ir , 11. காண்டாமிருகத் தொடர்புடைய பன்றி போன்ற 

( தொ . ) tare and tret , ( கண . ) தனி எடை கணிப்புமுறை . 
விலங்கு வகை . 

targe, n . பரிசை , சிறுகேடயம் . 
tap is , n . மேசைத்துணி மீதிட்ட நிலை , திரைமீதான நிலை ; 
ஆய்வுக்குரிய நிலை ; சிந்திக்க வேண்டிய தன்மை ; ( தொ . ) 

targ et , n . குறியிலக்கு , வில்லெறி - கணையெறி - எறிபடை 
be on the tapis , come on the tapis, ஆய்வுக்குரியதாயிரு ; 

வேட்டு ஆகியவற்றிற்கான இலக்குக் குறியீடு ; குறிவட்டம் , 
யோசிக்கப்படுவதாயிரு . 

இலக்குக் குறியீடான வட்டவடிவப் பொருள் ; வேட்டுக் 

குறியிலக்கான குறிச்சதுரம் ; வேட்டிலக்கு , வேட்டுக்கு உட் 
tapote ment , 11. ( மரு . ) சதைப்பிடிப்புத் துறையில் அழுத்தித் 

பட்ட இடம் ; நோக்கம் , செயற்குறி , கருதிய பயன் ; எதிர் 
தட்டுதல் முறை . 

நோக்கிய விளைவு ; குறிநோக்க மதிப்பு , மதிப்பிலக்கு ; 
tapp et , 1. தட்டியக்கப் பிதுக்கம் . 

இருப்புப்பாதையின் வட்ட அடையாளச் சமிக்கைக் குறியீடு ; 
tap rate , 11. அரசியற் பொருளக முறியின் நடைமுறைக் ஆட்டுக்குட்டியின் கழுத்து - மார்பு இறைச்சி ; பரிசை , சிறு 
கட்டணம் . 

வட்டக் கேடயம் ; ( தொ . ) target ship , வேட்டுக் குறியிலக் 
tap room , n . தேறல் விற்பனைக்கூடம் ; தேறல் பருகும் காகப் பயன்படுத்தப் பெறும் பழங் கப்பல் . 
அறை . 

tar get - card , n . குறியிலக்கு வட்ட அட்டை . 


நாடா . 


கின்ற. 


வகை . 


வகை . 


| 


1060 
Targum 

tassel 
Targ um , n . எபிரேய மறையின் பழமையான அரமேயிக் tart , n . பொதியப்பம் , பழங்கள் உட்பொதிந்த பண்ணியம் ; 
பொழிப்புரைகளுள் ஒன்று . 

( பே - வ :) சிறுக்கி ; வேசி . 
Targum ic , a . பழைய ஏற்பாட்டின் அரமேயிக் வடிவம் 

tart , a . காரமான ; கடும் புளிப்பான ; கடுப்பான ; வெடுக் 
பற்றிய . 

கென்ற , துடுக்கான , வெட்டொன்று . துண்டு இரண்டான ; 
ta riff , n . காப்புவரி ; ஏற்றுமதி இறக்குமதிச் சுங்கவரி ; ( தொ . ) 6 tart rejoinder , துடுக்கு மறுமொழி . 
காப்புவரிக் கட்டணப் பட்டி ; ஏற்றுமதி இறக்குமதி வரிக் 

tart an , n . பல்வண்ணக் கட்டக்கோடிட்ட ஸ்காத்லாந்து 
கான சட்டமுறை ; ஏற்றுமதி இறக்குமதிச் சரக்கு வகை 

மேட்டு நில மக்கள் கம்பளி ஆடைவகை ; கட்டமிட்ட துணி 
களுக்கான வரிச்சட்டம் ; ப . காப்பு. வரி விதி ; காப்பு 

வகை ; 

ஸ்காத்லாந்து மேட்டுநிலப் படைவீரர் ; ( அரு . ) 
வரிக்கான பொருள் விலை மதிப்புச் செய் ; ( தொ ) ஸ்காத்லாந்து மேட்டுநிலத்தார் . 
preferential tariff , தனிநாடுகளின் இறக்குமதி வகையில் 

tart an , n . நிலநடுக்கடலில் வழங்கும் ஒற்றைப் பாய்மரக் 
குறை காப்புவரிச் சலுகை ; retaliatory tariff , எதிரீட்டுக் 

கப்பல் வகை . 
காப்புவரி , தன் நாட்டுப் பொருள்களுக்குப் பிறநாடுகள் 
போடும் வரிகட்கு ஈடுசெய்யப் பிறநாட்டுப் பொருள்களுக்கு 

Tart ar , n . தார்த்தாரி பகுதியினர் ; தார்த்தாரி இனத்தவர் , 
விதிக்கப்படும் வரி ; tariff reform , காப்புவரிச் செஞ்சீர்திருத் துருக்கிய-கோசக்கியர் உள்ளிட்ட மக்கட் குழுவினர் . 
தப்பாடு , சுங்கவரி ஏற்றத் தாழ்வுகளைச் சரிசெய்யுஞ் சீர் Tart ar , n . முரடர் , அடங்கா தவர் , இசைவுகேடர் ; தாக்கு 
திருத்தத் திட்டம் ; tariff wall , காப்புவரித் தடை வரம்பு . 

பவரை எதிர்தாக்கித் திடீரெனப் பிடித்துக்கொள்பவர் ; 
tarl atan , n . மென் துகில் வகை . 

( தொ . ) catch & Tartar , தன்னிலும் வலியவருடன் மோதிக் 
tarm ac , n . 

விமானஎதள ஓடுபாதைக் காரெண்ணெய்க் கொள் ; பிடிப்பதற்கு மாறாகப் பிடிபடு . 
கும்மாயம் , பாட்டை போடுவதற்குரிய சாம்பற்கசடுகலந்த tart ar , n . மிடாவிளிம்புப் பொருக்கு ; பல் ஊத்தை ; குட 
கீல்கலவை . 

லிளக்க மருந்துவகை ; ( தொ . ) cream of tartar , மருந்துக்குப் 
tarmacad am , n . காரெண்ணெய்க் கும்மாயம் , பாட்டை 

பயன்படும் சாம்பர இருபுளியகிக் கலவை ; tartar emetic , 
போடுவதற்குரிய கற்கூளமும் சாம்பற்கசடும் கலந்த கீல் 

பேதி - வாந்தி மருந்துவகை . 
கலவை ; V. கீலிட்டு மூடு, 

Tartar ean , a . கிரேக்க புராண வழக்கில் கீழுலகக் காவற் 
tarn , n . நெடுஞ்சுனை , மலை மீதுள்ள சிற்றேரி . 

கிடங்கு சார்ந்த . 
tarn al , a . படுசர்பமுடைய . 

Tartar ian , a . தார்த்தாரி இனஞ் சார்ந்த . 
tarna tion , 11. படுசாபம் உறுதல் . 

tarta ric , a . புளியகஞ் சார்ந்த ; புளியகத்திலிருந்து பெறப் 
tarn ish , n . கறை ; வடு ; குறை ; மேல்மாசு , கனிப்பொருள் 

பட்ட ; ( தொ . ) tartaric acid , புளியகக் காடி . 
மீது படரும் மாசுப்படலம் ; 3. ஒளிமழுங்குவி ; ஒளிர்வு tartariza tion , n . புளியகக் கலப்பு , புளியகஞ் சேர்ப்பு ; 
குறையச்செய் ; கறைப்படுத்து ; வண்ணங்கெடு ; ஒண்மை புளியகப் பண்பூட்டல் . 
யிழ ; கறைப்படு ; நிறம் மங்கு ; ( தொ . ) & tarnished reputa . tart arize , U. புளியகத்துடன் கல ; புளியகஞ் சேர் ; புளியகப் 
tion , களங்கப் புகழ் . 

பண்பூட்டு . 
ta ro , 1. சேம்பினக் கிழங்குவகை ; pl . tar os . 

Tar tarly , a . தார்த்தாரிய இனத்தவர் போன்ற ; கடுமுரட 
ta roc , tar ot , n . முற்காலச் சீட்டு , முன்பு வழக்கிலிருந்த ரான , கொடுந் தோற்றமுடைய . 
78 சீட்டுள்ள கட்டுச்சீட்டுகளுள் ஒன்று ; முற்காலச் சீட்டாட் Tart arus , 11. கிரேக்க புராணத்தில் கீழுலகக் காவற்கிடங்கு ; 
டம் , 78 சீட்டுள்ள கட்டுவைத்து ஆடும் ஆட்டம் . 

கீழுலகத் தண்டனையிடம் . 
tarp an , n . தார்த்தாரி பகுதிக்குரிய காட்டுக்குதிரை . 

tart let , n . பொதியப்பத்துண்டு . 
tarpaul in , n . கருங் கித்தான் , காரெண்ணெய்ப் பதமிட்ட tart ly , adu . வெடுக்கென்று ; கடுப்புடன் . 
நீர்க்காப்புடைய முரட்டுத் துணிவகை ; கருங் கித்தான் 

tart ness , n. கடுகடுப்பு , வெடுவெடுப்பு ; காரச்சுவை 
மேற்கட்டி ; கருங் கித்தான் திரைச்சீலை ; கருங் கித்தான் 

யுடைமை ; கடும் புளிப்புச் சுவை . 
தொப்பி ; ( பழ . ) கடலோடி . 

tart rate, n . புளியகக் காடியின் உப்புச் சத்து . 
Tarpei an rock , n . ( வர . ) உருளிப்பாறை , பண்டை ரோம 
ரிடையே குற்றவாளிகளைக்கொண்டு உருட்டித் தள்ளிவிடுவ 

Tartufe , Tartuffe , n . ஆஷாடபூதி , 
தற்குரிய கொடும்பாறை . 

tartuffe ism , n . பாசாங்குச் சமயப்பற்று , போலிச்சமய 

வேடம் . 
tarp on , 11. கடல்வேட்டைக்கு இலக்காகும் தென் அமெரிக்க 
பெருமீன் வகை . 

tar - water , 1. மருத்துக் குளிர்நீர் ; மருந்தாகப் பயன்படும் 

காரெண்ணெய் வளிநீர் . 
ta rradiddle, n. பொய் , புளுகு . 
ta rragon , n . நறுமணப்பொருள்வகை . 

task , n . இடுபணி ; வேலைச்சுமை , கடமைப் பொறுப்பு , கடும் 

உழைப்பு ; கட்டளைப்பாடம் , பள்ளிப் படிப்பிற்கு வகுத் 
Tarragon a , n . ஸ்பானிய நாட்டு மதுவகை . 

தமைக்கப்பட்ட திட்டப் பாடப்பகுதி ; U. பணி சுமத்து ; 
ta rrass , n . எரிமலைக் காரை , சீமைக்காரையாக முன் பயன் வேலைவாங்கு ; பணிக்கடம் ஒழுங்கமைத்துக் கொடு ; கடும் 
படுத்தப்பட்ட எரிமலைக்குழம்புப் பொருள் . 

உழைப்பு வாங்கு ; கண்டித்தொறு ; மிக நெருக்கித் தொல்லை 
ta rrock , n . கடற்பறவை வகை ; கடற்பறவை வகையின் கொடு ; ( தொ . ) take person to task , கண்டித்தொறு , 
குஞ்சு. 

கண்டிப்புக்கு உட்படுத்து . 
tar ry , a . காரெண்ணெய் சார்ந்த ; கீலெண்ணெய் போன்ற ; task - force , n . வேலைக்காரப்படை , சிறப்புக்கடமைப்படை , 
கீல்பூசிய . 

தனிப் பொறுப்பளிக்கப்பட்ட படைப்பிரிவு . 
ta rry , . தங்கியிரு ; காத்திரு ; வரவு காத்தமை ; தோன்றச் task master , n . பணி ஏவுநர் , எடுபிடி மேலாளர் . 
சுணங்கு . 

task -mistress , n . பணியிறைவி , எடுபிடிப் பிராட்டி . 
tars al , a . கணைக்காலெலும்பு சார்ந்த ; கணைக்கால் சார்ந்த . Tasman ian , n . டாஸ்மேனியா தீவில் வாழ்பவர் ; a . டாஸ் 
• tars ia , n . பல்வண்ண ஒட்டிணைப்பு மரவேலைப்பாடு . 

மேனியா தீவினைச் சார்ந்த . 
tars ier , n . பெருவிழியுடைய சிறு தேவாங்குவகை , 

Tass 1 , n . சோவியத் ஒன்றியத் தந்தி நிறுவனம் . 
tars us , n . கணைக்கால் எலும்பு ; பறவைக்கால் கீழ்ப்பகுதி ; 

tass , n . குடிகலம் , குடிவகைச் சிறிதளவு , சாராய மடக்களவு . 
( பூச் . ) கீழ்க்கால் கடைப்பகுதி ; கண்ணிமை ஒட்டுத்தசை ; tass el , n . மெத்தை தலையணையோர ஒப்பனைத் தொங்கிழைத் 
pl . tars i . 

தொகுதி ; தொங்கற் குஞ்சம் ; தொப்பி இழைச்சூட்டு ; தாவரக் 


1061 


tastable 


tax - collector 


சுவை 


கதிரிழைச் சூட்டு ; சோளவகைக் கதிர்க்குஞ்சம் ; சுவடிப் 
பக்க அடையாள இழைக்கச்சை ; ஆடைச்சரிகைப் பட்டை ; 
ப . குஞ்சம் அமை ; ஒப்பனைத் தொங்கலமை ; தாவர வளர்ச்சி 
நாடிக் கதிரிழைச் சூட்டுக் கொய்தகற்று , தாவரவகையில் 
கதிரிழைச் சூட்டுவிடு . 
tast able, a . சுவைக்கத்தக்க . 
taste , n . சுவை ; நாச்சுவை ; உணவுச்சுவை ; நாவுணர்வு ; 
சுவையுணர்வு ; சுவைத்திற உணர்வு ; 

நுகர்வு ; 
சுவைக்கூறு ; சுவை நுட்பம் ; சுவை நுட்பநயந் திரித்தறி 
வுணர்வு ; சுவைமாதிரி ; சுவைத் துணுக்கு , சுவை நுகர்ந்து 
காண்பதற்குப் போதிய அளவு ; சிறிதளவு ; விருப்பம் ; 
நாட்டம் ; ஈடுபாடு ; தனியவா ; பற்றார்வம் ; விருப்பார்வம் ; 
அழகுணர்வு ; கலைநய உணர்வு ; நயத்திரிபுணர்வு ; நய 
நுட்ப உணர்வு ; சுவைநயப் பாங்கு ; நய நாகரிகப் பாங்கு ; 
3. சுவைபார் ; சுவைகாண் ; சுவைநுகர் ; சுவைமாதிரி 
காண் ; சுவைமாதிரி கொள் ; சுவைத்திறம் நுகர் ; சிறிது 
உட்கொள் ; இனிது துய் ; அனுபவி ; உணவு வகையில் 
சுவையுடையதாயிரு ; சுவைக் கூறுடையதாயிரு ; சுவைச் 
சார்புடையதாயிரு ; சுவைத்திற நினைவூட்டுவதாயிரு ; ( தொ . ) 
good taste , நலத்தின்கண் நாருடைமை , நல்ல தன்கண் இயல் 
புணர்ச்சி ; taste of the whip , அடி 

அனுபவ 

உணர்வு , 
to one s taste, ஒருவர் விரும்புமாறு . 
taste ful , a . சுவைநயமார்ந்த ; உணவு வகையில் நன்கு 
சுவைக்கத்தக்க சிறப்புடைய ; பொருள்வகையில் இனிய 
நய நலமுடைய ; சுவைத்திறமிக்க ; ஆள்வகையில் சுவை 
யுணர்வுத் திறமுடைய . 
taste fully , adv . சுவையுணர்வுடன் ; சுவை நயமுடைய 

தாய் ; நயநல உணர்வுடன் ; நயநல முடையதாய் . 
taste fulness , 1 , சுவையுடைமை . 
taste less , a . சுவையற்ற ; சப்பென்ற ; தனிச்சுவை எதுவு 
மற்ற ; சுவைப்பண்பில்லாத ; கலைச்சுவை யற்ற ; சுவை 
நயத் திரிபுணர்வற்ற ; மொழி நடை வகையில் நாகரிக 
மற்ற . 
tas ter , n . சுவைத் தேர்வாளர் ; ஏட்டுத்தரங் காண்பவர் ; 
முன்னுணியர் ; சுவைக்கலம் , மதுவின் சுவை பார்ப்போ 
ரால் பயன்படுத்தப்பெறும் சிறு மதுக்கிண்ணம் ; சுவைத் 
துணுக்கூரி , பாலடைக் கட்டியினின்றும் சிறு மாதிரித் 
துணுக்கு எடுக்கப் பயன்படுங் கருவி . 
tastily , adv . சுவையுணர்வுத் திறத்துடன் , சுவைநல மிக்க 

தாக . 
tas ty , a . ( பே - வ . ) சுவையான ; நறுஞ்சுவை யுடைய ; நய 

நல மிக்க . 
tat , U. பின்னி முடிபோடு . 
ta - ta , int . போய் வருக . 
Ta tar , n . = Tartar . 
ta tou , n . கீழறுக்கும் இயல்புடைய தென் அமெரிக்க விலங்கு 


tau , n . T என்னும் கிரேக்க எழுத்து ; T என்னும் எழுத்து 
வடிவத்தையுடைய மீன் வகை; ( தொ . ) tau cross , T 

என்னும் எழுத்து வடிவுடைய சிலுவை . 
Tauch nitz, n . ஐரோப்பாக்கண்டப் பிரயாணிகளிடையே 
பெருவழக்கான பிரிட்டிஷ் அமெரிக்க நூல் வெளியீட்டு 
வரிசையின் ஏடு . 
taught , v . teach என்பதன் இறந்தகாலம் . 
taunt1, 1 , இடித்துரை , பழித்துரை ; 3. பழி , குற்றங்கூறு , 

குத்திப்பேசு , இடித்துரை, திட்டு ; வெறுப்புடன் வசவுகூறு . 
taunt , a . ( கப் . ) பாய்மர வகையில் உயர்ந்த , நெடிய . 
taunt ing, a . குற்றங்கூறுகிற ; பழித்துரைக்கிற . 
taunt ingly , adv . கடும் பழிப்பாக . 
taur ine , a . காளை போன்ற ; எருத்தினை ஒத்த ; ஆன்விடை 

சார்ந்த ; இடப வான்மனைக் குரிய . 
taurom achy, n. மாட்டுப்போர் ; காளை மாட்டுச் சண்டை . 
Taur us , n . இடப வான்மனை , வைகாசி வீடு . 
taut , a . ( கப் . ) விறைப்பான , கயிறு வகையில் கட்டிறுக்க 

மான ; நெகிழ்வற்ற ; கப்பல் வகையில் நல்ல நிலையில் உள்ள . 
taut en , v . கயிறு வகையில் கட்டிறுக்கமாக்கு . 
tautolo gical , a . பயனில் அடுக்கான , கூறியது கூறுகிற . 
tautol ogy, n . கூறியது கூறல் ; ஒரு பொருட்சொல்லடுக்கு . 
tautoph ony , n . வந்த ஒலியே திரும்பவருதல் . 
tav ern , n . அருந்தகம் ; உணவு குடி - வழங்கும் பொதுவிடுதி . 
taw1, 1 . கோலி விளையாட்டு ; கோலி விளையாட்டுக் கள 

வரம்பு ; கோலி , 
taw , . வெண்தோல் பதனிடு , பட்டைப்பதச் சாறின்றி 

உப்புப்படிகார நீரிலிட்டுத் தோய்வித்துத் தோற்பதஞ் செய் . 
tawd rily , adv. வெறும் பகட்டாக . 
tawd riness , n . வெற்றுப் புறப்பகட்டு ; போலிப் பகட் 

டுடைமை 
tawd ry , 1. போலிப் பகட்டுப்பொருள் ; தகுதியற்ற பகட்டணி 
ஒப்பனைப் பண்பு ; a . வெறும் பகட்டான ; உள்ளீடற்ற ; 
போலித் தோற்றமுடைய ; தகுதியற்ற வெறும் பகட்டணி 
பூண்ட . 
taw er , n . தோல் வெண் பதனீட்டாளர் . 
taw ery , n . தோல் வெண்பதனீட்டகம் ; தோல் வெண் 

பதனீட்டுத் தொழில் . 
tawn iness, 11. பழுப்பு நிறம் . 
tawn y , a . பழுப்பு மஞ்சளான ; தோல் பதனீட்டு நிறமான . 
taws , tawse , n . தெறிவார் , குழந்தைகளை அடிக்கும் பிளவுத் 

தோல் வார் . 
tax , n . வரி , திறை ; கடுஞ்சுமை ; பெரும் பாரம் ; தாங்க 
முடியாத் தொல்லை ; பெருங்கட்டம் ; துயர்க் கடமைச்சுமை ; 
V. வரி விதி ; வரி மதிப்பிடு ; தாங்க முடியா நிலைப்படுத்து ; 
வரி விதிப்பிற்குரிய ஆள் பதிவுசெய் ; கடும்பளுச் சுமத்து ; 
வற்புறுத்திக் கோரு ; வற்புறுத்திப் பெறு ; வலிந்து செய 
லாற்றுவி ; குற்றஞ் சாட்டு ; ( சட் . ) இசைவளிப்பது அல்லது 
மறுப்பது முன்னிட்டு மதிப்பினங்களை ஆய்வுசெய் ; ( தொ . ) 
capitation tax , தலைவரி ; direct tax , நேர்முகவரி ; 
entertainment tax , கேளிக்கைவரி ; income tax , வருமான 
வரி ; indirect tax , மறைமுக வரி ; profession tax , தொழில் 
வரி ; single tax , ஒருமுனை வரி ; மேல் வளர்ச்சிபற்றிக் 
கணக்கின்றி நிலமீது விதிக்கப்படும் வரி , tax one s memory , 
வருத்தி நினைவிற் கொண்டு வரமுயலு . 
taxabil ity , n . வரி விதிக்கத்தக்க தன்மை . 
tax able , a . வரி விதிக்கத்தக்க . 
tax ableness , 1. வரி விதிக்கத்தக்க நிலையுடைமை . 
taxa tion , n . வரி விதிப்பு . 
tax - collector , n. வரி வசூலிப்பவர் , தண்டலர் . 


வகை . 


tatt er , n . கந்தல் ; தொங்கல் கிழிசல் கீற்று ; கிழிசல் தாள் 

துண்டு ; 3. கந்தலாகக் கிழி ; கந்தலாகு . 
tatterdemal ion , n . கந்தலாண்டி , கந்தலாடையன் . 
Tatt ersall s , n . லண்டன் மாநகரக் குதிரைச் சந்தை . 
tatt ing , n . ஓரப் பின்னற் குஞ்சவேலை . 
tat tle , n . கதைப் பேச்சு ; கோளுரை ; 3. வம்பள ; பிதற்று ; 

சோம்பேறிப் பேச்சுப்பேசு . 
tatt ler1, 1. வம்ப்ளப்பாளர் , பொருத்தமின்றிப் பேசுவோர் ; 

மணற்புறப் பறவை வகை . 
tattoo , n . படை அந்திமுரசு ; இராணுவ இரவுக்காட்சி ; V. 
விரல் தாளமிட்டுச் சோம்பியிரு ; ( தொ . ) the devil s tattoo , 

மேடைமீது தாளம் போடுதல் . 
tattoo 2 , 11 , பச்சை குத்தல் ; 3. பச்சை குத்திக்கொள் . 
tatt oo , ( இ . ) n . மட்டக் குதிரை . | 
tatt y , ( த . ) n . தட்டி , இலாமிச்சைவேர்த் தடுக்கு . 


1062 


taxed.cart 


tear 


ன . 


வாடகை 


taxed - cart, n . சிறுவண்டி வகை ; வரிச்சலுகை வண்டி , 
குறைவரி அல்லது முழு விலக்குக்குரிய உழவு - வாணிக 
வகைக்கான இருசக்கர வண்டி . 
tax eme, n . ( மொழி . ) இலக்கணச் சிறுக்கக்கூறு . 
tax -farmer , n . வரிக் குத்தகையாளர் . 
tax -free , a . வரியற்ற ; இறையிலியான 
tax - gatherer , 11. தண்டலர் . 
tax i , n. வாடகை மோட்டார் ; 

விமானம் ; 
வாடகை உந்துவண்டியிற் செல் ; வாடகை உந்துவண்டியில் 
இட்டுச்செல் ; விமானத்தை வானேறுமுன் நிலத்தில் இயக்கு ; 

விமானத்தை வானேற்று முன் நீரில் இயக்கு ; pl . tax is . 
tax icab , n . வாடகை மோட்டார் . 
tax i dancer , n . காசுக்குக் கூடியாடும் மகள் . 
tax idermist , 1. தோற்பாவைக் கலைஞர் . 
tax idermy , 1. தோற்பாவைக்கலை , பஞ்சடைத்து உயிர்த் 
தோற்றமுடையன போல விலங்கு - புள் தோல் பயன்படுத்துங் 
கலை . 
taxi - man , n . வாடகை மோட்டார் ஓட்டி . 
taxim eter , n . வாடகைவண்டிக் காசுமானி . 
tax in , n . மரவகைப் பிசின் பொருள் . 
tax ing - master , n . முறைமன்றத்தில் செலவுமதிப்புமீது வரி 

விதிப்பவர் . 
tax iplane , n . வாடகை விமானம் . 
tax is , n . பண்டைக்கிரேக்க படைப்பிரிவு வகை ; ( இலக் . ) 
வரிசை ஒழுங்கமைதி ; ( வில . ) வகுப்பு தொகுப்புமுறை ; 
( உயி . ) முழு எதிர்வியக்கம் , புறத்தூண்டுதலால் உயிர்ம 
முழுதும் எதிரியங்குறுதல் ; ( அறு . ) பிடிப்பு முறை , உறுப்பு 
இயலமைவு வருவிக்கக் கையழுத்தம் பயன்படுத்தும் முறை . 
taxol ogy , n . வகுப்பு தொகுப்புமுறை ஆய்வியல் . 
taxonom ic , taxonom ical , a . வகுப்பு தொகுப்புமுறை 

சார்ந்த . 
taxonom ically , adv . வகுப்பு தொகுப்புமுறையடிப்படை 


tea cup , n . தேநீர்க் குவளை ; ( தொ ) storm in & tea cup , 

ஒன்றும் இல்லாததற்கு ஊர் கூடிவிட்டது . 
tea cupful , a . தேநீர்க் குவளை அளவு . 
tea - ight , n . ( பே - வ . ) தேநீர் விருந்து . 
tea - garden , n . இன்பத்தோட்ட வளாகம் . 
tea - gown , n. வீட்டில் பெண்டிர் மாலை நேர மெல்லாடை . 
Teague, n . ( இழி . ) அயர்லாந்து நாட்டவர் . 
tea .house , n . தேநீரகம் . 
teak , ( த . ) 1. தேக்குமரம் . 
tea .kettle , n . தேநீர்க் கெண்டி ; தேநீர்க் கொதிகலம் . 
teal , n . குறுவடிவ நன்னீர் வாத்துவகை ; pl . teel . 
tea -leaf , n . தேயிலை ; தளந் துடைக்கப் பயன்படும் தேயிலைச் 

சக்கை . 
team , n . கூட்டணி , ஒருங்கு ஒருதரப்பாக ஆடும் விளையாட் 
டுக் குழுமம் ; ஒருதரப்பு ஆட்டக்குழு ; குடும்பு , ஒருங்கிணை 
வான தொழிலாளர் இணைகுழு ; பிணையல் , ஒன்றாக நுகத்தில் - 
பிணைக்கப்படும் விலங்குத் தொகுதி ; பண்ணை விலங்குத் 
தொகுதி ; அணி வரிசை , ஒருங்கு பறக்கும் பறவைகளின் 
இணை கூட்டு வரிசை ; ( பே- வ . ) கலப்பை இழுப்புச் சங்கிலி ; 
( பே - வ . ) சங்கிலி ; 3. குடும்பினுக்கு வேலையளி, தொழி 
லாளர் குழுவின் தொழிற் குத்தகையொத்த குடும்பன் வாயி 
லாகக் குழுவுக்கு வேலையமர்த்திக்கொடு ; பிணையலிற் குதிரை 
யினை ஒருங்கு பூட்டு ; குதிரைகளை நுகத்திற் பூட்டு . 
team er , n. குதிரைப் பிணையல் ஓட்டி , ஏரில் கட்டிய குதிரை 
களை ஓட்டுபவர் ; குடும்பன் , தொழிலாளர் இணைகுழுவின் 
குத்தகையேற்ற கண்காணி . 
team - spir it , n . கூட்டணி மனப்பான்மை , கூட்டொருமை 

யுணர்வு . 
team ster , n . குதிரைப் பிணையல் ஓட்டி , ஏரில் கட்டிய 

குதிரைகளை ஓட்டுபவர் ; கூட்டணி முதல்வர் . 
team wise , adv . பிணையலாக , விலங்குகள் வகையில் பிணை 

யலாகப் பிணைக்கப்பட்டு ; பிணைக்குழு பிணைக்குழுவாக . 
team - work , n . கூட்டணி முயற்சி , இணை கூட்டுவேலை ; 

ஒன்றுபட்ட ஒத்துழைப்பு . 
tea -party , 11. தேநீர் விருந்து . 
tea -plant , n . தேயிலைச் செடி . 
tea - pot , n. தேநீர்க் கெண்டி . 
teap oy , n . முக்காலி ; சிறுமேசை . 
teari, n , கிழிவு ; கீறுதல் ; கிழிசல் , கீறல் , பொத்தல் ; ( இழி . ) 
* வேகப் பாய்ச்சல் ; V. கிழி ; கிழியச்செய் ; பிளவுறச் 
செய் ; கிழித்து உருவாக்கு ; கிழித்தெடு ; பிய்த்திழு , பற்றி 
யிழு ; பிடித்திழு ; வெட்டியிழு ; இழுத்துப் பறி , பறி ; பறித் 
தெடு ; சூர்ந்தெடு ; இடித்துத் தகர் ; சின்னாபின்னமாக்கு ; 
குலைவி ; பிளவு உண்டுபண்ணு , வேற்றுமை உண்டுபண்ணு ; 
அகற்று ; பிரி , பிரித்தெடு ; வேறுபடுத்து ; ஊறுசெய் ; 
துயர்க்காளாக்கு ; அலைக்கழிவுறுத்து ; கிழிபடு , கிழிசலாகு ; 
கீறலுக்கு ஆளாகு ; பிளவுறு ; வேகமாகப்பாய் ; பாய்ந்தோடு ; . 
பாய்ந்து செல் ; துளைத்துச் செல் ; மூர்க்கமாகச் செயலாற்று ; 
சீறியெழு ; சீறிவிழு ; ( பே - வ . ) பரபரப்புடன் செல் ; ( இழி . ) 
ஆளின் நல்வாய்ப்புக் கெடு ; ( இழி . ) திட்டங்குலைவி ; ( இழி . ) 
அழி , இறுதிக்கேடு செய்துவிடு ; ( தொ . ) tear away , பிய்த் 
திழு ; துண்டு துண்டாக்கு ; வேண்டா வெறுப்பாக அகலச் 
செய் ; tear down , இடித்து வீழ்த்து , பிய்த்தழி ; அழி ; 
வீழ்த்து ; அகற்று ; பாய்ந்து செல் ; tear off , கிழித்தெடு ; 
பறி ; சூர்ந்தெடு : tear oneself away, பிரிய விரும்பாத நிலை 
யில் பிய்த்துக்கொண்டு செல் , விருப்பமின்றிப் பிரிந்து செல் ; 
tear out , கிழித்தெறி; tear up , வல்லந்தமாகப் பிய்த்தகற்று ; 
துண்டுகளாகக் கிழி , துண்டு துண்டாக்கு ; அழித்தகற்று . 
tear , 11. கண்ணீர் ; சொட்டு ; பிசின் துளி ; வீழ்துளி ; துளி 
போன்ற பொருள் ; ( தொ . ) crocodile tears , நீலிக்கண்ணீர் ; 
in tears , அழுகிற , கண்ணீர் விடுகிற , கலங்குகிற ; துய 
ரார்ந்த ; tears of strong wine , இன்தேறல் குவளை உட்புறத் 
துளிகள் . 


யாக . 


taxon omist , n . வகுப்பு தொகுப்புமுறையாளர் . 
taxon omy , n . இயலின் வகுப்பு தொகுப்புமுறைக்கூறு ; 

வகுப்பு தொகுப்பு முறை இயல் . 
tax payer , 11. வரி செலுத்துவோர் . 
tas sa , ( இத் . ) n . அடிவைத்த கமண்டலம் . 
tchick , 1. சுச்சூ ஒலி ; நாத்துறுத்தொலி; U. சுச்சூ ஒலி செய் , 

நாத்துறுத்தொலி செய் . 
tea , 1. தேயிலைச்செடி ; தேயிலை , தேயிலைச்செடியின் இலை ; 
தேநீர் ; தேநீரோடு கொள்ளும் எளிய பிற்பகல் உணவு ; 
இலைச்சாற்றுக் குடிநீர் ; சிறு குடிநீர் ; 3. தேநீர் அருந்து ; 
தேநீர் அளி ; ( தொ . ) black tes , இடையிடை உருளையிலழுத் 
திக் கரியுடன் வறுக்கப்பட்ட தேயிலை ; green tea , உருளையி 
லழுத்தி உடன் வறுக்கப்பட்ட தேயிலை ; Russian tea , பாலில் 
லாது எலுமிச்சையோடு கிடைக்குந் தேநீர் . 
tea - caddy , n. தேயிலைப்பெட்டி . 
tea - cake , n . தேநீரோடு உண்ணும் பண்ணிய வகை . 
teach , v . கற்பி , படிப்பி ; கல்வி ஆசிரியராய் இரு ; விளக்கு ; 

காட்டு ; கற்பிக்குமுறையில் விரித்துரை . 
teachabil ity , n . கற்பிக்கப்படும் இயல்பு . 
teach able , a . கற்பிக்கத்தக்க ; கற்க விரும்புகிற 
teach er , n . கல்வி ஆசிரியர் , கணக்காயர் . 
teach ership , n . கல்வி ஆசிரியர் பணி ; கணக்காயர் நிலை . 
tea - chest , n . தேயிலைப் பெட்டகம் . 
teach ing , n . கற்பித்தல் ; படிப்பினை ; பாடம் ; கற்பிக்கப்பட்ட 

செய்தி ; கற்பித்த மெய்ம்மை ; போதிக்கப்பட்ட கோட்பாடு . 
tea - cloth , n . தேநீர் அருந்தக மேசைவிரிப்பு ; தேநீர் வரித் 

துணி ; தேநீர்க்கலந் துடைக்கும் துணிக்குட்டை . 


1063 
tearaway 

teenager 
tear away , a . வேகமாகச் செல்கிற , மும்முரமாகப் பாய்கிற , technique , n . உத்தி , தனித்துறைமுறை நுட்பம் ; கலை 
tear - bag, 11. கண்ணீர்ப் பை . 

பாணி ; கலை நுணுக்கத் திறம் ; கலை நுணுக்கக் கூறு ; 
tear -duct , n . கண்ணீர் நரம்புக்கால் , கண்ணீர் நரம்பிழை . 

இயல் நுட்பக் கூறு ; தொழில்துறை நுட்பம் ; தனிச் செய் 
tear ful, a . கண்ணீர் சிந்துகிற , அழுகிற ; வருத்தம் தருகிற . 

முறைத் திறம் . 
tear fully , adv . கலங்கிய கண்ணுடன் ; அழுகையுடன் ; 

technoc racy , n . தொழில்நுட்ப அறிஞராட்சிக் கோட்பாடு , 

சமூகத்தின் பொதுநலனுக்காக நாட்டின் தொழில்வளத்தைத் 
இரங்கத்தக்க நிலையில் . 

தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்களே நடத்த வேண்டுமென்று 
tear fulness , n . அழுகை ; கண்ணீருங் கம்பலையுமான நிலை , 

1930 - இல் ஏற்பட்ட கொள்கை . 
வருத்தந்தரும் நில . 

tech nocrat , n . தொழில்நுட்ப அறிஞராட்சிக் கோட்பாட் 
tear - gas, n . கண்ணீர்ப் புகை . 

டாளர் . 
tear - gland , n . கண்ணீர்ச் சுரப்பி . 

technol ater , n . துறைநுணுக்கப் புதுமையார்வலர் . 
tear ing, n . கிழித்தல் ; பாய்தல் ; a . கிழிக்கிற ; பிய்க்கிற ; 

technol atry , n . துறைநுணுக்கப் புதுப்பொறியார்வம் . 
பாய்கிற ; வேகமான ; மூர்க்கமான ; திணற அடிக்கிற . 

technol ogy , n . தொழில்நுட்ப ஆய்வு நூல் , தொழில் 
tear less , a , கண்ணீரற்ற ; வருத்தமற்ற ; கண்ணீர் வற்றிய . 

துறை விஞ்ஞானம் ; தொழில்நுணுக்கத் துறை ; தொழில் 
tea -rose , n . தேநீர் மணந்தரும் ரோசா வகை ; ரோசாமலர் நுணுக்கப் பயிற்சி ; தொழில் நுணுக்கத்துறைச் சொல் 
வகை . 

தொகுதி ; மனித இன ஒப்பீட்டுக் கலைவளர்ச்சி ஆய்வு நூல் . 
tear -pit, n. மான்களின் கண்களுக்கடியிலுள்ள 

மெழுகு 

tech y , a . எரிந்துவிழுகிற . 
போன்ற பொருள் ஊறுவிக்குஞ் சுரப்பி . 

tectol ogy , n . கட்டமைவியல் நூல் , உயிரியைத் தனி உயிர் 
tear - shell , 1. கண்ணீர்ப்புகைக் குண்டு . 

மங்களின் கூட்டமைவாக ஆயும் உயிரியல் துறை . 
tear - stained , a . கண்ணீர் படிந்த . 

tecton ic, a . கட்டமைவுக்குரிய , கட்டுமானஞ் 

, சார்ந்த ; 
tear y , a . கண்ணீர் சிந்துகிற ; கண்ணீர் ததும்புகிற , கலங் ( மண் . ) பாறை அமைப்புவகையில் சிதைவினால் ஏற்படும் 
கிய கண்களையுடைய ; அழுகிற ; அழுகிற இயல்புடைய . 

மாறுதல் காரணமான . 
tease , n . அலக்கழிப்பவர் ; நையாண்டிசெய்பவர் ; நச்சுப் tecton ics , n . pl . அழகுக் கட்டுமானக் கலை , கட்டிடங்களின் 
படுத்தல் ; நையாண்டி ; குமைப்பு ; அலக்கழிப்பு ; 3. நச்சுப் முழு அமைப்பழகு பற்றிய கலை ; கட்டமைவழகுக் கலை , கருவி 
படுத்து , சிறு குறும்புகள் செய்து தொல்லைகொடு ; குமை , கலப் பொருள்களின் முழு அமைப்பழகு பற்றிய கலை . 
நையாண்டி செய்து தொந்தரை கொடு ; அலக்கழி , தொல்லைப் tector ial , a . மேற்பரப்பு பொதிவுருவான , பொதிவுறை வடி 
படுத்தி வேண்டு ; செய்யும்படி தொல்லைப்படுத்து ; கோது , 

வான . 
சணல் கம்பளி முதலியவற்றின் வகையில் சிக்கெடு , தனித் 

tectri ces , 1 , pl . மூடிறக்கை , பக்க இறகுகள் வால் முதலிய 
தனி இழையாக அமையும்படி வாரு . 

வற்றினை மூடும் இறகுகள் . 
teas el , n . முள்ளி ; இழையூரி , ஆடையில் துய்யிழைப் 

ted , 0. புல் - வைக்கோல் முதலியவற்றின் வகையில் உலருவதற் 
பரப்பு உண்டுபண்ணுவதற்கான பொறி ; V. முள்ளிகொண்டு 

காகப் புரட்டிப் போடு . 
ஆடையில் துய்யிழை தென்று . 

Tedd y bear , 1. பொம்மைக் கரடி . 
teas er , n . நையாண்டியாளர் ; தொந்தரவு கொடுப்பவர் ; 

Te De um , ( ல . ) n . காலைத் துதிப்பாடல் . 
கடா , கடினமான புதிர் ; கடும் பிரச்சினை ; செய்து சமாளித் 
தற்கரிய வேலை ; சமாளிப்பதற்குக் கடினமானது . 

ted ious , a . மனச் சோர்வூட்டுகிற , உளச் சலிப்பூட்டுகிற , 

முசிவூட்டுகிற . 
tea -service, n . தேநீர் வழங்கீட்டுப்பணி ; தேநீர் வழங்கீட்டு 

ted ium , 1. மனச்சோர்வு , உளச்சலிப்பு , முசிவு . 
ஊழியத்துறை ; தேநீர் வழங்கீட்டுக் கருவிகலத் தொகுதி . 

tee 1 , 1. T என்னும் எழுத்து ; T என்னும் எழுத்துவடிவப் 
tea - set , n . தேநீர் விருந்துகலத் தொகுதி , 

பொருள் ; T எழுத்துவடிவக் குழாய் . 
tea sing , n . தொந்தரவு செய்தல் . 

tee , 1. எறிவட்டாட்டம் - முடப்பந்தாட்டம் -பனிக்கற் சறுக் 
teat , n . முலைக்காம்பு ; விலங்கின் மருக்கீற்று . 

காட்டம் ஆகிய விளையாட்டு வகைகளில் எய்குறி இலக்கு ; 
tea - table , n . தேநீர் மேசை ; ( தொ . ) tes - table conversation , 

தடை ஏதுமற்ற குழிப்பந்தாட்டத் தொடக்கப் பந்தடி 
பொழுதுபோக்கு உரையாடல் . 

இடம் ; பந்தடி மேடை , பந்து வைத்தடிக்கும் சிறு மணல் 
teat ed , a , முலைக்காம்புள்ள . 

மேடை , பந்தடியிடச் சும்மாடு , பந்து வைத்தடிக்க உதவும் 
tea -tray , n . தேத்தட்டம் . 

மரம் - இரப்பர் முதலியவற்றாலான சிறு சாதனம் ; 3. பந்தினைப் 

பந்தடி மேடைமீது வைத்து அடி ; பந்தினைப் பந்தடியிட ச் 
tea -urn , n . தேநீர்க் கொதிகலம் . 

சும்மாடுமீது வைத்தடி . 
tech nical , a . தொழில் நுட்பமான , தனித்துறைக்குரிய ; 

tee , 1. அணிகுடை முகடு , பொன்முலாம் பூசப்பட்ட, உச்சி 
தொழில் துறை சார்ந்த ; தொழில் நுட்பத் துறை சார்ந்த ; 
இயல் நுட்பத் துறைக்குரிய ; கலைநுட்பத் துறை சார்ந்த ; 

மீதுள்ள குடைவடிவக் கோபுர முகட்டொப்பனை . 
கலையியலான ; சட்ட நுணுக்கஞ் சார்ந்த ; சட்டமுறைப் teem , ப . இனவளமுற்றிரு , பெருக்கமுற்றிரு , மொய்த்திரு , 
பட்ட . 

வளம் பொலிவுற்றிரு, பொங்கிவழியும் நிறைவளம் பெற்றிரு ; 

( பழ. ) ஈனு. 
technical ity , 1. தொழில்நுட்பம் ; துறை நுட்பக் கூறு ; 
துறை நுட்ப வேறுபாடு ; துறைமரபு , துறை வழக்கு , பரி 

teem , 0. கவிழ்த்துக் கொட்டு , கொட்டி வறிதாக்கு , முழுதும் 
பாடை . 

வெளியே ஊற்றிவிடு . 
techni cian , n . தொழில்நுட்ப வல்லுநர் ; தனித்துறை நுணங் teen , n . பதின்மூன்று முதற் பத்தொன்பதுவரை வயது ; 
கியல் வல்லுநர் . 

பதின் மூன்று முதற் பத்தொன்பதுவரை வயதுடையவர் ; a . 
Tech nicolor , 11. திரைப்படத் துறையில் வண்ண நிழற்பட 

பதின்மூன்று முதல் பத்தொன்பதுவரை வயதுள்ள ; ( தொ . ) 
முறை . 

teen age , teen years , பன்னிரண்டுக்கும் இருபதுக்கும் 

இடைப்பட்ட வயதுப்பருவம் . 
tech nics , n . pl . தனித்துறை மரபுகள் ; தொழில்நுட்பக் கூறு 
கள் ; துறை நுணுக்க மரபுகள் , துறைச் சொற்கள் , ; துறை 

teen , n . ( பழ . ) வருத்தம் , துன்பம் ; இடையூறு , கேடு . 
நுணுக்கப் பாணிகள் ; தனிச் செய்முறைத் திறங்கள் : teen ager , n . பதின்மூன்று முதல் பத்தொன்பதுவரை வய 
தொழில் துறை முறைகள் ; தொழில் துறை நுணுக்கங்கள் . 

துடையவர் . 


1064 
teens 

teleologism 
teens , n . pl . பதின்மூன்று முதல் பத்தொன்பதுவரையுள்ள telecommunica tion , 1. தொலைப்போக்குவரத்து , தந்தி 
வயதுக்குரிய ஆண்டுகள் . 

கடலடி வடக்கம்பி - கம்பியில்லாத்தந்தி - தொலைபேசி முதலியன 

வழியாகத் தொலைச்செய்தி அறிவிப்புமுறை . 
teen y , a . குழந்தை வழக்கில் மிகச்சிறிய . 
teeth , n . pl . tooth CTTU SAN ÚGY GOLD . 

tel econ , n . வானொலித் தொலைமுறை மாநாட்டு அமைவு , 

வானொலி - தந்திவட இணைப்பு மூலம் தொலைக்காட்சித் திரை 
teethe , 0. பல்முளைக்கப் பெறு ; பல் அமைவி , பல் பொருந்துவி . 

யில் செய்தி ஒளியிட்டுக்காட்டிப் பலர் ஒருங்கு கலந்தாய்வு . 
: teeth ing , 1 . பல் முளைப்பு ; பல்முளைக்கும் நிலை ; 

செய்ய உதவும் அமைவு . 
முளைக்கும் பருவம் . 

telle - deltos , 1. தந்தியுந்துகலத் தாள் , தந்தியுந்துகலத்தில் 
•teetot al , a. முழு மதுவிலக்குச் சார்ந்த ; முழு மதுவிலக்கு 

செய்தி அச்சடிக்கப் பயன்படுத்துந் தாள் . 
ஆதரிக்கிற ; ( பே - வ . ) மொத்தமான , முழுவதான , முழு 

tel edu , n . முடைநாற்றம் வீசும் தென்கிழக்காசிய வளைக்கரடி 
நிறைவான , குறைவிலாத . 

வகை . 
- teetot alism , n . முழுநிறை மதுவிலக்கு . 

tel efilm , n . தொலைக்காட்சித் திரைப்படம் . 
teetot aller , n . மதுவை அறவே விலக்கியவர் . 

telegen ic , a . தொலைக்காட்சியில் பரப்பத்தக்க . 
teetot ally , adv. முற்றிலும் , முழுநிறைவாக , தீர , முழுநிறை 

teleg ony , 11. (உயி . ) மாற்றுத்தந்தைமரபுப் பண்பு , தாயின் 
மதுவிலக்குக் கோட்பாட்டின்படி . 

ஓர் ஆண்வழிச் சேயில் முந்திய ஓர் ஆண்வழியின் தாக்கு 
teetot um , n . அதிட்டப் பம்பரம் ; கைச்சுற்றுப் பம்பரம் ; 

விளைவு தோற்றும் அரும்பண்பு . 
( தொ . ) like a teetotum , அதிட்டப் பம்பரம்போற் சுழல்கிற . 

tel egram , n . தந்திச் செய்தி , கம்பி . 
teg , n . ஈராட்டை மறி . 

tel egraph , 11. தந்திப்பொறி , தந்தி முறைக்குரிய கருவிகலத் 
teg ular , a . ஓடு சார்ந்த ; ஓடு போன்ற ; ஓடுபோல் அடுக்கப் 

தொகுதி ; இருப்புப்பாதைக் கைக்ாட்டிமரம் ; சேய்மைக் 
பட்ட ; ஓடு வேய்ந்த. 

காட்சிப் பட்டி , மரப்பந்தாட்டக் களத்தில் தொலைவில் 
teg ularly , adu . ஓடு போன்ற , ஒன்றன்மேலொன்று கவிந்த தெரியத்தக்க கெலிப்பெண்.குதிரை எண் முதலியன காட்டுங் . 
தன்மையாக . 

குறிப்புப் பலகை ; 3. தந்தியடி , தந்திச் செய்தி அனுப்பு . 
teg ulated , a . ஒன்றன்மேல் ஒன்று கவிந்தமைந்த , ஓடுபோல் tel egraph - board , n . சேய்மைக்காட்சிப் பட்டி , தொலைவி 
ஒன்றன்மேலொன்று கவிந்தமைந்த தகடுகளாலான . 

லிருந்தே காணுதற்கு வாய்ப்பாகக் கெலிப்பெண் - குதிரை எண் 
teg ument , n . பொதிவை , விலங்குடலின் இயற்கை மேற் 

முதலியன இட்டுக் காட்டும் பலகை . 
போர்வை . 

tel egrapher , n . தந்தித்துறையர் , தந்திக்கருவி இயக்குபவர் . 
teg umental , a . பொதிவை சார்ந்த , விலங்குடல் மேற் tel egraphese , n. தந்திமொழி , தந்திக்குறிப்புமொழிக் குறி 
போர்வைக்குரிய . 

யீட்டு மரபு ; a . தந்திமொழியிலுள்ள . 
teg umentary, a . பொதிவையின் தன்மையுடைய ; விலங் 

telegraph ic , n . தந்தித்தொடர்பான ; தந்தி முறையில் 
குடலின் மேற்போர்வையியலான . 

சுருக்கமான ; சொற்சுருக்கமுள்ள ; தேவையற்ற சொற்கள் 

விலக்கப்பட்ட . 
tehee , n. இகழ்ச்சி நகை ; கேலிச் சிரிப்பு ; 3. இளி , கொக்கரி ; 
ஏளனமாக நகை . 

teleg raphist , n . தந்தித்துறையர் . 
Te ian , a . பண்டைய கிரேக்க கவிஞரிடையே தியாஸ் ( Teos ) 

tel egraph - key , n . தந்தி மின்னோட்ட இயக்கமைவு , தந்தித் 
என்னும் தீவுக்குரிய ; தியாஸ் தீவிற் பிறந்த அனக்ரியான் 

துறையில் மின்னோட்டத்தைப் பாய்ச்சவோ தடுக்கவோ வகை 

செய்யும் பொறியமைவு . 
( Anacreon ) என்னுங் கிரேக்க கவிஞனுக்குரிய . 

tel egraph -line , 11. தந்திக்கம்பி நெறி , 
teind , n . பதின்மை வரி , ஸ்காத்லாந்து நாட்டு வழக்கில் பத்தில் 
ஒரு பங்கு வரி ; மகன்மை . 

tel egraph -plant , 1. தான திர் தாவர வகை . 
teknon ymy , n. சேய்வரு பெயர்மை , குழந்தையினின்று பெற் 

tel egraph - pole, tel egraph - post , 11. தந்திக் கம்பம் . 
றோருக்குப் பெயர் வழங்கும் முறைமை . 

tel egraphy , 11. தந்திக்கலை. 
telaesthes ia , n. (உள . ) தொலைவுண்ணோக்கு உணர்வு , 

tel e -juke , n. தொலைக்காட்சிப் பாடற்பெட்டி , துளை யில் 
காணாத்தொலை நிகழ்ச்சிகளையும் புலன்கடந்த காட்சிகளையும் 

காசிட்டுக் குமிழ் அழுத்தியவர்க்கு விரும்பிய பாடல் பாடிக் 

காட்சி காட்டும் பெட்டி . 
நேரே காணும் ஆற்றல் . 
telaesthet ic , a . ( உள . ) தொலைவுண்ணோக்கு உணர்வு 

telekin ema , n . தொலைக்காட்சிமூலம் திரைப்படங்கள் காட்டுக் 

திரைக் காட்சி . 
சார்ந்த . 

telekines is , n , ( உள . ) சேய்மை இயக்குதிறம் , தொடர் 
tel amon , n . தூணில் ஆணுரு ; pl . tel amones. 

பின்றியே தொலைவில் உள்ள பொருளை இயக்கும் அருந்திறம் . 
telaut ogram , n . வரைவுருத் தந்திச் செய்தி . 

tel emark , 1. வெட்டுத்திருப்பம் , பனிச்சறுக்காட்டத்தில் 
telaut ograph , 1. வரைவுருத் தந்தி , தொலைச் செய்தியை 

திசைமாற்ற நாடிய திறம்பட்ட தேர்ச்சித்திருப்பம் ; வெட்டு 
எழுதிக்காட்டுந் தந்தி . 

நிறுத்தம் , பனிச்சறுக்காட்டத்தில் திடீர்நிறுத்தம் நாடிய 
telautograph ic, a : வரைவுருத் தந்திமுறை சார்ந்த . 

வெட்டுத் திருப்பீடு . 
telautog raphy , 11. வரைவுருத் தந்திமுறைமை . 

telemechan ics, 1. வானிலை இயக்குதிறல் ; தொலைவிலுள்ள 
tele - arch ics , n . pl . சேணியக்கு திறல் , வானூர்தி வகையில் 

இயந்திரங்களை வான் அலையாற்றல்மூலம் இயங்கச்செய்யுங் 

கலை . 
கம்பியில்லாத் தந்திமூலம் தொலைவியக்கங் கட்டுப்படுத்தும் 
முறை . 

telem eter , n . தொலைவுமானி , நில அளவையிலும் பீரங்கிச் 
telebarom eter , 11. சேணிலை வளியழுத்தமானி. 

சுடு பயிற்சியிலும் தொலைவுகணிப்பதற்கான கருவி . 
tel e - car , n . தந்தியுந்து , தந்திச்செய்தியை வாங்கவும் உடனடி 

telemet ric , a . தொலைவுமானி அளவை சார்ந்த . 
யாக முகவரியாளரிடம் சேர்க்கவும் வாய்ப்புள்ள உந்துகலம் , 

telem etry , 1. தொலைவுகணிப்பியல் . 
சேய்மைச்செய்தி இணைப்பு . 

teleolo gical, a . இயல்திட்டவாதஞ் சார்ந்த : இயல்திட்ட 
tellecast , n . தொலைக்காட்சி நிகழ்ச்சி , தொலைக்காட்சி மூலம் 

வாத அடிப்படையான . 
அனுப்பப்படும் வானொலி நிகழ்ச்சி ; தொலைக்காட்சி நிகழ்ச்சித் teleolo gically , adv . இயல்திட்டவா தமுறைப்படி . 
திட்டம் . 

teleollogism , n . இயல்திட்டவாதக் கோட்பாடு . 


1065 
teleologist 

Telugu 
teleol ogist, 11. இயல்திட்டவாதக் கோட்பாட்டாளர் . 

teles copy , 11. தொலைநோக்காடி அமைக்குங் கலை ; தொலை 
teleol ogy , n .. இயல்திட்டவாதம் , இயற்கை நிகழ்ச்சிகளின் நோக்காடியைச் செயற்படுத்துங் கலை . 
காரணகாரியத் தொடர்புகள் தற்செயல் நேர்வுகளல்ல-இறுதி tel eseme , n. மின்னியக்கச் சைகைப்பொறி . 
விளைவு நோக்கிய ஒரே மூலத்திட்ட அமைப்பின் கூறுகளே - tel etherapy , 11. கதிரியக்கப் பண்டுவம் , புற்றுநோய் முத 
என்ற வாதம் . 

லியவற்றில் உடலின் உள்ளிழைமங்களைக் கதிரியக்கக் கதிர் 
teleosaur us , n . மரபற்றுப்போன புதைபடிவ முதலையின 

களால் குணப்படுத்தும் முறை . 
விலங்கு . 

telethermom eter, n . சேய்மை இயக்குதிறல் வெப்ப 
telepath ic , a . சேணிலை உணர்வாட்சி சார்ந்த , சேணிலை மானி . 
உணர்வாட்சித் திறத்திற்குரிய . 

tel eview , n . தொலைக்காட்சி நிகழ்ச்சி , 
telepath ically , adv . சேணிலை உணர்வாட்சி முறைப்படி . tel eviewer , 11. தொலைக்காட்சி நிகழ்ச்சி காண்பவர் . 
telep athist , n . Orsoofillo உணர்வாட்சியாளர் ; சேணிலை tel evise , U. தொலைக்காட்சி வழியே நிகழ்ச்சி பரப்பு . 
உணர்வாட்சிப் பயிற்சியாளர் ; சேணிலை உணர்வாட்சியில் tel evision , 1 , தொலைக்காட்சி ; ஒலி இணைப்புடன் க்ம்பி 
நம்பிக்கையுடையவர் . 

மூலமோ வானொலி அலைமூலமோ காட்டப்படுங் காட்சி ; 
telep athize , v . சேணிலை உணர்வாட்சி தூண்டு . 

தொலைக்காட்சி நிகழ்ச்சி , தொலைக்காட்சிவழிப் பெறப்படுங் 
telep athy , n . சேணிலை உணர்வாட்சி , வசிய இயக்காட்சி , 

காட்சி . 
ஐம்புலத் தொடர்பின்றியே தொலைவிலிருப்பவர் உள்ளத்தை 

televi sor , n . தொலைக்காட்சிக் கருவி , தொலைக்காட்சியை 
மன ஆற்றலால் இயக்குந் திறம் . 

வாங்கி வழங்குங் கருவி . 
tel epheme , n . தொலைபேசிச் செய்தி . 

tell , 3. கூறு : எழுத்துமூலம் எடுத்துரை ; தெரிவி ; பலரறியக் 
tel ephone , 11. தொலைபேசி ; 3. தொலைபேசிமூலம் செய்தி 

கூறு ; வெளியிடு , உரை , பேசு ; செய்தி கொடு , விளக்கம் 
அனுப்பு ; தொலைபேசி மூலம் பேசு . 

அளி ; விரித்துரை ; தகவல் கூறு ; அறுதியிட்டுரை ; பிரித் 

துணர் , வேறுபாடு கண்டறி ; வேறுபடுத்திக் கூறு ; உறுதி 
tel ephoner , n . தொலைபேசியிற் பேசுபவர் ; தொலைபேசி 

யளி , உறுதி கூறு ; முனைப்பான விளைவு உண்டுபண்ணு ; 
வழங்குபவர் . 

குறிப்பிடத்தக்க முறையில் பயனிறைவுடையதாயிரு ; தொகை 
telephon ic , a . தொலைபேசி சார்ந்த . 

எண்ணு , தொகைப்படுத்திக் கூறு ; பொதுமக்கள் அவையில் 
telephon ically , adv . தொலைபேசி முறையில் . 

வாக்குகளை எண்ணு ; உருமாலை எண்ணு ; வேண்டு ; 
teleph onist , n . தொலைபேசித்துறைப் பணியாளர் ; தொலை 

கட்டளையிடு ; ஏவு ; ( தொ . ) take & telling , மறுமுறை 
பேசிப் பொறியியக்குநர் . 

கூறத் தேவையின்றி ஏவியபடியே செய் ; tell & story , கதை 
சொல் ; பல செய்திகளைப் பின்னணியாகக் 

கொண்டிரு ; 
teleph ony , n . தொலைபேசிச் செய்தித்தொடர்பு , தொலைபேசி 
முறை , தொலைபேசிக் கலை . 

tell fortunes , குறிசொல்லு , வருவதுரை ; tell of , தொகை 

எண்ணிமுடி ; தனி வேலைக்காகப் பிரித்தனுப்பு ; திட்டு , 
telepho tograph , n . தொலை நிழற்படம் . 

கண்டித்துரை ; tell on , குழந்தை வழக்கில் கோள் உரை ; 
telephotograph ic, a . தொலை நிழற்படஞ் சார்ந்த , தொலை tell one s beads , வழிபாட்டு மணியுரு எண்ணியுருட்டு ; 
நிழற்பட முறைக்குரிய 

tell tales , கெட்ட எண்ணத்தோடு இரகசியங்களை வெளியிடு ; 
telephotog raphy , 11. தொலை நிழற்பட முறை , 

கோள் சொல் ; tell the world , வெளிப்படையாகக் 

கூறு , 
நோக்காடியுடன் நிழற்படக் கருவி இணைத்த நிழற்பட எடுப்பு உறுதியாகக் கூறு ; that tells & tele , அதனுள் ஓர் உட் 
முறை . 

குறிப்பு இருக்கிறது . அது ஏதோ ஒன்றை வெளியிடுகிறது . 
teleporta tion , n . கற்பனைப் பொருட்பெயர்வு , தொலைவி tell able , a . எடுத்துச் சொல்லத்தக்க , கூறக்கூடிய ; கூறத் 
லிருந்தே பொருள்களை அந்தரமாக்கு தல் புடைபெயர்த்தல் 

தக்க . 
முதலியன செய்யும் ஆற்றல் . 

tell er , n . கூறுபவர் , எண்ணுபவர் ; வாக்குகள் எண்ணு 
tel eprinter , n . தந்திமுறைத் தட்டச்சுப்பொறி , தொலைபேசி பவர் ; பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் எழுத்தர் ; பொரு 
இணைப்பகத்தின் மூலம் தந்திச்செய்தியைத் தட்டச்சடிக்கும் ளகப் பணப் பொறுப்பாளர் . 
பொறி . 

tell tale , n . கோட்சொல்லி ; பிறர் மறைவெளியிடுபவர் ; பிறர் 
telepromp ter , n . தொலைபேசி உதவித்தாள் , தொலைபேசித் 

குறை கூறுபவர் ; உள்ள நிலைகாட்டும் பொருள் ; உள்ள நிலை 
துறையில் காண்பவர்க்குப் புலனாகாமலே பேசுபவர்முன் காட்டும் செய்தி ; உள்ள நிலை வெளியிடும் சூழ்நிலை ; ஆள் 
காட்டப்படும் பேச்சின் அச்சிட்ட பெரிய எழுத்தமைவு . 

வருகை முதலிய நிகழ்ச்சிகள் குறியிடும் சாதனம் ; நிகழ்ச்சிப் 
tel e - radio , n . தொலைக்காட்சி வானொலிகள் . 

பதிவீட்டுக்கருவி ; ( கப் ) பயின் கட்டை முள் , சுக்கான் 
tel e - ran , n . வானியக்கு திறல் , தொலைபேசி சேணளவி மூலம் 

நிலையினைக் காட்டும் சக்கரத்தருகிலுள்ள முள் : கப்பல் நெறி 
விமானத்திரையில் செய்திகாட்டி விமானம் இயக்கும் முறை . 

யியக்கும் மீகாமன் அளவுக் கருவி ; ( தொ . ) telltale compass , 

கப்பல் நெறியியக்கும் மீகாமன் அளவுக்கருவி . 
telerecord ing , n . தொலைக்காட்சிப் பரப்புக்கான நிகழ்ச்சித் 
திட்டம் ; தொலைக்காட்சிக்கான நிகழ்ச்சிப் பதிவு . 

tell ural , a . நிலவுலகுக்குரிய , இவ்வுலகஞ் சார்ந்த , 
tel ergy , n . ( உள . ) சேணிலை உணர்வாட்சித்தாக்கு , சேணிலை 

tellur ian , n நிலவுலகவாணர் ; a . நிலவுலகு சார்ந்த ; நில 
உணர்வாட்சியினால் இயக்கப்படுபவர் மூளையின்மேற் செயற் 

வுலகில் வாழ்கிற . 
படுவதாக உணரப்படும் தாக்கு விளைவு . 

tellur ion , n . பொழுது வட்டங் காட்டி , பகல்- இரவு மாறு 
tel escope, 11. தொலைநோக்காடி , தொலைப்பொருளை அருகா 

தலையும் பருவ மாறுதல்களையும் காட்சி விளக்கமாகக் காட் 
கவும் பெரிதாகவுங் காட்டுங் கருவி ; 3. உறுப்புக்கள் ஒன்ற 

டுங் கருவி . 
னுள் ஒன்றாகப் புகுத்தி அடக்கு ; பகுதிகள் ஒன்றனுள் ஒன் tellur ium , n . ( வேதி . ) மண்மம் , எளிதில் உடையத்தக்க 
றாகப் புகுந்தடங்கும்படி அழுத்து , 

அரிய வெண்ணிற உலோகத்தனிமம் . 
telescop ic , a . தொலைநோக்காடி சார்ந்த ; தொலைநோக்காடி te lotype , n . அச்சுத்தந்தி முறை ; அச்சடிக்கும் மின் தந்தி 
கொண்டு ஆற்றக்கூடிய ; தொலைநோக்காடியால் காணக் முறை ; அச்சுத்தந்திச் செய்தி 
கூடிய ; தொலைநோக்காடிபோலச் செயலாற்றுகிற ; தொலை tel pher , a . சரக்கு ஊர்தி வகையில் மின்னாற்றலால் இயங்கு 
நோக்காடிபோல் அமைக்கப்பட்ட . 

கிற . 
telescop iform , a . தொலைநோக்காடி வடிவான , 

tel son , 11. தோட்டுயிரின் அகட்டுறுப்பில் கடைசிக் கண்டம் 
teles copist , n . தொலைநோக்காடியைப் பயன்படுத்துபவர் . Telugu , 11. தெலுங்கு மொழி . 

135 


1066 


temporizingly 


temenos 
tem enos , n . கருவறை ; பண்டைக்கிரேக்க வழக்கில் புனிதக் 

கோயிலிடம் ; pl . tem ene . 
temerar ious , a . ( செய் . ) மடத் துணிச்சலான , அடங் 

கொண்ட . 
teme rity , n . மடத் துணிச்சல் . 
Tem pe , 11. கிரேக்க இலக்கிய வழக்கில் தெசலி ( Thessaly ) 
பகுதியில் ஒப்பற்ற அழகுடையதாகக் கருதப்பட்ட பள்ளத் 
தாக்கு ; ஒப்பில் அழகிடம் . 
tem per , n . பக்குவமான கலவை ; உறுதி அல்லது கெட்டி 
யான தன்மை ; விளைவுநிலை ; உலோகங்களின் உறுதிநிலை ; 
மனநிலை ; எரிச்சல் ; கோபம் ; 3. பக்குவமாகப் பதப்படுத்து ; 
களிமண் முதலியவற்றைச் சரியாகத் தண்ணீர் விட்டுப் 
பிசைந்து பக்குவப்படுத்து ; உலோக வகையில் சரியான கடும் 
பத நெகிழ்வுச்செவ்வி வருவி ; செம்பதமாக்கு , எஃகு வகை 
யில் அடுத்தடுத்து வெப்ப மூட்டிக் குளிரச் செய்வதன் மூலம் 
சரியான உறுதியும் நீட்டிப்பு ஆற்றலுமுடைய நிலைக்குக் 
கொணர் : திருத்து , சிறிது மாற்று ; தணி , மட்டுப்படுத்து ; 
குறை ; அடக்கு , கட்டுப்படுத்து ; சுதிசேர் , இசைக்கருவி 
யினைக் குறிப்பிட்ட சுருதிக்கேற்பச் சரிசெய்து மீட்டு ; ( தொ . ) 
bad temper , எரிச்சலான மனநிலை , கோபம் ; good temper , 
நல்ல மனநிலை , சுமுகமான உள நிலை ; keep one s temper , 
control one s temper , சினங் கொள்ளாதிரு ; lose one s 
temper , சினங்கொள் , கோபப்படு ; out of one s temper , 
கோபநிலையுற்ற ; எரிச்சலுடைய ; show temper , கடுகடுப்புக் 
காட்டு ; வெடுவெடுப்புடனிரு . 
tem pera , ( இத் . ) 1. பற்றோவிய முறை , கெட்டிச்சாய 
வண்ண ஓவிய முறை , காரை அல்லது சுண்ண மீது முட்டை 
மஞ்சட் கருவும் பசையும் சேர்த்த வண்ணக் கலவை கொண்டு 
அழியாவண்ணம் தீட்டும் பாணி . 
tem perament , n . மெய்ந்நிலைக்கூறு , உணர்ச்சி 

செயல் 
களுக்கு அடிப்படையாக இயல்பின் அமைந்த உடல் நிலைப் 
பாங்கு ; இயல்பான உடல் உளநிலை ; மனப்போக்கு ; உளப் 
பாங்கு ; உணர்ச்சியியல்பு ; ( இசை . ) எல்லாச் சுரங்களுக்கும் 
ஒத்ததாக அமையும் அடிப்படைச் சுதிமட்டுப்பாடு ; ( தொ . ) 
equal temperament , ( இசை . ) சரிசம சுதி மட்டுப்பாடு , எல் 
லாச் சுரங்களுக்கும் உரிய நடுவமைதிச்செவ்வி நிலை . 
temperamen tal, a . இயல்பான உடற்பாங்கிற்குரிய ; உடல் 

உளப்பாங்கிற்குரிய ; தனித்தனி மனப்பாங்கிற்குரிய . 
tem perance , n. தன்னடக்கம் ; நடுவுநிலையுடைமை ; மட்டு 
நடை ; நடைச் செவ்வி ; நாவடக்கம் ; மட்டான உணவு 
குடிப்பழக்கம் ; மதுவருந்தலில் மட்டுவிடாநிலை , வெறிக்குடித் 
துறப்பு ; ( தொ . ) temperance hotel , வெறிக்குடிகள் வழங்காத 
அருந்தகம் ; temperance league , குடிவகைகள் கட்டுப்பாட் 
டுக் கழகம் ; குடியொழிப்புக் கழகம் ; temperance movement , 
குடிவகைக் கட்டுப்பாட்டு இயக்கம் ; குடியொழிப்பு இயக்கம் ; 
temperance society , குடிவகைகள் கட்டுப்பாட்டுச் சங்கம் , 
குடியொழிப்புச் சங்கம் . 
tem perate , a. மட்டான , மிதமான ; தன்னடக்கமுள்ள ; நடை 
யமைதி வாய்ந்த ; தற்கட்டுப்பாடுடைய ; உணவு - குடிவகை 
முதலிய நுகர் பொருட்களில் அளவோடிருக்கிற ; மெட்டான ; 
மட்டான தட்பவெப்பமுடைய ; ( தொ . ) north temperate 
zone, வடபால் நடுவேப்பநிலை மண்டலம் ; கடக இரேகைக் 
கும் வடதுருவ வட்டத்திற்கும் இடைப்பட்ட மண்டலம் ; 
south temperate zone , தென்பால் நடுவெப்பநிலை மண்டலம் , 
மகர இரேகைக்கும் தென் துருவ வட்டத்திற்கும் இடைப்பட்ட 
மண்டலம் ; temperate zone , நடுவெப்பநிலை மண்டலம் . 
tem perative , a. மட்டுப்படுத்தும் திறமுடைய ; மட்டியல் 

பண்பூக்குகிற ; அமைதிப் படுத்தக்கூடிய . 
tem perature , n. தட்பவெப்ப நிலை ; தட்பவெப்ப அளவு ; 
( மரு . ) உடலின் இயல்வெப்ப நிலை ; ( பே -வ . ) உடலில் இயல் 
நிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலை ; ( தொ . ) normal temper . 
sture , இயல் தட்பவெப்ப நிலை ; உடலின் இயல்வெப்பநிலை , 
98.4 ° பாரன்ஹைட் ; take one s temperature , நோய் நிலையில் 
தட்பவெப்ப நிலை மாறுபாட்டினைக் கண்டறி ; temperature 


curve , தட்பவெப்ப நிலை மாறுபாடு பதிவித்துக் காட்டும் 
வளைகோடு . 
tem pest , n . புயல் ; மழை கலந்த சூறாவளி ; மனக்கொம் 

தளிப்பு . 
tempes tuous, a . புயலார்ந்த ; கடுங் கொந்தளிப்புடைய ; 

சீற்றமிக்க . 
Tem plar , 11. ( வர . ) திருநிலைக் காப்பு வீரர் , கிறித்தவரின் 
திருநாடான பாலஸ்தீன் ( Palestine ) - செல்லும் புண்ணிய 
யாத்திரிகர்களின் பாதுகாப்பு நாடி கி.பி. 1119 - இல் அமைக்கப் 
பட்ட திருநிலைக் காப்பு வீரர் நிறுவனத்தின் உறுப்பினர் ; 
மதுவிலக்குக் கழக உறுப்பினர் ; அமெரிக்க நற்கொத்தர் சங்க 
உறுப்பினர் ; குடியொழிப்புக் கழகத்தினர் ; ( தொ . ) Good 
Templars , குடியொழிப்புக் கழகத்தார் . 
Tem plar , tem plar , 1 , லண்டன் மாநகர முறைவர் 

கழகக் கட்டிடங்களில் இடம் பெற்றுவாழும் மாணவர் . 
tem ple , n . கோயில் ; வழிபாட்டிடம் ; இறைவன் உறையும் 

இடம் . 
Tem ple , n . திருநிலைக்காப்பு வீரர் நிறுவனக் கட்டிடம் ; 
( தொ . ) Inner Temple , Middle Temple , இங்கிலாந்தில் 
வழக்குரைஞர் நுழைவு இசைவு தரத் தனியுரிமையுடைய நாற் 
பெருஞ் சங்கங்களுக்குரிய கட்டிடங்களுள் இரண்டு ; Temple 
Bar , லண்டன் நகர் மேற்குப்புற நகராட்சி எல்லைவரம்பினைக் 
குறித்த புறவாயில் ; the Temple , கிறித்தவ புனித தலயாத் 
திரிகர்களுக்குப் பாதுகாப்பளிக்கும் திருநிலைக்காப்புப் போர் 
வீரர்களுக்கான லண்டன் நிறுவனம் . 
tem ple , n . செவித்தடம் , கன்னப்பொட்டு . 
tem ple , 1. குறுக்குக்கழி , தறியில் துணியை நீட்டிவைத் 

திருப்பதற்கான அமைவு . 
tem plet n . வார்ப்பட அளவுச்சட்டம் . 
tem po , ( இத் . ) n . விசைவேகம் ; உணர்ச்சிவேகம் ; நிகழ்ச்சி 
வேகம் ; நடைவேகம் ; போக்குவேகம் ; வேகவீதம் ; சனி 
முறை வேகப் பண்பு ; ( இசை . ) காலநடை வேகமுறை . 
tem poral , 11. கன்னப்பொட்டெலும்பு ; a . இம்மைக்குரிய ; 
இவ்வாழ்விற்குரிய , உலகியல் சார்ந்த ; நிலையற்ற ; காலஞ் 
சார்ந்த ; காலங்குறிக்கிற ; கன்னப்பொட்டுச் சார்ந்த ; ( தொ . ) 
temporal and spatial , காலமும் இடமுஞ்சார்ந்த ; temporal 
augment , ஆதி நீடல் , கிரேக்க இலக்கண வழக்கில் தொடக்க 
உயிரெழுத்தை நீட்டி உச்சரிப்பதாலான சாரியை ; temporal 
- lords , பிரிட்டிஷ் மாமன்றத்தில் சமயத்துறை சாரா அரசியற் 
பெருமக்கள் ; temporal power , போப்பாண்டவரின் உலகியல் 
துறை உரிமையாற்றல் . 
temporal ities, n . pl . சமய நிறுவன உலகியற்சொத்துக் 

கள்- வருமானங்கள் . 
temporal ity , n . காலச்சார்பு ; காலச்சார்புநிலை ; காலதத்துவம் , 
காலச்சார்புத் தன்மை ; இம்மைச்சார்பு ; இம்மைச்சார்பு நிலை ; 
உலகியல் நலங்குறித்த பொருள் ; ( சட். ) தற்காலிகத் 
தன்மை . 
tem poralty , n . சமயச் சார்பற்ற பொதுநிலை மக்கள் ; 
பிரிட்டிஷ் மாமன்றத்தில் சமயத்துறை சாரா அரசியற் பெரு 
மக்கள் தொகுதி . 
tem porary , n . சிறிதுகால வேலையர் ; a . சிறிதுகாலத்துக்கே 

யுரிய ; அப்பொழுதைக்கான . 
temporiza tion , n . தட்டிக்கழிப்பு ; காலங்கடத்தீடு ; சமய 

சஞ்சீவித்தனம் . 
tem porize, U. காலத்திற்கேற்ப ஒட்டியொழுகு , சந்தர்ப்பம் 
போல் நட ; சுற்றுச்சூழலுக்கு ஆளாகிவிடு ; காலம் பெற 
ஒழுகு . 
tem porizer , 1 , காலத்திற்கேற்ப நடப்பவர் ; காலந் தாழ்த்து 

பவர் . 
tem porizing: n . தட்டிக்கழித்தல் ; வெற்றுச்சமரசம் ; a . 

தட்டிக்கழிக்கிற ; விட்டுக்கொடுத்துச் சமரசஞ்செய்கிற . 
tem porizingly , adv . தட்டிக்கழிப்பாக ; சமரச விட்டுக் 
கொடுப்புடன் . 


1067 
temporofacial 

tenebrific 
temporofa cial , a . கன்னப் பொட்டுப் பகுதியும் முகமுஞ் tend 1 , U. நாடு , நாடியியங்கு ; நோக்கிச் சாய்வுறு ; இயற் 
சார்ந்த . 

சார்புகொள் ; வழியேகு , வழிப்படு , இயற்போக்குடையதா 
tempt , U. மயக்கி வசப்படுத்து ; ஆசையூட்டி ஏய் ; ( விவி . ) 

யிரு , இயற்பாங்குடையவராயிரு ; உகந்ததாயிரு ; உதவு : 
சோதனை செய்துபார் , உறுதி தேர்ந்துபார் ; ( விவி . ) எதிர்த் து 

நுணைப்பண்பாயிரு , 

, துணைமைகொள் ; நேர்வுறு , நேரிடு . 
துச் சினமூட்டு . 

tend , ப . காத்துப்பேணு ; பராமரி , பாதுகாப்புச்செய் ; 
temptabil ity , n . கவரத்தக்க தன்மை ; மருட்சியூட்டத்தக்க 

வளர்த்தாதரி ; பேணிவளர் ; கவனமாகப் பார் ; வேண்டுவன 
நிலை ; சோதனைக்கு ஆளாகத்தக்க தன்மை . 

செய்து தவு : நோயாளி வகையில் உடனிருந்து பேணு ; 
temp table, a . மயக்கி வசப்படுத்தத்தக்க ; மருட்சியூட்டத் 

( கப் . ) நங்கூரமிட்ட நிலையில் காவல் செய் . 
தக்க . 

ten dency , n . போக்கு ; சார்பு ; இயற்சாய்வு மனப்பாங்கு . 
tempta tion , n . மருட்சி ; மருட்சிக்குரிய செய்தி ; கவர்ச்சி 

tenden tious, a . குறிக்கோள் பரப்பும் வகையிலுள்ள . 
யூட்டுதல் ; கவர்ச்சி ; கவர்ச்சிப்பொருள் ; கவர்ச்சிக்கூறு ; ten der 1 , n . பாதுகாப்பவர் ; காத்துப் பேணுபவர் ; 
அணாப்பு , ஆசைகாட்டி ஏய்ப்பு ; ஆர்வச் சோதனை ; தீய னிருந்து உதவுபவர் ; உய்ப்புதவிக் கப்பல் , பெரிய கப்பலுக்கு 
கவர்ச்சி . 

வேண்டிய எரிபொருள் கொண்டுசென்று உதவுஞ் சிறு 
temp ter , 11. மயக்கி ஈர்ப்பவர் ; கவர்ச்சியூட்டுபவர் ; தீய 

கப்பல் ; துணையுதவிக் கப்பல் ; உய்ப்புதவிப் பெட்டி . 
தூண்டுதல் வழங்குபவர் ; தீமைக்குத் தூண்டுவது ; கருத் ten der , 1. ஒப்பந்தப்புள்ளி , குறிப்பிட்ட விலை வீதத்தில் 
தைக் கவருபவர் ; கருத்தைக் கவரும் பொருள் ; ( தொ . ) பொருள் வழங்குவதற்கான இசைவேற்பு ; குத்தகையேற்பு , 
the Tempter , பேயிறை , சாத்தான் . 

குறிப்பிட்ட தொகைக்கு வேலை முடித்துக்கொடுக்கும் பொறுப் 
tempt ing, 1. மருட்சிப்படுத்துதல் ; சோதனைக்கு உட்படுத்து 

பேற்பு ; வழங்குதற்கான இசைவு ; வழங்குதற்கிசைந்த 
தல் ; கவர்ச்சியூட்டுதல் ; ஆசைகாட்டி ஏய்த்தல் ; a . கவர்ச்சி 

பொருள் ; ( சட் . ) தடங்கலற்ற ஒப்படைப்பு ; ( சட் . ) ஏற்பு 
யூட்டுகிற ; மருட்சியூட்டுகிற ; அணாப்புகிற , ஆசைகாட்டி 

மறுக்கமுடியாச் செலாவணி ; 3. ஒப்பந்தப்புள்ளி கொடு ; . 
ஏய்க்கிற ; கடுஞ்சோதனை செய்கிற . 

ஒப்பந்தப்பணி மேற்கொள் ; ஏற்புக்கு ஒப்புவி ; முறைப்படிக் 

கொடுக்க முன் வா ; முறைப்படிப் பொருள் ஒப்படைத்துவிடு ; 
tempt ingly , adv . ஆசைகாட்டி ஏய்ப்பதாக 

தர இசைவு தெரிவி ; தொகை வழங்கு ; கையடைவு செய் ; 
temp tress , n . ஆசைகாட்டி ஏய்ப்பவள் ; கடுஞ் சோதனைக்கு தர முற்படு ; எழுத்துமூலம் ஒப்பந்தப்புள்ளி ஏற்பாட்டிற்கு 
ஆளாக்குபவள் . 

ஏற்பளி . ; ( தொ . ) .legal tender , சட்ட ஏற்புச் செலாவணி ; 
ten , n . பத்து ; பதின்மர் ; பத்துப் பொருள் ; பத்துடைய 

make a tender , ஒப்பந்தப்புள்ளி கொடு ; plea of tender . நல் 
அளவுப் பொருள் ; பத்தென் னுஞ் சீட்டு ; பத்துக் 

லெண்ண ஒப்படைப்பு வாதம் , வாதியை மனநிறைவு செய்ய 
கெலிப்பெண் ; பகல் பத்துமணி ; இரவு பத்துமணி ; பல ; 

எப்போதும் விருப்புற்று இப்போது நீதி மன்றத்துக்கு நேரி 
எவ்வளவோ பல ; ( வர . ) பத்துப்பொன் வரிமதிப்புடைய 

லும் பணங்கொண்டு வந்திருக்கிறார் என்ற வாதம் . 
வாக்காளர் ; ( தொ . ) hart of ten , கொம்பில் பத்துக்கிளைக ten der , a . இளமையான ; முதிராத ; இளநயம் வாய்ந்த ; 
ளுள்ள கலைமான் ; the upper ten , the upper ten thousand , மென்மையான ; கடுமையற்ற , முரடற்ற ; கடினமற்ற ; நொய் 
நய நாகரிக மக்கள் . 

தான ; மெல்லமைதி வாய்ந்த ; வலுவற்ற ; பாசமிக்க ; இன் 
tenabil ity , n . நிலைக்கக்கூடிய தன்மை . 

கனிவுகொண்ட ; இரக்கமான ; விருப்பு மிகுந்த ; அன்பாதர 

வான ; கரிசணையுடைய ; பரிவுமிக்க ; தீமைக்கு அஞ்சுகின்ற ; 
ten able , a . நிலைக்கக்கூடிய ; பண வகையில் குறிப்பிட்ட 

நுட்பநயம்வாய்ந்த ; தொட்டால் பொறுக்காத ; கவனமாகக் 
காலத்திற்கு வைத்திருக்கக்கூடிய . 

கையாளத்தக்க ; ஊறுபொறா மென்மையுடைய . 
ten ace , 1. குறட்டுப்பிடிப்பு , சீட்டாட்டத்தில் எதிரி சீட்டு 

ten der - eyed , a . அமர்ந்த கண்ணுடைய . 
வகை உச்ச இனத்தின் மேல்கீழினம் கைவசமாக 
நிலை ; குறட்டுப்பிடிச் சீட்டு , சீட்டாட்டத்தின் எதிரி சீட்டு 

ten der - foot , n . புதர்க்காட்டுக்குப் புதிதாக வந்த ஆள் ; புது 
உச்ச இனத்தின் மேல்கீழினமாகக் கைவசமுள்ள 

ஆள் . 
சீட்டிணை . 

ten der - hearted , a . கனிந்த இதயமுடைய , இளகிய நெஞ் 

சுடைய . 
tena cious, a . விடாப்பிடியான , குரங்குப்பிடியான ; சொத்து 
வகையில் விடாது இறுகப்பற்றிக்கொள்கிற ; உரிமை வகை 

ten der - heart edness , n . உளக்கனிவு . 
யில் உறுதியாகப் பற்றிக்கொள்கிற ; கொள்கை வகையில் ten derling, n . ஆண்மையற்றவன் , கோழை , பேடித்தனமான 
விடாது மேற்கொள்கிற ; நினைவாற்றல் வகையில் மறக்க வன் ; குழந்தைப்பிள்ளை , மிகுசெல்வத்தால் கெட்டழிந்தவன் . 
விடாது உள்ளத்தில் ஊன்றியுள்ள ; ஒட்டிக்கொண்டுள்ள ; Ten derloin , 11. நியூயார்க்கு வட்டார நகரங்கள் சார்ந்த 
ஊற்றமாகப் பற்றிக்கொள்ளுகிற ; பசைப்பற்றுள்ள ; விடாது கேளிக்கைப் பகுதிகள் . 
இணைந்துள்ள , எளிதிற் பிரிவுபடாத , மிகு கெட்டியான . 

ten derloin , 1. மாட்டுத் துடையிறைச்சியின் மென்பகுதி . 
tena city , 11. விடாப்பிடி ; விடாப்பற்று ; விடா உறுதி ; ten derly , adv . மென்மையாக ; மென் கனிவாக ; ஆதரவாகப் 
கெட்டிமை ; நினைவாற்றல் வகையில் ஊற்றம் . 

பேணி . 
tenac ulum , 1. அறுவை மருத்துவர் பற்றுகொக்கி . 

ten derness , n. இளமென்மை ; இன்கனிவு ; இரக்கம் 
tenail , tenaille , n . ஞாயில் இடைவரி , அரண்வகையில் tenderom eter , n . காய்ப்பத மானி . 
இரு ஞாயில்களிடைச் சுவருக்கும் முதலகழுக்கும் இடைப் ten dinous, a . தசைநாண் சார்ந்த . 
பட்ட புறக்கட்டுமான மேடை . 

ten don , n . தசைக்கோடியிலோ சதைத்தொடர்புற்றோ உள்ள 
ten ant , 11. குடியிருப்பவர் ; குத்தகைக்காரர் ; சொத்துவழக்கில் 

வல்லிழைமத் தளை ; ( தொ . ) tendon of Achilles , குதி 
எதிர்வாதி ; ( சட் . ) சொத்தின் தனிநிலை உரிமையாளர் ; 3. காலைப் 

பின்கால் தசையுடன் பிணைக்கும் தசைத்தளை ; 
கீழ்க்குடிவாரத்தில் கொண்டிரு ; குடியிரு ; ( தொ . ) tenant குதிகாலைப் பிணைக்கும் தசைநாண் . 
farmer , வாரப்பயிர் செய்பவர் ; குத்தகைக்குப் பயிர் செய் 

ten dril , n . தளிர்க்கை , கொடிகளின் தளிரிழை 
பவர் ; குடிவாரப் பயிர் செய்பவர் ; tenant right , குத்தகை 

ten ebrae , n . ( ல . ) pl . வாரக்கடைத் துதிப்பாடல் , புனித 
யுரிமை ; குடிவார உரிமை . 

வாரத்தில் ஒன்றன்பின் ஒன்றாய் மெழுகுவர்த்திகள் அணைக்கப் 
ten antable , a . தங்கிவாழத்தக்க ; இடவகையில் குடியிருக் 

படும் கடைசி மூன்று நாட்கட்குரிய வழிபாட்டுப் புகழ்ச்சிப் 
கத்தக்க ; குடிபுகத்தக்க . 

பாடல் . 
ten antry , 11. குடியிருப்பவர் தொகுதி ; குடியாள் வகுப்பு . 

tenebrif ic , a . இருளுண்டுபண்ணுகிற ; ( தொ . ) teneinritic 
tench , 1. நன்னீர் மீன் வகை . 

stars இரவுண்டுபண்ணுவதாகக் கருதப்பட்ட விண்மீன்கள் . 


உடைய 


1068 


tenebrous 


tenuto 


ten sity, n . விறைப்புடைமை ; முறைப்புடைமை . 
ten son , n . பண்டை நாடோடிப் பாடகரின் போட்டிப் பாடல் 

போட்டிப்பாடல் உறுப்பு . 
ten sor , 11. ( உள் . ) நீட்டுத்தசை . 
tent ", n . கூடாரம் ; தற்காலிகக் களமேடை ; கம்பளிப்பூச்சி 
வகைகளின் தொகுதி இழை விதானம் ; 3. கூடாரமிடு , மேற் 
கூடாரமமை ; கூடாரத்தில் தங்கு ; ( தொ . ) bell tent , 
மணிக்கூடாரம் , நடுவில் ஒரு குச்சியுடைய கூடாரம் ; dart 
tent , இருட்டுக்கொட்டில் , நிழற்படத்துறையில் மனை புறப் 
படப்பிடிப்புக்குப் பயன்படுத்தப்பெறும் இடம்பெயர்த்துக் 
கொண்டுபோகத்தக்க அமைவு . 
tent , n . செருகிழை , புண்வாய் மூடா திருக்கச் செருகும் கந்தல் 
துணிச்சுருள் ; 3. புண்வாய் மூடாதிருக்கச் செருகிழை 
திணித்து வை . 
tents , n . ஸ்பெயின் நாட்டுச் செம் மது ; புனித வழிபாட்டு மது . 
ten tacle , n . பற்றிழை , துழாவுதற்கும் இயங்குதற்கும் 
பயன்படுத்தப்படும் உயிர்களின் உணர்ச்சிக்கொடுக்கு ; 
( தாவ . ) உணர்ச்சியிழை . 
ten tacled , a . பற்றிழை வாய்ந்த 
tentac ular , a . பற்றிழை சார்ந்த , உணர்ச்சிக்கொடுக்கிற் 

குரிய . 
tentac ulate, a . பற்றிழையுடைய . 
ten tative, n . முற்கோள் , தேர்வுமுறைக் கோட்பாடு ; 
தேர்வுமுறையாகச் செய்யப்பெறுகிற ; தற்காலிகமாகக் 
கொள்ளப்பெறுகிற . 
ten tatively , adv . தேர்வுமுறையாக , சிறுபொழுதை முறை 


யாக , 


ten ebrous , a . ( பழ . ) இருண்ட , மனத்துயரார்ந்த . 
ten ement , 1. குடியிருப்பு மனை , குடியிருப்பறை ; சிறுநிலக் 

கிழமை , சிறு கிழார் நிலம் ; ( சட் . ) நிலையான உடைமை வகை . 
tenemen tal , tenemen tary , a . குடி யிருப்பறைகள் 

சார்ந்த ; அறைகள் வகையில் குடியிருப்பிற்குரிய . 
ten ement - house , 11. குடியிருப்பறைத் தொகுதிகளையுடைய 

வீடு . 
tenes mus , 11. ( மரு . ) சூடுபிடிப்பு , நீர்ச்சுருக்கு ; மலச்சிக்கல் ; 
மலச் சுருக்கு ; அடிக்கடி மலங் கழிக்க விழைவு ; அடிக்கடி 
சிறுநீர் கழிக்க விழைவு. 
ten et , n . தனிமனிதர் கொள்கை ; தனிக்குழுக் கோட்பாடு ; 

தத்துவக் கூறு , சித்தாந்தக் கூறு . 
ten fold , a . பத்துமடங்கான ; adu . பத்து மடங்காக . 
tenigue , n . தசைச்சோர்வு . 
ten ite , 1. மரச் சத்துக் குழைம வகை , புதிதாக்கப் பெற்றுள்ள 

செயற்கை மூலப்பொருள் . 
tenn er , n . ( பே - வ . ) பத்துப் பொன் தாள்நாணயம் ; பத்து 

வெள்ளித் தாள் நாணயம் . 
tenn is , n . வரிப்பந்து ; வரிப்பந்தாட்ட வகை ; ( தொ . ) lawn 
tennis , புல்வெளி வரிப்பந்தாட்டம் ; tennis srm , tennis 
elbow , வரிப்பந்தாட்டத்தால் வரும் கை நோய் . 
tenn is - court , n . வரிப்பந்தாட்டக் களம் . 
ten on , n . பொருத்து முளை , எதிர்க்குழியில் பொருந்தச் செய் 
யப்பட்ட முளை ; V. பொருத்து முளை செய் ; முளை செதுக்கிப் 
பொருத்து . 
ten or , n . நிலையான போக்கு ; பொதுப்போக்கு ; நடைமுறை 
வழி ; பேச்சுப்பாங்கு ; எழுத்துத்தொனி ; செல்திசை ; கருத் 
துச் செல்திசை ; ( சட் . ) உள்நோக்கம் ; ( சட் . ) சரிபகர்ப்பு ; 
( இசை . ) ஆடவர் உச்சக் குரல் இசை ; உச்சவொலிக்கருவி 
இசை ; உச்ச இசைக்குரல் ஆடவர் ; கருவிவகை இசை ); 
( தொ . ) tenor bell , மணித்தொகுதித் தலைமை ஓசைமணி ; 

tenor voice , உச்சக் குரலொலி 
ten orist , n . உச்சக்குரலோன் ; உச்சக் குரல் இசைக்கருவி 

வாசிப்பவர் . 
tenot omy , n . தொட்டிக்கால் வகையில் 

தசை நாண் 
அறுவை . 
ten-poun der , n . ( வர . ) முன்னாளில் பத்துப் பொன் வரி 

மதிப்புடைய சட்ட மன்ற வாக்குரிமையாளர் . 
ten rec , n . மடகாஸ்கர் தீவின் வாலில்லா முள்ளெலி வகை . 
tense , n . ( இலக் . ) வினைவடிவம் , காலங்காட்டுவது . 
tense , a . விறைப்பான ; முறைப்பான ; முறுகலான ; இறுக்க 

மான ; செறிவிறுக்கமான ; நா நரம்புகள் விறைப்பாக்கி ஒலி 
செய்யப்பட்ட ; 3. விறைப்பாக்கு ; விறைப்பாகு ; முறைப் 
பாகு . 
tense less , a . காலவேறுபாடற்ற. 
tense ness , n . விறைப்புடைமை ; முறைப்புடைமை . 
ten sible , a . விறைப்பாக நீட்டத்தக்க . 
ten sile , a . விறைப்பாக்கத்தக்க ; இழுத்து விறைப்பாகக் 
கட்டக்கூடிய ; ( தொ . ) tensile force , விறைப்பாற்றல் ; 
முறைப்பாற்றல் . 
tensillity , n . விறைப்பாக்கப்படுந் தன்மை . 
ten sion , n . கட்டிழுவை , வலித்திழுப்பு ; வலித்திழுப்பு நிலை 
வலிப்புப்பறிப்பு ; இழுப்புவிசை ; அடர்த்தி நிலை ; இழுவை 
உலைவு ; அடங்கிய விசையுணர்ச்சி நிலை ; மனத்தாக்கலைவு ; 
உள அலைவு நிலை ; வளிவிரிவு அழுத்த நிலை ; உட்புயல் 
அமைதி நிலை ; வளிவிரிவகல்வாற்றல் ; மன வலி இயக்க ஆற் 
றல் ; ( ஒலி . ) செறிவழுத்தநிலை ; ( இயங் . ) இழுப்புலைவு , சம 
நிலையாற்றல் அல்லது இயங்காற்றல் காரணமான இழைம் 
உறுப்புக்களின் அலைவு ; ப . கட்டிழுவை செய் ; வலிப்பிழுப் 
புக்கு ஆளாக்கு ; இழுப்பு நிலைக்கு உட்படுத்து ; உலைவு செய் . 
ten sion - rod , 1. அலைவுக்கட்டை , இயந்திரத்தின் உலைதாங் 
குறுப்பு 


யமைய 


tent - bed , n . கூடார மேற்கவிகை , கூடார வடிவாயமைந்த 

படுக்கை விதானம் . 
ten ter , n . பொறுப்புக் காப்பாளர் , தொழிற்சாலையில் இயந் 

திரப் பாதுகாப்புப் பொறுப்பாளர் . 
ten ter , n . உணக்குபொறி , ஆடை காயும் போது சீர்நேரா 

உதவும் ஆடையுணக்கு துறட்டி ; சீர்ப்பொறிக் 
கொடுக்கு ; ( தொ . ) on the tenters , ஊசலாட்ட வேதனை 
நிலையிலிரு . 
ten terground , n . துணி உணக்கு கட்டக்களம் . 
ten ter - hook , n . உணக்குபொறிக் கொக்கி ; ( தொ . ) be on 

tenter-books , ஊசலாட்ட வேதனை நிலையிலிரு . 
tent - fly , n. கூடார முகட்டுத்திரைக் கவிகை ; கூடார வாயிற் 

புழைத் தட்டிக்கதவு . 
tenth , n . பத்தாவது ; பத்தில் ஒன்று ; a . பத்தாவதான ; 

பத்தில் ஒன்றான . 
tenth ly , adv . பத்தாவதாக 
tent - peg , n . கூடார நிலைமுளை . 
tent - pegging, n . கூடாரமுளைத் தூக்காட்டம் , - குதிரைப் 
படைவீரர் ஓட்ட வேகத்திலேயே ஈட்டி முனையில் கூடார 
முளையைக் குத்தி எடுக்கச் செய்யும் குதிரைப்படைப் பயிற்சி 
யாட்டம் . 
ten uis , n . வன்கண மெய்யின் இயல் ஒலிவடிவம் , ஓசையற்ற 

ஒலி எழுத்து ; pl . ten ues . 
tenu ity , n . இழைமை , கம்பிபோன்ற ஒல்லியான தன்மை , 
மெல்லிதாந் தன்மை , தடிப்பின்மை ; நொய்ம்மை , வாயு 
போன்ற அடர்த்தி குன்றிய தன்மை ; நெகிழ்வுநிலை , நீர்மம் 
போலச் செறிதிட்பமற்ற தன்மை ; எளிமை , பகட்டின்மை . 
ten uous , a . ஒல்லியான ; மெல்லிய ; நொய்தான , அடர்த்தி 
யற்ற ; நுண்ணிய ; வேறுபாடு வகையில் நுட்பநுணுக்க 


, 


மான . 


உடைமை 


ten ure , 

1 . உடைமையுரிமை ; உரிமை நுகர்வு ; 
யுரிமைக் காலம் ; உரிமை நுகர்வுக் காலம் ; ஊழிய உரிமை ; 

பதவிக் காலம் ; உரிமைநிலை . 
tenu to , ( இத் . ) a . ( இசை . ) முழுநேரம் இசைக்கப்படுகிற . 


1069 


teocalli 


terminism 


teocall i , n . மேட்டுத் தளி , மெக்சிக்கோ நாட்டுக்கூர்ங் 

கோபுரக் கோயில் . 
tep ee , 11. அமெரிக்க இந்தியர் கூடாரம் . 
tepefac tion , n . வெதுவெதுப்பாக்கல் ; வெதுவெதுப்பு . 
tep efy , V. வெதுவெதுப்பாக்கு ; வெதுவெதுப்பாகு . 
teph igram , n . ( வானிலை ) வளிநிலையடுக்கு வரைபடம் , 

வளிமண்டலப் படிநிலைகளின் தட்பவெப்பப் பதிவு வரைபடம் . 
teph rite , n . பொதுநிலை எரிமலைப் பாறை . 
tep id , a . வெதுவெதுப்பான , சற்றே சூடான . 
tepidar ium , ( ல . ) 1. வெதுவெதுப்பறை , பண்டை ரோம 
ரிடையே குளிப்புக் கூடத்தின் இடைநிலை வெப்ப அமை 

வுடைய அறை . 
tepid ity , tep idness , n . வெதுவெதுப்பு ; மிதச்சூடு . 
ter , ( ல ) ads . ( இசை . ) மும்முறையாக . 
terai , n . வெயில் தொப்பி வகை . 
te raph , n . யூதர் வழிபாட்டுச்சிலை ; சிலை ; pl . te raphim . 
teratogen ic , a . கோர உருப்பிறப்புச் சார்ந்த , 
terato geny , n . கோர உருப்பிறப்பு , கோர உருப்பேறு , 
teratolo gical, a . விந்தைப் பிறப்பான ; வியத்தகு . 
teratol ogist , 1. வியப்புரு நூலார் ; புனைந்துரையாளர் . 
teratol ogy , n . விந்தைப்பிறப்பு நூல் ; உயர்வுநவிற்சி . 
terce , n . மூன்றில் ஒருகூறு . 
ter cel, 11. ஆண் வல்லூறு ; இராசாளிச் சேவல் . 
tercen tenary , n . முந்நூற்றாண்டு நிறைவுவிழா ; a . முந்நூ 

றாண்டு சார்ந்த , முந்நூறாண்டு நிறைவிற்குரிய , 
tercentenn ial , a . முந்நூறாண்டு சார்ந்த , முந்நூற்றாண்டு 

நிறைவிற்குரிய . 
ter cet , 11. மும்மை , மூன்றன்தொகுதி ; அடியியைபுத் தொடை 
யினையுடைய ஒரே மூன்றடிப்பாடல் ; இருசுர நேரத்திற் 

பாடப்படும் மூன்று சுரத்தொகுதி . 
te rebene , n , தொற்றுத்தடை மருந்து வகை , தேவதாரத்தைலத் 

துடன் கந்தகக்காடி கலந்து பெறப்படும் நீரகக் கரிய வகை . 
tereb ic , a . சரளமரஞ் சார்ந்த ; தேவதாரத் தைலவகை தரும் 

மரத்திற்குரிய 
te rebinth , n . சரளமரம் , தேவதாரத் தைலவகை தரும் மரம் ; 
( தொ . ) oil of terebinth , சரளத் தைலம் , தேவதாரத் தைல 


ter giversator , n . முன்பின் முரண்மொழிபவர் . 
term , n . பருவம் , வரைபொழுது , வரையறைக்காலம் ; குறித்த 
நாள் ; சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காகத் திட்டப்படுத்தப்பட்ட 
வேளை ; பருவ முடிவு , கால இலக்கு ; கால எல்லை ; எல்லை ; 
சொற்கூறு ; 

( அள . ) வாசகக் கருத்துக்கூறு ; ( கண . ) 
வீதத்தின் சினை எண் ; ( கண . ) எண்ணுருக்கூறு , 

பல் 
கூற்றுத்தொடர் எண்ணில் கூட்டல் கழித்தல் குறிகளாற் 
பிரிக்கப்பட்ட எண் பகுதி ; 3. கழறு , பெயரிட்டுக்கூறு ; 
சொல்லாற் குறிப்பிடு ; சொல்லாற் குறிப்பிட்டுக் கூறு ; 
( தொ . ) keep a term , கல்லூரி - பள்ளி நீடிருக்கைப் பருவ 
முழுதும் வருகைப்பதிவு கொடுத்து வா . 
term agancy , n . அடங்காப்பிடாரித்தனம் . 
Term agant , n . ( வர . ) பிடாரி . 
term agant , n . சண்டி ; வாய்ப்பட்டி ; அடங்காப்பிடாரி ; 
வசைமாரி பொழிபவள் ; a . பெண் வகையில் ஆர்ப்பாட்டஞ் 
செய்கிற , அடங்காப்பிடாரியான , முரட்டுத்தனமான . 
term inable , a . முடிக்கத்தக்க ; முடிவுபெறத்தக்க , குறிப் 

பிட்ட காலத்திற்குப் பின் முடிவிற்கு வரத்தக்க . 
term inal , n . கடைமுடிவு , கடைக்கோடி ; பாதை முனைக் 
கோடி ; ஊர்தி எல்லைக்கோடி , இருப்புப்பாதை சென்று முடியு . 
மிடம் ; வானெறி எல்லைமுனை ; திறந்த மின்தொடரின் வரை 
கோடி ; a . இறுதியான ; எல்லைக்கோடியான ; முடிவிடத்துக் 
குரிய ; எல்லை முடிவு செய்கிற ; கல்லூரி- பள்ளி- பல்கலைக் 
கழகங்களுக்குரிய ஆண்டுப்பருவஞ் சார்ந்த ; ஆண்டுப்பருவக் 
தோறும் நடைபெறுகிற ; முறைமன்ற நீடிருக்கைக் காலத்துக் 
குரிய ; ( தாவ . ) தண்டின் கிளையற்ற நுனிமுகட்டுக்குரிய ; 
( தாவ . ) கிளையின் நேர்முகட்டுக்குரிய ; ( வில . ) கணுக்கள் 
வகையில் கடைக்கூற்றுக்கு முற்பட்ட , கடைக்கூற்றுடன் 
முடிகிற ; ( தொ . ) terminal accounts , ஆண்டுப்பருவக் கணக்கு ; 
terminal guidance , ஏவு வான்கலச் செலவில் முற்படி இயக்கு 
ஆட்சி ; terminal joint , கடைக்கணு ; terninal leave , கடைச் 
சேமிப்பு விடுப்பு , படைத்துறையில் இறுதி ஓய்வின்போது 
மிகை ஊதியந்தரு முறையில் சேர்த்துவைத்து எடுத்துக் 
கொள்ளப்படும் விடுப்பு ; terminal subscription , ஆண்டுப் 
பருவ இசைவுக் கட்டணம் ; terminal value , இறுதி ஈவு ; 
( கண . ) தொடரின் சுருக்க முடிவு மதிப்பு . 
termina lia , 11. கோடிக் காவற்றெய்வ விழா, 
term inate , a . எல்லைக்குரிய , எல்லையான ; எல்லையாயமை 
கின்ற ; முடிவுக்குரிய ; முடிவுக்கு வருகின்ற ; முடிவுற்ற ; 
ஈறான , எழுத்து அல்லது ஒலி வகையில் சொல்லின் இறுதிக் 
குரிய ; 3. எல்லைப்படுத்து ; வரையறைப்படுத்து ; முடித்து 
விடு , நிறுத்து , முடிவு செய் , இறுதி செய் ; இறுவாயாகு ; 
குறிப்பிட்ட எழுத்தில் அல்லது அசையில் முடி . 
termina tion , 11. முடிவு ; விகுதி , இறுதிநிலை . 
termina tional , a . ( இலக் . ) விகுதிசார்ந்த ; இறுதிநிலை 

சார்ந்த . 
ter minative , a . முடிக்கக்கூடிய , இறுவாயாகக்கூடிய ; 
முடிவுதெரிவிக்கிற , நிறைவு குறிக்கிற ; வரையறைப்பட்ட ; 
தனிநிலையுறுதியான , முடிந்த முடிவான . 
ter minatively , adv . முடிந்த முடிவாக , 
term inator , n . முடிவு செய்பவர் ; முடிப்பது ; ஒளி நிழல் 
இடைவரை , வானொளிக் கோளங்களின் இருளையும் ஒளியை 
யும் வேறுபடுத்துங் கோடு . 
ter minatory , a . முடிக்கிற ; இறுதிசெய்கிற . 
term iner , n . ( சட் . ) அறுதியீடு , உறுதிச்செயல் ; ( தொ . ) 
oyer and terminer , மாவட்ட ஆணைமன்றத்தில் கேள்வி 
முறையும் அதன் மீதான அறுதியீடும் . 
term inism , n . வரைவுய்திக் கோட்பாடு , கிறித்தவ சமயத் 
துறையில் கழிவிரக்கத்தால் மன்னிப்பு உய்தி பெறுதற்கு 
ஒவ்வொருவருக்கும் குறித்த கால எல்லை வரையறை உண் 
டெனுங் கொள்கை ; ( மெய் . ) பொதுப்பதப் போலிமைக் 
கோட்பாடு . 


வகை . 


terebin thine , a . சரள மரஞ் சார்ந்த ; தேவதாரத் தைல 

வகை சார்ந்த . 
te rebra , n . பூச்சி வகையின் முட்டையிடும் உறுப்பு ; துளை 
படை , பண்டை ரோமரிடையே சுவர் துளைக்கும் பொறி ; 
துறப்பணம் , துளைக்குங்கருவி ; தமரூசிபோன்ற தோட்டுறுப் 
பிணை ! 

ரயுடைய உயிரினம் ; pl . te rebrae . 
ter ebrant , a . துளைக்கிற ; துளைத்து முட்டையிடும் உறுப் 

பினையுடைய . 
te rebrate, a . ஆங்காங்குச் சிதறலாகத் துளைக்கண்களை 
யுடைய ; முட்டையிடும் உறுப்பினையுடைய ; துளையிடுங் 
கருவியினைக்கொண்ட ; 3. துளை . 
tered o , 11. கப்பல் துளையிடும் புழு . 
terg al, a . முதுகு சார்ந்த ; பின்புறஞ் சார்ந்த . 
tergem inate , a . ( தாவ . ) தண்டு கிளை கள் ஈரிரு கவர்களாய் 

முளைக்கிற . 
ter giversate , U. இரு பக்கம் வளை ; தன்முதுகுப் பக்கமாகத் 
தானே திரும்பிப்பார் ; சட்டையை அகப்புறமாகத் திருப்பு ; 
கொள்கை மாற்று ; கொள்கை கைவிடு ; கட்சி மாற்று ; கட்சி 
கைவிடு ; முரண்பாட்டுக் கருத்துக்கள் பேசு , முரண்பாட்டு 
அறிக்கைகளிடு ; வாதந் தட்டிக்கழி . 
tergiversa tion , n . இருபக்கப் பேச்சு ; முன்பின் முரண் 
மொழிவு ; கொள்கை முரண்பாடு ; கொள்கை மாற்றம் ; கட்சி 
கைதுறப்பு ; வாதந் தட்டிக்கழிப்பு . 


கால 


1070 
terminological 

terrestrial 
terminolo gical , a . பதப் பயனீட்டாய்வு நூலுக்குரிய ; பய te rra , ( ல . ) n . நிலம் . 
னீட்டுச் சொற்றொகுதிக்குரிய ; துறைச்சொல் தொகுதிக் te rra carios a , ( ல . ) 11. உலோக மெருகூட்டுக்கு உதவும் 
குரிய ; துறைச்சொல் சார்ந்த ; ( தொ . ) terminological 

சுண்ணாம்புக்கல் வகை . 
inexactitude , அவைபடு வழக்கில் பொய் , வாயன்மை . 

te rrace , n . ஒட்டு , படிவரிசை ; அடுக்குத்தளக் கட்டுமானம் ; 
terminol ogically , adv . பதப் பயனீட்டாய்வு நூல் முறை 

தட்டட்டி , மட்டுப் பாமாடி ; முகப்பு மேடை , மேல் தளம் ; 
யில் , துறைச்சொல் என்ற முறையில் . 

காட்சியரங்க மேடையிருக்கை ; சாய்வாரத்தின் மீதமைந்த 
terminol ogy , n. பதப்பயனீட்டாய்வு 

நூல் ; பயனீட் மாடவரிசை ; மாடமனை வரிசை ; புடைதிறப்பான படியடுக்கு 
டுச் சொற்றொகுதி , கலை - இயல்களுக்குரிய துறைச்சொல் மேடை ; படியடுக்குத் தளவரிசை ; படியடுக்குத் தளமேடு ; 
தொகுதி ; துறைச்சொல் . 

தட்டையான மேட்டுச்சி , சரிவிடையே தட்டையான தளம் ; 
Term inus , n . பண்டை ரோமர் வழக்கில் எல்லைத் தெய்வம் . 3. படியடுக்குத் தளமேடையமை ; ஒட்டு ; படியடுக்குத் தள 
term inus , n . முடிவிடம் , முனைக்கோடி , கடைக்கோடி ; 

மேடையமைத்து இணைவி ; படியடுக்குத் தளமேடையாய் 
இருப்புப்பாதை முடிவிடம் ; சதுரத் தூணில் முடியும் மார் உருவாக்கு ; மட்டுப் பாமாடி அமைவி ; மட்டுப்பாமாடியாக்கு . 
பளவு மனித உரு ; pl . term inuses ; term ini ; ( தொ . ) te rraced , a . ஒட்டப்பட்ட . 
( ல . ) terminus ad quem , முடிவு முடிகின்ற கோடி ; ( ல . ) 

terracott a , 11. கடுமட்பாண்டம் , மெருகூட்டாத மட்பாண் 
terminus a quo , தொடக்கம் , தொடங்குகிற கோடி . 

டம் ; கடுமட்கலம் ; கடுமண்ணாக்கச் சிலை ; கடுமட் சிற்றுருச் 
termitar ium , n . கறையான் கூண்டு , கறையான் புற்று ; சிலை ; செம்பழுப்பு வண்ணம் ; a . செம்பழுப்பு வண்ணமான . 
தேர்வாய்வுப்புற்று . 

ter ra - cul ture , n . மண் ணைப் 

பண்படுத்துதல் , 
term itary , n . கறையான் புற்று . 

வேளாண்மை . 
term ite ; n . செல் , கறையான் .. 

te rrae fil ius , 1. நாட்டு மண்ணிலேயே பிறந்தவன் , பழங் 
term less , a . வரையறையற்ற , 

எல்லையறுதியற்ற ; குடி மகன் ; எளிய குடிப்பிறப்புடையவன் . 
நிபந்தனையற்ற . 

te rra firm a , ( ல . ) n. திண்ணிலம் ; கரம்பு நிலம் ; நிலம் . 
term ly , a . பருவத்திற்குரிய , சட்டமன்ற - முறைமன்ற வகை 

terrain , n . திணை நிலம் , நில இயலில் தனித்தன்மையுடைய 
யில் நீடிருக்கைக்காலத்திற்குரிய , பருவப்படியான ; பருவக் 

தாகக் கருதப்படும் நிலப்பகுதி ; போர்த்துறையில் தனித் 
தோறும் நிகழ்கிற , பருவந்தோறுங் கொடுக்கப்படுகிற ; ads . 

திறங்களுடையதாகக் கருதப்படும் நிலப்பகுதி . 
பருவப்படி , பருவந்தோறும் . 

te rra incog nita , ( ல . ) n . தெரியா நிலம் , புது இடம் ; 
term or , n . ( சட் . ) குறிப்பிட்ட காலக் குத்தகையர் ; குறிப் 

தெரியாப்பொருள் , தெரியாத்துறை . 
- பிட்ட கால உரிமையர் . 

te rra Japon ica , ( ல . ) n . தோற்பதனிடப் பயன்படுத்தப் 
terms , n . pl . சொற்றொகுதி , வாசகம் ; சொற்பாங்கு , வாசகப் 

படும் தாவரச்சாற்றுச் சரக்கு . 
போக்கு ; மொழி , பேச்சுப்பாணி ; கட்டுப்பாடுகள் , நிபந் 
தனைகள் ; ஒப்பந்த விதிமுறைகள் ; ஆசார நடைமுறை 

terramare , 1. மண்படிக உரம் ; எரியக்காடி உப்பு எலும்பு 

கள் முதலியன அடங்கியுள்ள மக்கிய மண்படிவு உரம் ; 
விதிகள் ; விலைமுறைத் திட்டம் , விலைவீதம் ; ஒப்பந்த விலை ; 
கேள்வி விலை ; கோரு விலை ; செயல் எல்லை ; தொடர்பு ; 

வரலாற்றுக்காலமுன் குப்பைகூளப்படிவம் . 
படிநிலை ; ( தொ .) bring persons to terms , இணங்குவி , terramy cin , n . நுண்ம ஒட்டுயிர்ப்பசை மருத்துச் சரக்கு 
நிபந்தனைகளை ஒப்புக்கொள்ளச் 

ஒப்புக்கொள்ளச் செய் ; come to terms , 
இசைந்திணங்கு ; விட்டுக்கொடு ; contradiction in terms , terran eous , a . ( தாவ . ) நிலவளர்ச்சியான , நிலமீது வளர்கிற . 
பதமுரண் , எதிர்ப்பத இணைவு ; eat one s terms , வழக்குரைஞர் 

terra ner a , ( இத் . ) n . ஓவியர் வண்ண மைவகை . 
தேர்வுக்குப் பயிற்சி மேற்கொள் ; in terms, சொல்வடிவாக ; 
விளக்கமாக ; வெளிப்படை மொழியுருவில் ; in terms of , 

te rrapin , n . உணவு ஆமைவகை . 
தனித்திறமான மொழியில் ; தனித்திற அலகாகக்கொண்டு ; terrag ueous, a . நிலமும் நீருங்கொண்ட ; நிலமும் நீருங் 
make terms , உடன்பாடு செய் ; on speaking terms , பேச் 

கொண்ட நிலவுலகஞ் சார்ந்த . 
சுத் தொடர்புக்குரிய அளவு நட்பிணக்கத்துடன் , பொதுநிலை terra rium , n . நிலவாழுயிர்களின் பேணகச்சாலை . 
இணக்கத்துடன் ; பேசுமளவு நன்கு பழக்கப்பட்டு ; on terms , 

te rra ross a , ( இத் . ) n. செம்மண் வகை . 
நட்புறவுடன் ; சரிசமநிலையில் ; set terms , வரையறுக்கப் 

te rra sigilla ta , ( இத் . ) n . பொரிமண் , எளிதில் சுட்டுக் 
பட்ட நிபந்தனைகள் ; திட்டமிடப்பட்ட கட்டுப்பாடுகள் ; 

கெட்டியாக்கத்தக்க மண்வகை . 
stand upon terms , நிபந்தனைகளை வலியுறுத்து ; விதிமுறை 
வற்புறுத்து ; terms of reference , உசாவெல்லை , ஆய்வுக் te rra ver de , ( இத் . ) n . வண்ணப் பசு மண் . 
குரிய பொருள் எல்லை ; ஆய்வுக்குரிய செய்திகளின் வரை terrene , n . உலகம் ; திணை நிலம் , நிலவகை ; a . நிலவுலகஞ் 
யறை ; 

terms of trade , terms of years , நிலத்தின்மீது சார்ந்த ; நிலவுலகில் வாழ்கிற ; மண்ணுக்குரிய , இவ்வுலகு 
சிறிது காலத்துக்கான வருமானத் தொடர்பு ; சரக்குகளின் 

சார்ந்த . 
இறக்குமதி ஏற்றுமதி விலைகளிடையே வீதம் . . 

terr eplein , n . கொத்தளப் பீரங்கி மேடு , கைப்பிடிச்சுவருக் 
tern , n . நீள் மூக்குடைய கடற்பறவை வகை . 

குப் பின்னால் பீரங்கிகள் ஏற்றிவைக்கப்படுங் கோட்டை மதி 
tern , n . மும்மை , மூன்றன் தொகுதி ; முக்கூட்டுப் பரிசுச் லின் மேற்புறம் ; கள அரணில் பீரங்கி வைப்பிடம் . 
சீட்டு , யோகச்சீட்டில் மூன்று ஒருங்கிணைந்து பெரும் பரிசுக் 

terres trial , 11. நிலவுலகினர் , நிலவுலகில் வாழ்பவர் ; a : 
குரியதாகும் தொகுதி ; முக்கூட்டுச் சீட்டுப் பரிசு ; a . மூன் 

நிலவுலகஞ் சார்ந்த ; தெய்விகமல்லாத ; இம்மைக்குரிய ; 
றாக வரிசைப்படுத்தப் பெற்ற . 

உலகியல் பற்றுடைய , சமயப்பற்றற்ற ; நிலவுலகப்பரப்புக் 
ter nal , a . மும்மடங்கான . 

குரிய ; வானமண்டலஞ் சாராத ; நிலப்பரப்புக்குரிய , நீர்ப் 
tern ary , a . மூன்றால் ஆன ; மூன்று மூன்றாக இணைவுற்ற ; பரப்பல்லாத , கடற்பரப்பல்லாத ; ( வில . ) நிலத்தில் வாழ்கிற ; 
( கண . ) மூன்று திரிபெண்ணுருக்களையுடைய . 

( தொ . ) a terrestrial globe , நிலவுலகங் குறிக்கும் உருண்டை ; 
tern ate , a . மூன்றாக வரிசைப்படுத்தப்பட்ட ; ( தாவ . ) மூன்று 

terrestrial magnetism , நிலவுலகக் கோளக் காந்த விசை ; 
சினையிலைகள் கொண்ட ; மூன்று ஒருசுற்றாக அமைவுற்ற . 

terrestrial reference guidance, ஏவுகல நிலம் படர் இயக் 

காட்சி , செல்வழி மின்காந்த ஈர்ப்பாற்றல்களைப் பின்பற்றும் 
terne , terne - plate, n . மட்டத்தகரம் , ஈயம் மிகுதிகலந்த 

தனித் திற ஆற்றல்களை ஏவுகலம் தன்னகமே கொண்டு 
வெள்ளீயத்தாற் பூசப்பட்ட மட்டத்தகடு . 

செல்லும் ஏவுகல இயக்காட்சிமுறை ; terrestrial telescope , 
Terpsich ore, 1. இசையாடற்றெய்வம் . 

புவியியல் தொலைநோக்கி . 


| 


வகை . 


1071 


terret 


test 


te rret , n . கோப்பு வளையம் , சேணப்பட்டையில் கடிவாள வார் 

புகுந்துசெல்வதற்கான வளையம் ; கோப்புக்கண்ணி , சேணப் 
பட்டைக் கடிவாளம் புகுந்து செல்வதற்குரிய கண்ணி . 
te rrible, a . அச்சந்தருகிற , பயங்கரமான ; நடுக்கந்தருகிற , 

திகிலுண்டாக்குகிற ; ( பே - வ . ) மட்டுமீறிய . 
te rribly , adv. அச்சந்தரும் வகையாக ; ( பே - வ . ) மட்டுமீறிய 

வகையில் , மிகவும் . 
Terric olae , 1. நிலத்துள் வாழ் புழுவினம் , மண்புழு இனம் . 
terric olous , a . நிலத்தினுள் வாழ்கிற ; நிலமீது வாழ்கிற . 
te rrier 1 , n . அகழ்நாய் , உறுதியான கட்டமைப்பும் சுறு 
சுறுப்புமுள்ள மண் பறிக்கும் இயல்புடைய நாய்வகை ; 
( பே - வ . ) உள்நாட்டுப் பாதுகாப்புப்படைவீரர் ; சேணறிகலம் . 
te rrier ", 1. நிலவுடைமைப் பதிவேடு ; விளக்க விவரப் 
பட்டியல் ; ( வர . ) வாரக்குடியாண்மைத் தொகுப்பேடு , 
பண்ணையாட்சியில் குடியாண்மையாளர் மேலாண்மை ஏற்பு 
விவரத் தொகுப்பேடு . 
terrif ic , a . அச்சமூட்டுகிற , திகிலூட்டுகிற . 
te rrify , U. அச்சுறுத்து , திகிலடையச் செய் . 
terri genous , a . மண்ணிலிருந்து தோன்றிய . 
terrine , ( பிர . ) n . மட்பாண்டம் . 
territor ial , n . உள்நாட்டுப் பாதுகாப்புப் படையைச் 
சேர்ந்தவர் ; a . ஆட்சிப்பரப்புச் சார்ந்த ; பெரிய நிலப்பரப்புக் 
குரிய ; மாவட்டத்துடன் வரையறுக்கப்பட்ட ; நிலப்பரப் 
பாட்சியுடைய ; நிலப்பரப்பாட்சியுரிமையுடைய ; 

ஆட்சி 
நிலத்துக்குரிய , நில ஆட்சி சார்ந்த ; ( தொ . ) Territorial 
Army , Territorial Force , உள்நாட்டுப் பாதுகாப்புப் படை , 
மாநிலப்படை ; territorial system , நாட்டு மீதாட்சி முறைமை , 
சமய ஆட்சிமீது நாட்டாட்சி மேலுரிமை கொள்ளும் முறை ; 
territorial waters , நாட்டுரிமைக் கரையோரக் கடல்பரப்பு , 
உலகநாடுகளின் சட்டப்படி அலை இழிவரையிலிருந்து மூன்று 
கல் தொலைவரையுள்ள நாட்டாட்சி அதிகாரத்துக்குட்பட்ட 
கரையோரக் கடற்பரப்பு . 
Territor ial , a . வட அமெரிக்க மண்டல அரசுகள் சார்ந்த ; 

வட அமெரிக்க மண்டல அரசுகளுள் ஒன்றற்குரிய . 
territo rialism , n . திணையாட்சி முறை , பண்ணை மேலாட்சி 
முறை ; திணையமைப்பு , மண்டல அடிப்படை மீதான 
அமைப்பு , நாட்டு மீதாட்சி முறைமை , சமய ஆட்சிமீது நாட் 
டாட்சி மேலுரிமை கொள்ளும் முறை. 
territor ialize, 0. தன் ஆட்சிப்பரப்பாக்கு ; திணைச்சார் 
புடையதாக்கு ; திணையடிப்படையானதாக்கு ; ஆட்சிநிலம் 
பரப்பு , நிலப் பரப்பினைச் சேர்த்து ஆட்சியை விரிவுபடுத்து ; 
நாட்டுமீதாட்சி முறைமைப்படுத்து , சமய ஆட்சியை நாட் 
டுரிமை ஆட்சிக்குக் கீழ்ப்பட்ட தாக்கு . 
te rritory , 11. நாட்டாட்சி எல்லை ; நாட்டாட்சிப் பரப்பு ; 
நாட்டாட்சிப் பகுதி , நாட்டாட்சியெல்லையில் உட்பட்ட பரப்பு ; 
சார்பாட்சி மண்டலம் ; நகராட்சி எல்லை ; நகராட்சிப் பரப்பு ; 
நகராட்சிப்பகுதி ; நகராட்சியெல்லையில் உட்பட்ட பரப்பு ; 
ஆட்சிநிலப்பகுதி ; ஆட்சிப்பகுதி ; சட்ட உரிமையாட்சி 
எல்லை ; சட்ட உரிமையாட்சிப்பரப்பு ; சட்ட உரிமையாட்சிப் 
பகுதி ; பெரும் பண்ணை நில உடைமை ; நில உடைமை 
களின் தொகுதி , நில உடைமை ; நிலப்பகுதி ; திணை நிலம் , 
நிலப்பரப்பு , பிரதேசம் ; நடைமுறைக்களம் , செய்திக்குரிய 
நிலைக்களம் ; வாணிகத்துறையில் பிரயாணிகளின் பயணப் 
பரப்பெல்லை ; பறவையிணையின் பற்றார்வப்பரப்பு . 
Te rritory , n . வட அமெரிக்க வழக்கில் தனியரசின் முழு 

உரிமை பெறாத மண்டல ஆட்சிப்பிரிவு . 
te rror , 1. பேரச்சம் , திகில் ; நடுக்கம் , கிலி ; நடுக்கந்தருபவர் ; 
நடுக்கந்தருவது ; ( பே - வ . ) தொந்தரை செய்யுங் குழந்தை ; 
( தொ . ) king of terrors, கூற்றுவன் ; சாவு ; reign of terror , 
the terror , படுகள ஆட்சி ; Reign of Terror , பிரஞ்சுப் புரட் 
சிக் காலம் ( 1793-94 ) ; White Terror , புரட்சி எதிர்ப்பாள 
ரான பிற்போக்காளரின் புரட்சிக்காலம் 


te rrorism , n. திகிலாட்சி முறை ; கொடுங்கோன்மை ; வன் 

முறையாட்சி . 
te rrorist , n . கோடுங்கோலாட்சியர் ; கொடுங்கோலை ஆத 
ரிப்பவர் ; கொடுஞ்செயற் கோட்பாட்டாளர் ; 

கொடுஞ் 
செயலாளர் ; கொடுஞ்செயல் முறைகளைப் பயன்படுத்துபவர் ; 
பிரஞ்சுப்புரட்சிக்காலக் கடுங்கையாளர் ; ருசியப்புரட்சிக்காலக் 
கடுங்கையாளர் . 
te rrorize , 0. திகிலடையச்செய் ; அச்சுறுத்தி ஆட்சிபுரி ; 

அரசியலில் அச்சூட்டு முறை கையாளு . 
te rror - stricken , te rror - struck , a . நடுக்குற்ற , அச்சத் 

தினால் தாக்கப்பட்ட . 
te rry , n . மென்மயிர்ச் சடைத்துணி வகை ; a . மென்மயிர்ச் 
சடைத் துணி போன்ற ; வெட்டப்படாத அணியிழைச்சடை 
மடிகளையுடைய மென்மயிர்ச்சடை இழைகளாலான . 
terse , a . சொற்செறிவுடைய , அரணியலான . 
terse ness , n . செறிவடக்கம் , மணிச்சுருக்கம் . 
ter tial , n . ( வில . ) மூன்றாம் வரிசை இறகு ; a . பறக்க உதவும் 

இறகுகளில் மூன்றாம் வரிசையிலுள்ள . 
ter tian , n . முறைவலிப்புக் காய்ச்சல் ; a . முறைவலிப்புக் 

காய்ச்சல் சார்ந்த . 
ter tiary , n . ( வில . ) மூன்றாம் வரிசை இறகு ; a . மூன்றா 
வது வரிசை சார்ந்த ; ( தொ . ) the Teritiary , ( மண் . ) மூன் 
றாம் ஊழி . 
Ter tiary , 1. துறவிமடத்தின் மூன்றாம் படிநிலைத் துறவி . 
ter tio , ( ல . ) adu. மூன்றாவது இடத்தில் . 
ter tium quid , ( ல . ) n . மூன்றாவதாக ஒன்று , மனமும் உடலும் 
அல்லாத ஒன்று ; உடன்பாடு எதிர்மறை ஆகியவற்றிற்கு 
இடைப்பட்ட ஒன்று . 
ter tius , a . பள்ளிச்சிறுவர் களுள் அதே பெயருடையவர்களில் 
மூன்றாமவனான ; ( தொ . ) tertius gaudens , ( ல . ) இருவர் சச்சர 
வினால் பயனடையவிருக்கிற மூன்றாவது ஆள் . 
Ter ylene , n . செயற்கை நூல்வகை , வேதிப்பொருள் உறைவு 

மூலம் ஆக்கப்பெறும் இழைவகை . 
terzett 0 , ( இத் . ) n . ( இசை . ) மூவர் வாய்ப்பாட்டு . 
Tes la coil , n . ( மின் . ) டெஸ்லா மின்சுருளை , பொருள்களின் 
உட்பகுதிகளுக்கு மின் அலைகளால் 

அலைகளால் வெப்பூட்டுதற்குரிய 
பேரளவான விரைவுடைய மாற்று மின்னோட்டங்களுக்கான 
மின்சுருள்வகை . 
tess ellar , a . பல்வண்ணக் கட்ட அமைவுடைய . 
tess ellated , a . சொக்கட்டான்போற் பலவண்ணக் கற்கள் 
பதிக்கப்பெற்றுள்ள ; ( தாவ . , வில . ) மாறிமாறி ஒழுங்காக 
வரும் பல்வண்ணக் கட்டங்களைக்கொண்ட . 
tessella tion , n . பலவண்ணக் கட்ட அமைப்பு . 
tess era , n . பல்வண்ணப் பட்டைத் துண்டுப்பாளம் ; பண் 
டைய ரோமர் வழக்கில் அடையாளம் நுழைவுச் சீட்டாகப் 
பயன்பட்ட சிறு சதுர எலும்பு ; pl . tess er & e . 
tess eral , a . பல்வண்ணப் பட்டைத் துண்டுப்பாளங்களால் 

ஆன . 
test , 1. தேர்வாய்வு , சோதனை ; நுண்தேர்வு நோட்டம் , 
மாற்றுத் தேர்வுமுறை ; தேர்வுக்கட்டளை , தேர்வு ஒப்பீட் 
டலகு ; உரைகல் , கட்டளைக்கருவி ; கடுந்தேர்வுச்சூழல் ; கடும் 
தேர்வுச்செய்தி ; தகுதிச்சான்று ; நுழைவுக்குரிய அறிகுறிச் 
சான்று ; சலிப்புவாலை , வெள்ளியீயம் பிரிக்கும் வெப்படுப்பு 
வகை ; மூசை , புட ஓடு ; ( வேதி . ) தேர்வுச்சான்று ; ( வேதி . ) 
தேர்வுச்சான்றாம் பொருள் ; தேர்வுமுறையாட்டம் , அனைத்து 
நாட்டு ஆட்டப்பந்தயத் தொடரில் ஓர் ஆட்டம் ; 3. தேர்ந் 
தாய்வு செய் ; நோட்டமிட்டுத் தரம் காண் ; மாற்றுப் பார் ; 
மாற்றுத்தேர்ந்து பார் ; கட்டளைப்படுத்தித் தேர்ந்துணர் ; 
தேர்வுசெய்து பார் ; தேர்வுசெய்து எண்பி ; கடுந்தேர்வுக் 
குள்ளாக்கு ; கடுந்தேர்வாயமை , சோதனையாகச் செயற்படு ; 
( வேதி . ) தேர்வுச்சான்று முறை கையாளு, சான்று முறை 
கையாண்டு தேர்வறுதி செய் ; ( தொ . ) acid test , கடைசிக் 
கடுஞ்சோதனை ; a test case , எண்பிக்கும் நிகழ்ச்சி ; முன் 


1072 


- test 


tetrahedral 


மாதிரி வழக்கு , சட்ட நுணுக்க அறுதிசெய்து வருங்கால 
முன்மாதிரியாயமையும் வழக்கு ; Test Act , ( வர . ) பதவி 
யாளர் பற்றுறுதிச் சூளுறவு எடுத்துக்கொள்ள வேண்டுமென 
விதிக்கும் 1672 - ஆம் ஆண்டின் சட்டம் ; test pilot , வானூர்தி 
உறுதி தேர்வலவர் , கடுஞ்சோதனை இயக்கங்களால் வானூர் 

தியைச் சோதித்துப் பார்ப்பவர் . 
test , n . கெட்டி மேலோடு , உயிரினங்களின் கடு மேல்தோடு . 
testa cean , 1. தோட்டுயிர் , சிப்பியினம் , a . தோட்டுயிர் 

சார்ந்த ; சிப்பியினத்துக்குரிய ; கடுந்தோடுடைய 
testaceollogy , n . சிப்பி நூல் , சிப்பி -சிப்பியோட்டாய்வுத் 

துறை : 
testa ceous , a . சிப்பிசார்ந்த ; சிப்பித்தோட்டுக்குரிய , உடல் 
முழுதும் தொடர்பாகக் கவிந்த கெட்டியான தோடுடைய ; 

( தாவ . , வில . ) செங்கல் - நிறமுடைய . 
tes tacy , n . இறுதிவிருப்ப ஆவண அடைவு , இறுதி விருப்ப 

ஆவணம் எழுதிவிட்டு இறந்துபோயிருக்கும் நிலை . 
tes tament , n . இறுதி விருப்ப ஆவணம் ; ( விவி . ) ஒப்பந்த 

உறுதி ; காலச்சமய நிலை . 
Tes tament , n . ( விவி . ) புதிய ஏற்பாடு ; பழைய ஏற்பாடு . 
testamen tary , a . விருப்ப ஆவணம் பற்றிய . 
testam ur, n. பல்கலைக்கழகத் தேர்வுச்சான்றிதழ் . 
tes tate , n . இறுதி விருப்ப ஆவணம் எழுதி மாண்டவர் ; a .. 

விருப்ப ஆவணம் எழுதிவிட்டுப்போன . 
testat or , n . இறுதி விருப்பாவணந் தந்தவர் ; விருப்பாவணம் 

எழுதிவிட்டு இறந்துபோனவர் ; fem , testat rix . 
test - bed , n . தேர்வுச்சட்டம் , இயந்திரங்களை வைத்துத் 

தேர்வாய்வு செய்வதற்கான இரும்புச்சட்டம் . 
tes ter , n . தேர்வாய்வு செய்பவர் . 
tes ter , n . விதானம் ; கட்டில் மேற்கட்டு . 
• test - glass, n . ( வேதி . ) ஆய்வு நீர்க்கலம் , ஆய்வுக்குரிய நீர் 

மங்கொண்டுள்ள கண்ணாடிக்கலம் . 
Testicar dines , n . pl ..இழைபூட்டுடைய தோட்டுயிரினம் . 
tes ticle , n . அண்டம் , விதை. 
testic ular , a . விதைப்பற்றிய . 
testic ulate , a . விதைபோன்ற ; விதைகளையுடைய . 
tes tify, v . சான்றாயிரு ; ( சட் . ) சான்றளி ; உறுதிப்படுத்து , 

வலியுறுத்திக்கூறு . 
tes tily , adv . எரிச்சலாக , சிடுசிடுப்புடன். 
testimon ial , n . நற்சான்றிதழ் , நடத்தைச் சான்றுப்பத்திரம் ; 

ஒழுக்கச்சான்றிதழ் ; தகுதிப்பத்திரம் . 
testimon ialize , v . நடத்தைச் சான்றிதழ் வழங்கு , சான்றுச் 

சீட்டளி . 
testimony , n . சான்று ; எண்பிக்கும் செய்தி ; சான்றுரை ; 
சான்றுறுதி ; பிணையுறுதி , அத்தாட்சி ; ( சட் . ) வாக்குமூல 
உறுதி ; ( சட் . ) எழுத்து மூல உறுதி ; ( விவி . ) இறைச் 
சான்று ; விவிலிய ஏட்டின்படி இறைவன் பத்துக் கட்டளை 
களுள் ஒன்று . 
testiness , n . எரிச்சல் , சிடுசிடுப்பு . 
test ing , n . தேர்வாய்வு செய்தல் ; தேர்வாய்வுச் செயல் : a . 
தேர்வாய்வு செய்கிற ; தேர்வுக்குள்ளாக்குகிற ; மிக வ 

வருத்த 
முண்டுபண்ணுகிற 
test - match , n . தொடராக -க்கும் அனைத்து நாடுகள் 

போட்டிப்பந்தயங்களுள் ஒன்று . 
testos terone , n . இனக்கீற்றின் நடுநாயக ஆண்பால் கூறு . 
test .paper , n . ( வேதி . ) வண்ண வேதித்தாள் . 
test - tube , n . ( வேதி . ) ஆய்வுக்குழாய் , ஆய்வியல் துறைக் 
குரிய குழல்வடிவக் கண்ணாடிக்கலம் ; ( தொ . ) test -tube baby , 
செயற்கைக் கருவூட்டுமுறைக் குழந்தை . 
testud inal , a . ஆமைத்தோடு சார்ந்த ; ஆமைபோன்ற ; 
ஆமைத்தோடு போன்ற . 


testudinar ious, a . ஆமை 

சார்ந்த ; ஆமைத்தோடு 
போன்ற ; சிவப்பு -மஞ்சள் -கறுப்புப் புள்ளிகள் வாய்ந்த . 
testud inate, a . ஆமை ஓடுபோல் வளைந்த . 
testudin eous , a . ஆமைத்தோடு போன்ற . 
testud ines , n . pl . ஆமையினம் . 
testud o , n . படைத்துறைக் கிடுகுத்திரை , பண்டை ரோம 
ரிடையே போர்வீரர்கள் கேடயங்களை ஏந்திக்கொண்டு 
நெருங்கி வரிசையாக நிற்பதனால் ஏற்படும் திரை மறைப்பு ; 
ஆள் நிறைத்தடுக்கு , சுரங்கத்தில் நிலம் உள் சரிந்துவிழும் 
போலிருக்கும் இடங்களில் தொழிலாளர்கள் நெருங்கி வரிசை 
யாக நிற்பதனால் ஏற்படும் தடுப்பு ; ஆமையினம் ; pl . 

testud os .. 
tes ty , a . எரிச்சல் கொள்கிற ; சிடுசிடுப்பான ; தொட்டாற் 

சிணுங்குகிற 
tetan ic , n . நரப்பிசிவு நோய் மருந்து : a . நரப்பிசிவு நோய் 

சார்ந்த . 
tetaniza tion , n . நரப்பிசிவுண்டாக்குகை . 
tet anize , 3. நரப்பிசிவூட்டு . 
tet anoid , a . நரப்பிசிவு நோய் போன்ற 
tet anus, n . நரப்பிசிவுநோய் ; தசைவற்பு , மிகு உணர்ச்சி 
தூண்டுதல் காரணமாகத் தசைகள் தொடர்பாகச் சுருக்க 
முற்றுவிடும் நிலை . 
tet any , n . முறை நரப்பிசிவு . 
tetch iness , n . சிடுசிடுப்புடைமை ; எரிச்சலுடைமை . 
tetch y , a . சிடுசிடுப்பான . 
tete - a - tete, ( பிர . ) 1. இருவர் தனி உரையாடல் ; இருவர்க்கான 
சாய்விருக்கை ; a . தனிமறைவடக்கமான ; adv . தனிமறை 
வடக்கமாக . 
teth er , n . தாம்பு , தாமணிக்கயிறு ; சங்கிலித் தளை ; ஆற்றல் 
எல்லை ; அறிவாற்றல் எல்லை , ஆட்சியாற்றல் வரம்பு , ஆணை 
எல்லை 

, . தாமணிக் கயிற்றால் கட்டு . 
tet rachord , n . பண்டை மரபின் இசைமானம் , இருசுரமும் 
அரைச்சுரமும் கொண்ட பழைய அரைக்கேள்வித்தாள இசை 
முறை ; நாற்சுரத் தொகுதி ; நான்கு நரம்புடைய இசைக் கருவி . 
tet rachord al , a . பண்டை இசைமானஞ் சார்ந்த ; நாற் 

சுரம் சார்ந்த ; நான்கு நரம்பிசைக் கருவிக்குரிய . 
tetrachot omous , a . நாற்கூற்றுப் பாகுபாடுகொண்ட . 
tetrachot omy , 1. நாற்கூற்றுப் பாகுபாடு , 
- tet ract , a . கடற்பாசியின் நால் முட்சிம்பு ; a . நாற்கதிர்க் 

கூறுடைய , நாற்சினையுறுப்புடைய . 
tetract inal , tetrac tine, a . நாற்சினையுறுப்பினையுடைய , 
tetracyc lic , a . ( தாவ . ) நால்வட்டஞ்சார்ந்த , சிறு கிளையின் 

நால் வரிசை இலைச்சுற்றுச் சார்ந்த . 
tetra cyc line , n . நுண்மக்கொல்லி மருத்து வகை . 
tet rad , n . நான்மை , நான்கு ; நான்கன் தொகுதி ; நீரக 
நாலணுவுடன் இணையும் திறமுடைய தனிமம் ; நீரக நாலணு 
இணை திறத் தனிம அணு . 
tetradactyl, n. காலில் நால் விரலுடைய விலங்கு ; a . காலில் 

நால்விரலுடைய . 
tet ragon , n . நாற்கோணம் , நாற்சட்டம் . 
tetrag onal , a . நாற்கட்டஞ் சார்ந்த ; நாற்கோணமான . 
tet ragram , 1. நான்கெழுத்துச் சொல் ; நாற்கட்டம் , நாலு 

பக்க உருவம் . 
tetragramm aton , n . திருநான்கெழுத்து ; நான்கெழுத்து 

மந்திரம் . 
tetra gyn, n . ( தாவ . ) நாற்சூலகம் . 
tetra gynous, a , நாற்சூலகமான , மலர் - செடி ஆகியவற்றின் 

வகையில் நான்கு சூலகங்களைக்கொண்ட . 
tetrahed ral, a . நாற்பக்கப் பிழம்பியலான , அடித்தளமுடைய 

முக்கட்ட முகட்டுருவான . 


நட 


1073 


tetrahedron 


thank - offering 


பாட 


. 


நய 


tetrahed ron , 1. நாற்பக்கப் பிழம்புரு ; அடித்தளமுடைய 
முக்கட்ட முகட்டுரு ; ( படை . ) கடற்கரை எஃகுக்கோபுர 
அரண் ; ( படை . ) எஃகு இயங்கரண் எதிர்ப்புக்கோபுரம் . 
tetral ogy , n . நான்மைத் தொடர்நாடகம் ; நான்மைத் 
தொடர் இசைநாடகம் ; நாடக நான்மை , பண்டைக் கிரேக்க 
ரிடையே துயர் நாடகங்கள் மூன்றுடன் வசை நாடகமொன்று 
கொண்ட தொடர் நாடகத் தொகுதி . 
tet ram , 1. செஞ்சிலந்தியைக் கொன்றழிக்கும் மருந்து . 
tetram eral , tetram erous, a . நான்கு பகுதிகளையுடைய , 

நாற்கூறுடைய . 
tetram eter , n . நாற்சீரடி . 
tet ramorph , n . நான்மைத் திருவுரு , கிறித்தவக் கலைத்துறை 
வகையில் மறைத்திருமாணாக்கர் நால்வர் பண்புக்குறியடை 

சாளங்களும் ஒருங்கே வாய்ந்த சிறகுடைத் திருவுரு . 
tetran drous, a . ( தாவ . ) மலர் - செடி ஆகியவற்றின் வகை 

யில் நாற்பூவிழையுடைய . 
tetrapet alous , a . நாலிதழ் சார்ந்த . 
tetraphyll ous , a . நாலிலை சார்ந்த . 
tet rapod , n . நாற்கால் விலங்கு ; நான்கே நிறைகாலுடைய 

வண்ணத்துப் பூச்சி . 
tetrap odous , a . வண்ணத்துப்பூச்சி வகையில் நான்கே நிறை 

காலுடைய . 
tetrap ody , n . நான்கடித் தொகுதி . 
tet rarch , n . மண்டல ஆளுநர் , ரோமப் பேரரசில் நாற்பெரு 
மண்டலங்களுள் ஒன்றன் ஆட்சியாளர் ; வட்டார ஆளுநர் , 
துணையாட்சி முதல்வர் ; துணைநிலை இளங்கோவர் ; தானைத் 
தலைவர் , பண்டைக் கிரேக்கரிடையே சிறுபடைப் பிரிவின் 
தலைவர் . 
tet rarchate , n. மண்டல ஆளுநர் பணி ; மண்டல ஆளுநர் 

ஆட்சி எல்லை ; மண்டல ஆளுநர் ஆட்சிக்கால எல்லை . 
tetrarch ical , a . மண்டல ஆளுநர் பதவி சார்ந்த . 
tet rarchy, n . மண்டல ஆளுநர் பதவி ; தானைத்தலைமை , 

பண்டைக் கிரேக்கர் படைப்பிரிவில் சிறு பிரிவின் தலைமை . 
tet rastyle , n. நாற்கால் மண்டபம் ; நாற்காற் கட்டிடம் . 
tetrasyll able, n . நாலசைச் சொல் . 
tetrasyllab ic , a . நாலசைச் சீருடைய . 
tetrath lon , n . நான்கு நிகழ்ச்சி ஆட்டப்பந்தயம் . 
tet ronal , n. வசியமோகன மருந்துச் சரக்கு . 
tett er , n . தோல்நோய் வகை . 
tett erwort , n . மருந்துச் செடிவகை . 
Teut on , n . டியூட்டானிக் இனக் குடிமகன் ; ( வர . ) கி . மு . 

4 - ஆம் நுற்றாண்டு டியூட்டானிக் இனக்குழு . 
Teuton ic , n. டியூட்டானிக் இனக்குழுவின் மொழித்தொகுதி ; 

a . டியூட்டானிக் இனக்குழுச் சார்ந்த . 
Teut onism , 1. டிபூட்டானிக் இனக்குழுப் பற்று ; டியூட் 
டானிக் இனக்குழுமீதுள்ள ஆர்வநம்பிக்கை ; செர்மானிய 
இனமொழி நூல் கலைப்பண்பாட்டாய்வுத் துறை ; செர்மன் 
பண்பு முனைப்பு . 
Teutoniza tion , n . டியூட்டானிய இன வழிப்படுத்துதல் , 
டியூட்டானிய இனவழிப் பண்பு ; டியூட்டானிய இனவழிப் 
பண்புமயமாதல் ; செர்மன் பண்புமயமாக்கல் ; செர்மன் 
பண்புமயமாதல் . 
Teut onize , . டியூட்டானிய இனக்குழு வழியாக்கு ; டியூட் 
டானியப் பண்பூட்டு ; டியூட்டானிய மயமாக்கு ; செர்மன் 
மயமாக்கு ; செர்மன் மயமாகு . 
text , n . முதுப்பாடம் , முதற்படிவம் , மூலபாடம் ; உரை மூலம் ; 
விளக்க மூலம் ; மரபுரை மூலம் ; மரபுப்பாடம் ; பாடபேதம் , 
பாடப்பதிப்பு ; இசைக்குரிய வாய்மொழிப் பாடம் ; புத்தகத்தின் 
உடற்பகுதி ; மேடையுரைக்குரிய தலைப்புவாசகம் ; கட்டுரைப் 
பொருள் ; தலைப்பு ; சமய விரிவுரை விளக்கமூலம் ; உரைச் 
செய்தி ; கல்வி ஏடு ; ( தொ . ) stick to one s text , மூலபாடத்தி 

136 


னின்றும் விலகாதிரு ; மற்றொன்று விரியாதிரு ; நூலின் 

மையப்பொருள் விட்டு விலகாதிரு . 
text book , n . பாடநூல் , கல்விக்குரிய சட்டமுறை ஏடு . 
text - hand , n . பெருங்கையெழுத்து . 
tex tile , n . நெய்பொருள் ; a . நெசவு சார்ந்த ; நெய்த . 
tex tual , a . மூலபாடஞ் சார்ந்த ; மூலபாடத்தில் உள்ள ; 
மூலபாடத்துக்குரிய ; பாடபேதஞ் சார்ந்த ( தொ . ) textual 
criticism , பாடபேதத் திறனாய்வு ; textual errors , 

பேதப் பிழைகள் . 
tex tualism , n . மூலபாடத்தை அப்படியே பின்பற்றும் 

பாங்கு ; திறனாய்வு . 
tex tualist , n . மூலபாடத்தை அப்படியே பின்பற்றுபவர் ; 

மறை நூல் மூலபாடத்தை உடனடி மேற்கோள் காட்ட 

வல்லவர் . 
tex tually , adv . மூலபாடச் சார்பாக . 
tex ture, n . இழை யமைப்பு ; இழை நயம் ; நெசவுப்பொருத் 
தம் ; நூலிழைவமைதி ; மேல்தளக் கலைவேலைப்பாடு ; காட்சி 
யுறுப்பமைதி ; மேற்புறக் கட்டுமான அமைதி ; பாறை 
உறுப்பிழைவமைதி ; இலக்கிய நிலைப்பு இழைவமைதி ; 

( உயி . ) தசை இழைம அமைதி . 
tex tureless , a . கூட்டியைபல்லாத ; தனி இழைப்பு 

ஒழுங்கற்ற . 
thalamot omy , n . மூளையறை யறுவை . 
thal amus ; n. உவளகம் , மகளிர் உள்ளறை ; உள்ளறை ; 

( உள் . ) மூளை நரம்பு முடிச்சு ; மூளையிலிருந்து நரம்பு வெளிப் 
படும் இடம் ; ( தாவ . ) மலர் பொருத்திடம் ; pl . tha.l ami . 
thalass ian , n . கடலாமை வகை ; a . கடலுக்குரிய ; கடலில் 

வாழ்கிற . 
thalassoc racy , 

1 . கடலாட்சி , கடலாதிக்கம் . 
thalassog rapher , n . கடலாய்வுத் துறையினர் . 
thalassograph ic , a . கடலாய்வுத்துறை சார்ந்த 
thalassog raphy , n . கடலாய்வுத் துறை 
thale - cress , n . சுவரொட்டிக் கொடி வகை . 
tha ler , n . செர்மன் வெள்ளி நாணயம் . 
Thalila , n . மகிழ்ச்சித் தெய்வதம் , பண்டைக் கிரேக்க மரபில் 
முல்லைநிலக் கவிதைக்கும் இன்பியல் நாடகத்துக்கும் இறைமை 

தாங்கிய பெண்தெய்வம் . 
thall ic , thall ous , a . வாலிமஞ் சார்ந்த . 
thall iform , a . பகாத் தாவர மேனி வடிவான . 
thall ine , a . பகாத் தாவர மேனி சார்ந்த . 
thall ium , n . வாலிமம் , 1861 - இல் கண்டுணரப்பட்ட அரிய . 

மென்மைவாய்ந்த வெண்ணிற உலோகத் தனிமம் . 
thall oid , a . பகாத் தாவர மேனிபோன்ற . 
thall us , n . பகாத் தாவர மேனி , வேர்- தண்டு - இலை எனப் 

பாகுபடாத தாவர முழுமை . 
than , conj . காட்டிலும் , பார்க்கிலும் , விட . 
than age , n . குறுநில மன்னர் நிலை ; பாளையக்காரர் ஆட்சிநிலம் . 
than atoid , a . சாவொத்த : செத்தவன்போல் தோன்றுகிற ; 

செத்ததுபோலக் கிடக்கிற ; சாவு விளைக்கிற . 
thanatophid ia , n . pl . நச்சுப் பாம்புகள் . 
thane , 1. குறுநில மன்னர் . 
thank , v . நன்றி செலுத்து ; நன்றி தெரிவி ; நன்றிக்கடமை 
தெரிவி ; ( தொ . ) to have oneself to thank , தனியே பொறுப் 
புடையராயிரு . 
thank ful , a . நன்றியுள்ள ; நன்றி தெரிவிக்க வேண்டிய , 
thank fulness , n . நன்றியுடைமை . 
thank less , a , நன்றிகெட்ட ; நன்றியுணர்வற்ற . 
thank lessly , adv . நன்றிக்கேடாக . 
thank lessness . n . நன்றியின்மை . 
thank - offering , n . நன்றிப்படையல் ; நன் மிப்பலி 


1074 


thenar 


thank s 


நடிகர் இயல்பு வாய்ந்த ; நடிகருக்குத் தகுதியான ; நடிப்புக் 
குரிய ; நடிப்பியலான ; நடிப்புக்குத் தகுதிவாய்ந்த ; நாடக 
மேடைச் சாயலான ; பிறர் உணர்ச்சி தூண்டுகிற ; பிறர் 
கண்டு மகிழ்தற்காகவே நிகழ்த்தப்படுகிற ; பிறர் கவர்ச்சி 
நாடியே அமையப்பெற்ற ; புறப்பகட்டான . 
theatricalism , n . நாடக மேடைப் பண்பு . 
theat ricality , 11. நாடகமேடைப் பண்பு முனைப்பு , பகட் 

டாரவாரத் தன்மை , போலிப்பகட்டு ; செயற்கை நடை . 
theat ricalize, v . நாடகப்பண்பூட்டு ; நாடகமேடைக்கு 

இயைவி ; நாடகமேடை நடிப்புப்போன்றதாக்கு . 
theat rically , ads . நாடகமேடை முறையில் . 
theat ricals , " . pl . நாடகக் காட்சிகள் ; நாடகமேடை 
யாட்கள் ; நாடகமேடைத் தட்டுமுட்டுப் பொருள்கள் ; நாடக 
மேடைச் செய்திகள் . 
Theba id , n . எகிப்தில் தீப்ஸ் பகுதியைச் சுற்றியுள்ள வட் 
டாரம் ; கிரேக்க நாட்டில் ஸ்டாட்டியஸ் (Statius ) என்ற 
கவிஞரின் தீப்ஸ் முற்றுகைபற்றிய காவியம் . 
Theb an , n . தீப்ஸ் நகர்க் குடிமகன் ; தீப்ஸ் குடியுரிமையாளர் ; 

தீப்ஸ் பகுதி வாழ்நர் ; a . தீப்ஸ் குடிமக்கள் சார்ந்த . 
the dansant , ( பிர . ) n . ஆடலுடன் கூடிய பிற்பகல் தேநீர் 


. 


உை 


கால 


thanks , n . pl . நன்றி ; நன்றி தெரிவிப்பு ; நன்றியுணர்ச்சி ; 

இறைவணக்க முறை . 
thanks giving , 11. நன்றி நவிலுதல் ; நன்றிச் செயல் ; நன்றி 

தெரிவிப்பு இறைவணக்கம் . 
thank worthily , adv . நன்றிபெறற்குரிய தகுதியுடைய தாக , 

நன்றித்தகுதி யுடையதாக . 
thank worthiness , n . நன்றித்தகுதி . 
thank worthy , a . நன்றி பாராட்டற்குரிய ; நன்றிக்குரிய 

வரான , தகுதியுடைய . 
thar , n . மறிமான் , நேப்பாள நாட்டு மானியல் ஆடுவகை . 
that , pron . அது ; அதோ காண்பது ; அதோ வருவது ; முற் 

குறிப்பிட்டது ; அத்தகையது ; அதை ; a . அந்த ; முன் 
குறிப்பிட்ட ; adu . என்று கூறும் அளவுக்கு ; conj . என்று 
குறிக்கப்படும் அவர் ; என்று குறிக்கப்படும் அது ; எனவே , 
என்பதனால் ; என்று ; ( தொ . ) now that , என்றிவ்வாறு 
இப்பொழுது தோற்றுவதனால் . 
thatch , n . கூரை , கூரைப்புல் , ப . கூரை வேய் . 
thaum atrope , n . சுழல்வியக்க உரு வட்டு , சுழலும்போது 
தன்மீதுள்ள ருக்கள் இயங்குவதுபோலக் காட்டவல்ல 
வட்டுச்சில்லு . 
thaum aturge , 1. விந்தையாளர் , மந்திரவாதி . 
thaumatur gic , thaumatur gical , a . விந்தை புரிகிற 
thaum aturgy , n . வியப்புவிளை கலை ; மாந்திரீகம் 
thaw , n . உருகியக்கம் ; உருகுநிலை ; உருகுநிலை வெது 
வெதுப்பு ; வானிலை வெதுவெதுப்பு : பனிக்கால வெது 
வெதுப்பு வேளை ; 3 . -ருகு ; உருகுபதமாகு ; உருகுவி ; 
உள்ளூரக்கனிவுற்று உருகு ; கரைந்து நீரியலாகு ; வெது 
வெதுப்புறு , நிலை வகையில் தட்பவெப்பநிலை 320 
பாரன்ஹைட்டுக்கு மேற்படு ; தணுப்பகலு , கடுங்குளிர் 
தளர்வுறு ; விறைப்புத் தளர்வுறு ; சீற்றங் தளர்வுறு ; 
உள்ளாரக் கனிவுறு . 
thaw y , a . உருகுபதமான ; உருகுகிற . 
the , a . சாதியொருமைச் சுட்டுச் சொல் ; சாதிப்பன்மைச் சுட்டுச் 
சொல் ; தனி ஒருமைச் சுட்டுக் குறிப்பு ; தனிக்குழுச் சுட்டுக் 
குறிப்பு ; காரண இடுகுறிப்பெயர்ச் சுட்டு ; மலைப் பெயர்ச் 
சுட்டு ; ஆற்றுப் பெயர்ச்சுட்டு ; கப்பற் பெயர்ச்சுட்டு ; adu . 
தோறும் , எந்த அளவோ அந்த அளவில் . 
thean dric , a . இறையுயிர் இணைவான , இயேசுநாதர் வகை 

யில் தெய்வ மனித ஒருங்கிணைவு நிலையினையுடைய . 
theanthrop ic , thanthrop ical , a . தெய்வப்பண்பும் 
மனிதப்பண்பும் உடனொத்திணைந்தியைந்த , தெய்வத்தை 
மனிதவுருவேற்கச் செய்கிற . 
the archy , n . கடவுளாட்சி ; புரோகிதராட்சி ; தெய்வீக 

ஆட்சியர் . 
the atre , n . நாடகக் கொட்டகை ; ஆடலரங்கு ; நாடகத் 
துறை : நாடகத் தொழில் ; நடிப்புத் துறை ; நாடக இலக் 
கியம் ; நாடகக் கலை ; நாடகப் பார்வையாளர் தொகுதி ; 
காட்சி வெளியரங்கம் ; சூழ்படியடுக்க வரிசைக்கூடம் ; புலவர் 
தனியாராய்ச்சிக் கூடம் ; தனி அறுவைக்கூடம் ; சொற் 
பொழிவு அறை ; பேருரைக்கூடம் ; பெருஞ்சொல் மண்டபம் ; 
செயற்களம் ; செயலரங்கம் ; நிகழ்ச்சி அரங்கம் ; 
மேடைச் செய்தி , நாடகமேடைப் பாணி ; ( தொ . ) 
good theatre , மேடையில் சிறப்புறுஞ் செய்தி ; operation 
theatre , அறுவை மருத்துவ அரங்கு ; patent theatre , தனிப் 
பட்டய உரிமைபெற்ற நாடகக்கொட்டகை . 
the atre- goer , n . அடிக்கடி நாடகம் பார்ப்பவர் . 
the atre - going , n . நாடகமேடை ஊடாட்டம் . 
theat ric ; a . நாடக மேடைக்குரிய . 
theat rical, a . நாடகக்கொட்டகைக்குரிய ; நாடகமேடைக் 
குரிய ; நாடகமேடைக்குரியது போன்ற ; நாடகத்துக்குத் 
தாதியான ; நடிகருக்குரிய ; நடிகர்போன்று நடிக்கிற ; 


thee , pron . உன்னை , உனக்கு, 
theft , n . திருட்டு , களவு ; திருட்டு நிகழ்ச்சி ; திருடிய பொருள் . 
the ic , n . தேநீர் வரம்பின்றிப் பருகுபவர் . 
the ine , n . தெறுமம் , காப்பி - தேயிலைக் குடிவகைகளிலுள்ள 

மரவுப்புச் சத்து . 
their , pron . அவர்களுடைய ; அவற்றினுடைய , 
the ism " , n . இறைமைக் கோட்பாடு , இயற்கை கடந்த கடவு 
ளுயிர்த் தொடர்புக் கொள்கை ; ஆத்திகம் , கடவுள் உண் 
டென்னுங் கொள்கை உடன்பாடு . 
the ism , n . மட்டுமீறித் தேநீர் குடித்தல் . 
them , pron . அவர்களை ; அவைகளை ; அவர்களுக்கு ; அவற் 

றிற்கு . 
themat ic , a . ( இசை . ) பாடல் குறித்துரைக்கும் பொருள் 
சார்ந்த ; பாடற்பொருள் சார்பான ; ( இலக் . ) எழுத்துப் 
பேறான , பெயர் - வினைச்சொற்களின் பகுதியடுத்துப் பகு 
பதங்களில் வருகிற ; ( தொ . ) thematic catalogue , ( இசை ) 
இசைப்பொருள் பட்டியல் ; thematic vowel , எழுத்துப்பேறான 
உயிர் . 
theme , n . ஆய்வுப்பொருள் , 

ஆய்வுப்பொருள் , பேச்சுப்பொருள் ; ஆய்வுக் 
கட்டுரை ; ( இலக் . ) சொல்லடி , விகுதிகளை ஏற்கும் பெயர் 
வினைச்சொற்களின் பகுதிக்கூறு ; ( இசை . ) பண்ணின் படர் 
தரு பொருள் ; ( தொ . ) theme song , அடிப்பண் , இசை 
நாடகத்தில் அல்லது திரைப்படத்தில் திரும்பத் திரும்பப் 
பாடப்பெறும் பண் . 
Them is , n . நீதி தேவி . 
themselves , pron . அவர்களைத் தாமே , அவர்கள் தாங்களே ; 
அவர்கள் தம்மையே , அவர்கள் தங்களையே ; அவர்கள் 
தமக்கே , அவர்கள் தங்களுக்கே . 
then , n . அந்தப் பொழுது , அந்த வேளை , அந்தக் காலம் ; a . 
அப்பொழுதிருந்த , அவ்வேளைக்குரிய , அக்காலத்திருந்த ; 
ads . அப்பொழுது , அவ்வேளை , அக்காலம் ; அடுத்து ; பிற் 
பாடு , பிறகு , பின்னர் ; அதன்பின் ; conj . அப்படியானால் , 
ஆகையால் , எனவே ; உனக்கு வேண்டுமானால் ; அவ்வண் 
ணமே , சொல்லப்பட்டதற்கு இயைய , கூறியாங்கு ; ( தொ . ) 
but then , நீ சொல்வது உண்மையானால் அதற்கு நேர்மாறாக ; 
by then , அதற்குள் ; every now and then , சிற்சில வேளை 
களில் , இடையிடையே ; now and then , இடையிடையே ; 
now then , இதோ பார் , இக்கணத்தில் ; அப்படியானால் ; 
then and there , உடனுக்குடனே , அவ்விடத்திலேயே . 
then ar , n . (உள் . )உள்ளங்கை ; உள்ளங்கால் ; பெருவிரலின் 
திரளைப் பகுதி ; a . உள்ளங்கை சார்ந்த ; உள்ளங்கால் சார்ந்த . 


நாடக 


1075 


thence 


therapy 


thence , adu . அங்கிருந்து , அவ்விடத்திலிருந்து ; அப்போ 
திருந்து ; அதிலிருந்து ; அவற்றிலிருந்து ; அந்த மெய்க்கோள் 
களிலிருந்து ; என்ற காரணத்தினால் . 
thenceforth , thencefor ward , adv . அப்போதிருந்து , 
அக்காலம் முதற்கொண்டு ; அந்தக் கண முதலாக ; அந்தச் 
சமய முதலாக . 
theoc racy, n . கடவுள் இறைமை யாட்சி ; புரோகிதர் 

ஆட்சி . 
theoc rasy , n . 

யோகம் , இறையுயிர் இயைபு ; புத்தரது 
நிர்வாண நிலை ; அருகநிலை ; சாயுச்சியம் , தியானத்தின் மூலம் 
ஆன்மா கடவுளோடு ஒன்றும் நிலை . 
the ocrat , n . தெய்வ ஆட்சியில் தெய்வப் பெயரால் ஆளுநர் ; 

தெய்வ ஆட்சியில் குடிமகன் . 
the ocratic , a , தெய்வ ஆளுகை சார்ந்த 
theoc ratist, n . கடவுளரசில் நம்பிக்கையுள்ளவர் , தெய்வ 

ஆட்சி ஆதரவாளர் . 
theod icy , n . அற முறை இறைமை வாதம் , பாவச் சூழலுக் 
கிடையே உலகம் பேணப்படுதலைக் காட்டிக் கடவுள் நீதி 
மெய்ப்பிக்கப்படும் இறைவாதம் . 
theod olite, n . தளமட்டக் 

கோணமானி , கிடைநிலைக் 
கோண நிமிர்நிலைக் கோண எல்லை அளவைக்கருவி . 
Theodos ian , a . தியோடோசியஸ் என்ற பெயருடைய 

பண்டை ரோமப் பேரரசர்களுள் ( Theodosius I - II - III ) 
ஒருவர் சார்ந்த . 
theog onist , n . தெய்வக் கொடிவழிக் கவிஞர் . 
theog ony , n . தெய்வக் கொடிவழி ; இறைமரபுக் காவியம் . 
theolo gian , n . இறைமை நூலார் ; இறைமையியல் வல்லுநர் ; 

இறைமையியல் நூற் பேராசிரியர் . 
theolo gical , a . இறைமை நூல் சார்ந்த ; சமய நூலுக்குரிய , 

- விவிலியத்தை அடிப்படையாகக் கொண்ட . 
theol ogize, v . இறைமை நூல் சார்ந்ததாக்கு ; இறைமை 

யியல்பற்றி உரையாற்று ; திருநூல் சார்ந்ததாக்கு . 
theol ogy , n . இறைமை நூல் , இறைமையியல் ஆய்வுத்துறை ; 
கிறித்தவ சமய இறைமைநிலை ஆராய்ச்சி நூல் ; ( தொ ) 
dogmatic theology , முடிபுறுதி இறைமை நூல் , சமய நூல் 
களின் அதிகார பூர்வமான கோட்பாட்டினை முடிந்த முடி 
பாகக் கூறும் இறைமை ஆய்வியல் ; natural theology , 
இயன்மை இறைமை நூல், பகுத்தறிவார்ந்த இயன்முறை 
யடிப்படையான இறைமை ஆய்வியல் ; positive theology , 
revealed theology , அருள்திரு இறைமை நூல் , கடவுள் 
வெளிப்பாட்டினை அடிப்படையாகக்கொண்ட இறைமை நூல் ; 
speculative theology , கருத்தியல் இறைமை நூல் ; systematic 
theology , நிறைமுறை இறைமைநூல் . 
theom achy , n . தேவாசுரப்போர் ; தெய்வப்பூசல் . 
the omancy , n . சாமியேறிக் குறிகூறல் 
theoman ia , n . சமய வெறி ; தானே கடவுளென்னும் 

நம்பிக்கை . 
theoman iac , n. சமயப் பித்தர் ; தானே கடவுளென்னும் 

நம்பிக்கையர் . 
the omorphic , a . தெய்வ வடிவம் வாய்ந்த 
the opathy , 1. கடவுள் ஆவேசம் . 
theophan ic , a . கடவுட் காட்சிக்குரிய , கடவுள் நேரடியாக 

வந்து தோன்றுதற்குரிய . 
theoph any , 11. கடவுட்காட்சி , கடவுள் அருள் வெளிப்பாட்டுத் 

தோற்றம் . 
theophilanthrop ic , a . அருளன்பிணைவுக் கோட்பாடு 

சார்ந்த . 
theophilan thropist , 11 . அருளன்பிணைவுக் கோட்பாட் 

டாளர் ; இயலிறைமைக் கோட்பாட்டாளர் . 
theophilan thropy , n . இயலிறைமைக் கோட்பாடு , மனித 
னிடத்தும் கடவுளிடத்தும் அன்புசெலுத்துங் கோட்பாடு . 


the ophobia , n . கடவுளிடத்து வெறுப்பு . 
theopneus tic , a . திருவருள் அகத்தூண்டுதல் சார்ந்த . 
theopneus ty , 1. தெய்விக அகத்தூண்டுதல் , திருவருட் 

கிளர்ச்சி . 
the orbo , n . இருதலை யாழ் . 
the orem , n . ( குறி . ) தேற்ற வாய்பாடு ; ( வடி . ) வாயுரை , 
தெரிந்த உண்மைகளால் எண்பிக்கப்படத்தக்க தத்துவக் 
கட்டளை ; குருவிதி , ஏற்றுக்கொள்ளப்பட்ட மெய்யா தார 
முடிவு ; எண்கரு , எண்பித்துக் காணவேண்டிய மெய்ம்மை ; 
புனைகரு , மெய்ப்பித்துக் காணவேண்டிய புனைவியலான முற் 
கோள் ; ( தொ . ) binomial theorem , ( கண . ) ஈருரு வாய்பாடு , 
ஈருறுப்புத் தேற்றம் , விரிபெருக்க முறையில்லாமலே ஈருறுப் 
புத் தொடரின் விசைப்பெருக்க மதிப்புணர்த்தும் விதிமுறை 
வாய்பாடு . 
theoret ic , theoret ical , a . கோட்பாட்டியலான , நடை 
முறை சாராத ; கொள்கையளவேயான ; , செயல்முறைக்கு 
ஒவ்வாத ; முற்கோளியலான , எண்பிக்கப்படாத ; வாதநிலை 
யான , பயனோக்காத . 
theoret ics , n . கோட்பாட்டுத் துறை ; தத்துவத் தொகுதி ; 

விஞ்ஞானத்தின் தத்துவத் துறை . 
theo ric , a . பண்டைக் கிரேக்க வழக்கில் பொதுக்காட்சிகள் 
சார்ந்த ; பொதுக்காட்சிகளுக்கான ; ( தொ . ) theoric fund , 
இலவசக்காட்சி நிதி , நாடக அரங்குகளில் இலவச இருக்கை 
கள் அமர்த்திக் கொடுப்பதற்கான நிதி . 
the orist , n . புனைவியலாளர் ; தத்துவ அறிஞர் , கொள்கை 
உருவாக்குபவர் ; கனவியலாளர் , ஒரு பொருளின் பண்பிய 

லான கோட்பாடுகளில் வல்லவர் . 
the orize , v . கோட்பாடு உருவாக்கு ; கற்பனைக் கோட்டை 
கட்டு ; கனவியல் கருத்துக்களில் உலவு ; சிந்தனைக் கனவு 
களில் உலவு ; ஊகவாதஞ் செய் ; கற்பனைவாதஞ் செய் . 
the ory , n . புனைவு , புனைகருத்து ; கருத்தியல் திட்டம் , 
நடைமுறை சாராக் கோட்பாட்டுத் திட்டம் ; கருத்தியல் 
கோட்டை , பயனில் கனவு ; பொருந்தாக் கொள்கை ; ஊகக் 
கருத்து ; தத்துவம் , தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
கொள்கை ; கருநிலைக் கோட்பாடு , மேலாராய்ச்சிக்கு அடிப் 
படையாக அமையும் ஊகக்கோட்பாடு ; விளக்கக் கோட்பாடு ; 
கட்டளைக் கோட்பாடு ; பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
கோட்டுபாட்டு விளக்கம் ; கோட்பாட்டுச் சட்டம் , பல தனிச் 
செய்திகளை இணைத்துக்காட்டி அவற்றின் ஒருமை விளக்கும் 
தத்துவமூலம் ; ஆழ்சிந்தனை விளைவுக்கருத்து ; கருத்தாய்வுத் 
தொகுதி ; கோட்பாட்டியல் விஞ்ஞானம் , அறிவியல் தத்துவத் 
துறை ; ( கண . ) ஒப்பீட்டு ஆய்வுத் தத்துவம் , ஒப்பீட்டுக் 
காட்சி மூலம் உய்த்துணரப்படும் மெய்ம்மை . 
the osoph , theos opher , n . இறை ஞானி , பிரம்ம ஞானி , 

பிரம்ம ஞானவாதி . 
theosoph ic , theosoph ical , a . பெரும்பொருளியல் சார்ந்த , 
பிரம்மஞானத்திற்குரிய ; ( தொ . ) Theosophical Society , 
பிரம்மஞான சங்கம் . 
theos ophist , n . அறிவர் , பரஞானி ; பிரம்மஞான சங்கத்தவர் . 
theosophis tical, a . பெரும்பொருளியலான ; இறைமை 

நூல் துறையில் பெரும்பொருள் வாதம் புகுத்துகிற . 
theos ophy , 1. இறைஞானம் ; பரஞானம் ; தெய்விக ஒளி ; 
சித்து நிலை , தனிச்சிறப்புப் பெற்றவர்களிடம் காணப்படுவ 
தாகக் கருதப்படும் தெய்விக ஆற்றலுடன் கூடிய திடீர்த் 
தெய்விக அருள் வெளிப்பாடு ; பிரம்மஞானம் , சமய சமரசம் 
அமைந்த ஒரு புத்துலகச் சமயநெறி . 
the otechny , n . காப்பியத்துள் கடவுளரைப் புகுத்துங் கலை . 
therapeut ic , a . குணப்படுத்தும் இயல்புடைய ; நோய்நீக்க 

நலஞ்சார்ந்த ; நோய் நீக்கற் கலை சார்ந்த . 
therapeut ics , n . pl . நோய்நீக்கற் கலை . 
therapeut ist , n . நோய்நீக்கற் கலைஞர் . 
the rapy , n. நோய் நீக்கல் துறை . 


1076 
there 

thermopile 
there , n . அவ்விடம் ; தொலைவிடம் ; ads . அவ்விடத்தில் ; therm als , 11. pl . எழு வெவ்வளி , சறுக்கு விமானங்களாற் 
அங்கே ; தொலைவிடத்தில் ; அந்தத் திசையில் ; அவ்விடத்திற்கு ; பயன்படுத்தப்படும் மேல்நோக்கி எழும் வெப்பக்காற்றோட் 
அவ்வகையில் ; அச்செய்தியில் ; int . அப்படித்தான் ! அதோ ! 
அதோ பார் ! மிக நன்று ! அந்தோ ! நான் சொன்னேன் therman tidote , n . காற்றைக் குளிரவைப்பதற்கான 
அல்லவா ; ( தொ . ) here and there , இங்கும் அங்கும் , ஆங் 

அமைவு . 
காங்கே ; பல்வேறிடத்திலும் ; neither here nor there , 

குறி 

therm enol , n . ஒளிவெப்பு அரிப்புத் தடைகாப்புடைய 
வராது , முக்கியத்துவம் இல்லாது : எத்தகைய சிறப்புமின்றி ; 

கலவைப் பொருள் . 
then and there , உடனுக்குடனே , அவ்விடத்திலேயே . 

therm ic , a . வெப்பஞ் சார்ந்த . 
ther eabout , adv . ஏறத்தாழ அவ்விடத்தில் ; அவ்விடத்திற் 

Thermidor , 11. பிரஞ்சுப்புரட்சி ஆண்டுக் குறிப்பேட்டில் 
கருகே . 

( சூலை 19 முதல் ஆகஸ்ட் 17 வரையுள்ள ) பதினோராவது 
thereafter , adv . அதன்பிறகு ; அதற்கிணங்க ; கூறியாங்கு ; மாதம் . 
ஆதலால் . 

thermi on , n . சுடரிடு மின் துகள் , வெண்சுடர் வீசியெறிகிற 
thereagainst , adv. அதற்கெதிராக . 

பொருள் உமிழும் மின்மயத் துகள் . 
thereamong , adv . அதனிடையே ; அவற்றினிடையே . 

ther mistor , n . வெப்பத் தடைமின்கலம் , எதிர்த்தாக்களவில் 
thereat , adv . அதில் ; அங்கே ; அதன்பின்னர் ; அதன் வெப்பநிலை பெறத்தக்கதாக்கப்பட்டு அதனால் வெப்பத்தடை 
பொருட்டு . 

காப்புடையதாக்கப்பட்ட மின்கலம் . 
thereaway , adv . அத்திசையில் ; ஏறத்தாழ அங்கே . 

therm it , therm ite , 11. மீவெப்பூட்டி , பொருத்துவேலையி 
therebefore , adu . பத்திரத்திலே அதன் முன்னால் . 

லும் தீக்குண்டுகளிலும் எரியும்போது மிகுவெப்பநிலை உண்டு 
therebeside , adv . அதனருகே ; அவற்றினருகே . 

பண்ணுகிற அலுமினியத்தூள்- இரும்புத்துருக் கலவை . 
thereby , adu . அதனால் , அதன்மூலமாக ; அதன் விளைவாக 

thermochemistry , n . வேதிவெப்பியல் , வேதி மாற்றத்தா 
அதனருகே ; அந்த அளவில் ; ( தொ ) and thereby hangs a 

லுண்டாகும் வெப்பநிலை மாறுதல்களைப்பற்றிய ஆய்வு நூல் . 
tale , அதன் தொடர்பாக எதோவொன்று சொல்ல வேண் thermodu ric , a . வெப்பத்தடையாற்றலுடைய , வெப்பம் 
டியதாயிருக்கிறது . 

ஊடுருவ முடியாத ; வெப்பத்தடையாற்றலுடைய உயிர்மஞ் 
therefor , adu . அதற்காக . 

சார்ந்த , உயர்வெப்ப நிலையிலும் பிழைத்திருக்கும் நுண்மஞ் 

சார்ந்த . 
there fore , ads . ஆகையால் . 
therefrom , adu . அதனின்று . 

thermodynam ics , n , வெப்ப விசையியல் , வெப்பம்பற்றிய 

ஆய்வு நூல். 
therein , adu . அதில் , அவ்விடத்தில . 

thermo - elec tric , a . வெப்பநிலை ஏற்றத்தாழ்வால் மின்வலி 
thereinaf ter , adv . பத்திரத்தில் அதற்குப் பின் . 

உண்டுபண்ணுகிற ; ( தொ . ) thermo - electric couple , கதி 
thereinbefore , adu . அதே சுவடியில் அதற்கு முன் . 

ரியக்க வெப்பக்கூற்றுமானி . 
therein to , adv . அதனுள் , அவ்விடத்தினுள்ளாக . 

thermo - electri city , 11. வெப்பிடை நிலை மின்வலி , வெப்ப 
there ness , 11. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்குந் தன்மை ; 

நிலை வேறுபாட்டினால் உண்டாகும் மின் ஆற்றல் . 
இருக்குந் தன்மை . 

thermogen esis , n . வெப்பாக்கம் ; வெப்பத்தோற்றம் ; 
thereof , adv . அதிலிருந்து ; அதனுடையதாக . 

மேனிவெப்பத்தோற்றம் , மனித உடம்பில் வெப்பம் உண் 
thereon , adu . அதன்மேல் . 

டாதல் 
thereout , adv . ( பழ . ) அதிலிருந்து வெளியே , 

therm ogram , n . வெங்கதிரியக்கக் கருவிப் பதிவு 
therethrough , ads . அதனூடாக . 

therm ograph , n . வெங்கதிரியக்கப் பதி கருவி . 
thereto , adv . அதற்கு , அதனுடன் ; மேற்கொண்டு ; கூடுத 

thermograph y , n . வெங்கதிரியக்கப் பதிவுமுறை 
லாக , மேலும் . 

therm ojet , n . வெப்பழுத்த வளிவிசை இயந்திரம் . 
thereun to , adu . அதற்கு ; அதனுடன் ; கூடுதலாக , மேற் 

thermom eter , n . வெப்பமானி , வெப்பமளந்து காட்டுங் 
கொண்டு . 

கருவி ; ( தொ . ) Celsius thermometer , Centigrade thermo 

meter , நூற்றியல் வெப்பமானி , நீர் உறைநிலை கொதிநிலை 
thereupon , adu . அதன்பேரில் ; அதன் விளைவாக ; அதன் 

இடைவெளி 100 பாகையாகக் கொண்ட வெப்பமானி வகை ; 
மீது ; உடன் தானே , அதன்பின் . 

clinical thermometer , மருத்துவர் வெப்பமானி ; Fahrenheit 
therewith , adu . அதனுடன் ; அதன்பேரில் ; 

அதனைக் 

thermometer , நீர் உறைநிலை 32 பாகையாகவும் நீர்கொதி 
கொண்டு ; அதன்பின் . 

நிலை 212 பாகையாகவுங் கொண்ட வெப்பமானி வகை ; 
therewithal , adv . மேற்கொண்டு , கூடுதலாக ; தவிர , 

maximum thermometer , உச்ச வெப்பமானி , பகற்பொழு 
அன்றியும் . 

தில் உச்சவெப்பநிலை அடைவைப் பதிவு செய்து காட்டும் 
ther iac , theri aca , n . நச்சுக்கடி மாற்றுமருந்து . 

வெப்பமானி ; minimum thermometer ,, 

கீழளவு வெப்ப 
therianthrop ic , a. நரவிலங்கு வடிவுடைய . 

மானி ; Reaumur thermometer , ரே - ஓமூர் வெப்பமானி , எண் 

பான் பாகை வெப்பமானி , நீர் உறைநிலை 0 பாகையாகவும் 
therian thropism , n . நரவிலங்கு வடிவ வழிபாடு . 

கொதிநிலை 80 பாகையாகவுங் கொண்ட வெப்பமானி வகை . 
therm , 11. கனலி , சட்டமுறை எரிபொருள் வெப்பமான அலகு ; thermo -nuc lear , a . அணுவெப்பாற்றல் தொடர்பு சார்ந்த , 
வெந்நீர்க் குளிப்பு . 

அணு எதிர்த்தாக்காற்றலுக்கும் வெப்பாற்றலுக்கும் இடையே 
therm ae , ( ல . ) n . pl . பண்டைக் கிரேக்க - ரோமரிடையே வெந் 

யுள்ள தொடர்பு சார்ந்த . 
நீர் ஊற்றுக்கள் ; பண்டைக் கிரேக்க ரோமரிடையே வெந்நீர்க் therm opane , n . மின் தடைக் கண்ணாடிச் சில்லு , சுற்றித் 
குளிப்பகங்கள் 

தகடுபொருத்தி வளியிடையீடில்லாமல் செய்யப்பட்ட இரு 
therm al , a . வெப்பஞ் சார்ந்த ; வெதுவெதுப்பான ; வெப்ப 

கண்ணாடிச் சில்லுகளாலான 

மின் தடைக் 

கண்ணாடிப் 
அளவைக்குரிய ; பண்டைக் கிரேக்க - ரோமரிடையே வெந்நீர் 

பிழம்பு . 
ஊற்றுக்கள் சார்ந்த ; ( தொ . ) thermal equator , உறுவெப்பப் 
பூநடுக்கோடு , நிலவுலகின் மேற்பரப்பில் நெடுக மிகுவெப்பம் 

therm opile , n . கதிரியக்க வெப்பக்கூற்றுமானி , கதிரியக்க 
படுகிற பூநடுக்கோடு ; thermal springs , வெந்நீர் ஊற்றுக்கள் . 

வெப்பத்தின் சிறு கூறுகளை அளப்பதற்கான வெப்ப மின்கல 
அடுக்கு . 


வரவர 


வான 


மான . 


1077 
thermoplastic 

thin 
ther moplastic , a . வெப்பத்தால் இளகிக் குளிரில் இறுகும் thick en , U. கெட்டிப்படுத்து ; கெட்டியாகு ; வரவரச் சிக்க 
இயல்புடைய . 

லாகு . 
ther moradio graphy , n . வெப்பக் கதிரியக்கப் பதிவுக் thick ening , n . கெட்டிப்படுதல் ; 

அடர்த்தி 
கருவி . 

யாகிற . 
therm os , thermos flask , n . சேமச்செப்பு , காப்புக்குடுவை , thick et , 11 , புதர்க்காடு . 
நீர்மத்தின் வெப்ப- தட்பநிலை காக்கும் காற்றொழி வெற்றிடக் thick - eyed , a . பார்வை மங்கலான . 
குடுவை . 

thick head , n . மரமண்டையர் ; முட்டாள் . 
therm / oscope , n . வெப்ப வேறுபாடு காட்டி . 

thick - headed , a . மரமண்டையான , முட்டாளான 
thermoscop ic , a . வெப்பநிலை மாறுதல்களைக் காட்டுகிற . 

thick ish , a . சற்றே மிகு கெட்டியான . 
therm oset , n . வெப்பமூட்டப்பெற்ற நிலையில் உருக்கொடுக் 

thick ly , adu . திண்மையாக ; கெட்டியாக ; நெருக்கமாக 
கப்பெற்ற குழைமம் . 

thic kness , n . திண்மை , கனம் ; திண்ண அளவு ; தடிப்பு , 
thermosettling , n . குழைம வகையில் வெப்பமூட்டப்பெற்ற 

குறித்த அளவு கடினப்பொருள் . 
நிலையில் உருக்கொடுத்தல் ; - a . சூட்டால் நிலையாக இறுகி 
விடுந் தன்மையுடைய . 

thick set , n . தடித்த கருநிற மணித்துவாலைத் துணி ; புதர்க் 
thermostab lize , U. வெப்பத்தடைகாப்புடையதாக்கு . 

காடு ; a . நெருங்கி அமைந்த ; நெருங்கி வளர்ந்த ; திடமாகக் 

கட்டப்பட்ட ; நெருக்கமாகக் கட்டமைக்கப்பட்ட ; கட்டமைப் 
therm ostat , n. வெப்பச் சீர்நிலைக் கருவி . 

பான , உடல் வகையில் திண்ணுறுதி வாய்ந்த . 
thermostat ics , 71. வெப்பச் சீர்நிலைக் கோட்பாடு . 

thick .skin , n . மட்டி , முட்டாள் . 
thermotac tic , a . தனிவெப்புநிலையுடைய , சூழ்வளியினும் 

thick - skinned , a . தோல் திண்ணிதாகவுடைய 

ப ; 

உணர்ச்சி 
உயர்வாக அல்லது தாழ்வாக உயிரிகளில் குருதி வெப்பச் சீர் 

யற்ற ; சுரணையற்ற . 
நிலை ஒழுங்கு காட்டுகிற . 

thick - skulled , a . கெட்டியான மண்டையோட்டினையுடைய ; 
thermotax is , n . தனி வெப்புநிலை , சூழ்வளியினும் உயர் 

முட்டாளான . 
அல்லது தாழ்வான உயிரிகளின் குருதி வெப்பச் 
சீர்நிலை ஒழுங்கு . 

thick - sown , a . அடர்த்தியாக விதைக்கப்பட்ட ; நெருக்க 
thermot ropism , a . வெப்பணுகல் அகலல் நாட்டம் , விலங்கு 

thick - witted , a . முட்டாளான . 
அல்லது செடி வகையில் வெப்ப நிலையை அணுகும் அல்லது 
விட்டு விலகும் இயல்பு . 

thief , n . திருடன் ; திருடி ; திருடுவது ; சிட்டம் , விளக்குத் 
ther oid , a . விலங்கியல்பு கொண்ட . 

திரியின் கரள் ; pl . thieves . 

thieve , v. களவு செய் ; திருடு . 
therol ogy , n . பாலூட்டி இன உயிரி ஆய்வு நூல் . 

thiev ery , n . திருட்டு ; களவு . 
thesaur us , n . பொருளியைபுச் சொற்களஞ்சியம் ; pl . 
thesaur i . 

thiev ish , a . திருடும் இயல்புடைய 
these , pron . pl . இவர்கள் , இவை ; 

a . பலர் 

thiev ishness , n . திருட்டுத்தனம் . 

குறித்த 
வழக்கில் இந்த ; பல குறித்த வழக்கில் இந்த . 

thigh , 11. தொடை . 
thes is , n . புனைவுகோள் ; பொருள் விளக்கக் கட்டுரை ; ஆய்வுக் thigmotrop ic, a . ஊறெதிருணர்வு சார்ந்த 
கட்டுரை ; உடன்பாட்டு முற்கோள் ; ஆங்கில அலகீட்டில் thigmot ropism , n . ( உயி . ) ஊறுணர்ச்சிக்குரிய எதிர்த் 
அழுத்தம்பெறா அசை ; pl . thes es . 

தூண்டுதலுணர்வு . 
Thes pian , n . நடிகர் , நடிகை ; a. துன்பியல் முடிவுடைய , thill1, n. வண்டிக் கைப்பிடித் தண்டு . 
கி மு . ஆறாம் நூற்றாண்டிலிருந்தவராகக் கருதப்பட்ட தெஸ் 

thill , n . செங்கற் களித்தளம் ; சுரங்க அடிநிலத் தளம் . 
பிஸ் ( Thespis ) என்ற கிரேக்க நாடகக் கவிஞரைச் சார்ந்த . 

thill er , n . வண்டிக்குதிரை ; வண்டிக்குதிரைத் தொகுதியில் 
the urgy , n . சித்து , மனிதர் வாழ்க்கையில் இயல்மீறிய பின்கோடிக் குதிரை. 
செயலாண்மை ; மாயவித்தைக் கலை ; மனித இயல்கடந்த 

thill - horse , n . வண்டிக்குதிரை ; வண்டியின் குதிரைத் 
மாந்திரீகம் . 

தொகுதியில் பின்கோடிக் குதிரை . 
thew , n. தசைநார் ; நெஞ்சுரம் ; அறமுறைத்திட்பம் , நேர்மை 

thim ble , n. விரற் சிமிழ் , விரல் முனைப்பூண் . 
யுணர்வுறுதி . 

thim bleful , n. சிமிழ் அளவு , சாராய வகையில் மிகச் சிறி 
thewed , a . கட்டுறுதி வாய்ந்த , முறுகிய தசைநாணுறு 

தான அளவு . 
வாய்ந்த . 
thew y , a . தசைமுறுக்குடைய , வலிமை வாய்ந்த 

thim ble - pie , 11 , விரற்பூண் குட்டு , விரற் பூணால் தலையில் 

குட்டுந் தண்டனை . 
they , pron . pl . அவர்கள் , . அவைகள் ; ( தொ . ) they say , 
பொதுவாகக் கூறப்படுகிறது , பொதுவாக மக்கள் 

thim ble - rig , 11. கையடக்க விளையாட்டு வகை , மூன்று சிமிழ் 
கிறார்கள் . 

களில் பயறு அல்லது சிறு பொருள் ஒளித்து வெளிப்படுத்து 

வதாகக் காட்டுங் கண்கட்டு வித்தை . 
thick , n . திட்பக்கூறு ; பொருளின் திண்மைமிக்க பகுதி ; 
நெருக்கடிக் கட்டம் , போர்வகையில் நெருங்கிய கைகலப்பிடம் ; thim ble - rigger , n . கையடக்க விளையாட்டாளர் , கண்கட்டு 
( பே - வ . ) முட்டாள் ; ( இழி . ) கொக்கோ ; a . கெட்டியான ; 

வித்தையாளர் . 
தடிப்பான ; திண்மையான ; திண்ணிய கோடுகளையுடைய ; thin , n . நொய்ம்மை ; a . மெல்லிய ; மெலிவான ; திண்ணி 
நெருக்கமாக வரிசைப்படுத்தப்பெற்ற ; ஒருங்கு குவிக்கப் தல்லாத ; மெலிதான ; தாள் போன்ற ; கனமற்ற ; ஆழமற்ற ; 
பெற்ற ; பேரெண்ணிக்கையான ; நிரம்பிய ; நெருக்கமான ; மெலிந்த ; ஒடுங்கிய . ஒல்லியான ; ஒடிசலான ; கம்பி போன்ற , 
இடையீடின்றி இறுக்கமான ; கலங்கலான ; கூழான ; மங்க இழை வடிவான ; நெருக்கமற்ற ; கொய்தான ; இறுக்கமற்ற ; 
லான ; தெளிவற்ற ; அழகற்ற ; முட்டாள் தனமான ; மந்த இடையிடைத் தளர்வான ; இடையீடு மிகுதியான ; தளர்த்தி 
மான ; குரல் வகையில் கம்மிய ; தெளிவற்ற ; நெருங்கிய நட் 

உள்ளீடில்லாத ; உறுதியற்ற ; கெட்டியல்லாத ; 
புடைய ; adu . திண்ணிதாக ; நெருக்கமாக ; அடர்த்தியாக ; நீராளமான , சத்துக் குறைவான , ஊட்டங் குன்றிய : எளிதில் 
அடுத்தடுத்து ; வேகமாக ; ஆழமாக , நெடுந்தொலை ஆழ்ந்து : அகற்றக்கூடிய ; வறிதான ; பளிங்குபோன்ற ; வரிகள் 
( தொ . ) lay it on thick , வரம்பு கடந்து புகழ் ; through thick வகையில் இழைபோன்ற ; எழுத்து வகையில் கம்பிபோன்ற 
and thin , உறுதியாக ; செல்வக்காலத்தும் அல்லற்காலத்தும் 

மெல்வரைகளையுடைய : கண கண ஒலி வாய்ந்த , மெல்லொலி 


கூறு 


யான ; 


1078 


thine 


thirteenth 


வாய்ந்த ; ( இழி . ) இசைவுக் கேடான ; ( இழி . ) மனத்திற்குப் 
பிடிக்காத ; ப . மெல்லிதாக்கு ; மெல்லிதாகு ; வரவர மெல்லி 
தாகு ; தேய்வுற்று மெலி ; அளவிற் குறைவி ; அளவிற் 
குறைவுறு ; அடர்த்தி குறைவி ; அடர்த்தி குறைவுறு , தளர் 
வுறு ; தொகையிற் குறைவுறுத்து ; எண்ணிக்கையிற் குறை 
வுறு ; வளர்ச்சியூக்குமாறு தழைகளை இடையிடையே கொய் 
தெடு ; உடல் மெலிவுறுத்து ; உடல் மெலிவுறு ; ads . மெல்லி 
தாக ; கொய்தாக ; அடர்த்தியின்றி ; எண் குறைவாக . 
thine , pron . ( செய் . ) உன்னுடையது ; உன்னுடையவர் ; 

உன்னுடையன ; உன்னுடையவர்கள் . 
thing , n . பொருள் ; சாதனம் ; காரியம் ; செய்தி ; உயிரற்றது ; 
இழிந்தவர் ; இழிவிலங்கு ; இழிபொருள் ; அற்பம் ; பொருட் 
படுத்த வேண்டாத செய்தி ; ( தொ . ) know a thing or two, 
அனுபவமுடையவராயிரு , ஒன்றுமறியாதவராயிராமல் சரி 
யான தகவல்கள் பெற்றவராகவே இரு ; makes good thing of , 
பயன்படுத்தி நல்ல ஆதாயமடை ; things personal . ( சட் . ) 
சொந்த சொத்து ; things real , ( சட் . ) உண்மைச் சொத்து . 
thing amy , n . எவரோ ஒருவர் ; பெயர் தெரியா தவர் ; 

பெயர் மறந்து குறிப்பிடவேண்டிய ஆள் . 
thing hood , n . பொருளாந்தன்மை , பொருண்மை ; மெய்ப் 

பொருள் தன்மை . 
thing iness , n . பொருண்மை ; பொருளின் மெய்ம்மை ; 
பொருளின் மெய்யுரு ; பொருளின் மெய்ப்பண்பு ; பிழம்பியல் 
பொருண்மை ; உலகியல் மனப்பாங்கு ; உலோகாயத மன 
நிலை , பொருளியல் வாத மனப்பான்மை . 
thing - in - itself , n . பொருளின் மெய்ப்பொருண்மை நிலை . 
thing ness , n . மெய்ம்மை ; புறப்பொருள் தன்மை , புலனறி 

மெய்ம்மை ; பொருண்மை . 
thing y , a . மெய்யான ; - திடமாக அறியக்கூடிய ; கண் 

கூடான ; அனுபவசித்தமான ; புற வாய்மையுடைய ; மெய்க் 
நிகழ்வான. 
think , n . எண்ணம் ; ( பே - வ . ) நினைப்புவீச்சு ; 

3. நினை ; 
உன்னு . திடுமென மனங்கொள் , திடுமெனக் கருத்துக் கொள் ; 
எண்ணு , 

எண்ணிக்கொண்டிரு ; கருது , கருத்துடையவரா 
யிரு , அபிப்பிராயப்படு ; கருத்தாகக் கொள் ; கருத்துரு 
வாக்கிக் காண் , தனிக்கருத்துடையவராயிரு ; மதித்துணர் , 
மதிப்பிட்டு முடிவுசெய் ; கருத்தில் மதிப்பிட்டுக்காண் ; மதித்து 
முடிவுசெய் ; இசைவுடன் கருது , இசைந்து ஒப்புக்கொள் ; 
நம்பு ; எதிர்பார் ; எதிர்நோக்கு ; ஆவலுடன் எண்ணு ; 
அரைகுறையாக விரும்பு ; விரும்பி நினை ; எண்ணிப்பார் , 
நினைத்துப்பார் ; செய்தி குறித்து நினை ; புனை , மனத்தில் 
பாவித்து நோக்கு , கற்பனை செய்து காண் ; ஆய், சிந்தி ; 
ஆழ்ந்து ஆராய் ; ஆழ்ந்து நினை , நினைவிலாழ் ; மனப் பயிற்சி 
செய் ; குறித்து ஆய்வாராய்வு செய் ; எண்ணங்களை உள்ளத் 
தில் இட்டுப்புரட்டு ; திட்டஞ் செய் , அவாவித் திட்டமிடு ; 
முடிவு கூறுமுன் சாதக பாதகங்களையெல்லாம் எண்ணிப் 
பார் ; சாவதானமாக ஆலோசனை செய் ; நினைவாற்றலால் 
விளைவித்துக்கொள் ; ( தொ . ) think aloud , எண்ணிய முறை 
கூறு ; 

கருதியதைக் கருதியபடியே புறந்தெரிவி ; 
think better of , மறு எண்ணத்தில் கைவிடு ; உயர் கருத்துக் 
கொள் ; think little or nothing of , பொருட்படுத்தாதிரு ; 
அற்பமாகக் கருதி நட ; think of , கருது ; நினைவுபடுத்திக் 
கொள் ; கற்பனை செய் ; முடிவு செய் ; கருத்துக்கொள் ; 
சடுதியிற் கருத்துக்கொண்டுவிடு ; think out , தீர ஆய் 
வாராய்வு செய் ; ஆய்ந்து திட்டமிடு ; ஆய்ந்து முடிவுசெய் ; 
think over , மீண்டும் எண்ணிப்பார் ; think up, முயன்று 
எண்ணிப்பார் ; புனைந்து காண் . 
think able, a . கருதத்தக்க . 
think er , n . கருத்தாளர் ; சிந்தனையாளர் . 
think ing , n . ஆய்வாராய்வு ; சிந்தனை ; a . எண்ணுகிற ; 
சிந்திக்கிற ; ( தொ ) thinking machine , செயற்கை மூளைப் 
பொறி . 
thin ly , ads . மெல்லிதாய் . 


thin ness , n . மெல்லிய தன்மை , தாள்போன்ற தன்மை ; 
மெலிவு ; நொய்ம்மை ; அடர்த்தியின்மை ; எண்ணிக்கைக் 

குறைவு . 
thin nish , a . சற்றே மெல்லிதான . 
thin - skinned , a . மென்தோலுடைய ; 

கூருணர்ச்சி 
யுடைய . 
thi o - acid , n . ஊடுகந்தகத் திராவகம் , உயிரகத்தின் இட 

மாகக் கந்தகம் இடம்பெறும் காடிவகை . 
thi ophene , n . நீர்ம மருத்துப்பொருள் , திராவக வகை . 
third , n . மூன்றாவது ; மூன்றன் கூறு , மூன்றில் ஒன்று ; 

மூன்றாமவர் , அயலார் , தொடர்பற்றவர் ; கால அளவையில் 
நொடியில் அறுபதின் கூறு ; தற்பரை இடை , கோண அளவை 
யில் விகலையில் அறுபதின் கூறு ; குழிப்பந்தாட்ட வகை 
யில் பதினெட்டுக் குழிகளிடையே ஆறுகுழி , தாண்டியபின் 
ஏற்படுந் தடங்கல் ; ( இசை ) மூவிடை , ஈரரைச்சுர இடையீடு ; 
( இசை ) மூவிடைச்சுரம் , மூவிடையளாவிய இணையரைச் 
சுரம் : ( சட் . ) கைம்பெண் உரிமை வகையில் கணவன் தனிச் 
சொத்தில் மூன்றன் கூறு ; a . மூன்றாவதான ; மூன்றில் ஒரு 
கூறான ; மூன்றாம்படியான , கீழ்த்தரமான ; மூன்றாம் முறைமை 
யுடைய , அயலான , தொடர்பற்ற ; 3. மூன்றால் வகு ; பின் 
வழிமொழி , வழிமொழிபவருக்குப் பின் மூன்றாமவராக ஆத 
ரித்துப் பேசு ; மூன்றாமவராக ஆதரவுசெய் , மேலாதரவு செய் ; 
adv . மூன்றாவதாக : ( தொ . ) third man , மரப்பந்தாட்டத்தில் 
இலக்குக் கட்டையின் பின்குறுக்கான ஆட்டக்காரர் ; பின் 
குறுக்காட்டக்காரர் இடம் ; third person , உடனிலையாளர் , 
காட்சியாளர் ; ( இலக் . ) படர்க்கையிடம் , பேசப்படுபவரை 
அல்லது பேசப்படுவதைக் குறித்த மறுபெயர்ச் சுட்டு , 
third - hand , a . இரண்டு கை கடந்துவந்த , 

மூன்றாம் 
படியான , இரவலுக்கு மேல் இரவலான . 
third ing , n . மூன்றில் ஒருபகுதி . 
third ly , adv . மூன்றாவதாக , 
third - party , a . மூன்றாவதாள் சார்ந்த , பயண முதலிய 
துறைகளில் உடன் தொடர்பாளர் இருவருமல்லாத மூன்றாவது 
ஆளுக்குரிய , தொடர்பற்ற உடனிலையாளருக்குரிய ; 
னிலை அயலாருக்குரிய ; உடனிலைக் காட்சியாளர்க்குரிய ; 
( தொ .) third - party insurance , காப்பீட்டு வகையில் மூன்றாம் 
ஆள் பொருட்டுச் செய்யுங் காப்பீடு ; third - party risks , 
காப்பீட்டு வகையில் மூன்றாம் ஆளுக்கு ஏற்படும் இடர்க் 

கேடுகள் . 
third - programme , a . பிரிட்டிஷ் வானொலியின் மூன்றாவது 

சிறப்பியல் திட்டத்திற்குரிய ; நுண்ணறிவு சார்ந்த . 
third -rate , a . மூன்றாந் தரமான, மூன்றாம்படியான , தாழ்ந்த , 

கீழ்நிலையான . 
thirst , n . விடாய் , நீர் வேட்கை ; மிகு விருப்பம் ; வேணவா ; 
ப . விடாயுறு , நீர்வேட்கை கொள் ; வேணவாக்கொள் ; 
விரும்பி ஏங்குறு ; அலப்புக்கொள் , ஏக்கங்கொள் . 
thirst ful , a . விடாயுடைய ; 

வேட்கைமிக்க ; வேணவா 
மிகவும் உடைய : 
thirs tily , adv . விடாயுடன் ; தாகமாய் , வேணவாவுடன் . 
thirs tiness , n . விடாய் ; வறட்சி . 
thirst less, a . விடாயற்ற ; நீர்வேட்கையற்ற ; வேணவா 

வற்ற ; காய்வற்ற ; வறட்சியற்ற . 
thirs ty , a . விடாய் கொண்ட , நீர்வேட்கையினையுடைய ; 
வேணவாக்கொண்ட ; குடி விருப்புள்ள ; காய்வுடைய ; நாடு 
நிலம் அல்லது பருவ வகையில் வறட்சியான ; ( பே - வ . ) தாகம் 
உண்டுபண்ணுகிற , விடாய் தருகிற . 
thirteen , 1. பதின்மூன்று ; ( தொ . ) the thirteen superstition , 
பதின்மூன்றை அதிட்டமற்ற எண்ணாகக் கருதும் மூட 
நம்பிக்கை . 
thirteenth , 1. பதின்மூன்றாவது ; பதின்மூன்றாமவர் ; பதின் 
மூன்றில் ஒரு பங்கு ; a . பதின்மூன்றாவதான ; பதின்மூன்றில் 
ஒரு கூறான . 


. 


1079 


thirtieth 


thoughtful 


thirt ieth , n . முப்பதாவது ; முப்பதாமவர் ; முப்பதில் ஒரு 

கூறு ; a . முப்பதாவதான ; முப்பதில் ஒரு கூறான . 
thirt y , n . முப்பது ; a . முப்பதான , முப்பது எண்ணிக்கை 

யினையுடைய . 
thirt yfold , n . முப்பதின் மடங்கு ; a . முப்பதின் மடங்கான ; 

adv . முப்பதின் மடங்காக .. 
thirty - two - mo , n . முப்பானிருமடி ஏடு , முப்பத்திரண்டு 
தாள்கள் அல்லது அறுபத்துநான்கு பக்கங்கள் வருமாறு 
மடித்த தாள் மடியாலான ஏடு ; a . முப்பத்திரண்டு தாள் 
வருமாறு மடித்த . 
this , pron . இது , இந்த ஆள் ; a . இந்த . 
this ness , n . இது எனுந் தன்மை , பொருளின் தனித்தன்மை , 
கால இடத் தனிச்சுட்டுத்தன்மை ; பொருள் வேறுபாட்டுத் 
தன்மை 
thi stle , n . வண்ணமலருடைய முட்செடிவகை ; ஸ்காத்லாந்து 

தேசீய இலச்சினை . 
this tle - down , n . வண்ணமலர் முட்செடி வகையின் பறக்கும் 

துய்விதை. 
thi stly , a . வண்ணமலர் முட்செடிவகை சார்ந்த ; முட்செடி 

வகை போன்ற . 
thith er , a . அப்பாலான , மறுபுறமான ; adu . அவ்விடத் 
திற்கு , அங்கே ; அதற்காக , அம்முடிவு நோக்கி ; அதற்காக 
வேண்டி , அதை நாடி . 
thith erward , thith erwards, adu . அவ்விடம் நோக்கி , 

அவண் நாடி . 
tho , conj . = though . 
thole , n . மிண்டுக் குழி , படகின் விளிம்பில் துடுப்பிற்கு 
நெம்புவிசை மையமாய்ப் பயன்படும் இரு குவடுடைய பள்ளப் 
பகுதி ; மிண்டுக் குவடு , துடுப்பு நெம்புவிசைக் குவடுகள் 
இரண்டில் ஒன்று . 
thole , v . ( பழ . ) அனுபவி ; தாங்கு ; பொறு ; படு ; ( அரு. ) 

இணங்கு , இசைவு வழங்கு . 
Thom ism , 11. தாமஸ் அக்வினாஸ் ( Thomas Aquinas-கி.பி. 

1226-1274 ) என்ற இடைநிலைக்காலக் கிறித்தவ இறையியல் 
வாத மெய்விளக்க அறிஞரின் கோட்பாடு . 
thong , n . தோல் வார் ; தோல்வார்ச் சவுக்கு ; கடிவாள வார் ; 
தூக்கின் நாண் வார் ; ப. தோல்வாரினால் விளாசு ; தோல்வார் 

பொருத்து . 
Thor , n. ஸ்காண்டிநேவிய மரபில் போருக்கும் உழவுக்கும் 

உரிய இடிமின்னல் தெய்வம் 
thora cic , a . நெஞ்சுக்கூடு சார்ந்த ; மனித வகையில் மார்புக் 
கூடு சார்ந்த ; பூச்சியின வகையில் காற்சிறகு தாங்கும் 
இடையுடற் பகுதி சார்ந்த . 
thor ax , n . ( உள் . , வில . ) நெஞ்சுக்கூடு ; மனித உடல் 
வகையில் மார்புக் கூடு ; பூச்சியின வகையில் காற்சிறகுகள் 
கொண்ட நடு உடற்பகுதி ; மார்புக் கவசம் . 
thor ite , n . கருமணிக்கட்டி , நார்வேயில் கிடைக்கும் கருங் 

கனிப்பொருள் வகை . 
thor ium , n . தோரியம் , சுடரொளி விளக்குகளின் வலைக்குப் 

பயன்படும் கதிரியக்க விசையுடைய உலோகத் தனிமம் . 
thorn , n . முள் ; முட்செடி ; முட்செடி வகை ; விலங்கின் 

எலும்புமுள் ; குத்தும் பொருள் , குத்தும் பகுதி ; த ஒலி 
யுடைய முற்கால ஆங்கில - ஸ்காண்டினேவிய மொழி எழுத்து ; 
( தொ . ) & thorn in one s flesh , & thorn in one s side , & 
thorn in the flesh , இடையறாத் தொல்லை கொடுக்குஞ் செய்தி , 
ஓயா உறுத்தற் காரணமான பொருள் அல்லது ஆள் . 
thorn back , n . முதுகிற் கொடுக்குடைய உடுவடிவக் கட 

லுயிர் வகை . 
thorn bill , n . முரலும் பறவை வகை . 
thorned , a . முள்ளுடைய , 
thorn iness , n . முள்போன்ற தன்மை ; முள்ளுடைமை ; முள் 
நிரம்பிய தன்மை . 


thorn less , a . முள்ளற்ற . 
thorn set , a . முள்ளடர்ந்த , முள் நிறைந்த , முட்கள் வாய்ந்த . 
thorn tail , m . முரலும் பறவை வகை . 
thorn tree , n . முள்மர வகை . 
thorn y , a . முள்ளார்ந்த ; முள் நிரம்பிய ; முள்போன்ற ; 

தொல்லை கொடுக்கிற ; ஓயாத் தொந்தரவான . 
tho ron , n . ( வேதி . ) தோரியம் சிதைவில் வெளியிடும் க 

கதி 
ரியக்க வளி . 
tho rough , n . ஊடுவழி , இடைகழி ; ( வர . ) கட்டொறுப்பு 
முறை , முதலாம் சார்ல்ஸ் காலத்தில் ஆங்கில நாட்டாட்சி 
யமைச்சர்கள் ஸ்ட்ராபோர்டு ( Strafford ) லாட் ( Laud ) ஆகி 
யோர் அயர்லாந்தில் பின்பற்றிய கண்மூடித்தனமான 

கடுங் 
கண்டிப்புக்கொள்கை ; a . முழுதூடளாவிய , சிறுபொட்டுக் 
கும் இடை இடம்விடாத ; முடிவுவரைக் கொண்டு செலுத்தப் 
படுகிற ; நிறை முழுமை வாய்ந்த ; வழுவா விடாமுயற்சி 
யுடைய ; அறு தீர்வான ; இழைவிடாப்பிடியான ; கடுங் 
கண்டிப்பான ; மயிர்த் தளர்வுக்கும் இடங்கொடாத ; ஒரு 
சிறிதும் விட்டுக்கொடுத்துவிடாத ; கடுங் கட்டிறுக்கமான . 
tho rough -bass , n . தீர்விறுதி முழங்கிசை , இசைமான 
எண்குறிகளுடன் முழு உச்ச ஆண்குரல் இசைப்பகுதி ; இசை 

மான எண்குறித் திட்டம் ; ( பே - வ ) ஒத்தியைபிசை . 
tho rough - brace , n. வில்வார்ப் பட்டை , ஊர்திகளின் சுருள் 

வில்கட்கு இடையேயான பட்டைவார் . 
tho roughbred , n . உயர்தரப் பயிற்சியின விலங்கு ; சா 

சாதிக் 
குதிரை, உச்சநிலைப் பயிற்சியினக் குதிரை ; தளரா ஊக்கமும் 
அடக்கமுடியா ஆர்வ வெறியும் உடைய குதிரை ; தூய மரபு 
வழியினர் ; அப்பழுக்கற்ற சான்றாண்மை பயின்றவர் ; a . 
தூய இனமரபு சார்ந்த ; அடங்கா வெறியார்வமிக்க ; தளரா . 
ஊக்கமுடைய . 
tho roughfare, n . பொதுச் செல்வழி 
tho roughgoing , a . தளர்விலா ஊக்கமுடைய ; சிறிதும் 
விட்டுக்கொடுக்காத ; முழுநிறை கண்டிப்பு வாய்ந்த ; முழு 
விடாப்பிடியான . 
tho roughly, adv . முழுத்தீர்வாக , முற்றமுழுக்க . 
tho roughness , 11. முழுநிறை தீர்வு , முழுநிறை திட்ட 

நுட்பம் . 
tho roughpaced , a . குதிரை வகையில் எவ்வகை நடைக்கும் 
பயிற்சி பண்ணப்பட்ட ; எல்லா வகையிலும் முழுநிறைவான , 
எல்லா வழியிலும் நிறைதீர்வான ; மட்டு மழுப்பல் எதற்கும் 
இடமில்லாத . 
tho rough - pin , n . குதிரைக்கால் குழி வீக்கம் . 
thorpe, n . சிற்றூர் , பட்டி , பாக்கம் . 
those , pron . அவர்கள் ; அவை ; a . அந்த . 
thou , pron . ( பழ . செய் . ) நீ . 
though , conj . என்றிருப்பினும் ; என்றிருந்தாலும் ; என்ற 
போதிலும் ; அது அவ்வாறாயினும் ; ( தொ . ) & s though , 
என்றிருந்தாற் போன்று , என்றே இருந்தாற் போன்று . 
thought , n . எண்ணம் ; கருத்து ; சிந்தனை ; ஆராய்வு ; 
அமைவாய்வு , ஆலோசனை ; கோட்பாடு ; எண்ணத்தொடர் ; 
சிந்தனைக்கோவை ; தனியொருவர் கருத்து , அபிப்பிராயம் ; . 
சிந்தனைப்பொருள் ; ( தொ . ) on second thoughts , பின்வர், த 
எண்ணத்தின்பேரில் , மறு ஆலோசனை மீது ; take thought , 

சிந்தித்துப் பார் ; நேரமெடுத்து ஆலோசித்துப் பார் . 
thought , v . think என்பதன் இறந்தகால - முடிவெச்ச 

வடிவம் . 
thought ful , a . சிந்தனையார்ந்த ; சிந்திக்கிற ; கருத்துரை 
தனித்தன்மைவாய்ந்த ; சிந்தனைத்தடம் உடைய ; நடத்தை 
வகையில் பிறர் நிலை எண்ணிப்பார்க்கிற ; ஆள் வகையில் 
பிறர் நலங் கவனிக்கிற ; அன்பாதரவுடைய ; விட்டுக் கொடுக் 
கும் பண்புடைய ; முன்கருதலுடன் பார்க்கிற ; மதியுள்ள . 
அவசரமற்ற , ஆத்திரமற்ற . 


. 


உள 


1080 
thoughtfully 

three- parted 
thought fully , adi . முன்னாலோசனையுடன் . 

படுத்திக் காட்டி ஒருமுகப்படுத்து ; hang by 8 thread , மயி 
thought fulness , n . முன்னாலோசனையுடைமை ; ஒத்துணர் ரிழையில் தொங்கு , அந்தர நிலையில் இரு ; the thread of life , 
வுடைமை ; ஆழ்சிந்தனை நிலை . 

வாழ்நாள் இழை ; thread and thrum , சகட்டுமேனியாக ; 

நல்லதுங் கெட்டதும் ஒருங்கு கலந்த நிலையில் . 
thought less , a . சிந்தனையற்ற ; முன்னாய்வற்ற ; ஆராயாது 
துணியப்பெற்ற ; ஆராயாது துணிகிற ; பிறர் உணர்வைப் thread bare, a . இழையிழையான , கந்தல் கந்தலான , உடுத் 
பற்றிக் கவலையற்ற ; ஒத்ததறியும் உணர்வற்ற . 

துக் கிழிந்த ; பழம்பஞ்சடைவான . 
thought lessly , adv . சிந்தனையற்று ; முன்னாய்வின்றி ; பிறர் thread bareness , n . தேய்ந்து நைந்த கந்தல் கூள நிலை ; 
எண்ணம் மதிக்காமல் . 

வழங்கிவழங்கி அலுத்துப்போன நிலை . 
thought lessness, n . சிந்தனையின்மை ; முன்னாய்வின்மை , thread iness , n . நூல்போன்ற தன்மை ; மெல்லிழை நிலை ; 
முன்கருதலின்மை ; பிறர் உணர்ச்சி பாராமை . 

கந்தலான நிலை . 
thought - reader , n ; தொலைவிலுணர்பவர் ; பிறர் எண்ணங் thread -lace, n . பின்னல் நூலிழை . 
கண்டுணர்பவர் . 

thread - mark , n . கண்ணிழை , பணத்தாளில் வண்ணப் 
thought - reading , n . தொலைவிலுணர்தல் , பிறர் எண்ணங் 

பட்டிழையால் உள்ளீடாக இடும் நீர்க்கோடு . 
கண்டுணர்தல் . 

thread - needle, n . ஊசி நூல்கோப்பு விளையாட்டு . 
thought -trans ference , n . தொலைவிலுணர்தல் , 
ஆற்றல்வழி உளம் இயக்குவிக்கும் ஆற்றல் . 

thread -paper , n . நூல்மடித் தாள் , நூல்கற்றை சுற்ற உத 

வும் மென் தாள்வகை . 
thought - wave , 11. நினைவலை ; திடீர் நினைவு ; திடீர்த் 
தூண்டுதல் எண்ணம் ; அலைவடிவாகக் கற்பிக்கப்படும் நினை 

thread worm , n . கீரைப்பூச்சி , குழந்தைகளின் மலக்குடலில் 
வியக்கம் ; எண்ணங்களின் பரவும் ஆற்றல் ; கூட்டத்தின 

உள்ள நூலிழைபோன்ற புழு . 
ரிடையே பரவும் உணர்வாற்றல் ; கும்பலுணர்வாற்றல் இயக் threa dy , a . நூல்போன்ற ; இழைவான ; ஒடுங்கிய . 
கம் ; எண்ண அலை , நினைவின் தொனி ஆற்றல் ; தொலைவி threat , n , அச்சுறுத்துதல் , பயமுறுத்தல் ; மருட்டல் ; இடர் 
லுணர்தலில் பிறர் எண்ணஞ் செயல்களை இயக்குமாற்ற பின் வருநிலை ; தீமை முன்னறிவிப்பு ; தீமை முன்னறிகுறி ; 
லுடையதாகக் கருதப்படும் நினைவலையியக்கம் . 

அச்ச எச்சரிப்பு ; இடர் முன்னெச்சரிப்பு ; ( சட் . ) தகா வன் 
thous and , n . ஆயிரம் ; ஆயிரத்தொகுதி ; 

மிகப்பல ; a . 

முறை அச்சுறுத்து செயல் , உரிமை தாக்கச்சுறுத்து ; பொல் 
ஆயிர எண்ணிக்கையுடைய ; ஆயிரக்கணக்கான ; மிகப் லாங்கச்சுறுத்தல் . 
பலவான ; ( தொ . ) one in a thousand , ஆயிரத்தில் ஒருவர் ; threa ten , U. அச்சுறுத்து ; வன்முறையாகப் பயமுறுத்தல் 
அரும்பண்பாளர் ; அரும்பொருள் ; அரும்பண்பு . 

செய் ; ஊறு நிகழுமென எச்சரிக்கை செய் ; ஒறுக்கப்போவ 
thous andfold , a . ஆயிரமடங்கான ; adv . ஆயிரமடங்காக . தாக அறிவி ; பின்வருவதற்கு அறிகுறியாயிரு , பின்வரவு 
thous and - pound , a . ஆயிரங் கல் எடையுடைய ; ஆயிரம் 

காட்டு ; கேடுபெருகும் போக்குடையதாகத் தோன்று ; ( தொ . ) 
பொன் விலைபிடிக்கிற ; ஆயிரம் பொன் விலைமதிப்புடைய . 

clouds threaten , சூழ்நிலை அச்சுறுத்துகிறது . 
thous andth , 1. ஆயிரமாவது ; ஆயிரமாவர் ; பலவற்றின் threa tening, a . அச்சுறுத்தலான . 
பின்வருவது ; ஆயிரத்திலொரு கூறு ; a . ஆயிரமாவதான ; 

three , n. மூன்று ; மூன்றெனும் எண் ; மூன்றெண்குறி , மூன் 
ஆயிரத்தில் ஒன்றான ; எத்தனையோ பலவற்றிற்குப் பின் 

றிலக்கக்குறி , மூன்றன்தொகுதி ; மூவர் ; இரவு மூன்றுமணி , 
வருகிற . 

பிற்பகல் மூன்றுமணி ; மூன்றெண் சீட்டு ; மூன்றெண் பகடை ; 
thra ldom ; n . அடிமை நிலை . 

மூன்றெண் கெலிப்பு ; a . மூன்று எண்ணிக்கையுடைய ; 
thrall , n . அடிமை , தொழும்பர் ; அடிமை நிலை ; a . அடிமை ( தொ . ) the three R s, அடிப்படைக் கல்வி , படித்தல் - எழுது 
யுற்ற ; U. அடிமைப்படுத்து . 

தல் -கணக்கு ( reading - writing - arithmetic ) ஆகியவை 

சேர்ந்த தொடக்க அறிவுத்தொகுதி ; Three in One , கிறித்தவ 
thrash ,U . விளாசு , புடை ; மோதி மோதி அடி , மீண்டும் மீண்டும் 

சமயக் கடவுண்மை வகையில் மூவொருமைத்திறம் . 
நையப்புடை ; தோற்கடித்தடக்கு ; அடக்கியாளு ; வென்று 
மேம்படு ; கப்பலின் துடுப்பாழி வகையில் நீர்மீது மோதி 

three - deck , a . கப்பல் வகையில் மூன்று தளங்களையுடைய . 
வாரியிறைத்துச் செல் ; கப்பல் வகையில் அலைகள் மீது three - deck er , n . முத்தளக் கப்பல் , துப்பாக்கித் தளவரிசை 
மோது ; கப்பல் வகையில் நீர் கிழித்துச் செல் ; கப்பல் வகையில் கள் மூன்றினையுடைய போர்க்கப்பல் ; முத்தொகுதிப் புதின 
காற்றெதிர்த்துச் செல் ; சூட்டி , கதிரடி ; ( தொ . ) thrash out , ஏடு . 
திரும்பத்திரும்ப ஆய்வு செய்து முடிவுகாண் . 

three - dimen sional , a . முத்திற அளவையுடைய , நீள, அகல 
thrash er , n. சுறா வகை ; நரிச்சுறா ; புடைக்கும் ஆள் ; உயரமுடைய , இடச் சார்பான மூவளவுடைய ; மூவளவைக் 
புடைக்கும் பொறி ; புடைப்பவர் . 

காட்சித்திறமுடைய . 
thrash ing , n . புடைத்தல் , நைய அடித்தல் ; 4. நைய அடிக் three fold , a . மும்மடங்கான ; மும்மடியான ; adv . மும் 
கின்ற ; தாக்குகின்ற ; புடைக்கின்ற . 

மடங்காக ; மும்மடியாக ; மூவடுக்காக . 
thrason ical , a . வீம்படிக்கிற , தற்பெருமை பேசுகிற 

three -foot , a . மூவடி அளவுடைய . 
thread , 11. நூல் ; மென்கம்பியிழை ; சரடு , இழைமுறுக்கு ; three - han ded , a . மூவராலாடப்படுகிற , 
பொன்- வெள்ளிச்சரிகை இழை ; மரையாணியின் திருகிழை ; 

three - lane, n. மூவழிப் பாதை ; a . முக்கவர் சந்தான . 
தையல் மூட்டுவாய் விளிம்பு : கனிப்பொருள் மெல்லூசியிழை ; 
துணியின் நெய்விழை ; இணைக்கும் நுண் இழை ; நாரிழை ; 

three .legged , a . மூன்று கால்களையுடைய ; மூன்று கால் 
துய்யிழை ; இழைபோன்ற பொருள் , ஒருங்கிய பிழம்புரு ; 

களே பயன்படுகிற ; ( தொ . ) three - legged race , இருவர். 
கம்பியாய் இழுக்கப்பட்ட சிம்பு ; தொடர்பற்ற தொங்கல் 

இடைக்காற்கட்டு ஓட்டப்பந்தயம் . 
இழை ; முடிக்காதுவிட்ட செய்தி ; 3. நூலை இழை ; இழையை three - mast er , n . முப்பாய்மரக் கப்பல் . 
ஊடுசெலுத்து ; ஊசிவகையில் நூலை நுழைவி ; உருமணி three - month ly , n . காலாண்டிதழ் . 
களைச் சரட்டில் இழைத்துக் கோத்தி டு ; இழையில் 

three ness , n . மும்மை , மூன்றாயுள்ள நிலை . 
இழைவி ; சங்கிலியின் கண்ணிகளைக் கோத்திணை ; இணைத் 
துச் சேர் ; இடுங்கிய வழியே இழைந்து செல் ; கூட்டத் 

three - pair , n . மூன்றாவது மாடிக்குரிய அறை ; a . மூன்றா 
திடையே நெருக்கி வழியமைத்துக்கொண்டு செல் ; இழை 

வது மாடியிலுள்ள . 
அமைத்து இணை , இழைபொருத்து ; ( தொ . ) gather up the 

three .part , a . முக்கூறுடைய ; ( இசை . ) மூவருக்கான . 
threads , தனித்தனி ஆய்வு முடிவுகளை இணைத்துத் தொடர்பு three - parted , a . முக்கூறுடைய . 


1081 


three - per - cents 


throe 


three .per - cents , n . அரசாங்க முச்சதமானக் கடன்பத்திரம் , 

நூற்றுக்கு மூன்று விழுக்காடு வட்டியுடைய அரசினர் 
கடன் தாள்கள் . 
three - pile, n. வேறுவேறு போக்குடைய மூவடை ஒட்டுப் 
பலகை ; a . மூவிழைப் பூத்தொங்கலையுடைய ; மூவிழை 
யுடைய ; மூவடையடுக்கிய . 
three -piled , a . மூவிழைப் பூத்தொங்கலையுடைய ; மூவடுக்கிய ; 

மூவடுக்குயரமான . 
three - ply , n . மூவிழை அல்லது மும்மடிப்புடையது ; மூவிழை 

ஒட்டுப்பலகை . 
three - point , a . முக்கூட்டிறக்கமுடைய , விமான வகையில் 

இரு சக்கரங்கள் வால்புற உருளை ஆகிய முப்பகுதி மீதும் 
ஒருங்கே ஒரே நேரத்தில் வந்திறங்குகிற ; ( தொ . ) 
three - point landing , முக்கூட்டிறக்கம் ; பிசகற்ற முழு நல் 
லிறக்கம் . 
three - pricker , n . ( இழி. ) முக்கூட்டிறக்கம் , விமான வகை 
யில் இரு சக்கரங்களும் வால்புற உருளையும் ஒரே சமயத்தில் 
நிலம்பட இறங்குதல் ; மிகச் சரியான செய்தி , முதல்தரச் 

செய்தி . 
three - quart er , n . புடை அரைப்புற ஆட்டக்காரர் ; முக்கால் ; 
a . முக்காற் கூறான ; முக்காற்பங்கு எண்ணிக்கையுடைய ; 
வழக்க அளவில் முக்காற் கூறான ; பட வகையில் இடுப்பளவு 
காட்டுகிற ; முக்காற்பங்கு முகங் காட்டுகிற ; adv . முக்காற் 
பங்காக ; முக்காலளவு எண்ணிக்கையுடன் . 
three score, n . அறுபது ; அறுபதாண்டு ; a . அறுபது 
எண்ணிக்கை கொண்ட ; ( தொ . ) threescore and ten , 
எழுபது . 
three .sid ed , a . முப்பக்கமுடைய . 
three some, n . மூவர் தொகுதி ; மூவர்க்குரிய விளையாட்டு ; 

மூவர்க்குரிய நடனம் ; a . மூவர்க்குரிய ; மும்மடியான , மும் 
மடங்கான . 
three - speed , a . ஒலிப்பதிவுத்துறையில் 

மூவிசைக்கும் இயைவுடைய . 
thremmatol ogy , 1. மாவடை மரவடை பயிற்பின வளர்ப்பு 


( உள . ) உணர்வுக் கருநிலை , தூண்டுதல் விளைவுணர்ச்சி புலப் 
படாக் கீழ் எல்லை , உணர்ச்சியைத் தோற்றுவிப்பதற்குத் 
தேவையான நரம்புக்கிளர்ச்சியின் மிகக் குறைந்த அளவுநிலை ; 
threshold rate , புதுத் தொழிலாளர் தொடக்கக் கூலித்தரம் . 
threw , v . throw என்பதன் இறந்தகால வடிவம் . 
thrice , adv . மும்முறை ; மூன்று - தடவை ; மிக உச்ச நிலை 

யாக . 
thrice - blessed , a . மிகத்தெய்விகமான , மிகுதியும் போற்றத் 

தக்க . 
thrice .favoured , a . உச்ச நிலையில் நல்லா தரவு பெற்றுள்ள . 
thrid ace , n . வலிநீக்க மருந்தாகப் பயன்படும் கோசுக்கீரை 

வகையின் கெட்டிச்சாறு . 
thrift , n . செட்டு ; சிக்கன ஆட்சி ; செல்வ ஆக்க நிலை ; 
செல்வ வளம் ; செல்வ நிலை வளர்ச்சி ; ஆதாய ஆக்கத்தொழில்; 
தாவர வகை . 
thrif tily , adv . சிக்கனமாய் , செட்டாக , செல்வ ஆக்கத் 

துடன் . 
thrif tiness , n . சிக்கனமுடைமை ; செல்வ ஆக்கமுடைமை . 
thrift less, a . சிக்கனமற்ற ; ஊதாரித்தனமான ; உருப் 

படாத . 
thrif ty , a . செட்டான ; சிக்கன ஆட்சியுடைய ; முன்னேற்ற 

மான ; செல்வ வளமுடைய ; செல்வ ஆக்கம் தருகிற . 
thrill , n . சிலிர்ப்பு , புளகாங்கித உணர்ச்சி ; கிளர்ச்சி அலை ; 

நரம்புத்துடிப்பதிர்வு ; ( மரு . ) நாடி அசைவதிர்வு ; ( இழி . ) 
உணர்வார்வக் கதை ; ப . சிலிர்ப்பூட்டு ; புளகாங்கிதங்கொள் ; 
உணர்ச்சியதிர்வலை பரப்பு , உணர்வலைக் கிளர்ச்சியுறு ; நாடி 
நரம்புளர்வுறுத்து ; துடிப்பதிர்வுறு ; எழுச்சியூட்டு , கிளர்ச்சி 
யுறுவி ; கிளர்ச்சிகொள் ; உணர்ச்சி வகையில் 

அணு அணு 
வாகப் பரவுதலுறு ; அச்சம் முதலிய உணர்ச்சிகளால் உள 
நடுக்குறு , உள்விதிர்விதிர்ப்புறு . 
thrill er , n . உணர்ச்சியார்வமிக்க கதை ; 

உணர்வார்வ 
நாடகம் . 
thrill ing , a. உணர்ச்சியார்வம் ஊட்டுகிற ; கிளர்ச்சியூட்டு 

கிற ; சிலிர்ப்பூட்டுகிற ; விதிர்விதிர்க்கிற . 
thrips , n . திராட்சைச் செடியரிக்கும் பூச்சி வகை . 
thrive, 0. ஆக்கவளமுறு ; செழித்தோங்கு . 
thriv en , v . thrive என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
thr iving , a . ஆக்கமான ; வளமான ; முன்னேறுகிற . 
throat , 1. மிடறு , தொண்டை ; உணவுக்குழாய் ; குரல்வளை ; 
மூச்சுக்குழல் ; குரல் ; இடுக்கமான பகுதி ; ஆற்றின் பாறை 
யிடைப்பகுதி ; சிற்பப்பகுதியின் அடிப்பள்ளம் ; ( கப் . ) பாய் 
மரக் குறுக்குக் கட்டையடிப்பகுதி ; விமானத் துறையில் ஏவு 
கல இயந்திரத்தின் இடுங்கிய பகுதி ; 3. செலுத்து ; பள்ளஞ் 
செய் ; புகுத்தித் திணி ; ( தொ . ) cut one another s throats , 
ஒற்றுமையின்றித் தம்முள் ஒருவர் குரல்வளையை ஒருவர் 
நெரிப்பவராய் நட ; cut one s own throat , தற்கொலைத் 
திட்டம் மேற்கொள் ; give person the lie in his throat , 
பச்சைப்புளுகு கூறுவதாகக் குற்றஞ்சாட்டு ; lie in one s 
throat , பச்சைப்புளுகு கூறு ; sore throat , தொண்டைக் 
கட்டு , தொண்டை அழற்சி ; thrust down one s throat, திணி ; 
வேண்டாததை வற்புறுத்தி ஏற்கச் செய் . 
throat iness , n . தொண்டை கம்மிய நிலை ; கரகரப்பு . 
throat y, a . தொண்டை கட்டிய ; கரகரப்பான : கனத்த ஆழ் 
குரல் வாய்ந்த ; பெருமிடறுடைய ; தொண்டைச்சதைப் புடைப் 
புடைய ; தொண்டைத்தோல் தொங்கலாகவுள்ள ; ( ஒலி . ) 
மிடற்றியலான , மிடற்றில் ஒலிக்கிற . 
throb , n . துடிப்பு ; நாடியதிர்வு ; கிளர்வதிர்வு ; 

3. துடி , 
அதிர்வுறு ; உள்விதிர்விதிர்ப்புறு . 
throbbling , n . துடிப்பு , அதிர்வடிப்பு ; a . அதிர்வுற்றுத் 

துடிக்கிற ; பதைக்கிற . 
throbb ingly , adv . துடிதுடிப்புடன் ; பதைபதைப்புடன் 
throe , V. ( அரு . ) வேதனைப்படு . 


வாலாயமான 


நூல் . 


thranet ic , threnet ical , a . ஒப்பாரி போன்ற , புலம்புகிற . 
threnod ial , threnod ic, a . ஒப்பாரி சார்ந்த . 
thren odist , 1. ஒப்பாரிக் கவிஞர் . 
thren ody , n. ஒப்பாரி , இழவுநேரப் புலம்பற் பாட்டு . 
thresh , 11. சூட்டடிப்பு ; ப . விளாசு , வீக்கு ; அடித்துத் துவை ; 
மிதித்துத் துவை ; சூட்டடிப்புப் பொறியால் கூலக்கதிர்களைத் 

துவை . 
thresh , 1. கோரைவகைப் புதர்ச்செடி . 
thresh el , 1. சூட்டடிப்புக்கோல் ; சூட்டடிப்புக்கோல் போன்ற 

படைக்கலம் , கவை முட்படை . 
thresh er , n. சூட்டடிப்பவர் ; சூட்டடிப்புக் கோல் ; சூட் 
டடிப்புப் பொறி ; சூட்டடிப்புப் பொறியின் துவைப்புறுப்பு ; 

சுறாவகை , நரிச்சுறா. 
thresh er - shark , n . சுறாவகை , நரிச்சுறா . 
thresh er - whale , 11. திமிங்கிலகிலம் . 
thresh ing , 11. சூட்டடிப்பு . 
thresh ing - floor , 1. சூட்டடிப்புக் களம் , 
thresh ing - machine , n . சூட்டடிப்புப் பொறி . 
thresh ing - mill, n . சூட்டடிப்பு ஆலை . 
thresh old , 11. வாயிற்படி , நுழைவாயிற் படிக்கல் ; நுழை 
வாயில் ; முகப்பு ; தொடக்கம் ; தொடக்க நிலை; கருஉணர்வு 
நிலை , உணர்வு நிலையின் அடி எல்லை ; புறத்தூண்டுதலுக்கான 
அக எதிரீட்டுத் தொடக்கம் ; 1. தொடக்க நிலையிலுள்ள ; 
தொடக்க நிலையான ; விமானத்துறையில் விசையாற்றலின் 
உறுதாழ்மட்டம் ; ( தொ . ) threshhold of consciousness, 

137 


1082 


thrum 


throes 
throes , n . pl . வேதனைத்துடிப்பு ; வயாநோவு , பிரசவ வேதனை ; 

பிறப்புத்துன்பம் . 
thrombos is , n . குருதியுறைவு ; நாடிநாளங்களிற் குருதிக் 

கட்டு . 
throne, n. தவிசு ; அரசு கட்டில் ; சிம்மாசனம் ; போப்பாண் 

டவரின் கோமுறை இருக்கை ; கிறித்தவ திருச்சபைத் தலை 
வர்க்குரிய திருப்பீடம் ; தெய்வங்களின் மூன்றாம் வரிசை ; 
0. அரியணையில் ஏற்று . 
throned , a . தவிசேற்றப்பட்ட ; அரசு கட்டில் ஏறிய ; தவி 

சமர்வுற்ற ; தவிசமர்ந்த . 
throne less , a . அரியணையற்ற . 
throne - room , n. தவிசுக்கூடம் , நாளோலக்கம் . 
throng , n . மொய்திரள் ; திரள்குழுமம் , பொருள்களின் செறி 
தொகுதி ; செறிகுழு , கும்பல் ; நெருங்கிய கூட்டம் , கும்பல் 
நெருக்கடி ; 3. இடங்கொளாது மொய் ; ஆட்கள் வகையில் 
கூடு , குழுமு ; பொருள்கள் வகையில் திரள்வுறு ; கொண்டு 
திணி , சென்று செறி ; கூடிநெருக்கு ; கூட்டமாய்ச்செல் , 
நெருங்குறு ; ( இழி . ) ஆளை நெருக்கு , ஆள்மீது நெருக்கடி 
செய் . 
thro stle , n . பாடுங் குருவி வகை ; நூற்புக்கதிர் , பருத்தி . 

கம்பளம் முதலிய நூற்கும் பொறி . 
thro stle -frame , 1. நூற்புக்கதிர் , பருத்தி கம்பளம் முதலிய 

நூற்கும் பொறி . 
throt tle , n . தொண்டைக்குழி ; குரல்வளை ; இயந்திரத்தில் 
நீராவி செல்லும் வழியைக் கட்டுப்படுத்தும் தடுக்கிதழ் ; 
3. தொண்டையை நெரி ; குரல்வளை நெரித்துத் திக்குமுக் 
காடவை ; கழுத்தை நெரித்துக்கொல்லு ; தடுக்கிதழ் முடுக்கி 
நீராவிப்போக்கைத் தடு , 
throt tle - valve, 1. நீராவியைக் கட்டுப்படுத்தும் தடுக்கிதழ் . 
through , a . முற்றூடான , முழுவதும் ஊடாகச்செல்கிற ; நேர் 
நெட்டூடான , இடைநில்லாது முழுநீளமுஞ் செல்கிற ; நேர் 
குறுக்கூடான , பக்கத்துக்குப் பக்கமாக முழுஅகலமுஞ் செல் 
கிற ; ஊர்தி வகையில் இடைமாறாது நேரே செல்கிற ; இடை 
நில்லாது முழுநீளமுஞ் செல்கிற ; ஊடுருவலான , முழுதும் 
ஊடுருவித் துளைக்கிற ; கடைபோகிய ; முழுதும் முடித்து 
விட்ட ; வேலை தீர்நிலை எய்திய ; adu . ஊடாக , முற்றிலும் 
ஊடுருவலாக ; - நெடுகிலும் , ஒருகோடியிலிருந்து மறுகோடி 
வரையிலும் ; குறுக்கூடாக , ஒருபக்கமிருந்து மறுபக்கம் வரை 
யிலும் ; முழுதூடாக , அடிமுதல் முடிவரை ; இடையூடாக ; 
முழுவதும் ; கடைபோக , இடைநில்லாமல் , இடைநிறுத்தா 
மல் ; நிறைதீர்வு எய்திய நிலையில் ; prep . முழுதூடாக , ஒரு 
கோடியிலிருந்து மறுகோடியளாவி ; குறுக்கூடாக , ஒருபக்க 
மிருந்து மறுபக்கமளாவி ; இடையூடாக , இடைவழியாக , 
வழியாக , மூலமாக ; வாயிலாக ; துணையாக ; கருவியாகக் 
கொண்டு , ஆல் ; காரணமாகக்கொண்டு ; விளைவாக ; விளை 
கேடாக ; ஊடுகடந்து ; முழுதுங் கடந்து ; முழுதுந் தீர்வுற்ற 
நிலை எய்தி ; பொறுப்புத் தீர்நிலையுடன் ; ( தொ . ) all through , 
எங்கும் ; எப்போதும் ; through and through , துருவி 
ஊடுருவி , ஆராய்ந்து ; துருவித்துருவி ; எல்லாப்பகுதியிலும் ; 
எல்லா வகையிலும் . 
through out, adv . எங்கணும் ; எல்லாவகையிலும் ; prep . 

முழுதூடாக ; துருவித்துருவி ; அடியிலிருந்து முடிவுவரை . 
through - put , n. தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட மூலப்பொருள் 

தொகுதி . 
through -stone , n . உந்துகல் , சுவர்கடந்து நீண்டு நிற்குங் 

கல் . 
throve , v . thrive என்பதன் இறந்தகால வடிவம் . 
throw , n . எறிதல் ; வீச்சு ; பகடை எறிவு ; மீன்தூண்டில் 
எறிவு ; எறிபடை எறிவு ; எறிபடை எறி தொலைவு ; எறி 
படை வீச்செல்லை , எறிபடை செல்லக்கூடிய எல்லை ; மற் 
போரில் வீழ்த்தடிப்பு ; மரப்பந்தாட்டத்தில் முறையற்ற பங் 
தெறிவு ; ( மண் . , சுரங் . ) பாறைமடிவு ; ( மண் . , சுரங் . ) 
படிக வீழ்வு ; ( மண் . , சுரங் . ) படிகமீதடைவு ; விரைசுழல் 


இயக்க அமைவு , விரைகழல் இயக்கப் பொறி ; V. எறி ; பழி 
வகையில் மேற்சுமத்து ; பந்து எறி ; மற்போரில் கீழே 
வீழ்த்து ; குதிரை வகையில் எகிறித் தள்ளிவிடு ; ஆடையை 
அசட்டையாக மேலிடு ; பாம்பு வகையில் தோலுரி ; முயல் 
வகையில் குட்டி போடு ; புறாவகையில் குஞ்சுபொரி ; பகடை 
எறிந்தாடு ; பட்டிழை முறுக்கிக்கட்டு ; பானையைச் சக்கரத்தில் 
வனை ; பார்வை வகையில் விரைந்து செலுத்து , உறுப்புக்கள் 
வகையில் விரைந்து திருப்பு ; விரைந்து நீட்டு ; பந்தயம் முத 
லியவற்றில் வேண்டுமென்றே இழப்பை வருவித்துக்கொள் ; 
வலிப்பு நோய் வகையில் எய்தப்பெறு ; ( இழி . ) மார்பு வகை 
யில் மூச்சிழுத்து விரித்து நிமிர்வாக நில் ; ( இழி . ) விருந்து 
வகையில் வழங்கு ; ( தொ . ) a stone s throw , கல்லெறி தொலை , 
சிறுதொலை ; throw away , கைதுற ; தொலைத்தழி ; throw 
back , மூலமரபின் பண்புக்குப் பின்னிடைவுறு ; throw cold 
water on , ஆர்வமிழக்கச் செய் ; ஊக்கங் கெடு ; throw down 
the glove , மற்போருக்கு அழை , போரழைப்பு விடு ; throw 
dust in one s eyes, throw dust in the eyes of , ooo goofio 
மண்தூவு ; மோசடியால் ஏமாற்று ; throw good money 
after bad ,, இழப்பைச் சரிசெய்யப் பேரிழப்பு று ; 
throw in , throw into the bargain , மிகையாக வழங்கு , மிகு 
விலையின்றிப் பேரத்தினோடு சேர்த்தளி ; மிகையாகச் சேர் ; 
கேட்காமலே சேர்த்துக்கொடு ; throw in a word , இடை 
யிட்டுச்சொல்லு ; தற்செயலாக இடையிட்டுச் செய்தியுரை ; 
throw in one s lot with , இன்பதுன்பங்களில் பங்குகொள் ; 
துணிந்திறங்கு ; throw light on the matter , சிக்கலறுக்கும் 
புது விளக்கம் அளி ; விளக்க உதவு ; throw off , ஒழி ; 
தொலை ; நீக்கு ; throw one a kiss , வழியனுப்பு முறையில் 
கையில் முத்தமிட்டு அக் கையை வீசிக்காட்டு ; throw one & 
rope , அமிழ்பவனுக்குக் கயிற்றை எறிந்து உதவு ; உற்றிடத் 
துதவு ; throw oneself into , முனைப்பாக ஈடுபடு ; throw 
oneself on , throw oneself upon , மனமார நம்பியடை ; நம்பி 
யிரு ; முழுவலிமையுடன் தாக்கு ; throw one s eye up . 
உறுத்து மேலே பார் ; throw open , விரிவாகத் திற ; எல் 
லோர்க்குந் திறந்து வை ; throw out , வெளியே வீசி எறி ; 
நீக்கு ; தள்ளி வை ; விரிவுக்கூறாகக் கட்டு ; பாலத்துறை 
யாகக் கட்டு ; பெருங்கட்டுமானமாக எழுப்பு ; வெளியிடு ; 
கருத்துத்தெரிவி ; சாட்டியுரை ; சட்டமன்றத்தில் சட்டப் 
பகர்ப்பை ஏற்காது மறுத்துவிடு ; சொல் - செயல் - தவறு 
ஆகியவற்றிலிருந்து கவனம் மாற்று ; மரப்பந்தாட்டத்தில் 
எறிந்து பந்தடிப்போனைப் புறத்தாக்கு ; throw over , கை 
விடு ; உதறித் தள்ளிவிடு , உறவு துறந்துவிடு ; பொறுப்பு 
எறிந்துவிடு ; throw over board , கழித்துத்தள்ளு ; எறிந்து 
விடு ; துறந்துவிடு ; throw up , மடக்குக்கதவுகளை உயர்த் 
தித் திற ; திற ; கைகள் வகையில் தூக்கு ; வேலை கைதுறந்து 
விடு ; வாந்தியெடு ; throw up the sponge , மற்போரில் 
தோல்வியை ஒப்புக்கொள் ; எதிர்ப்பைவிட்டுப் பணிந்துவிடு . 
throw - away , n . இலவசத் துண்டுவிளம்பரம் ; இலவசத் 

துண்டுவிளம்பர ஏடு ; பத்திரிகைத்துறைச் செய்தி வெளியீடு . 
throw -back , n . மரபு மூலப் பின்னெறிவு , மூலமரபின் பண் 

புக்குப் பின்னிடைதல் ; மரபுமூலப் பின்னெறிவுச் செய்தி . 
throw - down , n . நாட்டுவெடி , பட்டாசு , 

வீட்டிலேயே 
கையாற் செய்யப்படும் விளையாட்டு எறிவெடி . 
throw er , 1 , எறிபவர் . 
throw ing , n . எறிவு ; a . எறிகிற . 
throw ing -table , n . குயவர் சக்கரம் . - 
thrown , v . throw என்பதன் முடிவெச்சம் . 
thrown - out , n . வேண்டாப்பொருள் எறிவு ; வேண்டாது 

எறிந்த பொருள் . 
thrown - silk , n . பட்டு முறுக்கிழை . 
throw - off , n . வேட்டைத்தொடக்கம் ; பந்தயத்தொடக்கம் . 
throw ster , 1. பட்டிழை முறுக்குபவர் . 
thrum , n . பாவிழைத் தொங்கல் விளிம்பு , பாவு வெட்டி 
யெடுக்கப்பட்ட பிறகு தறியிலிருக்கிற நூல் தொங்கல் ; 
பாவிழைத் தொங்கல் நூல் ; விடுநூல் , உதிரி இழை ; உதிரி - 


1083 


thrum 


thunderingly 


இழைக்குஞ்சம் ; இழை நுனிப் பகுதி ; துரட்டு இழைத் 
துணுக்கு ; கழிவுநூல் ; நூல் கழிவு ; 3. கழிக்கப்பட்ட நூல் 
கொண்டு ஆக்கு ; கழிவுநூல்கொண்டு ஓரமிடு ; நூல் கழிவி 
னால் பொதிவுசெய் . 
thrum , n . திறமையற்ற யாழ்நாண்தெறிப்பு ; சலிப்பூட்டும் 
இசை நரம்புளர்வு ; தட்டுக்கொட்டுத் தாளம் , சோம்பேறித் 
தனமான விரற்கொட்டு ; தட்டுக்கொட்டுத் தாள ஒலி ; இசை 
நாண் தெறிப்பொலி ; V. திறமையற்ற வகையில் இசைநாண் 
தெறி ; சலிப்பூட்டும் வகையில் யாழ் நரம்புளர் ; வேலை 
யின்றி மேசைமீது விரல் கொட்டிக்கொண்டிரு , தட்டுக் 
கொட்டுத் தாளமிடு ; இசைநாண் தெறிப்பொலி செய் ; 
தட்டுக்கொட்டுத் தாள ஒலி எழுப்பு . 
thrumm y , a . பாவிழைத் தொங்கலாலான ; கழிவு நூல் 

போன்ற ; தளர் தொங்கலிழை போன்ற . 
thrush , 1. பாடும் பறவை வகை . 
thrush , 1 . சள்ளை நோய் , குழந்தைகளுக்கு வாயிலுங் கழுத் 
திலும் வரும் மென்புடைப்புநோய் வகை ; புரவிநோய் வகை , 
குதிரைக்காலடி நடுவிலுள்ள தொய்வுப் பொருளின் வீக்கம் . 
thrust, n . நெக்கித் தள்ளுகை ; உந்துகை ; துருத்தி நீட்டுகை ; 
குத்தித் தாக்குகை ; தள்ளுவிசை ; நெக்காற்றல் ; ( படை . ) 
பகை அணி ஊடுருவு முயற்சி ; நாட்டு மீச்செலவு முயற்சி ; 
வலிந்த படைக்கலக் கூர்முனைத்தாக்கு ; இடிப்புரை , குத்துரை , 
சொட்டுரை ; விமான உந்துவிசை ; ( க - க . ) பாரப் புடைவிசை , 
தாக்கு விசைப்பு , கட்டுமானக் கூறுகள் ஒன்றன்மீது ஒன்றன் 
பளுச்சென்று தாக்கும் விசை ; பாரவிசை , சுரங்கத்தூண்கள் 
மேற்பளுத் தாங்காது நொறுங்குதல் ; உந்துவிசை வானெறித் 
துறையில் ஏவுகலத்தினை முன்னோக்கி உந்தும் இயந்திரவிசை; 
U. நெக்கித் தள்ளு ; திடுமென உந்தித் தள்ளு , குத்து ; திடு 
மெனக் குத்தி ஊடுருவு ; தள்ளிக்கொண்டு செல் ; முந்திக் 
கொண்டிரு , முந்திக்கொண்டு செல் ; புகுத்து ; தகாமுறைத் 
தலையீடு உண்டுபண்ணு ; புகு ; தகாத் தலையீடுசெய் ; வலிந்து 
உட்செலுத்து ; வலிந்து உட்செல் ; ( தொ . ) home thrust , 
சரியான குத்து ; ஒருவர் மனத்தில் சுறுக்கெனத் தைக்கிற 
சொட்டுரை . 
thrust -block , n . குழைமுட்டு , சுழல் பொறிகளில் சுழலச்சின் 
முனையழுத்தத்தைத் தாங்குவதற்கான குழைகுண்டு அடி 
முட்டு , 
thrust er , n . நெக்குபவர் ; தள்ளுவது ; உந்தித் தள்ளிக் 
கொண்டு செல்பவர் ; தலையிடுபவர் , இடையே குறுக்கிடு 
பவர் ; முந்து இடக்காளர் , நெருக்கியடித்துக்கொண்டு முந்து 
வதனால் மற்றவர்களுக்கோ வேட்டைநாய்களுக்கோ இடர் 
விளைக்கும் நரிவேட்டைக்காரர் . 
thrust - hoe, n . மண்கோரி , உந்தித் தள்ளிச் செயற்படுத்தப் 

படும் மண்கிளறு கருவி . 
thud , n . மெத்தொலி , மென் பொருள் வீழ் ஒலி ; 3. மெத் 

தொலி செய் ; மெத்தொலியுடன் விழு . 
thug , ( இ . ) 1. கொள்ளைக்காரர் ; முற்கால இந்தியக் கொள்ளைக் 

கூட்டத்தினர் ; கழுத்தறுப்பாளர் , வழிப்பறியர் ; போக்கிரி , 
thugg ee , thugg ery , thugg ism , ( இ . ) n . வழிப்பறிக் 

கொள்ளை . 
thu lia , n. வடமகை , வடமம் என்ற உலோகத் தனிம வகை 

யின் உயிரகை . 
thu lite , 11. நார்வே நாட்டிற் காணப்படுஞ் சாய்சதுர மணி 

உருவமுடைய தனிமப்பொருள் . 
thu lium , 1 , வடமம் , உலோகத்தனிம வகை , 
thumb , n . கட்டைவிரல் , கைப் பெருவிரல் ; விலங்குகளின் 
கட்டைவிரல் ; V. பெருவிரலாற் கையாண்டு தேய் அல்லது 
அழுக்காக்கு ; கட்டைவிரல்படக் கையாளு ; 

கட்டைவிரல் 
பட்டுத் தேய்வுறுத்து ; ஏட்டைக் கட்டை விரல் படுதலால் 
அழுக்காக்கு ; கட்டைவிரலால் மாசுபடுத்து ; பெருவிரலால் 
தொடு; பெருவிரல் தொட்டுக் கையாளு ; பெருவிரல் அழுத்து , 
ஆபாசமாகக் கையாளு ; கருத்து முனைப்பாக வாசி ; பெரு 
விரலால் சைகை செய் ; இசைப்பெட்டியின் விரற்கட்டைகளை 


நயமின்றிக் கையாளு ; அருவருப்பாக இசைமிழற்று ; ( தொ . ) 
bite one s thumb , பழிவாங்குவதாக அச்சுறுத்துங் குறி 
காட்டு ; by rule of thumb , கோட்பாட்டளவின தாயிராமல் , 
அனுபவ முறையை அடிப்படையாகக் கொண்டு ; have one s 
fingers all thumbs, அருவருப்பாகச் செயலாற்று , நயமின்றிக் 
கையாளு ; keep one s thumb on , மறை கா ; மறை செய் 
தியை வெளியிடாதிரு ; under one s thumb , ஒருவரது ஆதிக் 
கத்தின்கீழ் . 
thumb - blue, n . சிறு கட்டிவடிவ நீலச்சாயம் . 
thumbed , a . பெருவிரலினையுடைய ; பெருவிரல் தடம்பட்ட ; 

கைபட்டுத் தேய்வுற்ற . 
thumb -index, ஏட்டோரக் கைத்தடவரிசை . 
thumb less , a . பெருவிரலற்ற . 
thumb ling, n . குள்ளன் . 
thumb - nut , n . திருகுமரை . 
thumb .piece , n . பெருவிரலாலழுத்தத்தக்க குமிழ் ; பெரு 

விரல் வைக்க இடந்தருங் கூறு . 
thumb pot , n . சிறு பூக்குடுவை . 
thumb - print , n . துப்பு அறியப் பயன்படும் பெருவிரற் 

சுவடு , ஆள் இனமறியப் பயன்படுத்தப்படும் பெருவிரல் 
அடையாளம் . 
thumb screw , n . விரற்கழு , பெருவிரற் கிட்டி , கைப்பெரு 

விரல்களை நசுக்கிச் சித்திரவதை செய்யும் முற்காலக் கருவி , 
thumb -tack , n . ஓவியர் குத்தூசி , ஓவியத்தாளைப் பட்டியில் 

குத்திவைப்பதற்கான ஊசி . 
thumb y , a . பெருவிரல் அடையாளத்தால் அழுக்குற்ற ; 
பெருவிரல்போன்ற ; அருவருப்பான தோற்றமுடைய ; ஆபாச 

மாக நடந்துகொள்கிற ; அருவருப்பாக இயங்குகிற . 
thumm im , n . வாய்மொழித் தாயித்து உரு , குறி சொல்வதற் 

குப் பயன்படும்படி யூத உயர் மதகுரு மார்பணியில் வைத் 
திருந்த இரு தாயித்துருக்களுள் ஒன்று ; ( தொ . ) thummim 

and urim , வாய்மொழித் தாயித்துருவிணை . 
thump , n . பேரடி , பலத்த அடி ; 3. மொத்து , நையப்புடை . 
thum per , n . செம்மையாக அடிப்பவர் ; பலமாக மொத்து 

வது . 
thump ing , n . மொத்துதல் ; a . மிகப்பெரிய . 
thun der , n . இடியோசை ; இடியேறு ; பேரொலி ; 3. இடி , 
இடியொலி முழக்கு ; பெருமுழக்கஞ் செய் ; உரக்க அடித்துச் 
சூளுரை . 
thun der - and - light ning , n . ஒண்ணிறத் திண்சாம்பர் 

வண்ண ஆடை ; a . ஒண்ணிற வண்ணங்கள் வாய்ந்த . 
thun derbolt , 11. இடியேறு ; மின்னலின் கருக்கூறு எனக் 
கருதப்படுங் கோல் ; தீமின் கல் , இடிவீழ்வெச்சம் எனக் 
கருதப்பட்ட பாறைவகை ; கடுந் தெறுமொழி ; பயங்கர . 
சாபம் . 
thun derclap , 11. இடிமுழக்கம் ; இடி முழக்கமொத்த செய்தி ; 

எதிர்பாராப் பயங்கர நிகழ்ச்சி ; திடீர்ப்பேரிடர் . 
thun dercloud , n . மின்செறிமுகில் , மின் இடிமேகம் . 
thun derer " , n . உரக்க அச்சுறுத்திப் பேசுபவர் . 
Thun derer , 1. ஜூபிடர் (Jupiter) என்னும் பண்டை 
ரோமரின் பெருந்தெய்வம் ; ( பே - வ . ) டைம்ஸ் (the Times ) 
என்னும் செய்தித்தாள் . 
thun dering , n . இடிமுழக்கம் ; a . இடி இடிக்கிற ; இடி முழக் 
கஞ் செய்கிற , இடியோசைபோன்ற ஒலி வெளிப்படுத்துகிற ; 
( பே - வ . ) வழக்கத்திற்கு மாறான ; குறிப்பிடத்தக்க , தனிச் 
சிறப்புக்குரிய , தனிப்பட்ட ; உறுதியான , தெளிவான ; adu . 
வழக்கத்திற்கு மாறாக ; குறிப்பிடத்தக்கதாக , தனிச்சிறப்புக் 
குரியதாக , தனிப்பட்டதாக ; உறுதிப்பாடாக . 
thun deringly , adu . இடி முழக்கமாக ; ஓங்கு முழக்கத் 
துடன் ; கோபாவேசத்துடன் ; ஆர்ப்பாட்டமாக ; மிக 
உரத்து . 


1084 


tickle 


thunderjet 
thun der - jet , n . கொரியா நாட்டுப் போரில் வழங்கப்பெற்ற 

அமெரிக்க பீற்றுவிமான வகை . 
thun derless , a . இடியற்ற ; இடியாத . 
thun derous , a . இடியோசை போன்ற ; பேரச்சந் தருகிற . 
thun der- peal , n . இடி முழக்கம் , இடியதிர்வு . 
thun ders , n . pl . பெருங் கண்டனம் , இடித்துரை , அச்சுறுத் 

தல்கள் . 
thun der - shower , 11. இடிமழை . 
thun derstorm , n . இடிமின் புயல் . 
thun derstrike, 3. இடிபோற் சென்று மோது . 
thun der - stroke , n . இடிவீச்சு . 
thun derstruck , a . இடியேறுண்ட ; திகைப்படைந்த . 
thun dery , a . இடியுடன் கூடிய ; இடியோசை குறித்துக் 

காட்டுகிற . 
thur ible , 11. தூபக்கலம் , நறும்புகைக் குடுவை , குங்கிலியக் 

கலயம் . 
thur ifer , 1. தூபக்கலமேந்தி . 
thurif erous , a . நறுமணப்புகை தருகிற . 
thurifica tion , n. நறும்புகையூட்டு , 
Thurs day , 1. வியாழக்கிழமை ; ( தொ . ) Holy Thursday , 

திரு வியாழன் , இயேசுநாதர் . ஆவி நீத்த நாளாகிய புது 
வெள்ளிக்கிழமைக்கு முந்திய வியாழக்கிழமை ; இயேசு 
நாதரின் விண்ணேற்ற நாள் ; Maundy Thursday , ஈஸ்டர் 
விழாவிற்கு முந்திய வியாழக்கிழமை . 
thus , adu . இப்படி , இவ்வாறு , இவ்வகையாக ; குறிப்பிட்ட 
முறையில் ; குறிப்பிடப்படவிருக்கும் முறையில் ; இதற்கு 
இயைய ; கூறியாங்கு ; இதனால் ; இதன் விளைவாக ; இதன் 
படி ; ( தொ . ) thus far , இந்த எல்லைவரை ; thus much , இந்த 
அளவுக்கு . 
thus ness, n, ( பே - வ . ) இவ்விதமாயிருக்கும் நிலை. 
thwack , n . - தடியடி ; மொத்துகை ; 5. மொத்து , தட்டை 
யான பொருளால் தட்டு . 
thwack er , n . மொத்துபவர் ; மொத்துகட்டை . 
thwack ing, n. மொத்துகை ; a . மொத்துகிற ; மொத்துவ 

தற்குப் பயன்படுகிற . 
thwaite, n. ( அரு. ) புது வன்னிலம் , திருத்திய கரம்பு நிலம் . 
thwart , n. ஏமாற்றம் , குலைவு ; - தடை ; படகின் குறுக்கு 
விசிப்பலகை ; a . ( பழ . ) குறுக்கான ; 3. செயல்குலைவி , தடை 
செய் ; விருப்பங்கெடு ; ஆர்வங் குலை ; ads . ( பழ . ) குறுக்காக , 
மூலைவாட்டாக ; prep . ( பழ . ) குறுக்காக , கடந்து , மூலை 
வாட்டாக . 
thwart ingly ,-adu. ஏறுமாறாக , குலைக்கும் முறையில் . 
thwart -ship , a. கப்பலின் குறுக்காகவுள்ள . 
• thwart -ships, adv. கப்பலின் குறுக்காக . 
thy , pron . ( பழ . ) உன்னுடைய , உனது , உன் . 
thyl acine , 71. ஓநாய் வகை . 
thyme , n. நறுமணக் கறியிலைச் செடியின வகை . 
thym ol , 11. ஆற்றல்மிக்க நச்சரிவகை . 
thym us, thymus gland, 11. ( உள். ) கழுத்துக் கணையச் 

சுரப்பி ; pl. thym i . 
thym y , a . நறுமணச் செடிவகை போன்ற ; நறுமணச் செடி 

வகை மலிந்துள்ள ; நறுமணமுடைய . 
thyr oid , 1. ( உள் . , வில . ) கேடயச் சுரப்பி , கழுத்திலுள்ள 
நாளமற்ற சுரப்பி ; சங்குவளைக் குருத்தெலும்பு , குரல்வளை 
யின் முக்கிய குருத்தெலும்பு ; விலங்குக்கேடயச் சுரப்பிச்சத்து 
மருந்து ; a . கேடய வடிவமுள்ள ; குரல்வளைக் குருத்தெலும் 
புடன் தொடர்புடைய ; கேடயவடிவக் குறிகள் நிரம்பிய ; 
( தொ . ) thyroid body, thyroid gland, கேடயச் சுரப்பி : 
விலங்குக் கேடயச் சுரப்பிச்சத்து மருந்து ; thyroid cartilage , 
சங்குவளைக் குருத்தெலும்பு . 


thyrotroph in , n . கேடயச்சுரப்பி ஊக்கும் நன்மருந்து . 
thyrs us , 1. மணிக்கோல் , கிரேக்க பாக்கஸ் ( Bocchus ) என்ற 

தெய்வம் கையில் ஏந்தியுள்ள ஒப்பனைக்கோல் ; pl . thyrs i . 
thyself , pron . ( பழ . ) நீயே ; உன்னையே ; உனக்கே . 
ti , n . உண்ணுங் கிழங்கினையுடைய மரவகை . 
tiar a , n . பாரசிக நாட்டு மன்னர் மணிமுடிப்பாகை ; பாரசிகப் 
பெருமக்கள் சாய்முடிப்பாகை ; போப்பாண்டவரின் முக் 
குவட்டுக் குவிமணிமுடி ; போப்பாண்டவர் பதவி . 
tiar a d , a . தலைப்பாகை அணிந்துள்ள . 
tib ia , 1. ( உள் . ) முன்கால் எலும்பு ; பூச்சிகள் காலின் நான் 
காவது மூட்டு ; சமைத்த கோழிக்காலின் கீழ் மூட்டு ; pl . 
tib iae . 
tib ione , 1. எலும்புருக்கிநோய்க்கெதிராகப் பயன்படும் . 

மருந்துச்சரக்கு . 
tic , 11. முகச்சுரிப்பு வலி , முகத்தசைகளின் இசிப்புநோய் . 
ticc a , ( இ . ) a . ஒப்பந்தத்தில் அமர்த்திக்கொள்ளப்பட்ட , வாட 

கைக்கு எடுக்கப்பட்ட . 
tice , 1. குப்புறுபந்து , மரப்பந்தாட்ட வகையில் மட்டைக்காரர் 

நிற்குமிடத்துக்கு அடுத்து முன் விழும்படி வீசப்பட்ட பந்து . 
tick1 n . டிக் டிக் என்ற மணிப்பொறியின் ஒலி ; ( பே - வ :) 
நொடி , இமைப்பொழுது ; ஓட்டப்பந்தயத் தரகரின் கைச் 
சைகை ; புட்குறி , பட்டியல் இனங்களைச் சரிபார்த்ததற்கடை 
யாளமான சிறு கோட்டுக்குறி ; 3 , மணிப்பொறி வகையில் 
டிக்டிக் என்ற ஒலி செய் ; சரிபார்த்ததற்கடையாளமாகச் 
சிறு புட்குறியிடு ; ( தொ .) in two ticks, கணப்பொழுதில் ; 
tick off , சரிபார்த்ததற்கடையாளமாகப் புட்குறியிட்டுச் செல் ; 
( இழி . ) குற்றங்கூறு , அதட்டு ; tick over , இயக்க இணைப்புப் 
பிரி , உள்வெப்பாலை வகையில் சக்கர நெம்புகோல் இணைப்புப் 
பிரிக்கப்பட்டு மெதுவாக இயங்கு . 
tick , 1. உண்ணி , நாய் - ஆடுமாடுகளைப் பற்றியுள்ள நச்சு 


ஈ வகை . 


tick , n . உறை , படுக்கை - மெத்தை - முதலியவற்றின் புறப் 

பொதிவுத்துணி ; முரட்டு உறைத்துணி வகை . 
tick , n . ( பே - வ .) நாணயக்கடன் ; ப . கடன்கொடு ; கடன் 

பொறுப்பில் வாங்கு ; கடன் பொறுப்பில் விற்பனை செய் . 
tick er , n . டிக் ஒலி செய்யும் பொருள் ; ( பே - வ . ) கைக் 

கடிகாரம் ; தந்திப் பதிவுநாடா ; நெஞ்சுப்பை . 
tick et , n . பயணச்சீட்டு ; நுழைவுச்சீட்டு ; இசைவுச்சீட்டு ; 
உரிமைச் சீட்டு ; விலைக்குறிப்புச் சீட்டு; ( படை . , இழி. ) பணி 
நீக்கம் ; வாடகையிட அறிவிப்பு அட்டை ; கட்சி வேட்பாளர் 
களின் பட்டியல் ; கட்சிக் கோட்பாடுகள் ; ( பே - வ . ) சரியான 
உருப்படி , சரியான செய்தி ; 3. விலைச்சீட்டை யிணை , விற் 
பனைக்கான பொருள் மீது பெயர் - விலை முதலியவை குறிக்கப் 
பெற்றுள்ள தாள் நறுக்கு ஒட்டு ; ( தொ . ) straight ticket , 
ஒரே அரசியற் கட்சி வேட்பாளர் . 
tick et - day , n . சீட்டு நாள் , பங்குமாற்றுத்துறை வகையில் 
இரண்டு வாரத்திற்கொருமுறை 

கணக்குத் தீர்க்கப்படும் .. 
நாளுக்கு முந்திய நாள் . 
tick et - night , 11. குறிக்கொள் காட்சியிரவு , விற்ற நுழைவுச் 
சீட்டுகளின் எண்ணிக்கைக்குத் தக்கவாறு அவரவர் வரவு 
பங்கிட்டுக்கொள்ளும் ஏற்பாடுடைய நாடகம் நடக்கும் இரவு . 
tick et - of -leave , a . சிறைப்புற உரிமையுடைய , தண்டனைக் 
காலம் முடிவடைவதற்கு முன் சில கட்டுப்பாடுகளுடன் 
செல்லும் உரிமையுடைய . 
tick et - porter , n . பட்டயச் சுமைக்கூலியர் . 
tick ing , n . முரட்டு மெத்தை உறைத்துணி . 
tic kle , n . அக்குளுப்பு , மெய்க்கூச்ச உணர்ச்சி ; மரப்பந்தாட் 
டத்தில் பந்து மட்டை உராய்வு ; 10. அக்குளுத்தல் செய் , 
மெய்க்கூச்சமுண்டாக்கு , நரம்புக்கிளர்ச்சியும் நகைப்பும் 
தோன்றும்படியாக இலேசாகத் தொடு ; அக்குளுப்பு உணர்ச்சி 
பெறு ; இதமாக உணர்ச்சி கிளறிவிடு , வேடிக்கை காட்டு , 
பொழுதுபோக்காக மகிழச் செய் ; மீன் வகையைக் கையினாற் 


A. 


பிடி , 


1085 


tickler 


tiger 


tick ler , i . அக்குளுப்பவர் ; கூச்சமுண்டாக்குவது ; திகைப் 
பூட்டுகிற செய்தி ; நுண் கடா , நுட்ப நுணுக்கம் வாய்ந்த 
பிரச்சினை ; இறகுத் தூரிகை . 
tick lish , a . எளிதிற் கூச்சம் உண்டுபண்ணுகிற ; எளிதில் 
அக்குளுப்புக்கு ஆளாகிற ; அக்குளுப்பு வகையில் கூருணர் 
வுடைய ; அருநுட்பம் வாய்ந்த , நுட்ப நுணுக்கமான , கவன 
மாகக் கையாள வேண்டிய . 
tick -tack , n . நாடியடிப்பு , இருதயத் துடிப்பு . 
tick - tick , n . குழந்தை வழக்கில் கைக்கடிகாரம் . 
ticpolong a , n . புள்ளி விரியன் , கொடு நச்சுப் பாம்பு வகை . 
tid al , a . வேலை ஏற்ற இறக்கஞ் சார்ந்த ; வேலை ஏற்ற இறக் 
கத்தினைப் பொறுத்து உண்டான ; வேலை ஏற்ற இறக்கத்தினால் 
இயக்கப்படுகிற ; ஏற்ற இறக்கமுடைய , பொங்குதலும் வடி 
தலும் உடைய ; ( தொ . ) tidal sir , மூசுயிர்ப்பு வளி , உயிர்ப் 
பின்போது உயிர்ப்பீரலின் உள்நோக்கியும் புறநாடியும் போய் 
வரும் வளி ; tidal basin , வேலை ஏற்ற இறக்கங்களால் பாதிக் 
கப்படும் உட்கரைத் துறைமுகம் ; tidal dock , வேலை ஏற்ற 
இறக்கங்களுக்குட்பட்ட நாவாய்க்குறடு ; tidal river , முகத் 
துவாரத்திலிருந்து சிறிது தொலைவரையில் கடல் ஓதங்களால் 
பாதிக்கப்படுகிற ஆறு ; tidal wave , கடலோதம் , நிலவுலகு 
சூழ் வேலை ஏற்ற இறக்க அலைச்சுழற்சி ; மாபேரலை ; நில 
அதிர்வுப்பேரலை ; பொங்குணர்ச்சிக் கொந்தளிப்பு . 
tidd ler , n . குழந்தை வழக்கில் சிறு முள் மீன் வகை . 
tidd ly - winks , n . வட்டுச் சுண்டாட்டம் , மேசையின் நடுவி 
லுள்ள தட்டத்தில் விழும்படி சிறுவட்டச் சில்லுகள் விரலினாற் 
சுண்டி யெறியப்படும் ஆட்டவகை . 
tide , 11. வேலை அலைவு , வேலை ஏற்ற இறக்கம் ; பொங்கோதம் , 
வீங்கு நீர்வேலி ; பருவம் ; தறுவாய் ; வாய்ப்பு ; செவ்வி , 
வாய்ப்பு வேளை ; விழா ; காலம் ; ஒழுக்கு ; நீரோட்டம் ; 
( செய் . ) வெள்ளம் ; ( செய் . ) ஆறு ; ( செய் . ) கடல் ; 3. வேலை 
அலைவில் அலைவுறு ; வேலை அலைவின் போக்கிற் செல் ; வேலை 
அலைவியக்கத்தோடு துறைமுகத்தின் உள்ளும் புறம்புஞ் செல் ; 
வேலை அலைவுமூலஞ் செயலாற்று ; 

வேலை அலைவைப் 
பயன்படுத்திக்கொண்டு காரியமாற்று ; வேலை அலைவெனப் 
பாய் ; வேலை அலைவெனக் கொண்டுசெல் ; வேலை அலைவைப் 
பயன்படுத்தி வழிதொடர் ; இடக்குகளைக் கடந்து செல் ; 
ஏறிக் கடந்துசெல் , கடந்து சமாளித்து வெற்றிகொள் ; ( தொ . ) 
high tide , வேலை ஏற்றம் , அலையெழுந்து முன்னேறுங் கடல் 
வெள்ளம் ; low tide , வேலை இறக்கம் ; meteorological tide , 
காற்று இயக்கங் காரணமான வேலை ஏற்ற இறக்கங்கள் ; 
tide over , இடக்குகள் வகையில் கடந்துசெல் ; கடந்து சமா 
ளித்து . வெற்றி பெறு ; work double tides , இராப்பகலாக 
வேலை செய் . 
tide gate , 1. வேலை மதகுவாய் . 
tide less , a . வேலையலைவற்ற . 
tide - lock , n . வெள்ளப்பூட்டமைவு . 
tide - rip , tide -rips , n . வேலைநீர் அமளி , எதிரெதிர் வேலை 

அலைவு , நீரோட்டங்களினால் தோன்றும் கடல் கொந்தளிப்பு 
நிலை . 
tides man , n . துறைமுகச் சுங்கக்காவலர் , துறைமுகக் கப்பல் 

களிற் சென்று சுங்கம் பிரிப்பவர் . 
tide -table, n . வேலை அலைவுக்கால அட்டவணை , 
tide .waiter , 11. துறைமுகச் சுங்கக் கப்பல்துறை காவலர் , 
துறைமுகத்திற்கு வந்ததும் சுங்க விதிகளை நடைமுறைப் 
படுத்துவதற்காகக் கப்பலில் ஏறும் சுங்க அலுவலர் . 
tide - way , n . வேலை அலைவு நெறிக்கால் . 
tid ings , n . pl . செய்தி , செய்தி விவரம் . 
tidol ogy , n . வேலை அலைவாய்வு நூல் . 
tid y , n . சாய்மான அணியுறை , நாற்காலிச் சாய்வக ஒப்பனை 
யுறை ; தும்புக்கலம் ; a . துப்புரவான ; விருத்தியான ; 
நேர்த்தியான ; செப்பமிக்க ; செந்நலஞ் சான்ற ; ஒழுங்கமைதி 
வாய்ந்த ; சீரமைவான தோற்றமுடைய ; மட்டியல் 
முடைய ; 

மட்டான உடல் நலமுடைய ; அப்பழுக்கற்ற ; 


தோற்ற வகையில் செஞ்சீரான ; ஆடை வகையில் சீரொழுங் 
கான ; அறை வகையில் தூய்மைப்பாடான ; பழக்கவழக்க 
வகையில் திருந்திய ; நடைவகையில் நல்லாக்கமான ; ஆள் 
வகையில் நடையுடை தோற்ற அமை குன்றாத ; 3. துப்புர 
வாக்கு ; சீராக்கு ; திருந்த அமைவி ; 

அமைவி ; சீர்திருத்தியமை ; 
செப்பஞ் செய் ; ( தொ . ) street tidy , குப்பைத்தொட்டி . 
tie, 11. கட்டு ; தளை ; இணைப்பு , பிணைப்பு ; முடிச்சு ; கட்டும் 
பாணி ; பிணைக்கும் பொருள் ; கயிறு ; சங்கிலி ; கட்டுக் 
கோப்புக்கூறு ; இணைப்புக்கோல் ; பிணைப்புத் தண்டு ; வரிக் 
கை , வாரிகளை இணைக்கும் ஊடுசட்டம் ; தண்டவாளப் படு 
கைக் கட்டை , கழுத்துக்கச்சை ; கழுத்து மணிக்கட்டு ; பாசத் 
தளை ; பாசக்கடப்பாடு ; பாசக் கட்டுப்பாடு ; பாசத்தடை ; 
ஆட்டப் போட்டிச் சமநிலை ; இருதிறக் கெலிப்புச் சமநிலை ; 
பெருங்குழுப் போட்டியில் அங்கமான சில்குழுப்போட்டி ; 
கடும் போட்டி எதிர்ப்பு ; ஆட்டத்தில் வெற்றி தோல்வியற்ற 
நிலை, ஆட்டப் பந்தயச் சிக்கல் நிலை ; ( இசை . ) நெளிவரை , 
சமநிலைச்சுர இணைவுக்குறி ; ப . கட்டு ; கட்டி இணை ; பிணை ; 
ஒன்றுபடுத்து ; இணைத்துக்கட்டு ; கழி முதலியவற்றுடன் 
சேர்த்துப் பிணை ; ஆள் வகையில் கைகால்களைக் கட்டு ; மிதியடி 
இழைக்கச்சை பூட்டு ; தலையணை இழை கட்டு ; இழைக்கச்சை 
அணிமுடிச்சு அமைவி ; கழுத்துக் கச்சையில் அணி முடிச்சு 
ஆக்கு ; கழுத்து மணிக்கட்டினை அமைவி ; வாரிக்கட்டை 
களை வரிக்கைகளால் இணை ; தூண்டில் முகப்பை ஈத்தோற்ற 
முற வளைவி ; கட்டுப்படுத்து ; தளைப்படுத்து ; வரையறைப் 
படுத்து ; கடப்பாடு மூலந் தடைப்படுத்து ; வசப்படுத்து ; 
செயலடக்கு ; . கீழ்ப்படுத்து ; போட்டிச் சமநிலை பெறு ; 
கெலிப்பெண் சமநிலைப்படு ; ஆட்டத்தில் வெற்றி தோல்வி 
யற்ற நிலை பெறு , போட்டிச் சிக்கலுறு ; சரிசம வெம்போட்டி 
யில் முனை ; கடும் போட்டி எதிர்ப்பு நிலை கொள் ; ( இசை .) 
சமநிலைச் சுரங்களை நெளிவரையால் இணை ; ( இசை . ) சம 
நிலைச் சுரம் பயில் ; ( இசை . ) நெளிவரை குறி ; ( தொ . ) tie up , 
செயல் கட்டுப்படுத்து , செயலுரிமை வரையறு ; நிபந்தனை 
மூலஞ் செயல் கட்டுறுத்து ; தடைப்படுத்தி வை ; கட்டி வை . 
tie -beam , n . வரிக்கை , கைம்மரங்களை இணைக்கும் கிடை 

ஊடுசட்டம் . 
tie .in , a . விற்பனைப் பேரக் கட்டான . 
ti er , 1. கட்டுபவர் . 
tier , n . அடுக்கு , வரிசை , பத்தி ; படியடுக்கின் வரிசை , 

ப . வரிசைகளாக அடுக்கு . 
tierce , n . குறுமிடா , மிடாவளவில் மூன்றில் ஒருகூறு கொள் 
ளும் சிறுமிடா ; முகத்தலளவைக்கூறு , குறுமிடாவளவு ; 
மூன்று நேர்சீட்டு வரிசை ; வாட்போரின் மூன்றன் தடை 
காப்புத் தாக்குநிலை ; கிறித்தவத் திருச்சபை வழக்கில் மூன்றாம் 
நாண்முறை ஓரை வழிபாடு ; ( பழ . ) மூன்றில் ஒன்று ; ( இசை . ) 
மூவிணை சுர இடையீடு ; ( இசை . ) மூவிணை சுரம் . 
tier cel , n . இராசாளிச் சேவல் . 
tier cet , n . ( இசை . , யாப் . ) மூன்றடிப் பாட்டு . 
tie - up , n . முட்டுப்பாட்டுநிலை , தடைநிலை ; சிக்கல் ; இருப்புப் 

பாதைத் தொழிலாளர் வேலைநிறுத்தம் . 
tie - wig , n . பொய்ம்மயிர் , பின்புறம் நாடாவைக் கொண்டு 

கட்டப்படும் பொய்ம்மயிர்த் தொப்பி . 
tiff , n . ஒரு வாயளவு சாராயம் ; 

சாராயம் ; சிறிதுநேரச் சிடுசிடுப்பு ; 
சிறு பூசல் ; ப . சிறிது சிறிதாக உறிஞ்சிப் பருகு , குடி ; கடு 
கடுப்புக் கொள் ; சிற்றுண்டி அருந்து . 
tiff any , 11. மெல்லிய வலைத்துகில் வகை . 
tifflin , n . சிற்றுண்டி , சிற்றுணா ; ப . சிற்றுண்டி உட்கொள் . 
tig er , n . புலி ; கடுவாய் ; வேங்கை ; ( பே - வ . ) ஆட்டத்தில் 
வெல்லமுடியாத எதிரி ; கொடுமைக்காரன் ; அடாதுடிக் 
குடியன் ; குதிரைவண்டித் துணைப் பணியாள் , சிறு வண்டி 
யில் தலைவனுடன் செல்லும் குதிரைக்காரன் ; வீர்ப்பொலி ; 
பாராட்டு மூவிளிகள் தொடர்ந்த ஆர்ப்பரிப்பு ; int . ( படை . ) 
பேசாதிரு , 

வாய்மூடிக்கொண்டிரு ; ( தொ . ) tiger budge , 
இமய ஏற்றக் கழகத்தார் கொடுக்கும் திறமை 

திறமை மதிப்புச் 
சின்னம் ; work like a tiger , வெறியாற்றலுடன் வேலைசெய் 


நல 


. 


1086 

timber -wolf 
tiger - beetle 

till , 11 , கல்லாப்பெட்டி , 

கடையில் 
tig er - bee tle , n . கொடிய பொறி வரிவண்டுவகை . 

கொடுக்கல்வாங்கல் 

மேடையிலுள்ன பணச்செருகு பெட்டி . 
tig er - cat , n . புலிவடிவ வரிப்பூனை . 

till , n , களிமணற்கட்டி , கற்பாளங்கள் - மணல் முதவியன 
tig er- eye , 11. வைடூரிய வகை , புலிக்கண்ணொத்த மணிக்கல் 

கொண்டுள்ள விறைப்பான களிமண் ; ( மண் . ) பனியடிக் 
வகை . 

களிமணல் பாறை , கற்பாளங்களும் கூழாங்கற்களும் உட் 
tig erish , a . புலிபோன்ற ; புலிபோன்ற கொடுமை வாய்ந்த . 

கொண்டு பனியடியில் உருவான கற்பொடி மேடு . 
tig erism , n . வீம்பு நடை , வீறாப்புப்பேச்சு . 

till , 1. பயிர்செய் ; பயிர்களுக்காக நிலத்தைப் பண்படுத்து . 
tig er - lil y , 11. புலிநிற மலர்களையுடைய அல்லி வகை , 

till , prep . , conj. வரை , வரையில் , வரைக்கும் . 
tig er - moth , 1 ; பொறிவரி விட்டில் . 

till able , a . உழுது பயிரிடத்தக்க . 
tight , a . நெருக்கமான ; செறிவான ; அடர்த்தியான ; இறுக்க 
மான ; இறுக்கப் பிடிப்புடைய ; திணித்து வைக்கப்பட்ட ; till age, n . உழுதுபயிரிடுதல் ; உழுதொழில், வேளாண்மை ; 
பிடி வகையில் அழுத்தமான ; மிதியடி வகையில் பிடிப்பழுத்த உழுபுலம் . 
மான ; விறைப்பாயுள்ள ; தளராத , தொங்கிழைவில்லாத ; till er , n . உழுது பயிரிடுபவர் ; வேளாளர் . 
காற்றுப்புகாத ; நீர்புக இடங்கொடாத ; ஒழுகாத ; இட 

till er ?, 11. பயின் கால் , கப்பற் சுக்கானைத் திருப்புவதற் 
நெருக்கடியுடைய ; புழுக்கமான , அசையாத ; உறுதியாகப் 

கான கைப்பிடி . 
பற்றுகிற ; கடுமையான ; இக்கட்டான ; கடுமுயற்சி வேண்டி 

till er , 1. தாவரப் பக்கக்கன்று , தூறடிப்பயிர் ; இளமரம் ; 
யுள்ள ; பேருழைப்பினால் உண்டான ; செப்பமிக்க தோற்ற 
முடைய ; கட்டொழுங்கான ; பணவகையில் . முடையான , 

உறிஞ்சு தளிர்க்கை , ஒட்டுறிஞ்சு வேர் ; ப. குருத்துக்கள் விடு , 

முளைகள் தோன்று . 
பெறற்கரிதான நிலையுடைய ; ஆள்வகையில் முடைப்பட்ட 
நிலையுடைய ; கைக்கடிப்பான , பணஞ் செலவிட மனமில்லாத ; till er - chain , 1. பயின் தளை , 

பயின் தளை , சுக்கான் கைப்பிடியையும் 
( பே - வ . ) கட்குடியில் மூழ்கியிருக்கிற ; adu . இறுக்கமாக , திருப்புவிசைச் சக்கரத்தையும் இணைக்குஞ் சங்கிலி . 
நெருக்கமாக , அடர்த்தியாக , நீர் காற்று முதலியன உட்புக 

till er - rope , 1. பயின்கயிறு , சுக்கான் கைப்பிடியையும் 
விடாமல் . 

திருப்பு விசைச் சக்கரத்தையும் இணைக்குங் கயிறு . 
tight en , v . இறுக்கு ; மேலும் இறுக்கமாக்கு ; இறுக்கி 

till ite , 11. கடுங்களிமணல் உறைபாறை . 
முடுக்கு ; அடர்த்தியாகு , விறைப்பாகு . 

tilt1 , n . சாய்நிலை ; ஒருக்கணித்த நிலை ; சரிவு , சாய்வு ; சாய் 
tight ener, 1. இறுக்குபவர் ; இறுக்குவது ; ( உள் . ) நீட்டுக் 

பிடித் தாக்கு , எதிரியை அல்லது இலக்கினை ஈட்டி கொண்டு 
தசை ; எளிதிற் செரிக்காத உணவு . 

தாக்குதல் ; மோதுவிசைக் குத்து ; ஈட்டிப்போர் ; இருவர் 
tight - fist ed , a . கையிறுக்கமான , கஞ்சத்தனமுள்ள , 

கைகலப்புப்போர் ; குறுக்கைக்கோற்குறி , தூண்டில் கொக் 
tight ish , a . சற்றே இறுக்கமான . 

கியை மீன் கவ்வியதென்பதைக் காட்டுவதற்கான குறுக்குக் 

கொம்புகளாலான அமைவு ; பெரிய கொல்லுலைச் சம்மட்டி ; 
tight -lace , a . அரையிறுக்கிய ; U. அரையிறுக்கு , அரைக் 

ப . சாய்நிலை கொள்ளுவி ; சாய்நிலை மேற்கொள் ; சரிவுறு ; 
கசை . 

கப்பல் வகையில் சாய்ந்து கவிழ் ; ஈட்டிகொண்டு தாக்கு ; 
tight - la cer , n . அரையை இறுக்குவது , இறுக்க அரைப் பெரிய கொல்லுலைச் சம்மட்டியால் எஃகு முதலியவற்றை 
பட்டி . 

அடித்துருவாக்கு ; படக்காட்சி - தொலைக்காட்சி வகையில் 
tight -la cing, n . இறுக்க ஆடையால் அரை ஒடுக்குதல் . 

குறிப்பிட்ட பொருளைப் படமெடுப்பதற்காக நிழற்படச் சில்லை 
tight - lipped , a . வாய்விடாத , செய்தி எதுவும் கூறிவிடாது 

கீழ்மேலாக இயக்கு ; ( மண் . ) அடுக்குகள் வகையில் 
அடக்கி வைக்கும் இயல்புடைய , பிறருடன் எளிதில் பேசாத 

செங்குத்துக் கோணத்தில் சாய்வுறு ; ( தொ . ) full tilt, முழு 

வேகத்தில் , நிறை ஆற்றலுடன் ; தலைகீழ் விசையுடன் . 
tight ly , adv . இறுக்கமாய் . 

tilt , n . - வண்டிக் கித்தான் போர்வை ; வண்டி மேற்கட்டி ; 
tight rope , n . கழைக்கூத்தாடி நடக்குங் கயிறு ; வித்தை 

படகு மேற்கவிகை ; கூடாரம் ; குடிசை ; 3. வண்டிக்குக் 
காட்டுபவர்கள் நடக்குங் கயிறு . 

கித்தான் போர்வையிடு ; மேற்கட்டியிடு ; கவிகையிடு , 
tights , n . pl . கழைக்கூத்தாடிகளின் உடலிறுக்க உடைகள் . 

tilt .boat , n . பெரிய கவிகைப்படகு . 
tight wad , 11. ( இழி . ) கையிறுக்கமானவர் . 

tilth , n . ஏராண்மை , பயிர்த்தொழில் ; உழவாழம் . 
tig on , n . வேயரிமா , வேங்கையாணுக்கும் அரிமாப் பெடைக் 
கும் பிறந்த ஒட்டுவிலங்கு வகை . 

tilt - hammer ; n . பெரிய கொல்லுலைச் சம்மட்டி . 
tig ress , n . பெண்புலி ; புலிபோன்ற 

tilt - yard , 11. வையாளி வீதி . 

கொடுமையுடைய 
. பெண் . 

tim bal , n . குடமுழா வகை . 
ti grine, a . புலிபோன்ற , 

timbale , ( பிர . ) 11. அச்சப்பம் , கிண்ண வடிவ அச்சுச் சட்டத் 
ti groid , a . புலிபோன்ற . 

திற் சமைக்கப்படும் உணவு வகை. 
ti ka , n . நெற்றி அழகுப் பொட்டு , திலகம் . 

tim ber , 1. மரத்துண்டு , கட்டை , வெட்டுமரம் , கட்டிடம் - தச்சு 

வேலை முதலியவைகளுக்கென்று ஒருக்கஞ் செய்யப்பட்ட 
tike, 11. கீழின நாய் ; இழிஞன் . 

மரக்கட்டை ; கட்டிடம் - தச்சு வேலைக்குரிய கட்டை தரும் 
til bury , 11. ( வர . ) சிறு குதிரை வண்டி . 

மரங்கள் ; காடு ; மரத்துண்டு , உத்தரம் . 
tile , 1. ஓடு ; மோடு வேய்வதற்குரிய சுட்ட களிமண் தகடு ; 

tim bered , a . இணைத்துருவாக்கப்பட்ட ; மரத்தினாற் கட்டப் 
பாவோடு ; மணி ஓடு ; ( பே - வ . ) பட்டுத்தொப்பி ; 3. ஓடுவேய் , 

பட்ட ; வெட்டுமரங்கள் அமைக்கப்பெற்றுள்ள ; மரங்கள் 
ஓடுகளால் மூடு ; நற்கொத்தர் கேண்மைக்கழக வகையில் 

நிறைந்த . 
வாயிற் காவலரைக் கதவண்டை நிறுத்திப் பிறர் கூட்டத்தில் 

tim ber - head , n . ( கப் . ) தூலத்தலைப்பு , கயிறுகளை இறுக்கிக் 
புகுவதைத் தடு ; மறை காக்க வேண்டுமெனக் கட்டுப்படுத்து ; 
( தொ . ) Dutch tile , விவிலியக் கதைச்சித்திரம் தீட்டப்பட் 

கட்டுவதற்குப் பயன்படும் கப்பல் பக்க தூல முனை . 
டுள்ள நீலவண்ண ஓடு ; have a tile loose , சற்றே கிறுக்குப் 

tim ber - hitch , n . ( கப் . ) கயிற்றை மரச்சட்டத்துடன் 
பிடித்தவராயிரு ; on the tiles , ஒழுக்கக் கேடுற்ற நிலையில் ; 

இணைக்கும் முடிச்சு . 
tile tea , செங்கல் வடிவுடைய தேயிலைக்கட்டி . 

tim bering , 1. வெட்டு மரங்களின் திரள் ; மரவேலைப்பாடு , 
til er , n . ஓடுகள் செய்பவர் ; ஓடுகள் வேய்பவர் . 

tim ber - toe , tim ber - toes , n . மரக்காலர் . 
til ery , n . ஓட்டாலை , ஓடுகள் செய்யுமிடம் . 

tim ber - wolf , 1. பெரிய சாம்பல் நிற ஓநாய் வகை . 


கால 


1087 
timber - yard . 

timorous 
tim ber - yard , n . மரக்கடை ; மரக்கிடங்கு ; மரப்பந்தாட்ட Time , 1. காலச் செல்வன் , காலதேவன் . 
வகையில் மட்டைக்காரரின் இலக்குக்கட்டை . 

time - ball , 11 , கால அறிவிப்புக் குண்டு , வான்காட்சிக்கூடத் 
tim bre, n . ஒலிப்பண்பு . 

தில் சராசரி காலமறிவிக்க விழ விடப்படுங் குண்டு . 
tim brel, n . சிறு முரசுவகை , கஞ்சிரா . 

time -bargain , 11. காலக் குறிப்புப் பேரம் , குறிப்பிட்ட வருங் 
time , n . காலம் ; பொழுது ; வேளை ; குறித்த நேரம் ; சமயம் ; 

காலத்தில் விற்பனைக்கான உடன்படிக்கை . 
பருவம் , ஊழி ; காலப்பகுதி , காலப்பிரிவு , காலக்கூறு ; time - beguil ing , a . எளிதில் நேரம்போக்க உதவுகிற . 
கட்டம் ; தறுவாய் ; தடவை ; மடங்கு ; கால அளவு , நேர time -bill , n . கால அட்டவணை . 
அளவு ; கால நீட்டிப்பளவு , கழியும் வேளை ; கடிகாரம் காட்டும் 

time - bomb , n . கால இடையீட்டு வெடிகுண்டு , போட்டபின் 
நேரம் ; காலக்கணிப்பு ; கணிப்புக்காலம் ; காலநிலை ; கால 
வாய்ப்பு ; வாய்ப்புக்காலம் ; வாய்ப்புவேளை ; ஓய்வான வேளை ; 

அல்லது வைக்கப்பட்டபின் குறிப்பிட்ட நேரத்தில் வெடிக்க 

வல்ல குண்டு . 
அவகாசம் ; ஆங்காலம் ; உரியகாலம் ; பொருந்தும்வேளை ; 
வாலாயநேரம் ; வழக்கவேளை ; செல்காலம் ; செல்லுபடிக் 

time - card , n . வேலைநேரக் கணக்கு அட்டை . 
காலம் ; கால எல்லை , கால அவதி ; கொடுக்கப்பட்ட கால timed , a . குறித்த நேரத்திற்கெனத் திட்டமிட்டமைத்த ; 
எல்லை ; பணிக்கால எல்லை ; ஆயுள் எல்லை ; சாக்காலம் ; ஆள் திட்டம் அமைக்கப்பட்ட . 
வகையில் சிறப்புவளவேளை ; சிறப்புப் பருவம் ; வாழ்க்கை time - expired , a . தவணைகடந்த , காலகதியாகிவிட்ட . 
நிலை ; இன்ப துன்பநிலை ; காலப்போக்கு , கால நிகழ்ச்சிப் 
போக்கு ; மாத்திரை ; ( இசை . ) தாளம் ; ( இசை. ) காலகதி , 

time - exposure , n . நிழற்படத்துறையில் சிறிதுநேர ஒளி 
விரைவுப்படி ; a . காலத்திற்குரிய ; வருங்காலத்திற்குரிய ; 

படவைப்பு . 
குறித்த காலத்துக்கென்று வகுத்தமைக்கப்பட்ட ; காலத் 

time -fuse, 11. கால இடைக்கொளுத்தமைவு , குறித்த நேரத் 
தால் கணக்கிடப்படுகிற ; காலத்தில் செயலாற்றுகிற ; 3. நேர 

தில் எரிய அல்லது வெடிக்க உதவும் எரி திரி . 
அறுதிசெய் ; நேர ஒழுங்குசெய் ; குறித்த காலத்திற்கென்று time - gun , 11. காலக் குறிப்புவேட்டுத் துப்பாக்கி ; காலக் 
வகுத்தமை ; நேரம் தேர்ந்தெடுத்தமை ; தேர்ந்தெடுத்த நேரத் குறிப்பு வேட்டு . 
தில் செய் ; நிகழ்ச்சிநேரத்தைக் குறி ; நிகழ்ச்சிவேளை வகுத் time - honoured , a . தொன்மை மாட்சியுடைய . 
தமை ; பயணநேரம் திட்டஞ்செய் ; நிகழ்ச்சிவேளையைக் 

time keeper , 1. நேரப் பதிவாளர் ; நேரத்தைச் சரிவரக் 
கணித்தறுதிசெய் ; ( இசை . ) தாளமிடு ; ( இசை . ) காலகதி 

காட்டுங் கடிகாரம் ; தாளமிடுபவர் . 
பின்பற்று ; காலகதி அறுதிசெய் ; காலகதி ஒத்துப்பயில் ; 
காலகதிக்கிசைய அமை ; காலகதி குறி ; int . நேரமாயிற்று ; 

time - killer , 1. நேரத்தை வீணடிப்பவர் ; நேரத்தை வீணாக்க 
சரியான நேரம் இது ! ( தொ . ) apparent time , கதிரவன் 

உதவுவது ; சோம்பற் பொழுதுபோக்கு . 
உதயக்கணிப்பு நேரம் ; astronomical time , நிகரக் கதிரவன் 

time - killing , n . நேர வீணடிப்பு ; a . சோம்பற் பொழுது 
முறைக்கால அளவு ; at all times , எப்போதும் ; at one time , போக்கான ; நேரம் வீணாக்குகிற . 
குறிப்பிட்ட ஏதோ ஒரு காலத்தில்- ; at the same time , ஒரே time - lag , n . காரண 

காரிய நிகழ்ச்சி இடையீடு ; 
நேரத்தில் ; அவ்வாறாயினும் ; at times , அவ்வப்போது ; இடையீடு . 
சிற்சில வேளைகளில் ; beat time , தாளமிடு , கோலாட்டித் 

time less , a . காலக் கணிப்பற்ற ; கால வரம்பற்ற ; முடி 
தாளங் காட்டு ; கையால் தாளமிடு ; தாளத்தைப் பின் 

வற்ற ; என்றுமுள்ள . 
பற்று ; தாளத்திற்கியையச் செயலாற்று ; behind the times , 

time - limit , n . கால வரம்பு ; நேர எல்லை . 
முன்னேறாமல் பின்தங்குகிற ; be near her time , பேறுகாலம் 
அணிமைத்தாகப்பெற்றிரு ; between times , இடையிடையே ; 

time liness , 11. செவ்வி தவறாமை ; குறித்தகாலம் தவறாமை ; 
இடைநேரங்களில் ; bide one s time , 

காலங் கருதியிரு ; 

செவ்வி சான்ற தன்மை ; காலத்தாற் பயன்படுந் தன்மை ; 
by times , முன்ன தாக; முன்கூட்டி ; close time , தடையீட்டுக் 

விரும்பியபொழுது நிகழும் இயல்பு . 
குரிய காலம் , சட்டப்படி பறவைகளையும் மீன்களையும் time ly , a . குறித்தநேரத்தில் நிகழ்கிற ; செவ்வி - தவறாத ; 
பிடிப்பது தடைசெய்யப்பட்ட 

காலம் ; common time ,, 

கால வாய்ப்பான ; காலத்திற்குப் பொருத்தமான ; வேண்டிய 
( இசை . ) இரண்டு அளவையுள்ள தாள வகை ; do time , பொழுது நிகழ்கிற ; ads . காலப் பொருத்தமுடன் , சரியான 
சிறைத் தண்டனையனுபவித்துக் கொண்டிரு ; for a time , நேரத்தில் , விரும்பிய நேரத்தில் ; காலவகையில் வாய்ப்பாக , 
சிறிதுகாலம் ; கொஞ்சநாட்களுக்கு ; for the time being , தற் time piece , 11. மேசைக் கடிகாரம் , மாடக் கடிகாரம் . 
காலமாக ; அந்தநேரத்தில் ; from time to time , அவ்வப் 

tim er , n . காலத் திட்டமிடுபவர் , சரிநேர முன்னேற்பாட் 
போது ; gain time , காலங்கருதி நாட்கடத்து ; போதிய 

டாளர் . 
நேரம் பெறுவதற்காகக் காலங்கடத்திக்கொண்டிரு ; 

times , n . pl . வாழ்க்கை நிலைகள் ; கால நிலைகள் ; பருவ நிலை 
Greenwich time , பிரிட்டனின் கட்டளைக்கணிப்புமுறைக் 

கள் ; காலச் சூழல்கள் . 
காலம் ; in good time , போதிய அளவு முந்தி ; சிறிதுநேரம் 

time - server , n . சந்தர்ப்பவாதி . 
விட்டு முன்னதாக ; ( அரு . ) மெய்யாகவா ? ; in no time , 
மிகு விரைவாக ; கண்ணிமைப்போதில் ; keep time , நேரந் time service , n . சந்தர்ப்பவாதம் . 
தவறாதிரு ; ஆடல் பாடல் நடைகளில் தாளத்திற்கியையச் time - serving , n . சந்தர்ப்பவா தம் ; a . சந்தர்ப்பவாதியான , 
செயலாற்று ; வேலையாட்கள் 

நேரங்களைக் குறித்துவை ; காலந்தோறும் கருத்தை மாற்றிக்கொள்கிற . 
make time , இழந்த நேரம் சரிசெய் ; வாய்ப்புப் பெறு ; 

time -sheet, n . வேலைநேரக் கணக்கட்டைத் தாள் . 
many a time , பலகால் , பலதடவையாக ; on & time, upon 

time - table, n . கால அட்டவணை , 
a time, முன் ஒருகால் ; ஏதோ ஒரு காலத்தில் ; on time, 

time - work , n . காலக் கணிப்பூதிய வேலை . 
குறித்த நேரத்தில் ; குறித்த நேரம்வரை ; out of time , பருவம் 
தவறி , காலமன்றியும் ; serve one s time , பயிற்சியாளனாகப் tim id , a . எளிதில் மருளுகிற ; பயங்கொள்ளியான ; வெட்கி 
பணியாற்று ; sidereal time , தோற்றவியல் வருநெறிக் ஒதுங்குகிற , 
கணிப்புக்காலம் ; take time , நேரம்பிடி ; take time by the timid ity , 1. ஒஞ்சிப்பு ; பீதியியல்பு . 
forelock , முன்கூட்டி வாய்ப்பைப் பற்றிக்கொள் ; the time 

tim idness , 11. ஓச்சம் . 
of day , நேரம் , மணி ; the time of one s life, தனிச் சிறப் 

tim ing , 11. காலத்திட்ட அமைப்பு ; சரிநேர முன்னேற்பாடு 
புடைக் கிளர்ச்சிமிக்க காலம் ; தனிச்சிறப்புடைய இடர்க்காலம் ; 
time after time , அடிக்கடி ; time and again , பன்முறை ; 

timoc racy , 11. செல்வராட்சி , மதிப்பராட்சி , 
time immemorial , time out of mind , நினைவு கடந்தகாலம் , timocrat ic , a . செல்வராட்சி சார்ந்த . 
எல்லையில் காலம் ; lipto time , நேரந் தவறாத ; நேரந் தவறாமல் , tim orous , a . எளிதில் அஞ்சுகிற .. 


கிற . 


1088 
timorously 

tip 
tim orously , adu . அஞ்சி நடுங்கியவாறு . 

tink erly , a . ஒட்டுவேலை செய்கிற 
tim othy , tim othy grass , 2. தீனிக்குரிய புல்வகை . 

tin kle , 11. கணகண ஒலி ; சிறுமணி ஒலி ; U. கணகண ஒலி 
tim ous , a . கால வாய்ப்பான , சரியான காலத்தில் நிகழ்கிற . செய் ; தொடர்ந்து மணி ஒலிசெய் . 

tink ler , n. கணகண ஒலி எழுப்புபவர் ; கணகணா என 
tim panist, 1. குடமுழாவாணர் . 

ஒலிப்பது ; ( இழி . ) சிறுமணி , கைம்மணி . 
tim pano, 11. படகம் , குடமுழா வகை ; குறிப்பிட்ட பண் 
திறத்திற்கேற்ப வரிந்து கட்டப்படுகிற பித்தளையாலான tin .liquor , 1. சாயம் கெட்டியாக்கப் பயன்படும் ஈயக் 
அணியுருளைத் தோற்கருவி வகை . 

கரைசல் , 
tin , n . வெள்ளீயம் ; ( இழி . ) காசு , பணம் ; தகரக் குவளை ; 

tin man , 1. சயக் கம்மியர் , ஈயத் தொழிலாளர் . 
தகரப்பெட்டி ; தகரக்கலம் ; தகர அடைப்பு , தகரப்பொதி tinned , a . தகரப் பெட்டியில் அடைக்கப்பட்ட ; ( தொ . ) 

டு ; தகரமிடா ; தகரக்குவளையளவு ; தகரக்கல அளவு ; tinned goods , தகர அடைப்புச் சரக்குகள் . 
தகர அடைப்பளவு ; தகரமிடா அளவு ; 3. ஈயம்பூசு ; தகரப் 

tinn er ; 4. ஈயக் கம்மியர் ; * யச் சுரங்க வேலையர் ; தகர 
பெட்டியிலடை ; ( தொ . ) put the tin hat on , முடித்துவிடு ; 

அடைப்புச் செய்பவர் . 
அடக்கிவிடு . 

tinn ing , n . ஈயப்பூச்சு ; ஈயத்தகடு வேய்வு : தகரப்பெட்டி 
tin amou , n . தென் அமெரிக்க பறவை வகை. 

வேலை ; தகரக்குவளை வேலை ; தகர அடைப்புத் தொழில் . 
tinc al , n . பண்படாப் பொரிகம் ; பண்பட்ா நீருடை உவர 

tinnit us , n . ( மரு . ) காதிரைச்சல் . 
உப்புவகை . 

tinn y , 1. தகரக்குடுவை ; a . வெள்ளீயம் போன்ற , தகரம் 
tinctor ial, a . வண்ணஞ் சார்ந்த ; சாயஞ் சார்ந்த ; வண்ணம் 

போன்ற ; வெள்ளீயம் சார்ந்த ; தகரம் போன்று ஒலியெழுப்பு 
உண்டுபண்ணுகிற . 
tinc ture , n. தாவரச் சத்துடன் கலந்த சாராயக் கரைசல் ; 

tin .opener , 1. தகரம்தெள்ளி , தகர அடைப்புத் திறப்பான் 
சாராயக் கரைசல் மருந்துவகை ; கார மணம் ; சுவைத்தடம் ; 
மென்சாயல் ; மென்னிற வண்ணம் ; பூணணி வண்ணக் tin - plate, n . வெள்ளியம் பூசிய தகடு ; d . வெள்ளீயம் 
கவச அங்கி , உலோகம் -வண்ணம் - மென்மயிர் உள்ளிட்ட பூசிய ; ப . வெள்ளீயம் பூசு , கலாய் பூசு . 
மரபுரிமைச் சின்ன அங்கி ; v . மென்சாயல் வண்ணம்பூசு ; 

tin pot , n . தகரக்குடுவை ; தகரம் ; a . ( இழி . ) மலிவான 
சிறுசுவை மணம் ஊட்டு ; சற்றே பண்பு கலந்திணைவுறுத்து . மலிவுத்தரமான ; கீழ்த்தரமான . 
tin dal , ( ம ) 1. தண்டலாள் ; கப்பல் ஊழியர் தலைவன் . 

tin sel , n . குருசாத் தகடு , இரேக்கு , அணியொப்பனை மின் 
* tin der , n . தீப்பற்று கற்றை . 

வெட்டுத் தகடு ; பகட்டணி மணிக்குஞ்சம் ; மினுக்குப் 
tin der - box , 1. தீப்பற்று பெட்டி , சக்கிமுக்கிப் பெட்டி . 

பொருள் ; அற்பப் பகட்டுப்பொருள் ; மலிவு மினுக்குப் 

பொருள் : a . மினுக்கான ; அற்பப் பகட்டான ; மலிவுமினுக் 
tin dery , a . எளிதில் எரியும் இயல்புடைய . 

கான ; ப . குருநாத் தகட்டால் ஒப்பனை செய் ; மலிவு மின் 
tine , n . சினை ; முளைக்கவர் ; மானின் கிளைக்கொம்பு ; பரம்பின் 

மினிவட்டால் அணிசெய் ; கீழ்த்தரப் பகட்டணிசெய் ; அற்ப 
கோட்டுமுள் ; கவர்முள்ளின் முட்சினை . 

மினுக்குப் பண்ணு . 
tined , கவர்முளையுடைய , முட்கவர்வான . 

tin .smith , n . ஈயக் கம்மியர் , ஈயத்தொழிலாளர் . 
tin fish , n . ( இழி . ) கப்பலைத் தாக்கும் நீர்மூழ்கிக் குண்டு 

tin stone , n . வெள்ளியப் பாறை , வெள்ளிய மூலப்பொரு 
tin foil, 1 , ஈயத் தாள்மடி ; ஈயம்போன்ற தாள்மடி ; ஈயப் 

ளடங்கிய பார் வகை . 
பொதிதாள் ; V. ஈயத்தாள் பூசு ) ஈயத்தாள் சுற்றிப் பொதி ; 
ஈயப்பொதி தாளில் வை . 

tint , 1. மென்னிறம் ; வெண்மைகலந்த நிறம் ; வண்ணக்கூறு ; 

கலவை வண்ணக்கூறு ; கலவைக்கூறு ; வேற்றுவண்ணச் 
tin ful , n . தகரக்குவளை அளவு ; தகரப்பெட்டியளவு . 

சார்பு ; வெற்றுவண்ணச் சாயல் ; பல்வண்ண மெல்வரி ; 
ting , n . கணீரொலி , மணி ஒலி ; U. மணி ஒலி செய் , 

செதுக்கோவியத்தின் மெல்வரி வண்ணச்சாயல் ; பணமுறி 
tinge , 11. மென்சாயல் ; சாயத்தடம் ; மென்சாயம் ; மேலீடான மெல்வரி வண்ண முகப்பு ; ப . மெல்வண்ண வேறுபாடு செய் ; 
வண்ணத்தடம் ; மேற்போக்கான மென்னிறம் ; சுவைத்தடம் ; மெல்வண்ணமாக்கு ; மெல்வரி வண்ணமாக்கு . 
மென்மணம் ; பண்புச்சாயல் ; பண்புத்தடம் ; மேற்போக்கான 

tint .block , 11. ( அச்சு . ) மெல்வரிப் பின்னணிவண்ணச் 
பண்பு ; பண்பு நுணுக்கம் ; சிறுபண்புக் கலப்பு ; U. மென் 

செதுக்குருப் பாளம் . 
னிற்ங் கல ; மென்சாயம் படர்வி ; சிறிதளவில் கல ; சிறிதளவு 
நிறமாற்று ; சாயல்படர்வி ; பண்பு படர்வி ; பண்புத்தடம் tint er , n . மென்னிறம் தோய்விப்பவர் ; மெல்வண்ணந் தீட்டு 
சிறிதேற்று ; மேலீடாகப் பண்பு தோய்வி ; முளைமீது 

பவர் ; மெல்வண்ணக்கூறு கலப்பவர் ; வண்ணச் 
தோய்வி . 

லூட்டுங் கருவி ; வண்ணவரித் தூரிகை , வண்ண மென்மை 
tin gle , n. உட்கூச்செறிவு , உடற்கூச்சம் ; கூரிய கூச்ச 

பூட்டுங் கருவி ; படக்காட்சி வண்ணக் கண்ணாடி வில்லை . 
உணர்வு , நுண்ணுணர்வுணர்ச்சி ; உள்ளதிர்வுணர்ச்சி ; tintinnab ular , tintinnab ulary , a . மணியொலி சார்ந்த 
உள்ளதிர்வு ; உள்ளதிர்வொலி ; உள்ளதிர்வு நிலை , உட் tintinnabula tion , 11 , பன்மணியொலி , கிளுகிளு ஓசை . 
கிளர்ச்சி நிலை ; v . உட்கூச்செறிவுறு , கூரிய கூச்ச உணர்வு 

tint less , a . மெல்வண்ணச் சாயலற்ற ; பணமுறியில் மெல்வரி 
கொள் ; உள்ளதிர்வுறு , உட்கிளர்வுணர்ச்சி கொள் ; உட் 

வண்ண முகப்பற்ற . 
கிளர்வுணர்ச்சியூட்டு ; உள்ள திர்வூட்டு, உள்ளூர அதிர்வி . 
tin god , n . போலிச் சிறுதெய்வம் , அற்ப வழிபாட்டுப் 

tintom eter , n . வண்ணச் சாயல்மானி , மென்னிறச்சாயல் 
பொருள் . 

அளவைக் கருவி . 
: tin hat , n . ( படை ,, இழி . ) இருப்புத்தொப்பி , எஃகுக் குல்லாய் . 

tint y , 4 , பொருந்தா மெல்வண்ணச் சாயற்படியுடைய, 
ti nier , a . tiny என்பதன் உறழ்படி , 

இயையா மெல்வண்ணமுடைய . 
ti niest , a . tiny என்பதன் ஏற்றுயர்படி . . 

tin ware , n . தகரச்சாமான்கள் . 
tink er , n. இணைப்பு வேலையர் ; ஓட்டை உடைசல் அடைப் 

tin .whistle , n . அறுபுழை விளையாட்டு ஊதல் , மலிவிலே 
பவர் ; தெருத்தெருவாகச் சென்று பழுதுபார்ப்பவர் ; பொல்லம் 

விளையாட்டு வதற்கருவி . 
பொத்தல் , ஒட்டுவேலை ; மீன்வகை ; பறவைவகை } கடற்சிங்க 

tin y , a . சின்னஞ்சிறிய . 
வகை ; I. ஒட்டுவேலை செய் ; அடைப்புவேலை செய் ; பழுது tip , 1. நுனி ; முனை ; முனை கோடி ; நுனிப்பகுதி ; மைக்கோல் 
பார் , 

நுதி ; கைத்தடி முனைப்பூண் ; ப . நுனிமுனை அமை , 


1089 
tip 

titanic 
tip , 1. கைபூட்டு , சிறு அன்பளிப்பு கன்கொடை ; சிறு tire , 1. உத்தாழியின் வட்டுறை , சக்கரச் சூழ்பொதி கவசம் 
துப்பு , சிறு துகணயுதவிக் குறிப்பு ; சிறு நினைவூட்டு ; சிறு 3. சக்கரத்திற்குச் சூழ்பொதியீடு ; ( தொ . ) pneumatic tine , 
விவரக் குறிப்பு : சிறு செயல்வகைக் குறிப்பு ; குறிகோக்கம் ; உட்புழைவுச் சூழ்பொதி , காற்றூட்டப் பெறுதற்குரிய சூழ் 
தளக்கட்டப் பந்தாட்டத்தில் சிறு பந்துகைப்பு , 

பொதி . 
தட்டடி ; 3. கையூட்டுக் கொடு ; மறைதகவலாகச் சிறு tire , 1. தலையாடை ; 3. தலையாடை அணி ; உடு , அணி , 
துப்புக்கொடு , மறை செய்தியாகச் சிறு துணையுதவிக் 

tire , 0. சோர்வுறுத்து ; அசதிப்படுத்து , அயர்வுறுத்து , 
குறிப்பு வழங்கு ; பந்தய வகையில் ஆட்டத்தில் பந்தை 

சோர்வுறு , அயர்வுறு . 
மெல்லத்தட்டு ; ஆள்வகையில் மெல்லத்தட்டி விழச்செய் ; 
சமநிலை இழந்து தடுமாறச் செய் ; தட்டிச் சாய்த்துவிடு ; 

tired , a . சோர்வுற்ற களைத்துப்போன . 
தட்டிக் கொட்டிவிடும்படி செய் , சாய்வி ; சரியச்செய் tired , a . சக்கர வகையில் ஆழிவட்டுரை இணைக்கப்பட்ட . 
சாய்ந்து விழும்படி செய் ; கவிழ்த்துவிடு ; கவிழ்த்துக்கொட்டு ; tired , a . அணிவிக்கப் பெற்ற ; அணிந்த . 
( தொ . ) tip off . ஆளை எச்சரிக்கை செய் ; தேறல் வகையில் tired ness , 1. சோர்வு . 
கலஞ்சாய்த்து முழுதும் கொட்டிவிடு ; tip the scale , நிறை 

tire less , a . சக்கர வகையில் ஆழிவட்டுறை இல்லாத , 
கோலின் ஒரு தட்டை அழுத்திக் கையாள் ; tip the wink , 
கண்காட்டி எச்சரிக்கை செய் ; கண்சிமிட்டிக்காட்டி எச்ச 

tire less , a . சோர்வற்ற . 
ரிக்கை செய் . 

tire lessly , ada சோர்வின்றி . 
tip - and - run . 1. ஓடுதட்டு மரப்பந்தாட்டம் , மட்டைமீது 

tire lessness , n . சோர்வின்மை . 
பந்து பட்டால் ஆட்டக்காரர் உடனடியாக ஓடவேண்டிய tire some , a . முசிவான , முசிவூட்டுகிற ; அயர்வுறுத்துகிற .. 
விதியமைவுடைய மரப்பந்தாட்டவகை ; தாக்காட்ட முறை , சோர்வூட்டுகிற ; தொல்லை தருகிற ; சலிப்பூட்டுகிற ; வெறுப் 
திடீரெனத் தாக்கிவிட்டு ஓடும் தாக்குதல்முறை ; a . மரப் பூட்டுகிற . 
பந்தாட்ட வகையில் ஓடுதட்டு வகையான ; தாக்குதல் வகை tire somely , adv . சோர்வூட்டுவதாய் , சலிப்பூட்டத்தக்க 
யில் தாக்கோட்டமுறைப்பட்ட . 

முறையில் , முசிவுறுத்துவதாக ; வெறுப்பூட்டத்தக்க முறை 
tip - car , 1 , சாய்ப்பு உந்து கலம் . 

யில் . 
tip .cart , 1. சாய்ப்பு வண்டி . 

tire someness , 7. சலிப்பு ; முசிவூட்டும் பண்பு . 
tip cat , 1. கிட்டிப்புள் , கில்லி ; கிட்டிப்புள் விசுயாட்டு . 

tire woman , 1. ( பழ . ) பெண்டிரின் ஒப்பனேயணங்கு. 
tip - off , 1. சிறு துப்பு , சிறு தூண்டுகுறிப்பு , சிறு நினைவுக் 

tir o , n . புதுப்பயிற்சியாளர் , தொடக்கமிகையாளர் . 
குறிப்பு , சிறு துணை உதவிக்குறிப்பு ; குதிரைப் பந்தய மறை 

tirocin ium , 1. தொடக்கப் பயிற்சிநிலை ; கலையின் முதல் 
தகவல் துணுக்கு . 

அடிப்படைப்பகுதி . 
tipp er , 11. கையூட்டளிப்பவர் ; சிறு குறிப்புத் தருவோர் . 

tis, 11. it is என்பதன் சு.வ. 
tipp er , n . மாத்தேறல் மதுவகை . 

tiss ue , n . இழைமம் ; ( உயி . ) மெய்ம்மம் , உடலின் ஆக்க 

மூலப்பொருள் ; உண்மம் , உட்பொருட் பண்புகிலை ; உள் 
tipp et , 1. தோளணி , தோட்குட்டை ; மகளிர் தோளணி 

வரிமம் , உள்வரியாக்க உட்சிக்கல் நிலை ; உள்ளாக்கநிலை ; 
யாடை ; நடுவர் தோளணி மேலாடைப்பகுதி ; குருமார் 

உட்பின்னலாக்கம் ; திரளை நிலை ; தொகுதி , கும்பு . 
மேலாடைத் தோளணிப்பகுதி . 
tipp ing , n , இனாம் அளித்தல் ; உ தவிக் குறிப்பு . 

tiss ued , 11. இழைமம் வாய்ந்த ; இழைமத்தாலான; உள்வரிப் 

பின்னல் வாய்ந்த ; திரளையான . 
tip ple , n . கடுமது ; சிறிது சிறிதாக மெல்லக்குடிக்கும் மது ; 
3. வழக்கமாக மதுக்குடி ; மெல்லச் சிறிது சிறிதாக நிறையக் 

tiss ue - paper , n . மெல்லிழைத்தாள் , அடை ஒளி ஊடுருவ 

லான மெல்லிய வழவழப்பான தாள் . 

tit . 1 , வறட்பரி , வறிய குதிரை ; கூழைக்குதிரை ; சிறு 
tip pler , n . கடுமதுக் குடியர் , 

பறவை வகை ; ( இழி . ) சிற்றிளம் பெண் , சிறுக்கி , சிறுபெண் . 
tip pling - house , 1. மதுவகம் . 

tit , n. பெறு செயல்; ( தொ . ) tit for tat , சரிக்குச்சரி , பழிக்குப் 
tipp y . a . பொன் முனையார்ந்த , தோர் வகையில் தேயிலே 

பழி . 
அரும்பின் பொன் விளிம்புகள் மிகுதி கலக்கப்பட்ட , 

tit , 1. ( பே - வ . ) = test . 
tip sify , v . களிகொள்ளச் செய் . 

Tit an . 1. அசுரன் , முதுவானவன் , கிரேக்க பழமைமரபில் 
tip sily , adv . வெறிமயக்கமாக 

தேவர்களால் வென்றழிக்கப்பட்ட தேவருக்கு முற்படு 
tip siness , n . வெறிமயக்கம் . 

பெருக் தேவ கணத்தவன் ; தானவன் , தைத்தியன் , கிரேக்க 
tip staff , 1. ( வர . ) மாசகர் மணிய லுவலரின் பூணிட்ட புராண மரபில் முற்பெருக் தேவஞான பூரானஸுக்கும் 
கைத்தடி ; pl . tip staves . 

( Uranus ) கேயாத் ( Gses ) தேவிக்கும் பிறந்த மூன்மூத்த 
tip ster n . பந்தயங்கள் பற்றிய மறைகுறிப்புக்களைக் கொடுப் தேவர்களில் ஒருவன் ; ஞாயிற்றிறையான சூரியதேவன் , 
பவர் . 

சூரியன் ; மனித இனத்திற்கு அழல் கண்டு தந்த மனித 
tip sy , a . வெறிமயக்கமுற்ற ; வெறிமயக்கங் காட்டுகிற ; 

மாவீரன் புரோமீத்தியஸ் ( Prometheus ) ; சனிக்கோளின் 

துணைக்கோள்களில் மிகப்பெரியது . 
வெறிமயக்கத்திலிருந்து உண்டாகிற ; வெறிமயக்கமான . 

Tit an , tit an , 1. மாபேருருவினர் ; மாபேருருவப் பொருள் ; 
tip - tilted , a . மூக்குவகையில் நுனி மேல்நோக்கி வளைந்த . 

மனிதப் பெருவலியினர் , மாபேராற்றலர் ; மனித அறி 
tip toe , n . கட்டைவிரல் நுனி ; 3. கட்டைவிரல் நுனி பன்றி 

வாற்றலர் . 

tit anate , n , கரும்பொன்மகி , கரும்பொன்மக்காடியின் உப்புச் 
tip top , n . மிகு கயம் , உயர் சேர்த்திநிலை ; a . உயர் நடை 

சத்து 
யேமுடைய ; ado . உயர் நாகரிகப்பாணியில் , 

Tit anesque , a . தானவன் போன்ற ; மீமனித அளவுடைய ; 
tip - up , a . தூக்கி நிறுத்தத் தக்க , மேல் மடக்கத்தக்க . 

மீமனித ஆற்றலுடைய . 
tirade , n . வசைப்பொழிவு , நீள்வசவுரை : நீள்வசவுரைத் Tita nia , n . ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் வனதெய்வங்களின் 
தொகுதி ; வீராவேச வசைப்பேச்சு ; கண்டனக் கணைமாரி ; அரசி ; விண்மம் அல்லது யூரானஸ் என்னும் கோளின் 
( இலக் . ) ஒருதொடை அடுக்குப் பாத்தொகுதி ; ( இசை . ) நான்கு துணைக்கோள்களில் ஒன்று . 
இருசு , இடைநீள்வுத்திறம் . 

titan ic , a . மனித ஆற்றலுடைய ; மிகப் பெரிதான வலிமை 
tirailleur , 1 , எய்குறி வல்லுநர் . 

யுடைய ; மாபேராற்றல் வாய்ந்த ; மிகப்பெரிய , மாபேரளவான : 
138 ) 


1090 

toadfish 
titanium 
titan ium , n . கரும்பொன்மம் , கருஞ்சாம்பல்நிற உலோகத் tit mouse, 11. சிறு பறவை வகை ; pl . tit mice. 
தனிமம் . 

tit rate, v . ( வேதி . ) இணைமைக் கூறளவு மதிப்பிட்டுக் காண் , 
tit bit , n . சிறு துணுக்கு ; இன்தின்றி . 

சேர்மக் கரைசல் கட்டளை அளவில் குறிப்பிட்ட பொருட்கூறு 
tith able , a . பதின்மைவரிக்குரிய , பதின்மைவரி விதிக்கப் மாறுதலடைவதற்கு வேண்டும் கலப்பளவால் கூறளவு மதிப் 

பிட்டுக் காண் . 
படத்தக்க . 
tithe , n . பதின்மை , பதின்கூற்று வரி ; பதின்மைப் பண்ட 

titra tion , n . ( வேதி . ) இணைமக் கூறளவு மதிப்பாய்வீடு , 
வரி , பண்ட வடிவாகவே செலுத்தப்படும் பண்டவரி ; titt er , n . அடங்கிய நகைப்பு ; உண்ணகைப்பொலி ; 0 . 
கோவிலக மகன்மை ; பதின்கூறு , பத்தில் ஒன்று ; 3 . உண்ணகையாடு ; அடங்கிய நகைப்பொலி செய் . 
பதின்மைவரி விதி . 

titt erer , n . உண்ணகைப்பவர் , அடக்கிச் சிரிப்பவர் . 
tithe .pig , n . பதின்மைப் பன்றி , பத்துப் பன்றிகளில் வரிக் tit tle , n . சிறு துணுக்கு ; புள்ளி ; கோடு . 
காக ஒதுக்கப்பட்ட பன்றி . 

tit tle -tat tle , n . பயனில்பேச்சு ; U. உளறு . 
tithes , n . pl . நில ஆண்டுவிளைவின் பதின்கூறு ; பதின்மை titt up , n. துள்ளிக்குதிப்பு ; 3. துள்ளிக்குதி . 
வரிப் பொருள் . 

titt uppy , titt upy , a . தள்ளாடுகிற ; மகிழ்ச்சியால் துள்ளிக் 
tith ing , n . பதின்மைவரிப் 

பிரிப்பு ; 

( வர . ) பதினாயம் , குதிக்கிற . 
ஒருவர்க்கொருவர் அமைதிகாப்புப் பிணையாகக் கொள்ளப் 

tit ubate, . தள்ளாடு , தடுக்கிவிழு . 
படும் பதின்மர் தொகுதி . 

tituba tion , n . நரம்பு எரிச்சலால் விளையும் அங்கத் தட்டுத் 
Ti tiani, ti tian , 1. டிஷன் ( 1477.1576 ) என்ற வெனிஸ் 

தடுமாறாட்டம் , அங்கத் தள்ளாட்டம் . 
நகரத்திற்குரிய 16 - ஆம் நூற்றாண்டுப் பெரும்புகழ் ஓவியக் 

tit ular , n . பட்டமதிப்புப் பதவியாளர் , பணிக்கடமையற்றுப் 
கலைஞர் தீட்டிய கலை ஓவியம் ; ஒண் பசும் பொன்னிறம் ; 

பட்டமட்டுமேயுடையவர் ; பெயர்மதிப்பு மானியவாணர் ; 
மயிரின் செம்பொன் நிறம் ; மயிரின் செம்பழுப்பு நிறம் ; a . 

கடமைக் கட்டுப்பாடற்ற மானியமளிக்கப்பட்டவர் ; காப் 
மயிர்வகையில் ஒண்பசும் பொன்னிறமான ; செம்பொன் 

பாண்மை அருட்புனிதர் ; திருக்கோயில் பெயர்க் காரண 
நிறமான ; செம்பழுப்பு நிறமான . 

மூலவர் ; திருக்கோயில் பெயர்க்காரண மூலச் செய்தி ; a . 
Titianesque , a . டிஷன் ஓவியக் கலைமரபு சார்ந்த ; டிஷன் பட்டஞ் சார்ந்த ; வெறும்பட்டமேயான ; பட்ட அளவே 

ஓவியக் கலைப்பாணிக்குரிய ; டிஷன் ஓவியக் கலைப்பாணிச் யான ; பெயரளவேயான ; கடப்பாடுகள் இல்லாத ; பணிக் 
சாயலுடைய ; முகப்பு ஒண்மையும் வண்ணமும் ஒத்திணை கட்டுப்பாடற்ற ; பட்டமதிப்பளவேயான ; பட்ட மதிப்பு அடிப் 
வுற்றுக் கலந்துள்ள . 

படையாகப் பெற்றுக்கொள்ளப்பட்ட ; திருக்கோயில் வகையில் 
tit illate , . உடற் கூச்சமூட்டு ; உவகையுணர்ச்சி தூண்டு ; 

பெயர் மூலகாரணமான ; திருக்கோயில் வகையில் மாவட்டத் 
குறுமகிழ்வூட்டு. 

தலைவர்க்குப் பட்டப்பெயர் மூலகாரணமான ; ( தொ . ) 
titilla tion , n . உடற் கூச்சம் ; உவகையுணர்ச்சியூட்டுதல் ; 

titular possessions, கடமைக் கட்டுப்பாடின்றிப் பெயர் 
சிறுமகிழ்வுணர்ச்சி ; சிறு மகிழ்வுத் தூண்டுதல் . 

அளவேயான உரிமையுடைய உடைமை ; titular saint , 

காப்பாண்மை அருட்புனிதர் ; titular sovereign , பெயரள 
tit ivate , v . மிடுக்குத்தோற்றங்கொள் ; ஒப்பனைப்படுத்து . 

வான அரசர் ; பெயருக்கு ஆட்சித் தலைமைப் பொறுப் 
tit lark , n . சிறுபறவை வகை . 

புடையவர் . 
ti tle , n . பட்டப்பெயர் ; சிறப்புப் பட்டம் ; தனிப்பெயர் ; tit ularly , adv. பட்ட வழியுரிமையாய் , வெறும் பட்ட 
சிறப்புப்பெயர் ; பணியிடப்பெயர் ; உத்தியோகப் பெயர் ; மதிப்பாக . 
பதவிப் பெயர் ; மரபுக்குறிப்புப் பெயர் ; மதிப்புப் பெயரடை ; 
உயர்குடி மதிப்புப்பெயர் ; மரபு மதிப்புப்பெயர் ; கல்விப் 

tmes is , n . ( இலக் . ) கூட்டுச்சொல் இடைச்செருகீடு ; ஒரே 

சொற்றொடரினிடையூடாகப் பிற சொல்வரச் செருகுதல் . 
பட்டம் ; பெயர்ப்பட்டி ; விவரப்பட்டி ; வக்கணைச் சுட்டு 
மொழி ; புத்தகப்பெயர் ; ஏட்டுத்தலைப்பு ; புத்தகத் தலைப்புத் 

to, adv . முன்னாக ; ஒரு திசையில் ; - நேராக , நேர் நிலைக்கு ; 
தாள் ; பாடல் தலைப்பு ; பாடத் தலைப்பு ; எழுத்துருப்படித் 

சரியாக ; விரும்பிய நிலையில் ; விரும்பிய அளவாக ; விரும்பிய 
தலைப்பு ; பக்கத் தலைப்பு ; சட்ட முகப்புக்குறிப்பு ; சட்டப் 

படி ; பொருந்த ; மேற்படும்படி ; பூட்டிணையும்படி ; அடைக் 
பிரிவுச் சுட்டுக்குறிப்பு ; உரிமை ; உரிமைத்தகுதி ; தகுதி ; 

கும்படி ; முற்றுப்பெறும்படி ; அமையும்படி ; ஓயும்படி ; அது 
( சட் . ) உடைமையுரிமை , அவகாசம் ; ( சட் . ) உரிமைத் 

செய்ய ; வினைப் பகுதியோடிணைந்த வழக்கில் செய்வதற்கு ; 
தொடர்பு ; ( சட் . ) உரிமைவகை ; ( சட் . ) உரிமைச்சான்று ; 

prep . கு , நான்காம் வேற்றுமையுருபு ; இடத்திற்கு ; திசை 
உரிமை நேர்மை , உரிமை நியாயம் ; உரிமைக் கூறு ; ( சட் . ) 

யில் ; நோக்கி ; நாடி ; பக்கமாக , அணுகி ; நேராக , எதிர் 
உரிமைப் பிடிப்பு ; ( சட் . ) உரிமைப் பத்திரம் ; திருவமர்வுத் 

முகமாக ; முன்னாக ; மேம்பாடாக ; மேற்பட ; இடமாக ; 
தகுதிக் குறிப்பு , திருச்சபைப் பதவியேற்றத்திற்குரிய பணி 

மீதாக ; மேற்படும்படி ; வசமாக ; பெறும்படியாக ; பொறுப் 
வருவாய்த்தகுதிக் குறிப்பு ; பொன்மாற்று எண் ; ரோம்நகர் 

பாக ; வரைக்கும் ; எட்டும்படியாக ; எல்லைவரை ; எல்லை 
வட்டத் திருக்கோயில் ; ரோம் திருக்கோயில் வட்டம் ; 3. 

யுள்ளாக , எல்லைக்குட்பட ; குறையாமல் ; குறிக்கொண்டு ; 
பதவிக்கு ஆளாகக் குறிப்பிடு ; தலைப்புக்கொடு ; பெயர்கொடு ; 

முகவரிக்கு ; சென்று சேரும்படி ; வேண்டி ; பேரால் ; நல 
பெயரிணை ; ( தொ . ) courtesy title , நேர் உரிமையற்ற பண்பு 

னுக்காக ; நலன்விழைந்து ; பற்றி ; குறித்து ; வரையில் ; 
மதிப்புப்பட்டம் . 

என்ற நிலையில் ; என்ற நிலைக்கு ; தொடர்பாக , உறவு 
tiltled , a . உயர்குடி மதிப்புப்பட்டமுடைய ; உயர்குடி மதிப் 

முறையில் ; இயைய , இணங்க; படிக்கு ; பின்பற்றி ; வீதத்தில் ; 

ஒப்பிட்டுப்பார்க்க , ஒப்பீட்டு முறையில் ; ( தொ . ) to and fro , 
புடைய ; பட்டத்தினையுடைய ; பட்டப்பெயரினையுடைய . 

இருவழியும் , இப்படியும் அப்படியும் . 
tiltle - deed , n . உடைமையுரிமை ஆவணம் . 

toad , n . தேரை , மண்டூகம் ; சொறி தவளை ; வெறுப்புக் 
ti tle -leaf , n . ஏட்டுத்தலைப்பு குறிக்கப்பட்ட முகப்புத்தாள் . குரியவர் ; வெறுப்பூட்டுபவர் ; கயவர் , இழிஞர் ; வெறுப்பிற் 
ti tleless , a . பட்டமில்லாத ; உயர்குடி மதிப்புப் பட்ட குரியது ; கீழின உயிரி ; இரசவாதத்துறையில் கரிய மை 
மில்லாத ; உடைமைவகையில் உரிமையில்லாத . 

வகை . 
ti tle - page , n . தலைப்புப்பக்கம் , ஏட்டு முதற்பக்கம் . 

toad - eater , n . அடிவருடி , அண்டிப்பிழைப்பவர் ; கெஞ்சி 
ti tle - role ,, n . நாடகத் தலைப்பிற்குரிய தலைமை நடிப்புப் 

வாழ்பவர் , காக்காய் பிடிப்பவர் ; இச்சகம் பேசுபவர் . 
பங்கு 

toad - eating , n . அண்டிப் பிழைப்பு ; இச்சகப்பேச்சு , 
tit ling , n . சிறு பறவை வகை ; சிறு மீன்வகை . 

கெஞ்சுதல் . 
tit ling , 1. தலைப்புத் தருதல் . 

toad ish , n . தேரை போன்றிருக்கும் மீன்வகை . 


1091 


toadflax 


together 


toad flax , n . ஆளிவிதைச் செடிவகை . 
toad - in -the - hole , 1. மாட்டிறைச்சிப் புழுக்கல் , தாளிப்புச் 

சாற்றில் வெந்த மாட்டிறைச்சிக் கண்டம் . 
toad -spit , n . முட்டைப்புழுவகை வெளியிடும் தற்காப்பு 

நுரை . 
toad - stone , 11. தேரையின் தலையில் விளைவதாக முற்காலங் 

களில் கருதப்பட்ட தாயத்து மணி . 
toad .stool , n. நிலக்குடை ; காளான்வகை . 
toad y , n . அடிவருடி ; அட்டை ; 3. கெஞ்சிவாழ் ; அட்டை 

போல் ஒட்டிக்கொள் . 
toad yish , a . கெஞ்சிவாழ்கிற , இச்சகம் பேசித் திரிகிற . 
toad yism , n . அண்டிப் பிழைத்தல் . 
toast , 1. வாட்டடை , சிவக்க வாட்டிய அப்பத்துண்டு ; செம் 
முறுகலாக வறட்டப்பட்ட அப்பம் ; பாராட்டு நங்கை ; நலம் 
பாராட்டு அருந்தீட்டுக்குரியவர் ; நலம் பாராட்டுப் பருகீட்டிற் 
குரியவர் ; அருந்தீட்டு நலம் பாராட்டுப்பண்பு ; பருகீட்டு 
நலம் பாராட்டுச்செய்தி ; ஆர்வப்புகழ்ப் பாராட்டு ; ஆர்வ 
அவாத்தெரிவிப்பு ; 3. பேரால் நலம் பாராட்டி அருந்து , 
பேரால் நலம் பாராட்டிப் பருகு ; தகுதி போற்று முறையில் 
அருந்து , தகுதி பாராட்டு முறையில் பருகு ; புகழார்வப் 
பாராட்டு உரை ; ஆர்வ அவாத் தெரிவி ; அப்பவகையில் சிவக்க 
வறு ; அப்பத்துண்டு வகையில் முறுகலாக வாட்டு ; முறுகப்பம் 
பக்குவஞ் செய் ; வாட்டடை பக்குவமாக்கு ; முறுகுநெய் 
வாட்டப்பமாக்கு ; பாலேடு பன்றியிறைச்சி முதலியவற்றைச் 
செம்முறுகலாகச் சுண்டவை ; ( தொ . ) have one on toast , 
கையகமாகக் கொண்டிரு , தன்வசமாகக் கொண்டிரு . 
toast ed , a . அருந்தீட்டுவேளை நலம் பாராட்டப்பட்ட ; ஆர்வப் 

புகழ்ப் பாராட்டுப்பெற்ற ; செம்முறுகலாக வாட்டப்பெற்ற 
toast er , n . அருந்தீட்டு வேளை நலம் பாராட்டாளர் ; முறு 
கப்பம் ஆக்குபவர் ; செம்முறுகலாக வாட்டத்தக்க பொருள் ; 
வாட்டல் முட்கரண்டி ; வாட்டு மின்கலம் . 
toast ing , n . வாட்டுதல் ; செம்முறுகலாக வறுத்தல் ; அருந்து 
நலம் பாராட்டுகை ; பருகுநலம் பாராட்டுகை ; ஆர்வப் புகழ்ப் 
பாராட்டு . 
toast ing -fork, toast ing - iron , n . வாட்டு சட்டுவம் , 

வாட்டுமுட்கோல் . 
toast .list , 1 , புகழப்படுநர் பட்டியல் . 
toast - master , n . பாராட்டுநர் அறிவிப்பாளர் . 
tobacc o , 11. புகையிலை . 
tobacc o - heart , n . புகையிலை அதிகத்தால் உண்டாகும் 

இருதயநோய் . 
tobacc onist , n . புகையிலை வணிகர் . 
tobacc o-stopper , 1. புகையிலைத் திணிகோல் , குழாயில் 

புகையிலையைத் திணிப்பதற்குரிய கருவி , 
to - be , 11. எதிர்காலம் ; a . எதிர்காலத்திற்குரிய . 
tobogg an , n . சரிசறுக்கு கலம் , சரிவில் சறுக்கிச் செல்லும் 
முகப்பு மேனோக்கிய தட்டையடியுடைய வண்டி ; பனிச்சரிவுச் 
சறுக்குகலம் ; 3. பனிச்சரிவு சறுக்குகலத்தில் சறுக்கிச் செல் ; 
சறுக்கிச் செல் . 
tobogg aner , n . பனிச்சரிவுச் சறுக்கூர்தியிற் செல்பவர் . 
tobogg aning, n . பனிச்சரிவுச் சறுக்குகலச் செலவு . 
tobogg an -shoot , tobogg an- slide , n . மோதல் தவிர்க்கும் 

சறுக்கூர்தி நெறிப் பாகுபாட்டு அமைவு . 
tob y , n . பொம்மைக் குடுவை , முக்கோணத் தொப்பியுடைய 

கிழவன் வடிவமைந்த சாடி . 
tob y - collar , 11. குச்சுநாய்க் கழுத்துப்பட்டை , குச்சுநாய்க் 

கழுத்துமயிர் தொங்கற்பட்டைபோன்ற கழுத்தணி வகை . 
tocca ta , n . ( இசை . ) இசைமுடுகு வகை . 
Toc H , n . உலகத் தோழமைக்கழகம் , முதல் உலகப்போர் 
( 1914-18 ) தொடங்கிப் பரவியுள்ள உலகப் பல்கினைத் 
தோழமைச் சங்கம் . 


Tochar ian , n : தொக்காரியம் , வழக்காறற்றுப்போன 
இந்தோ - ஐரோப்பிய மொழி வகை ; a . தொக்காரிய மொழி 
சார்ந்த . 
toch er , 1. ஸ்காத்லாந்து வழக்கில் சீர்வரிசை . 
toc o , ( இ . ) n . நையப்புடைப்பு , வீக்கல் , கசையடி ; தண்டனை . 
tocoph erol , n . ஈ ( E ) ஊட்டச்சத்து வகை . 
toc sin , n . எச்சரிக்கை மணியொலி ; அபாய எச்சரிக்கை . 
tod , n . ( பழ . ) தழைத்தொகுதி ; 28 பவுண்டு கம்பளி எடை ; 

புதர் . 
tod , n . ( பே - வ . ) நரி , ஓரி . 
today , to -day , n . இன்று ; இக்காலம் ; adv . இக்காலத்தில் . 
Todd - AO , n . திரைப்பட வகையில் அமெரிக்க அகல் திரை 

முறை . 
tod dle , 11. தத்துநடை ; 3. தளர்நடையிடு , சிறுதொலை செல் ; 

மெல்லச் செல் ; உலாச்செல் . 
todd y , ( இ . ) 1. கள் ; வெறிய நீர் இன்கலவைக் குடிவகை . 
to - do , n . தொல்லை ; அமளி , வெற்றாரவாரம் . 
tod y , 1. மீன்கொத்தியினப் பறவைவகை . 
toe , 1. கால்விரல் ; கால்புதைமிதி விரற்பகுதி ; காலுறை விரற் 
பகுதி ; குளம்பு முற்பகுதி ; இலாடத்தின் முற்பகுதிச் சறுக்குத் 
தடை இரும்பு ; குழிப்பந்தாட்டக் கட்டையின் வளைமுனை , 
பொருள்களின் அடிப்புற வளை பகுதி ; கீழ் வளைமுனை ; 
( இயர் . ) அடிப்பகுதிமுனை ; இயந்திரக் கைப்பிடியடி முனை ; 
U. புதைமிதி வகையில் முற்பகுதி அமை ; காலுறை வகையில் 
முற்பகுதி செப்பம் செய் ; பந்தயத்தில் புறப்படுமுன் எல்லைக் 
கோட்டினை விரலால் தொடு ; குழிப்பந்தாட்டத்தில் மட்டை 
யின் வளைமுனையருகிலே பந்தடி ; ( இழி . ) பள்ளி வழக்கில் 
உதை ; கால் விரலூன்றி நில் ; இலாடத்தில் முனைச்சாய்வாக 
ஆணி அறை ; கால்விரலியக்கிச் செயலாற்று ; கால்விரலை 
மேலே ஊன்று ; ( தொ . ) toe the line , toe the mark , பந்தயத் 
தொடக்கத்தில் எல்லைக்கோட்டில் கால் ஊன்றி நில் ; ஒத்துப் 
போ ; கட்டுப்பாட்டுக்கு இணங்கி நட ; tread on person s toes , 
பிறர் உணர்ச்சிகளைப் புண்படுத்து ; பிறர் ஆர்வ நம்பிக்கை 
களைப் புண்படச் செய் ; turn up one s toes , மாள் , சாவுறு . 
toe - cap , n . புதைமிதி விரல் நுனிப்பகுதிப் புறக்கவிகைத் 

தோல் . 
toe -clip , 11. கால்மிதிக் குவடு , மிதிவண்டியின் கால்மிதியில் 

காற்பெரு விரலூன்றும் நுனியாணி . 
toed , a . கால்விரலமைந்த ; அடிமுற்பகுதி வாய்ந்த , அடிவளை 
முனையமைந்த ; ஆணி வகையில் இலாடத்தின் முற்பகுதியிற் 
சாய்வாக அறையப்பட்ட . 
toe - drop , 1. கால்விரல் வாதம் , கால்விரல் உயர்த்தமுடியா 

நிலை உண்டுபண்ணும் வாதநோய் வகை . 
toe - hold , 1 , பற்றிடம் , ஒண்டுமிடம் . 
toe less, a . கால்விரலற்ற . 
toe - nail , 11. காலுகிர் , கால்விரல் நகம் ; பலகைமூலைச் சாய் 

வாணி . 
toe - to - toe , a . அணுக்கமான . 
to - fall , 11. ( செய் . ) கடைக்கூறு ; கடைப்போது . 
toff , n . ( இழி . ) சீரியர் . 
toff ee , toffy, 1 , இனிப்புப்பண்ட வகை . 
toft , 11. ( சட் . ) பண்ணை வீடு ; பழம்பண்ணை வீட்டுப்புறம் , 

முன்பு பண்ணைவீடு இருந்த இடம் . 
tog a , n . செஞ்சீரங்கி , பண்டை ரோமர் முழுநீள அங்கி ; 
ரோம் நகராண்மை உரிமை அடையாள அங்கி ; ரோம்நகர்ப் 
பணிமுறை அங்கி ; ( தொ . ) toga virilis , பண்டை ரோம 
ரிடையே பதினான்காண்டு முற்றிய காளைப்பருவம் காட்டும் 
ஆடைவகை ; மனிதப்பருவம் . 
togeth er , adv . ஒன்றாய் ; ஒருங்கே ; ஒருசேர ; ஒரே நேரத் 
தில் ; ஒன்றுடனொன்றாய் ; ஒன்றுசேர்த்து , ஒன்றுவித்து ; 
ஒன்று சேர்ந்து ; கூடி ; ஒரே தொடர்பாக . 


1092 

toll -gatherer 
togger 
togg er , 11. ( இழி . ) பந்தயவினைப் படகு உகைப்பு . 

( மரு . ) தாங்கமைவுத்திறம் ; ( தாவ . ) நிழல் ; வளர்வமைவுத் 

தன்மை ; ( பழ . ) தாங்குதிறம் . 
tog gle , n . கால்மூட்டுச் சில்லுகளில் ஒன்று ; ( கப் . ) கயிறு 
நிலையிறுக்கி , விசைச் செங்கோணியக்க அமைவு ; V. செங்கோ tol erant , a . பொறுதியுடைய , சகிப்புத்தன்மை வாய்ந்த ; 
ணியக்க அமைவு இணை ; இறுக்கிப்பிடி . 

பொறுத்தமைவுப்பண்புடைய ; இசைவமைவு காட்டுகிற ; 
tog gle - iron , 11. எறிசுழல்வேல் , புடையசைவு முனையினை ஒத்துணர்வுத்திறமுடைய ; இடங்கொடுக்கிற ; கண்டிக்காது 
யுடைய எறியீட்டி வகை . 

விடுகிற ; வெறுப்புக்காட்டாதிருக்கிற ; ஒத்துடந்தையாயிருக் 

கிற ; மட்டின்றி இளக்கங்காட்டுகிற ; விட்டுக்கொடுக்கும் 
tog gle - joint , n . செங்கோணியக்கிப் பொருத்து . 

பண்புடைய ; கருத்துச்சுதந்திரம் அளிக்கிற ; சமயசமரச 
togs , n . pl . ஆடைகள் ; 3. ஆடைகள் அணி ; ( தொ . ) long 

மனப்பான்மையுடைய ; சமயசமரசங் காட்டுகிற ; சமயசமரசச் 
togs, ( கப் . ) கரையிற் கொள்ளும் உடுப்பு . 

சார்புகொண்ட ; சமயசமரசக் கோட்பாட்டை ஆதரிக்கிற ; 
toil , n . உழத்தல் ; கடுந்தொழில் ; கடுமுயற்சி ; 3. உழல் ; 

( மரு . ) தட்பவெப்பச் சூழ்நிலைமாறுதல் - ஒட்டுயிரித்தாக்கு - 
கடுந்தொழில் புரி ; விடாது தொழிலாற்று . 

மருந்துச்சரக்கு ஆகியவற்றின் வகையில் எதிர்விளைவுகளின்றி 
toil er , n . கடும் உழைப்பாளர் . 

ஏற்றமையும் திறம்வாய்ந்த ; ( தாவ . ) கிட்டத்தட்ட நிழலில் 
toil et , n . மேனி ஒப்பனை ; சிங்காரிப்பு ; ஒப்பனைப்பொருள் ; வளரத்தக்க ; ( இயங் . ) கூறுகளின் நுண்ணிடை வேறுபாடு 
உடைச் சிங்காரிப்புமுறை ; சிங்காரிப்பு உடை ஒப்பனையாடை ; 

கள் வகையில் இசைவரைவளவான . 
ஒப்பனை மேசை , நிலைக்கண்ணாடியுடன் கூடிய மேசை ; கழி tol erate , U. பொறுத்துக்கொள் ; சகிப்புத்தன்மைகாட்டு ; 
நீர் வாய்ப்பிடம் ; ( மரு . ) அறுவைவினை அலம்புகூறு ; ( தொ . ) ஒப்புரவுகாட்டு , கண்டிக்காது விடு ; பிறர் கொள்கை வகை 
toilet powder , ஒப்பனைச் சுண்ணம் , அணிநறுந்துகள் ; யுல் கடிவு தவிர் ; தடைசெய்யாது விடு ; எதிர்ப்புக்காட்டா 
toilet soap , ஒப்பனைச் சவர்க்காரக்கட்டி ; toilet vinegar , தமைவுறு ; வெறுப்புக்காட்டாதிரு ; இடங்கொடு ; விட்டுக் 
அலம்பு நறுநெய்க்கலவை . 

கொடுப்பு மனப்பான்மை கொள் ; செயலிசைவு காட்டு ; 
toil et - cloth, toil et - cover , 11. ஒப்பனைமேசை மேலுறை . 

செய்யவிடு , செயலிசைந்திரு ; செயல் - தொடர்பு ஆகியவற் 

றின் வகையில் பொறுத்தமைவுறு ; வாழவிடு , வாழவிட் 
toil eted , n . ஒப்பனை முற்றுவிக்கப்பட்ட . 

டிசைந்து வாழ்வுகொள் ; இசைவமைதிகாட்டு ; ஒத்திசைந் 
toil et - paper , n . அலம்பகத் துடைப்புத் தாள் . 

தமை ; சமுதாயத்துடன் இணக்க அமைதி காட்டு ; தாங்கு ; 
toil et - service , toil et - set , 1. ஒப்பனைப்பொருள் தொகுதி , பொறு ; பழக்கவழக்க வகையில் ஏற்றமைவுறு ; செயல் 
toil ful , a . உழைப்பார்ந்த ; கடும் உழைப்புத் தேவைப் வகையில் பொறுப்பமைதி காட்டு ; ஆள்- செயல் வகையில் 
படுகிற 

வாளா பொறுத்துக்கொண்டிரு ; ( மரு . ) மருந்து - தட்பவெப்ப 
toil fally , adu . கடும் உழைப்புடன் . 

நிலை - ஒட்டுயிரி ஆகியவற்றின் வகையில் பாதிக்கப்பெறாமல் 
toilinette , n . அரையுடுப்பிற்குரிய கம்பளித் துணி வகை . 

ஏற்றமைவுறு . 
toil ing , n . கடும்உழைப்பு ; உழைப்புத் துன்பம் ; a . தொண் 

tolera tion , 1. பொறுத்தமைதல் ; வாழவிட்டு வாழ்தல் ; 

சகிப்புத்தன்மை ; பொறுதி ; பொறுத்தமைவு ; ஏற்றமைவு ; 
டுழைப்புச் செய்கிற . 

சமரச மனப்பான்மை ; ஒத்துடம்படு நிலை ; ஒப்பிசைவமைதி ; 
toil less , a , உழைப்பற்ற 

கருத்துச் சுதந்திர அமைதி ; ஒப்புரவாண்மை ; சிறுபான்மைக் 
toils , 11. pl . வலை ; கண்ணி ; சிக்குபொறிச்சூழ்ச்சி . 

காப்பிணக்க அமைதி . 
toil some , a . கடும்உழைப்புடைய . 

tolera tionist , n . சமயசமரசக் கோட்பாட்டாளர் ; சமரசக் 
toil somely , adv . கடும்உழைப்பு மேற்கொண்டு . 

கோட்பாட்டு ஆதரவாளர் . 
toil - worn , a . உழைத்துத் தேய்ந்த . 

tol erator , 1. பொறுத்திசைபவர் ; ஏற்றமைபவர் ; செய்ய 
Tokay , n . அங்கேரி நாட்டு மதுவகை ; அங்கேரி நாட்டுக் விடுபவர் ; கண்டிக்காது விடுபவர் ; சமரசவாதி ; ஏற்றமைவது . 
கொடிமுந்திரி வகை . 

toll , n . சுங்கவரி ; டாலச்சுங்கம் ; பாதைவரி ; சந்தைவரி ; 
toke, n . ( இழி . ) உணவு ; உலர் அப்பம் . 

மாவரைப்பாளர் மாப்பங்குக் கூலி ; உயிர்க்காவு , உயிர்ப் 
tok en . n . அடையாளம் , குறி ; சான்றுக்குறிப்பு ; நினைவு பலி ; தொலைபேசிச் சிறுதொலை அழைப்பீடு ; V. சுங்கமாகக் 
அடையாளக் குறிப்பு ; நட்புரிமைச் சான்று ; நினைவடையாள கொள் ; சுங்கமாகக் கொடு ; உயிர்க்காவு கொள் ; உயிர்ப் 
மோதிரம் ; நினைவுக்குறிப்பு நாணயம் ; உறுதிச்சின்னம் ; 

பாலியாகக் கொள் ; ( தொ . ) road toll , போக்குவரவு உயிர்ச் 
வாய்மைச்சான்று ; ( தொ . ) by the same token , சொல்லு 

சேதம் , பாட்டை உயிர்ப்பலி ; take toll , ஒரு பகுதியைச் 
வதற்குக் கண்கூடான சான்றாக ; token money , நாணய 

சுங்கமாகக் கொள் ; உரிமைப்பங்காகப் பறித்துக்கொள் ; 
மாக மாற்றக்கூடிய அடையாளப் பணம் ; token payment , 

பலியாகக் கொள் . 
அடையாளக் கடனடைப்பு ; token vote , சட்டமன்ற வகை toll , n . சேகண்டை 

ஒலி ; கண்டாமணி 

ஒசை ; 
யில் அடையாளப் பண இசைவாணை . 

சேகண்டையடி , மணிஓசை முழக்கு ; மணிஓசை முழக்குவி ; 
tolbut amide, 11 , நீரிழிவுநோய் மருந்து வகை , ராஸ்டினான் , சேகண்டையடித்து அழை ; சேகண்டை அடையாள ஒலி 
ஒரிநாசா . 

எழுப்பு ; சேகண்டை அடையாள ஒலி மூலம் செய்தி அனுப்பு ; 
told , v . tell என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 

சேகண்டை யடித்துத் தெரிவி ; சாமணியடி , இழவுக்குறிப் 
tol erable, a . பொறுத்துக்கொள்ளத்தக்க ; நடுத்தரமான ; 

பாக மணியடி . 
ஒருவாறு ஒத்துக்கொள்ளத்தக்க . 

toll able , a . சுங்கம் பிரிக்கத்தக்க ; சுங்கவரிக்குட்பட்ட . 
tol erableness , n . நடுத்தர நிலைமை ; 
நடுத்தர நிலைமை ; ஒத்துக்கொள்ளக் 

toll - bar , 11. சுங்கவரி எல்லைத்தடுப்பிடம் . 
கூடிய அளவு ; பொறுத்துக்கொள்ளக்கூடிய நிலை . 

toll booth , 1 , சந்தைச் சுங்கச்சாவடி , சந்தைவரி வாங்கு 
tol erably , adu. நடுத்தரமாக , தரக்கேடின்றி , சுமாராக . 

மிடம் ; ( பழ . ) நகரக் காவற்கூடம் . 
tol erance, 1. சகிப்புத்தன்மை ; பொறுத்தமைவுப்பண்பு ; toll - bridge, 11. சுங்கக்கடவுப் பாலம் . 
ஒத்துணர்வுத்திறம் ; - பொறுத்திசைவு ; இடங்கொடுப்பு ; toll - call , 11. தொலைபேசிக் குறுந்தொலை அழைப்பீடு . 
கண்டிப்பின்மை) ; தடை செய்யாமை ; வெறுப்பின்மை ; toll er , 1 , சுங்கத் தண்டலர் , சுங்கம் பிரிப்பவர் . 
எதிர்ப்பின்மை ; விட்டுக்கொடுப்பு மனப்பான்மை ; வேறு 
பாட்டு ஏற்பமைவு ; கருத்து ஒப்புரவுணர்வு , சமரச மனப் 

toll er , n . மணியோசை முழக்குபவர் , சேகண்டையர் . 
பான்மை ; இயந்திரக் கூறுகளின் நுண்ணிடை வேறுபாட் 

toll - free , a . சுங்கவரியற்ற ; adv . சுங்கவரியில்லாமல் . 
டமைவு ; கப்பற்சரக்கேற்ற எடை வகையில் நுண்வேறுபாட் 

toll - gate , 11. சுங்கச்சாவடி , சவுக்கை , சுங்கக்கடவு வாயில் . 
டிசைவமைதி ; நாணய நுண் உயர்வு தாழ்வு மட்டமைதி ; toll - gath erer , 11. சுங்கத் தண்டலர் . 


1093 
tollhouse 

tonga 
toll house, 1. சுங்கத் தண்டலகம் . 

tomm y.rot , 11. வடிகட்டிய முட்டாள் தனம் , அடிமுட்டாள் 
toll ing , n . மணியடிப்பு ; மணியோசை முழக்கு ; சேகண்டை 

தனம் . 
முழக்கு . 

tomm y -shop , n . தொழிலக ஊழியர் தேவைப்பொருள் 
toll man , n . சுங்கவாணர் ; சுங்கத்தண்டலர் . 

விற்பனைக்கடை ; முற்காலத் தொழிலகச் சரக்குக்கூலிமனை . 
toll -traverse , n . ஊடுவரிச் சுங்கம் , தனிப்பட்டவர் நில tomnodd y , 11. முட்டாள் . 
வழிச் செல்லுதற்காக வாங்கும் சுங்கவரி . 

tomodrom ic , a . இடைத்தடுப்பு ஏவுகலஞ்சார்ந்த , ஏவுகலங் 
toll - vision , n . தனிநிலைத் தொலைக் காட்சிமுறை , கட்டணத் 

களை இடைச்சென்று தடுக்கும் ஏவுகணைக்குரிய . 
துக்கு அளிக்கப்படும் தனியார் தொலைபேசி அமைவு . 

tomog ram , 11. ஊடுகதிர் உள் தளப்படம் , முன்பின் கூறு 
tol u , tolu balsam , 1. சாம்பிராணி வகை , தென் அமெரிக்க 

காட்டாமல் உட்கூறுமட்டுங் காட்டும் ஊடுகதிர் நிழற்படம் . 
மணப்பிசின் வகை . 

tomograph ic , a . ஊடுகதிர் உள் தளப்படஞ்சார்ந்த 
Tom , n. தாமஸ் ( Thomas ) என்ற பெயரின் செல்லமான 

tomograph y , n . ஊடுகதிர் உள் தளப் படமுறை . 
சுருக்கக்குறிப்பு ; ( தொ . ) long tom , ( கப் . ) கப்பலில் ஏற்றிச் tomo rrow , to - mo rrow , n . நாளை ; adu . நாளைக்கு . 
செல்லும் நீள் துப்பாக்கிவகை ; Old Tom , கடுஞ்சாராய வகை ; tom pion , n . துப்பாக்கிக் குழாய் அடைப்பு ; இசைமேள 
Tom and Jerry , முட்டையடித்துக் கரைத்த மதுவகை நீர்க் முகட்டமைப்பு . 
கலவைப்பானம் ; Tom and Tib , Tom, Dick, and Harry , tom tom , n . அறைபறை ; தப்பட்டை , தண்டோரா ; U : 
எல்லாவகைப்பட்ட மக்களும் , சிறப்பு ஒரு சிறிதுமற்ற மக்கள் ; பறைகொட்டு . 
Tom o Bedlam , பிச்சைக்காரப் பைத்தியம் , பிச்சைசெயடுக்கும் 

ton , n . கண்டி , 2240 கல் எடை கொண்ட பார எடையலகு ; 
உரிமைச் சீட்டுடன் பைத்தியக்கார விடுதியிலிருந்து வெளியே 

மரத்தடி.கல் முதலிய பொருள்களின் பரும அளவை அலகு ; 
அனுப்பப்பட்டவன் ; Tom Thumb , கதைமரபுவழக்கில் சித் 

உப்பு - கரி - கோதுமை - தேறல் ஆகியவற்றின் முகத்தலளவை 
திரக்குள்ளன் ; குறளை , குள்ளமானவர் ; புதர்ச்செடி வகை ; 

அலகு ; கப்பல் உள்வாய்க்கொள் அளவு அலகு ; கப்பல் சரக் 
Tom Tiddler s ground , செல்வம் கொள்ளக் கிடக்கும் இடம் ; 

கேற்ற அளவு அலகு ; ( பே -வ. ) பேரளவு , பெருந்தொகை . 
ஒருவரதல்லாத இடம் . 

ton , ( பிர . ) n . நடைநயம் ; நாகரிகம் நிரம்பியவர் . 
tom , n . சே , விடை , விலங்கின் ஆண் . 

ton al , a . தொனி சார்ந்த ; சுதி சார்ந்த , உயிர்ச்சுரம் சார்ந்த . 
tom ahawk , 11. மழு , வட அமெரிக்க செவ்விந்தியரின் போர்க் 
கோடரி ; 3. மழுவெறிந்து வெட்டு ; போர்க்கோடரியை 

tonal ity , 1. ஒலிநுட்பம் ; ( இசை . ) சுதி , உயிர்ச்சுரம் . 
வீசியெறி . 

to -name, 11. அடையொட்டுப்பெயர் ; புனைபெயர் . 
toma tidine, 1. வீரிய ஊக்கு மருந்தாகப் பயன்படும் ton ant , a , இடிக்கிற . 
தக்காளிச்சத்து . 

ton do , n. படச்சட்ட வட்ட வடிவ வண்ண ஓவியம் ; படச் 
tom atin , n . தக்காளிச் சத்து மருந்து வகை . 

சட்ட வட்டவடிவப் புடைப்பணி ; pl . ton di. 
toma to, n . தக்காளி ; தக்காளிப்பழம் ; தக்காளிச்செடி ; tone , 11. தொனி ; நாதம் ; குரலின் பண்பு ; குரலோசை ; 
pl . tomaltoes . 

இசைப்புக்கூறு ; குரல் ஏற்றத்தாழ்வு நயம் ; குரல் உணர்ச்சி 
tomb , n . கல்லறை ; சமாதி ; கல்லறைக்கிடங்கு ; 3. கல்லறையி 

நயம் ; தனிக்குரற்பண்பு ; ஓசைத்திட்பம் ; குரல்விசை ; குரல் 
லிடு ; சமாதிவை . 

அழுத்தப்படி ; ஒலிப்பண்பு ; வண்ணநயம் ; வண்ணச்சாயல் ; 

வண்ணச்செவ்வி ; ஒளிநிழலியைபுநயம் ; வண்ண ஒளிநயம் ; 
tom bac, tom bak , ( மலே . ) 11. தம்பாக்கு , அணிமணிகளுக் 

வண்ண ஒளிர்வுச் செவ்வி ; உடற்செவ்வி ; உடல்நிலைச் 
குப் பயன்படும் செம்பு துத்தநாகக் கலவை . 

செந்நலம் ; ஒழுக்க நிலைச்செவ்வி ; உணர்வுநிலைச்செவ்வி ; 
tom bola , n . யோகப் பரிசுச்சீட்டு , பகட்டணிப் பொருள் 

( இலக் . ) அசையின் விசையழுத்தநிலை ; ( இசை . ) சுரம் , 
களைப் பரிசாகக்கொண்டு நடத்தப்படுங் குலுக்குச்சீட்டு . 

சுரநிலை , சுரநிலைச்செவ்வி ; ( இசை . ) இசை ஏற்றத்தாழ்வு நயம் ; 
tom boy , n . தெறியாட்டப்பெண் , சாகசப்பெண் . 

இசைப்புநயம் ; ( இசை . ) இசை உரப்பு நிலை , இசையுரம் ; (இசை . ) 
tomb stone , n . நடுகல் , கல்லறைக்கல் . 

சுரப்பண்பியல்பு ; ( இசை . ) உயிர்ச்சுரநிலை இடையீடு ; ( B ... ) 

நேர்படத்திட்ப நயம் , நேர்படத் தோற்ற நயம் ; ப. பண்பளி ; 
tome , 11. பெருநூல் . 

செவ்வியளி ; தொனியளி ; தனிச்செந்நலமளி ; ஒத்தியைவி ; 
tom entose, tomen tous , a . சடைக் குச்சமுடைய . 

ஒன்றுபட்டியைவுறு , குரலுக்குச் சரியான செவ்விகொடு ; 
tomen tum , 11. ( தாவ . ) தண்டுகளிற் காணப்படும் சடை நிறத்திற்குச் சரியான சாயலளி ; ( B- ப. ) படத்திற்கு வேதி 
மயிர்க் குஞ்சம் ; ( உள் . ) மூளையின் சுழிமுனைக் குச்சம் . 

யியல் முறையில் இறுதிவண்ணச் செவ்வியளி ; ( B- ப . ) 
Tom Fool , tom fool , 11. மட்டிக்கோமாளி ; 3. மட்டிக் நிழற்பட வகையில் இறுதிவண்ணச் செவ்வி அளிக்கப்பெறு ; 
கோமாளியாகச் செயலாற்று ; மட்டிக்கோமாளித்தனமாக ( இசை . ) கருவி சரிசெய் , சுதிசேர் , சரியான செவ்வியுறுத்து ; 
நட . 

( தொ . ) tone down , வண்ண வகையில் முனைப்புக்குறை ; 
tomfool ery , n . கோமாளிக்கூத்து ; கேலிக்கூத்து . 

குரல்வகையில் தணிவு செய் ; சொல்வகையில் முனைப்பு 
tom foolish , n . சிறுபிள்ளைத்தனமான , கோமாளிக்கூத் 

இறக்கு ; ( இசை . ) சுதியிறக்கு ; tone up , விசை உயர்த்து ; 

எழுச்சியூட்டு ; சொல் வகையில் திட்பமுறுத்து ; வண்ண 
தான . 

வகையில் முனைப்பாக்கு ; பண்பு வகையில் மேம்படுத்து ; 
Tomm y , 1 , 11. தாமஸ் ( Thomas ) அல்லது டாம் ( Tom ) என் 

( இசை . ) சுதியேற்று . 
பதன் செல்லமான சுருக்கக்குறிப்பு ; பிரிட்டிஷ் போர்வீரனைக் 

tone - arm , 11. இசைப்பாடற் பெட்டியில் ஒலியிணைப்புக் கை . 
குறித்த பொதுவழக்குப் பெயர் ; ( தொ . ) Tommy Atkins , 
பிரிட்டிஷ் போர்வீரனைக் குறித்த பொதுவழக்குப் பெயர் . 

toned , a . தொனியுடைய ; செவ்வி வாய்ந்த ; கருமை சிறிதே 

கலந்த . 
tomm y . 1. திருப்புளி, திருகாணிமாட்டித் திருகுங் கருவி ; 

tone - deaf , a . சுரச்செவிடான , இசைநயமுணரமாட்டாத் . 
உண்டி , உணவு ; தொழிலாளர் கட்டுச்சோறு ; வறட்டப்பம் ; 
ஒரு செப்புக்காசளவு மலிவான அப்பச்சுருள் ; தொழிலக 

tone less , a . தொனியற்ற ; கிளர்ச்சியற்ற ; உயிர்ச்செவ்வி 
ஊழியர் தேவைப்பொருள் விற்பனைக்களம் ; முற்காலத் 

யற்ற ; தனித்திறமற்ற ; சுதியற்ற . . 
தொழிலகச் சரக்குக்கூலி மனை ; சரக்குக்கூலி ; சரக்குக்கூலி toneme , n , ( மொழி . ) தொனிமம் . 
முறை . 

tone .poem , 11. கவிதைக்கருத்தமைவு இசைநிகழ்ச்சி , 
tomm y - bar; 11. திருப்புளி. 

tong , n . சீனத்தொழிற் குழுமம் ; சீன மறைமுறைச் சங்கம் . 
tomm y -gun , 1. இயந்திரச் சிறு பீரங்கி . 

tong a, ( இ . ) 1. மூடு ரேக்ளா . 


1094 


too - too 


tongs 
tongs , n . pl . பற்றுகுறடு ; ( தொ . ) would not touch with a 
pair of tongs , தொலைவில் நின்றுகூடத் தீண்டமாட்டார் , 
சிறிதும் தொடர்புகொள்ள விரும்பமாட்டார் . 
tongue , n . நா , நாக்கு ; நாக்கிறைச்சி ; மொழி ; பேச்சு ; 
பேச்சுத்திறம் ; நாவன்மை ; பேசும் இயல்பு ; தொங்கிதழ் ; 
நா வடிவப்பொருள் ; நெருப்பின் கொழுந்து ; நா வடிவ உறுப்பு ; 
மணியின் அடிப்புக்கோல் ; தொங்கிதழ்க்கூறு ; நாவைப் 
போற் செயலாற்றும் பொருள் ; நாவைப்போற் செயலாற்றும் 
பகுதி ; நாவைப்போற் செயலாற்றும் உறுப்பு ; சுவையறி 
யமைவு ; பேசும் அமைவு ; பேச்சுவாயில் ; பேச்சுச்சார்பு 
நிலையாளர் , சார்பு கருத்துத் தெரிவிப்பவர் ; சார்பில் கருத்து 
வெளிப்படுத்துவது ; V. நாவைப் பயன்படுத்து ; நக்கியியக்கு ; 
இசைக்கருவியை நாவால் இயக்கு ; தொடு ; ( தொ . ) gift of 
the tongue , நாநலம் ; நாத்திறம் ; gift of tongues , திருவருள் 
திறமான மொழியறிவு , பன்மொழித்திறம் ; தெய்வ ஆற்றலால் 
அறியாமொழி பேசுந்திறம் ; give tongue, throw tongue , 
வேட்டைநாய் வகையில் மோப்பங் கண்டதும் குரை ; 
. hold one s tongue , பேசாமலிரு . 
tongue -bit , n . குதிரைக் கடிவாளவாய்க் கம்பி . 
tongue bone, 11. வளைந்த நாவடி எலும்பு . 
tongue less , a . நாக்கற்ற ; பேச்சடங்கிய . 
tongue let , n . சிறு நா . 
tongue tacked , a . பேசமுடியாத ; தெற்றுநாவுடைய . 
tongue -tie , 1. தெற்று நா , நாக்குக் குறையால் ஏற்படும் 
பேச்சுத்தடை ; நா உறுப்பின் இயக்கத்தைத் தடுக்குஞ் சிறு 

நரம்பால் வினையும் பேச்சுத்தடை . 
tongue - tied , a . பேச்சடங்கிய ; பேசமுடியாத . 
ton ic, 11. நன்மருந்து , உரமருந்து , சத்து மருந்து ; ( இசை . ) 
சுதிக்கட்டை , உயிர்ச்சுரம் , இசைத்துணை ஒலி ; a . தொனி 
சார்ந்த ; விறைப்பூட்டுகிற ; செறிவூட்டுகிற ; அடர்த்தி 
மிகுதியாக்குகிற ; நலமூட்டுகிற ; சரியான செவ்வியூட்டுகிற ; 
( மரு . ) உரமூட்டுகிற , வலிமை பெருக்குகிற ; ( இசை . ) சுதிக் 
கட்டை சார்ந்த . 
toni city ; n . தொனி ; உரமூட்டுந் தன்மை ; தசை நெகிழ்வு 

நலம் . 
tonight , n ; இன்றிரவு ; adv . இன்றிரவில் . 
ton ish , a . நடப்புநயம் வாய்ந்த . 
ton ite, n . கடும் வெடிமருந்து , 
Tonk a bean , tonk a bean , n . மணவிதை வகை , பொடிக் 

குப் பயன்படும் விதை . 
to nnage, n . கண்டியெடையளவு , கண்டிக்கணக்களவு ; 
பார அளவு , எடையளவு ; சரக்கெடையளவு ; வாணிகக் 
கப்பல்கள் வகையில் சரக்கேற்ற எடையளவு ; சரக்கெடைக்கு 
ஏற்ற வரியளவு ; எடைவீத வரி ; எடைவீதக் கட்டணம் . 
to nnage - deck , n . கப்பலின் இரண்டாம் தள அடுக்கு . 
tonn eau , 11. பிறக்கறை , உந்துவண்டிகளில் பின்னிருக்கை 

தனியாயமைந்த பிற்கட்டுக்கூறு. 
to nner , n . குறித்த கண்டி எடையளவுடைய கப்பல் . 
tonom eter , n . குரல்விசைமானி . 
ton sil , 11 , அடிநாச் சதை , நாவடிக் கழலைகளில் ஒன்று . 
ton sillar , a . அடிநாச்சதை சார்ந்த . 
tonsillec tomy , 1. அடிநாச் சதை யறுவை . 
tonsilli tis , n . அடிநா அழற்சி . 
tonsillot omy , 1 .. அடிநாச் சதை அறுவை . 
ton sure, 1. கிறித்தவ . திருமடத் துறவியர்க்குரிய தலைநடு 
வட்ட மழிப்பு ; துறவியர் தலைநடுவட்ட மழிப்புவினை ; தலை 
நடுவட்ட மழிப்புப்பகுதி ; 3. மண்டை மழி ; தலைநடுவட்டம் 
மழி . 
tontine , n. கடையுரிமைக்கடன் 

கடன்பங்கு 
கொடுத்தவரில் மறைவுற்றவர் மறையுந்தோறும் பிறர் பங்கு 
மிகும் கடனீட்டுமுறை . 


too , adu . கூடவே , உடனாக ; மட்டின்மிகையாக , தகா மிகை 

யாக ; மிகுதியாக , மிகவும் . 
took , v . take என்பதன் இறந்த காலம் . 
tool , n . கருவி ; கைத்துணைப்பொறி ; இயந்திரக்கருவி ; 
இயந்திரஞ் செய்வதற்குரிய கருவி ; செய்பொறி அல்லது 
இயந்திரம் ; கருவியாகப் பயன்படும் பொருள் ; கையாள் , 
மற்றொருவர் கைக்கருவியாகப் பயன்படுபவர் ; ஏமாளி ; 
அச்சுரு வகை ; ப . கருவிகொண்டு வேலைசெய் ; கல் கொத்து , 
உளியால் கல் செதுக்கு ; புத்தகக் கட்டட வகையில் ஓரங் 
களைச் சூட்டுவரிப் படிவங்களால் அணிசெய் ; ( இழி. ) 
ஊர்தியை மெல்ல இயக்கு ; ஊர்திவகையில் மெல்ல ஓடு , 
சாவதானமாகச் செல் ; ( தொ . ) tool up, இயந்திரசாலைக்கு 
வேண்டிய கட்டுமான இயந்திரக்கருவிகலங்கள் இணைத்துத் 
தொழிலுக்கு ஆயத்தமாக்கு . 
tool er , n . கருவிசெய்பவர் ; கற்றச்சன் பேருளி. 
tool - holder , n . கடைசல் பிடிப்பமைவு ; கருவியின் கைப் 

பிடி . 
tool ing, n . இணைவரிக்கொத்து , கல்லில் இணைக்கோடு 

களாகச் செதுக்கி அணிசெய்யும் முறை ; புத்தகஓரச் சூட்டு 
வரிப் படிவ ஒப்பனை , காய்ச்சிய கருவிகளை அழுத்திப் புத்தக 
ஓரங்களிற் படிவங்களிட்டு ஒப்பனை செய்யும் முறை , 
tool - post, tool - rest , n . கடைசல் இயந்திரத்தில் வெட்டுக் 

கருவியின் பற்று கருவி அல்லது தாங்கு கருவி . 
toon , n . மரவேலைக்குரிய செம்மர வகை . 
toot, n . கீச்சொலி ; ஊதொலி ; U. கொம்பூது ; அலறு , மனக் 

குறையால் கதறு . 
tooth , n . பல் ; பல்லமைவு ; பல்போன்ற பொருள் ; பல் 
போன்ற உறுப்பு ; பல்போன்ற பகுதி ; pl . teeth ; U. 
பற் கட்டமை ; பல் பொருத்து , சக்கரவகையில் பற் 
கூறுகள் அமைவி , பல் வெட்டு ; சக்கரப் பல்தொகுதியுடன் 
பல்தொகுதி பொருத்து ; ( தொ . ) armed to the teeth , 
முழுநிறை படைக்கலம் பூண்டு ; கருவிகலங்கள் எல்லாம் 
பூட்டி ; escape by the skin of one s teeth , மயிரிழையில் 
தப்பு ; fight tooth and nail , struggle tooth and nail , முழு 
மூச்சுடன் எதிர்த்துப் போராடு ; from the teeth outwards , 
உள்ளொன்று புறமொன்றாக ; சுவடாக ; incisor tooth , 
முன்வாய்ப் பல் ; உளிப் பல்; in the teeth of , கடும் எதிர்ப்புக் 
கிடையே , எதிர்ப்பைச் சமாளித்து ; long in the tooth , 
முதிய , கிழமான ; molar tooth , அரைக்கும் பல் ; கடை 
வாய்ப் பல்; set one s teeth on edge, நடுக்கமுறச்செய் ; மிகு 
வெறுப்படையச்செய் ; show one s teeth , பல்லை இளித்துக் 
காட்டு ; sweet tooth , இனிப்பு விருப்பம் ; wisdom tooth , 
அறிவுப் பல் , 20 வயதுக்குமேல் முளைக்கும் கடைவாய்ப் பல் . 
tooth - ache, n . பல் வலி . 
tooth -billed , a . பறவை வகையில் பல்லலகுடைய ; பல் 

போலும் உறுப்பார்ந்த அலகுடைய . 
tooth - brush , n . பற்குச்சி , 
toothed , a . பல்லமைந்த ; பல்லமைப்புடைய ; பல் விளிம் 

புடைய ; பல் வரிசையமைந்த . 
tooth ful , n . சிறிதளவு தேறல் , சிறு குடியளவு . 
tooth ing , n . பற்கூறிணைத்தல் ; பல்விளிம்பமைத்தல் , பற் 

கூறிணைப்பு . 
tooth less , a . பல்லற்ற . 
tooth let , n . சிறு பல். 
tooth - paste, 11. பல்விளக்கப் பசை . 
tooth pick , 1, பல்லீர்க்கு . 
tooth - powder , n. பற்பொடி . 
tooth some, a. உண்ணுதற்கு இனிய . 
tooth somely , adv . உண்ணுதற்கு இனிதாக . 
tooth someness , n . உண்ணுதற்கினிமை , சுவையுடைமை . 
too tle, v. மென்குழலொலி செய் . 
too .too , adv . மிகமிக , முற்றிலும் . 


கொடை , 


1095 


top 


Torah 


சுவ 


வகை ) 


top , 1. உச்சி ; முகடு ; மோடு ; மேற்பரப்பு ; மூடி ; கொடு 
முடி ; மலையுச்சி , சிகரம் ; மண்டை ; தலையுச்சி ; முடியுச்சி ; 
ஏட்டின் தலைப்பக்கம் ; ஏட்டுப்பக்கத்தின் மேல்விளிம்பு ; 
வட்டரங்க மோடு ; ஊர்தி மோடு ; உந்துகல இயந்திர 
மேல்மூடி ; ஊர்தி - உயர் நெம்பு இணைப்பு ; தட்டு மேல் 
மூடி ; கிழங்குச்செடி வகையில் தழைப்பகுதி ; மேசை மேற் 
பரப்பு ; உணவுமேசைத் தொலைக்கோடிப்பகுதி ; அகழியின் 
புடைமேடை ; நூற்புக்கான கைப்பொதி ; ஒன்றரைக்கல் 
எடைட கொண்ட இழை எடை அலகு ; தலைமையர் , உச்ச 
உயர்பதவியாளர் ; உச்ச உயர் பதவி ; உச்ச மேனிலை ; 
அயர்லாந்து வழக்கில் நேரவகையில் முற்பகுதி ; சீட்டாட்ட 
வகையில் உச்சஉயர்நிலைச் சீட்டுக்கள் இரண்டில் ஒன்று ; 
( கப் . ) கூம்புச்சி ; ( கப் . ) கூம்புச்சிப் பாய் ; ( கப் . ) துணைப் 
பாய்மரக் கம்பமேடை ; a . மேல்முகட்டிலுள்ள ; உச்ச உயர் 
நிலையிலுள்ள ; உச்ச உயர்படியான ; உச்ச உயர் அளவான ; 
ப . மூடி பொருத்து ; மேல்வைத்து மூடு ; முளைபொருத்து ; 
மூடிபொருத்தியிணை ; தொப்பி வை ; மலையுச்சி ஏறு ; உச்சி 
அடை ; உச்சநிலை பெறு ; உச்சிப்பகுதியாய் அமை ; தாவர 
வளர்ச்சி கருதித் தலைப்பகுதி வெட்டு ; கடந்து உயரமாயிரு ; 
குறித்த உயரமுடையவராயிரு ; கடந்துமேம்படு ; மேம்பட் 
டிரு ; விஞ்சு ; மகுடமாயமைவி ; முடித்துவிடு ; ஒழுங்குபட 
முடிவுசெய்தமை ; முழுநிறைவுறுத்து ; குழிப்பந்தாட்டத்தில் 
பந்தின் மேற்பகுதியில் அடி ; கப்பற் பாய்மரக்கைகளின் ஒரு 
முனை கடந்து ஒருமுனை உயர்த்து ; ( தொ . ) at the top of 
one s voice , மிகு உரத்த குரலில் ; on the top of , மேலும் , 
மிகையாக , மிஞ்சுநிலையில் ; top dog , வாகையர் முனைப் 
பாளர் ; top off , அறுதிசெய் ; தீர்த்து வகை ஒழுங்கு செய் 
தமை ; top one s part , துறைபோயிரு ; top up , அறுதிசெய் ; 
தீர்த்து வகையொழுங்கு செய்தமை ; நிரப்பு , எரிபொருள் 
எண்ணெய் நிறைவுசெய் . 
top , 1. பம்பரம் ; ( தொ . ) old top . ( இழி . ) பழங்கிழவன் ; 

பழைய கூட்டாளி ; sleep like & top , நன்றாகத் தூங்கு . 
top az , n . புட்பராகம் ; முரலும் பறவை 

( தொ . ) 
Oriental topaz , மஞ்சள் நிறக் குருந்தம் . 
topaz olite , n . மஞ்சள் ஒண்மணிக்கல் வகை . 
top .boot , n . மோட்டுப் புதைமிதி ; நீண்ட பூட்சு . 
top coat , n . மேற்சட்டை , உடுப்புகளுக்கு மேலே அணியுஞ் 

சட்டை . 
top - dress , U. மோட்டெருவிடு , எருவிட்டு உழுவதற்குப் 

பதிலாக மண்பரப்பின்மீதே எருவிடு . 
top - dress ing , n . மோட்டெரு , பரப்பிவிடும் எரு ; மோட் 
டெருவீடு , உரமிட்டு உழுதற்குப் பதிலாக மண் பரப்புமீதே 
எருவிடல் ; மேலீடான செயல் , நுனிப்புல் மேய்வு . 
tope , 11. சிறு சுறாமீன் வகை . 
tope , ( த . ) n . தோப்பு . 
tope , ( இ . ) 1. புத்த தூபி ; கூம்புமாடம் . 
tope , . மட்டுமீறிக் குடி . 
topec tomy , n . காது முதலியவற்றின் வகையில் தொங் 

கிதழ் அறுவை . 
top er , n . மிடாக்குடியன் ; பழங்குடியன் . 
top flight , a . மிகச் சிறந்த ; தலைசிறந்த , முதல் தரமான . 
top - gall ant , n . இரண்டாவது உச்சிப்பாய்மரம் , இரண்டா 

வது உச்சப்பாய் . 
toph , n . கீல்வாத வகை ; பற்சந்து வாதம் ; ஊளைச்சதை 

நோய் . 
top - hamper , n . சிறு கப்பற் பாய்மரக் கயிற்றுத் தொகுதி ; 

மேல்தள மட்டிலாப்பளு நிலை . 
top - hat , n . நெடுந்தொப்பி . 
top -heavy , a . தலைப்புக் கனமிக்க ; குடைகவிழத்தக்க ; 
திட்டவகையில் மட்டுமீறிய செலவினமுடைய ; மட்டில் குடி 
வெறி மயக்கமுடைய . 
Toph et , n . எருசேலத்தில் ( Jarusalem ) பழைய மனிதப் 
பலியீட்டிடம் ; எறிகுப்பையிடம் ; நரகம் . 


top .hole, a . ( இழி . ) முதல்தரமான . 
top i , ( இ . ) n . தொப்பி . 
top ia , ( ல . ) n . பண்டை ரோமரிடையே - இயல்நிலைக்காட்சி 

காட்டும் சுவர் அணியோவியம் . 
top iary , 1. செடிக் கத்திரிப்புக் கலை ; இயல்நிலச் 

ரோவியக் கலை . 
top ic , n . தலைப்பு ; விவாதப்பொருள் . 
top ical , a . தலைப்புச்சார்ந்த ; அப்பொழுதைக் கவனத்திற்கு 

உரிய ; ( மரு . ) ஒருறுப்பை மட்டும் தாக்குகிற . 
top knot , n . உச்சிக்கொண்டை ; உச்சி இழைக்கச்சை மணி 

முடிச்சு . 
top -lantern , n . நடுப்பாய்மர உச்சிவிளக்கு . 
top - level, a . உச்சநிலையான . 
top - line , a . தலைப்புவரியில் குறிக்கத்தக்க 
top - liner , n . தலைப்புச் சிறப்புடையவர் . 
top - lofty , a . தற்செருக்குடைய . 
top man , n . வாளறுப்பு மேலாளர் ; மேலிருந்து வாளறுப் 
பவர் ; உயர்பதவியாளர் ; மேம்பட்ட பதவியாளர் ; ( கப் . ) 

பாய்மர உச்சிக்காவலர் . 
top mast , n . உச்சப் பாய்மரம் ; மேற்பாய்மரம் , கீழ்ப்பாய் 

மரத்திற்கு அடுத்து மேல் உள்ள பாய்மரம் . 
top most , a . முகட்டுச்சியிலுள்ள , உச்ச உயர்படியிலுள்ள ; 

மீயுயர்வான . 
top ocaine , n . ( மரு . ) பல் மருத்துவர் துளைப்பு நோவாற்று 

மருந்து . 
topog rapher , n . இடக்கிடப்பியல் ஆய்வாளர் . 
topograph ic , topograph ical , a . இடக் கிடப்பியல் 

சார்ந்த . 
topog raphy , n . இடக்கிடப்பியல் ஆய்வுத்துறை ; 
வியல்பு விளக்கவிவரம் ; ( உள . ) உள்ளமைவுகாட்டும் புற 

வமைப்பு விளக்கப்படம் . 
topon ymy , 1. இடம்பெயர்களியல் , ஊர்பேர்கள் ஆராய்ச்சி , 
topped , a . உச்சியாக உடைய ; முகடாகக்கொண்ட . 
top per , n . உச்சநிலையாளர் ; உச்சநிலையது ; உயர்பட்டுத் 
தொப்பி ; ( பே - வ . ) நல்லவர் ; நல்லது ; பெண்டிர் தளர்ம் 

துடுப்பு . 
topp ing , n. மேம்படுகை ; உச்சநிலைப்பாடு ; a . உச்சநிலைக் 

குரிய , தலைசிறந்த . 
top ple , 0. தள்ளாடி வி.மு ; சீரழிந்து கெடு . 
tops , n . pl . முகப்பில் தகடுவேய்ந்த குமிழ்மாட்டிகள் ; 

மோட்டுப் புதைமிதி . 
top - saw yer , n . வாளறுப்பு மேலாளர் , இரம்ப அறுப்புக் 

குழியில் மேல்நிலையில் உள்ள அறுப்போர் ; உயர்பதவி 
யாளர் ; மேல்நிலையினர் . 
top - secret , n . பெரும் இரகசியம் , உச்சமறை . 
top - soil, n . மேல்மண் , மேற்பரப்பு மண் . 
top - soiling , n . மேல்மண் அகற்றீடு . 
top - stone, n . முகட்டுக்கல் . 
topsyturvifica tion , n . தலைகீழாதல் ; தலைதடுமாற்றம் 
topsyturv ify , v . தலைகீழாக்கு . 
topsyturv y , n . தலைகீழ்நிலை ; a . தலைமறிவான ; ado . தலை 

கீழாக. 
topsyturv ydom , n . தலைதடுமாற்ற நிலை . 
top .table, n . விருந்தகத்தில் தலைமை வரிசை . 
tor , n . குன்றம் ; கொடும்பாறை மேடு. 
Tor ah , n . இறைவன் திருவுள்ள வெளிப்பாடு ; மோசஸின் 
இறைநீதித்தொகுதி ; விவிலியப் புதிய ஏற்பாட்டின் முதல் 
ஐம்பிரிவுத் தொகுதி , 


1096 


torch 


toss 


torch , 11 , கைப்பந்தம் , கைப்பந்த மின்விளக்கு ; சுளுந்து ; 
ஒளிக்கம்பம் ; V. பந்தங் காட்டு ; பந்தத் துணைக்கொண்டு ஒளி 
காட்டு ; பந்தத் துணைக்கொண்டு வழிகாட்டு ; ( தொ . ) 
carry the torch , ஒருதலைக் காதல்கொள் . 
torch - bearer , n . பந்தமேந்தி ; ஒளிகாட்டி ; வழிகாட்டி , 
முனைவர் , புதுவழி முனைந்து பின்மரபினருக்கு வழிகாட்டு 

பவர் ; முன்னணித் தொண்டர் ; புத்தறிவு கொளுத்தியவர் . 
torch - bearing , n . பந்தமேந்துதல் ; ஒளிகாட்டுதல் ; a . 

பந்தமேந்துகிற , ஒளிகாட்டுகிற . 
torch - fishing , n . இராப்பந்த மீன்வேட்டை , இரவிருளிற் 

பந்தத் துணைக்கொண்டு செய்யும் மீன்வேட்டை . 
tor chon , 1. கலத்துடைப்புத்துணி ; ( தொ . ) torchon board , 
சொரசொரப்பட்டை , சொரசொரப்பான தாள் மூடிய அட்டைப் 
பலகை ; torchon lace ,, கலத்துடைப்புத்துணி ; சொர 
சொரப்புத் துணி வகை ; torchon mat , சொரசொரப்புத் 
தாளாலான ஓரச்சட்டம் ; torchon paper , சொரசொரப்புத் 
தாள் வகை ; நீர்வண்ண ஓவியங்களுக்கான சொர சொரப்புத் 
தாள் . 
torch - race , 1 , பந்த ஒளி ஓட்டப் பந்தயம் . 
torch -singer, n . காதற்புலம்பு பாடற்காரிகை , காதலன் 

கைதுறப்பால் புலம்பிப்பாடும் அணங்கு . 
torch - song , n . காதற்புலப்பப்பாடல் ; 1930 - ஆம் ஆண்டில் 
பொதுமக்களார்வப் பாராட்டுப்பெற்ற காதற் கடுவேதனைப் 
புலப்பப்பாடல் . 
tore , v . tear என்பதன் இறந்த காலம் . 
to reador , 1. ஸ்பானிய மஞ்சிவிரட்டு வீரர் . 
toreut ic , a . உலோகச் சித்திரச் செதுக்கணிச் சிற்பம் சார்ந்த ; 

புடைப்பு அகழ்வுச் செதுக்கிழைக் கலை சார்ந்த . 
to rii , n . ஜப்பானிய ஷிண்டோ கோயில் முகப்புவாயில் . 
torm ent 1 , n . படுநோவு ; மனவேதனை ; வேதனை தருஞ் 

செய்தி ; கடுந்தொல்லை . 
torment 2, ப . வதை , வேதனைக்கு உட்படுத்து ; தொந்தரவு 

கொடு . 
torm entil , n . குருதிப்போக்கு நிறுத்தும் பூண்டுவகை . 
torment ing, a . வேதனைப்படுத்துகிற . 
tormen tor , n . அலைக்கழிப்பவர் ; வேதனை தருவது ; உண 
வுண்ணுதற்குரிய கவைமுட் குறடு ; மரமடிக்கும் பரம்புச் 
சகடம் . 
torm ina , n . சூலை , கடும் வயிற்றுவலி. 
torn , v. tear என்பதன் முடிவெச்சம் . 
tornad ic , a . சூறைப்புயல் சார்ந்த ; சுழல்வளிபோன்ற . 
tornad o , n . சுழல்வளி , சூறைப்புயல் ; pl . tornadoes . 
torped o , 1 , மின் திறமுடைய மீன்வகை ; வெடிக்கண்ணி ; 
சுரங்கவெடி ; நீர்மூழ்கிக்குண்டு ; pl . torped oes ; 3. நீர் 
மூழ்கிக்குண்டினால் தாக்கு ; நீர்மூழ்கிக்குண்டினால் தாக்கியழி ; 

தகர் , மோதிக்கெடு , செயலற்றதாக்கு , பயனற்றதாக்கு . 
torped o - net : n . நீர்மூழ்கிக்குண்டுகளைத் தடுக்கும் வலை . 
torp id , n , உணர்ச்சியற்ற , மரமரப்புற்ற ; கழிமடிமை 
வாய்ந்த ; ( உயி . ) செறிதுயில் கொள்கிற , செயலற்ற பருவத் 

துயில் கொள்கிற 
torpid ity , n . மரமரப்பு , உணர்ச்சியற்ற தன்மை ; மசணைத் 

தன்மை , கழிமடிமை . 
torp ify , U. மரமரப்பூட்டு , உணர்ச்சியற்றதாக்கு . 
torp or , n . மரமரப்பு ; படுமந்தம் , கழிமடிமை ; கழிமடமை . 
Torps . n . ( கப் . , இழி . ) நீர்மூழ்கிக்குண்டு இயக்குநர் . 
torq uate , torq uated , a . ( வில. ) கழுத்தில் வண்ணச் 

சுருள் மயிர்ப்பட்டையினையுடைய . 
torque , n . முறுக்குப்பதக்கம் . 
torrefac tion , n . வறட்சிப்படுத்துதல் ; வறட்சி . 
to rrefy , v . வறட்சியாக்கு ; பொரியச்செய் . 


to rrent , 11 . 

விசைநீரோடை ; பாய் நீரோட்டம் ; விசைமாரி , 
விசைப்பொழிவு . 
torren tial , a . விசைமாரியான . 
torren tially , adv . விசைமாரியாக . 
to rrid , a . கடுவெப்பான ; வறட்சிமிக்க ; நிலவகையில் கரம் 
பான ; காய்ந்துபோன ; ( தொ . ) torrid zone , வெப்பமண்ட 
லம் , நிலவுலக உருண்டையின் வெப்பமிக்க மையமண்டலம் . 
to rridity , n . வெப்பநிலை ; வெப்பமண்டலநிலை ; வறட்சி , 

காய்வு . 
tors el , n . சுவரின் உத்தரந் தாங்குகட்டை ; கட்டுமானச் 

சுருளணி . 
tor sion , n. திருக்கு , முறுக்கு , 

திருக்கு , முறுக்கு , திரிப்பு ; திருக்குவிசை ; 
திருக்குவிசை விளைவான தளர்வு ; ( தொ . ) torsion balance , 
நுண்விசைமானி , திருகுகம்பி மூலமாக நுண்விசையளக்குங் 
கருவி . 
tor sional , a . முறுக்கேறிய . 
tors o , n . சிலைமுண்டப்பகுதி ; உடல்முண்டப்பகுதி ; அரை 

குறை வேலை ; pl . tor sos . 
tort , n . ( சட் . ) பொல்லாங்குக் குற்றம் . 
tort - fea ser , n . பொல்லாங்குக் குற்றவாளி. 
torticoll is , 1. கழுத்துச்சுளுக்குவாதம் ; கழுத்துப்பிடிப்பு . 
tort ile , a , முறுக்கேறிய ; ( தாவ . ) சுருள்வான . 
tortillity , n . முறுக்குடைமை . 
tor tious , a . ( சட் . ) பொல்லாங்குக் குற்றம் பற்றிய . 
tort oise , n . ஆமை . 
tort oise -shell , n . ஆமை ஓடு ; ( தொ . ) tortoise-shell 
butterfly , ஆமை ஓட்டுநிற வண்ணத்துப் பூச்சி ; tortoise 
shell cat , ஆமை ஓட்டுநிறப் பூனை வகை . 
tortuos ity , n. வளைவு நெளிவுடைமை ; . சுற்றிவளைந் 

துள்ளமை ; கவடுசூது நிறைவு ; நேர்மையில்லாமை . 
tor tuous , a . வளைவுநெளிவுமிக்க . 
tor turable, a . சித்திரவதை செய்யத்தக்க . 
tor ture, n . சித்திரவதை ; கடுநோவு , படுவேதனை , ஆரஞர் ; 

ப . சித்திரவதைசெய் ; வதைத்து வலியப்பெறு . 
tor turer , 1. சித்திரவதை செய்பவர் . 
tor turing , n . சித்திரவதை செய்தல் ; a . சித்திரவதை 

செய்கிற . 
tor turous , a . சித்திரவதை செய்கிற . 
to rula , n . மது நுண்மம் போன்ற காளான் நுண்மவகை ; 

pl. to rulae. 
tor us , n . பீடப்புடை வளையுறுப்பு , வளைய வடிவ வெளி 
யேற்று குழாய் ; ( தாவ . ) மலர் இதழடி ; தண்டின் வளைமுனை ; 
( உள் . ) தசையின் மெல்வளைவுக் கோடி ; pl . tor i . 
Tor y , 11. முற்காலப் பிரிட்டன் பழமைச்சார்புக் கட்சி . 
Tor yism , n . முற்காலப் பிரிட்டனின் பழமைச் சார்புக் கட்சிக் 

கொள்கை . 
tosh , n . ( இழி . ) குப்பை கூளம் ; பிதற்றல் ; மரப்பந்தாட்டம் . 
புல்வெளிப்பந்தாட்டம் முதலியவற்றின் வகையில் சிரமமில் 
லாத எளிய பந்தடி . 
tosh er , n . ( இழி . ) உதிரியர் , எந்தக் கல்லூரியையுஞ் சேர்ந் 

திராத பல்கலைக்கழக மாணவர் . 
toss , n . சுண்டீடு , நாணய வகையில் சுண்டியெறிவு ; சிங்கம் 
பட்டு , நாணயச்சுண்டு விளையாட்டு ; சுண்டீட்டு முடிவு ; 
குருட்டடி முடிவு , எறிதலைமுடிவு , தலைவெட்டசைப்பு ; தலை 
திடுநிமிர்வு ; தலையின் இகழ்ச்சிக்குறிப்புவெட்டு ; ஏளனக் 
குறிப்புத் தலையசைப்பு ; குதிரைவகையில் தூக்கியெறிவு ; 
பந்து வகையில் எற்றெறிவு , தெறிப்புயர்வு ; 3. சுண்டியெறி ; 
நாணயத்தைச் சுண்டிப்போடு ; திடுமெனத் தலையை வெட்டி 
யசை ; எருது முதலியவற்றின் வகையில் கொம்பினால் தூக்கி 
யெறி ; திடுமெனச் செயலாற்று ; சுண்டிப்போட்டுச் சிக்கல் 
தீர்வுகாண் ; தேர்வு முதலியவற்றின் வகையில் நாணயச் 


1097 


tosspot 


touch 


சுண்டீட்டினால் முடிவறிய முயல் ; விட்டெறி ; சிந்தனையின்றி 
வீசியெறி ; அலட்சியமாகத் தூக்கிப்போடு ; பொருள்வகை 
யில் கையில் வைத்து ஆட்டிக்காட்டு ; உயர்த்திப் பிடித்துக் 
காட்டி வணக்கம் தெரிவி ; இப்படியும் அப்படியுமாகப் புரட்டு ; 
மேலுங் கீழுமாக ஆட்டி அலைக்கழிவு செய் ; தூக்கிப்போட்டு 
அலைக்கழிவு செய் ; முன்னும் பின்னுமாகப் பிடித்தாட்டு ; 
படுக்கையில் இப்படியும் அப்படியும் கிடந்து புரள் ; அமைதி 
யின்றி அசைந்தாடிச் செல் ; வெட்டி ஊசலாடு ; கடல் - கப்பல் 
மரக்கிளை முதலியவற்றின் வகையில் திடீர் திடீரென்று முன் 
னுக்கும் பின்னுக்குமாக அலைந்தாடு ; கொழி , புடைத்துப் 
பிரித்தெடு ; ( தொ . ) toss off , தேறல் வகையில் ஒரே மூச்சிற் 
குடித்துவிடு ; வேலைவகையில் வேகமாக முடித்துவிடு , அதிக 
முயற்சியின்றிச் செய்துமுடி ; toss out , ஒப்பனை செய் ; அலங் 
கரித்துக்கொள் ; toss up , சுண்டிப் போடு ; பூவா தலையா 
எனப் பார் ; அவசரமாகச் சமையல் செய் . 
toss pot, n. குடிகாரர் . 
toss -up , n . சுண்டியெறிவு , நாணயச் சுண்டீடு . 
toss y , a . அவமதிப்புச் செய்கிற . 
tot1, n . சிறுகுழந்தை ; ( பே.வ. ) மிடற்றளவு , சிறிதளவு மது . 
tot , n . ( பே - வ . ) கூட்டப்பட வேண்டிய இலக்கங்கள் ; 3 . 

கூட்டு . 
tot al, 11. மொத்தம் ; மொத்த எண்ணிக்கை ; மொத்தத் 
தொகை ; a . மொத்தமான ; முழுமையான ; முழுவதுங் 
கொண்ட ; எல்லாம் அடங்கிய ; அனைத்து முட்கொண்ட ; 
முழுதுறீழ்வான , கலப்பற்ற ; ப . கூட்டு , மொத்தங் கண்டுபிடி ; 
தொகையாகு ; தொகைப்படு ; மொத்தமாகு ; தொகை வரை 
யில் உயர் , வரை தொகையில் உயர்வுறு ; ( தொ . ) total 
abstainer , முழு மதுவிலக்கர் ; total abstinence , முழுக்குடி 
தவிர்ப்பு ; total war , முழுவலிமை ஈடுபாட்டுப் போர் , கருவி 
கல ஆற்றல்கள் முழுதும் ஈடுபடுத்தப்படும் யுத்தம் ; பாடழி 
வுப் போர் . 
totalitar ian , n . சர்வாதிபத்திய ஆட்சி ஆதரவாளர் ; a . 
சர்வாதிபத்தியமான , தனிக்கூட்டரசான , தனி ஒருகட்சி 
யாதிக்கமுடைய ; எதிர்க்கட்சிக்கு இடங்கொடாமல் எல்லா 
வற்றின் ஆதிக்கமும் ஒரே ஆட்சிக்குழுவிற்குரியதாயிருக்கும் 
ஆட்சிமுறை சார்ந்த ; ( தொ . ) totalitarian state , சர்வாதி 
பத்திய அரசு . 
totalitar ianism , n . சர்வாதிபத்தியம் , சர்வாதிபத்திய 

ஆட்சிமுறை . 
-total ity , n . முழுமை ; பகுபடா நிலை , முழுநிறைவு , கூட்டு 

மொத்தம் . 
tot alizator , n . தானியங்கிப் பந்தயக் கணிப்புப் பொறி 
யமைவு , மொத்தப் பணயத்தொகையை வெற்றிக்குதிரையின் 
மேல் பந்தயங்கட்டியவர்களிடையே பங்கிடும் பொருட்டு 
பணயங்களின் எண்ணிக்கையையும் தொகையையுங் காட்டும் 
அமைவு . 
tot alize , V. மொத்தமாகத் திரட்டு ; மொத்தங் கண்டுபிடி ; 
தானியங்கிப் பந்தயக் கணிப்புப் பொறியமைவைப் பயன் 
படுத்து . 
tot ally , adv . முழுதும் , முற்றும் ; ஒன்றுவிடாமல் , மொத்த 

மாக ; பாகுபாடின்றி . 
tote 1,11 . = totalizator . 
tote , ப . கொண்டுபோ, மரத்தடி- துப்பாக்கி - தளவாட முதலிய 

வற்றின் வகையில் எடுத்துச்செல் . 
tot em , 11. குலமரபுச்சின்னம் , இனமரபுக் குறியாகக் கொள் 
ளப்படும் விலங்கு- தாவர - இயற்பொருட் சின்னம் ; ( தொ . ) 
totem stage , குலச் சின்னங்கள் இனப்பெயர்களாகவும் வழி 
பாட்டுப் பொருள்களாகவுங் கொள்ளப்படும் மனப்பண்பு நிலை . 
tot emism , n . இனமரபுச் 

சின்ன 

முறைமை , சமுதாயப் 
பொறுப்புகட்டுப்பாடு ஆகியவைகளைக் குலமரபுச் சின்ன 
அடிப்படையில் கொள்ளும் வாழ்க்கை முறை . 
tot emist , n . இனமரபுச் சின்னக் குழுவினர் . 
totemis tic , a . இனமரபுச் சின்னஞ்சார்ந்த 

139 


tot em - post , n . குலமரபுச் சின்னக் கம்பம் , குலச்சின்னங்கள் 

செதுக்கி அல்லது மாட்டி வைக்கப்படுங் கம்பம் . 
t o ther , to ther , pron . மற்றொருவர் , மற்றொன்று ; a . 

மற்ற . 
tott er , . தள்ளாடு ; தள்ளாடி நட ; தளர் , நடையிடு ; 
கோபுரம் - அரசு - திட்டம் முதலியவை வகையில் ஆட்டங் 
காணப்பெறு , சரிந்து விழுந் தறுவாயிலிரு . 
tott ering , a . தள்ளாடுகிற ; நிலைகொள்ளாத ; விழும் நிலையி 

லுள்ள . 
tott ery , a . உறுதியற்ற , நடுங்குகிற , ஆட்டங் கண்டுவிட்ட , 
toucan , toucan , n . மிகப்பெரிய அலகுடைய அமெரிக்க 

வெப்பமண்டலப் பறவை . 
touch , n . தொடுகை , தொடு செயல் ; படுகை , மேற்படுநிலை ; 
தொடுநிலை ; தொட்டநிலை ; பட்டநிலை ; தொட்டுணர்வு ; 
தொடுபுலம் , ஊறுணர்வு ; உற்றறிவு , மெய்தொடு உணர்வு , 
உடலிற்படும் உணர்ச்சி ; அணுகியநிலை , நெருங்கிய நிலை ; 
தொடர்பு ; தொக்கு , தொடக்கு ; இடைத்தொடர்பு ; உளத் 
தொடர்பு ; உணர்வின் பரவுதிறம் , ஒட்டுப்பண்பு ; சார்புக் 
கூறு ; சிறு கூறு ; தடம் ; நேர்த்திக்குறி ; நேர்த்தி ; சிறுவடு ; 
குறை ; மென் தடம் ; சாயல் ; சாயற்கூறு ; பண்புக்கூறு ; 
நினைவூட்டும் பண்பு ; உணர்வுக் கூறு ; சிறுவிளைவுக் கூறு ; 
வினைத்திட்பம் ; விளைவுத்திறம் ; பலிப்பு , முழுப்பயன் ; 
நிறைவேற்றம் ; தூரிகை மேல்வீச்சு , மெல்லிழுப்பு , மென் 
துடைப்பு ; மெல் வரைக்கூறு ; மென்னிறக் கூறு ; மென் 
சாயற்கூறு ; சுவைநுட்பம் ; தனிக்கூறு ; தனிப்பண்புக் 
கூறு ; தனி உயிர்ப்பண்பு ; தனி நுட்பம் ; உயிர் நுட்பம் ; 
தொழில் நுட்பம் ; கலைநுட்பம் ; கலை வெற்றி நுணுக்கம் ; 
வேலைப்பாட்டு நுட்பம் ; பாணி நுட்பம் ; தொடுசெவ்வி , 
தொட்டியங்குந் தனித்திறம் ; கருவி இயக்குந் திறம் : செவ்வி 
நிலை , கருவியின் தனிச் செயலிசைவுத் திறம் ; சிறு திருத்தம் ; 
வீணை முதலிய கருவி வகையில் தைவரவு ; ஆட்டக்கள எல்லை 
வெளி ஓரம் ; எஃகுத் தண்டின் காந்த அணுக்கச் செறிவு ; 
உரைகல் ; சோதனை முறை ; தொட்டு விளையாட்டு ; ( இழி . ) 
திருட்டுத்தனம் ; ( இழி . ) திருட்டுவழிப் பொருள் ; கறுப்புப் 
பொருள் ; ( இழி. ) கொள்ளை விலைப்பொருள் ; ப . தொடு ; 
விரலால் தீண்டு ; மேலே கைவை ; மேலே படும்படி வை ; 
மேலே படு ; தொட்டிரு ; தொட்டுக்கொண்டிரு ; கொண்டு 
தொடு ; தொடுநிலை பெறு ; தொடுவி ; சென்று படுவி ; சென்று 
படு ; சென்றறடை , 

சென்ற று சேர் ; நிலையைச் சென்றெட்டு ; 
அணுகு ; நெருங்குறு ; சென்று காண் ; இடையே சிறிது 
தங்கிச்செல் ; பயணத்திடையே கடந்து செல் ; கப்பல் வகை 
யில் உணவு - நீர் - எரிபொருள்களுக்காக மட்டும் துறைமுகத் 
தொடர்புகொண்டு செல் ; தலைப்படு : தொடர்புகொள் ; ஈடு 
படு ; செய்யத்தொடங்கு ; இடைப்படு ; தலையிடு ; பலித்தலுறு , 
முழுப்பயன் நிறைவேற்றமடை ; சுட்டியதாயிரு , பற்றியதா 
யிரு ; பாதித்தல் செய் , செயல் வகையில் தாக்குறு ; புண் 
படுத்து , நெஞ்சில் உறுத்து ; நட்டத்துக்கு ஆளாக்கு ; தீங்கு 
இழை ; பகைத் தொடர்புகொள் ; உள்ளம் உ.ருக்கு ; மனம் 
கனிவி ; உணர்ச்சி இயக்கு ; இரக்கங்கொள்வி ; குறித்து எழுது ; 
சுட்டியுரை ; சுட்டிக் குறிப்பிடு ; எடுத்துரை ; சுட்டிச்செல் ; 
பற்றி வருணி ; எழுதுகோலால் மெல்லத் தீட்டு ; தூரிகை 
வகையில் மெல்லத்துடைத்துச் செல் ; தூரிகை கொண்டு 
மெல்லத் தொட்டிழு ; மெல்ல உருவரை தீட்டு ; மெல்ல ஒளி 
நிழல் படிவம் தீட்டு ; சிறு மாறுதல் செய் ; சிறிது மாற்றி 
யமை ; சற்றே பாதித்தல்செய் ; சிறுகச் சிறுகச் செப்பம் 
செய் ; சிறு திருத்தஞ் செய் ; தூண்டு , இயக்கு , தொட்டு 
இயக்கு ; மணி வகையில் மெல்ல அடி ; தொப்பி வகையில் 
வணக்கம் தெரிவிக்கும் முறையில் மெல்லத் தொட்டுக் காட்டு ; 
பொன் வகையில் உரைத்து மாற்றறி ; வீணை நரம்பு வகையில் 
மெல்ல மீட்டு ; கருவி கையாளு ; ( வடி . ) வட்டத் தொடுவரை 
யாய் அமைவுறு ; ( தொ . ) at a touch , தொட்டமாத்திரத் 
தில் , இலேசாகத் தொட்டால்கூட ; in touch , தொடர்பு 
கொண்டு , நேரடி உறவு கொண்டுள்ள நிலையில் ; near touch , 
நெருங்கிய மழிப்பு ; out of touch , தொடர்பற்ற நிலையில் , 
உறவுகொண்டிராத நிலையில் ; royal touch , கண்டமாலை . 
தீர்வுக்குரியதாக முன்பு கருதப்பட்ட அரசரின் தொடுநிலை ; 


1098 


touchable 


touter 


இன்னல் பொறுக்கவல்ல ; கடுந் துணிவுள்ள , எதற்குமஞ்சாத ; 
கடுமுனைப்பான ; திண்ணிய வலிமையுள்ள ; உரம் வாய்ந்த ; 
விட்டுக்கொடுக்காத ; பிடிவாதமுடைய ; கடுமைவாய்ந்த , 
சிக்கல் வகையில் விடுவிக்க முடியாத ; ஊழ் வாய்ப்பு வகை 
யில் கொடிய , துன்பம் விளைக்கிற , கடுமையான , செயற் 
கடுமையான ; மகிழ்ச்சிதாராத ; முரடான ; கீழ்ப்படியாத ; மிகு 
கலகம் விளைக்கிற ; தொடர்ந்து குற்றஞ் செய்யும் பாங்குள்ள . 
tough en , v . கெட்டிப்பாக்கு ; வலிவுள்ள தாகு ; விறைப்பாகு ; 
முனைப்பாக்கு ; முனைப்புடையதாகு ; கடுமையாக்கு ; 
இறுதியாகு ; உறுதிப்படு ; கடிதாகு ; விறைப்பாகு . 
tough ener , n . கெட்டிப்படுத்துபவர் ; உரப்பி , கெட்டிப் 

படுத்துவது . 
tough ening, 11. கெட்டிப்படுத்தல் ; a . கெட்டிப்படுத்துகிற . 
tough ish , a . சற்றே கெட்டிப்பான . 
tough ness , n . உரப்பு , கெட்டிப்புடைய தன்மை ; விடாப்பிடி ; 

உறுகடுமை ; கடுமுனைப்பு ; பணியா முரட்டுத்தனம் . 
toupee , n . பொய்மயிர்த் தொப்பி , தலையின் வழுக்கைப் 

பகுதியை மூடுவதற்காக அணியும் செயற்கை மயிர்ப்பட்டை . 
tour , n. சுற்றுப் பயணம் ; இன்பச் சுற்றுலா ; சிறு தொலைப் 
பயணம் ; சிறு தொலை நடை ; சிறு சூழ்வரவு , குறிக்கோளின் 
றித் திரிந்துவரும் சிறு பயணம் ; ( படை . ) போர்ப் பணியில் 
குறிப்பிட்ட நேரவேலை , தளநிலையத்திற் கழிக்கவேண்டிய 
கால எல்லை ; 3. சுற்றுப் பயணஞ் செல் ; இன்பச் சுற்றுலா 
வாற்று ; சூழ்வரலுறு ; நாட்டினூடே சுற்றுலாப் போ ; 
( தொ . ) the grand tour , ( வர. ) முற்கால வழக்கில் கல்வி 
முற்றுப் பெறுவிப்பதற்கான வெளிநாட்டுலாவரவு . 
tour aco , 11. வண்ணப் புள் , பல்வண்ணச் சிறகும் முனைப் 

பான சூட்டுமுடைய பெரிய ஆப்பிரிக்க பறவை வகை . 
tourbill ion , n . திருகுசுருள் வாணம் , சுருள் தீப்பிழம் 
பெனத் தோன்றுமாறு வானவெளியிற் சுழலும் வாணவெடி 


. 


வகை . 


touch and go , வாகன வகையில் பட்டும் படாததுமாய்ச் 
செல் ; touch off , அவசரமாக மாதிரிச் சித்திரம் வரை ; 
ஒருவரது உருமாதிரியை விரைந்து வரை ; பீரங்கி வெடிதீர் ; , 
touch of nature , சிறப்பியல்பான குணம் , தனித் தன்மை 
யான போக்கு ; ( பே - வ . ) பிறர் இரக்கங்கொள்வதற்கு ஏது 
வான உணர்ச்சி வெளிப்பாடு ; touch on , touch upon , குறித் 
துச் சுருக்கமாகக் கூறு ; குறித்துச் சுருக்கமாக எழுது ; 
இடையே குறிப்பிடு ; touch one home , touch one to the 
quick , ஒருவரது கூருணர்வுப் பகுதியில் தொட்டுவிடு ; பாச 
உணர்ச்சிகளைப் புண்படுத்து ; touch pitch , சந்தேகப் பேர் 
வழிகளுடன் ஊடாடு , இரண்டகமான காரியங்களில் ஈடுபடு ; 
touch up , திருத்து ; தீர்மான வேலைகள் செய் ; சாட்டையால் 
குதிரையை அடி ; நினைவைத் தூண்டு . 
touch able , a . தொடக்கூடிய ; தீண்டத்தக்க 
touch - body , n . தொடுபிழம்பு . 
touch - box , 11. துப்பாக்கிப் பற்றவைக்கும் உரசுபெட்டி , 
touch - corpuscle, 1. - தொடு நுண்மம் . 
touch - down , n . தொடுபந்தெடுப்பு , காற்பந்தாட்ட வகையில் 
ஆட்டக்காரர் குறியிலக்கிற்கு அப்பால் தரையிலுள்ள பந் 
தினைக் கையால் தொட்டெடுத்தல் . 
touched , a . சற்றே கிறுக்கான ; சிறிதே கலந்த , சிறிது உட 

னாக இழைந்த ; உணர்வு கனிவிக்கப்பட்ட . 
tou cher , n . தொடுபவர் ; தொடுவது . 
touch es , n . pl . மென் கைத்திறக் கூறுகள் ; ( தொ . ) 

finishing touches, தீர்வுக் கூறுகள் . 
touch hole , n . கொளுத்து வாய் , பீரங்கிக்குத் தீ வைப்பதற் 

கேதுவான சிறு தொளை . 
touch ily , adv . எளிதிற் சினங்கொள்ளு முறையில் ; வெடு 

வெடுப்பாக ; தொட்டாற் சிணுங்கியாக . 
touchi ness , n . தொடப் பொறாத்தன்மை ; முன் சினம் , 

எரிந்துவிழுந் தன்மை . 
tou ching , a . உருக்கமான , உளங்கனியச் செய்கிற , துய 

ரார்ந்த ; prep . பற்றி , குறித்து . 
touch ingness , n . உருக்கமுடைமை ; கனிவூட்டுந் தன்மை . 
touch - judge , n . காற்பந்தாட்ட நடுவர் . 
touch last , n . குழந்தைகளின் விளையாட்டு வகை .. 
touch less , a . ஊறுணர்ச்சியற்ற ; பிடிபடாத . 
touch -line , 11. காற்பந்தாட்டக் களத்தின் பக்க எல்லைக் 
. கோடு . 
touch - me - not , n . தொட்டாற் சிணுங்கி : 
touch - me -not ish , a . தொடப்பொறாத . 
touch - needle, n . உரையாணி , பொன் மாற்றுப் பார்ப்ப 

தற்குரிய கட்டளைப் பொன்னாணி . 
touch paper , n . உரை தாள் , வெடிமருந்தைத் தீக்கொளுவு 

தற்கு தவும் வெடியுப்பில் தோய்த்தெடுத்த தாள் . 
touch piece , n . மன்னர் திருக்கை பட்டவர்க்கு முன்பு 

வழங்கப்பட்ட பதக்கக் காசு . 
touch -plate, n . ஈயக்கலவை வேலையாளின் பணிப்பொறிப் 

புத் தடம் . 
touch stone, 1. கட்டளைக் கல் , பொன் வெள்ளி உரைகல் . 
touch wood , n. தாய்ச்சி மரம் , தாய்ச்சி விளையாட்டு , சிறு 
வன் மரத்தைக் தொட்டுவிட்டால் அவனைத் துரத்திப் பிடிக்கக் 
கூடாதென்ற விதி ஏற்பட்டுள்ள சிறுவர் விளையாட்டு வகை . 
touch wood.1 , பற்றுக்கட்டை , தீப்பற்றவைக்க உதவும் 

பொருளாகப் பயன்படுத்தப்படும் மக்கிப்போன கட்டை . 
tou chy , a . கூருணர்வுடைய , முன்கோபியான ; தொட்டாற் 

சிணுங்கியான . 
tough , 1. போக்கிரி , தெருச்சுற்றி வீணன் ; a . கெட்டிப்பான , 
உரப்பான , நெகிழ்வும் விறைப்பும் வாய்ந்த ; கட்டுறுதியான , 
ஓடிக்க முடியாத , வெட்ட முடியாத ; கட்டுவிடாத , களிமண் 
வகையில் விடாது ஒட்டிக்கொள்கிற ; கட்டுறைப்புள்ள , 


tour de force , ( பிர . ) n . ஆற்றற் பரிசோதனை . 
tour er , n . சுற்றுப்பயணஞ் செய்வதற்குத் தகுதியான நீண்ட 

உந்துவண்டி . 
tour ing , 1. சுற்றுலாப்போக்கு ; சுற்றுப்பயணம் ; a . சுற் 

றுலா வருகிற ; சுற்றுலாவிற்குரிய . 
tour ing - car , n . சுற்றுலா உந்துகலம் . 
tour ism , 1. சுற்றுலாவாண்மை ; சுற்றுலாத்திட்டம் ; சுற் 

றுலா ஏற்பாடுகள் . 
tour ist , n . சுற்றுலாவாணர் , சுற்றுப்பயணஞ் செய்பவர் . 
touris tic , a . சுற்றுப்பயணத்திற்கு உரிய . 
tour malin , tour maline, n . துவரைமல்லி , பல்வகை மின் 
திறமிக்க பல்வண்ணக் கனிமப்பொருள் வகை ; புட்பராகக் 

கல் வகை . 
tour nament , n . திறமைப் போட்டிப் பந்தயக் காட்சி ; 

( வர . ) வீரப் போட்டிப் போரணியரங்கக் காட்சி . 
tour nay , n . மணிக்கவிப்பாடை , இருக்கைகளுக்கான முறுக்கு 

கம்பிளி அச்சுத்துகில் . 
tour ney , n . போட்டிப் போரணியரங்கக் காட்சி ; 3. போட் 

டிப் போரணிக் காட்சிப்போட்டியிற் கலந்துகொள் . 
tourn iquet, n . குருதித் தடுப்புக்கருவி , அழுத்திப்பிடிப்பது 

மூலமாக நாடியிலிருந்து குருதி கசியாமல் நிறுத்துங் கருவி . 
tournure , ( பிர . ) n . வளைவு , உருவரை வளைவு ; புறவரித் 

தொங்கல் , உடுப்பின் பின்புறத் தொங்கல் ஒப்பனை . 
tou sle, . அலங்கோலமாக்கு , செப்பங்கெடு . 
tous y , a . பறட்டை மயிருள்ள , செப்பமில்லாத ; பம்பையான , 

தலைமுடிவகையில் ஒழுங்கற்ற . 
tout , n . வாடிக்கைத் தேட்டம் ; தரகு பிடிப்பாளர் ; இலாய 
மூடாடி , பந்தயப் பயிற்சிக் குதிரை வேவாளி ; 3. வாடிக்கை 
பிடி ; வற்புறுத்தித் தொந்தரவு செய் ; பந்தயப்பயிற்சிக் 
குதிரை விவரங்கள் பற்றி வேவுபார் . 
tout er , n . தரகர் . 


1099 | 


tow 


traceable 


tow , n . கட்டிழுப்பு ; கயிறு கட்டியிழுத்தல் ; கயிறுகொண்டு 
கட்டியிழுக்கப்பெறல் ; ஆட்டிவைப்பு ; ஆட்கொள்கை ; U. 
கட்டியிழு ; இழுத்துக்கொண்டுபோ , ஆள் வகையில் நிலமீது 
கட்டியிழுத்துச்செல் ; வலையை நீரின் மீதாக இழு ; வலையிட்டு 
உயிரின மாதிரிகள் தேர்ந்தெடுத்துத் திரட்டு : 
tow , n . 

சணற் கரடு , சணற்கூளம் . 
tow age, 71. கட்டியிழுப்பு ; கயிறுகட்டியிழுப்புக் கட்டணம் . 
toward 1 , a . ( பழ ) பாங்குடைய , தகவான , பணிவிணக்க 

முள்ள . 
toward , towards , prep . - திசையாக , பக்க நோக்கி , திக்கு 
நாடி ; வகையில் , இடத்தில் ; வகையாக , பொறுத்து , தொடர் 
பாக ; வேண்டி , பொருட்டு ; அணித்தாக . 
tow - car , n . மீட்பமைவூர்தி , பாழடைந்த அல்லது சேற்றி 
லழுந்திய உந்துகலங்களை மீட்டுச் சிறுபழுது பார்க்கும் அமை 
வுடைய ஊர்தி . 
tow el , n . துவாலை , துவட்டுகுட்டை ; 3. துவாலையினால் ஈரம் 
புலர்த்து ; ( இழி . ) அடித்துத் துவை ; ( தொ . ) a lead towel , 
துப்பாக்கிக் குண்டு ; throw in the towel , குத்துச்சண்டை 
வகையில் தோல்வியை ஒப்புக்கொள் . 
tow el- horse, n . GLAL புலர்சட்டம் , துவாலைகளைப் 

போட்டு வைப்பதற்கான நிலைச்சட்டம் . 
tow er , n . கோபுரம் , தூபி , சிகரம் ; அரண் , காப்பிடம் , 
* காப்பாளர் , ஆதரவாளர் ; 3. உயர் , ஓங்கு , எழும்பு , சூழ 
இருப்பவற்றைவிட மேம்படு ; கழுகு வகையில் விண்ணகக் 
தாவிப்பற , விண்ணில் பறந்து உலவு , அடிபட்ட பறவை 
வகையில் செங்குத்தாக உயரப் பாய்ந்து செல் ; ( தொ . ) 
ivory tower, ஒதுங்கிய இன்பமாடி , மனித வாழ்க்கையின் 
கடுமைகளிலிருந்து தொலைவாய் ஒதுங்கிய இடம் ; tower of 
strength , உறுவலி , 
tow er , n . கயிறு கட்டி இழுத்துச் செல்பவர் ; கயிறு கட்டி 
யிழுத்துச் செல்வது ; 

கயிறு 

கட்டி யிழுத்துச்செல்லும் 
விலங்கு . 
tow ering , a . உயரமான , ஓங்கிய ; மேம்பட்ட ; மிகுதியான . 
tow ery , a . கோபுரங்களையுடைய ; ஓங்கியுயர்ந்த . 
tow ing , n . கட்டியிழுத்தல் ; a . கட்டியிழுக்கிற ; கட்டியிழுக் 

கப் பயன்படுகிற . 
tow ing - line , n . கட்டியிழுப்பதற்குப் பயன்படுத்தப்படும் 

கம்பிவடம் அல்லது கயிறு . 
tow ing - net , n . இழுவை வலை . 
tow ing - path , n . நீர்க்கரைக் கட்டியிழுப்பு வழி . 
town , n . நகரம் ; பட்டணம் ; ( வர . ) புரிசைநகர் , சுவர் 
அல்லது வேலியாற் சூழப்பட்ட வீடுகளின் ஈட்டம் ; பெருந் 
திரளான குடியிருப்பு வீடுகளின் தொகுதி ; நகரவாணர் 
தொகுதி ; தலைமை நகரம் ; அருகாமை நகரம் ; ( தொ . ) 
go to town , ( இழி . ) தானே சென்றுவிடு ; man about town , 
நவநாகரிகமான உடையுடன் நகரில் வேலையின்றிச் சுற்றித் 
திரிபவர் ; paint the town red, கலவர எழுச்சி உண்டு 
பண்ணு ; talk of the town , town talk , ஊரார் பேச்சு ; 
பொதுப்பேச்சு ; town and gown , ஊராரும் பல்கலைக் கழகத் 
தாரும் ; town council , நகராட்சிக் குழு , நகரசபை ; town hall , 
நகரமண்டபம் . 
townee , n . புறத்தார் , பல்கலைக்கழக உறுப்பினராயிராம 

லேயே பல்கலைக்கழக நகரத்தில் வாழ்பவர் . 
town - plann ing, n. நகர அமைப்பு . 
towns folk , 1. பட்டண வாழ்வினர் ; நகரவாழ்நர் . 
town ship, n . பண்ணையுரிமைக் குடியிருப்பு ; பண்ணைக் 
குடியிருப்புச் சமுதாயம் ; பண்ணைவட்டாரக் குடியிருப்பு ; 
பண்ணைவட்டாரக் குடியிருப்புச் சமுதாயம் ; பண்ணைவட்டா 
ரம் ; ஊர்க்கோவிலக வட்டாரம் ; பேரூரிலடங்கிய ஊர் 
வட்டாரம் ; முன் தனியூராயிருந்த வட்டாரப்பகுதி ; தனியுரிமை 
வட்டகை , அமெரிக்காவிலும் கானடாவிலும் தன்னாட்சியுரிமை 
யுடைய வட்டப்பகுதி ; ஆறு சதுரக்கல் பரப்புடைய 
மாவட்டப்பகுதி ; ஆஸ்திரேலிய வழக்கில் நகரமைப்புத் 


திட்ட மனை ; கூட்டுக் குடிவாரப்பண்ணை ; நகர் . ஆட்சி 
வட்டாரம் ; தன்னாட்சி நகரம் ; நகர மாவட்டம் . 
towns man , n . பட்டணவாசி , நகர்வாழ்நர் . 
towns people , n . நகரத்தார் . 
tow - rope , n . இழுவைக் கயிறு . 
toxaem ia , 1. குருதி நச்சூட்டு . 
tox ic , tox ical , a . நஞ்சு சார்ந்த , நச்சியலான ; ( தொ . ) 
toxic anaemia , நச்சுக் குருதிச் சோகை ; toxic epilepsy , 
நச்சுக் காக்காய் வலிப்பு . 
toxi cally , adv . நச்சியல் முறையாக . 
toxica tion , 1. நச்சூட்டுதல் , 
toxi city , n . நஞ்சியல்பு . 
toxicol ogist , 1. நச்சூட்டாய்வு நூலார் . 
toxicol ogy , n . நச்சூட்டாய்வு நூல் . 
toxicoman ia , 11. நஞ்சார்வ நோய் . 
toxicopho bia, n . நச்சூட்டச்சக் கோளாறு . 
tox in , n . நோய் நச்சு , நோய் நுண்ம நச்சூட்டுப்பொருள் 

அழுகல் நச்சுக்கூறு ; அழிதசை நஞ்சு ; அழிதாவர நஞ்சு . 
toxoph ilite, n . வில்லாண்மைக் கலையார்வலர் ; வில் 

லாண்மைக் கலை மாணவர் ; a . வில்லாண்மைக்கலை சார்ந்த . 
toy , n . குழந்தை விளையாட்டுப்பொருள் , பொம்மை ; சிற்றழகுப் 
பொருள் ; சிறு விளையாட்டுக் கருவி .; வேடிக்கைப்பொருள் ; 
அற்பமுயற்சி , செயன்முறைக்கொவ்வாத் தொழில் ; ஓய்வு 
நேர விருப்பார்வத்தொழில் ; U. சிறுபிள்ளைத்தனமாக நட , 
விளையாடு ; களிமகிழ்வுகொள் . 
toy er , n . பொம்மை விளையாட்டாளர் ; இன்ப விளையாட் 

டாளர் ; பொறுப்புணராதவர் . 
toy ing , n . விளையாட்டுத்தனம் ; பொறுப்புணராமை ; a . 

விளையாடி மகிழ்கிற ; பொறுப்புணராத . 
toy ish , a . விளையாட்டுத்தனமிக்க ; பொறுப்புணர்வின்றி - 

நடக்கிற . 
Toyn bee Hall , n . லண்டன்மாநகரத்தில் 1884 - இல் நிறுவப் 

பட்ட முதல் பல்கலைக்கழகக் குடியேற்றப்பகுதி . 
toy shop , n . பொம்மைக்கடை . 
toy some, a . விளையாட்டுத்தனமான ; பொறுப்பின்றி ஆடி 

மகிழ்கிற . 
trab eate , trab eated , a . கட்டுமான வகையில் தூலங் 

களையே பயன்படுத்துகிற ; வில் வளைவு பயன்படுத்தாத . 
trabea tion , n . தூலக்கட்டுமானமுறை , வில்வளைவுகளைப் 
பயன்படுத்தாது தூலங்களை மட்டுமே பயன்படுத்துங் கட்டு 
மானம் .. 
trabec ula , n . ( உள் . ) உறுப்பின் ஆதாரத் தசைமம் ; உறுப் 
பின் ஆதார நரம்புநாளம் ; ( தாவ . ) தண்டுபோன்ற புற 
வளர்ச்சி ; pl . trabec ulae. 
trac , 11. கரையிறங்கரண் , படையும் படைக்கலங்களும் இறங் 

கிச் செல்லும் சுழல்நெறி அமைவுடைய நிலை நீரியங்கிக்கலம் . 
trace , n . தடம் ; சுவடு ; பதிவடையாளம் ; துப்பு ; செல் 
வழித் தடம் ; விட்டுச்சென்ற அடையாளம் ; அறிகுறித் 
தடயம் ; சிறுதடம் ; சிறிதளவு ; 3. வரை ; உருவப்படம் 
எழுது ; எல்லை குறி ; வழி அமை , வடிவமைதி குறி ; வருந்தி 
உழைத்து எழுது ; உருவரை பதியவைத்துப் படி எடு ; தடம் 
பின்பற்று ; துப்புத் தேடு ; தேடிக் கண்டுபிடி ; சுவடுகளை 
ஆய்ந்து தேர் ; பாதை பின்பற்றி நெடுகச்செல் . 
trace , 1. கடிவாள இழுவை வார் ; ( தொ . ) in the traces , 
நுகத்தடியில் பூட்டப்பட்டு ; நாள்முறை வேலையில் ஈடுபட்டு ; 
கட்டுப்பட்டு ; வேலையினின்றும் ஓய்வுபெற்றிரா நிலையில் ; 
kick over the traces , கீழ்ப்படியாதிரு , அடங்காதிரு. 
trace able, a . வரையப்படத்தக்க ; வரைபடம் வகையில் படி 
யெடுக்கத்தக்க ; பின்பற்றத்தக்க ; தடம் கண்டுபிடிக்கத்தக்க ; 
மூலம் கண்டறியத்தக்க ; கண்டுபிடிக்கத்தக்க ; தேடிக் காணக் 
கூடிய . 


1100 

trade - in 
trace - horse 
trace - horse , 1. இழுவைக் குதிரை ; வண்டிக் குதிரை ; tracks , n . pl . அடிச்சுவடுகள் , கால்தடப் பதிவுகள் . 
மலையேற்றத் துணை இழுப்புக்குதிரை. 

track .suit , 11. ஓட்டப்பந்தயப் பயிற்சியாளர் உடை . 
tra cer , n . வரைபடப் படி எடுப்பவர் ; வரைபடப் படி எடுப் 

tract , n. நிலப்பரப்பு வெளி , பரந்துகிடக்கும் நிலம் ; திணை 
புக் கருவி ; நரம்பாய்வு தேர்வுக்கருவி ; ( படை . ) வாற்புகை நிலம் ; வட்டாரம் ; ( உள் . ) உறுப்பின் தசைமண்டலம் ; 
ஏவுகலம் , பீறிட்டுக்கொண்டு செல்லும் புகைத்தடம் ; வாற் உறுப்பின் இடைப்பரப்பு ; ( பழ . ) கால அளவு , காலப் பரப்பு . 
புகை பீற்றிச்செல்லும் ஏவுகலம் ; தடம் பதிவேதி , செய் 

tract , 1. சிறு ஆய்வுக்கட்டுரை ; சமய ஆய்வுக் கட்டுரை ; 
முறைக்கூறு பின்பற்றிய வழியைப் பதிவுசெய்து காட்டும் 

ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வகையில் துதிப்பாடல் 
பயன்வேதிப்பொருள் ; தடங்காண் மெய்யூடகம் , மனித 

வகை ; ( தொ . ) Oxford Tracts , Tracts for the Times , சம 
உடம்பிற்குள் செலுத்த்ப்பட்டுச் செல்வழி காண்பிக்கும் இயல் 

யத் துறை இயக்கஞ் சார்பாக ஆக்ஸ்போர்டில் 1883 - இல் 
புடைய செயற்கைக் கதிரியக்க ஓரகத் தனிமம் . 

வெளியிடப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் . 
tra cery , 1. கல்லிற் செதுக்கப்படும் சித்திர அணியொப்பனை 

trac table, a . எளிதாக இணக்குவிக்கக்கூடிய ; எளிதிற் 
வேலைப்பாடு ; ஒழுகியல் வரியணி ஒப்பனை , பூச்சியிறகில் 

பயிற்றுவிக்கத்தக்க ; பணிவிசைவான ; எளிதிற் கையாளத் 
காணப்படுவது போன்ற ஒழுகிச்செல்கிற உருவரைக் கோடு 

தக்க ; கையாட்சிக்கு ஒத்திசைந்து போகக்கூடிய ; எளிதில் 
களாலான ஒப்பனைத் தோரணி. 

உருவாக்கத்தக்க ; இசைவிழைவான . 
trache a , n . (உள் . , வில . ) குரல்வளை ; ( பூச் . ) உயிர்ப்புக் Tractar ian , n . ஆக்ஸ்போர்டில் 1883 - இல் தொடங்கப்பட்ட 
குழாய் , பூச்சிவகைகளில் புற இணைப்புக் காற்றுக் குழாய் சமயத்துறை இயக்கப்பற்றாளர் . 
களுள் ஒன்று ; ( தாவ . ) நீர் வளி செல் நுண் புழைக்கால் ; 

Tractar ianism , n , ஆங்கிலத் திருச்சபையில் கத்தோலிக்க 
pl . trache ae.. 

நடைமுறைகளைப் புதுப்பிக்கும் , முறையில் 1883 - இல் 
trach eate, a . மூச்சுக்குழல் உடைய ; நுண்புழைக்கால் தொடங்கப்பட்ட ஆக்ஸ்போர்டு சமயத்துறை இயக்கம் . 
உடைய . 

trac tate, 11. ஆராய்ச்சிக் கட்டுரை , ஆய்வுத் தனியேடு. 
tracheit is , n . ( மரு . ) குரல்வளை அழற்சி . 

trac tion , n . மேற்பரப்பிழுவை , மேற்பரப்பின் நெடுக இழுத் 
trach eocele , n . ( மரு . ) குரல்வளைச் சுரப்பி வீக்கம் , குரல் துச் செல்லல் ; தசைச்சுரிப்பு , தசைப்பரப்பிழுப்பு . 

வளை தொங்குசதையாக வீங்கி ஆறாத நோய்க்கோளாறு . trac tional , a . மற்றொன்றினை இழுப்பதற்குரிய . 
tracheot omy , n . ( அறு . ) மூச்சுக்குழல் துளைப்பறுவை . trac tion - engine, 11. இழுவை இயந்திரம் . 
trachom a , n . ( மரு . ) கண்ணிமையரிப்பு நோய் , 

trac tion - wheel , n . இழுவை இயந்திரச் சக்கரம் . 
trachyphon ia , n . குரல் கரகரப்பு . 

trac - tive, a . இழுக்கிற . 
trach yte , n . சொரசொரப்பான அழற்பாறை வகை . 

trac tor , n . இழுவை இயந்திரம் , பாட்டையில் அல்லது வய 
tra cing, 11. படியெடுப்பு ; வரைபடப் படி ; பதிவெடுப்புப் படி , லில் பெரும் பளுவை இழுப்பதற்கான நீராவி இயங்குபொறி ; 
tra cing - cloth , n . மெருகச்சுத் துணி . 

இயந்திரக் கலப்பை ; முகப்பியந்திர விமானம் ; இயக்கு 
tra cing - paper , 1. படியெடுப்புத் தாள் . 

பொறியை முன்புறமுடைய விமானம் ; இழுவை உந்துவிசைக் 

கலம் ; தெவ்வுக்காப்பு , விஞ்ஞானப் புனைவுக்கதைவாணர் 
track , n . தடம் , சுவடு ; வழிகாட்டுந் தடங்களின் வரிசை ; 

வழக்காற்றில் சேண்கலப் பகைப்பிழம்பழிப்பமைவு . 
கால்தடப்பாதை ; செல்வழி ; கால்துவை பாட்டை ; அடிபட்ட 
வழி , வழங்கித் தேய்ந்த பாதை ; செயற்கையாகச் செப்பஞ் 

trade, n . வாணிகம் ; தனிமனிதர் வாழ்க்கைத் தொழில் ; 
செய்து உருவாக்கப்பட்ட பந்தயப்பாதை , தண்டவாளப் 

வாணிகக் கொடுக்கல் வாங்கல் தொழில் ; வாணிகப் பண்ட 
பாதை ; இயங்கரண் சுழல்நெறிப் பட்டை ; இயந்திரக் 

மாற்று ; வாணிகத்தொடர்பு ; ஒரு தொழில் துறையினர் , ஒரு 
கலப்பைச் சுழல்நெறிப்பட்டை ; வண்டிச்சக்கரங்களுக்கிடைப் 

தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொகுதி ; கொடுக்கல் 
பட்ட குறுக்குத்தொலைவு ; V. தடம் பின்பற்று ; பின்தொடர் ; 

வாங்கல் தொடர்பு ; பரிமாற்றம் ; V. வாணிகஞ் செய் ; 
நீரிலிழுத்துச்செல் , கரையிலிருந்துகொண்டு படகைக் கயிறு 

வாங்கி விற்பனைசெய் ; வாணிகத் தொடர்புகொள் ; வாணிகச் 
கட்டியிழு ; ஒரே ஒழுங்கில் ஓடு ; சக்கரங்கள் வகையில் முன் 

சரக்கு எடுத்துச்செல் ; வாணிகக் கொடுக்கல் வாங்கல் செய் , 
சக்கரத்தின் தடம்பற்றியே பின்சக்கரம் செல்லுமாறு ஓடு ; 

வாணிகப் பண்டமாற்றுச் செய் ; பழகி ஊடாடு ; வாணிக 
( தொ . ) beaten track , போய் அடிபட்ட தடம் ; முன் அடி 

மாகப் பயன்படுத்தி வாழ்க்கை நடத்து ; ஊதியத் தொழி . 
பட்டுத் துவைந்த பாதை ; பழகிப்போன வழி , in one s tracks , 

லாகக் கொள் ; தொழிலாகப் பயன்படுத்து ; ( தொ . ) Board 
( இழி . ) நின்ற அதே இடத்திலேயே ; நின்ற நேரம் இடம் 

of Trade , வாணிகத் தொழிலரங்கக் குழு , அரசாங்கத் 
மாறாமல் ; keep track of , முழுவிவரம் தெரிந்துவைத்துக் 

தொழில் -வாணிகத் துறை ; domestic trade , bome trade , 
கொண்டிரு ; போக்கு வளர்ச்சிகளைக் கூர்ந்து கவனித்துக் 

உள்நாட்டு வாணிகம் ; foreign trade , ஏற்றுமதி - இறக்குமதி 
கொண்டிரு ; make tracks , ( இழி . ) விரைவிற் செல்லு . 

வாணிகம் ; பல நாட்டுச் சரக்குகளின் பண்டமாற்று ; free 

trade , கட்டற்ற வாணிகம் , சுங்கவரி.காப்புவரி - கட்டுப்பாடு 
track age , 11. கயிறுகட்டியிழுப்பு ; கட்டிழுப்புக் கட்டணம் ; முதலியவையற்ற வாணிகம் ; Jack of all trades , பல்தொழில் 
இருப்பூர்திப் பாட்டைத் தொகுதி ; இருப்பூர்திப் பாட்டைத் வல்லவர் , எதையுஞ் செய்யக்கூடியவர் ; the trade , ( பே - வ . ) 
தொகுதியின் மொத்த அளவு . 

உணவுப்பொருள்கள் சேகரித்தளிக்க உரிமை பெற்றவர்கள் ; 
track - clearer , 11. பாதைத் தடைவிலக்கி ; முன்னெறிகாப்பு , ( கப் . ) கடற்படையின் நீர்மூழ்கிக்கப்பற்பிரிவு ; Trade 
பின்னெறிகாப்பு . 

Board , சட்டமுறைத் தொழிற் பூசல் தீர்வுக்குழு ; trade 
tracked , a . சுழல்நெறிப் பட்டைகள் அமைக்கப்பெற்றுள்ள . 

cycle , வாணிக நிலை ஏற்றத்தாழ்வு அலைவட்டம் ; trade 

mark , 
track er 1 , n . தடம்பார்த்துச் செல்பவர் ; பின்பற்றிச் செல் 

வாணிக உரிமைக்குறி ; தனிமுறைச் சிறப்பு வழக் 
வது ; பாதை போடுபவர் ; பாதை பரிசோதிப்பவர் ; இசைப் 

காறு ; trade name , வாணிகப்பெயர் ; வாணிக வழக்காற் 
பேழை இயந்திரத்திலுள்ள மர இணைப்புக்கோல் . 

றுப் பெயர் ; trade on, தன்னலத்திற்குப் பயன்படுத்திக் 
track er , 1. கட்டியிழுப்பவர் ; 

கொள் ; trade price , இனத்தொழிலர் விற்பனை விலை ; trade 
கட்டியிழுக்குங் கயிறு ; 

show , அகமுறைக்காட்சி , கொட்டகைக்காரர்களுக்கும் திற 
இழுப்புக்கயிறு ; உறுப்பின் இழுக்குங் கூறு . 

னாய்வாளர்களுக்கும் தனிப்படக் காட்டப்படும் புதிய திரைப் 
track less , a. பாதையற்ற ; தடமற்ற ; அடியிட்டு நடக்கப் படக் காட்சி ; trade union தொழிற்சங்கம் ; trick of the 
பெறாத ; தண்டவாளங்களின்றி ஓடுகிற. 

trade , வாணிகத் தந்திரம் , போட்டியில் வெற்றிகாணும் 
track mobile , n . இருப்புந்து , ஊர்திப் பகுதிகளை இடமாற்றப் 

நடைமுறை . 
பயன்படும்படி தண்டவாளத்திலும் பாதையிலுஞ் செல்ல trade .in , n . பகுதிப் பணத்திற்கு ஈடாகக் கொடுக்கப் | 
வல்ல உந்துகலம் . 


படுவது . 


1101 


trader 


trailer 


கடை 


முரண் 


trad er , n . வாணிகர் ; வாணிகக் கப்பல் . 
trades , n . pl . தடக்காற்றுகள் , அட்லாண்டிக் - பசிபிக் மாகடற் 
பகுதிகளில் குறுக்குக்கோடு 80 ° வடக்கு தெற்குக் 
குட்பட்ட வெப்பமண்டலத்தினுள் நில நடுக்கோட்டினை 
நோக்கி நிலவுலகச் சுழற்சி காரணமாக மேற்காக விலகி 
இடைவிடாமல் வீசும் கடற்றுறைக் காற்றுகள் . 
trades man , n . வாணிகத்தொழிலர் , வாணிகத் தொழிலில் 
ஈடுபட்டிருப்பவர் ; கடைக்காரர் , 

வைத்திருப்பவர் ; 
கைவினைஞர் , பொறித்துறை வினைஞர் . 
trades people , n . கடைக்காரர் ; வாணிகமக்கள் ; வாணிக 

வகுப்பினர் ; கைவினைஞர் வகுப்பு . 
trade - un ionism , n . தொழிற்சங்க முறை . 
trade - un ionist, n . தொழிற்சங்க முறை ஆதரவாளர் ; 

தொழிற்சங்க உறுப்பினர் . 
trade - wind , n . தடக்காற்று . 
trad ing , n . வாணிகஞ் செய்தல் ; வாணிகத் தொழில் ; 
கொடுக்கல் வாங்கல் ; ஊதியத்தொழில் ஈடுபாடு ; a . வாணி 
கஞ் செய்கிற ; வர்ணிகத்துறை சார்ந்த ; ஆதாய நோக் 
குடைய ; கைக்கூலி வாங்கும் இயல்புடைய ; ( தொ . ) trading 
estate , தொழிற்பண்ணை , தொழிலகஞ் சார்பாக நடத்தப் 

படும் பண்ணை . 
tradi tion , n . மரபு ; கர்ண பரம்பரை , செவி வழி மரபுரை , 
வழிவழிச்செய்தி ; ( சட் . ) வாய்மொழிக் கட்டளை மரபு : மர 
புரைத் தொகுதி , மரபுரை வகுப்பு . 
tradit ional , a . மரபார்ந்த , வழிவழி மரபான , வரன்முறை 
யான ; வாய்வழி மரபான ; செவிவழி மரபான ; சம்பிரதாய 
மான . 
tradi tionalism , n. சம்பிரதாய முறைமை ; சமயத்துறையில் 

மட்டுமீறிய வரன்முறைக் கோட்பாடு ; ( மெய் . ) சமய 
அருண்மரபு வற்புறுத்தீடு . 
tradi tionalist , n . சம்பிரதாயப் பற்றுடையவர் . 
traditionalis tic , a . வரன்முறை மரபு சார்ந்த , வழிவழிவந்த ; 

வரன்முறை மரபு வற்புறுத்துகிற ; சம்பிரதாயச் சார்பான . 
trad itor , 11. ( வர . ) பணிவிணக்கவாணர் , முற்காலக் கிறித்தவ 
சமய வரலாற்றில் அடக்குமுறைக்குப் பணிந்தவர் , அடக்கு 
முறைக்குப் பணிந்து அருமறை நூல்களையும் திருக்கோயில் 
உடைமையையும் ஒப்படைத்துவிட்டவர் ; pl . traditor es , 
trad itors,. 
traduce , v . பழித்திகழ் , பழிதூற்று ; இழித்துரை ; திரித் 

திகழ்ந்து காட்டு . 
traduce ment , n . திரிப்பிகழ்வு ; தூற்றரவு . 
tradu cer , n . திரிப்பிகழ்வாளர் ; தூற்றுபவர் , 
tradu cian , n . உயிர் முதற்பெருக்கக் கோட்பாட்டாளர் , 
உயிர்களின் உடம்பைப்போலவே உயிர் முதலும் இனவழிப் 
பெருக்கத்தால் ஆக்கமுறுகிறது 

என்னுங் 

கோட்பாட் 
டாளர் . 
tradu cianism , n . உயிர் முதற்பெருக்கக் கோட்பாடு . 
tradu cible , n . தூற்றத்தக்க ; இகழத்தக்க . 
Trafal gar Square, n . லண்டன் மாநகரத்துப் பெருஞ் 

சதுக்கம் ; பொதுக்கிளர்ச்சி ஆர்ப்பாட்டத்திற்குரிய இடம் . 
traff ic , n . வாணிக நடவடிக்கை ; தனிச்சரக்கு வகையில் 
வாணிகம் ; வாணிகத்தொடர்பு ; கொடுக்கல் வாங்கல் 
தொடர்பு ; வாணிகப் போக்கு வரவு ; போக்குவரவுத் தொடர்பு ; 
போக்குவரவு நடமாட்டம் ; ஊர்தித்துறை நடவடிக்கை 
கள் தொகுதி ; போக்குவரவுத் துறை ஆளேற்ற அளவு ; 
பண்டங்களின் இடப்பெயர்வு ; சரக்கு இடப்பெயர்வளவு ; ஆள் 
சரக்குப் போக்குவரவுத் தொகுதி ; போக்குவர வடர்த்தி 
அளவு ; செயல்வகைத் தொடர்பு ; ப . வாணிகஞ் செய் ; 
வாணிகத் தொடர்புகொள் ; கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடு ; 
பண்டமாற்று மேற்கொள் ; இழிதொழில் வாணிகஞ் செய் ; 
( தொ . ) traffic circle, ஒரு திசைச் சுற்றுவழிப்பாதை , இடை 
வெட்டு இடம்புரிச் சுற்று அமைவு . 


trafflicator , n . சுட்டு முட்கை , உந்துவண்டித் திசை 

காட்டுங் கை . 
traff icked , v , traffic TSOTU $ 687 இறந்தகால - முடிவெச்ச 

வடிவம் . 
traft icking, n . வாணிகஞ் செய்தல் ; வாணிகத்தொடர்பு 
கொள்ளல் ; இழிதொடர்பு கொள்ளல் ; a . வாணிகத்தொடர்பு . 
கொள்கிற ; இழிதொடர்பு கொள்கிற . 
trif icless , a . போக்கு வரவற்ற . 
traff ic - lights , n . pl . சந்தி வழிகாட்டி நிற அடையாள 

விளக்கம். 
traff ic- man ager , n . ஊர்திப்போக்குவரத்து மேற்பார்வை 

யாளர் . 
traff ic - returns , n . pl . போக்கு வரவு பற்றிய காலமுறை 

விவர அறிக்கைப் பட்டியல் . 
trag acanth , 1. மருந்துப்பிசின் வகை ; காலிக்கோ கட்டடத் 

துக்குப் பயன்படும் பிசின் . 
traged ian , n . துயர்நாடக ஏட்டாசிரியர் , துயர் நாடக எழுத் 

தாளர் ; துயர்நாடக நடிகர் . 
tragedienne , n . துயர்நாடக நடிகை ; துயர் நாடக ஏட்டா 

சிரியை . 
tra gedy , n . துன்பியல் நாடகம் ; துன்பக்கதை ; அவல 

நிகழ்ச்சி ; இடர் ; பெருவிபத்து , 
tra gic, tra gical , a . துன்பியல் நாடகஞ் சார்ந்த ; துயர் 
நிறைந்த ; பெருவருத்தம் தருகிற ; வாழ்விறுதிக்குரிய ; 
வரும் கடுந்துயர் முடிவு சுட்டிய ; ( தொ . ) tragic circum . 
stances , இரங்கத்தக்க சூழல் ; tragic irony , அவல நகை , 
நவிலும் நடிகன் அறியாது அவையோர்க்கு மட்டுமே வர 
விருக்கும் இடரினைக் குறிப்பில் தெரிவிக்கும் உள்ளுறை 

சுவை ; tragic scene, மனத்தை உருக்கும் அவலக் 
காட்சி ; tragic voice , அவலத்தொனி , சோகக் குரல் . 
tra gically , adv . அவலமாய் ; வருந்தத்தக்க முறையில் ; பின் 

வரும் இடரின் முன் குறிப்பாக . 
tragicom edy , n . இன்பியல் துன்பியல் கலவை நாடகம் , 

இன்பியல் முடிவுடைய துன்பியல் நாடகம் . 
tragicom ic , tragicom ical , a . இன்பதுன்பக் 

நாடகஞ் சார்ந்த ; இன்பதுன்பக் கலவையான .. 
trag opan , n . கொம்புபோன்ற முனைப்புடைய பகட்டு வண் 

ணக் கோழிவகை . 
trail, n . தோகை , நீள்வாற் பகுதி ; பின்புற நீள்தொங்கல் ; 
ஆடை நீள் தொங்கல் ; நத்தை முதலியவற்றின் ஊர்தடம் ; 
நிலத்திழுப்புத் தடம் ; ஒளிசெல் தடம் ; விண்மீன் செல்தட 
ஒளிக்கோடு ; புகைச்சுருள் தடம் ; செல்தடம் ; பீரங்கி வண்டி 
யின் பின்புற அடிப்பகுதி ; 3. நிலத்திலிட்டு இழுத்துச்செல் ; 
தடம் பின்னாக விட்டுச்செல் ; துப்பாக்கி முதலியவற்றைக் 
கையில் தொங்கலாகத் தூக்கிச் செல் ; தடம் பின்பற்றிச் 
செல் ; மோப்பம் தொடர் ; தடந்தேடிக் கண்டுபிடி ; இழுத் 
திழுத்து நட ; சோர்வுடன் தளர்ந்து தள்ளாடிக்கொண்டே 
மெள்ள மெள்ள நட ; பின்னிடைவுற்றுச் செல் ; பின்னே 
கிடந்து தொங்கு ; நெடுநீளமாக நீண்டுகிட ; நெடுநீளமாக 
மிதந்து தாழ்வுறு ; வளைந்து வளைந்து செல் ; முன்னே வழி 
காட்டிக்கொண்டு செல் ; வீசி வாங்கிச் செல்வுறு ; கிடந்து 
தொங்கு ; தொங்கலாகக் கிடந்தாடு ; கிடந்து படர் ; தழுவிப் 
படர்ந்தேறு ; கவிந்து படர்ந்து தொங்கு ; ( சித் . ) தோகை 
வரி ஒப்பனை செய் ; ( பே - வ . ) கேலிசெய் ; ( தொ . ) at the 
trail , ( படை . ) துப்பாக்கியைக் கையில் தொங்கலாகக் கிடை 
நிலையில் கொண்டபடி ; trail one s coat , வலியச் சண் 

டைக்கு இழு . 
trail er , n . நெடுநீளமாக இழுத்துச் செல்பவர் ; நெடுநீளமாக 
இழுத்துச்செல்வது ; தடங் காண்பவர் ; மோப்பம் பிடிக்கும் 
நாய் ; படர்கொடி ; இழுவைக்கலம் , இழுக்கப்படும் வண்டி ; 
முனைமுக நாட்படம் , புதிதாக முன்கூட்டிக் காட்டப்படும் 
மாதிரி விளம்பரத் திரைப்படம் ; ஊர்திமனை , உந்துகலம் 
இழுக்கும் குடியிருப்பு வண்டி . 


கலவை 


1102 


trance - 


trailing 
trail ing , n . இழுத்துச்செல்கை ; தடம் பின்பற்றுகை ; நீள் 
தொங்கல் ; நெடுநீளமாகப் பின்செல்கை ; படர்வு ; a . இழுத் 
துச் செல்கிற ; தவழ்கிற ; தொங்குகிற ; படர்கிற . 
train , n . இரயில் வண்டி; வண்டித்தொடர் ; தொடர் ஊர்தி ; 

ஊர்திச் சக்கர இணைப்புக்கோவை ; விலங்கு கால்நடை 
வரிசை ; பின்தொடர் ஆயம் , பரிவாரம் ; இழுவைப் பின் 
தொங்கலாடை ; ஆடைப் பின்தொங்கல் ; பாவாடைத் தொங் 
கல் ; மோப்பத் தூண்டில் ; மோப்ப இழுப்புச்சாதனம் ; பின் 
னொட்டுத் தொங்கல் ; தோகை , - வால் இறகுத் தொங்கல் ; 
தொடர் இறகுக்கோவை ; சுரங்க எரிபொருள் கண்ணித் 
தொடர் ; தொடர்கோவை ; தொடர்வரிசை ; நீள்வரிசை ; 
நீளணி ; படைத்துறைக் கருவிகல அணி ; சங்கிலித்தொடர்பு ; 
( பழ . ) நேர்மைச் செவ்வி , ஒழுங்கு நேர்த்தி ; I. பயிற்று ; 
பயிற்சியளித்துத் தக்க நிலைக்கு உருவாக்கு ; விரும்பியபடி 
பழக்கு ; வேண்டும் செயல் செய்யப் பழக்கப்படுத்து ; குதிரை 
முதலியவற்றின் வகையில் பயிற்றுவித்துச் செவ்வியூட்டு ; 
செடி கொடி மரங்களை விரும்பிய வடிவுறக் கத்தரித்துச் செப்ப 
னிடு ; உடற்பயிற்சியினால் உடலை உருட்சிதிரட்சியுடைய 
தாக்கு ; முயன்று பழக்குவித்து விரும்பிய பண்புடையதாக்கு ; 
முயன்று பண்பு மாற்றியமை ; பயின்று பழகு ; அம்பு - துப் 
பாக்கி வகையில் குறிவைத்துப் பழகு ; இலக்காகக் கொள்ளு ; 
துப்பாக்கிக் குண்டு வகையில் குறி பிழை ; ( தொ . ) in fine 
train , மிகச் செம்மையாக ; in the train of , பின்தொடர்ந்து ; 
உழையர் வரிசையில் ஒருவராக ; பின்விளை பயனாக ; miss one s 
train , ஊர்தியேறத் தவறிவிடு ; குறிக்கொண்ட திட்டம் 
நிறைவேறப்பெறாமல் சறுக்கிவிடு . 
train , n . திமிங்கில நெய் . 
train - band , n . ( வர . ) முற்கால லண்டன் நகர்க் காவற் 

படைப் பிரிவு . 
train - bearer , n . பின் தானையர் , ஆடைத் தொங்கலேந்தி 
trained , a . பயிற்றுவிக்கப்பட்ட ; திறமை பெற்றுள்ள ; 

தேர்ந்த ; உழையர் வரிசையினையுடைய . 
trainee , 11. பயிற்சியர் . 
train er , n . பயிற்சியாசிரியர் ; பந்தயங்கட்குப் 

பயிற்சி 
தருபவர் . 
train -ferry , n . புகைவண்டியைக் கடற்பகுதிமீது கடத்தி 

விடுங் கப்பல் . 
train ing , n . பயிற்சி ; ( தொ . ) in-service training , வேலையி 

லிருந்தே பயிற்சி பெறுதல் . 
train ing - bit , n . சண்டிக் குதிரை வாய்ப்பூட்டு . 
train ing - college, 11. ஆசிரியப் பயிற்சிக் கல்லூரி ; பயிற்சிக் 

கல்லூரி. 
train ing - school, 11. ஆசிரியப் பயிற்சிப் பள்ளி ; பயிற்சிப் 

பள்ளி . 
train ing - ship , n . கடற்படைப் பயிற்சி நாவாய் . 
train less , a . தொடர்ச்சியற்ற ; ஊர்தியற்ற ; இருப்பூர்தி 

இல்லாத . 
train - mile , 1. இரயில் மைல் , இரயிலோட்டத் தொலைவு 

அலகு . 
train - oil, 1. திமிநெய் , திமிங்கிலக் கொழுப்பெண்ணெய் , 
trait , n . தனிக்கூறு ; தோற்றக்கூறு ; சாயற்கூறு , படத்தின் 
பண்புத்திறம் ; பழக்கவழக்க வகையில் தனிக்கோட்டம் ; பண் 
பின் தனித்திறக் கூறு . 
trait or , n . துரோகி , காட்டிக் கொடுப்பவன் ; இனப்பகைவன் , 
trait orous , a . துரோகமான ; மீறியெதிர்க்கிற ; நம்பிக்கை 
மோசஞ் செய்கிற ; கடமை எறிந்து நடக்கிற ; நட்புக்கேடான ; 
நன்றிக்கேடான . 
trait orously , adv . துரோகமாய் . 
trait ress , 11. காட்டிக்கொடுப்பவள் ; சதிகாரி . 
traj ect , n . கடவு , கடத்தல் ; பரிசல் கடவுத்துறை ; 
மாற்றம் . 


traject , . கடந்து இட்டுச்செல் , கடந்து கொண்டுசெல் ; 

கடக்கச்செய் ; கடந்து அனுப்பு , இடம் பெயர்த்தனுப்பு . 
trajec tion , n . உந்தீடு , தள்ளிவிட்டனுப்புதல் , உளத்தில் 

உந்துதடப் பதிவீடு . 
trajec tory , n . விசைவீச்சு வளைவு ; தடங்கலிலா நிலை ஏவுகல 
வளைவீச்சு நெறி ; ( வடி . ) சமவெட்டு வளைகோடு , வளைவுக் 
கூறுகள் பலவற்றையும் சமகோணத்தில் வெட்டும் வளைவரை . 
tram , 1. அமிழ் தண்டூர்தி , பொதுவீதிகளில் அமிழ்தண்டவா 
ளத்தின்மீது செல்லும் உந்துகல ஊர்தி ; அமிழ் தண்டவர்ளப் 
பாட்டை ; அமிழ்தண்டவாளம் ; சுரங்கச் சரக்கேற்று வண்டி ; 
U. அமிழ்தண்டூர்தியிற் செல் ; அமிழ் தண்டூர்தியிற் கொண்டு 
செல் . 
tram , 1 , ஈரிழைப் பட்டு நூல் . 
tram , n . நீள்வட்ட வரை கரூவி . 
tram , 1 : இயந்திரத்தில் இசைவிழைவுப் பொறியமைவு . 
tram - car , 1. . அமிழ் தண்டூர்தி , டிராம் வண்டி . 
tram - line , n . அமிழ்தண்டூர்திப்பாட்டை , அமிழ்தண்ட 

வாளப் பாட்டை . 
tramm el , n . மும்மடிப் பை வலை ; புள்வலை ; தொழுமரம் , 
தண்டனைக் கால்கட்டை ; கால்நடைக் கொண்டிக் கட்டை ; 
நீள்வட்ட வரை கருவி ; அகப்பைமாட்டி ; இயந்திரத்தில் 
இசை விழைவுப் பொறியமைவு ; சிறைக்கட்டு , தளைக்கட்டு ; 
3. தொழுமரத்தில் இடு , தொழுமரத்திலிட்டுப் பூட்டித் 
தண்டனை செய் ; கொண்டிக்கட்டை மாட்டு ; கால் கட்டிடு ; 
தளையிடு ; செயலில் தடங்கல் செய் . 
tramm el -net , n . மும்மடிப் பை வலை . 
tramon tane , n . அப்பாலையர் , ஆல்ப்ஸ் ( Alps ) மலைத்தொட 
ருக்கு வடக்கே வாழ்பவர் ; அன்னியர் ; நாகரிகமற்றவர் ; 
a . அப்பாலைய , ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்கு வடக்கிலுள்ள . 
tramp , n . மிதிப்பொலி , கால்மிதித்து நடக்குமோசை ; புதை 
மிதியோசை ; குதிரைக் குளம்பொலி ; கடுமிதிநடை ; கால் 
நடப்புப் பயணம் ; மண்வாரி மிதிப்பவர் புதைமிதி காப்புத் 
தகடு ; மண்வாரிக் கால்மிதித் தகடு ; பனிமிதிக் காப்புத்தகடு ; 
தெருச்சுற்றி ; பாட்டைசுற்றி ; நாடுசுற்றி ; வேலைதேடிச் 
சுற்றி ; நாடோடி ; கடல்சுற்றி வாணிகச்சரக்குத் தோணி ; 
தனி விலக்கோ நெறியோ இல்லாமல் வேண்டிய வழித் திரியும் 
சரக்கு விற்பனைப்படகு ; 3. மிதி ; மிதித்து நட , காலழுத்தி 
நட ; கால்நடையாகவே கட ; வேலையின்றித் திரி ; தெருச் 
சுற்றியாய் வாழ் ; ads. உரத்த காலடி ஓசையுடன் . 
tramp er , n . கால்நடைப் பயணி . 
tram ple, n . மிதிப்பொலி ; காலறைவொலி ; மிதிப்பு ; மிதிக் 
குஞ் செயல் ; . மிதித்துத் துவை ; அறைந்து மிதி ; சவட்டி 
நசுக்கு , காலின் கீழிட்டரை ; மிதித்து நட ; மேலேறி மிதி ; 
முரட்டுத்தனமாய் நட ; வெறுப்புடன் நட. 
tram pler , n . மிதிப்பவர் ; மிதித்துத் துவைப்பவர் ; கொடுமைப் 

படுத்துபவர் . 
tram pling, n . மிதித்துத் துவைப்பு ; மிதித்தரைப்பு ; a . 

மிதித்துத் துவைக்கிற ; மிதித்தரைக்கிற . 
trampolin , trampoline , n . வீழ்தடுப்புறை , கழைக்கூத் 

தாடிகள் பயன்படுத்தும் திண்ணுறை மெத்தை . 
tramp - pick , 11. கடப்பாறை , நெம்பு துடுப்பு . 
tram road , 1. அமிழ் தண்டவாளப்பாட்டை ; பாவுபாட்டை , 
tram - stop , 1. அமிழ் தண்டூர்தி நிறுத்திடம் . 
tram way , 1. அமிழ் தண்டூர்திப் பாட்டை , அமிழ் தண்ட 

வாளப் பாட்டை . 
trance , n . சுழுத்தி நிலை , மெய்ம்மறதி நிலை ; திப்பிய மயக்கம் , 
தன்னிலையழிந்த வெறியாட்டு நிலை ; திப்பிய உவகை , வெறி 
மகிழ்ச்சி ; தன்வயமிழந்த நிலை ; வசியவெறி மயக்கம் ; ( மரு . ) 
தன்மறதி நிலை ; ( மரு . ) வெறி மயக்க நிலை , 

உயிர்க் 
கூறொடுங்கிச் சூழலுணர்வு முழுதும் ஓய்வுற்ற நிலை ; U. 
( செய் . ) தன்னை மறந்து ஈடுபடுவி , பரவசப்படுத்து ; தன்னை 
மறந்த கவர்ச்சியுட் படுத்து ; பெருமகிழ்ச்சிக்குள்ளாக்கு . 


படி . செய் 


1103 
tranquil 

transfer - days 
tranq uil , a ... சாந்தமிக்க ; நீடமைதி வாய்ந்த ; வீறமைதி யலான , மட்டுமீறிய கற்பனைத் திறம் வாய்ந்த ; ( பே - வ . ) 
சான்ற ; கலங்காத . 

தெள்ளிதிற் புலப்படாத , தெளிவற்ற ; ( பே - வ . ) புரியாத , 
tranquill ity , 11. நீடமைதி , சாந்தி ; உலைவின்மை . 

*விளங்காத ; ( கண . ) வரைநிலை எண்கள் கொண்டு தொடர்பு 
tranquilliza tion , n . அமைதியூட்டல் ; அமைதிப்படுத்துதல் . 

படுத்திக் காட்டமுடியாத ; ( தொ . ) transcendental curve , 

வரைவில் அளவை குறித்த வளைகோடு ; transcendental object , 
trang uillize , U. அமைதிப்படுத்து ; உலைவகற்று . 

அறிய முடியா அறிவு மூலப்பொருள் . 
tranq uillizer , n . அமைதி செய்பவர் ; நோவகற்றும் 

transcenden talism , n . Gagsusani ( Schelling ) எமர்சன் 
மருந்து . 

( Emerson) ஆகியோரின் மெய்விளக்கக் கோட்பாடு ; அனு 
tranq uillizing , a . அமைதியூட்டுகிற . 

பவங் கடந்த அறிவின் மூல தத்துவ ஆராய்ச்சி ; அனுபவச் 
tranq uillizingly , adv . அமைதியூட்டும் முறையில் . 

சார்பற்ற மனத்தின் மூல அறிவுத் தத்துவப் பகுதி ஆராய்ச்சி ; 
transact , . செயல் முறையாற்று , நடைமுறைப்படுத்து ; 

மெய்விளக்கத் துறையின் தெளிவற்ற மருட்சியூட்டுங் கூறு . 
தொழில் முறை வகையில் நடடத்து . 

transcenden talist , n . ஷெல்லிங் ( Schelling ) - எமர்சன் 
transac tion , n . தொழில் நடைமுறை ; தொழில் முறைச் 

( Emerson ) ஆகியோரின் மெய்விளக்கக் கோட்பாட்டாளர் ; 
செயலாட்சி ; வாணிக நடவடிக்கை ; தொழின்முறை நட 

அனுபவங்கடந்த அறிவு மூலதத்துவ ஆராய்ச்சியாளர் . 
வடிக்கை ; இடைபாடு , தொழின்முறைத் தொடர்பு ; ( சட் . ) transcenden tally , adv . தனிமுதன்மையாக , கடந்த 
சட்ட உரிமை பாதிக்குஞ் செயல் ; ( சட் . ) இருதிற விட்டுக் 

நிலையில் . 
கொடுப்புச் சமரசம் . 

transcenden tly , adv . எல்லை கடந்து , உச்ச நிலையில் . 
transac tions, n . pl . நிலைய அறிக்கைகள் , நிலைய வெளி transcontinen tal , a . கண்டங்கள் கடந்து செல்கிற . 
யீடுகள் . 

transcribe , v . பார்த்துப் படியெடு , பார்த்து எழுது ; மேல் 
transac tor , n . செயல் முறையாளர் , நடத்துபவர் ; தொழின் ஒலிபரப்பும் பதி , இனி ஒலிபரப்புவதற்காகப் பதிவு செய்து 
முறை நடவடிக்கையாளர் . 

வை . 
transal pine, n . அப்பாலையர் , ஆல்ப்ஸ் ( Alps ) மலைத் transcrib er , n . பார்த்தெழுதுபவர் , பார்த்துப் படி 
தொடருக்கு வடக்கே வாழ்பவர் ; a . அப்பாலைய , ஆல்ப்ஸ் பவர் . 
மலைத்தொடருக்கு அப்பாலுன்ள . 

tran script , n . எழுத்துப்படி . 
trans - Appalach ian , a . இத்தாலி நாட்டில் அபலேஷியன் transcrip tion , 11. படியெடுத்தல் . 
மலைத்தொடர் கடந்த . 

transcrip tive, a . கைப்படி எடுப்பான . 
transatlan tic, a . அட்லாண்டிக் ( Atlantic ) மாகடலுக்கு 

transcult uration , n . இடைமாறுதற் . காலப் பண்பு 
அப்பாலுள்ள . 

மாற்றம் . 
trans - Caucas ian , a . காக்கஸஸ் மலைக்கு அப்பாலுள்ள . 

transcu rrent , a . குறுக்காய் ஓடுகிற ; குறுக்கு மறுக்காகச் 
transceiv er , n . வானொலி இருமைக் கருவி , ஒலி வாங்கவும் செல்லுகிற . 
அனுப்பவும் பயன்படும் இரு திசைக்கருவி . 

transdu cer , n . விசைமுறை மாற்றமைவுக் கருவி ; நுண் 
transcend , ப . எல்லை கடந்து மேம்படு ; அனுபவ வரம்பு ணிடை இயக்கமானி. 
மீறு , அறிவின் பிடிக்கு அப்பாற் செல் ; எல்லை கட , வரம்பு 

transec tion , n . குறுக்கு வெட்டு ; குறுக்கு வெட்டுப் பகுதி ; 

குறுக்கு வெட்டு முகப்பு . 
transcen dence , transcen dency , n . கடந்த நிலை ; அறிவு 

tran sept , n . புடைச்சிறை , 

சிலுவை 

வடிவான திருக் 
வரம்பு கடந்த நிலை , தத்துவங் கடந்த நிலை ; விஞ்சிய நிலை , கோயிலின் குறுக்குக் கைப்பகுதி . 
மனவாசகங் கடந்தமை . 

trans fer , n . இடமாற்றம் ; பணியிட 

பணியிட மாற்றீடு ; 

தலை 
transcen dent , n . கடந்த நிலையுடையது ; தத்துவங் கடந்த 

மாற்றம் , புடைமாற்று ; பொருளின் கைமாற்றிக் கொடுப்பு ; 
பொருள் ; கட்டுவரம்புகளற்ற பொருள் ; a . எல்லைகடந்த , 

மாற்றி வழங்கீடு ; உடைமை மாற்றீடு ; உஉரிமை மாற்றீடு ; 
வரம்பு மீறிய ; விஞ்சிய , மேம்பட்ட ; இனத்துட் சிறந்த , பொறுப்பு மாற்றீடு ; பத்திர மாற்றீடு ; உரிமை மாற்றுப் 
மீஉயர்வு வாய்ந்த , தலைசிறந்த ; அனுபவ எல்லை தாண்டிய ; 

பத்திரம் ; உருப்பதிவு மாற்றீடு ; உருப்பதிவு மாற் 
எல்லையற்ற ஆராய்ச்சி நுணுக்கமுடைய ; 

ஆராய்ச்சிச் 

றீட்டுப் படம் ; ஒட்டுப்படம் , தாள் மாற்றி ஒட்டக்கூடிய 
சிக்கல் வாய்ந்த ; வரம்புமீறிய கற்பனைத் திறங்கொண்ட ; விளையாட்டுப்படம் ; படைப்பிரிவு மாற்றீட்டு வீரர் ; மாற் 
கேவல நிலையான , கடவுள் வகையில் பற்றுக்கோடுகள் 

றீட்டுப் பொருள் ; மாற்றப்படவேண்டிய பொருள் ; மாற்றப் 
அற்ற ; புலனுகர்வுக்காட்சிக்கு அப்பாற்பட்ட , காண்டு 

படத்தக்க சீட்டு . 
( Kant ) என்ற மெய்விளக்க அறிஞர் கோட்பாட்டின்படி பற்றி 

transfer , . இடம் விட்டு மாற்று ; புடைமாற்று ; தலைமாற்றி 
யுணர முடியாத , அறிகூறினுள் அடங்காத ; நடுநிலைக்கால 
மெய்விளக்கக் கோட்பாட்டின்படி மெய்ப்பொருள் வகுப்பு 

யமை ; திட்டவகையில் இடைமாற்றியமை ; ஆள் வகையில் 

பணிமாற்றலாக்கு ; பொருள் கைமாற்றிக்கொடு ; ஆள்மாற்றி 
முறைகள் பத்திலும் அடங்காத , மெய்ப்பொருள் வகுப்பு 

வழங்கு ; 

மாற்றிக்கொடு ; மாற்றி ஒப்படை ; 
முறைக்கு அப்பாற்பட்ட , 

உரிமை மாற்றீடு செய் ; பொறுப்பு மாற்றீடு செய் ; பத்திர 
transcenden tal , n . கடந்த தத்துவம் ; அறிவெல்லை கடந்த 

மாற்றிக்கொடு ; படத்தைப் பரப்பில் இடமாற்று ; பட வகை 
கருத்து ; அறிவெல்லை கடந்த கருத்துச் சுட்டிய பதம் ; a . யில் வேறு பரப்பிற்கு மாற்றுதல் செய் ; இட மாற்றித் தீட்டு , 
காண்டு ( Kant ) என்ற மெய்விளக்க அறிஞரின் தத்துவஞ் பார்த்து வேறிடத்தில் தீட்டு ; சுவர் பலகை முதலியவற்றி 
சார்ந்த ; காண்டு என்பாரின் கோட்பாட்டினால் குறிக்கப்பட்ட ; 

லிருந்து எடுத்து வரை ; பார்த்து எடுத்து எழுது . 
காண்டு என்பாரது கொள்கைத் திறங்கள் செறிந்த ; காண்டு 

transferabil ity , n . மாற்றுரிமை , மாற்றலாங் தன்மை . 
என்பாரின் கொள்கைப்படி அனுபவங் கடந்ததாயினும் 
அனுபவங்களுக்கு மூலாதாரமான ; நடுநிலைக்கால மெய்விளக் 

trans ferable , a . மாற்றத்தக்க , மாற்றுரிமை வாய்ந்த ; 
கக் கோட்பாட்டின்படி மெய்ந்நிலை வகுப்பு முறைகள் பத்தி 

( தொ ) the transferable vote , மாற்று வாக்கு ; ஒற்றை 
னுள் அடங்காது அவற்றிற்கு அப்பாற்பட்ட ; புறப்பொருள் 

மாற்று வாக்கு முறை . 
கள் யாவும் அகநிலை வெளிப்பாடுகளே என்ற ஷெல்லிங் trans fer -book , n . உடைமை - பங்கு முதலியவற்றின் வகை 
( Schelling ) என்பாரின் மெய்விளக்கஞ் சார்ந்த : புறநிலை 

யில் மாற்றீட்டுப் பதிவேடு . 
அறிவு தாண்டிய ; இயற்கை கடந்த ; மனித எல்லைக்கு அப் trans fer - days , n . pl . தேசியப் பொருளகத்தின் இணைப்பு 
பாற்பட்ட ; பகுத்தறிவுக் கெட்டாத , அறிவெல்லை கடந்த ; நிதி நாட்கள் , இணைப்பு நிதிக் கொடுக்கல் வாங்கலுக்காக 
பொருண்மை நிலை கடந்த , கனவியலான ; எல்லைமீறிக் கருத்தி ஒதுக்கப்பட்டுள்ள சனி ஞாயிறு நீங்கிய வார நாட்கள் . 


மீறு . 


உடைமை 


1104 


transferee 


transit 


transferee , 1. பணியிடம் மாற்றப்படுபவர் . 
trans ference , 1. இடமாற்றீடு ; பணியிட மாற்றீடு ; திட்ட 
இடைமாற்றம் ; மாற்றிக் கொடுப்பு ; மாற்றி வழங்கீடு ; 
மாற்றி ஒப்படைப்பு ; படைத்தள மாற்றம் . 
trans fer - ink , 1 , - படியொட்டு மை , ஒட்டுத்தாளிலிருந்து 

படிக்கல்லுக்கு மாற்றப்படும் படத்திற்கான மை . 
trans feror , n . ( சட் . ) பத்திரம் மாற்றிக் கொடுப்பவர் . 
trans fer - paper , n . ஒட்டுத்தாள் . 
transferr er , n . இடமாற்ற ஏற்பாடு செய்பவர் ; இடமாற்று 
பவர் ; இடமாற்றிக்கொண்டு செல்பவர் ; மாற்றி வைப்பவர் ; 
பணியிட மாற்றுபவர் ; பணிமாற்று ஏற்பாடு செய்பவர் ; 
மாற்றிக் கொடுப்பவர் ; உரிமை மாற்றீடு செய்பவர் ; பத்திர 
மாற்றீடு செய்பவர் ; படமாற்றொட்டாளர் ; அச்சுப்படி மாற்று 
பவர் ; பத்திர மாற்றிக் கொடுப்பவர் . 
transfigura tion , 11. தோற்ற மாற்றம் ; நிலை மாற்றம் ; 

தோற்றப் பொலிவுப் பேறு . 
Transigura tion , 1. இயேசுநாதரின் திருவுரு மாற்றம் ; 

திருவுருமாற்ற நாள் ; திருவுருமாற்றத் திருநாள் . 
transig ure, v . தோற்ற மாற்று ; உருமாற்று ; உயர் நிலைப் 

படுத்து . 
transfix , 3. குத்தியூடுருவச் செல் ; குத்திப் பதித்து வை ; 
குத்தி நிற்கச் செய் ; விறைத்து நிற்கச் செய் ; ஊன்றி நிற்கச் 
செய் . 
transi xion , n , குத்தி ஊடுருவுகை ; ( அறு . ) அறுவையில் 
புடைக்குத்தீடு , உறுப்பறுவைக்கு முன் உள்ளிருந்து புறமாக 
இழைமங்களை அகற்றுவதற்கான பூர்வாங்கச் செயலாக 
உறுப்பின் குறுக்காகச் செய்யும் வரிக்குத்தீடு . 
transform , V. உருமாற்று ; தோற்றம் மாற்றுவி ; பண்பு 
மாற்றஞ்செய் ; அமைப்பு மாறுபாடு செய் ; பெரு மாறுதல் 
கள் செய்து தோற்றமாற்று ; கூறாக்க மாறுபாடு உண்டு 
பண்ணு ; பெரு மாறுபாடுகளால் பண்பு மாறுவி ; மின்னியல் 
மாற்று , மின்னியல் மாறுபாடுறு ; இயல்பு மாறுவி ; உரு 
மாறு , தோற்ற மாறு ; இயல் மாறு ; கூறாக்க மாறுபாடுறு ; 
பண்பு மாறுபாடுறு . 
transform able , a . உரு மாற்றத்தக்க , தோற்ற மாற்றத் 

தக்க ; படிமாற்றத்தக்க , நிலைமாற்றத்தக்க . 
transforma tion , 1. தோற்ற மாற்றீடு ; தோற்ற மாற்றம் ; 
தோற்ற மாறுபாடு , மாறிய தோற்றம் ; உருமாற்றீடு ; உரு 
நிலை மாற்றம் ; உருமாறுபாடு ; மாறிய உருவம் ; பொருளாக்க 
மாறுபாடு ; அமைப்பு மாறுபாடு ; நிலைமாற்றீடு ; நிலைமாற்றம் ; 
பொய்ம்மயிர்த் தொப்பி , மகளிர் செயற்கை முடி ; அபிநயக் 
கூத்தில் இறுதிக் கோமாளியாட்ட மாறுபாட்டுக் காட்சி ; 
( உட . ) குருதிச் செறிவு மாற்றம் ; ( மரு . ) உடலின் இழைம 
மாறுபாட்டுக் கோளாறு , ஓர் உறுப்பின் இழைமம் இன்னோ 
ருறுப்பின்பால் படரும் நோய்நிலைக்கூறு ; ( இய . ) பொருள் 
நிலை மாறுபாடு , திட்ப நீர்ம வளிவடிவங்களில் பொருள் 
களுக்கு ஏற்படும் இடைநிலை மாற்றம் ; ( கண . ) அளவைப் 
படிமாற்றீடு ; ( கண . ) அளவைப் படிமாற்றம் ; ( கண . ) படி 
மாறிய அளவை ; ( தொ . ) transformation scene , அபிநயக் 
கூத்தில் இறுதிக்கோமாளியாட்ட மாறுபாட்டுக் காட்சி . 
transform ative, a . உருமாற்றும் இயல்புடைய ; உறுமாற் 
றுப் போக்குடைய ; உருமாறும் பாங்குவாய்ந்த ; 
மாற்றஞ் சார்ந்த . 
transformed , a . உருமாற்றப்பட்ட ; மாறுபடு தோற்றம் 

வாய்ந்த ; படிமாறிய ; நிலைமாறிய ; உருத்திரிபுற்ற . 
transform er , 1. உருமாற்றுபவர் ; தோற்றம் மாற்றுபவர் ; 

உருமாற்றுவது ; மின்னியல் விசை மாற்றமைவு . 
transform ism , n . ( உயி. ) உயிரின மலர்ச்சியிடையே இன 
வகைமாற்றம் ; ( உயி . ) உயிரின மலர்ச்சியிடையே இனவகை 
மாற்றக் கோட்பாடு ; ( உயி . ) நுண்ம ஒருங்கியைவாக்கக் 
கோட்பாடு , நுண்ணுயிர்கள் கூட்டமைவாகச் சேர்ந்தே 
உறுப்பமைதியுடைய உயர் உயிரினங்கள் தோன்றுகின்றன 
என்னும் உயிரியற் கோட்பாடு . 


transform ist , n . ( உயி . ) இனவகை மாற்றக் கோட் 
பாட்டாளர் ; ( உயி . ) நுண்ம ஒருங்கியைவாக்கக் கோட்பாட் 
டாளர் . 
trans -fron tier , a . எல்லைப்புறந் தாண்டிய ; இந்தியாவில் 

எல்லைப்புற மாகாணங் கடந்த . 
transfuse , v . கலத்திலிருந்து கலத்திற்கு ஊற்றிக் கல ; 
ஊடு கலக்கச் செய் , ஒன்றுடன் ஒன்று கலந்து இழையச் செய் ; 
பிறிது குருதியூட்டு , பிறர் குருதியேற்று , ஒருவர் அல்லது 
ஒன்றன் குருதியை இன்னோருடம்பினுட் புகுத்து ; குருதி 
நீர்மமேற்று , குருதி இழப்பு ஈடு செய்யக் குருதி நீர்மத்தை 
நாடி நாளங்களில் குத்தி உட்செலுத்து ; பிறிது குருதியூட்ட 
மூலம் பண்டுவஞ் செய் ; ஊடுபடர்வி , ஊடுருவிப் பரவச் 
செய் ; பண்பூட்டு , பண்பு படர்வி ; படர்வித்துப் பண்புமய 
மாகச் செய் . 
transfu sion , n. பிறிது குருதியேற்றம் ; ஊடு கலப்பு ; 

ஊடுபடர்வு ; ஊடுபடர்விழைவு ; பண்புக் கலப்பிழைவு . 
transfu sionism , n . பிறிது குருதியேற்றுப் பண்டுவ ஆதர 

வுக் கோட்பாடு . 
transfu sionist, n . பிறிது குருதியேற்றப் பண்டுவ நம்பிக்கை 

யாளர் . 
transfus ive , a . ஊடுகலக்கும் இயல்புடைய ; ஊடுகலக்கும் 

ஆற்றலுடைய ; ஊடுகலக்கச் செய்யக்கூடிய . 
trans - Ganget ic , a . கங்கையாறு கடந்த . 
transgress , ப . மீறு ; வரம்பு கடந்து செயலாற்று ; ஆணை 
திறம்பு ; மாறாக நட ; பெரும்பிழை செய் ; பழிச் செயல் 
செய் . 
transgre ssion , n. ஆணை பிழைப்பு , மீறுவினை ; வரம்பு 

கடப்பு ; மாறு நடத்தை ; பழிச்செயல் . 
transgre ssional , a . மீறுகை சார்ந்த ; தெய்வ ஆணை மீறு 

கைக்குரிய . 
transgre ssive, a , மீறும் இயல்யுடைய ; தெய்வ ஆணை 

திறம்புதல் சார்ந்த ; பழிசேர் போக்குடைய . 
transgress or , n . மீறுவோர் ; மாறி நடப்போர் ; வரம்பு 

கடப்போர் . 
transhum ance, n . கால்நடைப் பருவகாலப் புடையெழுச்சி , 
பருவகாலத்திற்கு ஏற்றபடி மேய்ச்சலுக்காகக் கால்நடைகளை 
இடத்துக்கிடம் கொண்டேகுஞ் செயல் . 
transhume , v . கால்நடைகளைப் 

பருவகாலத்திற்கேற்ப 
பேய்ச்சல் நிலமாற்றி ஓட்டிச்செல் . 
trans ience , trans iency , n . நிலையாமை ; சிறுபோதைய 

நிலையற்ற தன்மை ; உறுதிப்பாடற்ற தன்மை ; 
கணத்தில் மாறுபடும் நிலை ; சிறுதிற இயல்பு ; அறவே 
முக்கியத்துவமின்மை . 
trans ient , a . நிலையற்ற சின்னாள் வாழ்வுடைய ; உறுதியற்ற 
தன்மை வாய்ந்த ; கணத்தில் மாறுகிற ; ( இசை . ) சிறு 
சினைத்திறமான , நிலையான முக்கியத்துவமற்ற , இடைவர 
வான . 
transil iency , n . தவளைப்பாய்ச்சு . 
transillient , a . தவளைப்பாய்ச்சான , தத்திச்செல்கிற . 
transillumina tion , 1. ( மரு . ) ஊடுறுப்பொளியூட்டம் , 
ஆய்வின் பொருட்டு உறுப்பினூடாகக் கூரொளிக் கதிர்களைச் 
செலுத்துதல் . 
transisth mian , a. நிலச்சந்து கடந்த , நில இடுக்கிற்கு 

அப்பாலான . 
transist or , n . மின்மப் பெருக்கி ; ஆற்றற் சிக்கனமுடைய 

காற்றொழிப்பில்லா மின்விசைப் பெருக்கு கருவி . . 
trans it , n. புடைகடப்பு ; ஊடுகடப்பு ; புடைபெயர்வு 
போக்கு , செல்கை ; இடங்கடப்பு , கடந்து செல்கை ; கொண் 
டுய்ப்பு ; சரக்குப் புடைபெயர்ச்சி ; கடப்பிடைவழி ; செல்நெறி ; 
( வான் . ) காட்சிநிலைக் கோட்கடப்பு , புறத்தோற்ற நிலையில் 
வான்கோளங்கள் திணைநிலை மை வரை கடந்து செல்கை ; 
( வான் . ) கதிர்க்கடப்பு , வான்கோளங்கள் கதிரவன் விட்டம் 


நிலை ; 


1105 


transit - circle 


transmigratory 


கடந்து செல்கை , கோட் கதிர்க்கடப்பு , வெள்ளி புதன் 
கோளங்களின் கதிர்க்கடப்பு ; ( வான் . ) கோள்விட்டக்கடப்பு , 
பெருங்கோள விட்டத்தைச் சிறுகோள் கடந்து செல்லல் ; 
கடப்பு வட்டக் கருவி ; நுண்ணலகீட்டினையுடைய கோட் 
கடப்பு அளவை வட்டக் கருவி ; கோட்கடப்பு மைவரைக் 
காட்சித் திருப்பு கருவி ; தளமட்டக் கோணமானி ; . கடந்து 
செல் ; ஊடுகட ; சிறுகோள் வகையில் பெருங்கோள் வட்டத் 
தின் விட்டங்கட ; புதன் வெள்ளி ஆகியவற்றின் வகையில் 
கதிரவன் விட்டங் கட ; கடந்துகொண்டு செல் ; . கடந்து 
கெகாண்டு செல்வி ; தொலைநோக்காடியைக் கிடைநிலையில் 
திருப்பு . 
trans it - circle, n . கோட் கடப்பு வட்டக் கருவி , நுண்ணல 

கீட்டினையுடைய கோட்கடப்பளவை வட்டக் கருவி . 
trans it - duty , n . ஊடு சுங்கவரி , பகுதியூடாகச் செல்வதற் 

குரிய சுங்கக் கட்டணம் . 
trans it - instrument , n . கோட்கடப்பு மைவரைக் காட்சித் 

திருப்பு கருவி . 
transi tion , n . கடந்து செல்கை ; ஊடுசெல்கை ; கடந்து செல் 
நிலை ; ஊடுசெல் நிலை ; புடைபெயர்வு , நிலைதிரிவு ; இடை 
பெயர்வு நிலை ; மாற்ற இடையீட்டு நிலை ; இடைமாறுபாட்டு 
நிலை ; புடைபெயர்வுப் பருவம் ; நிலைத்திரிபுப் பருவம் ; 
இடைநிலைக் காலம் ; இடைமாறுபாட்டுக் காலம் ; மாறுபட்டு 
வரும் வேளை ; கலைத்துறை இடைமாறுதல் காலம் , கலைப் 
பாணி மாறுதல் நிலையடைந்து வந்த இடைக்காலம் ; ( க - க . ) 
இடைநிலையூழி , நார்மன் ஊழி - முற்பட்ட ஆங்கில ஊழி 
ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட மாறுதல் கால இடையூழி ; a . 

டைமாறுதலுக்குரிய . 
transi tional , a . புடைபெயர்வுக்குரிய ; நிலைதிரிபான ; இடை 
மாறுபாட்டுக் குரிய ; இடைமாறுபாட்டுக் காலஞ் சார்ந்த ; 
இடை மாறுபாட்டுக் காலத்தின் பண்புகளையுடைய ; இடை 
மாறுதல் கால மாதிரியான ; இடைக்காலத்திற்குரிய ; தற் 
காலிகமாகத் திட்டமிட்ட ; எழுத்துரு பேச்சு முதலியவற்றின் 
வகையில் பிரிவுகளிடையே இடையிணைப்பான , இடைநிலைச் 
சார்பான . 
transi tionally , adv . இடைமாறுதல் குறிக்கும் முறையில் , 

இடைமாறுதலாய் . 
trans itive , n . ( இலக் . ) செயப்படுபொருள் குன்றாவினை ; a . 

செயப்படுபொருள் குன்றாவினை சார்ந்த . 
trans itively , adv . செய்யப்படுபொருள் குன்றா வினையாக , 

செயப்படுபொருள் குன்றா வினைப்பொருளில் . 
trans itorily , ads . சின்னாள் வாழ்வுடையதாக . 
trans itoriness , n . விரைந்தழியும் இயல்புடைமை , கணத்தில் 

அழியுந்தன்மை ; நிலையாமையுடைமை . 
trans itory , a . கணத்தில் மறைகிற ; நிலையுறுதியற்ற , நிலை 

யாமையுடைய . 
trans it -theodolite, 11. திருப்பாடித் தளமட்டக் 
மானி , மறிநிலைப்படுத்தத் தக்க தொலை நோக்காடியுடைய 
நிலை அளவைக் கருவி . 
translat able, a . மொழிபெயர்க்கத்தக்க ; உருமாற்றத்தக்க ; 

மறுபெயர்ப்புக்குரிய . 
translate , ப . பெயர் ; மொழி பெயர் ; மொழிபெயர்ப்புப் 
பணியாற்று ; மொழிபெயர்த்துப் பயிலு ; எளிதில் மொழி 
பெயர்க்கத்தக்கதாயிரு ; பெயர்த்துரை ; மறு பெயர்ப்புச் 
செய் ; கருத்து வகையில் சொல்லாக மாற்று , சொல்லுருப் 
படுத்திக் கூறு ; கருத்தைச் செயல் துறையில் உருப்படுத்திக் 
காட்டு ; உள் எண்ணத்தைத் தெளிவாக விளக்கியுரை ; கடும் 
புதிர் வகையில் பொருள் புரிய எடுத்து விளக்கு ; கருத்து - 
பண்புக்கூறு.பாணி ஆகியவற்றின் வகையில் கலைத்துறையி 
லிருந்து கலைத்துறைக்குப் பெயர்த்துப் புகுத்து ; சைகை . 
குறிப்பு - பண்புகளுக்குக் கருத்துவிளக்கந்தெரிவி ; துறையிலி 
ருந்து துறைக்கு இடைப்பெயர்ப்புச் செய் ; உருமாற்று ; புத் 
துருப்படுத்து ; வடிவு மாற்று ; பழமையை மாற்றிப் புதி 
தாக்கு ; நிலைமாற்று ; பண்பு மாற்று ; தந்திச் செய்தியை 
வாங்கி மீட்டும் அனுப்பு ; பணிக்குப் பணி மாற்றுதல் செய் ; 

140 


சமயத் தலைவரைப் பணியிலிருந்து வேறு பணிக்கு மாற்று ; 
சமயத் தலைவரை இடமாற்றுதல் செய் ; உயிருடன் மேலுலகத் 
துக்குக் கொண்டு செல் ; பொறியினைச் சுழலாமல் புடை 
பெயரச்செய் ; இயந்திரத்தை எல்லா உறுப்புக்களும் ஒரே 
திசை நோக்கும் நிலையில் இயங்குவி ; ( இய . ) நிலைமாற்ற 
மின்றிப் புடைபெயர். 
transla tion , 11. மொழி பெயர்த்தல் ; மொழிபெயர்ப்பு ; 
இடப்பெயர்ப்பு ; சூழல் மாற்றீடு ; பணியிடப் பெயர்ப்பு ; 
சமயப்பணி மாற்றீடு ; சமயத்துறையர் இடமாற்றீடு ; மொழி 
பெயர்ப்புப் படிவம் ; மொழிபெயர்ப்பேடு ; பழமைப் புதுக்கீடு ; 
தந்தி மறு அனுப்பீடு . 
transla tional , a . மொழிபெயர்ப்புச் சார்ந்த ; மறுபெயர்ப் 
புக்குரிய ; உருமாற்றத்துக்குரிய ; இயந்திர ஒரு திசையியக் 
கஞ் சார்ந்த ; இடைமாற்றமான ; பண்புமாற்றமான , துறை 
மாற்றமான ; பணிமாற்றஞ் சார்ந்த . 
transla tor , n . மொழிபெயர்ப்பாளர் . 
trans latory , a . மொழிபெயர்ப்பான ; மொழிபெயர்ப்புக் 

குரிய , 
translit erate , U. எழுத்துப் பெயர்ப்புச் செய் ; எழுத்துக் 

கெழுத்து விடாமல் பகர்ப்புச் செய் . 
translitera tion , n . எழுத்துப் 

எழுத்துப் , பெயர்ப்பு ; எழுத்துப் 
பெயர்ப்பு முறை . 
translit erator , n . எழுத்துப் பெயர்ப்பாளர் . 
translocate , . தாவர உள்நிலைப் புடைபெயர்ச்சி உண்டு 

பண்ணு . 
transloca tion , n. தாவர உள் நிலைப் புடைபெயர்ச்சி . 
translu cence , n . ஒளி யுருவல் நிலை , ஒளிக்கதிர் கடப் 
பியல்பு , அரை ஒளி ஊடுருவலான நிலை , ஒளிக்கதிர் செல்ல 
விட்டு உருக்காட்சி கடக்கவிடாத நிலை . 
translu cency , n . ஒளி யுருவல் தன்மை , ஒளிக்கதிர் கடப் 

பியல்பு , ஒளிக்கதிர் ஊடுருவும் இயல்பு . 
translu cent , a . ஒளி யுருவலான , அரை ஒளி ஊடுருவலான , 
ஒளிக்கதிர் கடந்து வீசத்தக்க ; ஒளிக்கதிர் ஊடுருவ விட்டும் 
உருக்காட்சி கடக்கவிடாத ; ( பே - வ . ) தெளிவான . 
translu cid , a . ( அரு . ) .உள்வெளி தெரிகிற . 
trans lunary , a . திங்கட்கோளுக்கு அப்பாற்பட்ட ; 

வியல் காட்சியான , உருவெளித்தோற்றமான . 
transmarine , a . கடல் கடந்த . 
trans migrant , n . நாடூடே கடப்பவர் ; நாட்டிலிருந்து நாட் 
டுக்குச் செல்லும் வழியில் ஒரு நாட்டைக் கடந்து செல்லும் 
அயலவர் ; a . நாடூடே கடக்கிற , வேற்று நாட்டிற்குச் செல் 
வழியில் நாட்டைக் கடந்துசெல்லுகிற . 
trans migrate, 3. இடமாற்றிச் செல் ; உறைவிடமாறிச் 
செல் , தங்கிடம் விட்டுத் தங்கிடஞ் செல் ; நாடுவிட்டு நாடு 
செல் ; உயிர் வகையில் பிறப்பு விட்டு மறு பிறப்புறு , உடல் 
மாறிப் பிற 
transmigra tion , n . இடமாறிப் பெயர்வு , இடம் விட்டிடம் 
பெயர்கை ; கூடுவிட்டுக் கூடு பாய்தல் ; நாடுவிட்டு நாடு 
செல்கை ; உயிர்நிலை வகையில் உடல் விட்டு உடல் மாற்றுப் 
பெயர்வு ; மாறிப் பிறப்பு , புனர் ஜன்மம் ; மறுபிறப்புக் 
கோட்பாடு ; நாடுவிட்டு நாடு பெயர்வு ; தங்கிடப் பெயர்வு ; 
( மரு . ) உயிர்மங்களின் வகையில் சவ்வூடு பரவுகை . 
transmigra tionism , n . மாறிப் பிறப்புக் கோட்பாடு , மறு 

பிறப்புக் கோட்பாடு . 
transmigra tionist , n . மாறிப்பிறப்புக் கோட்பாட்டாளர் . 
transmi grative , a . நாடுவிட்டு நாடு பெயர்ந்து செல்லும் 
இயல்புடைய , இடம்விட்டு இடம் பெயருந் தன்மையுடைய ; 
அடிக்கடி தங்கிடம் மாற்றுகிற ; நாடு மாறுதலால் விளை கிற ; 

தங்கிட மாற்றத்தால் விளைகிற . 
trans migrator , n . நாடுவிட்டு நாடு பெயர்பவர் . 
transmig ratory , a . நாடூடே கடப்புச் சார்ந்த . 


கன 


* 


கோண 


1106 
transmissibility 

transplant 
transmissibil ity n . அனுப்பீட்டு நிலை , கொடுத்தனுப்பத் tran som , n . வாசற்படிநிலைக் குறுக்குக் கட்டை ; குறுக்குக் 
தக்க இயல்பு ; ஊடுகடத்தீட்டியல்பு ; வாங்கி வழங்கீட் கட்டைக் கம்பி ; பலகணி மேற்கட்டை ; மேற்கட்டைக் கம்பி ; 
டியல்பு ; விசை வகையில் இணைப்புறவுத் தகவு ; ஒலிபரப்பப் வெங்கை , கப்பல் பின்புறக் குறுக்கு விட்டச் சட்டம் ; 
படுந் தன்மை . 

அறுப்புவாட்குழிக் குறுக்குச் சட்டம் ; பின்னாதாரக் குறுக்குக் 

கம்பிப் பாளம் . 
transmiss ible , a . அனுப்பப்படத்தக்க ; செய்தி வகையில் 
அனுப்பித் தரக்கூடிய ; ஊடுகடத்தப்படத்தக்க ; 

transon ic, a . ஒலி விசையுடைய ; மணிக்கு 780 கல் தொலை 
மாற்றி அனுப்பத்தக்க ; மரபுவழிச் செல்ல விடத்தக்க ; விசை விசையுடைய . 
வகையில் இணைப்பீடு செய்தனுப்பத்தக்க , கைவழி அனுப்பத் transpar ence , n . ஊடுகாணிலை, ஒளிமுழுதூடுருவு தன்மை ; 
தக்க ; வாங்கி வழங்கத்தக்க ; கொடுத்தனுப்பக் கூடிய . 

பளிங்கியல்பு , கண்ணாடி போன்ற தன்மை ; தெளிவாக உள் 
transmi ssion , 1. அனுப்பீடு ; அனுப்பீட்டு முறை ; மரபுவழி 

ளுருக் காட்டும் நிலை ; தெளிவாகத் தெரியும் நிலை ; படிகத் 
யுய்ப்பு , வழி செல்லவிடுகை ; ஒலி ஒரப்பீடு , வானொலி வகை 

தெளிவு , மாசுமறுவற்ற நிலை ; களங்கமின்மை , ஒளிவு மறை 
வின்மை ; மறைப்பின்மை ; ஆழ் அறிவின்மை ; 

எளிது 
யில் அலைபரப்பீடு ; வானொலி ஒலிபரப்புச் செய்தி ; விசை 
ஊடிணைப்பு ; விசையூடிணைப்பமைவு ; ஊடுகடத்தீடு ; இடை 

காணிலை ; மறைக்கும் திறமையின்மை ; ஒளிப்பட விளக்கத் 
யீட்டனுப்பீடு ; கைவழி அனுப்பீடு ; கொடுத்தனுப்பீடு ; ஒப் தகடு ; பளிக்குருத்தகடு ; கண்ணாடி மீதமைந்த ஒப்பனையான 
படைப்பு ; செலுத்தீடு . 

நிழற்படத்துறை அணிநேர் படத் தகடு ; ஒளித் திரை வரை 

யுருக் காட்சிப்பட்டி , பின்னணியில் ஒளியினைக்கொண்ட படம் - 
transmiss ive, a . கருத்தறிவிப்பிற்குரிய . 

எழுத்துரு விளம்பரப் பட்டிகை ஆகியவற்றையுடைய துணி 
transmit , 0. கைமாற்றிக் கொடு ; கைவழி அனுப்பு ; ஒப் 

அல்லது பயணப் பட்டிகை ; பல்திற ஒளி ஊடுருவு திறனும் 
படை ; செலுத்து ; வாங்கி வழங்கு ; கொடுத்தனுப்பு ; மூல திட்பமும் உடைய உருப்பளிங்குக்கலம் . 
மாக அனுப்பு ; இடமாற்றி அனுப்பு ; மரபுவழிச் செல்லவிடு ; 

transpar ency , 11. கண்ணாடி போன்றிருக்கும் தன்மை ; 
கால எல்லை கடந்து வரவிடு ; ஊடு செல்லவிடு ; ஊடு கடத்தி 

தெள்ளத் தெளிந்த தன்மை ; ஒளிவின்மை ; கரவடமற்ற 
யனுப்பு ; ஊடுகடத்தியாயிரு ; வாயிலாக அமை , ஊடுகடக்க 

தன்மை : மறைப்பின்மை ; எளிதில் தெரிவரு நிலை ; ஆழ் அறி 
விடும் இடையீடாக அமைவுறு ; இடை நின்று தொடர்பு 

வின்மை ; இருபுற விளம்பரக் கண்ணாடித் தகடு , இருதிசை 
படுத்து ; இணைப்புக் கருவியாய் இயங்கு ; இயந்திர உறுப்புக் 

காணும்படி வெட்டியொட்டப்பட்ட எழுத்து அல்லது வரை 
களிடையே விசையுறுப்பின் விசை ஏற்று இயங்குறுப்பினை 

படமுடைய கண்ணாடித் தகடு ; வண்ணத் திரைப் படத் தகடு , 
இயக்கு ; வானொலி வகையில் செய்தியினை அனுப்பு ; ஒலி 

வண்ண ஒளி ஊடுருவும் நேர் நிழற்படத் தகடு , 
பரப்பி வகையில் கொண்டு சென்று பரப்பு . 

transpar ent , a . தெள்ளத் தெளிந்த , ஒளி முழு தூடுருவலான ; 
transmitt able, a . அனுப்பத்தக்க ; செய்தி வகையில் ஊட 

படிகம்போன்ற ; மறைப்பற்ற ; எளிதிற் புலப்படுகிற ; எளிதில் 
னுப்பத்தக்க ; ஒலிபரப்பவல்ல . 

உள்ளீடு விளங்குகின்ற ; எளிதில் அம்பலமாகத் தக்க ; 
transmitt al , n . ஒலிபரப்பனுப்பீடு ; கொடுப்பீடு ; ஊடுகடத் 

தெள்ளத்தெளிவான ; மாசு மறுவற்ற ; களங்கமில்லாத ; 
தீடு . 

ஒளிவு மறைவில்லாத ; எளிதில் கண்டுகொள்ளக்கூடிய , 
transmitt er , n . அனுப்புவோர் ; அனுப்பித்தருவோர் ; ஒலி உள்மறைப்பில்லாத ; சூதற்ற ; பாசாங்கற்ற ; அடித்தலம் 
பரப்ப அனுப்புவோர் ; ஒலிபரப்பனுப்பீட்டுக் கருவி ; செய்தி தெளிவாகக் காட்டுகிற ; நிற வகையில் உள் வண்ணத் திறம் 
அனுப்புவோர் ; இடையிணைப்பவர் . 

தெளிவாகக் காட்டும் நிலையில் மெல்லீடான . 
transmogrifica tion , n . உருமாறாட்ட வித்தை . 

transpar ently , adv . ஒளி ஊடுருவத் தக்கதாய் ; எளிதிற் 
transmog rify , . உருமாறாட்ட வித்தை காட்டு . 

புலப்படும்படி . 
transmutabil ity ; n . பொருண்மாற்றியல்பு , ஒன்று மற் 

transpierce , . ஊடுருவித் துளை . 
றொன்றாக மாறுபடத்தக்க நிலை ; உருமாற்றியல்பு ; பண்பு transpir able , a . ஆவியாகத் தக்க ; வெளிவரத்தக்க . 
மாற்றியல்பு ; இரசவாத ஆற்றல் , பொன் மாற்றுச் சித் transpira tion , n . ஆவி வெளியீடு ; வியர்வாவி யெறிவு , 
தியல்பு ; ( வடி . ) அளவு மாறாத வடிவ மாற்றியல்பு ; ( உயி . ) உயிரினங்கள் உடலின் மேல்தோல் வழியாகவோ நுரையீரல் 
உயிரின வகை மாறுந்தன்மை . 

வழியாகவோ நீர்மத்தை ஆவியுருவாக வெளியேற்றுஞ் 
transmut able , a . பொருணிலை மாறுமியல்புடைய ; பொரு 

செயல் ; ( தாவ . ) நீர்ம ஆவியெறிவு , தழை நுண்புழை வழி 
ளியல்பு மாற்றத்தக்க ; உரு மாற்றத்தக்க ; பண்பு மாற்றத் யாகத் தாவரங்கள் நீர்மத்தை ஆவி வடிவில் வெளியேற்று 
தக்க ; நிலை மாற்றத்தக்க . 

தல் ; ( இய . ) நுண்புழையாவி யெழுச்சி , நுண்புழைக்கால்கள் 
transmuta tion , 1. பொருணிலை மாற்றுதல் , படிமாற்றம் , 

வழி அழுத்து நீர்மம் ஆவியாய் எழும் நிலை . 
பொருணிலை மாற்றம் ; திரிபு ; உருத்திரிபு , உருமாற்றம் ; transpir atory , a . ஆவி வெளியிடுவதற்குரிய ; ஆவி வெளி 
பண்பு மாற்றம் ; நிலைமாற்றம் , இரசவாதம் , பொன்மாற்றுச் 

யிடுகிற . 
சித்து , கீழின உலோகங்களைப் பொன்னாக்கும் திறம் ; ( வடி. ) transpire , ப . ஆவி வெளிவிடு ; ஆவியாக வெளியிடு ; ஆவி 
அளவுமாறா உருக்கட்ட வடிவமாற்றம் ; ( உயி . ) உயிரின் 

வெளிவரலுறு ; ஆவியாய்ச் செல் , ஆவியாகிவிடு ; 
வகைமாற்றம் . 

மறைவெளிப்படு , அம்பலமாகிவிடு ; வியர்வாவி எறி , உயி 
transmuta tionist , n. படிமாற்றாளர் , பொருணிலை மாற்றஞ் 

ரினங்கள் வகையில் உடல் மேல்தோல் வழியாகவோ நுரை 
செய்பவர் , உருமாற்றுபவர். 

யீரல் வழியாகவோ நீர்மத்தை ஆவியுருவாக வெளியேற்று ; 
transmut ative , a . படிமாற்றத்தக்க , பொருள் நிலை மாற்றக் 

( தாவ . ) நீர்ம ஆவியெறி , தாவர வகையில் தழை நுண்புழை 
கூடிய ; உருமாற்றத்தக்க ; பண்பு மாற்றத்தக்க ; உருமாற் 

வழியாக நீர்மத்தை ஆவியாக வெளியாக்கு ; ( இய . ) நுண் 
றஞ்சார்ந்த , உருமாற்றப் போக்குடைய ; உருமாற்றத்திற்கு 

புழை எழு , நீர்மம் அல்லது வளி வகையில் அழுத்தச் செறிவி 
உதவுகிற . 

னால் நுண்புழைக்கால்வழி மேலெழுந்துயர்வுறு ; ( இழி . ) 
transmute , . படிமாற்று , பொருணிலை மாற்று ; பண்பு 

நிகழ்வுறு . 
மாற்று ; தரமாற்று . 

transplant , U. எடுத்து நடு ; பறித்து நடு ; பெயர்த்து நடு ; 
transmut er , 1. படிமாற்றுபவர் ; 

நாற்றெடுத்து நடு ; மறு பயிராக்கு ; மறு நடவாக்கு ; மறு 

உருமாற்றுபவர் ; பண்பு 
மாற்றுபவர் ; நிலைமாற்றுபவர் ; 

நடவுக்கு ஏற்றதாயிரு ; மறு குடியேற்று ; வேறிடத்துப் புது 

தரமாற்றுபவர் ; 
மாற்றுவது ; தரமாற்றுவது . 

வாழ்வு வாழச் செய் ; அகற்றிப் புதிதமைவுறுத்து ; ( மரு . ) 

அறுவையில் உயிர்த்தசை இழைமத்தை உடலில் ஓரிடத்தி 
transnorm al , a . இயல்புக்கு அப்பாற்பட்ட , இயல்பு கடந்த , லிருந்து மற்றோரிடத்திற் பெயர்த்துப் பொருத்து ; ( மரு. ) 
transocean ic , a . மாகடலுக்கு அப்பாலுள்ள ; கடல் கடந்து அறுவையால் உயிர்த்தசை இழைமத்தை ஒருவர் உடலிலிருந்து 
செல்கிற : கடல்கடத்தல் சார்ந்த , கடலைக் கடந்து பறக்கிற . எடுத்து இன்னொருவர் உடலிற் பொருத்து . 


- 


யாக 


படி 


1107 
transplantable 

trapdoor 
transplant able, a . மாற்றி நடத்தக்க , பெயர்த்து நடவு transubstantia tion , n . பொருண்மை மாற்றம் ; 
செய்யத்தக்க . 

பொருளை இன்னொரு பொருளாக - மாற்றிவிடுதல் , பொருள் 

மாறி 

மாற்றமைவு , ஒரு பொருள் இன்னொரு பொருளாக 
transplanta tion , n . மறு நடவு ; மறுகுடியமைப்பு . 

யமைந்துவிடல் ; கிறித்தவ சமயத்துறையில் திருக்கோயில் 
transpla nter , n . மறு நடவாளர் , இடமாற்றி நடுபவர் ; 

வழிபாட்டு அப்பமும் மதுவும் முழுதுமே இயேசுவின் திரு 
பறித்து நடுபவர் ; பெயர்த்துப் பொருத்துபவர் ; புதுக்குடி 

வுடல் குருதிகளாக மாறிவிடுகிறதென்ற கோட்பாடு . 
யமைப்பு நிறுவுபவர் ; செடியுரி , செடியை மூட்டு மண் 
ணுடன் கோரி எடுக்குங் கருவி ; மரமூட்டுரி , மரத்தை மூட்டு 

transuda tion , n . சவ்வூடு கசிவு . 
மண் கட்டுடன் பெயர்த்தெடுப்பதற்குரிய இயந்திரக்கருவி . 

transud atory , a . சவ்வூடு கசிவான . 

transude , 0 , சவ்வூடு கசிவுறு . 
transpon tine, a . பாலங்கடந்த ; லண்டன் நகரில் தேம்ஸ் 
( Thames ) ஆற்றுக்கப்பாலுள்ள ; நாடக வகையில் கீழ்த்தர transuran ian , a . மீவிண்மத் தனிமஞ் சார்ந்த . 
உணர்ச்சி முனைப்புடைய . 

transuran ic , a . ( வேதி .) மீவிண்ம இயலான , விண்மத்தி 
trans port , 1. போக்குவரத்து ; சரக்கேற்றப் புடைபெயர்ப்பு ; 

னும் உயர் அணு எண் உடைய . 
போக்குவரவு சாதனம் ; ஊர்தி , வாகனம் ; படைத்துறைப் transvers al , n . ஊடு வெட்டுக்கோடு , வரித்தொகுதி வெட் 
புடை பெயர்வுச் சாதனம் ; படைத்துறை ஊர்தி ; படை டுங் கோடு ; a . ஊடுவெட்டுகிற , கோடு வகையில் பல்வரித் 
யேற்று கப்பல் ; ( வர . ) நாடு கடத்தப்பெற்ற கைதி ; எக் தொகுதியினை வெட்டிச் செல்கிற ; குறுக்கிட்டுச் செல்கிற , 
களிப்பு , தன்னை மறந்த வெறியுணர்ச்சி . 

குறுக்கான , பக்கத்திலிருந்து பக்கஞ் செல்கிற . 
transport , ப . இடம் பெயர்த்தெடுத்துச் செல் ; இடம் விட்டு transversal ity , n . ஊடுவெட்டாண்மை , பல்வரித் தொகு 
இடங் கொண்டு செல் ; குற்றக் குடியிருப்புக்குக் கைதியை தியை ஊடுவெட்டுக் கோடாக நின்று ஊடு வெட்டுத் தன்மை . 
அனுப்பு ; எக்களிப்பூட்டு , தன்னை மறந்த வெறியுணர்ச்சி 

transvers ally , adu . குறுக்காக , பக்கத்திலிருத்து பக்கமாக . 
கொள்வி . 

transverse , n . குறுக்கீட்டுத் தசை , 

குறுக்கீடாகச் செல் 
transportabil ity , n . ஏற்றிக்கொண்டு செல்லத்தக்க நிலை ; 

லுந் தசைநார் ; a . குறுக்காயமைந்த ; புடைகுறுக்கான ; 
குற்றக் குடியிருப்புக்கு அனுப்பப்படத்தக்க நிலை ; நடுகடத்து 

பக்கத்துக்குப் பக்கமான ; குறுக்கீடாகச் செல்கிற . 
நிலை . 

transverse ly , adv . குறுக்காக , பக்கக்திலிருந்து பக்கமாக . 
transport able , a . ஏற்றிக்கொண்டு செல்லத்தக்க ; போக்கு 
வரத்துச் சாதனங்களில் ஏற்றியனுப்புதற்குரிய ; குற்றக் 

transver sion , n . குறுக்காக்கம் , குறுக்காக்குதல் ; குறுக் 

காண்மை , குறுக்காயிருக்கும் நிலை ; 
குடியிருப்புக்கு அனுப்பத்தக்க ; நாடு கடத்தத்தக்க . 

பறிவு ; 

நேர் நிலை 

திறம்புதல் . 
transporta tion , n . சரக்கேற்றப் புடைபெயர்ச்சி , சரக் 

transvest , n . இன்னொருவர் உடையை எடுத்து அணி ; 
கேற்றப் போக்குவரத்து ; ஏற்றி அனுப்பீடு ; ஏற்றிச் செல்லப் 
படுதல் ; நாடு கடத்தல் , குற்றக் குடி இருப்புய்ப்பு ; நாடு 

ஆடவர் வகையில் பெண்ணின் உடையை அணிந்துகொள் ; 

பெண்டிர் வகையில் ஆணுடையை அணிந்துகொள் . 
கடத்தப்பெறல் , நாடு கடத்திக் குற்றக் குடியிருப்புக்கு அனுப் 
பப்பெறுதல் , நாடு கடத்துத் தண்டனை ; சரக்கனுப்பிசைவுச் transves tite, n . உடை மாறி அணிந்தவர் . 
சீட்டு , சரக்கிசைவு முறி . 

tran ter , n . அங்காடிக் கூடையர் ; சுமை தூக்கி . 
transport er , 11. சரக்கேற்றப் 

புடைபெயர்ச்சிப் 

பொறுப் 

trap , 11. பொறி ; பொறியமைப்பு ; வலைப்பொறி ; புள்வலை ; 
பாளர் ; ஏற்றிச் செல்பவர் ; ஏற்றிச் செல்வது ; பெயர்ப் கண்ணி ; வீழ்த்துகுழி ; சூழ்ச்சிப் பொறி ; சதித்திட்டம் ; 
பியக்கு பொறி , இயந்திரப் பகுதிகளுக்கான விரை புடை அகப்படுத்தும் முன்னேற்பாட்டுச் சூழ்ச்சிப் 
பெயர்ப்புக்கருவி . 

அகப்படுத்தும் முன்னேற்பாட்டுச் சூழ்ச்சி ; கவணம் , 
trans port - rider , 11. கொண்டேகியர் , தென் ஆப்பிரிக்க புள்ளெறி பொறி ; கவணை , பந்தெறி பொறி ; பந்து உந்து 
வழக்கில் வண்டியில் சரக்குகளை கட்டணம் பெற்று இட்டுச் 

மட்டையால் நுனிப்புறம் அடித்தவுடன் 
செல்லுபவர் . 

புறும் பந்தை விசையுடன் 

விசையுடன் உந்தும் புதைமிதி வடிவ 
மரக்கூடு 

கூடு ; முடைவளி முடக்கு , முடைவளி அகற்றும் அமை 
trans port - ship , n . படைத்துறைப் பயனீட்டுக் கப்பல் . 

வுடைய குழாய் வளைவுக்கூறு ; வளி அடைப்புப் பொறி ; 
transpos al , n . இடப்பரிமாற்றம் . 

வளி அடைப்பு மூடி ; விசைப்பொறிக் கதவம் ; சுளு வண்டி , 
transpose , v . இடம் பிறிதாக்கு ; சொல் வரிசைமுறை மைய முதுகுப்புறத்துடன் இருதிசை இருக்கைகளையுடைய 
மாற்று ; ( கண . ) சிறைமாற்று , சமன்பாட்டில் மறு புறத் இரு சக்கர வண்டி வகை , சுரங்கக் காலதர்ப்புழை ; விசைப் 
துக்கு மாற்று ; ( இசை . ) சுரமாற்றி எழுது ; சுரமாற்றி வாசி ; பூட்டுமறை இடர் , இடர்ப்பொறி , திடீரெனவரும் இடர்க்கூறு ; 
வரைநிலையல்லாப் பிறிது இசைப்பு இசைப்பி . 

நாடக அரங்க மேடையடியிடம் ; துணியில் டகர வடிவக் 
transpos er 1. முறை மாற்றுபவர் ; வரிசை மாற்றுவது . 

கிழிசல் ; ஏவுகல விசைகாப்புப்பகுதி ; U. பொறியமை , பொறி 

உண்டாக்கு ; பொறி வை ; கண்ணி வை ; வலைப்பொறியிடு ; 
transpos ing , n . இடமாற்றி வைப்பு ! a . இடமாற்றி 

பொறி வைத்துப் பிடி ; கண்ணியில் சிக்கவை ; வலையிலகப் 
வைக்கிற ; ( தொ . ) transposing instrument , இசைப்பு 

படுத்து ; பொறியமைவு செய் ; சூழ்ச்சிக்குள் வீழ்த்து ; எதிர் 
மாற்றியமைத்துப் பாடும் இசைக் கருவி . 

பாராது இடருட்படுத்து ; வடிகால் குழாய் முதலியவற்றில் 
transposi tion , n . மாற்றி வைப்பு ; மாற்றி வைக்கப் 

வளிப்பொறி அமை ; குழாயில் வளி ஆவி அடைப்புச் செய் ; 
பெறுவது . 

நீராவி வகையில் தடுத்துக் குழாய் அடை ; நாடக அரங்கு 
transposi tional, a . மாற்றி வைப்புச் சார்ந்த ; ஒழுங்கு 

வகையில் மேடையடி அமைவு ஏற்படுத்து 
வரிசை மாற்றலான . 

trap , n . படிக்கற் பாறை , படிக்கல் தூண் வரிசை வடிவ அழற் 
transpos itive, a . முறை மாற்றப் பெறுகிற . 

பாறை வகை . 
trans - ship , . கப்பலிலிருந்து கப்பலுக்கு மாற்று ; ஊர்தியி trap , n . ( மண் . ) தளக் குமைவு . 
லிருந்து ஊர்திக்கு மாற்று . 

trap , . குதிரைக்குச் சேண முதலியன பூட்டு ; ஆரை 
trans - ship ment , 11 , கப்பல் மாற்றம் , சரக்குகள் வகையில் யணிமணி பூட்டி ஒப்பனைசெய் , 
கப்பலிலிருந்து கப்பலுக்கு மாற்றல் ; ஊர்தி மாற்றம் , trap - cellar , n . நாடக அரங்கமேடை அடியிடம் . 
ஊர்தியிலிருந்து ஊர்திக்கு மாற்றல் . 

trap - cut . a . மணிக்கல் வகையில் படியடுக்கிப் பட்டையிட்ட . 
transubstan tiate, 0. பொருண்மை மாற்றுறு , ஒரு பொருள் trap door , n . அடிநிலப் புழைக்க தவு ; மோட்டுப் புழைக்கதவு ; 
வகையில் இன்னொரு பொருளாக மாறிவிடு . 

பொறிக்கதவு . 


பொறி ; 


கூடு , 


குதிப் 


1108 
trapes 

travertin 
trapes , n . அலங்கோலமான பெண் ; கடுநடை ; ப . கடுநடை trav elled , a . பயண அனுபவம்பெற்ற . 
நட ; சிறு வேலைகளுக்காக அலைந்துதிரி . 

trav eller , n. பயணி , வழிப்போக்கர் , பிரயாணஞ் செய்பவர் , 
trapeze , n . ஊசுதண்டு , உடற்பயிற்சிக்கான ஊசலாடும் 

வாணிகப் பிரயாணி ; பயண அனுபவம் பெற்றவர் ; நகரும் 
சலாகை ; விரிந்த அடிப்பகுதியினையுடைய பெண்டிரின் 

பொறியுறுப்பு ; சேண் தண்டவாளப் பாரஞ் சாம்பி ; ( தொ . ) 
உடைவகை . 

traveller s tale , மொட்டைப் புளுகு , வெளிநாட்டுப் பயணத் 
trapez ial , a . கோடக வடிவான , எச்சிறையும் இணையா 

திற் கண்டதாகச் சரடு . 
நாற்கட்ட வடிவான . . 

trav elling, n. பயணம் ; a . பயணத்திற்குரிய ; பயணஞ் 
trapez iform , a . ஊசுதண்டு வடிவான , உடற்பயிற்சிக் 

செய்கிற . 
கான ஊசலாடும் சலாகை போன்ற . 

trav elogue, n . பயண நூல் . 
trapez ium , n . வியனகம் , இருசிறை இணை கோடுடைய நாற் 
கட்டம் : pl . trapez is , trapez iums . 

trav els , n . pl . பயண நூல் . 
trapezohe dron , n . கோடகை , பக்கம் எதுவும் இணைவா trav el - soiled , a . பயணத்தால் அழுக்கடைந்த . 

யிராத நாற்கட்ட வடிவான முகப்புக்களையுடைய பிழம்புரு . trav el.stained , a . பயணக் கறையுண்ட , 
trap ezoid , n . கோடகம் , எச்சிறையும் இணைகோடாயிராத trav el - worn , a . பயணத்தாற் கசங்கி நைவுற்ற , பயணத் 
நாற்கட்டம் ; a . கோடக வடிவான ; கோடகஞ் சார்ந்த ; 

தாற் கந்தலான . 
நாற்கட்ட வகையில் எச்சிறையும் இணைவில்லாத . 

trav erse , n . குறுக்கூடு வழி ; குறுக்குமறுக்கு வழியின் 
trap - fall , n . பொறித்தட்டு ; வீழ்த்த வல்ல இடர்ப்பொறி 

தனித்திருப்ப வளைவு ; ஊடு கட்டுமானம் , கட்டிடத்தை ஊடு 
மூடாக்கு ; வீழ்த்து குழி . 

கடந்து செல்லுங் கட்டுமானப்பகுதி ; கோட்டை . உள்வழிக் 
trap - ladder , 11. மோட்டுப்படியேணி . 

கவிகை அணைமதில் ; அகழின் மடிப்புக்கோணப் பகுதி ; 
trapp ean , a . படிக்கற் பாறை சார்ந்த , படிக்கற் பாறை அகல்மேடை , திருக்கோயில் முழு அகலப் படித்திரணை ; 
இயல்புடைய . 

விலங்கதர் , கொடுஞ் சரிவடுத்த மலைப்பாதையின் குறுக்கு 
trapped , a . பொறியுட்பட்ட ; அகப்பட்ட ; சூழ்ச்சியுட்பட்ட . வெட்டுப் பகுதி ; சிறைவரிக்கோடு , நிலவளவைச் சிறைவரைக் 

கோண இணைப்புக்கோடு ; நிலவளவைக் கோண்வரை அளவு 
trapp er , n . கண்ணி வைப்பவர் ; புள் வலைஞர் ; வலைவாணர் ; 

முறை ; 
சுரங்கக் காற்றூட்டுப் புழை காப்பவர் . 

தடை , தடங்கல் ; தடைகட்டை ; குறுக்கீடாகக் 

கிடப்பது ; இடையூறு ; இடுக்கண் ; இடைத்தட்டி ; திரை ; 
trapp iness , n . சூழ்ச்சி , வஞ்சகம் , துரோகம் . 

திரை மறைவுக்கூடம் ; குறுக்கெல்லை ; புயல்சுழி வழிச் செல் 
trapp ings, n . pl. குதிரைக்கலணை , அணிமணியாடைத் 

லுங் கப்பலின் குறுக்குமறுக்கு நெறி ; இயந்திரப் பகுதியின் 
தொகுதி ; உடைமை மூட்டை முடிச்சுத் தொகுதி . 

குறுக்குவாட்டியக்கம் ; துப்பாக்கி இலக்குப்புடைத் திருப்பம் ; 
trapp oid , a . படிக்கற் பாறைக்குரிய . 

வாட்போரில் ஒரு வீச்சு எதிர்வீச்சுமுறை ; ( சட். ) குற்றச் 
trapp ose , a . படிக்கற் பாறை சார்ந்த . 

சாட்டுக் குறிப்பீட்டின் மறுப்பு ; ( வடி . ) ஊடு வெட்டுக்கோடு , 

தொகுதிப்பட்ட பல வரைகளையும் வெட்டுங் கோடு ; ( பழ . ) 
trapp y , a . ( பே - வ ) சூழ்ச்சியான ; வஞ்சகமான . 

தடங்கற் சூழ்நிலைக்கூறு ; a , ( கட் . ) கேடயத்தில் குறுக் 
traps , n . கையேணி , தூக்கிச் செல்லத்தக்க ஏணி . 

காகச் செல்கிற ; கப்பல் போக்கு வகையில் குறுக்கான ; 
traps , n . pl . - தட்டுமுட்டு உடைமைப் பொருள்கள் . 

ப . குறுக்காகக் கிட ; கட்டுமான வகையில் குறுக்கூடாக 
trash , n . குப்பை , கூளம் , செத்தை ; சருகு ; சப்புச்சவறு ; அமைவுறு ; குறுக்காகச் செல் ; குறுக்காகத் திருப்பு ; குறுக்கே 
எரு ; தாள் ; தாமில் இலக்கியப் படைப்பு ; பேதமைப் பேச்சு ; திரும்பு ; மேலீடாக அங்குமிங்குஞ் செல் ; குதிரை வகையில் 
3. தோகை நீக்கு , கரும்பின் புறத்தாள்களை அகற்று . 

குறுக்குவாட்டாகச் செல் ; கடந்து செல் ; கடந்து பயணஞ் 
trash ery, 11. குப்பை கூளத்தொகுதி . 

செய் ; ஊடு கட ; குறுக்காகக் கட ; மீதாகக் கடந்துசெல் ; 
trash -house , 11. கழிவுமனை , கரும்புச் சக்கைசவறு கழிவுப் 

முழுதும் ஒரே வீச்சில் கட ; முழுதும் விரித்துரைத்துவிடு ; 
பொருள்களைச் சேமித்துவைக்கும் இடம். 

தலைப்புச்செய்தி முழுவதும் முடித்துவிடு ; விரைந்து தொகுத் 
trash - ice , n. நீரிற் கலந்த பனிக்கட்டித் துண்டு. 

துக் கூறிவிடு ; செய்தி முழுதும் தொடர்ச்சியாக வாதிடு ; 

குறுக்குமறுக்கான வழியில் ஒரு படித்திருப்பங் கட ; குறுக்கு 
trash ily , adu . குப்பைகூள வடிவாய் , குப்பைகூளம்போல . 

வெட்டுத் திருப்பத்தில் செல் , மலை வழியில் கொடுஞ்சரிவு 
trash iness , n . குப்பைகூளத்தன்மை . 

முகப்பிற்குக் குறுக்காகக் கடந்துசெல் ; நில அளவை வகையில் 
trash y , a . குப்பைகூளமான , பதரான , சவறான . 

சிறைவரிக் கோடு இணை ; சிறைவரிக்கோடு அள ; துப்பாக் 
trass , n. சீமைக்காரையாக இறக்குமதி செய்யப்பெற்ற 

கியைப் புடைதிருப்பு ; துப்பாக்கி இலக்குவகையில் வலது 
எரிமலைக் குழம்புப் பொடி . 

இடது புறங்களில் திரும்பு ; திசைகாட்டி ஊசிவகையில் சுற்றி 
trattori a , ( இத் . ) 1. சமையற்காரர் கடை . 

இயங்கு ; கடிகாரமுள் வகையில் சுற்றிக்கட ; கப்பி வகையில் 

கயிற்றின்மீதாக இழைந்து செல் ; மரக்கட்டையின் பரல் போக் 
traum a , n. புற அதிர்ச்சிப்புண் , அடிவேதனைப் படுகாயம் ; கிற்குக் குறுக்காகச் சீவுளியால் இழை ; குறுக்கிடு ; தடு ; 
( உள . ) உணர்வதிர்ச்சிக் கோளாறு ; pl . traum ata , தடைசெய் ; போக்குக் குலைவி ; ஆர்வங் கெடு ; திட்டங்களைத் 
traum as . 

தடங்கல் செய்து குலைவி ; எதிர்ப்புச் செய் ; எதிர்வாதிடு ; 
traumat ic, n.. புற அதிர்ச்சிப்புண் மருந்து ; a . புற அதிர்ச் மறு ; வழக்குரையில் மறுத்து வாதிடு. 

சிப் புண் சார்ந்த ; புற அதிர்ச்சிப் புண்ணுக்குரிய . 
traum atism , n. நோயுற்ற நிலை ; அதிர்ச்சியுற்ற நிலை. 

trav erser , 1. கடப்பவர் ; குறுக்கிடுபவர் ; எதிர்ப்பவர் ; 

குறுக்கிடுவது ; குறுக்கிட்டுக் கிடப்பது ; திருக்கு நேர்வுப் 
trav ail , n . வேதனை ; பிள்ளைப்பேற்று வலி , இடுப்புவலி ; 
கடுமுயற்சி , பெருமுயற்சி ; . - இடுப்புவலி அடை ; பெரு 

பட்டி , இருப்புப்பாதையில் குறுக்குமறுக்குப் போக்கு நேர் 

வழிக் கணிப்பிற்கு உதவும் பட்டியல் . 
முயற்சி செய் . 
trav el , n . பயணம் ; வீச்செல்லை , இயந்திரப் 

trav erse -table, 1. திருக்குநேர்வுப் பட்டிகை , புயல் சுழி 

பகுதியின் 
இயக்க எல்லை ; V. பயணஞ் செய் ; இயந்திர வகையில் தடம் 

நேரக் கப்பல் குறுக்குமறுக்குப் போக்கின் சேர் கடப்புத் 
வழி இயங்கு ; இயந்திரப் பகுதி வகையில் நெறிவழி இயங் 

தொலைவுக் கணிப்பிற்கு உதவும் அட்டவணை . 
குறு ; கண் வகையில் மெல்ல எங்குஞ் சுற்றிப்பார் ; மான் 

trav ersing , a . கடந்து செல்கிற ; குறுக்கிட்டுச் செல்கிற . 
முதலிய விலங்குகள் வகையில் மேய்ந்துகொண்டே மெல்ல trav ertin , trav ertine , n. பொற்படிகக் கல், இத்தாலி 
நகர்வுறு ; நெடுந் தொலைவு கடந்துசெல் ; தூரங் கட ; நிதான 
மாகச் செல் , கால்நடை மந்தைகளைத் தொலை நடக்கவிடு . 

நாட்டின் சுண்ணப்படிவான புழை நிரம்பிய இளம்பொன் 
னிறக் கட்டடக்கல் வகை. 


1109 


travesty 


treaty 


அரசுப் 


யான 


trav esty , 1 , நையாண்டிப்போலி ; கேலிக்குரிய போலிமை 
நடிப்பு ; இலக்கிய நையாண்டிப் புனைவு ; 3. நையாண்டிப் 
போலிசெய் ; ஏளனப்போலி செய் , போலிசெய்து நகைக்குரிய 
தாக்கு ; இலக்கிய ஏட்டினைப் போலி நையாண்டிச்செய் . 
trav olator , n . தானியங்கு பாதை , நடவாமலே ஆட்கள் 

கொண்டு சேர்க்கப்படும் அமைவு . 
trawl , n . பெரும் பை வலை , மிதக்குங் கட்டையிணைந்த அகன்ற 
வாயுடன் - கடலடியில் வாரிச்செல்லும் பைபோன்ற பெரிய 
மீன்வலை ; நீள்மிதவைத் தூண்டில் , குறுந் தூண்டில்கள் பல . 
இணைக்கப்பட்ட மிதவையினையுடைய நீள் தூண்டில் ; 0 . 
பெரும் பைவலையைப் பற்றி இழு ; பெரும் பைவலையிட்டு 

மீன்பிடி . 
trawl - boat , n . பெரும் பைவலைப் படகு . 
trawl er , n. பெரும் பைவலை இழுப்பவர் ; பெரும் பைவலை 

இழுப்புப் படகு . 
tray , n . தட்டம் ; மரவை . 
trea cherous , a . கடமையுணர்வு கொன்ற ; நம்பிக்கைத் 
துரோகமான ; வஞ்சித்து ஒழுகுகிற ; கீழறுப்பான , பொறுப் 
புக் குலைவான ; நட்புக்கேடான ; காட்டிக்கொடுக்கிற . 
trea cherously , adv . நம்பிக்கைத்துரோகமாய் ; நன்றி 

கொன்ற விதமாய் . 
trea chery , n . நம்பிக்கைத்துரோகம் ; நன்றிக்கொலை , கீழ 

றுப்பு , 
trea cle , n . பாகு ; ( பே - வ . ) இழுது சர்க்கரை , கூழ்வெல்லம் ; 
உருண்டைவெல்லம் ; மரவகைத் தீஞ்சாறு ; நச்சுக்கடி காப்பு 
மருந்துவகை ; நச்சுக் காப்பு மருந்துவகை ; நச்சுக்கடி மாற்று 
மருந்துவகை ; நச்சுமாற்று மருந்துவகை ; பசப்புக் கவர்ச்சி ; 
பசப்புக் கவர்ச்சிப் பண்பு ; 3. விட்டில்களைப் பிடிப்பதற்காக 
மரத்திற் பாகு தடவு ; இன்பாகு பூசு ; இன்பாகு பூசி மருந்து 
கொடு . 
trea cle - mustard , n . செடிவகை . 
trea cliness , 1. தீம்பாகுத்தன்மை ; இழுதுத்தன்மை ; பசை 

யினிப்பு 
treac ly , a . தீம்பாகு சார்ந்த ; தீம்பாகு போன்ற ; 

யினிப்பு வாய்ந்த . 
tread , 11. மிதிப்பு ; மிதிப்பொலி ; நடையொலி ; நடப்புப் 
பாங்கு ; பறவைச் சேவல் வகையில் இணைவிழைச்சு ; மிதிகட் 
டைத் தொய்வக உறை ; மிதிகட்டைப் பொதி தகடு ; நிலம் 
தொடும் சக்கர அடிப்பகுதி ; தண்டவாளங் தொடும் ஊர்திச் 
சக்கர அடிப்பகுதி ; புதைமிதியின் அடித்தோல் ; ஏறுபடிக் 
காலின் மிதிகட்டை ; மிதிகட்டைப் பாவுதொலை , மிதிவண்டி 
யின் மிதிகட்டைகளின் இடைத்தொலைவு ; முட்டை மஞ்சட் 
கருவின் வெண்புள்ளி ; 3. மிதி ; நட ; மீதுநட ; மிதித்து நட ; 
நடைபோடு ; மெல்ல நட ; மேலே நட ; மிதித்துத் துவை ; 
அழுத்து ; காலால் அரை ; மிதித்தியக்கு ; மிதித்தாக்கு , 
கொடிமுந்திரிப்பழங்கள் வகையில் மிதித்துச் சாறெடு ; பற 
வைச் சேவல் வகையில் இணைவிழைச்சாற்று ; மெல்லச் செய 
லாற்று ; நடந்துகொள் ; ( தொ . ) tread on air , தலைகால் 
தெரியாத மகிழ்ச்சிகொள் , தன்னை மறந்த இன்பங்கொள் ; 
tread on one s corns , tread on one s toes, புண்படுத்திவிடு , 
புண்படுத்திப் பகைமைப்படுத்திக்கொள் ; tread under foot , 
காலின் கீழிட்டு மிதி ; அழி ; வெறுப்புடன் நடத்து ; 
where no foot may tread , where angels fear to tread , 
பண்புயர்வான இடத்தில் , நுட்ப நயம் உணரவேண்டிய 
இடத்தில் . 
tread .board , n . படி முகடு , படிக்கட்டுகளின் உச்சப்படி ; 

ஏறுபடிக்காலின் மிதிகட்டை . 
trea dle, n . இயந்திர விசை நெம்புகட்டை ; 3. நெம்புகட் 

டையை மிதித்து அச்சு யந்திரம் இயக்கு . 
trea ale - machine , trea dle - press, n . மிதியச்சுப் 

பொறி , மிதித்தியக்கும் அச்சு இயந்திரம் . 
tread ler , n . மிதிபொறி இயக்குபவர் ; மிதியச்சுப்பொறி 
இயக்குபவர் . 


tread mill , n . மிதி செக்குருளை ; செக்கடி வேலை . 
tread - wheel , n . மிதி செக்குருளை 
treas on , n . அரசெதிர்ப்புக் குற்றம் , இராசத் துரோகம் ; கீழ 
றுப்பு வேலை ; நட்புக்கொலை ; நம்பிக்கை மோசம் ; ( தொ . ) high 
treason , இராசத் - துரோகம் ; petty treason , குடும்பத் 
துரோகம் , கணவர் கொலை ; எசமானர் கொலை . 
treas onable , a . இராசத் துரோகக் குற்றஞ்சார்ந்த . 
treas on -felony , n . அரசைக் கவிழ்க்கச் செயல் . 
treas onous , a . இராசத் துரோகமான . 
trea sure , n . அரும்பொருட் குவை ; செல்வம் ; புதையல் ; 
அரும்பொருள் ; ப . செல்வமெனப் போற்று ; மதிப்புடைய 
தாய் வைத்துப் பாராட்டு ; சேமித்துப் போற்றி வை . 
trea sure - city , n . ( விவி . ) சரக்கு - வெடிமருந்துக் கிடங்குள்ள 

நகரம் . 
trea sure - house, n . பண்டாரம் , அரும்பொருட் களஞ் 

சியம் . 
trea surer , n . கருவூலத்தார் ; பொருளாளர் . 
trea surership , n . கருவூலப் பொறுப்பாளர் பதவி ; கருவூலப் 

பொறுப்பாளர் நிலை ; பொருளாளர் பதவி . 
trea sure - trove , 11. புதையல் , படுபொருள் . 
trea sury , n. கருவூலம் , பண்டாரம் ; கருவூல மனை , பண்டாரக் 
களம் ; கருவூலத்துறை ; அரசுப் பொதுவருவாய்த்துறை 
யரங்கம் ; ( தொ . ) Treasury bench , சட்ட மாமன்றத்து 
ஆளுங்கட்சி இருக்கைகள் ; treasury bill , அரசினர் கடன் 
மாற்றுப் பத்திரம் ; treasury note , தாள் நாணயம் , காசுத் 
தாள் , 

நோட்டுப் பணம் ; Treasury warrant , 
பொருளக ஆணை 
treat , n . இன்ப விருந்து , இன்பந் தருஞ்செய்தி , மகிழ்ச்சி 

பொழுதுபோக்கு ; விருந்துபசாரம் ; உபசரிப்பு 
விருந்துணவு வழங்கீடு ; வழங்கீட்டுணவு ; . நடத்து ; 
தொடர்புகொண்டு நடந்து கொள் , சார்பாக நடந்துகொள் ; 
பாவி ; பாவித்து நடத்து ; ஆள்வகையில் மருத்துவம் பார் ; 
நோய்ப்பட்ட உறுப்பு வகையில் மருத்துவப் பண்டுவஞ் செய் ; 
செய்முறைப்படுத்து ; கையாளு; கலந்து செயல்முறையூட்டுவி ;. 
வேதிமுறைப்படுத்து ; கொண்டு பதப்படுத்து ; கொண்டு 
தேர்வுமுறை செய் ; தேர்வுமுறையிற் செயற்படுத்து ; விருந்து 
உபசாரஞ் செய் ; உபசரித்து விருந்தளி ; தேர்தலில் வாக்காளர் 
களுக்கு உணவு முதலிய சலுகைகள் வழங்கு ; தேர்தலில் 
வாக்காளர்களுக்கு உணவு முதலிய சலுகைகள் வழங்குவி ; 
தன்செலவில் உணவு - நேரப்போக்கு முதலிய வாய்ப்புக்களுக்கு 
ஏற்பாடு செய்துதவு ; ஒப்பந்தப் பேச்சுவார்த்தை நடத்து ; 
பேரஞ்செய் ; குறித்து வாதிடு ; குறித்துப் பேசு ; குறித்து 
எழுது ; குறித்து வருணித்துரை ; கலையுருப்படுத்திக்காட்டு ; 
கலை சார்ந்த பண்பூட்டிக்காட்டு ; கலைத்துறையில் தீட்டிக் 
காட்டு ; இலக்கியப் பண்பு கையாளு ; இலக்கியப் பண் 
பிழைவித்துக் காட்டு ; இலக்கிய வகையில் பொருளாக 
விரித்துரை ; ( தொ . ) Dutch treat , அவரவர் 
அவரவரே கொண்டு வந்து உண்ணச் செய்யும் விருந்துப 
சரிப்பு ; stand treat , விருந்துச் செலவை ஏற்றுக்கொள் . 
treat able, a. ஒப்பந்தப் பேச்சு நடத்தத்தக்க ; செய்முறை 
செய்யத்தக்க ; நடத்தத் தக்க ; பதப்படுத்தத்தக்க ; வாதிக்கத் 

தக்க . 
treat er , n . நடத்துபவர் ; பதப்படுத்துபவர் ; 

பவர் . 
treat ing , n. நடத்துகை ; கலந்து செயற்படுத்துகை ; உணவு 

முதலியன தன்செலவில் கொடுத்தல் ; பேரஞ்செய்தல் . 
treat ise , n . ஆய்வுக் கட்டுரை . 
treat ment , n . நடத்துதல் ; நடத்துமுறை ; மருத்துவப் பண் 
டுவம் ; கலை வகையில் தீட்டிக் காட்டும் முறை ; வேதிமுறைச் 
செயற்பாடு . 
treat y n . ஒப்பந்தம் ; நேச உடன்படிக்கை ; கூட்டுறவு ஏற் 
பாடு , கூட்டு ஏற்பாடு ; ( தொ . ) treaty port , உடன்படிக்கை 
மூலம் அயல் நாட்டு வாணிகத்திற்கு இடந்தரும் துறைமுகம் . 


பசை 


உணவை 


கையாளு 


1110 


treble 


trestle 


பொது 


tre ble , n . மும்மடங்கு ; முக்கூறாயுள்ளது ; சீட்டாட்ட வகை 

யில் கெலிப்பு அலகுக்கூறு ; ( இசை . ) பெண்டிர் உச்சக்குரல் , 
சிறுவன் உச்சக்குரல் ; a . மும்மடங்கான ; மும்மடியான , 
முக்கூறான் ; மூன்றால் பெருக்கப்பட்ட ; மூன்று தடவை 
யாக்கப்பட்ட ; ( இசை . ) பையன் - குரல் வகையில் உச்ச 
நிலைப்பட்ட ; 3. மும்மடங்காக்கு ; மூன்றால் பெருக்கு ; மும் 
மடங்காகு , மூன்றால் பெருக்கப்படு ; மும்மடங்கு மிகு . 
tree , n . மரம் ; வெட்டுமரம் , மரத்தடி ; மரக்கட்டை ; மரவடி 
வப் பிழம்பு ; கிளையமைப்புரு ; உலோக மணியுருப்படிவம் ; 
மர உருவமுடைய விளக்கப்படம் ; கால்வழி மரபு விளக்கம் ; 
கொடிவழி விளக்கம் ; மரக்கருவி ; ( பழ . ) தூக்குமரம் ; ( பழ . ) 
சிலுவை ; 3. விலங்குகளை மரத்தின் பக்கமாக அடைக்கலம் 
புகச்செய் ; ஆள் வகையில் ஒருமுகப்படுத்தி நெருக்கு , பிறவழி 
யடைத்து ஒருவழித் தஞ்சம் புகும்படி வல்லந் தநிலை உண் 
டாக்கு ; புதை மிதியைக் காலுருக்கட்டைமீது புகுத்தி விரியச் 
செய் , காலுருக் கட்டைமீது புதைமிதியை உருப்படுத்து ; 
( தொ . ) family tree , கொடிவழி விளக்கப்படம் ; tree of life , 
tree of knowledge , வாழ்க்கைத்தண்டு , ஆதாமுக்காக விவி 
லிய ஏட்டின்படி இறைவன் ஏதென்ஸில் நிறுவின அறிவு 
மரம் , 
tree - calf , 11. புத்தக வகையில் மரம்போன்ற ஒப்பனை வரி 

யுடன் கூடிய கன்றுத்தோற் கட்டடம் . 
tree - creeper , 1. மரமோடிப் புள் , பூச்சுக்களைப் பிடிக்க மரத் 

தின்மீது ஓடும் பறவை வகை . 
tree - fern , n . பெருஞ்சூரல் , மரவடிவச் சூரல் . 
tree - frog , n . தேரை . 
tree less , a . மரமற்ற . 
tree -milk , n . இலங்கையில் பாலாகப் பயன்படுத்தப்படும் 

மரவகை வடிநீர் . 
tref oil ; n .. மூவிலைச் செடிகொடி வகை ; மூவிலைச் சித்திர 
ஒப்பனைப்பாணி ; முக்கூற்றுப் பொருள் ; a . மூவிலைப்பட்ட , 
முக்கூறான , முக்கவரான . 
tref oiled , a . மூவிதழான . 
trek , n . மாட்டுவண்டிப் பயணம் ; குடிபெயர்ச்சிப் 
ணம் ; கூட்டுக் குடிபெயர்வு ; குடிபெயர்சிப் பயண இடை 
நிறுத்தக் கெடுவு ; 3. மாடு வகையில் வண்டியை வலித் 
துப் பாரம் இழு ; சுமையைத் தாங்கிக்கொண்டு செல் ; 
மூட்டை முடிச்சுகளுடன் இடம்பெயர்ந்து செல் . 
trekk er , 1. மாட்டுவண்டியிற் பயணஞ் செய்பவர் . 
trell is , n . பின்னல்தட்டி ; குறுக்குக் கம்பிப்பின்னல் அமைவு ; 

3. பின்னல் தட்டி அமை ; குறுக்குக் கம்பிப் பின்னல் அமை . 
trem ble , 1. நடுக்கம் ; நடுக்கநோய் வகை ; துடிப்பதிர்வு ; V. 
நடுங்கு ; அஞ்சி நடுங்கு , பதற்றங்கொள் ; உதறல்கொள் ; 
இலைகள் வகையில் அதிர்வுறு ; ஊசலாடு . 
trem bler , 1 , நடுங்குபவர் ; மின்காப்பதிர்வு , தானாக அதிர்ந்து 
மின்விசைக் காப்பொழுங்கு செய்யும் அமைவு ; மின்விசை 
மணி . 
trem bling , n . நடுங்குதல் , நடுக்கம் ; a . நடுங்குகிற ; ( தொ . ) 
trembling poplar , இளங்காற்றிலும் நடுங்கும் இயல்புடைய 
மரவகை . 
trem bly , a . துடிதுடிக்கிற ; அதிர்வுறுகிற . 
tremen dous , a . பேரச்சந் தரத்தக்க ; வல்லமைமிக்க ; பேராற் 

றல் வாய்ந்த ; வியப்பார்வத்திற்கு உரிய ; மிகப்பெரிய . 
trem olant , n . இசைக்கருவியில் துடிப்பதிர்வூட்டும் அமைவு . 
trem or , 11. துடிப்பதிர்வு ; இலை நடுக்கம் ; குரல் அதிர்வு ; 
உடல் அதிர்வாட்டம் ; சிலிர்ப்பு , உறுப்பின் கூச்ச அதிர்வு ; 
அச்ச நடுக்கதிர்வு ; கூச்செறிவு , 
trem orless , a . நடுக்கற்ற . 
trem ulous, a . குரல் நடுங்குகிற ; கை பதறுகிற ; உறுப்புத் 
துடிக்கிற ; இலை வகையில் துடித்ததிர்வுறுகிற ; கோடு வகை 
யில் நடுக்குறு கைகளால் எழுதப்பட்ட ; அஞ்சி நடுங்குகிற ; 
உரமற்ற ; எளிதில் அஞ்சுகிற ; தடுமாற்றமுடைய . 


trem ulousness , 1. நடுக்கம் ; துடிப்பதிர்வு . 
trench , n . ( படை . ) அகழ்வெட்டு ; மறைகுழி ; ஆழ்சால்வரி , 
உழவுசால் ; நீள்வரிப்பள்ளம் ; திரைதோல் ; 3. அகழ்வரி 
தோண்டு ; உழவுசால் வரியிட்டு மண்புரட்டிப் போடு ; மரத் 
தில் வரிப்பள்ளமிடு ; அகழ் அமைத்துக்கொண்டு முன்னேறு ; 
வழியமைத்துக்கொண்டு செல் ; முனைந்து மேற்செல் ; எல்லை 
மீறிப் பிறர் உரிமையில் நுழை , ( தொ . ) trench foot , நெடு 
நேரம் ஈரத்தில் நிற்பதால் ஏற்படும் கால்நோய் ; trench 
warfare, அகழிச்சண்டை , இருதிறத்தினரும் எதிரெதிர் 
வரிசை அகழிகளில் பதுங்கியிருந்து செய்யுஞ் சண்டை . 
trench ancy , 11. குத்துந்தன்மை , வெட்டுந்தன்மை , கடுப்பு , 

உறைப்பு . 
trench ant , a . குத்தலான , வெட்டுகிற ; கூரிய , ஊடுருவிச் 

செல்லுந் தன்மையுடைய ; உறைப்பான . 
trench er 1 , n . அகழி வெட்டுபவர் . 
trench er , n . தட்டு , மரவை ; உண்டாட்டு மகிழ்வு ; தின்னு 

தல் ; a . உண்ணுதல் சார்ந்த , சாப்பிட வருகிற . 
tren cherman , 1 , நன்றாகச் சாப்பிடுபவர் . 
trend , 11 , போக்கு ; இயக்கச் சாய்வு ; செல்திசை ; நாட்டம் , 
மனப்போக்கு ; மனத்தேட்டம் , விருப்பு வெறுப்புப்பாங்கு ; 
கருத்துப்போக்கின் சார்வு ; நிகழ்ச்சிகளின் பொதுப்போக்கு ; 
3. குறிப்பிட்ட திசை நோக்கியிரு , குறிப்பிட்ட பக்கம் நோக்கி 
வளை ; குறிப்பிட்டபடி திரும்பு ; குறிப்பிட்ட பக்கஞ்செலுத்தப் 
படத்தக்கவராயிரு ; 

மனச்சாய்வு - பொதுப்போக் 
குடையவராயிரு ; குறிப்பிட்ட பக்கஞ் செலுத்தப்படத்தக்கதா 
யிரு ; போக்குடையதாயிரு ; சார்புடையதாயிரு . 
tren tal , 1. முப்பது வழிபாடு , இறந்தவர் ஆன்ம சாந்திக்காக 

முப்பது வழிபாடு , 
trepan , n . கபாலத் துளையூசி , அறுவை மருத்துவ வகையில் 
மண்டையில் தமரிடுங் கருவி ; சுரங்கத் துளைக்கருவி ; 0. 
கபாலத் துளையூசியால் மண்டையோட்டிணைத் துளை . 
trepan , ப . பொறியில் சிக்கவை ; கண்ணியில் அகப்படுத்து , 

வசியப்படுத்து . 
trepang , n . சீன நத்தைக் குழம்புணவு . 
trephine , n . நுண்திருக்கு , செப்பமிக்க கபாலத் துணை யூசி ; 

3. நுண்திருக்கினால் மண்டையோட்டைத் துளை . 
trep id , a . நடுங்குகிற . 
trep idant , a . நடுங்கும் இயல்புடைய . 
trepida tion , n . நடுநடுக்கம் ; பீதி , கிலி ; பரபரப்பு ; துடி 
துடிப்பு , படபடப்பு ; கலக்கம் ; மனக்குழப்பம் ; நடுக்குவாதம் , 
பக்கவாதத்தால் ஏற்படும் உறுப்பு நடுக்கம் ; முற்காலக் 
கருத்துப்படி கதிர்வீதியின் ஊசலாட்டம் . 
trepid atory , a . நடுங்கும் பாங்குடைய . 
tres pass , n. வரம்புகடப்பு , எல்லை மீறுகை ; நெறி திறம்பல் , 
ஆணை மீறுகை ; சட்ட மீறுகை ; பிறர் உரிமைத் தலையீடு ; 
உடைமை மீச்செலவு ; 3. வரம்புகடந்து செல் ; உரிமை எல்லை 
கடந்து நட ; ஆணை மீறு , அழையாது நுழை ; பிறர் உடை 
மையில் தலையிடு ; பிறர் உரிமையில் தலையிடு ; நேர்மையற்ற 
உரிமை கோரு ; வரம்பு மீறிய சலுகை எடுத்துக்கொள் ; 
தகாச்சலுகை எடுத்துக்கொள் ; ஒழுங்கு மீறு , தீங்கு செய் . 
tres passer , 1. வரம்பு கடப்பவர் , அத்துமீறுபவர் . 
tress , n . மயிர்க்கற்றை , பனிச்சை ; கொண்டை , பெண்களின் 
மயிர்ச்சுருள் ; U. பனிச்சையிடு , கூந்தலைப் புரிகுழல்களாகப் 


பின்னு . 


tressed , a . பனிச்சையிடப்பட்ட , புரிகுழல்களாகப் பின்னப் 

பட்ட , புரிகுழல்களாயுள்ள , புரிகுழல்களையுடைய . 
tress es , n.pl. அளகம் , பெண்ணின் கூந்தல். 
tress y , a . புரிகுழல்களையுடைய , புரிகுழல் போன்ற . 
tre stle, 11. சாய்கால் , மேசை முதலியவற்றின் சாய்வான 
உதைகால் இணைகளுள் ஒன்று , சாரவிட்டக் கால் , அடிக்கடி 
கூட்டியிணைக்கப்பட்ட சாய்வான தாங்குகால் சட்டம் ; பால 
உதைகால் சட்டம் ; ( கப் . ) பாய்மர உதைகால் சட்டம் . 


1111 


trichiniasis 


tret 


களாலான 


tret , n , சேதார ஈட்டுக் கழிவு. 
trews , n . pl . காற்சட்டை . 
trey , n . சீட்டில் மூன்று ; பகடையில் மூன்று , முப்புள்ளிப் 

பகடை , 
tri able , a . முறைமன்ற விசாரணைக்குரிய ; வழக்காடற் 

குரிய . 
tri ad , n . மும்மை , மூன்றுகொண்ட தொகுதி ; ( வேதி . ) 
மூவிணைதிறத் தனிமம் அல்லது உறுப்பு ; ( இசை . ) மூன்று 
சுரங்கள் ஒத்திசைக்கும் இயைபு , ஒத்திசைக்குஞ் சாதாரண 
சுர இயைபு ; முக்க வரான அமைவுடைய வேல்ஸ் நாட்டு இலக் 

கியப்புனைவு வகை . 
triadelph ous , a . ( தாவ ) மூன்று 

அடைவுகளாயுள்ள 
பூவிழைகளுடன் கூடிய . 
tri age , 11. வகைப்படுத்துதல் ; உடைத்த காப்பிக்கொட்டை . 
tri al , n . முயற்சி ; தேர்வாய்வு , சோதனை ; சோதனை முறை ; 
பலப்பரிட்சை ; கேள்வி முறை , வழக்கு விசாரணை ; சோதனை 
செய்பவர் ; பருவரல் , கடுந்துன்ப அனுபவம் ; தேர்வு முறைக் 
கான மாதிரிச் செய்தி ; வெள்ளோட்ட முயற்சி ; ஒத்திகை 
யாட்டம் ; ஆய்வுக்குழத் தேர்வாட்டம் ; பந்தயத் தேர்வாய் 
வுப்போட்டி ; a . தேர்வாய்விற்குரிய , தேர்வாய்வு முறை 
யான ; வாணிகத்துறையில் மாதிரி பார்ப்பதற்காகச் செய்யப் 
படுகிற ; ( தொ . ) on trial , தெரிந்து தெளிதலுக்காக ; தேர் 

வாய்வுக்குரிய , சோ தனைகளுக்கான . 
trian drous, a . ( தாவ . ) மூன்று பூவிழைகளுடன் கூடிய . 
tri angle , n . முக்கோணம் , முக்கட்டம் , மூன்று சிறைகளை 
யுடைய உருவரைக்கட்டம் ; கட்ட வரைவி , கட்டவரைக்குப் 
பயன்படும் முக்கோணக் கருவி ; ( கப் . ) மூன்று மரச் சட்டங் 

பாரந்தூக்கும் அமைவு ; ( இசை ) எஃகியம் , 
அடித்து இன்னொலி எழுப்புதற்குரிய முக்கோண வடிவ 

எஃகுக் கம்பி . 
Tri angle , n . வடக்கு விண்மீன் குழுக்களுள் ஒன்று . 
triang ular , a . முக்கோண வடிவமைந்த ; முச்சிறையான , 
மூன்று பக்கங்களையுடைய ; மூன்று மூலைகளுள்ள ; மும்மடி 
யான , எண் வகையில் முக்கோணத்தில் பதிவிட்டுக் காட்டக் 
கூடிய ; முக்கூட்டான , மூவரிடைப்பட்ட ; முக்கவரான . 
triang ularity , n . முக்கோணத்தன்மை ; முக்கவர்வு ; முக் 

கட்ட நிலை ; முத்திசை நிலை ; மும்முனை நிலை . 
triang ulate, a . ( வில ) முக்கோணத்தடம் உடைய , முக் 
கோண அடையாளங்களை உடைய ; 3. முக்கோணவடிவம் 
உடையதாக்கு ; நில அளவையில் நிலப்பரப்பினை முக்கோ 
ணங்களாகப் பிரி ; நில அளவைத் துறையில் முக்கோணங் 
களாக வகுத்தளவை செய் . 
triangula tion , n . முக்கோண வழி அளவீடு . 
triap sidal , a . முச்சாய்ப்புடைய; ( க - க . ) பல பக்கங்களுள்ள 

மூன்று வளைவு ஒதுக்கிடங்கள் கொண்ட . 
tri arch , n . நாட்டின் மும்மைப் பிரிவுகளுள் ஒன்றின் 

தலைவர் . 
tri archy , n . மூவராட்சி ; முக்கூட்டரசு . 
tri as , 11 , ( மண் ) நடு உயிரூழி முதற் பிரிவிற்குரிய நிலக்கருப் 

பாறை அடுக்கு . 
triat ic, a . ( கப் . ) பாய்மரங்களை இணைக்கிற . 
triatom ic , a . மூவணுக்கள் உடைய . 
triax ial , a . மூவூடச்சுடைய , 
trib adism , trib ady , n. பெண்களிடையே இயல் முரணிய 

பாலினப் புணர்ச்சி . 
trib al , a . குலமரபுக்குழு சார்ந்த ; குலமரபு நாகரிகப்படியி 

லுள்ள ; மூலக் குலமரபுச் சின்னமான . 
trib alism , 1. குலமரபு அமைப்புமுறை ; குலமரபமைப்பு 

மனப்பான்மை ; குலமரபுப்பற்று . 
trib ally , adv . குலமரபு அமைப்பு முறையில் , குலமரபு 
அமைப்பு முறைப்படி . 


tribas ic , a . ( வேதி . ) காடிப்பொருள்கள் வகையில் பதிலீடு 

செய்யத்தக்க மூன்று நீரக அணுக்களையுடைய . 
tribe, n . குலமரபுக் குழு ; இனமரபுக் குழு ; நாகரிகத் தொடக்க 

காலச் சமுதாயம் ; நாகரிகமற்ற இனக்குழு . 
tribes man , 1. குலமரபுக் குழுவினர் ; ஒரு குடும்பினர் ; தம் 

இனத்தவர் . 
trib let , trib olet , n . படியுருளை , உலோகப்பொருள் உரு 

வாக்கப் பயன்படும் உருள் தடி . 
tribom eter , n . உராய்வுமானி , உராய்வினை அளப்பதற்கான 

பனிச்சறுக்குவண்டி போன்ற அமைவு . 
tribula tion , n . கொடுந்துன்பம் , இன்னல் . 
tribun al , n . நீதிபதி இருக்கை , முறைமன்றத் தலைமை 
இருக்கை ; தீர்ப்புமன்றம் ; தீர்ப்புரிமைப் பீடம் , தீர்ப்பு அதிகார 
முடைய அமைப்பு . 
trib une , 1 n . ( வர . ) உரிமைக் காவலர் ; படைத்துறை அலு 
வலர் ; பணத்துறை அலுவலர் ; மக்களார்வத் தலைவர் , 
கிளர்ச்சித் தலைவர் ; ( தொ . ) the Tribune செய்தித்தாளின் 
பெயர் ; tribune of the people, மன்னுரிமைக் காவலர் . 
trib une , 1. பண்டை ரோமரிடையே நீதிமாளிகையில் 
நடுவர் உயர் பீடம் ; திருவீற்றிருக்கை , மாவட்டச் சமயமுதல் 
வரின் திருவிருக்கை ; திருவீற்றிருக்கை மாடம் , மாவட்டச் 
சமய முதல்வரின் திருவிருக்கைகொண்ட அரை வட்ட ஒதுக் 
கிடம் ; உரைமேடை , பிரெஞ்சு மக்கள் மன்றத்தில் 
பேச்சாளர்கள் நின்றுபேசும் மேடை ; பொதுப்பேருரை 
மேடை . 
trib utary , 1. திறை செலுத்தும் நாடு ; திறை செலுத்தும் 
அரசர் ; கிளையாறு , உபநதி ; a . திறைசெலுத்துகிற , கப்பங் 
கட்டுவதற்குட்பட்ட ; ஆறு வகையில் உடனிணை கிளையாக 
வுள்ள , பெரிய ஆற்றில் நீர்பெருக உதவுகிற ; துணையான ; 
உடனுதவியான . 
trib ute, n . கப்பம் , திறை ; திறை செலுத்துவதற்குட்பட்ட 
நிலை ; பங்களிப்பு , துணையு தவி ; மனமார்ந்த போற்றரவு ; 
தகுதிப்பாராட்டு ; புகழுரை ; பாராட்டுச் சின்னம் ; மதிப்பீ 
டாக அளிக்கப்படும் பரிசு ; நன்மதிப்புச் சின்னம் ; நன்மதிப் 
புச் சின்னமான அன்பளிப்பு ; பணி மதிப்பீட்டுக் கொடை ; 
காதல் ஆர்வப்பரிசு ; காதல் பாராட்டுரை ; காதல் ஆர்வ 
அன்பளிப்பு ; காதல் மதிப்புச் சின்னம் ; நிவேதனம் , படையல் : 
போற்றுதலுரை ; ( சுரங் . ) சுரங்கத் தொழிலாளி செய்த 
வேலைக்காக அவருக்குக் கொடுக்கப்படும் விளைவுப் பங்கு 
அல்லது அப் பங்குக்கு ஈடான பொருள் . 
tricap sular , a . ( தாவ . ) மலர் வகையில் மூவிதையுறைகள் 

கொண்ட ; ( வில . ) முப்பொதியுறைகள் கொண்ட . 
tric ar , n . முச்சக்கர உந்துகலம் ; முச்சக்கர மோட்டார் . 
tricarp ous , a . மூன்று காய்களைத் தாங்கிய ; 

மூன்று 
சூலறைகள் கொண்ட . 
trice , in , கணநேரம் . 
trice , v . ( கப் ) பற்றியிழுத்து உயர்த்து ; பற்றி இழுத்து 

உறுதிப்படுத்து , கட்டியிறுக்கு . 
tri cel , n . செயற்கைப் பட்டிழை , 
tricenten ary , n . முந்நூறாம் ஆண்டுவிழா ; a . முந்நூறாண்டு 

களுக்குரிய ; முந்நூறாண்டுகளுக்கு ஒரு முறையான . 
tri ceps , n . ( உள் . ) முப்புரித்தசை , மேற்கையின் பின்புறத்தி 

லுள்ள பெருந்தசை ; 1. தசை வகையில் முப்புரியான . 
trichi asis , n . ( மரு . ) இழைநீர்ம நோய் , சிறுநீரில் மயிர் 
போன்ற இழைகள் காணப்படும் நோய்வகை ; மார்புக்கட்டு , 
சூற்பெண்டிரின் மார்புநோய் வகை ; இமை உள்ளிடைவு 
கோய் , கண் இரப்பை மயிர்கள் உள்நோக்கித் திரும்பி 
யிருக்குங் கோளாறு ; பம்பை நோய் . 
trich ina , n . ( வில . ) இழைப்புழு , மனிதர் - பன்றி - எலி உடலில் 
ஒட்டுண்ணியாகப் புகுந்து பேரிடர் நோய் விளைவிக்கும் புழு 
வகை ; pl . trich inse . 

. 
trichini asis , n . இழைப் புழுநோய் . 


1112 


trichinization 


trifle 


trichiniza tion , n . இழைப் புழுத் தாக்கீடு . 
trichinop oli , ( த . ) n . சுருட்டுவகை 
trich inosed , a . . இழைப்புழுநோய்க்கு ஆட்பட்ட நிலையி 

லுள்ள . 
trichinos is , 11 , ( மரு . ) இழைப்புழு நோய் . 
trichinot ic , trich inous , a , இழைப்புழு நோயினால் பீடிக் 

கப்பட்ட ; இழைப்புழு நோய்க்குரிய . 
trichloreth ylene , 1. சாயக் கரைவுத் துணைச்சரக்கு வகை ; 

நோவுத்தடை மருந்துவகை ; உயர் தர உலர்சலவைநீர்மம் . 
trichlor ide , n . ( வேதி ) முப்பாசிகை , மூன்றுபாசிக அணுக் 

கள் கொண்ட சேர்மம் . 
trich ogen , n . கூந்தல் வளர்க்கும் மருத்துக் கலவை . 
tricho genous , a . மருந்து வகையில் கூந்தல் வளர்க்குக் 

தன்மையுடைய : 
trichologist, n. ( இழி . ) மயிர்முடி நூல் விற்பன்னர் , தலைவாரி 

ஒப்பனைசெய்யுந் திறமுடையவர் . 
trichol ogy , n . மயிர் முடிநூல் . 
trich ome, n . ( தாவ . ) மேற்றுய் , செடியின் மேந்தோலி 
னின்றே தோன்றி வளரும் மென்மயிரிழை ; ( தாவ . ) மேற் 
செதிள் , செடியின் மேந்தோலில் வளருஞ் சிம்பு ; ( தாவ . ) 
மேந்தோல் வளர்ச்சிக்கூறு . 
tri chord , n . ( இசை . ) முந்நரப்பியாழ் ; ( இசை . ) முத்தந்திக் 
கின்னரப்பெட்டி , சுரத்திற்கு மூன்று தந்தியுள்ள இசைக் 
கருவி வகை ; a . மூன்று தந்திகளையுடைய ; கின்னரப்பெட்டி 
வகையில் ஒவ்வொரு சுரத்திற்கும் மூன்று தந்திகளையுடைய . 
trichos is , n . ( மரு . ) முடியமைப்பு ; மயிர்நோய் . 
trichot omous , a . மூன்றாகப் பிரிக்கப்பட்டுள்ள ; முத்திற 
வகுப்பிற்குரிய ; முக்கவராயுள்ள ; உடல் -உயிர் - ஆன்மா 
என்ற மனித இயல்புப் பிரிவுசார்ந்த . 
trichot omy , 1. மூவகுப்பு முறை ; முக்கவர்ப் பிரிவுமுறை ; 

உடல் -உயிர் - ஆன்மா என்ற மனித இயற் பிரிவு . 
trichromat ic , a . மூவண்ணத் திறமான ; முந்நிறக் காட்சித் 
திறமுடைய , கண் வகையில் சிவப்பு - பச்சை - ஊதா ஆகிய 
மூன்று நிறங்களையே உணரும் பொதுநிலை ஆற்றல் வாய்ந்த . 
trick , n பொறி ; சூழ்ச்சி ; மோசடி ஏற்பாடு ; வஞ்சகச்செயல் ; 
தனிக் கைத்திறம் ; தனிப்பண்புத்திறம் ; சிறப்பியல்பு ; 
கலை இலக்கியத் தனிப்பாங்கு , தனியியல்புப் பழக்கம் ; 
குறும்புச் செய்கை , அறிவிலாச் செயல் ; அவமதிப்புத் தருகிற 
நடத்தை ; நையாண்டி விளையாட்டு ; பொறிச் செயல் ; போலிச் 
செயல் ; பொறி நுட்பம் ; மாயத் தோற்றம் ; ஆட்டச் சுற்று 
முறை , சீட்டாட்ட வகையில் ஒரு சுற்று ஆட்டம் ; சுற்றாட் 
டச் சீட்டு , சீட்டாட்டத்தில் ஒரு சுற்று ஆடப்படும் சீட்டு 
களின் தொகுதி ; ஒரு சுற்றாட்டக் கெலிப்பெண் ; ( கப் ) 
பயின்முறை , சுக்கான் திருப்புமிடத்தில் இருக்கவேண்டிய 
முறைநேரம் ; a . சூழ்ச்சி வாய்ந்த ; போலியான ; மோசடி 
செய்தற்கான ; சுளு வழியான ; சுளுவிற் சமாளிக்கச் சிறத்த 
வழியான ; U. பொறி செய் ; சூழ்ச்சிசெய் ; மோசடிசெய்து 
ஏமாற்று . மோசஞ் செய் ; வஞ்சி ; பொருள் இழக்கச்செய்து 
ஏமாற வை ; குழப்பமடைவி ; தோல்வியுறுவி ; எண்ணியபடி 
நிறைவேற்றவிடாது செய் ; மனக் கசப்பூட்டு ; எதிர்பாராத் 
தோல்வி கொள்ளச் செய் ; குறும்புச் சேட்டைகள் செய் , 
பொறியணி செய் , நயத்திற ஒப்பணை செய் , கைக்திறங் 
காட்டி ஆடையணிபூட்டு ; ( தொ . ) trick of the trade , 
வாணிகத் தந்திரம் , வாணிக நுட்பம் ; trick scene , பொறிக் 
காட்சி , திரையை இறக்காமலேயே தோற்றுவிக்கப்படுங் 
காட்சியமைவு . 
trick ery n . மோசடி ; வஞ்சனை ; குறும்புச்செயல் . 
trick ish , a . சிறு சூழ்ச்சி செய்கிற ; குறும்புத்தனமான . 
trickle , n . வடிதாரை , அசறுப்பாய் நீரொழுக்கு ; 3. வடி , கசி ; 

துளித் துளியாக விழு ; சிறு தாரையாக வடி . 
trick let , n . சிற்றோடை , 
trick ly , a . கசிந்தொழுகுகிற , துளித்துளியாக விழுகிற . 


trick ster , n . ஏமாற்றுபவர் ; குறும்பு விளையாட்டுக்காரர் . 
trick sy , a . விளையாட்டுத்தனமான ; கருத்தற்ற ; குறும்புத் 

தனமான : 
trick - track , n . இரட்டைக்கட்ட ஆட்டம் , தலைக்குப் பதி 
னைந்து காய்களுடன் இருவர் ஆடுஞ் சிக்கலான கட்ட ஆட்ட 
வகை . 
trick y , a . சூழ்ச்சியுள்ள , வஞ்சனையுள்ள , தந்திரமான ; ஏய்க் 

கும் பாங்குடைய . 
tri clene , n. உயர்தர உலர் சலவை நீர்மம் . 
triclin ium , n . சுற்றுச் சாய்மேசை , பண்டைய ரோம் நாட் 
டில் மூன்று பக்கங்களில் சாய்விருக்கைகளுடைய உணவு 
மேசை ; சுற்றுச் சாய்மேசை அறை ; pl . triclin is . 
tri colour . 1. முந்நிறக் கொடி ; a . முந்நிறமுடைய . 
tri corn , 1. மும்முனைத் தொப்பி ; a . மூன்று கொம்புகளை 

யுடைய . 
tri corne , 1. மும்முனைத் தொப்பி . 
tricorp oral , tricorp orate , a . ( கட் ) மூவுடம்பு ஒருதலை 

வடிவான . 
tricotyled onous , a . ( தாவ . ) முக்கதுப்பு விதையினை 

யுடைய ; முக்கதுப்பினையுடைய . 
tricrot ic , a . (உட ) முத்துடிப்பான , நாடி வகையில் மூன்று 

துடிப்புக்களையுடைய . 
tricus pid , a . மூன்று முனைகளையுடைய . 
tri cycle , n . மும்மிதி , முச்சக்கர மிதிவண்டி ; ப . முச்சக்கர 

மிதிவண்டியேறிச் செல் . 
tri cyclist , n . மும்மிதிவாணர் , முச்சக்கர மிதிவண்டி ஏறிச் 

செல்பவர் . 
tridac tyl , tridac tylous, a . கைவிரல்கள் மூன்றுடைய ; 

கால்விரல்கள் மூன்றுடைய . 
trid ent , 1. முக்கவர்ச்சூலம் , திரிசூலம் . 
triden tate, a . மூன்று பற்கதுப்புக்களையுடைய ; முக்கவரான . 
tridimen sional, a . மூவளவை சார்ந்த , நீள அகல உயர 

மென்னும் இடமூவளவைகளைக் கொண்ட , 
tridomin ium , n . மும்மடி ஆட்சி , 
trid uo , trid uum , n . முந்நாள் வழிபாடு ; முந்நாள் இடை 

யீடு . 
tried , a . தேர்ச்சிபெற்ற ; மீள அனுபவமுடைய ; நன்மை 

தீமை பட்டறிந்த ; பட்டுத்தேறிய . 
trienn ial , n . மூவாண்டுப் பயிர் ; மூவாண்டுக்கால நற்கதி 
நேர்வு வழிபாடு , மூவாண்டு நிறைவு விழா ; a . மூவாண் 
டிற்கு ஒரு முறை நிகழ்கிற . 
tri er , 1. முயல்பவர் , தேர்ந்தறிபவர் , வழக்கு ஆய்பவர் ; 

தேர்வு , சோதனை முறை . 
tri erarch , n. போர்க்கலத் தலைவர் , பண்டைக் கிரேக்க 

ரிடையே போர்க்கப்பல் அதிகாரி ; போர்க்கல முதல்வர் . 
tri erarchy , 1. பண்டைக் கிரேக்கரிடையே போர்க்கலத் 

தலைவர் பதவி ; பண்டைக் கிரேக்கரிடையே போர்க்கலத் 
தலைவர் பணி ; போர்க்கல முதன்மை நேர்வுமுறை 
trifa cial , n . முத்திற உணர்வு நரம்பு , இயக்கம் -ஊறுணர்ச்சி 
சுவை ஆகிய மூன்றையும் தூண்டும் மண்டை நரம்பு ; a . 
மண்டை முத்திற உணர்வு நரம்பு சார்ந்த . 
trif id , a . ( தாவ . , வில ) முப்பிரிவுடைய , முப்பிளவுடைய , 

முக்கவருடைய . 
tri file, n . சிறுக்கம் , அற்பம் ; சிறு தொகை ; சிறு மென் 
பண்ட வகை , பாலேடு அல்லது முட்டை வெண்கரு - பழம் 
வாதுமை முதலியன கொண்டு செய்யப்படும் திண்பண்டம் ; 
சிறுவங்கம் , வெள்ளீயமுங் காரீயமுங் கலந்த சாம்பல் நிற 
உலோகக் கலவை ; 3. விளையாட்டுத்தனமாகப் பேசு ; 
பொறுப்பற்ற விதமாகச் செயலாற்று ; சிறுபிள்ளைத்தனமாக 
நட ; குறும்பாக நடந்துகொள் , காலத்தை வீணாக்கு ! 
ஆற்றலைச் சிதற அடி ; பணத்தை வீணாக்கு . 


1113 


trifler 


trim 


tri fler , n . விளையாட்டுக்காரர் ; அற்பச் செய்திகளில் தலை 

யிடுபவர் ; கேலி கிண்டல் செய்பவர் ; பொறுப்பற்றவர் . 
tri fle - ring , n . புதிர் வளைய வகை . 
trif ling , a . அற்பமான , சிறுதிறமான ; அற்ப மதிப்புள்ள ; 
பொருட்படுத்தத் தக்கதல்லாத ; கலை வகையில் நேரப்போக்கு 
மனப்பான்மையுடைய . 
triflor al, triflor ous , a . ( தாவ . ) மூன்று . 

மலர்கள் 
கொண்ட . 
trifo cal , a . மூக்குக் கண்ணாடி வகையில் தொலை அணிமை 

நடுமைக் காட்சி முகப்புக்களை ஒருங்கேயுடைய . 
trifol iate , a . ( தாவ . ) 

இலை வகையில் 

மூவலகுடைய ; 
( தாவ . ) செடியின வகையில் மூவலகிலைகளையுடைய . 
trifolliated , a . ( தாவ . ) இலை வகையில் மூவலகுடைய ; 
( தாவ . ) செடிகள் வகையில் மூவலகிலைகளையுடைய ; ( க- க . ) 

மூவிலை ஒப்பனையுடைய . 
tri form , tri formed , a . மூன்று பகுதிகளாலான ; மூவுரு 

வங்களையுடைய . 
trifurc ate , a . முக்கிளைகளாக்கப்பட்ட ; 3. மூன்று கூறு 

களாகப் பிரி . 
trig , n . தடுப்புக்கட்டை , முட்டுக்கட்டை ; சக்கரந் தடுப்பதற் 
கான செருகு ஆப்பு ; a . முறுக்கான ; படுநேர்த்தியான ; 
விறுவிறுப்பான ; 3. முறுக்காக அணிசெய் ; நேர்த்தியாக்கு ; 
விறுவிறுப்பாக்கு ; உதைகொடுத்து நிறுத்து ; சப்பைக் 
கட்டையிடு ; தடுப்புக் கட்டையிட்டுத் தடு . 
trig amist , n . ஒரேசமயம் மூன்று மனைவியரையுடையவர் ; 

ஒரேசமயம் மூன்று கணவரை உடையவர் . 
trig amous, a . ஒரே சமயத்தில் மூன்று கணவரையுடைய ; 
ஒரேசமயத்தில் மூன்று மனைவியரையுடைய ; மும்முறை 
மணந்த ; ( தாவ . ) ஒரே கொத்தில் ஆண் பெண் இணைபாற் 
பூக்களையுடைய . 
trig amy , n . ஒரே சமயத்தில் மூன்று கணவரையுடைமை , 
ஒரே சமயத்தில் மூன்று மனைவியரையுடைமை ; திருச்சபைச் 
சட்ட வழக்கில் மூன்றாம் முறை மணம் . 
trigem inal, n . முத்திற உணர்வு நரம்பு , இயக்கம் -உணர்ச்சி 

சுவை ஆகிய மூன்றையுந் தூண்டும் மண்டை நரம்பு ; a . 
மும்மடங்கான ; முக்கவரான , முத்திற உணர்வு 
சார்ந்த , 
trigem inus, n . முத்திற உணர்வு நரம்பு , இயக்கம் 
உணர்ச்சி - சுவை ஆகிய மூன்றையும் தூண்டும் மண்டை 
நரம்பு 
trigg er , n. விசை வில் , துப்பாக்கி விசையிழுப்பு ; வினைத் 

தொடர் தொடக்குஞ் செய்தி , 
tri glot , a . மூன்று மொழிகளில் உள்ள . 
trig lyph , 1. மூவரிப்பட்டை , பழங் கிரேக்க சிற்ப முறையில் 
தூண் தலைப்புப் பீட முகப்படியின் 

நிமிர்நிலை மூவரிப் 
பள்ளக்கூறு . 
trig on , n . முக்கோணவுரு ; முக்கவட்டியாழ் , பண்டைக் 
கிரேக்கர் வழங்கிய முக்கோணவுருவ யாழ் ; 

பண்டைக் 
கிரேக்கரிடையே வழங்கிய மூவரிடைப் பந்தாட்டம் ; ( வான் . ) 
வானவீதியில் 120 ° இடைப்பட்ட மூன்று இடைக்குறிகளுள் 
ஒன்று ; 

( வான் . ) மூவிராசித் தொகுதி , பன்னிரண்டு 
இராசிகளையும் மூன்று மூன்றாகத் தொகுத்த நான்கு தொகுதி 
களுள் ஒன்று . 
trig onal , a . முக்கோணவுருவமைந்த ; மூன்று பக்க முகப்புக் 
களையுடைய ; அறுகோணத்தில் பாதியுருவான ; செவ்வூடான , 
ஊடச்சினைச் சுற்றி 120 ° சுழன்று தன்னுருவே ஆக்குகிற ; 
வான் மண்டல இராசித்தொகுதி சார்ந்த ; வான்மண்டல 
இராசி இடைக் குறியீடு சார்ந்த ; ( தாவ . , வில . ) முக்கோண் 
வெட்டு வாயினையுடைய . 
trigoneut ic, a . ( பூச் . ) ஆண்டில் 

மும்முறை குஞ்சு 
பொரிக்கிற . 
trigon ic, a . முக்கோண உருவான ; இராசித் தொகுதி 
சார்ந்த . 

141 


trigonom eter , 11. முக்கோண அளவைத் தீர்வு கருவி ; கோண 

இயலாய்வாளர் . 
trigonomet ric, trigonomet rical , கோணவியலான , 
முக்கோணக் கோணச்சிறைக் கணிப்பாய்வு சார்ந்த , திரி 
கோண கணிதஞ் சார்ந்த . 
trigonom etry , n . கோணவியல் , முக்கோணத்தின் கோணச் 
சிறை வீதங்களைக் கணித்தாயுங் கணக்கியல் துறை , திரி 
கோண கணிதம் . 
trig onous , a . வெட்டுவாயில் முக்கோணவுருவான ; வெட்டு 

வாய் ஏறத்தாழ முக்கோண வடிவில் அமைகிற . 
tri gram , n . மூவெழுத்து வரைவு ; முக்கோட்டு வடிவம் . 
tri graph , n . ஓரொலி மூவெழுத்துத் தொகுதி . 
trig ynous , a . ( தாவ . ) மலர் வகையில் முச்சூலகங்களை 

யுடைய . 
trihed ral , a . ( வடி . ) மும்முகப்புகளையுடைய . 
trijug ate , trijug ous , a. ( தாவ . ) மூன்று சோடிகளை 

யுடைய ; மூன்று சோடிகளாக ஒழுங்கமைவுற்ற . 
trilab iate, a . ( தாவ . ) மூவிதழுடைய ; ( வில . ) மூவிதழுறுப் 

புக்களையுடைய . 
trilat eral , n . முக்கோணம் ; a . ( வடி . ) மூன்று பக்கங்களா 
லான ; மூன்று சிறைகள் சார்ந்த ; முக்கூட்டான , நடவடிக் 
கைகள் வகையில் மூன்று கட்சிகளையுடைய . . 
tril by , tril by hat , n . மென்மயிர்க் கம்பளத் தொப்பி . 
trilemm a , n . மூவழிச்சிக்கல் , முக்கவர் ஊசலாட்டம் . 
trilin ear , a . ( கண . ) மூன்று கோடுகளையுடைய . 
triling ual , a . மூன்று மொழிகளிலுள்ள ; மூன்று மொழிகளைப் 

பயன்படுத்துகிற . 
trilit eral , a . மூவெழுத்துக்களாலான ; மூன்று மெய்யெழுத் 

துக்களில் பெரும்பாலான பகுதிகளைக்கொண்ட . 
trilit eralism , triliteral ity , n . மூன்றுமெய் 

அடி 
வேருடைமை . 
tri lith , n . முக்கூட்டுக் கல் தொகுதி ; ( தொல் . ) சுமைதாங்கி 

வடிவக் கல்மேடை . 
trill , n . நீடதிர்வொலி ; நடுங்கொலி ; பறவை நீள்முரல்வு ; 
அதிர்வொலி , ரகர- றகர வொலிகள் ; 3. அதிர்வொலி செய் ; 
அகவு , பறவை வகையில் நீள் முரல்விசை எழுப்பு . 
trill ing , n . மும்மணிப் பளிங்கு , மும்மணியுருப் படிவம் ; 

மூவீற்றுக் குழவி , ஒரே பிறப்பில் மூன்று குழந்தைகளுள் 
ஒன்று . 
trill ing , a . அதிர்வொலியான , நடுங்கொலியான . 
trill ion , n . பதினாயிரங்கோடி கோடி ; அமெரிக்க - பிரஞ்சு 
வழக்குகளில் நூறாயிரங்கோடி ; a . பதினாயிரங்கோடி 
கோடியான ; அமெரிக்க - பிரஞ்சு வழக்குகளில் நூறாயிரங் 
கோடியான . 
trilob ate, a . மூன்று மடல்களையுடைய . 
tri lobite, n . முக்கூற்றுடலினையுடைய தொல்லுயிரூழி 

விலங்கின வகை . 
trilobit ic , a . தொல்லுயிரூழி முக்கூற்றுடலுயிரின வகை 

சார்ந்த . 
triloc ular , a . மூன்று கண்ணறைகளுடன் கூடிய 
trillogy , n . துன்பியல் நாடக மூன்றன் தொகுதி ; மூன்றன் 

தொகுதி . 
trim , n . செவ்வொழுங்கு , சீர்நிலை ; சரிசெப்பம் ; 

இசை 
வொழுங்கமைதி ; ஒத்திசைவமைதி ; 

ஒழுங்கு , 
கத்தரிப்பு ஒழுங்கு ; ( கப் . ) பாய்மர நிலைத்தொடர்பு ; அணி 
யமைதி ; தொடர்பமைதி ; இசைவுப் பொருத்த 
மனநிலையமைதி ; செயல் திருத்தம் ; a . செவ்வொழுங்கான ; 
வரியமைவான ; திருத்தநலம் வாய்ந்த ; சீரமைவான ; கவர்ச்சி 
யமைவான ; பொலிவமைவான ; நன்கு பேணப்பட்ட ; 
செவ்வெட்டான , வரைநலமுடைய ; உருச்செப்பமுடைய ; V. 
( பே - வ . ) கண்டி ; ( பே - வ . ) வன்கண்மையுடன் திட்டு ; 


நரம்பு 


வரிசை 


நிலை ; 


1114 
trimensual 

tripper 
( பே - வ . ) அடித்து நொறுக்கு ; ( பே - வ . ) பணம்பறித்து tri ode , a . சேணொலி அடைப்பிதழ்களின் வகையில் மூன்று 
ஏய்த்துவிடு ; ( பே - வ . ) - பேரத்தில் துயர் நிலைக்காளாக்கு ; மின் முனைப்புடைய . 
ஒழுங்குபடக் கத்தரி ; மிகை நீக்கு ; செப்பஞ்செய் ; 

Trion es , n.pl. கலப்பை விண்மீன் குழு . 
துப்புரவு செய் ; ஒழுங்குபட அடுக்கிவை ; பிசிரகற்று ; 

trilor , n . முறைகாணாயத் தீர்வுநடுவர் . 
தூசகற்று ; விளக்குக் கரி நீக்கு ; நேர்த்தியாக்கு ; உடை 
ஒப்பனை செய் ; அணிச் செப்பஞ் செய் ; ஓர ஒப்பனை செய் ; triox ide, n . ( வேதி . ) மூவுயிரகை , உயிரக அணுக்கள் மூன்று 
மீன்கண வகையில் க்ரையோரமாகச் செல் ; ( கப் . ) சரக்குப் 

கொண்ட சேர்ம வகை . 
பளுவைச் சரியொப்ப நிலைப்படுத்து ; ( கப் . ) பாய்த்திரைகளைக் trip , n . சிறு பயணம் ; சிறு கடற்செலவு ; சிற்றுலா ; சிறு 
காற்றுக்கேற்பச் சரி செய்தமை ; அரசியலில் நடுநிலைச் 

நடை ; சிறுதொலைப் போக்குவரவு ; இன்பப் பயணம் ; மென் 
செவ்வி கண்டு பின்பற்று ; எக்கட்சியுஞ் சாராது நட . 

னய நடனம் ; நடை இடறுகை , கால்தடுமாற்றம் ; இடறு 
trimen sual , a . மும்மாத வாரியான , மூன்று திங்கள்களுக் விப்பு ; பயணத்தடவை ; 3. மென்னய நடையிடு , மெல்லென 
கொருமுறை நிகழ்கிற . 

ஓடு ; சிறு பயணம் மேற்கொள் ; இன்னுலாச்செல் ; நடை 

தடுமாறு ; வழுவு , நேர்மை திறம்பு ; காலிடற வை ; கையுங் 
trim erous, a . ( தாவ . ) முக்கூறுகளையுடைய ; மும்மூன்று 

களவுமாய்ப் பிடி ; ( கப் . ) நங்கூரம் தளர்த்து ; ( கப் . ) பாய்மரக் 
களாயுள்ள பாகங்களையுடைய ; ( வில . ) மூன்று மூட்டுக்களை 
யுடைய . 

கைகளைக் கிடை நிலையிலிருந்து நிமிர் நிலைக்கு மாற்று ; 

இயந்திரத்தடையைத் திடீரென விலக்கி ஓடவிடு , 
trimes ter , n . மும்மாதம் ; கல்வியாண்டில் ஒரு பருவம் . 

tripart ite, a . முப்பகுதிகளாகப் பிரிக்கப்பட்ட ; ( தாவ . ) 
trim eter , n . மூவளவை யாப்பு , லத்தீன் - கிரேக்க மொழிகளில் 

இலை வகையில் அடிவரை முப்பிரிவாய்ப் பிரிந்த ; மூன்று 
குறில் நெடில் அசையார்ந்த மூவிருசீரடிப்பாட்டு ; a . முவிணைச் 

கட்சிகளிடைப்பட்ட , மூவரிடைப்பட்ட . 
சீரியைபுடைய . 

triparti tion , n . முக்கூட்டு ஒப்பந்தம் ; முப்பாற் கட்டுப் 
trimeth ylene, n . நீரகக் கரியம் அடங்கிய மயக்க மருந்துச் 

பாடு ; முப்படி உடன்படிக்கை . 
சரக்கு . 

tripe , n . எருதின் அடிவயிற்றிறைச்சி , முதன்மைக் குட 
trimet rogen , n . வானிழற்பட முறை , வானில் மூன்று 

லிறைச்சி ; கழிவுக் குடற்கொடி ; ( இழி . ) கீழ்த்தரப்பொருள் . 
கோணங்களிலிருந்து ஒரே வேளையில் எடுக்கும் நிழற்பட 

tripe man , 11. மாட்டுக் குடலிறைச்சி தயாரிப்பவர் ; மாட்டுக் 
இயைபு . 

குடலிறைச்சி விற்பவர் . 
trim ly , adv . நல்லொழுங்காய் ; நல் வரிசையாய் ; நற்றூய் 

trip ery , n . எருதுக் குடலிறைச்சி விற்குமிடம் ; எருதுக் 
மையாய் ; நற்பொலிவாய் . 

குடலிறைச்சி தயாரிப்பிடம் . 
trimm er , n . ஆடை சீராக்குவோன் ; நடுநிலையாளர் ; கத்த 
ரிப்புக் கருவி வகை ; விறகு தாங்கும் அணைப்புவிட்டக் கட்டை . 

tripet alous , a . ( தாவ . ) மூவிதழ்களையுடைய 
trimm ing , n , கத்தரிப்பு , செவ்வி தாக்குதல் . 

tripe wife , tripe woman , n . மாட்டுக் குடலிறைச்சி விற் 

பவள் ; மாட்டுக் குடலிறைச்சி தயாரிப்பவள் . 
trimm ings , 71. ஓர ஒப்பனைத் தொங்கல் , ஓர ஒப்பனை . 

trip - hammer , n . சாய்வுச் சம்மட்டி . 
trim ness , n நல்லொழுங்கு , நல்வரிசை ; நற்றூய்மை ; நற் 
பொலிவு 

triphib ian , n . நில - நீர் - வான்வழிப் போர்த்திறலாளர் ; a . 

நில - நீர் - வான்வழிப் போர்த்திறம் வாய்ந்த . 
trimorph ism , n . ( உயி . , தாவ . , இய . ) மூவுருத்திறம் , 
மூன்று தெளிவான உருவங்களில் தோன்றுதல் . 

triphib ious , a . நில - நீர் - வான் ஆகிய மூவழிகளிலும் செல்லத் 

தக்க . 
trimorph ous , a . ( உயி . , தாவ . , படிக அமைப்பாய்வியல் ) 
மூவுருத்திறமான , மூன்று தெளிவான உருவங்கள் வழிப் triph thong, n. ( ஒலி . ) மூவிணை உயிரொலி . 
படுகிற . 

triphyll ous , a . மூவிலைகளையுடைய . 
trin , n . ஓரீற்று முப்பிறப்பு : மூவிரட்டை , 

tri plane , n. முத்தள வானூர்தி , ஒன்றன்மீதொன்றாக முத் 
trin ary , a . மும்மடங்கான . 

தளங்களையுடைய விமானம் . 
trine , n . ( வான் . ) கோள் விரிகோண இடைவு , இரு கோள்கள் tri ple, n . மும்மடியாக்கம் ; a . மும்மடங்கான ; முக்கூறான , 

120 ° பாகை விரிகோணத்திலுள்ள நிலை ; a . மும்மடியான ; முப்பகுதிகளாயுள்ள ; முக்கூட்டான , ஒப்பந்த வகையில் 
மும்மடங்கான ; முக்கூறான , முப்பகுதியாகிய . 

மூன்று நாடுகளிடையே செய்யப்பட்ட . 
trinerv ate a . மூன்று நரம்புகளையுடைய . 

trip let , n . மூன்றன் தொகுதி ; ஒத்திசைக்கும் மூன்று 
trin gle, 11. திரைக் கம்பி . 

பாவடித் தொகுதி ; ( இசை . ) இரு சுர நேரத்தில் ஒருங்கிசைப் 
trinitar ian , n . இறை மூவொருமைக் கோட்பாட்டாளர் . 

பாக இணைக்கப்படும் முச்சுரத்தொகுதி . 
trinitar ianism , n . இறை மூவொருமைக் கோட்பாடு . 

trip licate , n . முப்படித்தொகுதி ; a . மும்மடியான ; முப்படி 
trinitrotol uene, trinitrotol uol, n . Quis nou 

யான ; V. மும்மடங்காக்கு , முப்படியாக்கு . 
மருந்து வகை . 

triplica tion , 1. முப்படியாக்கம் ; முப்படித்தொகுதிக்குரிய 

மறுமொழி . 
trin ity , n . மும்மை ; மூன்றன் தொகுதி ; மும்மூர்த்தம் ; 
கலைத்துறை மூவொருமைக் குறிப்படிவு . 

trip licature , n. முப்படியாக்கம் . 
trink et , n . சிற்றணி ; சிறு நகை ; வேடிக்கைச் சிறுக்கம் . 

trip lice , n . முக்கூட்டு ஒப்பந்தம் . 
trink etry , n . சிறுநகைத் . தொகுதி , சிறு அணிமணித் tripli city , n. மூன்றாய் உள்ள நிலை ; மும்மடி நிலை . 
தொகுதி . 

trip od , 1. முக்காலி ; முக்கால் தட்டு ; நிழற்படத்துறை 
trinod al , a . ( உள் . , தாவ . ) மூன்று மூட்டுக் கணுக்களை முக்கால் நிலைச்சட்டம் . 
யுடைய . 

trip oli , n . தேய்ப்புக் கல் . 
trinom ial , a . தொகை வகைவிரியான . 

trip os , n . கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகச் சிறப்புப் பட்டத் 
trinom ialism , n . தொகை வகை விரிப் பாகுபாடு 

தேர்வில் வெற்றிபெற்ற மாணவர் பட்டியல் ; நன்மதிப்புப் 
tri o , 11. மும்மை , முப்பொருள் தொகுதி ; மூவர் ; முக்கூட் 

பட்டத் தேர்வில் வெற்றிபெற்றவர் . 
டிசை , மூவருக்கான இசையமைப்பு ; முக்கூட்டிசைப்பு , மூவர் tripp er , n. இன்னுலாச் செல்பவர் ; குதித்து நடனமாடுபவர் , 
கூடியிசைத்தல் . 

காலை வாரிவிடுபவர் . 


1115 
tripping 

trolley - pole 
tripp ing , n . குதிநடை ; குதிநடனம் ; இடறுவித்தல் ; triv ial , a . மிகச் சிறுதிறமான , நொய்தின் நொய்தான ; 
இடறல் ; a . குதிநடையிடுகிற ; குதிநடனமாடுகிற ; இடறு சாரமற்ற ; மிகப் பொது நிலைப்பட்ட , பழகிச் சலிப்பூட்டுகிற . 
விக்கிற ; இடறுகிற . 

triv ialism , n . மிகச் சிறு செய்தி ; அற்பக் கருத்துரை . 
tript ane , n . விமானத்துக்குரிய ஆற்றல்மிக்க எரிபொருள் . 

trivial ity , n . சிறப்பில் பண்பு ; சாதாரணம் . 
trip tych , n . மும்மடிமேசை . 

triv ialize , v. மிக அற்பமாகக் கருது . 
tripud iate, v . குதித்துக்கூத்தாடு ; மகிழ்ச்சி . ஆரவாரஞ் tri- week ly n . முக்கிழமை வெளியீடு 
செய் , 

troat , n . மதமான் குரல் , இணைவிழைச்சுப் பருவக் கலை 
trir eme, 1. மூவரித்தோணி , பண்டைக் கிரேக்கரிடையே 

மானின் கரைவு ; 3. கரப்பொலி கொடு , கலைமான் வகையில் 
மூவரிசைத் துடுப்புகளையுடைய போர்க்கப்பல் . 

இணைவிழைச்சுப் பருவக் கரைவு எழுப்பு . 
Trisag ion ( கிரே . ) n . கீழைத் திருச்சபை வழக்கில் முத்து திப் 

troc ar , n . ( மரு . ) நீரெடுப்புக்கருவி , மகோதரம் போன்ற நீர் 
பாடல் . 

நோய் வகையில் உடலிலிருந்து நீர் எடுக்க உதவிய முற்கால 
trisect , 3. முக்கூறாக்கு . 

மருத்துவக் கருவி . 
trisec tion , n . முக்கூறாக்கம் . 

trocha ic , n . நெடில் குறில் ஈரசைச் சீர் யாப்புச் செய்யுள் ; 
trisect or , n . முப்பாற்பாகுபாடு செய்பவர் ; முக்கூறாக்கு a . நெடில் குறில் ஈரசையாலான ; நெடில் குறில் ஈரசைச் சீரா 
பவர் . 

லான ; நெடில் குறில் ஈரசைச்சீரடி யாப்பாலான . 
trisect rix , n . கோணத்தை முப்பாற் பாகுபாடு செய்யும் troch ee , n . பண்டை லத்தீன - கிரேக்க மொழி வழக்கில் 
சமன்பாட்டு வளை வரைகோடு . 

நெடில் குறில் ஈரசைச்சீர் ; ஆங்கில மொழி வழக்கில் அழுத்த 
tris mus , n . வாய்க்கட்டு நோய் . 

அசை அழுத்தமில் அசை ஆகிய ஈரசைச் சீர் . 
trist ful , a . ( அரு . ) சோர்வான , முகச்சடைவான . 

troch il , troch ilus , 11. குருவி வகை ; முரலுஞ் சிறு புள் 
trisyllab ic , a . சொல் வகையில் மூவசையுடைய . 

வகை ; முதலைப் பற்களைப் பொறுக்குவதாகப் பண்டு குறிக் 

கப்பெற்ற பறவை வகை . 
trisyll able , n . மூவசைச் சொல் . 
tritag onist , n . கிரேக்க நாடக வழக்கில் மூன்றாவது நிலை troch lea , n . ( உள் . ) கப்பி போன்ற அமைவு : கப்பிபோன்ற 
நடிகர் . 

உறுப்பு ; கப்பிபோன்ற பகுதி ; pl . troch less . 
trite , a . பழகிச் சலித்துப்போன , வழங்கி அலுத்துப்போன , troch oid , n . ( உள் . ) குழைச்சுப் பொருத்து ; ( வடி . ) பல் 
சாதாரணமான . 

லக்கு வளைவு , வரை மீது சுழல் வட்டத்தினுட் புள்ளி இயக் 
tri theism , 11. முக்கடவுட் கோட்பாடு , மூவிறைக் கொள்கை . 

கங்காட்டும் வளைகோடு ; ( வில . ) பம்பரச் சங்கு , பம்பர வடி 

வான சங்கு ; a . ( உள் . ) குழைவு சுழல்வான . தன் ஊடச்சின் 
tri theist , n . மூவிறைக் கொள்கையாளர் . 

மீது தானே சுழல்கிற . 
tritheis tic , tritheis tical , a . மூவிறைக் கொள்கை சார்ந்த . 

trochoid al , a . பம்பரச்சங்கு வடிவான . 
trit ium , n . ( வேதி . ) நீரக ஓரகத்தனிமம் , நீரகத்தின் மும் 

trochom eter , n . ஊர்திச் செலவுத் தொலைமானி. 
மடங்கு அணு எடையுடைய பிறிதுருத் தனிமம் . 

trod, v . tread என்பதன் இறந்த காலம் ; tread என்பதன் 
Trit on , n . பண்டைக் கிரேக்க கடற்றெய்வம் . 

முடிவெச்ச வடிவங்களுள் ஒன்று . 
trit on , n . உடும்பு வகை , பல்லியின உயிர்வகை ; 

trodd en , a . மிதிபட்ட ; மேல் மிதித்து நடந்த ; காலரை 
ஓரகத் தனிமத்தின் கருவுள் 

பட்ட . 
trit urable , a . நுண்ணயப் பொடியாக அரைக்கத்தக்க . trodd en , v . tread என்பதன் முடிவெச்ச வடிவங்களுள் 
trit urate , 0. நுண்தூளாக்கு , நுண்ணயப் பொடியாக்கு ; ஒன்று . 
மாவகை அரை ; 

பின்கடைவாய்ப் பல்லால் நொறுங்க trog lodyte, n . குகை வாழ்நர் ; துறவி ; குருவி வகை ; 
அரை . 

குரங்கு வகை . 
tritura tion , n . நொறுங்குதல் , நுண்பொடியாக்கம் , நுண் 

trog lodytism , n . வரலாற்றுக்கு முற்பட்டகாலக் 

குகை 
ணயத் தூளாக அரைத்தல் ; மாவாக்குதல் . 

வாழ்நர் பற்றிய கோட்பாடு . 
trit urator , n . நொறுங்க அரைப்பவர் ; நொறுங்க அரைப் troik a , 1. ருசிய நாட்டில் வண்டி வகையில் முன்னோடும் 
பது ; தூளரைப்புக்கருவி ; மாவரை கருவி ; குழியம்மிக் மூன்று குதிரைத் தொகுதி ; ருசிய நாட்டில் முன்னோடும் 
குழவி . 

மூன்று குதிரைத் தொகுதியுடைய வண்டி . 
tri umph , n . வெற்றி அணிவகுப்பு ; வாகை விழா ; வெற்றிச் Troj an , n . திராய் ( Troy ) நகர்வாணர் , பண்டைக் கிரேக்க 
சிறப்பு ; 3. வாகைசூடு ; வெற்றிகொண்டிரு ; வெற்றி வீர காப்பியக் கதைக்களமான திராய் நகரினுக்குரிய குடி 
எக்களிப்புக் கொள் . 

வாணர் ; விடாப்பிடி வீரர் , உறுதியுடன் போராடுபவர் ; 
trium phal , a . பெருவெற்றி சார்ந்த ; வெற்றி விழாவிற் 

உரவோர் ; உறுதியுடன் தாங்குபவர் ; a . திராய் நகருக்குரிய . . 
குரிய ; வெற்றி ஊர்வலத்திற்குரிய . 

troll , n . 

ஸ்காந்திநேவிய மரபில் பூதம் , அச்சந்தரும் 
trium phant , a . வெற்றிக் களிப்புடைய . 

வேதாளம் . 
tri umphing , a . வென்று மேம்படுகிற , 

troll , 11. விட்டிசைப் பாடல் , அடுத்தடுத்து அலையலையாகப் 

பாடப்படும் பாடல் ; மீன் தூண்டில் வரிக்கயிற்றுச் சுருள் ; 
trium vir , n . பணிமூவொருவர் . 

மீன் படகுக் கரண்டி ; . விட்டிசைத்துப் பாடு , கவலையின்றிப் 
trium virate , n . பணிப்பெரு மூவர் ; பணி மூவர் அலுவ பாடு ; தூண்டிலிட்டு மீன் பிடி . 
லகம் ; பணி மூவர் தொகுதி . 

troll ey , troll y , n . தள்ளுவண்டி ; கொட்டுவண்டி , சாய்த்துக் 
tri une , n . மூன்றொன்றானமை ; a . மூன்றொன்றான . 

கொட்டத்தக்க தள்ளுவண்டி வகை ; விற்பனைத் தள்ளுவண்டி ; 
triun ity , n . மூவொருமை . 

வேசரி வண்டி , கழுதை இழுக்கும் விற்பனை வண்டி ; தொழி 
triv alent , a . ( வேதி . ) மூவிணை திறமுடைய , மூன்று அணுக் 

லாளர் செல்லும் இருப்பூர்தித் தட்டுவண்டி ; உணவுமேடைச் 
களுடன் இணையும் இயல்புகொண்ட . 

சுழல் சக்கர மேசைத்தட்டு ; மின் ஊர்திக்கம்பி யிழையுருளை ; 
triv et , n . அடுப்படிக் கோக்காலி ; சமையற் கலந்தாங்கி ; troll ey - lace, n . கம்பித் துன்னல் இழை 
முக்கவர்த் தாங்குசட்டம் ; ( தொ . ) right & s 8 trivet , troll ey - pole, n . மின்னூர்திக் கூம்பு , மின்னூர் தியில் மின் 
நிலைபேறுடைய , நன்றாகிய . 

கம்பியுடன் இழையும் உருளை தாங்கிக் கோல் . 


நீரசு 


. 


. 


1116 
trollop 

trucial 
troli op , n . பொதுமகள் , வேசி . 

trou badour , 11. யாழ்ப்பாணர் , பிரெஞ்சுநாட்டுப் பிரவென்சு 
trom ba , ( இத் . ) n . ( இசை , ) எக்காளம் , ஊதுகொம்புக் கருவி . ( Provence ) பகுதியிலிருந்து தொடங்கி மேலை ஐரோப்பா 

வெங்கும் பதினோராம் நூற்றாண்டில் பரவி இயங்கிய நாடோடி 
trom bone, 1. பேரிசைக் கொம்பு . 

இசைப் பாடகர் . 
trom bonist , n . பேரிசைக் கொம்பூதுபவர் . 

trou ble , n . குழப்பம் , தொந்தரவு ; தொல்லை ; அலைக்கழிப்பு ; 
tromm el , n . ( சுரங். ) சுழல்மிடா , தாதுப்பொருள்களைத் 

மனக்கலக்கம் ; சிறு மனக்கசப்பு ; நோய்ப்பீடிப்பு ; நோய் ; 
தூய்மை செய்யுஞ் சுழல் நீளுருளைக் கலம் . 

இடர்ப்பாடு ; துயர்க்காரணம் ; ( சுரங் . ) சிறு கோளாறு ; 
tromom eter , 1. நில அதிர்வலைமானி . 

சிறு தொல்லை ; 3. தொல்லைப்படுத்து ; தொந்தரவு செய் ; 
trompe , n . ஊதுலையடுப்பு . 

கவலையூட்டு ; கவலைப்படுத்து ; கவலைப்படு ; கடு முயற்சி 
troop , n . படைப்பிரிவு , பட்டாளம் ; தானை , குதிரைப் படைப் மேற்கொள்ளுவி ; கடுமுயற்சி மேற்கொள் ; உள்ளத்தை அலைக் 
பிரிவுத்தொகுதி ; தானைத்தலைமை ; குதிரைப்படைப் பிரிவுத் கழிவுறுத்து ; கலக்கு ; ( தொ . ) trouble one for , அதனை 
தொகுதித் தலைமை ; பீரங்கிப்படைத் தொகுதி ; கவசப்படைத் எடுத்துத் தருக எனக் கேள் . 
தொகுதி ; அணிவகுப்புப்படை முரசொலி ; இசைஞர் குழு ; trou ble - shooter , n . ( பே - வ . ) இயந்திரக் கண்காணி , இயந் 
விலங்குக் குழு ; மக்கள் கூட்டம் ; . குழுமு ; படைதிரளு ; திரக் கோளாறு கண்டுதிருத்தும் பணியாளர் ; தொழில் துறை 
அணிவகுப்பாக இயங்கு ; பல் குழுவாக விரைந்தோடு . 

வழக்குநடுவர் . 
troop er , n . படைக்குதிரை ; படைக்கப்பல் . 

trou blesome , a . தொல்லை தருகிற ; அலைக்கழிப்பான . 
tropae olum , n . படர்கொடி வகை . 

trou blesomeness , n . தொந்தரவு ; தொல்லை . 
trope , n . சொல்லணி வழக்கு ; உருவக வழக்கு ; சமய வழி trou blous , a . ( பழ . ) தொல்லை நிறைந்த ; கிளர்ச்சிகளுக் 
பாட்டு உரையின் அணிநயச் சொற்றொடர் . 

குரிய ; அலைவுற்ற , கலக்கமுற்ற . 
troph ic , a . நரம்பு வகையில் உணவூட்டஞ் சார்ந்த . 

trough , . தொட்டி ; தண்ணீர்த்தொட்டி ; விலங்குக் குடி 
tro phied , a . வெற்றி நினைவுச் சின்னம் பதித்து வைக்கப் நீர்த்தொட்டி ; கழுநீர்த் தொட்டி . 
பட்ட ; வெற்றிச் சின்னம் வழங்கப்பட்ட ; பரிசில் வழங்கப் 

trounce , U. நச்சரி ; அடித்து ஒறு ; கடுமையாகக் கண்டி ; 
பட்ட , 

வன்மையாகத் தண்டி . 
trophoneuros is , n . நரம்புக் கோளாறினால் ஏற்படுஞ் 

troun cing , n . நச்சரிப்பு , அடித்தொறுப்பு , கடுங்கண்டிப்பு . 
செமிப்புக்குறைவு . 

troupe , n . நடிகர் குழு ; கழைக்கூத்தாடியர் குழு . 
troph y , .n . வெற்றிச்சின்னம் ; வாகைப்பூ ; வாகைப்பதக்கம் ; 
வெற்றி நினைவுக் கட்டுமானம் , வெற்றிநினைவுத் தூண் , 

troup er , n . நடிகர் குழு உறுப்பினர் . 
வெற்றி நினைவுமாடம் ; வெற்றி நினைவுக்குறி ; வெற்றித்திறை ; 

trous ered , a . காற்சட்டையிட்ட , காற் சிராய் அணிந்த . 
பரிசிற்பொருள் ; 3. வெற்றி நினைவுச்சின்னம் பதித்துவை ; trous erings, n . pl . காற்சட்டைத் துணிகள் . 
வெற்று நினைவுச்சின்னமாக்கு ; பரிசில் வழங்கு . 

trous ers , n.pl. காற்சட்டை ; தளர் கால்சிராய் ; பெண்டிர் 
trop ic , n . வெப்பமண்டல எல்லைக்கோடு , நிலநடுக்கோட்டி தளர் காற்குழாய் . 
லிருந்து வடக்கே அல்லது தெற்கே 23 பாகை 27. கலை trous er - stretcher , n . காற்சட்டைத் திண்காழ் , 

காற் 
தொலைவில் நிலவுலகைச் சுற்றியுள்ள வட்டக்கோடு ; a . 

சட்டை வடிவு குலையாது வைக்கப் பயன்படுங் கருவி . 
வெப்பமண்டலஞ் சார்ந்த . 

trousseau , trou sseau , n . மணப்பெண் ஆடையணிமணித் 
trop ical , a .. நிலவுலக வெப்பமண்டலப் பகுதி சார்ந்த ; 

தொகுதி ; pl . trousseaus ; trousseaux . 
வெப்ப மண்டலப் பகுதிக்கேயுரிய ; வெப்பமண்டல நிலையை 
நினைவூட்டுகிற . 

trout , n . நன்னீர் உணவு மீன் வகை . 
tropicopollitan , n . வெப்பமண்டலத்தில் வாழும் உயிர் வகை ; 

trout - coloured , a . குதிரை வகையில் வெள்ளையில் கறுப்பு - 
வெப்ப மண்டலத்தில் வளரும் தாவர வகை . 

கருஞ்சிவப்பு - செம்பழுப்புப் புள்ளியிட்ட . 
trop ics , n.pl. நிலவுலக வெப்பமண்டலப் பகுதி . 

trout ing , n . நன்னீர் மீன்வகை பிடித்தல் . 
tropollogy , n . உருவக வழக்கு விளக்கம் . 

trout - stone, n . புள்ளிகளுடைய கலவைப் பரற் கற்பாறை 
trop opause , 1. சேணிடை , வளிமண்டிலத்திற்கும் மீவளி 
மண்டிலத்திற்கும் இடைப்பட்ட சிற்றிடை அடுக்கு . 

trout y , a . நன்னீர் மீன்வகை நிரம்பிய ; நன்னீர் மீன்வகை 

போன்ற . 
trop osphere , n . அடிவளிமண்டிலம் . 
tropp o , ( இத் . ) adu . ( இசை ) ஓரளவு மிக்கதாக . 

trouvaille , ( பிர . ) 1. புதையல் , எதிர்பாரா நன்மை . 

trove, n . புதையல் , படுபொருள் . 
trot n . தவ்வுகடை ; துள்ளுநடை ; குதிரையின் கெச்சைநடை ; 

trov er , n . ( சட் . ) தற்பொருளீட்டம் , 
கெச்சைநடை 

சொந்தப்பொருட் 
உலா ; சிறுதொலைக் கெச்சைநடை ; தவ்வு 
நடைப் பயிற்சி ; தவ்வுநடைவேகம் ; வேலைவகையில் தவ்வு 

சேர்ப்பு ; தற்பொருள் மீட்பு . 
வேகம் ; இடைவிடா விரை போக்குவரவு ; தொடர் சுறு 

trow el , n . சட்டுவக் கரண்டி ; U. சாந்து பூசு . 
சுறுப்பு நடவடிக்கை : தத்துநடைக் குழந்தை ; ப . தவ்வு troy , troy weight , n . பொன் - வெள்ளி 

அளவை 
நடை போடு ; குதிரை வகையில் கெச்சைநடை போடு ; 

முறை . 
குதிரையைத் தவ்வுநடைபோடுவி ; ஆள்வகையில் மட்டான tru ancy , n . மட்டம்போடுதல் , விடுப்பிசைவு பெறாது பணிக் 
விரை ஓட்டமிட்டுச் செல் ; தொலைவினை ஓடிக்கடந்து செல் ; குச் செல்லாமை . 
மட்டான விறுவிறுப்புடன் நடவடிக்கையில் ஈடுபடு ; பகட் 
டாகச் செய்துகாட்டி வீறாப்படை ; 

tru ant , 1 , மட்டம் போடுபவர் , வேலைக்குச் செல்லாதிருப் 

( தொ . ) trot out , 
கொண்டுவந்து நடத்திக்காட்டு ; வந்து பகட்டு ; விரைந்து 

பவர் ; a . சோம்பித் திரிகிற ; கடமைவிட்டலைகிற ; ( தொ . ) 
வெளியே செல் . 

play truant , மட்டும் போடு ; விடுப்பிசைவு பெறாமலே 

பள்ளிக்குச் செல்லாதிரு . 
troth , n . மெய்யுறுதி , உரை வாய்மை ; ado . மெய்யாக . 

truce , n . தற்காலப் போர் நிறுத்த உடன்பாடு ; தற்காலப் 
trott er , n . தவ்வு நடையர் ; தவ்வு நடையிடுவது ; கெச்சை போர்நிறுத்தம் ; போரிடையே இடை ஓய்வுப்பருவம் ; இடை 
நடைக் குதிரை . 

ஓய்வு ; இடை நிறுத்தம் . 
trott ers , n. pl . ஆட்டுக்கால் இறைச்சி ; பன்றிக்கால் இறைச்சி . 

tru cial , a . போர்நிறுத்த உடன்பாட்டிற்குக் கட்டுப்பட்ட ; 
trot yl , n . ( வேதி . ) ஆற்றல்மிக்க வெடிமருந்து . 

போர்நிறுத்த உடன்பாட்டில் கையொப்பமிட்ட . 


வகை . 


எடை 


1117 


truck 


trunk 


. 


truck , n . பாரக்கட்டைவண்டி , இருப்புப்பாதையில் சரக் 
கேற்றிச் செல்லும் மொட்டைத் தட்டுவண்டி ; ஊர்தி நிலையச் 
சுமைகூலியாட்களின் தள்ளுவண்டி ; படைடத்துறைப் புடை 
பெயர்ப்பு உந்துவண்டி ; இருப்பூர்தியின் சக்கர அடிச்சட்டம் ; 
( கப் . ) பாய்மர உச்சித்தட்டு ; V. கட்டைவண்டியில் இட்டுச் 
செல் ; தள்ளுவண்டியில் இட்டுத்தள்ளு . 
truck , 1. பண்டமாற்று ; பரிமாற்றம் ; வாணிகச் சிறு சரக்கு ; 
சந்தைச் சரக்கு , வாணிகத் தோட்டச் சரக்கு ; படைக்கூலி ; 
3. பரிவர்த்தனை செய்துகொள் ; தொடர்பு வைத்துக்கொள் ; 
( தொ . ) truck system , வேலையாட்களுக்குச் சம்பளப் பணத் 
திற்குப் பதில் பண்டங் கொடுத்தல் . 
truck age , n . மொட்டை வண்டியுய்ப்பு , 
truck age , n . பண்டமாற்றுச் சரக்குக் கொடுக்கல்வாங்கல் 

மாற்றீடு . 
truck er , n . பண்டமாற்றுச் செய்பவர் ; கூவி விற்பவர் . 
truck - farm , n . சந்தை வாணிகக் காய்கறிப்பண்ணை 
truck ing, n . பண்டமாற்று வாணிகம் ; கூவி விற்பனை . 
truc kle , n .. அடிக்கட்டில் , படுக்கையினடியில் 

தள்ளிச் 
செருகும்படி சக்கரமிட்ட தாழ்வான படுக்கை ; முற்கால 
வேலையாட்களின் படுக்கை ; 3. கெஞ்சு ; கீழ்ப்படி ; அடிவருடு . 
truc kle -bed , n . அடிச்செருகு கட்டில். 
truck ler , n . அடிவருடி , கெஞ்சி வாழ்பவர் , 
truck ling , n . அடிவருடுதல் , கெஞ்சிப்பிழைப்பு . 
truc ulence , truc ulency , n . கொடுமுரட்டாட்சி , இரக்க 
மற்ற அடக்குமுறைப்பண்பு , வலிந்து மேற்சென்று தாக்குங் 
கொடும்பண்பு. 
truc ulent , a . இரக்கமற்ற - கொடுந்தாக்குதல் பண்புடைய ; 

கடுமுரட்டுத்தனங் காட்டுகிற , 
trudge , . உலைந்து நட , சிரமப்பட்டு நட . 
trudg en , n . கையை மாற்றி மாற்றித் தூக்கி நீச்சாடல் . 
true , a . 

உண்மையான ; அறிவுக்குப் பொருத்தமான ; சரி 
யான ; கொள்கைக்கு ஏற்ற ; நன்றியுணர்வுடைய ; விசுவாச 
மான ; பிறழாத , ஒரு நிலையான , உண்மைப்பற்றுமிக்க ; 
பற்றுறுதிவாய்ந்த ; நேர் நிலையிலுள்ள ; உருவகையில் சீர் 
நிலையில் உள்ள ; 3. கருவிகளைச் சரியான நிலைக்குக் கொண்டு 
வா ; கருவிகளைச் சரியான வடிவிற்குக் கொண்டு வா ; ado . 
உண்மையாய் ; ( தொ . ) true bill , முறைப் பேராயத்திடம் 
அளிக்கப்படுங் குற்றச்சாட்டுப் பகர்ப்பு . 
true - blue , n . சால்புறுதியாளர் , கொள்கை பிறழாதவர் ; 

a . சால்புறுதி வாய்ந்த , கொள்கையில் ஊன்றிய . 
true - born , a . உண்மை உயர்குடித் தோன்றிய . 
true - bred , a . இனமரபுத் தூய்மையுடைய . 
true - heart ed , a . உண்மை தவறாத ; உள்ளம் பிறழாத . 
true - love, n . உள்ளக் காதலி ; இதயக் காதலன் ; பிறழாக் 
காதலர் ; காதலங்கண்ணி ; நாலிதழ்ப் பூவுரு ; a . உண்மைக் 

காதலுக்குரிய . 
true - loveknot , true - lover s knot , n . காதலங்கண்ணி , 

கா தலடையாளமான இருமடிப் பின்னல் முடிச்சு ஒப்பனை 
யிட்ட கழுத்துப்பட்டி , 
truf fle , 11. பூங்கிழங்கு , சுவையூட்டாகப் பயன்படுங் காளான் 

வகையின் நிலவடிக்கட்டை . 
truf fled , a . பூங்கிழங்கார்ந்த , காளான் வகையின் அடிநிலக் 

கட்டையிட்டுச் சுவையூட்டப்பட்ட . 
trug , n . பால்மரவை , மரப் பாற்கலம் . 
tru ism , n . வெள்ளிடை மெய்ம்மை , அங்கை நெல்லிக்கனி ; 

யாவரும் அறிந்தது . 
trull , n . ( பழ . ) விலைமகள் . 
tru ly , adv . உண்மையாக ; மெய்யாகவே ; நன்றியாக . 
Tru man Doctrine , n . அமெரிக்க ஐக்கிய அரசுத் தலைவர் 
ட்ரூமன் 1947- இல் தொடங்கிவைத்த தொலைநாடுகளுக்குப் 
பொருளாதார உதவிசெய்யும் அமெரிக்க கோட்பாடு . 


trumeau , ( பிர . ) n. வாயில் நடுநிலைத்தூண் ; வழி ஊடு தூண் 

வரிசை ; வழி ஊடு குறுஞ்சுவர் ; pl . trumeaux . 
trump 1 , n . துருப்புச் சீட்டு ; துருப்புப் பிடியாட்டம் , முற்காலச் 

சீட்டாட்ட வகை . 
trump , 1. எக்காளம் , ஊதுகொம்பு ; ஊதுகொம்பொலி. 
trump , n . ( அரு . ) தடங்கல் , வழித்தடை ; . வழித்தடை 
செய் , தடங்கலிடு ; சாட்டியுரை ; பொய்புனைந்து இட்டுக் 
கட்டிக்கூறு . 
trumped - up , a . இட்டுக்கட்டப்பட்ட ; பொய்யாகப் புனைந்து 

காட்டப்பட்ட . 
trump ery , n . வெற்றுப் பகட்டணி ; சத்தற்றது , உள்ளீ 
டற்றது ; முட்டாள் தனம் ; a . வீண்பகட்டான ; ஏமாற்றான ; 
பயனற்ற 
trump et , n . எக்காளம் , ஊதுகொம்பு ; பித்தளையாலான 

பல்லியக் கருவி ; பேரிசைப் பேழையில் எக்காள உறுப்பு ; 
தூதுவர் ; ப . எக்காளமிடு ; ஊதுகொம்பால் அறிவிப்புச் 
செய் ; யானைவகையில் பிளிறு ; ( தொ . ) blow one s own 
trumpet , தற்பெருமை பேசு ; feast of trumpets , யூதரின் 
ஆண்டுத் தொடக்கவிழா . 
trump et - call , n . எக்காள நாதம் ; போர்க்கழைப்பு , 
trump et - conch , n . கடற்சங்கு வகை . 
trump eted , a . எக்காள முழக்கித் தெரிவிக்கப்பட்ட ; முழக் 

கால் அறிவிக்கப்பட்ட . 
trump eter , n . எக்காள ஒலியெழுப்புபவர் ; படைத்துறை 

எக்காள இசைப்புவீரர் ; புகழ்பாடுபவர் . 
trum peting , n . எக்காள இசைப்பு ; பிளிறுகை ; புகழ்ந்து 

பாடுதல் ; a . பிளிறுகிற ; புகழ்ந்து பாடுகிற 
trump et - ma jor , n . படை எக்காளத்தர் தலைவர் . 
trump et -tongued , a . எக்காளக்குரல் எழுப்புகிற ; உரத்துப் 

புகழ்பாடுகிற . 
trump et -tree , trump et - wood , n . செவ்விந்தியர் எக்காளத 

திற்குப் பயன்படுத்தும் பொள்ளலான மரவகை . 
trunc al , a . உடற்பகுதி சார்ந்த ; அடிமரஞ் சார்ந்த . 
trunc ate , a . குறைக்கப்பட்ட ; தலை வெட்டப்பட்ட ; முனை 
முறிக்கப்பட்ட ; கூழையாக்கப்பட்ட ; திடுமென முடிகிற ; 
பறவை வகையில் இறகு பிய்க்கப்பட்ட ; ( தாவ . ) தலைப்பு 
முறிக்கப்பட்ட ; ( தாவ . ) தழை குறைக்கப்பட்ட ; ப . தலை 
வெட்டிக் குறை ; தலைப்பகுதி நீக்கு ; முனைமுறி ; முனை 
மழுக்கலாக்கு ; திடுமென முடிவுறு ; ( தாவ . ) தழை குறை , 
கொப்புக்களை முறி ; ( உயி . ) இறகு நீக்கு ; ( உயி . ) மட்ட 
மழுக்க வடிவமைவி . 
trunc ately , adv . முனைமழுக்கமாய் . 
trunca tion , n . முனை சேதிப்பு ; உறுப்புக் குறைப்பு ; 

மொட்டையாக்குதல் ; மட்ட மழுக்கம் . 
trunc ature, n . ( உயி . ) பறவை வகையில் இறகு நீக்கம் ; 

( உயி . ) மட்டமழுக்க வடிவம் . 
trun cheon , n . செண்டு , குண்டாந்தடி ; காவல் துறையில் 
குறுந்தடி ; பணித்துறைக்குரிய உரிமைக்கோல் ; ( கட் . ) 
கோமகனாருக்குரிய கைத்தடிச் சின்னம் . 
trun dle , n . சிறு சக்கர உருளை ; மேசை படுக்கை முதலிய 
வற்றின் புடைபெயர்ப்பு அடியுருளை ; உருள் பற்சக்கரம் ; 
சிறுவர் விளையாட்டுக் கப்பி வளையம் ; தாழ் உருளைச்சகடம் ; 
அடிச்செருகு கட்டில் ; பாரஞ் சாம்பியின் அடிவட்டு ; ( கட் . ) 
பொன் இழைச் சுருள்வட்டு ; U. உருட்டு ; சுழற்றி ஓட்டு ; 
உருட்டித்தள்ளு ; சுற்றிவிடு ; மரப்பந்தாட்டத்தில் பந்தைச் 

சுழற்றியெறி . 
trun dle -bed , 1. அடிச்செருகு கட்டில் . 
trund ler , n . உருட்டி ஓட்டுபவர் . 
trunk , n . அடிமரம் ; முண்டம் , உடம்பின் நடுப்பெரும் பகுதி : 
உடம்பு ; உடற் பகுதி , பொருளின் நடுமையக் கூறு ; மையப் 
பெரும்பகுதி ; சிலையின் உடற்கூறு ; சிலைப்பீடத்தின் நடுப் 
பகுதி ; யானைத் தும்பிக்கை ; பயணப்பேழை ; சேமப் பெட்டி ; 


1118 


try 


trunk -call 


. 


மீன் சேமப்பேழை ; தூண் நடுக்கம்பம் ; இயந்திர மைய 
ஊடுருளை ; நடு ஊடச்சு ; பொள்ளலான இயந்திர ஊடுதண்டு ; 
சுரங்கப் பேரலம்பு தொட்டி ; சுரங்க நடு விசிறித் தொட்டி ; 
சுரங்க நடுத் தாம்பு குழாய் ; . பாதைப் பெருநீள் நெறி ; 
இருப்புப்பாதை மைய ஊடுநெறி ; பேசுகுரற் குழாய் ; நீர்க் 
குழாய் வகையில் மூட்டுக்குழாய் ; வ்டிநீர்க்குழாய் வகையில் 
மூட்டிணைப்புக்கால் ; . தொலைபேசி இணைப்பு வகையில் 
ஊடிணைப்புத் தொடர்பு ; 3. சுரங்க அலம்பு தொட்டிமூலம் 
தாதுப்பொருள்களைப் பிரித்தெடு . 
trunk - call , n . நெடுந்தொலைபேசி ; நெடுந் தொலைப் பேச்சு . 
trunk drawers, n . குறுங் காற்சட்டை . 
trunk ful , n . பயணப்பேழை நிறைந்த அளவு . 
trunk - hose , n . அரைக்கச்சைச்சட்டை . 
trunk ing , n . சேமப்பொதிவு , பெட்டியிலிட்டு அடைத்தல் . 
trunk less , a . நடுப்பகுதியற்ற ; உடற்பகுதியற்ற ; அடிமர 

மற்ற ; தும்பிக்கையற்ற . 
trunk - line, n . இருப்புப்பாதை நேர்வழி ; தொலைபேசி நேரூ 

டிணைப்பு . 
trunk - mail , n . பயணப்பேழை . 
trunk - maker , n . சேமப்பேழை செய்பவர் . 
trunk - nail , n . ஒப்பனைத்தலைப்புடைய ஆணி . 
trunk .road , n . பெருவழி . 
trunks , n.pl. குறுங்காற்சட்டை ; திரிகுழிக் குண்டாட்டம் . 
trunn ion , 1. தாங்குருளை , பீரங்கி ஆதார இணைக்கம்பங்கள் 

இரண்டில் ஒன்று ; வெப்பாலை தாங்கும் நீராவிக்குழாய் . 
truss , n . உதைவணைப்பு , தாங்கணைவு , ஆதாரக்கட்டு ; 
உறுப்பு முறிவிற்குரிய பஞ்சுறை பொதிவுக்கட்டு ; துணர் , 
கொம்பு முடித்திரள் பூங்கொத்து ; வைக்கட்டு , வைக்கோற் 
கட்டு அளவலகு , 36 கல் எடைக்கட்டு அளவு ; கூரை ஆதாரக் 
கட்டுமானம் ; பால அணைவுக்கட்டுமானம் ; ( கப் . ) இரும்படிக் 
கட்டு , பாய்மர 

அடிநிலைக் 

கைகளின் இரும்பிணைப்புக் 
கட்டுமானம் ; 3. தாக்கமைவுக் கட்டுமானம் அமை ; பற்றிக் 
கட்டு ; குற்றவாளியைத் தூக்கில் இடு ; பருந்து வகையில் 
பறக்கும்போதே பறவையைக் கூருகிர்களால் பற்றிப்பிடித்துக் 
கொண்டு செல் ; இழைக்கச்சையிறுக்கி மாட்டு ; 

மாட்டு ; துணி 
வைத்தடை ; சுருட்டிக்கட்டு ; கொசுவம் வை ; குடலிழுத்துச் 
சுருக்கு ; ( பழ . ) ஆடை வரிந்திறுக்கு . 
truss - bridge, 11 , தாங்கமைவுப் பாலம் . 
truss es, n . pl . குழற்காற்சட்டைகள் . 
trust , n . நம்பிக்கை ; நம்பிக்கை யுறுதி ; பொறுப்பு ; நல்லெண் 
ணம் , நல்லெண்ண உறுதிப்பாடு , பற்றுமானம் ; தஞ்சம் ; 
நம்பிக்கை உறுதிப்பாட்டிற்குரிய இடம் ; பற்றுக்கோடு , நம் 
பிக்கை உறுதிப்பாட்டிற்குரியவர் ; அடைக்கலப் பொருள் ; 
வாணிக நம்பிக்கை ; அபயம் , அடைக்கலமாக ஒப்படைக்கப் 
பட்டவர் ; பொறுப்பாண்மை , பொறுப்புணர்ச்சி ; 

கடன் 
நாணயப் பொறுப்பு ; பொறுப்பான பாதுகாப்பு ; தரும் 
சொத்து ; பொறுப்பாட்சி நிலையம் ; பொறுப்பாண்மை , 
பொறுப்பாட்சிக் குழு ; வாணிகக் கூட்டுறவுக் குழு ; போட்டி 
தவிர்ப்பதற்குரிய கூட்டு நிறுவனம் ; பொறுப்பாட்சி நிறு 
வனப் பத்திரம் ; a . நம்பகமாக ஒப்படைக்கப்பட்ட ; பொறுப் 
பாட்சி நிறுவனத்திற்குரிய ; U. நம்பிக்கை வை ; நம்பு ; நம்பி 
யிரு ; முழுமையுஞ் சார்ந்திரு ; நம்பிக்கையுடையவராயிரு ; நம் 
பிக்கை உறுதிப்பாடுடையவராயிரு ; நம்பிக்கை கொள் ; 
மெய்யாகக் கொள் , மெய்யாக ஏற்றுக்கொள் ; உறுதியாகக் 
கருது ; நம்பி எதிர்பார் ; நம்பி ஒப்படை , பொறுப்புடன் ஒப் 
புவி ; ( தொ . ) Brains Trust , அரசியல் ஆலோசகர் குழு ; நிபு 
ணர் குழு ; கேள்விகளுக்கு உடன் விடைதரும் நிபுணர் கூட்டுக் 
குழு ; breach of trust , சட்டப்படியான கடமைப்பொறுப்பு 
மீறிய குற்றம் , நம்பிக்கைத் துரோகம் ; in trust , நம்பிக்கை 
யாக ; பொறுப்புணர்ச்சியுடன் ; ஓம்படையாக ; பொறுப்பாக ; 
பாதுகாப்பில் ; பொறுப்பாட்சியடிப்படையில் ; on trust , 
நம்பிக்கைமீது , நம்பிக்கையின் பேரில் , பிறர் சொல்வதை 
நம்பி ; நாணயத்தை நம்பி ; trust property , பொறுப்பாட்சி 


உடைமை ; தரும் சொத்து ; trust stock , பொறுப்பாட்சி 
யாளர் சட்டபடி முதலிட்டு வைக்கத்தக்க இனம் ; trust 
• territory , பொறுப்பாட்சிக்கு விடப்பட்ட பகுதி 
trust - deed , n . பொறுப்பாவணம் , பொறுப்பாட்சி நிறுவனப் 

பத்திரம் . 
trustee , n . அறக் காப்பாளர் , தருமகர்த்தா ; கழகம் ; 
( பே - வ . ) பொறுப்பாண்மைக்குழு உறுப்பினர் ; ( தொ . ) 
trustee stock , பொறுப்பாட்சியாளர் சட்டப்படி முதலிட்டு 
வைக்கத்தக்க இனம் . 
trustee ship , n . பொறுப்பாண்மை . 
trust ful , a . நம்பிக்கையுடைய , நம்புகிற ; ஐயுறவு மனப் 
பான்மையற்ற ; நம்பி மறை செய்திகளைத் தெரிவிக்கிற ; 
நம்பிக்கை கொண்ட , நம்பியிருக்கிற ; உளமொன்றிய . 
trust fully , adv . பாச நம்பிக்கையுடன் ; நம்பி ஏற்கும் 

முறையில் , 
trust fulness , n . BULD SCOT SOLD 
trus tily , adv . பொறுப்புணர்ச்சியுடன் , நம்பிக்கைக்குப் பாத் 

திரமாக . 
trus tiness , n . நாணயம் , பொறுப்புணர்ச்சி . 
trust worthiness , n . நம்பகம் , நம்பிக்கைக்குப் பாத்திர 

மான தன்மை . 
trust worthy , a . நம்பகமான , நம்பத்தக்க ; 

நம்பிக்கை 
கொள்ளத்தக்க . 
trus ty , 1. நன்னடத்தை சலுகைக்குரிய கைதி ; a . நம்பிக்கைக் 
குரிய ; உண்மையான ; நம்பகமான ; உறுதி வழாத ; 
பொறுப்பார்ந்த . : 
truth , n . உண்மை ; மெய்ம்மை , உண்மைச் செய்திகளின் 
முழுத்தொகுதி ; தத்துவம் , ஆழ்ந்த உண்மைச்செய்தி ; மெய் 
யுறுதிப்பாடு ; உண்மையுடைமை ; இசைவு , பொருத்தம் ; 
மெய்யான செய்தி ; அனுபவ உண்மை , அனுபவ விளைவான 
அறிவுச்செய்தி ; நிலையான மெய்ப் பொருள் , மெய்யான 
உரை , 

தெய்வக்கட்டளை ; ( தொ . ) God s truth , கலப்பற்ற 
உண்மை ; gospel truth , மாறா மெய்ம்மை ; சான்று மெய்ம் 
மை ; மறை மொழி ; மறை நூல் கண்ட உண்மை ; home 
truths , ஆள் வகையில் விரும்பாத உண்மைச் செய்திகள் ; 
truth serum , ( பே - வ . ) உண்மை கூற வைக்குஞ் சரக்கு , 
மயக்க மருந்தான வெடியக் கலவை ; truth to tell , உண் 
மையைக் கூறுவதானால் . 
truth ful, a . உண்மையே பேசுகிற ; உண்மையான ; சொல் 

தவறாத ; கடமை தவறாத ; நட்பு மீறாத . 
truth fully , adv . உண்மையாக ; சொல் தவறாமல் . 
truth fulness , n . உண்மையுடைமை ; பற்று மாறாமை . 
truth less , a . பொய்யான ; நம்பிக்கையற்ற . 
truth lessness , 1. வாய்மை தவறுகை , பொய்ம்மை ; வாக்குத் 

தவறுதல் . 
try , n . முயற்சி முனைவு , ஒரு தடவை முயற்சி ; முயற்சித் 
தேர்வு ; முயற்சி வாய்ப்பு ; இலக்கடி முயல்வுரிமை , காற் பந் 
தாட்டத்தில் பந்தை எடுத்துச்சென்று வைத்து இலக்கடிக்கும் 
உரிமை ; இலக்குவரை உரிமை , பந்தை இலக்கு வரையில் 
கொண்டுய்ப்பதனால் ஆட்டக்காரர் பெறும் மூன்று கெலிப் 
பெண் உரிமை ; . முயற்சி செய் , முயலு ; தேர்ந்தாராய் , 
சோதனை செய் ; பொருள் வகையில் தேர்ந்து பார் , சோதித் 
துப் பார் ; எடுத்துப் பார் ; செயல் வகையில் முயன்று பார் ; 
ஆள் வகையில் தொடர்புகொண்டு பார் , வேலையில் அமர்த் 
திப் பார் ; ஈடுபடுத்திப் பார் ; தேர்ந்து விளைவு நாடு ; வழங் 
கிப் பார் ; நுகர்ந்து காண் ; அனுபவத்தில் கண்டறி ; மருந்து 
வகையில் பயன்படுத்திப் பார் ; பொருள் வகையில் மருந் 
தாகப் பயன்படுத்திப் பார் ; பண்புக்குரிய கடுஞ் சோதனையா 
யமை ; கடுஞ் சோதனைக்கு உள்ளாக்கு ; துன்பத்திற்கு 
உட்படுத்து ; வருத்து , வருத்த மூட்டு ; பாரமாயமை ; முறை 
மன்ற விசாரணைக்கு உட்படுத்து ; குற்ற விசாரனை புரி ; 
தேர்ந்து தீர்வு செய் ; தள மெருகீட்டுக் கடைடசித் தீர்வு செய் , 
இழைப்பு முற்றுவி ; உலோகம்கொழுப்பு எண்ணெய் முதலிய 


1119 


tryer 


tube - shell 


. 


வற்றின் வகையில் கொதி உருக்கீட்டு முறைகளால் துப்புரவு 
செய் ; புடமிட்டுக்காண் ; தேர்ந்தெடு ; தேர்ந்து பிரித்தெடு ; 
ஆடை வகையில் போட்டுப் பார் , உடுத்திச் சரிபார் ; ( தொ . ) 
try bcak , வேட்டை நாய் வகையில் மோப்ப வழியே திரும்பி 
வா ; வேட்டை நாய்களைத் திரும்ப அழை ; முன்சொன்ன 
தையே மீண்டுங் குறிப்பிடு ; திரும்பி வா ; try for , அடைய 
முயல் ; பணி வகையில் மனுப்போடு , மனுப்போட்டு முயற்சி 
செய் ; பணி வகையில் பெறப் போட்டியிடு ; try out , ஆய்ந்து 
தேர்ந்தெடு ; நன்கு தேர்ந்தாராய் . 
try er , n . மரப் பந்தாட்டத்தில் கெலிப்புற அருமுயற்சி செய் 

பவர் . 
try ing , n . முயலுதல் ; a . கடுஞ் சோதனையான ; மிகக் 

கடுமைவாய்ந்த ; தாங்க முடியாத் தொல்லைகள் தருகிற . 
try ingly , adv . மிகக் கடுநிலையுடை யதாக . 
try ing - plane , n . மெருகு தீர்வு இழைப்புளி . 
try ing -square , n . மூலமட்டப் பலகை ; ஒருபுறம் மரக்கட் 
டையும் மறுபுறம் இரும்புமாக அமைந்த தச்சர் சதுரக் 
கருவி . 
try .on , 1. உடையணிந்து பார்த்தல் ; ( பே - வ :) ஏமாற்றும் 

முயற்சி . 
tryp anosome , n . உறக்க நோய் முதலிய உண்டு பண்ணும் 

குருதி ஒட்டுயிர் வகை . 
tryp sin, n . கணையச்சுரப்பி நீரின் கருநிலை நொதிக்கூறு . 
try sail , n . ( கப் . ) பகரப்பாய் , புயற் காலத்தில் சிறுகலங்கள் 

பயன்படுத்தும் பாய்வகை . 
tryst , n . இடந் தலைப்பாடு , குறியிடச் சந்திப்பு ; ப . குறியிடந் 
தலைப்பாடு ஏற்பாடு செய் ; குறியிடம் தலைப்பாட்டிற்குரிய 
கால இடங் குறிப்பிடு ; குறியிடஞ் சந்திக்க உறுதி கொடு . 
try - works, n . திமிங்கிலக் கொழுப்புச் சுத்தி செய்வதற்கு 

உதவும் கருவிகல அமைவு . 
tsar , 1. முன்னாள் வழக்கில் ருசியநாட்டுச் சக்கரவர்த்தி . 
tsar evich , tsar evitch , n . முன்னாள் வழக்கில் 

நாட்டுச் சக்கரவர்த்தி மகன் . 
tsarev na , n . ருசிய சக்கரவர்த்தி மகள் ; ருசிய சக்கரவர்த்தி 

மகனின் மனைவி . 
tsar ism , n . சக்கரவர்த்தி ஆட்சி ; 

வன்முறை 
யாட்சி . 
tsar ist , n . ருசிய சக்கரவர்த்தி ஆட்சி ஆதரவாளர் ; வன் 

முறையாட்சி ஆதரவாளர் . 
tsarit sa , 11. ருசியநாட்டுச் சக்கரவர்த்தினி. 
tsesar evich , tsesar evitch , n . ருசிய சக்கரவர்த்தியின் 

மூத்தமகன் ; ருசிய சக்கரவர்த்தி பீட அரசுரிமையாளன் . 
tset se , n . ஆப்பிரிக்கா கண்டத்துக் கொடு நச்சு உண்ணி 
வகை , கால் நடைகளைக் கடித்து உயிரைப் போக்கிவிடும் 
ஆப்பிரிக்க ஈ வகை . 
tsot si, n . தென்னாப்பிரிக்க பழங்குடிக் குழந்தை . 
tuan , n . திருவாளர் ; தலைவர் . 
tub , n , கொப்பறைத் தொட்டி ; தொட்டி அளவு , சிறுமிடா ; 
மிடாநிறை அளவு ; மிடாவடிவப் பொருள் ; திருக்கோயில் 
உரை மேடை ; பஞ்சுறை தேய்ப்புக்குளியல் ; வட்டக் கல் 
தொட்டி , பஞ்சுறை தேய்ப்புக் குளியலுக்குரிய தட்டையான 
குடுவைத் தொட்டி ; சுரங்கக் குழிபதி தொட்டி ; சுரங்கத் 
தாதுப் பொருள்களைக் கொண்டுசெல்லும் கூடைப்பெட்டி ; 
பயிற்சிப்படகு ; 3. வட்டக்கல்தொட்டியில் குளிப்பாட்டு ; பஞ் 
சுறை தேய்த்துக் குளி ; அலம்பு ; அலம்புறு ; தொட்டியில் 
செடி நடு ; தோணியில் படகுப் பயிற்சி பெறு ; சுரங்கக் 
குழிக்கு உள்வரிச் சட்டக் காப்பிடு . 
tub a , n . எக்காளவகை , பித்தளைத் துளையிசைக் கருவி வகை . 
tub age, n . குழாய்வடிவப் 

பொருள் ; குழாய்ச் செருகீடு ; 
துப்பாக்கி உட்குழாய்ச் செருகீடு , வலிமைப்படுத்துவதற் 
காகத் துப்பாக்கிக் குழாயினுள் இன்னொரு குழாயினைச் 
செருகி வைத்தல் ; ( மரு . ) உட்குழாய்ச் செருகீட்டு முறை . 


tub al , a . குழாய் சார்ந்த . 
tub ar , a . குழாய் வடிவான . 
tub ate, a . குழாயினை உட்கொண்ட ; குழாய் வடிவான ; 

குழாய் உருவாக்குகிற ; உட்புழையுடைய . 
tu ba uteri na , n . கருக்குழாய் . 
tub ber , n . மரமிடாத் தொட்டியமைப்பவர் ; குளிப்பாளர் ; 

குளிப்பாட்டுபவர் ; அலம்புபவர் . 
tubb iness , n . மிடாப்போன்ற தன்மை ; உருள்வு திரள்வு ; 

மசணைத் தன்மை . 
tub bing , n . மரமிடாத் தொட்டியமைப்பு ; மரமிடாத் தொட்டி 
அமைப்புச் சாதனத் தொகுதி ; குளிப்பாட்டு ; குளிப்பு ; அலம் 

புறவு . 
tubb ish , n . மிடாப்போன்ற ; உருள் திரள்வான . 
tubb y , a . தொட்டி வடிவான ; உப்பிய வட்ட வடிவமான ; 
வெற்று மிடாப்போன்று ஒலிக்கிற ; ஊழற் சதையான ; 
இசைக்கருவி வகையில் கம்மிய ஒலியுடைய . 
tube, n . குழாய் ; வளியிசைக்கருவியின் குழற் பகுதி ; குழல் 
வடிவப்பொருள் ; வண்ணப்பொருள் வைக்கப்படும் . குழாய் 
வடிவக் கொள்கலம் ; குழாய்வடிவ உறுப்பு ; சுவாசக்குழாய் ; 
லண்டன் நகரக் குழாய்வடிவ அடி நில இருப்புப்பாதை ; 3 . 
குழாய் இணை ; குழாய் அமை ; குழாயில் அடை ; லண்டன் 
அடிநிலக்குழாய் இருப்புப் பாதையில் செல் ; ( மரு . ) குதிரைக் 

குரல்வளைக் குழலில் குழாய் பொருத்து 
tubed , a . குழாய் இணைத்த ; குதிரை வகையில் குரல்வளைக் 

குழாயில் குழாய் செருகப்பட்ட . 
tube - flower , n . அழகுச்செடி வகை . 
tub er , n . கிழங்கு ; தண்டங்கிழங்கு , சதைப் பற்றார்ந்த அடி 

நிலத் தண்டு ; கட்டி ; கழலை ; உருள்புடைப்பு ; வீக்கம் . 
tub ercle , n . எலும்புப்புடைப்பு ; கழலை ; கழலைப்புற்று ; 

( தாவ . ) சிறு முடிச்சு வேர் ; சிறு கிழங்கு , 
tub ercled , a , எலும்புப் புடைப்புடைய ; கழலை வாய்ந்த 
tuberc ular , a . கழலை வடிவான , கணுக்கணுவாகப் 
புடைத்த , எலும்புப் புடைப்புக்களையுடைய ; வேர் முடிச்சுக் 

களையுடைய . 
tuberculariza tion , n . எலும்புருக்கி நோய்க்குள்ளாக்குதல் . 
tuberc ularize , v . எலும்புருக்கி நோய்க்கு உட்படுத்து . 
tuberc ulate, a . கழலைகள் நிரம்பிய ; வேர் முடிச்சுக்கள் 

நிறைந்த . 
tubercula tion , n . எலும்புப் புடைப்புறுதல் ; கழலையாக்கம் ; 

வேர்த்திரளையாக்கம் . 
tuberc ulin, n . எலும்புருக்கிநோய் மருந்துவகை 
tuberc ulize , U. எலும்புருக்கி நோய்க்குள்ளாக்கு . 
tuberc uloid , a . கழலைபோன்ற , எலும்புப் புடைப்புப் 

போன்ற . 
tuberc ulose , a . எலும்புப் புடைப்புடைய ; கழலைப் 

புற்றுடைய . 
tuberc ulosed , a . எலும்புருக்கி சார்ந்த , கழலைகள் நிரம்பிய . 
tuberculos is , n . எலும்புருக்கி நோய் , க்ஷயரோகம் ; ( தொ . ) 

pulmonary tuberculosis , நுரையீரல் எலும்புருக்கி நோய் , 
tuberc ulous, a . கழலைப் புற்றுநோயினையுடைய , 
tuberif erous , a . கிழங்கினையுடைய ; கிழங்கு விளை 

விக்கிற . 
tub eriform , a . கிழங்குருவான . 
tub erose , n . வெண்ணிற மணமலர்ச்செடி வகை . 
tub erose , a . முண்டு முடிச்சார்ந்த ; முண்டு முடிச்சுத் 

தாங்கிய ; கழலை நிரம்பிய ; கிழங்கு நிரம்பிய . 
tuberos ity , n . முண்டு முடிச்சுத் தன்மை ; கிழங்கார்ந்த 

தன்மை . 
tub erous , a . முண்டு முடிச்சு ஆர்ந்த . 
tube - shell, n . குழல்வடிவச் சிப்பி வகை . 


ருசிய 


ருசிய 


1120 


tube - well 


tumble 


கான 


tube - well, n . குழாய்க்கிணறு , 
tub ful , n . மிடா நிறைவளவு ; தொட்டி நிறைவளவு . 
tub icorn , n . பொள்ளலான கொம்புடைய விலங்கு ; a . கொறி 

விலங்கு வகையில் பொள்ளலான கொம்பு வாய்ந்த . 
tub iform , a . குழாய் வடிவான . 
tubiling ual, a . குழாய் வடிவு நாவினையுடைய . 
tub ing , n . குழாய் அமைத்தல் ; குழாயாக்கம் ; குழாய்த் 

தொகுதி ; குழாய்ச் சரக்குத் தொகுதி . 
tub .thump er , n . மேடைப் பேச்சாளர் . 
tub - thumping , n . மேடைப்பேச்சு ; a . மேடைப்பேச்சு 

பற்றிய . 
tub ular, a . குழாய் வடிவான ; குழாயினை உடைய ; குழாயி 

னுள்ளான , குழாய்களில் அடங்கிய ; குழாய்கள் வழிச் 
செயலாற்றுகிற ; மூச்சுவிடும் வகையில் பொள்ளொலியுடைய , 
பொள்ளற் குழாய் வழி காற்றுச் செல்லும் போது உண்டாகும் 
ஒலி செய்கிற . 
tub ule , n. சிறு குழாய் . 
tubuliflo ral, a . கிளைமலர்கள் குழல்வடிவாகக் கொண்ட . 
tub ulose, a . குழாய் வடிவான . 
tub ulous, a . குழாய் வடிவான . 
tub - wheel , n . தோல் கழுவப் 

பயன்படும் சுழல்மிடாத் 
தொட்டி . 
tuck 1 , n . ஆடைக் கொசுவ மடிப்பு ; தட்டை விசிறி மடிப்பு ; 
உள்மடிப்புத் தையல் ; தையல்கள் மடிப்பு ; ( கப் . ) மூட்டடி 
விளிம்புப் பலகைகள் சந்திக்கும் கப்பற் பின்புறக் கட்டுமானப் 
பகுதி ; இழிவழக்கில் தித்திப்புப் பொருள் வகை ; 3. தைப்புக் 

கொசுவமடிப்புச் செய் ; தையல் உள்மடிப்பமை ; 
சுருக்கி மடக்கு ; மடித்துச் சுருக்கி விடு ; மடித்துச் சுருக்கு ; 
மடக்கு ; கைகால் உறுப்பு வகையில் முடக்கி ஒடுக்கி வை ; 
செருகி வை ; மடித்து ஒதுக்கு ; ( இழி . ) குற்றவாளியைத் 
தூக்கிலிடு ; வேண்டாப் பொருளை ஓதுக்கிக் குவித்து வை ; 
ஒதுக்கிச் சேமித்து வைக்கப்பெறு : ( தொ . ) tuck up , ஒன்று 
சேர் . 
tuck , n . எக்காள ஒலி , ஊதுகொம்பொலி . 
tuck er , n . உள் மடிப்பு ; கழுத்து விசிறிமடி . 
tuck et , n . ( பழ . ) எக்காள முழக்கம் . 
tuck -in , 1. நிறை உணவு . 
tuck - net , n . கொட்டு வலை , பெரிய வலையில் பிடித்த மீனைக் 

கொட்டி வைக்கத் தக்க சிறிய ஆழ் பள்ளவலை . 
tuck - out , 1. நிறை உணவு . 
tuck -pointing , n . செங்கல் வண்ண வரிச்சாந்து ஒப்பனை . 
tuck - shop , n . ( இழி . ) தின்பண்டக் கடை . 
Tu deh , 11. ஈரானியப் பொதுமக்கள் , ஈரானிய இரகசியப் 

பொதுவுடைமைக் கட்சி . 
Tud or , n . டியூடர் மரபு , இங்கிலாந்தில் ( 1485-1603 வரை ) 
ஆண்ட மன்னர் மரபு ; a . டியூடர் மரபு சார்ந்த ; ( தொ . ) 
Tudor flower , மும்மடி அணிவகை . 
Tues day , n . செவ்வாய்க்கிழமை 
tuf a , n. வன்பரல் அழற்பாறை வகை . 
tuff , 11. செறி சாம்பற் கல் , எரிமலைச் சாம்பற் செறிவால் 

ஏற்படும் பாறைவகை . 
tuft , n . குடுமி ; குஞ்சம் ; முகடு ; முடி ; புடைப்பு ; மயிர்க் 
குழலிழை ; மயிர்க்குச்சம் ; இழை முடிச்சு ; புல்முடி ; தழைக் 
கொத்து ; தொகுதி , கொத்து ; முனைமுடி ; இறகுக் குச்சம் ; 
குருதிநாள இழைக்குழைச்சு , முன் தாடி , உதடருகே மழிக்காது 
விடப்பட்ட தாடிப்பகுதி ; பெருங்குடிப் பட்டமுடைய 
பல்கலைக்கழகப் பட்டம் பெறா மாணவர் ; பெருங்குடிப் 
பல்கலைக்கழகப் பட்டம் பெறா மாணவர் அணிந்து வந்த பொற் 
குஞ்சம் ; சமூக மதிப்பு மிக்கவர் ; 3. குடுமியாக முடி ; குஞ்ச 
மாக்கு ; குஞ்சம் அமை ; குஞ்சங்கள் அமை ; குஞ்சங்கள் 
இணை ; மயிரைக் குஞ்சங் குஞ்சமாகப் பிரி ; குஞ்சங்களால் 


ஒப்பனை செய் ; கொத்தாக வளர் ; புல் முடிகளாக அரும்பு ; 
குழைச்சு அமையப் பெறுவி ; முனை முடி அமையப் பெறுவி ; 
இடையிடை நூலிழைத்துப் பாயில் அலையலையான பள்ளங் 
கள் அமை ; பதிவிடம் கலை , புதர்களைக் கோலால் அடித்துக் 
கலை ; கலைத்து வெளியேற்று . 
tuft ed , a . குஞ்சமுடைய ; குடுமியிட்ட ; முடிச்சினைய 

குழைச்சிட்ட , 
tuft er , n . மானைப் பதிவிடத்திலிருந்து கலைக்கப் பயன்படும் 

வேட்டை நாய் . 
tuft -hunt ing , n . பட்டம் பதவித் தோழமைத் தேட்டம் ; 
பட்டம் பதவி படைத்தோர் கூட்டுறவுத் தேட்டப் பழக்கம் ; 
a . பட்டம் பதவியாளர் தோழமை நாடுகிற . 
tuf ty , a . (உள் . ) குஞ்சமார்ந்த ; முனைமுடி வாய்ந்த . 
tug , n . பற்றியிழுப்பு ; வெட்டியிழுப்பு ; வலிப்பிழுப்பு ; இழுவை ; 
இழுப்பு நீராவிப்படகு ; குதிரைச்சேணக் கொளுவி வார் ; 
( சுரங் ) கப்பிக் கொளுவி ; ( இழி . ) ஈட்டன் ( Eton ) கல்லூரி 
வழக்கில் கல்லூரி மாணவர் ; 3. வலித்திழு ; ஊக்குடன் பற்றி 
இழு ; நீராவிப் படகின் ஆற்றலால் இழு ; நீராவிப் படகு வகை 
யில் பிற கலங்களை இழு , வலிந்து இழுத்துச் செல் ; ( தொ . ) 
tug of war , இழுவை வடப் போட்டி , இருதிற ஆட்டக் குழு 
வினரிடையே நடைபெறும் வட இழுப்புப் பலப்போட்டி ; 
பலப்போட்டி . 
tug - boat, n . இழுவை நீராவிப் படகு ; இழுவைக் கப்பல் . 
tugg er , n . வலிந்திழுப்பவர் . 
tugg ing , n . வலிந்திழுத்தல் ; கடுமுயற்சி ; a . வலிந்திழுக்கிற ; 

கடுமுயற்சி வாய்ந்த . 
tu ism , 1. முன்னிலைப்பாடு , முன்னிலைப்படுத்திக் கூறும் இலக் 

கியப் பாணி ; பிறர் நல அக்கறை ; பிறர் நலச் சார்பு . 
tui tion , n . போதனை ; தனிப்போதனை ; தனிப்போ தனைப் 

பணி ; தனிப்போ தனைக் கட்டணம் . 
tul a , n . வெள்வரி மை , வெள்ளிச் செதுக்குருவின் வரைகளை 
நிரப்புதற்கான கருங்கலவைப் பொருள் ; வெள்வரிக்கோலம் ; 
வெள்வரிக் கோலப் பாணி , வெள்ளிச் செதுக்கிற் கரு 
வண்ணம் நிரப்பும் வேலைப்பாட்டுப் பாணி . 
tul chan , tul chin , n. உறைக்கன்று , போலிக்கன்று . 
tullip , n . மணிவடிவ மலர்ச்செடி வகை . 
tulipoman ia , n . மணிமலர் ஆர்வக்கோட்டி . 
tul ip - root , n . புல்லரிசிப் பயிர்நோய் வகை ; புல்லரிசிப் 

பயிர்த் தண்டுவீக்கம் . 
tulle 1. மென்பட்டு வலைத்துகில் ஆடை . 
tul war , ( இ . ) 1. வாள் , கொடுவாள் . 
tum , n . நரப்பிசை ஒலிக்குறிப்பு . 
tum ble, 11. தடுக்கி வீழ்வு , தடுமாற்றம் ; குட்டிக்கரணம் , 
தலைமறிவு வீழ்வு ; கழைத்கூத்து வேடிக்கை ; குழப்பநிலை , 
தலைகாலறியாத் தடுமாற்ற நிலை ; குளறுபடி ; 3. திடுமென 
விழு ; உருண்டு விழு ; மறிந்து விழு, குப்புற விழு ; உருளு ; 
சுழன்று செல் ; தட்டுத் தடுமாறிச் செல் ; உருண்டு புரண்டு 
செல் ; விழுந்தெழுந்து செல் ; தலைக்குப்புற 

தலைக்குப்புற விழு ; தலை 
கீழாக்கு ; இழுத்துத் தள்ளு ; கீழே தள்ளு ; சீர்குலை ; குட்டிக் 
கரணமிடு ; கழைக்கூத்தாட்டம் ஆடு ; பறவை - முயல் முதலிய 
வற்றைச் சுட்டுத்தள்ளு ; வார்ப்புருக் குழிசியிலிட்டு மெருகு 
கொடு ; மரக்கட்டைகள் வகையில் ஆதாரங் கடந்து மறிந்து 
விழு ; ( இழி. ) படுக்கச் செல் ; ( கப் . ) பக்கச் சிறை வகையில் 
உட்சாய்வாயிரு ; ( தொ . ) tumble down , உருண்டு விழு ; 
தடுமாறி விழு ; தகர்ந்து விழு ; கவனக் குறைவுடன் தள்ளி 
விடு ; tumble home , ( கப் . ) பக்கச் சிறை வகையில் உட் 
சாய்வாயிரு ; tumble in, மரத்துண்டுகளை ஒன்றினுள் ஒன் 
றாய்ச் செருக வைத்துப் பொருத்து : உறங்கச் செல் ; 
tnmble over , அசட்டையாய்க் கவிழ்வுறு ; tumble to , 
( இழி. ) புரிந்துகொள் ; உணர்ந்துகொள் ; tumble up , படுக் 
கையிலிருந்து தாறுமாறாகப் புரண்டு எழுந்து உட்கார் ; 
தாறுமாறாக்கு , குளறுபடியாக்கு ; கப்பல் வகையில் தட்டுப் 
பெருக்கிச் சீர்செய் , 


நடை 


1121 
tumble -bug 

turacin 
tum ble - bug, n . சாணத்தில் வளரும் வண்டுவகை . 

tune, out of tune with , முரணாக் ; put in tune, சரியான 
tum bled , a , உருண்டு விழுந்த ; குழப்பமான . 

சுதியில் வை ; sing another tune , பண்மாற்று ; வேறு வித 
tum ble - down , a . பாழான , இடிந்த . 

மாகப் பேசு ; to the tane of , குறித்த தொகைக்கு ; tune in , 

வானொலிப்பெட்டியைச் சரியான அலை நீளத்தில் வை ; 
tumb ler , n . உருளுபவர் ; உருள் குவளை ; டம்ளர் ; தலை 

tune out , விலக்கும்படி சரிசெய் ; tune up , பொது உச்ச 
கீழாக்குபவர் ; கழைக் கூத்தாட்டுச் செய்பவர் ; கரணமிடும் 

நிலைக்குக் கருவி இசையைக் கூட்டு ; பாடத் தொடங்கு . 
புறா வகை ; மறியுருட்பொம்மை ; குடிநீர்க் குவளை ; துப்பாக்கிப் 
பொறிப்பகுதி . 

tune ful , a . இனிமையான ; இன்னிசையான . 
tumb lerful , n . குவளை நிறையளவு . 

tune fulness , 1. ஒத்தியைவு இனிமைப் பண்பு ; செவ்வி 

நலம் . 
tumb ling: 1. உருளுகை , புரளுகை ; a . உருள்கிற ; புரள்கிற . 

tune less , a . பண்ணமைவற்ற , இசையமைதியற்ற ; இயக்க 
tum brel, tum bril , n . கவிகலம் ; ( வர . ) படைக்கலப் 

முடியாத . 
பொருள் எடுத்துச் செல்ல உதவும் இருசக்கர மூடுவண்டி ; 
எருவண்டி ; தொட்டி வண்டி , பிரஞ்சுப்புரட்சிக் காலத்தில் 

tun er , n . சுதி அமைப்பவர் ; கருவி ஒத்தியைவிப்பவர் ; 

இசை அமைப்பாளர் ; இசை பாடுபவர் ; இசைப்பேழையில் 
கைதிகளை இட்டுச் சென்ற திறந்த மொட்டைவண்டி ; முற் 

சுதிலய ஏற்ற இறக்க அமைவுக்கருவியைச் சீரமைவு 
காலத் தண்டனைக்கருவி வகை . 

செய்பவர் ; ( இழி. ) பாடும் திரைப்படம் , இசை நிரம்பிய 
tumefa cient , a . வீக்கம் தோற்றுவிக்கிற . 

திரைப்படம் . 
tumefac tion , n . வீக்கம் தோற்றுவிப்பு ; வீங்குதல் ; வீக்கம் . 

tung - oil , n . மரப்பூச்செண்ணெய் வகை . 
tum efy , 0. வீங்கச் செய் ; வீங்கு ; உப்பு , ஊதிப்புடை . tung sten , 1. மின்னிழைமம் , மின்விளக்குகட்குப் பயன்படும் 
tumes cence, n . சிறிதளவு வீக்கம் ; பொய்ப்புடைப்பு . 

பளுமிக்க உலோகத் தனிமம் . 
tumes cent , a . சிறிதளவு வீங்கிய , ஊதிய , உப்பிய . 

tun ic , n . தளர் மெய்யங்கி , பண்டைக் கிரேக்கர் அல்லது 
tum id , a . உப்பிய ; உடலுறுப்பு வகையில் வீங்கிய ; விரிந்து ரோமரின் முழந்தாளளவான குறுங்கைத் தளருடை , 
முன் துருத்திய ; வகையில் போலிப்பகட்டான ; 

இடுப்பில் இறுக்குறும் மகளிர் தளராடை ; படைவீரர் 
வெற்றுச்சொல்லாரவாரமான . 

மெல்லுடை ; காவல் துறையினர் மெய்யுடை ; ( வில . ) கடல் 

இப்பி வகையின் தோற்போர்வை ; ( உள் . ) உறுப்பைப் 
tumid ity , n . வீக்கம் , புடைப்பு ; வெறுஞ்சொல் ஆரவாரம் . 

போர்த்துள்ள தசை இழைமம் ; ( தாவ . ) தண்டங் கிழங்கு 
tum our , 1. கழலை ; கட்டி ; பரு ; 

வீக்கம் ; ( தொ . ) மேற்றோலிழைமம் . 
benign tumour , வெற்றுக் கழலை , சாகடிக்கும் தன்மை 

tun icate, n . தோடுடைய விலங்கினப் பிரிவு ; 
யில்லாத கழலை ; malignant tamour , புற்றுக்கழலை , மீண்டும் 

a . ( வில . , 

உள் . , தாவ . ) மேல் தோடார்ந்த . 
தோன்றிச் சாவை விளைவிக்குங் கழலை . 

tun icle , n . தளர் மெல்லங்கி ; ( தாவ . , வில . ) தளர் மேல் 
tum tum , 1. வாழைப்பழப் புழுக்கு ; சிறுதிற வண்டி . 

தோல் ; சமயகுரு உடை . 
tum ular , tum ulary , a . புதைமேடு சார்ந்த ; புதைகுழி 

tun ing , n . பண்ணமைப்பு ; இசைப்பு ; ஒத்தியைவிப்பு ; 
மேடான . 

சுதியமைப்பு ; கருவி இயைவிப்பு ; a இசைக்கிற ; ஒத்தியை 
tum ulate, v . கல்லறையில் அடக்கஞ் செய் . 

விக்கிற , சுதியமைக்கிற ; கருவி இயைவிக்கிற . 
tum ulose , tum ulous , a . புதைமேடு சார்ந்த ; மேடுகள் tun ing - fork , n . இசைக்கவடு , ஈரலகு வில்லமைவுடைய 
நிரம்பிய ; குன்றார்ந்த . 

நிலையான சுர அதிர்வு அமைவு வாய்ந்த இசை ஒலிக்கருவி . 
tum ult , 1. அமளி , கம்பலை ; மக்கள் திரளின் ஆர்ப்பார tun ing - hammer , n . இசைப்பேழை ஆணி முறுக்கு கருவி , 
வாரம் ; குழப்பம் ; மக்கட் கொந்தளிப்பு , கிளர்ச்சிக் குழப்பம் ; 

tunn el , n . சுருங்கை , இருபுறந் திறந்த நிலவறை வழி ; மலைத் 
பேராரவாரம் ; மனக்குழப்பம் , உள்ளக் கொந்தளிப்பு ; குழம்பிய 

துரப்பு ; மலையூடுவழி ; ஆற்றடிப் புழைவாய் நெறி ; வளை 
உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை . 

தோண்டும் உயிர்களின் அடிநிலப் புழைவழி ; ( சுரங் . ) ஒரு 
tumul tuary , a . கட்டுப்பாடற்ற , அமளிகுமளிப்பட்ட , 

திசைத் திறப்புடைய சுரங்க வழி ; புகைப்போக்கிக் குழல் ; 
ஒழுங்கு குலைவான ; கந்தறுகோலமான , அங்குமிங்குமாக 

3. கருங்கையமை , இருபுறப் புழைவாய்ப் பாதை போடு ; 
அள்ளித் தெளித்தாற்போன்ற ; உணர்ச்சி வயப்பட்ட , 

அடிநிலவழி அகழ் ; மலையூடு துரப்பு அமை ; வளைவிலங்கு 
குழப்பக் கூக்குரலார்ந்த . 

வகையில் வளையிட்டு ஊடுதுளை செய் ; புழைவழியமை , புழை 
tumul tuous , a . கொந்தளிப்பான , ஆரவாரமான ; கம்பலை வாயில் வழி செய் . 
யார்ந்த , வெறித்த , தடுக்க முடியாத ஆவேசமிக்க ; குழப்பக் 

tunn el - borer , n . சுருங்கைப் பொறி , ஊடுபுழைவழிக்கருவி . 
கூக்குரல் வாய்ந்த . 

tunn el.net , n . தூம்புவலை , வாய்ப்பக்கம் பெருத்தும் வாற் 
tumul tuousness , n . கொந்தளிப்பான தன்மை ; ஆர்ப்பார 

புறஞ் சிறுத்தும் உள்ள மீன் வலை . 
வாரமுடைமை . 

tunn y , n . பெருங்கடல் உணவு மீன் வகை . 
tum ulus , n . புதைகுழி மேடு , கல்லறையாக எழுப்பப்படும் 

tun y , a . இசை வகையில் கவரும் பண்ணமைவுடைய . 
செயற்கைமேடு ; புதைமேடு , பழங்காலப் புதைகுழிக் கட்டு 
மானங்கள் உள்ளடங்கிய மேடு ; pl . tum ali . 

tup , 1. ஆட்டுக்கடா ; பாவு தளச் சம்மட்டி ; அடித்தளப் 

பதிகால் சம்மட்டியின் மொந்தை ; நீராவிச் சம்மட்டியின் 
tun , n. தேறல் மிடா ; மிடா அளவலகு ; மிடா நிறை அளவு ; 
சாராயம் புளிக்கவைக்கும் தொட்டி ; ப. மிடாவில் சேமி ; 

தாக்கு முகப்பு ; ப . ஆட்டுக்கடா வகையில் மறியுடன் 
மிடா நிரப்பு . 

ஆட்டுமறி வகையில் ஆட்டுக்கடாவினிடம் 

பிணையவிடு . 
tund , v . ( இழி . ) தடியால் புடை . 

tupp ence , n . ( பே - வ . ) இரண்டு செப்புத்துட்டு மதிப்புடைய 
tun dish , n . தேறல் பதனகப் பெய்குழல் . 

பணம் . 
tune, n , பண்ணிசைப்பு ; அழுத்த இயைவு ; அதிர்வியைவு ; 

tupp enny , n . ( பே - வ . ) இரண்டு செப்புத்துட்டு விலையுடைய 
இழைவு ; கேள்விலயம் , சுதி ; கருவி ஒத்தியைவு ; இசை 

தேறல் வகை ; பச்சைக்குதிரை விளையாட்டில் தலை ; a . 
ஒத்தியைவு ; மனப்பாங்கு ; பாணி , பாங்கு ; ( பே - வ . ) மட்டு , 

இரண்டு செப்புத்துட்டு மதிப்புடைய ; மிக மலிந்த ; பயனற்ற . 
அளவு ; ப . சரியான சுதியில் வை ; இழைவி ; ஒத்தியைவி ; 
ஒத்தியைவுறு ; இசை மூலம் வெளிப்படுத்து , இசையால் tugue , n . கனாடா நாட்டுக் குல்லாய் வகை . 
தெரிவி ; ( செய் . ) இசைக்குரல் எழுப்பு , குரலிசைத்துப் பாடு ; tu racin , n . ஆப்பிரிக்க பறைவைவகையின் இறகுகளிலுள்ள 
( தொ . ) in tune , in tune with , ஒத்தியைவாக ; 

கரைமச் செவ்வண்ணப் பொருள் . 
142 


பிணைவுறு , 


1122 


turacoverdin 


turn 


turacover din , n . ஆப்பிரிக்க பறவைவகையின் இறகிலுள்ள 

பசுமை வண்ணப் பொருள் . 
Turan ian , 1. துரேனிய இனக்குழுவினைச் 

சார்ந்தவர் ; 
துரேனிய இனக்குழுவின் மொழிகளுள் ஒன்றைப் பேசுபவர் ; 
ஆரிய செமித்திய இனத்தவரல்லாத ஆசிய இனக் குழுவினர் ; 
யூரல் - அல்தேயிக் ( Ural - Altaic ) இனத்தை உள்ளடக்கிய 
பேரினத்தவர் ; a . துரேனிய இனக்குழுவினைச் சார்ந்த , 
துரேனிய இனக்குழுவின் மொழிகளுள் ஒன்றைப் பேசுகிற . 
turb an , .11. தலைப்பாகை . 
turb aned , a . தலைப்பாகையணிந்துள்ள . 
turb an - shell , 1. திருகுசுருள் சிப்பி வகை . 
turb an -stone, n . தலைக்கல் தூபி , உச்சியில் தலைப்பாகை 
யுருவஞ் செதுக்கப் பெற்றுள்ள முஸ்லிம் கல்லறை நடுகல் 


தூபி . 


செடி 


turb an -top , n . காளான் வகை . 
turb ary , 11. அயற்கரி எடுப்புரிமை , மற்றவர் நிலத்திலிருந்து 
தூள் நிலக்கரி எடுத்துக்கொள்வதற்கான உரிமை ; தூள்கரி 
தொடுநிலம் , தூள் நிலக்கரி தோண்டி யெடுக்கப்படுமிடம் . 
turb id , a . கலங்கலான , சேறான ; நீர் வகையில் குழம்பிய , 
மண்டியான ; சகதியான , தெளிவற்ற ; குழப்பமான ; சீர் 

குலைந்த . 
turbid ity , 11 , கலங்கல் நிலை . 
turb inal , 11. மூக்குச்சுருள் எலும்பு ; a . பம்பர வடிவான ; 
மறி குவிகை வடிவுடைய ; பம்பரம்போல் சுழல்கிற ; ( உள் . ) 

மூக்கெலும்பு வகையில் சுருள் வடிவான . 
turb inate , 1. சங்குவகை , பம்பர வடிவான திருகுசுருட் 

சிப்பி ; மூக்கின் சுருள் எலும்பு ; a . பம்பர வடிவான ; மறி 
குவிகை உருவுடைய ; பம்பரம்போற் சுழல்கிற ; ( உள் . ) 

மூக்கெலும்பு வகையில் சுருள் வடிவான . 
turb inated , a . பம்பர வடிவான ; மறிகுவிகை வடிவான ; 

(உள் . ) மூக்கெலும்பு வகையில் சுருள் வடிவான . 
turbina tion , 1 , திருகுசுருள் வடிவம் ; பம்பர வடிவமாதல் , 

பம்பர வடிவமாக்குதல் . 
tur bine , 11 , விசையாழி , விசைப்பொறி உருளை ; ( தொ . ) 
air turbine , காற்று விசையாழி ; gas turbine , வளி விசை 
யாழி ; steam turbine , நீராவி விசையாழி ; turbine boat , 
விசைப்படகு, விசையாழிகளால் இயக்கப்படும் படகு ; water 
turbine , நீர்விசையாழி . 
turb ined , a . விசையாழியினையுடைய , 
turb ine -pump , 11. சுழலாழிவிசை நீரேற்றப்பொறி . 
turb ine -steam er , 1. நீராவி விசையாழியால் இயங்குங் 

கப்பல் . 
turb it , 11. குறும்புறா. 
tur bo , 11. அகல்வாய்ச் சங்கு வகை , அகல்வாய்ப் பம்பர 

வடிவச் சுருள்சிப்பி வகை . 
turb o - jet, 1 , பீற்றுவளி விசைப்பொறி உருளை , பீற்றுவளி 

யால் இயக்கப்படும் விசையாழி . 
turb ot , n . தட்டையான பெரிய உணவுமீன் வகை . 
turb ulence , 1. குழப்பம் , கலவரம் ; கலக்கம் ; குமுறல் , 
கொந்தளிப்பு ; கிளர்ச்சியாரவாரம் , அமளி ; கட்டுக்கடங்காத் 
தன்மை . 
turb ulent , a . கொந்தளிப்பான ; குமுறலான ; கிளர்க் 
தெழுகிற ; சுழன்று எழுகிற ; பேராரவாரமுடைய ; கீழ்ப் 
படியாத . 
Turc o , 1. ( வர . ) பிரஞ்சு அல்ஜீரிய காலாட்படைவீரன் ; 

pl . Turc os.. 
tard , n . ( இழி. ) விட்டை , சாணி உருளை , இறுகிய மலக் 

கட்டி.. 
turd iform , turd ine , turd oid , a. இன்னிசைக்குருவி 

வகையினைப்போன்ற . 
tureen , 11. பெருந்தட்டம் . 


turf , 11. கரண் , புற்கரண் , புற்கரடு ; புற்கரட்டுக் கட்டி ; 
புல்லார்ந்த மண்கட்டி ; மண்கட்டி ; புல்தரை ; அயர்லாந்து 
வழக்கில் புல்கரி , தூள் நிலக்கரி ; 3. கரண் பரப்பு ; கரணிட்டு 
மூடு ; ( இழி. ) பொருள் அல்லது ஆளை வெளியே தூக்கி எறி . 
turfed , a . புற்கரணிட்ட ; கரண் பாவிய . 
tur fen , a , புற்கரண் சார்ந்த ; புற்கரணாலான . 
turf ing , n . புற்கரணீடு , கரண் பாவுதல் . 
turf ite , n . குதிரைப்பந்தய வெறியர் . 
turf y , a . கரண்போன்ற ; புற்காடு செறிந்த ; குதிரைப் 

பந்தயத்திற்குரிய . 
tur gent , a , வீங்கிய ; விரிந்த ; பொங்கிய . 
turges cence, turgesc ency , n . ofni ogsù ; வீங்கிய 

நிலை ; வீக்கம் ; நீரூறிய உயிர்ம இழைம விரிவு . 
turges cent , a . வீங்குகிற ; பெரிதாகிற . 
tur gid , a . பணியியல்பால் வீங்கிய ; மொழி வகையில் சொற் 
பகட்டான , ஆரவார ஒலியுடைய , வெற்றுரையான , செயற் 
கைப் பகட்டான ; ( தாவ . ) நீரூறிய இழைம விரிவால் 
செறிவு பெற்ற . 
tur gidity , 11. வீக்கம் ; மிகுசொல் விரிவு . 
tur ion , n . ( தாவ . ) முளைக்கீற்று , 

வகைகளில் 
தோன்றும் அடிநில இளந்தளிர் முளை . 
Turk , n . துருக்கிய இனத்தவர் ; துருக்கி நாட்டவர் ; 
துருக்கிய அரச மரபினர் ; முரடர் , முரட்டுச் சிறுவர் ; வசப் 
படுத்தமுடியாதவர் ; இஸ்லாமியர் ; 

துருக்கி 

நாட்டுக் 
குதிரை ; துருக்கி நாட்டுக் கப்பல் ; துருக்கிமொழி பேசுபவர் ; 
6. துருக்கிய ; துருக்கி இனஞ் சார்ந்த ; துருக்கி நாட்டிற் 
குரிய ; துருக்கிய மொழி சார்ந்த ; ( தொ . ) tarn Turk , 
இஸ்லாமியராகு ; முற்றிலும் மாறிவிடு . 
Turk ey , n . துருக்கி நாடு . 
turk ey , 11. வான்கோழி ; pl. turk eys ; ( தொ . ) talk turkey , 

மூடல் மழுப்பலின்றிப் பேசு ; turkey trot , ஆடல் வகை . 
turk ey - cock , 1. வான்கோழிச் சேவல் ; தற்பெருமைக் 

காரர் . 
turk ey - poult , 1. வான்கோழிக் குஞ்சு . 
Turk ish , n . துருக்கிமொழி ; a . துருக்கி சார்ந்த ; துருக்கியர் 
களுக்குரிய ; ( தொ , ) Turkish bath , துருக்கிய புழுக்கறைக் 
குளிப்புமுறை ; துருக்கியமுறைக் குளிப்புப் புழுக்கறை ; 
Turkish towel , பூவிழைத் துகில் . 
Turk man , Turk oman , n . துருக்கிய இனத்தவர் ; pl . 

Turk mans , Turk omans . 
turm eric , n . மஞ்சள் செடி ; மஞ்சள் ; மஞ்சள் 

தூள் . 
turm eric -paper , n . ( வேதி .) மஞ்சள் தாள், காரத்தன்மை 

சோதனை செய்வதற்குரிய மஞ்சள்வேதித் தாள் . 
turm oil, n . குழப்பம் ; கிளர்ச்சி ; கலவரம் ; கலக்கம் ; 
துன்பம் ; இடர்ப்பாடு ; 3. குழப்பு , கலவரம் உண்டுபண்ணு , 
கிளர்ச்சி செய் ; கலக்கு ; துன்பம் உண்டுபண்ணு . 
turn , n . சுழ்ற்றுதல் , திருக்கு ; சுழற்சி ; முழுச்சுற்று ; 
கயிற்றுச் சுருளில் ஒரு சுற்று ; வளைவு ; திருப்பம் ; திரும்பு 
முறை , விட்ட இடத்திற்குத் திரும்ப வருகை ; மாறுபாடு ; 
நிலை மாற்றம் ; மாறுதல் காலம் ; திரும்பு நிலை ; திரும்புகட்டம் ; 
நெருக்கடிக் கட்டம் ; திசைமாற்றம் ; திசைத்திருப்பம் ; வீச்சு , 
ஒருதிசை ஊசலாட்டம் ; நோயின் ஒருதடவை எழுச்சி ; 
உணர்ச்சியின் ஒருவீச்சு எழுச்சி ; இடக்கு , முடக்கு ; முறை 
வரவு , 

தவணைமுறை ; வரிசைமுறை ; வரிசையமைதி ; 
அமைப்புமுறை ; உருவப் பாங்கு ; வடிவச்சாய்வு ; சாய்வமைதி ; 
கோட்டம் ; வாய்ப்புமுறை ; வாய்ப்பு ; தறுவாய் , சந்தர்ப்பம் ; 
பாங்கு ; முறை ; நிலை ; பண்பியல்பு ; போக்கு ; போக்கியல்பு , 
சார்புநிலை , போக்குச் சாய்வு ; மனநிலை ; மனப்பாங்கு ; விருப்பம் ; 
நோக்கம் ; வேளை ; திடீர் அதிர்ச்சி , திடுங்குலுக்கீடு ; நிறை 
செவ்வி , உச்சச் சிறப்புநலம் ; சூழமைவு ; பனிச்சறுக்காட்டத்தில் 
திசையும் முகப்பும் ஒருங்கே மாறும் திருப்பங்கள் நான்கில் 
ஒன்று ; அச்சுரு இட அடைப்புக்கான எழுத்துமறிநிலைப் 


1123 


turn 


turn - again 


வை 


என்று 


உடை 


படிவம் ; சிறுசெயல் ; சிறிதளவு வேலை ; சிறுதொலை நடை , 
சிறுதொலை உலாச்செலவு ; சிறு பண்புக்கூறு ; சிறு காட்சிக் 
கூறு ; சிறு திருப்பம் ; சிறுபொறிச் சூழ்ச்சி ; சிறிதளவுநேர 
இசைப்பாடல் ; ( இசை. ) சுரத்துடன் மேல்கீழ்க் கூறுகளிணைந்த 
தொகுதி இசைப்பு ; 3. திருப்பு , திசை திருப்பு , புதிதாகத் 
திருப்பு , திரும்பு , திசை திரும்பு , புதிதாகத் திரும்பு ; சுழற்று , 
சுற்றிவிடு ; திருக்கு ; சுற்றிச் செலுத்து ; பின்செல் ; சுழலு , 
சுற்று ; ஊடச்சினைச் சுற்றிச் சுழலுவி ; ஊடச்சினைச் சுற்றிச் 
சுழலு ; திருக்கிவிடு ; திருகிச்செல் ; சுற்றிச்செல் ; சார்ந்தியங்கு ; 
சார்ந்திரு ; தலை சுழலுவி ; தலை திரிவுறுத்து ; தலை வகையில் 
சுழல்வுறு ; தலை வகையில் திரிவுறு ; இறுமாப்புக்கொள்ளு ; 
திருப்பிச் செலுத்து ; திருப்பி அனுப்பு ; திரும்பிச்செல் ; 
வெறுத்துத் திருப்பு ; வெறுத்து ஒதுக்கு ; வெறுத்துத் திரும்பு ; 
வெறுத்தொதுங்கு ; வெறு ; அனுப்பு ; போக்கு ; பாய்ச்சு ; 
ஊற்று ; பாய்வுறு ; வெளிச்செல் ; நோக்கிச் செலுத்து ; 
தூண்டு ; நோக்கிச்செல் ; முகந்திருப்பு ; சுட்டிக்காட்டு ; முக 
வகையில் திரும்பு ; நாடு ; விருப்பத்துடன் நோக்கு ; நோக்கித் 
திரும்பு ; நோக்கி அணுகு ; விரும்பி அடை ; வளைவாக்கு , 
வளைவுறுத்து ; வளைவுறு ; பக்கவாட்டில் புரட்டு ; பக்க , 
வாட்டில் புரளு ; புத்தகத் தாளை மறுபக்கமாகப் புரட்டு ; 
பக்கமாற்று ; பக்கமாறு ; மறுபக்கத்திற்குச் செல் ; மனத்தி 
லிட்டு ஆராய் ; கவிழ்த்து ; மறியச்செய் ; கவிழ் , மறிவுறு ; 
குட்டிக்கரணமிடு ; உடையினை அகம்புறமாகத் திருப்பு ; 

வகையில் அகம் புறமாகு ; மாற்றியமைவி ; வடிவ 
மாற்று ; நிலை மாற்று ; இயல்பு மாற்று ; மொழிபெயர்த் 
தாக்கு ; மாறியமைவுறு ; வடிவ மாறுதலடை ; இயல்பு 
மாறு ; நிலை மாறு ; மாறும் இயல்புடையதாயிரு ; எதிரிடை 
யாக்கு ; எதிரிடையாகு ; ஆக்கு ; உருவாக்கு ; ஆகு ; விளை 
வாகு ; உருவாகு ; கடைசல் பிடி ; கடைசல் கொடுத்துத் 
தீட்டு ; கடைசல் தீட்டி உருவங்கொடு ; கடைசல் இழைத் 
துருவாக்கு ; நயநேர்த்தி யுடையதாயமைவி ; நய நேர்த்தி 
யுடையதாயமை ; ( படை . ) பக்கஞ் சுற்றிச்செல் ; ( படை . ) 
பக்கவாட்டில் சென்று தாக்கு ; ( கப் . ) காற்றுப் பக்கமாகத் 
திரும்பு ; ( தொ . ) by turns , முறையாக ; do not turn & hair , 
கலக்கமுறாதிரு , குழப்பமடையாதிரு ; do one a good turn , 
நன்மை செய் , நற்செயல் செய் ; do one an ill turn , தீங்கிழை ; 
have one s head turned , தலைக்கனம் கொள் , இறுமாப்புக் 
கொள் ; on the turn , திரும்பு கட்டத்தில் ; பால் 
வகையில் புளிப்பாக மாறும் நிலையில் ; out of one s turn , 
வரிசைமுறை தவறி ; serve one s turn , நோக்கத்திற்கு உதவு ; 
serve the turn , தறுவாய்க்குப் போதியதாயிரு ; short turns , 

, 
இசைத்துறைச் சிறு வேளை நிகழ்ச்சிகள் ; take one s turn , take 
turns , como Goulou Dow ; tide turns , tide is on the turn , 
நீரோத மட்டம் மாற்றமடைகிறது ; நிலைமை மாறுகிறது ; 
சூழ்நிலை மாறுகிறது ; to a turn , சரி நுட்பமாக ; turn about , 
வேறுதிசை நோக்கித் திருப்பு ; வேறு திசையில் திரும்பு ; 
சுழல் ; turn a deaf ear to , காதில் வாங்கிக்கொள்ளாதிரு , 
புறக்கணி ; turn a hair, மயிரிழையேனும் அசை ; சிறிதள 
வேனும் உலைவுறுத்து ; turn an army , turn the flank of 
an army , turn the position of an army , படையைச் சுற் 
சுற்றிச் செல் ; பின்னிருந்து சுற்றி வளைந்து செல் ; பின்புறஞ் 
சென்று தாக்குவதற்காகப் புடையணி கடந்து செல் ; சூழ்ச்சி 
முறைத் திட்டத்துடன் படை நடத்து ; சூழ்ச்சி முறையால் 
ஏமாற்று ; turn and turn about , மாறி மாறி ; ஒன்றுவிட்டு 
ஒன்றாக ; சுழல்வரிசைப்படியாக ; turn an honest penny , 
நாணயமாகப் பணம் ஈட்டு ; சிறிது பணமேனும் நல்ல 
வழியில் ஈட்டு ; turn around one s finger , turn around 
one s little finger, turn one round one s finger, LOGOTLD 
போல வைத்தாட்டு ; புகழ்ச்சியாகப் பேசி வசப்படுத்து ; 
turn aside , விலகிச் செல் ; வேறு வழியில் திருப்பு ; விலக்கித் 
தடு ; அணுகவிடாது தடுத்து விலக்கு ; நெறி திறம்பிச் 
செல் ; முகந்திருப்பு ; வேறுபடு ; turn away , விலக்கு ; பணியி 
னின்று நீக்கு ; விட்டு நீங்கு ; விலகு , விலகிச் செல் ; அணுக 
விடாது தடு ; வேறு திசையில் நோக்கு ; விட்டுச் செல் ; 
அப்பாற் செல் ; மாறுபாடுறு ; turn coat , கொள்கை மாற்று ; 
கட்சி மாறு ; படையிலிருந்து தப்பியோடு ; turn colour ,, 
நிறமாற்று ; நிறமாறப்பெறு ; அச்சமுறு ; வெள்கு ; turn 


down , மடி ; கீழ்ப்பட வளைத்து மடக்கு ; தலைகீழாக்கு ; 
கவிழ்த்து ; - ஆட்டச் சீட்டினைக் , கவிழ்த்துவை ; கவிழ் ; 
தாழ்த்து ; தள்ளுபடி செய் , நிராகரி , மறித்தொதுக்கு , 
விளக்கின் சுடர் தணிவி ; turned comma , மேற்கோட் குறி ; 
turn inside out , turn upside down , போட்டுக் குழப்பு ; 
turn into , மாறி ஆக்கமுறு ; வடிவ மாறு ; ஆகியமை ; மொழி 
பெயர்த்தாக்கு ; turn loose , கட்டவிழ்த்து விடு ; பாதுகாப் 
பின்றி அலையவிடு ; turn off , விலகிச் செல் : திறம்பு ; 
பணியிலிருந்து விலக்கு ; வழி திருப்பி விடு ; நீர்குழாய் 
நிறுத்து ; உருவாக்கு ; மணவினையில் இணைத்து 
முயன்று முடி ; நிறைவேற்று ; அடை , அணைத்துவிடு ; . 
( இழி . ) தூக்கிடு ; turn of speech , சொல்லணி ; 
சொல்திறம் ; turn one s back upon , ஓடிவிடு ; கைவிடு ; . 
உதவி மறுத்துவிடு ; turn one s brain , turn one s head , 
தலை சுற்றவை ; கிறுகிறுக்கப்பண்ணு ; தலை திரியச்செய் ; 
வெற்றியால் மனச் சமநிலை இழக்கச்செய் ; turn one s 
hand to , செய்யக் கற்றுக்கொள் ; turn one s stomach , 
வயிற்றுக் குமட்டலெடு ; குமட்டல் உணர்ச்சிகொள் ; 
turn out , வெளிநோக்கி வளை ; துரத்து , வெளியேற்று ; 
வெளிச்செல்ல விடு ; வெளிப்பக்கமாகச் சாய்வி ; வெளிப் 
புறமாக நீட்டுவி ; மேயவிடு ; ஆக்கிப்படை , விளைபொருள்களை 
உண்டுபண்ணு ; உண்டுபண்ணி வெளியே அனுப்பு ; கண்டு 
பிடிக்கப்பெறு ; 

காணப்பெறு ; விளைவு மூலம் 
தெளிவுபடு , தெளிவுகளால் தெரியவரலுறு ; வந்தமைவுறு ; 
ஆகியமை ; பின்னால் விளக்கமுறு நிலையினையடை ; அகம்புற 
மாகத் திருப்பு ; மொய் , திரள் ; கூடு ; வேலை செய்வதற்கு 
ஒருங்கு கூடு , வேலை நிறுத்தஞ் செய் ; ( படை . ) காவற் பணி 
யாளர் வகையில் காவலறையிலிருந்து வரும்படி அழை ; 
( பே - வ . ) படுக்கையைவிட்டு எழுந்திரு ; turn over , உருட்டு ; 
உருள் ; உருண்டு கட ; வரிசை மாற்று ; மாற்றியமை ; பக்க 
மாற்று ; நிலை தடுமாறுவி ; கவிழ்வி ; நிலை தடுமாறு ; கவிழ் ; 
ஒப்படை ; கைமாற்றிக் கொடு ; கைக்குக் கை மாற்றி 
அனுப்பு ; தொழில் வகையில் சரக்கினைக் கையாட்சி செய் ; 
தொழில் வகையில் குறிப்பிட்ட அளவு ஆக்க நிறைவேற்றி 
விடு ; வாணிகத்துறையில் வறையறுத்து ஒதுக்கி வைத்து 
விடு ; பக்கந் திருப்பு ; பக்கம் திருப்பிப் பரிசீலனை செய் ; 
turn over new leaf , புதிதாகத் தொடங்கு , புது வாழ்வு 
தொடங்கு ; turn round , நோக்கித் திருப்பு ; நோக்கித் 
திரும்பு ; மாற்றி வழிக்குக் கொண்டுவா ; மாறி வழிக்குவா ; 
புதிய கருத்துக்கள் அல்லது கொள்கையை மேற்கொள் ; 
turn the corner , மூலையைக் கடந்து செல் ; முக்கிய கட்டங் 
கட ; நெருக்கடிக் கட்டத்தைக் கடந்துவிடு ; turn the scale , 
நிலைமாற்றிப் புது முடிவு செய் ; முடிவு தீர்மானி ; turn the 
tables on , சூழல் முழுதும் மாற்றியமைவி ; உறவு நிலையை 
அடியோடு மாற்றிவிடு ; புதுநிலையில் எதிர்த்தாக்குச் செய் ; 
turn to , பக்கமாகத் திரும்பு : நாடு ; நாடியடை ; நாடித் 
தஞ்சமடை ; சுட்டிக்காட்டு ; நோக்கு ; திரும்பவும் நாடு ; 
விளைவாகு , ஆகியமை ; மாறியமை ; மாற்றியமை ; 
ஈடுபாடுகொள்ளத் தொடங்கு ; கருத்துச் செலுத்து ; 
செய்யத் தொடங்கு ; turn to account , பயன்படுத்து ; 
turn to profit , பயன்படுத்திக்கொள் ; turn turtle , 
ஆமையைக் கவிழ்த்திட்டுத் தன் வயமிழக்கச் செய் ; தலை 
கீழாக்கு , மறி , கவிழ்த்து ; turn up , மேல் நோக்கு ; மேல் 
நோக்கியமை ; மேல்நோக்கி யமைவி ; மலர்த்திக் காட்டு . ; 
சீட்டாட்ட வகையில் துருப்புச்சீட்டினைக் காட்டு மேல் 
நோக்கி மடி ; 

மேல்நோக்கி மடிவுறு ; கிளறு ; கிளறிக் 
கண்டுபிடி ; கண்டுபிடி ; கண்டுபிடித்து எடுத்துக்காட்டு ,, 
கண்டு கிட்டு , எதிர்பாராது காட்சிப்படு ; காட்சியளி ; தற் 
செயலாகத் தோன்று ; கவிழ்த்து ; குலைவி ; விளக்கை ஒளி 
மிக்கதாக்கிக் காட்டு ; தேடிக்காண் ; பிணத்தைப் புதைகுழியி 
லிருந்து எடு ; பிணம் வகையில் வெளிவந்து தோன்று ; 
வாய்ப்பு நிகழ்ச்சி வகையில் நேரிடு , வந்தமை ; ( பே - வ . ) 
வாந்தி எடுக்கச்செய் ; turn upon , திருப்பி வீசியெறி ; 
எதிர்த்துப் பேசு ; வருநிலைகளைப் பொறுத்ததாயிரு ; பக்கமாக 
எதிர்ப்புத் திருப்பு , மேல்விழுந்து தாக்கு . 
turn - about , n . மறிதிருப்பம் . 
turn -again , n . பல்லவி . 


நாடி 


1124 


turn - back 


tussive 


turn - back , 11. புறமடி , பின்பக்காக மடித்த பகுதி ; பின் 

னிடைபவர் , முயற்சி கைநெகிழவிடுபவர் . 
turn - bench , n . புடைபெயர்க்கத் தக்க கடைசற் பொறி . 
turn broach , 11. அகப்பைக் கோல் , சட்டுவக் கோல் . 
turn - buckle, 1. திருகிறுக்க இணைப்புச்சட்டம் , உலோகக் 
கழியின் பாகங்களைப்பற்றி யிறுக்கி இணைப்பதற்கான 
அமைவு . 
turn - cap , n . புகைப்போக்கிச் சுழல் முகடு . 
turn coat , 71. கொள்கைமாறுபவர் ; கட்சிமாறுபவர் . 
turn - cock , 11. குழாய்ப் பொறுப்பாளர் , அடிக்குழாய் 

அடைக்கவும் திறக்கவும் பொறுப்புடைய பணியர் . 
turned , a . திருப்பிய ; மடிக்கப்பட்ட ; சாணையில் பிடிக்கப் 
பட்ட ; புளிப்பாக்கப்பட்ட ; குறிப்பிட்ட வயது வகையில் 
கடந்துவிட்ட . - 
turn er , 11. சுழற்றுபவர் , சுழற்றுவது ; சுழல்பவர் ; சுழல்வது ; 
திருப்புபவர் ; திருப்புவது ; திரும்புபவர் ; திரும்புவது ; 
கடைசல்காரர் , சாணை பிடிப்பவர் ; பறந்துகொண்டே குட்டிக் 

கரணம் போடும் புறாவகை . 
turn ery , n . கடைசல் பிடிக்குங் கலை ; கடைசல்காரர் வேலை , 

கடைசல்காரர் பட்டறை . 
turn ing , n . சுழற்சி ; தலைகீழாதல் , கவிழ்தல் ; வளைவு ; 
திருப்பம் ; சுழலுஞ் செயல் ; சுற்றிச் செல்லல் ; திரும்புமிடம் ; 
விலகுதல் , திரும்புதல் ; கடைசல் பிடித்தல் , கடைசல் 
பொறியின் பயனீடு ; ஒரு சாலை மற்றொன்றைச் சந்திக்குமிடம் ; 
ஒரு சாலையைச் சந்திக்கும் மற்றொரு சாலை ; நிலைமாற்றம் , 
உருவமாற்றம் . 
turn ing -lathe, n . சாணைப்பொறி . 
turn ing - point , n . திரும்புகட்டம் ; திருப்புமையம் . 
turn ing - saw , n . பற்றரிவாள் , வளைவாக வெட்டும் வகை 

யில் சட்டத்தில் பற்றப்பட்ட இழைபோன்ற வாள் . 
turn ip , 11. காய்கறியாகவும் கால்நடைத் தீனியாகவும் பயன் 

படும் கிழங்குப் பயிர் வகை . 
turn ip -top , n . கிழங்கு வகையின் தளிர்க் கீரை . 
turn jpy , a . கிழங்கு வகை போன்ற . 
turn key , n . திறவுகாவலர் , சிறையின் வாயில் திறவு வைத் 
திருப்பவர் ; உழைச்சிறை காவலர் ; நீர்க்குழாய்ப் பொறுப் 
பாளர் , அடிக்குழாய் 

அடிக்குழாய் திறப்படைப்புப் பொறுப்புடைய 
பணியர் . 
turn - out , n . பார்வையாளர் திரளணி ; தொழிலாளர் கூட் 
டணி , வேலைக்காக ஒருங்குகூடிய தொழிலாளர் திரள் ; 
பணி வரவு , வேலைக்காக வருகை தருகை ; பணிவரவாணை , 
வேலைக்கு வருமாறு விடப்படும் கட்டளை ; திரும்பிடம் ; 
கடந்து செல்லிடம் ; புடையமைவிடம் ; வேலை நிறுத்தவாணர் , 
வேலை நிறுத்தம் செய்பவர் ; இருப்புப்பாதைக் கிளை நெறித் 
திருப்பமைவு ; துணைக்கருவிகலத் தொகுதி ; வண்டி குதிரைத் 
தொகுதி ; அணிமணித் தொகுதி ; அணிமணித் தோற்ற 
• அமைதி ; வேலைப் படைப்பாக்க அளவு ; வேலை தீர்வளவு ; 
குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடிக்கப்பட்ட வேலையளவு ; 

பள்ளியெழுச்சி , படுக்கை நின்றெழுகை . 
turn over , n . குடைகவிழ்வு ; தலைகீழ்மறிவு ; பிறை வடிவப் 
பண்ணிய வகை ; பரிமாற்றக் கைமுதல் , வியாபாரத்தில் 
கைமாறும் மொத்த பணத் தொகை ; மறி கட்டுரை , அடுத்த 
பக்கத்துக்குத் தொடரும் செய்தித்தாள் கட்டுரை . 
turn - penny , 11. ஆதாயப் பேரவாவாளர் , காசாசை பிடித் 

தவர் . 
turn pike , n . சுங்கக்கடவு ; உழலை , வழிமறிப்புக் கட்டை ; 

சுங்கக்கடவிடம் ; சுங்கக்கடவு வாய்ந்த பாதை . 
turn -round , 11. திருப்பம் , வனைவு ; ( கப் . ) துறைமுகத் 
தீர்வெழுச்சிக் கோப்பு , கப்பல் துறைமுகத்துக்கு வந்து 
இறக்க வேண்டியவற்றை இறக்கி ஏற்றவேண்டியவற்றை 
ஏற்றிக்கொண்டு செல்வதற்குரிய எல்லா வேலைமுறைகளின் 
மொத்தத் தொக்கி 


turns , n . pl . மாதவிடாய் . 
turn - screw , 11 , திருப்புளி, 
turn side , n . நாய்களுக்கு வரும் தலைசுற்றல் கோளாறு . 
turn skin , n. ஓநாயாக மாறும் மாய ஆற்றலுடையவராகக் 

கருதப்படும் மனிதர். 
turn sole, n . கதிர் திரும்பி , தேட்கொடுக்கி , ஞாயிறு செல் 

திசையே திருப்புவதாகக் கருதப்படுஞ் செடி வகைகள் . 
turn spit , 11 . 

அகப்பைக்கோல் திருகுபவர் ; குறுங்கால் 
நீளுடல் நாய் வகை . 
turn stile , 1. குறுக்கைக் கடவு , வாயிலில் ஒருதடவையில் 
ஒருவரே செல்லவிடும் குறுக்குக் கைகள் வாய்ந்த வாயில் 
சுழல்மரச் சட்டம் . 
turn stone, n . ஆட்காட்டிக் குருவியினப் பறவை வகை . 
turn - table , 1. திருப்புமேடை , இருப்புப்பாதையில் வண்டி 
முதலியவற்றைத் திசைதிருப்புவதற்கான 

திசைதிருப்புவதற்கான வட்டச் சுழல் 
மேடை ; ஒலிப்பதிவுப் பெட்டியின் சுழல்தட்டு . 
turn - up , 11. தலைகீழாக்கப்பட்ட பொருள் ; திடீர் நிகழ்ச்சி ; 
எதிர்பாரா நிகழ்ச்சி ; சுக்கிரயோகம் , எதிர்பாரா நற்பேறு ; 
( பே.வ. ) குழப்பம் . 
turp entine , n . கர்ப்பூரத் தைலம் ; ப . கர்ப்பூரத் தைலம் 

பூசு . 
turp eth , 1. குடலிளக்கம் உண்டுபண்ணும் வேர் வகை . 
turp itude, n . கயமை , தீயொழுக்கம் . 
turg uoise, n . பேரோசனை , மழுங்கலான பைந்நீல இரத்தினக் 

கல் வகை . 
tu rret , 1. சிறு தூபி , மணிக் கோபுரம் , சிறு துணைக் 
கோபுரக் கட்டுமானம் ; ( படை . ) கோட்டையில் பீரங்கி 
ஏற்றப்பட்டுள்ள சுழல்கூண்டு ; ( படை . ) கோட்டை தாக்கு 
வதற்கான பலமாடி சதுரக் கட்டுமானம் ; ( கப் . ) பீரங்கி 

தாங்குஞ் சுழல்மேடை . 
tu rret - clock , 1. கூண்டு மணி , முகப்புப்பாளம் தூபி , 
tu rreted , a . சிறு தூபிகளையுடைய ; மணிக்கோபுரம்போல் 

அமைந்துள்ள . 
tu rret-ship , n. சுழல் பீரங்கிமேடை வாய்ந்த போர்க் 

கப்பல் . 
tur tle , n . கடலாமை , சாறுணா செய்வதற்குப் பயன்படும் 
கடலாமை வகை ; 3. கடலாமை வேட்டையாடு ; ( தொ .) 
turn turtle , ( கப் . ) மறிந்து வீழ் , குடைகவிழ் . 
tur tle , n. கரும் புறா வகை . 
tur tle - dove , 1. கரும்புறா வகை . 
turt ler , n . கடலாமை வேட்டுவர் . 
turt ling, n . கடலாமை வேட்டை . 
Tus can , 1. இத்தாலி நாட்டின் டஸ்கனிப் பகுதியில் வாழ் 
பவர் ; டஸ்கனி மொழி ; a . இத்தாலி நாட்டின் டஸ்கனிப் 
பகுதி சார்ந்த . 
tush , 11. கோறைப்பல் , நீண்ட கூர்ம்பல் , குதிரையின் 

கோறைப் பல் . 
tush , n. வெறுப்பு அல்லது பொறுமையின்மை குறிக்கும் 
ஒலிக்குறிப்புச் சொல் ; 3. வெறுப்பு அல்லது பொறுமை 
யின்மைக் குறிப்புத் தெரிவி ; int . Y1 சீ 1 வெறுப்புக்குறிப்பு , 
பொறுமையின்மைக் குறிப்பு , 
tush ery , n . இலக்கிய வகையில் முற்பட்ட வழக்குச் சொல் 

வழங்கீட்டுப் பாணி , 
tusk , 1. தந்தம் , யானைக்கோடு ; நீண்ட கூர்ம்பல் ; பரம்புப் 
பல்லுறுப்பு ; பூட்டுப்பல் உறுப்பு ; 3. தந்தத்தினாற் குத்து ; 
கோட்டினாற் குத்தித் துளை , 
tusk er , n. கொம்பன் யானை . 
tuss er , 11. வன்பட்டு, முரட்டுப் பட்டு வகை ; கருவாலி 

மரத்துப் பட்டுப்பூச்சி வகை . 
tuss er - silk , 11. வன்பட்டு . 
tuss ive, a. ( மரு . ) இருமல் சார்ந்த . 


1125 


tusslo 


twice - laid 


tweak , n . பிடுங்கல் , திருகிழுப்பு ; வெட்டிழுப்பு , சுண்டிழுப்பு ; 
U. கிள்ளித் திருகு ; சட்டென இழு ; ஆட்டங் கொள்ளும்படி 


காண 


tus sle , n . சச்சரவு , 
tuss ock . n . புல்திடல் , புல்மேடு ; மயிர்க்கற்றை . 
tuss ock - grass , n . சுக்குநாறிப்புல் வகை 
tuss ock - moth , n . அந்துப் பூச்சி வகை . 
tut , n . பொறுமையின்மை - இகழ்ச்சி - வெறுப்பு - கண்டனம் 
ஆகியவற்றைக் குறிக்கும் ஆர்ப்புரை ; 3. சும்மா கிட எனக் 

கூவு ; int. சும்மா கிட ! 
tut , n . அளவீட்டு வேலை , துண்டு வேலை . 
tut elage , n . ( சட் . ) பாதுகாப்புக்குட்பட்ட நிலை ; பாது 
காப்புப் பொறுப்பு ; பாதுகாப்புக்குட்பட்ட பருவம் ; கல்வித் 
துறை இளம் பயிற்சிப் பருவம் . 
tut elar , tut elary , a . பாதுகாப்பாளராகப் பணியாற்றுகிற , 
பாதுகாக்கிற ; பாதுகாப்பாளருக்குரிய ; ( தொ . ) tutelar 
deity , காப்புத் தெய்வம் . 
tut enag , n . துத்தநாகக் கலவை . 
tut or n . தனிமுறைப் பயிற்சி ஆசான் ; கல்வி மேற்பார்வை 
யாளர் ; தனிக்குரவர் ; தனிமுறைக்கல்விப் பொறுப்பு வகிப் 
பவர் ; பல்கலைக் கழகப் பட்டம் பெறா மாணவர்களின் 
பயிற்சித் துணைவர் ; பல்கலைக் கழக ஆட்சி உறுப்பினர் ; 
ப . தனிமுறையிற் பாடஞ் சொல்லிக்கொடு ; அறிவுறுத்து , 
ஏவு ; கட்டுப்படுத்தி ஆட்சி செய் ; உணர்ச்சிகளை அடக்கிக் 
கொள் ; தனிமுறை ஆசிரியராக வாழ்க்கை நடத்து . 
tut orage, 11. தனிமுறைப் பயிற்சி ஆசிரிய நிலை ; தனிமுறைப் 
பயிற்சி ஆசிரியப் பணி ; தனிமுறைக் கல்வி கற்பிப்பு ; 
தனிமுறைக் கல்வி போதனைக் கட்டணம் ; காப்பாண்மை . 
tutor ial , m . தனிமுறைப் போதனைக் கால எல்லை ; பயில் 
விருக்கை நிலை ; தனிமுறை ஆசிரியருடன் கூடியமர்ந்திருக் 
கும் நிலை ; a . தனிமுறை ஆசிரியருக்குரிய . 
tut san , n . சஞ்சீவி மூலிகைவகை . 
tutt i , ( இத் . ) n . ( இசை . ) குரல் கருவி அனைத்தொருங்கியக்கம் ; 

ads . குரல்கருவியனைத்தும் ஒருங்காக முழங்குநிலையில் . 
tutt i -frutt i , n . பழவகைத் தின்பண்டம் ; பழவகைக் 

குளிர்பாலேடு . 
tutt y , n , துத்தநாக உயிரகை மெருகுத்தூள் . 
tu - whit , tu - whoo , n . ஆந்தையின் அலறல் ; U. ஆந்தை 

வகையில் அலறு . 
tuxed o , n . பின்தொங்கலற்ற நீண்ட மேலங்கி . 
tuyere , 11. ஊதுலைக் குழாய் , 
twa ddell , n . நீர்ம ஒப்பெடைமானி , நீரைவிடப் பளுவான 
நீர்மங்கள் வகையில் நீரெடை அடிப்படையாக ஒப்பெடை 
காட்டுங் கருவி . 
twa ddle , n . பிதற்றல் ; வெற்றுரை ; பயனில் சொல் கையாடல் ; 
U. பிதற்று ; பயனில் சொல் பாராட்டு ; சலிப்புத் தட்டுமாறு 
பேசு ; வெற்றுரையாடு . 
twa ddler , n . பிதற்றுபவர் , பயனில் சொற்பாராட்டுபவர் . 
twa ddling , 1. பிதற்றுதல் ; வெற்றுரையாடல் ; பிதற்றரவு ; 

a . பிதற்றுகிற. 
twa ddly , a . பிதற்றுகிற . 
twain , 1 , இரண்டு ; இருமை ; இருவர் ; இருபொருள்கள் ; 

a . இரண்டாகவுள்ள . 
twang , n . டங்காரம் , குணத்தொனி , நாண் தெறிப்பொலி ; 
குணகுணப்பு , மூக்கினாற் பேசுங் குரல் ; V. டங்காரஞ் செய் , 
நாண்தெறிப்பொலி எழுப்பு . 
twang le , n . மூக்கொலி ; V. மூக்கொலியாற் பேசு , குணகுண 

வென்றொலி . 
twang ling . n . மூக்கொலிப்பு , மூக்கொலி ; a . மூக்கொலி 

செய்கிற . 
twank ay , n . பச்சைத் தேயிலை வகை . 
tway blade , a . ஒரே சோடி இலைகளையுடைய பகட்டுமலர்ச் 
செடி வகை . 


tweed , n . நேரியல் கம்பளிச் சாய்வரித் துகில் . 
twee dle , n . ஒற்றை நரப்பிசைக்கருவி ஒலி ; U. ஒற்றை நரப் 

பிசை ஒலி எழுப்பு . 
tweedledum and tweedledee , n . திரித்துக் 

முடியாத ஒரே வகை இருபொருள்கள் . 
tweeds, n.pl. நேரியல் சாய்வரிக் கம்பளி உடுப்பு , 
tween , adu . இடைநிலையிடத்தில் , இடையீடாக ; prep . 

இடையிலே , இரண்டின் நடுவிலே . 
tween - decks , n . ( கப் ) இரண்டு தளங்களுக்கிடைப்பட்ட 

இடம் ; ads . இரண்டு தளங்களுக்கிடையீடாக . 
tween y , n . ( பே - வ . ) இடையாள் . 
tweet , 1. பறவையின் குறு முரல்வு ஒலி , குற்றுயிர்ப்பொலி.. 
tweez er , ப. சிமிட்டாவின் இடுக்கி முள்ளால் பற்றிப் பிடுங்கு ; 
tweez ers , n.pl. இடுக்கிமுள் , பற்றிடுக்கிப் பொறி . 
twelfth , m . பன்னிரண்டாமவர் ; பன்னிரண்டாவது ; பன்னி 
ரண்டாம் நாள் ; பன்னிரண்டன் கூறு ; பன்னிரண்டில் ஒரு 
கூறு ; a . பன்னிரண்டாவதான ; பன்னிரண்டன் கூறான . 
Twelfth -night , n . சனவரி 6 - ஆம் நாளிரவு , கிறிஸ்துமஸ் 
விழாவிற்குப் பிறகு 12 - ஆம் நாளாகிய இயேசுநாதரின் 
திருவருள் தோற்றத் திருவிழா நாளின் இரவு . 
twelve , 1. பன்னிரண்டு ; a . பன்னிரண்டாகவுள்ள ; ( தொ . ) 
the Twelve , இயேசுநாதரின் திருமாணாக்கர் பன்னிருவர் ; . 
twelve score , இருநூற்று நாற்பது ; இருநூற்று நாற்பது 
கெசம் ; Twelve Tables , பண்டை ரோமரின் ( கி.மு. 451-450 ) 
பன்னிரு பட்டிகைச் சட்டங்கள் . 
twelve fold , a . பன்னிரு மடங்கான ; ado . பன்னிரண்டு 

மடங்காக . 
twelve mo , n . ( சு - வ : 12 mo ) பன்னிரு மடி , பன்னிரண்டு 

சமபாகங்களாக மடிக்கப்பட்ட தாள் . 
twelve month , n . ஓர் ஆண்டு ; ஓர் ஆண்டுக் காலம் . 
twelve pence , n . ஒரு ஷில்லிங்கு , ஓர் ஆங்கில வெள்ளி 

மதிப்புடைய பணம் . 
twelve penny , a . ஷில்லிங்கு மதிப்புள்ள , ஓர் ஆங்கில 

வெள்ளி மதிப்புடைய . 
twen tieth , n . இருபதாமவர் ; இருபதாவது , இருபதாம் 
நாள் ; இருபதன் கூறு , இருபது சம கூறுகளுள் ஒன்று ; a .: 
இருபதாவதான ; இருபது சமகூறுகளுள் ஒன்றை ஒத்த 
twen ty , 11. இருபது ; a . இருபதாகவுள்ள . 
twen ty - five, n . இருபத்தைந்து , 
twen tyfold , a . இருபது மடங்கான ; adu . இருபது 

மடங்காக . 
twentyfour mo , n . ( சு - வ ; 24 mo ) இருபத்து நான்கன் 
மடி , இருபத்து நான்காக மடிக்கப்பட்ட தாள் , இருபத்து நான் 
கன் மடிச்சுவடி . 
twen tymo , n . ( சு -வ : 20 mo ) இருபதின்மடி , இருபது சம 

பாகங்களாக மடிக்கப்பட்ட தாள் ; இருபதின்மடிச் சுவடி . 
twerp , n . ( இழி . ) கயவன் , கீழ்மகன் . 
twi bill , 1 . சுண்டகோடரி , இரட்டை அலகுப் போர்க் 

கோடரி . 
twice , adv. இருதடவைகளாக ; இருமடங்காக ; இருமடியாக ; 
இரட்டடிப்பாக ; இரு 

இரு வேளைகளில் ; ( தொ .) at twice , 
இரண்டு தவணைகளில் , இரண்டு செயல் முறைகளில் ; twice . 
over, வற்புறுத்து முறையில் இரண்டு தடவையாக . 
twice - born , a . இரு பிறப்புடைய ; ( இறை . ) ஆன்மிகப் 

புத்துயிர்ப் பெழுச்சியுற்ற ; இந்திய வழக்கில் இருபிறப்பாள 

ரான . 
twice -laid , a . மீட்டிழைக்கப்பட்ட , 

பழைய 

இழைகளை 
மீண்டும் இழைத்து உருவாக்கப்பட்ட . 


1126 


twicer 


twist 


twi cer , n . அச்சுக்கோப்பவராகவும் இருக்கும் அச்சகப்பொறி 
இயக்குநர் ; இரு முறையர் , ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்க 
மாக இருமுறை திருக்கோயிலுக்குச் செல்பவர் . 
twice - told , a , இருதடவை கூறப்பட்ட ; கூறியது கூறப் 

பட்ட . 
twid dle . n . கொனஷ்டை , சோம்பேறித்தனமாக விரல்களைத் 
திருகிச் சுழற்றிக்கொண்டிருத்தல் ; நச்சுச் சேட்டை ; 
திருகு கொனஷ்டை பண்ணு , சோம்பேறித்தனமாக எதை 

யேனும் திருகிச் சுழற்றிக்கொண்டிரு . 
twidd ling -line , n . ( கப் . ) சிக்கூரி , திசைகாட்டியின் திருகு 

சிக்கலகற்ற வெட்.டியிழுக்கத்தக்க சிறு கயிறு . 
twi fold , a . இரு மடங்கான ; adu . இருமடங்காக . 
twi forked , a . இரு கவருடைய . 
twi formed , a . இரு வடிவங்களையுடைய . 
twig , n . சுள்ளி , மிலாறு ; குச்சு , கம்பு ; ( உள் . ) குருதிக் 
குழாயின் குறுங்கிளை ; ( மின் . ) சிறு பங்கீட்டு ஊடுகடத்தி ; 
அடிநில வளங்காண உதவும் மென்கழி . 
twig , v . ( பே- வ . ) தெரிந்துகொள் , அறி ; கண்டுணர் . 
twig , a . நடப்புநயம் ; 3. வலுவொடு வேலை செய் . 
twil ight , n . வைகறை மெல்லொளி ; மருள்மாலையொளி , 
மங்கலொளி ; அரைகுறை அறிவு ; a . மங்கலொளிக்குரிய ; 
அரைகுறை ஒளியுடைய ; ப . மங்கலாக ஒளிரச்செய் ; அரை 
குறையாக ஒளியூட்டு ; ( தொ . ) twilight of the gods , 
வட செர்மானிய இனப் புராணக் கதைமரபு வகையில் தேவா 
சுரப்போர் நிலை ; வட செர்மானிய இனப் புராணக் கதைமரபு 
வகையில் உலக முடிவில் ஒரு புத்துலக ஆக்கத்திற்குரியதாகக் 
கருதப்படும் தேவர் - தீய படைச்சக்திகள் போராட்டம் ; 
twilight sleep , பிள்ளைப்பேற்றினை நோவற்றதாகச் செய்யும் 
முறை . 
twill, n . சாய்வரித்துணி ; ப . சாய்வரித்துணியாக நெய் . 
twin , n . இரட்டைக் குழந்தைகளுள் ஒன்று ; நெருங்கிய 
தொடர்புடைய இரட்டையில் ஒன்று ; மறு இரட்டை , ஆள் 
அல்லது பொருள் வகையில் சரி எதிரிணையான மறு படிவம் ; 
எதிரிணைக் கூட்டுப்படிகம் , படிக ஆய்வியல் வகையில் ஒரு 
கூறு மற்றொன்றின் தலைகீழ் எதிரிணையாகவுள்ள கூட்டுப் 
படிகம் ; a . இரட்டையில் ஒன்றான ; ( தாவ . ) இரட்டையாக 
வளர்கிற ; இணைசோடிகளுள் ஒன்றான ; இணைசோடியான ; 
ஈரிணைவான , நெருங்கி இணைந்த ஒரேமாதிரியான இரண்டு 
பாகங்களைக் கொண்ட ; இருமடியான ; இரட்டையான ; 
சோடியான , இணையான ; 3. நெருக்கமாகச் சேர்த்து இணை ; 
சோடியாக்கு ; நெருக்கமாகச் சேர்ந்து இணை ; சோடியாகு . 
twin - axis , n . இரட்டைப்படிகச் செவ்வூடு வரை . 
twin birth , n . இரட்டையர் பிறப்பு ; இரட்டைப் பிறப்பு ; 

இரட்டையர் ; இரட்டை . 
twin - born , a . இரட்டையாகப் பிறந்த , இரட்டையராகப் 

பிறந்த . 
twine , n . மணிச்சரடு , கெட்டி முறுக்கு நூலிழை ; சணல் வரிச் 
சரடு ; திண் முறுக்கேறிய நூல் ; நூற்கயிறு ; திருகு சுருள் , 
மடிசுருள் ; சுருள் மடி ; முறுகு தண்டு ; முறுகு கொடி ; 
பின்னுறவு ; சிக்குறவு ; பற்றுறவு ; U. பின்னிமுறுக்கு ; புரி 
முறுக்கிப் பின்னு ; தொடுத்து மாலையாக்கு ; மாலையாகச் 
சூட்டு ; பின் 

பின்னிப் பிணை ; பின்னுறு , 
பின்னி முறுகுறு ; திருகு ; சுருள்வுறு ; பின்னிச் சிக்கலுறு ; 
வளைந்து வளைந்து செல் ; நெளிவுறு ; திருகு சுருளாக எழு ; 
திருகு சுருளாக வளர் ; கொடி வகையில் சுற்றித் தழுவிப் 
படர் ; . பாம்பு வகையில் சுற்றிப் பின்னிக்கொள் ; பாம்பு 
வகையில் சுருள்வுறு , சுருண்டு நெளிவுறு . 
twin er , n . இழைகளை முறுக்கி நூலாக்குபவர் ; முறுக்கி 

நூலாக்குவது ; தழுவுகொடி . 
twin er , n .. இரட்டையான வெற்று வேடிக்கைப் பாட்டு . 
twinge, n . சுறீர் வலி , உட்குத்தல் ; உளச்சான்று வகையில் 
உட்குத்தல் உணர்வு ; 3. சுறீர்வலி யூட்டு . 


twi - night , n . தளப்பந்தாட்டத்தில் பிற்பகல் தொடங்கி 

விளக்கொளியில் இரவு முழுதும் ஆடப்படும் ஆட்டம் . 
twin ing, a . பின்னுகிற ; சுற்றுகிற ; திருகிச் செல்கிற ; 

வளைந்து வளைந்து செல்கிற ; சுற்றித் தழுவியேறுகிற . 
twink le , n . கண் இமைப்பு ; கண் சிமிட்டுகை ; விண்மீன் 
மினுமினுக்கம் ; கண் மின்னொளிர்வு ; கண்ணில் பளிச்சிடு 
ஒளி ; நடனத்தில் கால்களின் குறு 

விரைவியக்கம் ; 
நடுக்கம் , விரைவசைவு ; நடுங்கொளி ; தொலைச் சிற்றொளி ; 
ப . விண்மீன்கள் வகையில் மின்னி மினுங்கு ; விளக்கு வகை 
யில் விட்டுவிட்டு ஒளி செய் ; விரைந்து பளிச்சிடு , மின்னி 
ஒளிர் ; கண்ணிமைகள் வகையில் படபடவென அடித்துக் 
கொள் ; 

நடனமாடுங் கால்கள் வகையில் விரைந்தியங்கு ; 
கண் சிமிட்டு ; கண் வகையில் இமை ; இமை யசை ; ஆள் 
வகையில் சாடை தோன்றக் கண் சிமிட்டு ; கண் வகையில் 
உணர்ச்சியால் பளிச்சிடு ; விரைந்து மினுங்கி ஒளி காலு . 
twink ling , 1. கண்ணிமைப்பு ; நொடி , கண்ணிமைப்பு நேரம் ; 
விண்மீன் மினுமினுப்பு; மின்னுதல் ; a . மின்னி மினுங்குகிற ; 
துடித்ததிர்கிற . 
twin ling , 1. இரட்டைக் குழந்தைகளுள் ஒன்று . 
twinned , a . இரட்டைகளான ; இரட்டையரான . 
twin ning , n . இணைபடிக ஆக்கம் ; படிக ஆய்வியல் வகையில் 

கூட்டுப் படிகங்கள் உருவாதல் . 
twin ning - machine , 1. இரட்டுவெட்டுப் பொறி . 
twin - plane , n . இரட்டைப் படிகத்தின் செவ்வூடு தளம் . 
twins , n . pl . இரட்டையர் ; ( தொ . ) Siamese twins , இணை 

பிரியாத் தோழர்கள் . 
Twins , n . pl . மிதுன ராசி , இரட்டை விண்மீன்கள் . 
twin - saw , n . இரட்டு வெட்டு இரம்பம் . 
twin ship , n . ஈரிணைமை , இரட்டைக் குழந்தைகளாக இருக் 
கும் நிலை ; ஈரிணைவுடைமை , இரட்டைக் குழந்தைகளுள் 
ஒன்றாக இருக்கும் நிலை . 
twirl , 1. முறுக்குகை ; திருக்குகை ; முறுக்கு ; திருக்கு ; விரை 
சுழற்றீடு ; உறு சுழற்சி ; கண்ணின் பார்வைச் சுழற்சி ; 
எழுதுகோல் கருவி படைக்கலம் முதலியவற்றின் வகையில் 
சுழற்றியக்கம் , சுழல்வியக்கம் ; மீசை முறுக்கீடு ; விரல் 
திருகியக்கம் ; சோம்பேறித்தனமான சுழல்வதிர்வு ; வட்டச் 
சுற்று , ஆரவட்டம் ; திருகு சுருள்வுரு ; V. விரைந்து சுழற்று ; 
சுற்றிச் சுழற்று ; சுழல்வுறு ; விரைந்து சுழல் ; சுற்றி 
இயக்கு ; சுற்றி இயங்கு ; விரைந்து சுற்று ; திருக்கு ; திருகு ; 
சுழற்றிக் காட்டு ; வரிந்து சுற்றிப் பின்னு , சோம்பேறித்தன 
மாகத் திருகியக்கம் உண்டுபண்ணு , வேலையற்றதனமாகச் 
சுழல்வதிர்வாட்டஞ் செய் . 
twist , n . முறுக்கு , முறுக்குகை ; திருக்கு , திருக்குகை ; கறங் 
குகை , திருகி விடுகை ; திருகுநிலை , திருகிய பாங்கு ; உருத் 
திரிப்பு ; திரிப்பு ; திருக்குமறுக்கம் ; திருக்குமறுக்கான உரு ; 
உருத்திரிபு , உருக்கோட்டம் ; திருப்பீடு , முடுக்கீடு ; முடுக் 
கீட்டுப்பாணி ; சுளுக்கு , உறுப்புத்திருக்கீடு ; சிக்கல் , முடிச்சு ; 
திருகுகோட்டம் ; திருகுசுருள்வு ; வளைவான போக்கு ; திருகு 
சுருள் ; திருகுமுறிவு ; கடுங்கோட்டம் ; திடுவளைவு ; திடீர்த் 
திருப்புகை ; திடீர்த்திருப்பம் ; முறுகிய இடம் ; திருக்குரு ; 
திருகிய பகுதி ; முறுகுற்ற பொருள் ; நூல் ; பாவுநூல் ; 
பட்டிழை ; முறுக்குப்புரி ; முறுக்குக்கயிறு ; அப்பச்சுருள் ; 
புகையிலைச்சுருள் ; கோப்பை அடியின் சுருள் ஒப்பனைக்கூறு ; 
( இழி. ) கலவைப் பானம் ; ( இழி . ) நல்ல பசிருசி ; 3. திருக்கு ; 
திருகு ; பின்னி முறுக்கு ; பின்னி முறுகு ; புரிகளைப் பின்னி 
முறுக்கி இணை ; கயிறாகத் திரி ; மாலையில் பூச்செருகியிழை ; 
மாலை தொடு ; செருகி இழைவி ; இடையிடையே மிடைந்து 
வை ; சுருட்டி மடக்கு ; சுருளு : வளைந்து வளைந்து மடங்கு ; 
சுழல் ; சுற்றிச் செல் ; விலகிச் செல் ; சிக்குறுத்து ; கோட்டுவி ; 
முறுக்குருக் கொடு ; திருக்குருப்படுத்து ; முறுக்கி விடு; திரித்து 
விடு ; திருகிப் பிழி ; பிடித்துப் பறி ; திருகிப் பிடுங்கு ; உருவங் 
குலைவி ; இயல்பான வடிவந் திரியச் செய் ; வன்முறையாக 
வளைத்துத் திருப்பு ; உறுப்புப் பற்றித் திருகு ; உறுப்புத் திருகி 
முறித்து வேதனை செய் ; வேதனையால் திருகி நெளி ; திருகு 


பின்னி முடை ; 


1127 


twistable 


tympan 


சுருளாக வளைவி ; திருகு சுருளாக வளை ; திருகு சுருள் வடிவம் 
பெறு ; திருகு சுருள் வடிவில் வளர் ; திருகு சுருள் வடிவு வனை ; 
திருகு சுருள் வடிவுறக் கட்டி எழுப்பு ; சொல் திரித்துப் 
பொருள்கொள் ; சொல் திரித்து வழங்கு ; வலிந்து திரி 
புறுத்து ; பந்தினைச் சுழலும்படி அடி ; பந்தினைச் சுழற்றி 
யடித்து வளைந்து செல்லும்படி செய் ; ( இழி . ) வயிறார 
உண்ணு . 
twist able , a . முறுக்கத்தக்க . 
twis ter , n . திரிகுபவர் ; திரிப்பவர் ; பந்துத் திருக்கடி , 
பந்தாட்டத்தில் பந்தைச் சுழல்வுறச் செய் தல் ; உத்தரம் ; 
ஆசனப்பகுதி , குதிரைமேல் அமர்வதற்கேற்ற வாய்ப்புடைய 
துடையின் உட்பகுதி . 
twit , I. கண்டி ; கடிந்துகொள் . 
twitch , n . திடீர்ச் சுரிப்பு , திடீர்த் தசை இழுப்பு ; வெட் 
டசைவு , வெட்டியிழுப்பு : மாவடக்கி , விலங்கு மருத்துவ 
வழக்கில் அறுவையின்போது குதிரையை அமைதியுறச் 
செய்யும் அறுவைக்கருவி வகை ; 3. வெட்டியிழு ; சற்றே 
குலுக்கியிழு ; தசை தோல் வகையில் தானாகச் சுரிப்புறு ; 
கவனமூட்டச் சற்றே பற்றியிழு . 
twite , n . பழுப்புநிற இசைப்பறவை வகை . 
twitt er , n . பறவை வகையில் இச் - இச் - என்னும் ஒலி ; பறவை 
களின் கலகலப்பொலி ; கலகலப்பு ; ( பே - வ . ) கிளர்ச்சியுற்ற 

நிலை ; 3. பறவை வகையில் இச் இச்.என்னும் ஒலி யெழுப்பு . 
twittera tion , n . கலகலப்பு , கிளர்ச்சிநிலை . 
twitt ing , n . கடிதல் ; a . கடிகிற . 
• twitt ingly , ads . கடிந்துகொள்ளும் முறையில் . 
two , 1. இரண்டு ; a . இருமையுடைய , இரண்டான ; ( தொ . ) 
be two , முரண்படு , மாறுபாடு கொண்டிரு ; in two , இரு 
பகுதியாக ; இரு துண்டாக ; வேறுவேறாக ; in two twos , 
( இழி . ) மிகக் குறுகிய காலத்தில் ; one or two, சில ; 
put two and two together , கிடைக்கும் விவரத்திலிருந்து 
உய்த்துணர்ந்துகொள் . 
two - cleft , a . ( தாவ . ) ஆழ்பிளவுடைய , கிட்டத்தட்ட 

நடுவிடம் வரை இருகூறுகளாகப் பிளவுண்ட . 
two - edged , a . வாள் வகையில் இருபுறக் கூரான ; இரண் 

டகமான . 
two er , n. இரண்டெண்ணிக்கையுடையது ; 

இரண்டெண் 
ணிக்கையுடையவர் ; இரண்டளவானது ; இரண்டு மதிப் 
புடையது ; . இரு கெலிப்பெண் மதிப்புடையது . 
two - fisted , a . அழகற்ற 
two fold , a . இரட்டிப்பான , இரு மடங்கான , இருமடியான ; 

ads . இரட்டிப்பாக , இரு மடங்காக . 
two - foot , a . இரண்டடியளவுள்ள ; இரண்டு பாதங்களை 

யுடைய . 
two .footed , a . இரண்டு பாதங்களையுடைய . 
two - horse , a . இரு குதிரைகளுக்குரிய ; இரு குதிரைகளுக் 

கான ; இரு குதிரைகள் பூட்டிய . 
two - line, a . ( அச்சு . ) இரு வரையளவு அகலமுடைய . 
two - mast er , 1. இரு பாய்மரக் கப்பல் . 
two ness , n . இருமை ; இருமைப்பண்பு . 
two - pair , n . இரண்டாந் தளத்திலுள்ள , இரண்டாம் மாடிக் 

குரிய . 
two - part ed , a . இரு பகுதிகளையுடைய . 
twop ence, n . இரு செப்புத்துட்டு மதிப்புடைய பணம் . 
two - penny , n . இரு செப்புத்துட்டு மதிப்புடைய மதுவகை ; 
மலிவான மதுவகை ; a . இரு செப்புத்துட்டு மதிப்புடைய ; 
மிக மலிவான ; சிறுதிற ; பயனற்ற . 
twopenn y - half penny , a . சிறப்பற்ற ; அற்பமான ; 

வெறுக்கத்தக்க . 
two -penn yworth , n . இரு செப்புத்துட்டு மதிப்புடையது . 
two piece , a . இரு துண்டுகளான ; இரு பகுதிகளடங்கிய . 


two - platoon , a . ஆட்ட வகையில் காப்பாட்டத்திற்கு 
ஒன்றும் தாக்காட்டத்திற்கு மற்றொன்றுமாக இரு குழு ஆட 
விடப்படுகிற . 
two .ply , a . ஈரிழையாக நெய்யப்பட்ட ; இரு புரியடக்கிய ; 

ஈரடையான , இரு அடை அடுக்குகளையுடைய . 
two - score, n . நாற்பது ; a . நாற்பதான . 
two - seater , 1. இரண்டு இருக்கைகளையுடைய விமானம் ; 
இரண்டு பேர் இருக்கத்தக்க வண்டி ; இருவர்க்கான இருக்கை 
களையுடைய உந்துகலம் . 
two shot , n. தொலைக்காட்சித் துறையில் இருவர் காட்சிப் 

படம் . 
two -sid ed , a . இரு பக்கமுடைய , இருதன்மையுள்ள ; 
இருகோணங்களிலிருந்து நோக்கத்தக்க ; இரு பக்கங்களில் 
செயலாற்றத்தக்க . 
two-sid edness , n . இருபக்கமுடைமை . 
two -some , 1. இருவர் தனிக்குழு ; இருவர் அந்தரங்க உரை 
யாடல் ; குழிப்பந்தாட்ட வகையில் இருவர் ஆட்டம் ; a . 
இருவர் ஆட்டஞ் சார்ந்த . 
two - speed , a . இருவகை விசைகளுக்குரிய . 
two - step , n . இரண்டந்தம் , இரண்டாங்கால விசையில் 
வட்ட இழைவாக ஆடும் நடன வகை ; இரண்டந்த நடன இசை 
வகை ; ப . இரண்டந்த நடனமாடு . 
two -stroke, a . இயந்திர வகையில் இரு உந்து தண்டு 

விசைகளையுடைய . 
two - up , n . இரு நாணயச் சுண்டாட்டம் , இரு காசுகளை 
ஒருங்கே சுண்டிவிட்டு இருதலை இரு பூ இணைவெண்ணி 
யாடும் ஆஸ்திரேலிய ஆட்டவகை. 
two - way , a . இருவழித்தான , விருப்பம்போல் இருவழியும் 
செல்லவிடத்தக்கதான ; குழாய்க்குமிழ் வகையில் இருகுழாய் 
களின் வழியாகவும் ஒழுக விடும் இயல்புடைய ; மின்குமிழ் 
வகையில் ஈரிடங்களிலிருந்து விசையூட்டவோ விசையமர்த் 
தவோ இடந் தருகின்ற ; ( கண . ) இரு வகையில் மதிப்பு 
வேறுபாடுடைய ; ( கண . ) இரு விசைமானங்களையுடைய .. 
two - wheel er , n , இரு சக்கர வண்டி . 
two - year old , 1. இருவயதுக் குழந்தை ; இரண்டாண்டுக் 

குதிரைக்குட்டி . 
twy - natured , a . இரட்டையியல்புடைய . 
Tyb urn , n . லண்டன் நகரத் தூக்குத்தண்டனை நிறைவேற் 

றும் இடம் ; ( தொ . ) Tyburn tree , தூக்குமரம் . 
Tychon ic , a . டைகோ பிராகி ( Tycbo Brahe- இறப்பு 1601 ) 

என்னும் டென்மார்க்கு நாட்டு வானூலாருக்குரிய . 
tycoon , n . ஜப்பானிய நாட்டு வரலாற்றில் படைத்தலைவர் 
மரபினரான முற்கால ஆட்சியாளர் பட்டப்பெயர் ; ( பே - வ . ) 
தொழிலதிபர் . 
tying , n . கட்டுதல் ; a . கட்டுகிற . 
tyke, a . கீழின நாய் ; கயவன் , கீழ்மகன் ; முரடன் , நாகரிக 

மற்றவன் . 
tyl opod , n . மெத்தடி விலங்கினம் , ஒட்டகம் போன்ற குளம் 

பற்ற அடி காப்புத் தசைத் திண்டுக்காலுடைய விலங்கு வகை . 
tylop odous , a . மெத்தடி- விலங்கினஞ் சார்ந்த . 
tylos is , 11. கண்கட்டி , கண்ணிரப்பை வீக்கக் கோளாறு ; 

( தாவ ) உட்புழைப் புடைப்பு வளர்ச்சி , 
tyl ote, n . ( வில . ) கடற்பஞ்சின் குமிழுடை முட்கூறு . 
tylot ic , a. கண்ணீர்ப்பை வீக்கமுடைய ; கண்கட்டி சார்ந்த ; 

( தாவ . ) உட்புழைப் புடைப்பு வளர்ச்சியுடைய . 
tymp , 1. சூளை வாயில் முகட்டுக்குமிழ் ; சுரங்கத்தில் குறுக் 

கிடைவிட்டம் . 
tym pan , n . இழுவைத் தசைநார் ; மெல்லிழைப் பொருள் ; 
( அச்சு . ) சமனத்தகடு , அழுத்தத்தைச் சமநிலை செய்யும் 
வரைச்சட்டம் . 


சார்ந்த , 


1128 
tympanic 

tyrant 
tympan ic , a . செவிப்பறைச் சவ்வு போன்ற ; செவிப்பறைச் typh ous, a . நச்சுக் காய்ச்சல் சார்ந்த . 
சவ்வுபோலச் செயற்படுகிற ; (உள் . ) செவிப்பறைச் சவ்வு 

typh us , 11. நச்சுக் காய்ச்சல் , சன்னிக் காய்ச்சல் . 
சார்ந்த . 

typ ic, a . மாதிரி சார்ந்த . 
tympanit es , n . குடல்வாயு வீக்கம் , குடலுள் காற்றால் ஏற் 

typ ical , a . உரு மாதிரியான ; வகை மாதிரியான ; மாதிரி 
படும் அடி வயிற்று வீக்கம் . 

எடுத்துக்காட்டான ; வகை இனம் ஆகியவற்றின் செய்தி 
tympanit ic, a . குடல்வாயு வீக்கஞ் சார்ந்த . 

புற மாதிரிகளுடன் ஒத்த ; குறியடையாளமான ; வகை 
tmpanit is , n . செவிப்பறைச் சவ்வழற்சி . 

மாதிரிக்குரிய ; வகை மாதிரிக்குப் பொருத்தமான ; குறிப் 

பிடத்தக்க . 
tym panum , n . ( உள் . ) இடைச்செவி , புறச் செவிக்கும் அகச் 
செவிக்கும் இடைப்பட்ட பகுதி ; செவிப்பறைச் சவ்வு ; வாத் typ ically , adv . மாதிரிக் குறியீடாய் ; வகை மாதிரிக்குப் 
தின் வளிக்குழாய் முகப்பு ; ( க - க . ) முக்கோண முகப்பு ; பொருத்தமாக . 
( க- க . ) முக்கோண வாயில் ; ( க- க . ) முக்கோணப் படிவாயில் ; 

typifica tion , n . வகை மாதிரியாக்குதல் ; வகை மாதிரியாக 
ஆற்று நீரிறைப்பு வட்டு ; காலழுத்து செக்குப்பொறி ; pl . 

எடுத்துக் காட்டுதல் ; எடுத்துக் காட்டாயமைதல் . 
tym pana .. 

typ ifier , n. மாதிரியாக்குபவர் ; மாதிரியாக்குவது . 
Tyn wald , n . மான் தீவின் மக்கள் மாமன்றம் . 

typ ify , v . மாதிரியாகக் காட்டு ; முன் மாதிரியாகு ; வகை 
typ al , a . மாதிரி சார்ந்த ; உரு மாதிரிக்குரிய . 

யாகு ; பண்புக்குறியாகு ; குறித்துக் காட்டு . 
type , n . மாதிரிப் படிவம் ; எடுத்துக்காட்டுரு ; பொது உரு 

typ ist , n . தட்டெழுத்தாளர் . 
மாதிரி ; அமைப்புரு ; வகை மாதிரி ; வகை திரிபு மாதிரி ; 

typ o , 11. ( பே - வ . ) அச்சாளர் , அச்சுக் கோப்பாளர் ; pl . 
மாவடை தலைமைப் பகுப்பு வகை ; தொகுதி மாதிரி ; (வேதி . ) 

typ os .. 
பண்பு மாதிரி ; பதக்கப் பொறிப்புப் படிவம் ; நாணயப்பொறி 
வடிவம் ; தட்டச்செழுத்துரு ; ( அச்சு . ) எழுத்துரு ; 3. மாதிரி 

typog rapher , 11. அச்சுக்கலையாளர் ; அச்சிடுபவர் ; அச்சுக் 

கோப்பாளர் . 
யாயிரு ; தட்டச்சுப் பொறியியக்கு , தட்டச்சடி ; ( தொ . ) 
type genus , இனக்குழுவின் தலை மாதிரி இனம் ; type species , typograph ical , a . அச்செழுத்துச் 

அச்செழுத் 
இனத்தின் தலை மாதிரி வகை . 

திலேயே உள்ள ; அச்சிடு முறைக்குரிய ; அச்சடிப்பதில் 

ஏற்பட்ட , 
type -bar , n . வரி அச்சுப்பொறியின் வரிப்பாளம் ; தட்டச்சுப் 
பொறியின் அச்சுருக் கம்பி . 

typograph ically , adv . அச்செழுத்துச் சார்ந்ததாய் ; அச்சு 
type -cast , U. நடிப்பு இயல் நிலைப்படுத்து , நாடகத்துறையில் 

வடிவச் சார்பாக ; அச்சிட்ட முறையில் ; அச்சிட்ட நிலையில் . 
நடிகருக்கு இயல்பாக உரிய பாகமே கொடுத்து நடிக்க வை ; typog raphy , n . அச்சுக்கலை; அச்சிடும் பாணி ; அச்செழுத்து 
நடிகர் தோற்றத்திற்குத் தக்கபடியேயுள்ள நடிப்புப் பகுதி வடிவம் ; அச்சுருத் தோற்றம் . 
கொடுத்து நடிக்க வை ; ஒரு பாகமே கொடுத்து மீட்டும் typ olite , 1. பதிகல் , உருவப் படிவு பெற்ற கல் ; புதைபடிவ 
மீட்டும் நடிக்கச் செய் . 

உருவுடைய கல் . 
type - high , 1. அச்சுருக்கட்டை வகையில் கட்டளைச் செவ் 

typolo gical, a . (உயி . , தொல் . ) மாதிரிப்படிவ 
வுயர்வுடைய , 918 அங்குல முனைப்பு உயர்வுடைய . 

முறையைச் சார்ந்த ; ( விவி . ) முற்படிவக் கோட்பாட்டுச் 
type -hold er , n . முத்திரைப்பொறிக் கைப்பிடி . 

சார்பான . 
type - met al, 11. அச்சு உலோக்கலவை . 

typol ogy , n . ( உயி . ) மாதிரிப்படிவ வரன்முறை மரபாய்வுத் 
type script , n . தட்டச்சுப்படி , தட்டச்சடித்த வரைபடிவம் ; 

துறை ; ( தொ . ) படிமாதிரி மரபாய்வுத்துறை ; ( விவி . ) முற் 
தட்டச்சுப் பகர்ப்புப்படி ; வரைவியல் அச்சுரு எழுத்து , 

படிவக் கோட்பாடு , விவிலியப் புதிய ஏற்பாட்டின் செய்தி 
கையெழுத்துப் போலியான அச்செழுத்துரு ; தட்டியல் அச்சுரு 

கள் யாவும் இனமாதிரிகளாகப் பழைய ஏற்பாட்டிலேயே 
எழுத்து , தட்டச்சுருப் போலியான அச்செழுத்துரு. 

குறித்துக் காட்டப்பட்டுள்ளன என்று கருதுங் கோட்பாடு . 
- type - setter , n . அச்சுக் கோப்பவர் ; அச்சுக்கோப்புப் 

typ onym , n . ( உயி . ) வகைச்சுட்டு , வகையடிப்படையாக 
பொறி . 

அமைந்த பெயர் . 

typon ymal , a. வகைச்சுட்டுச் சார்ந்த , வகைப்பெயர் குறித்த . 
type - setting, 1. அச்சுக்கோப்பு ; அச்சுக்கோப்படுக்கம் ; a . 
அச்சுக் கோக்கிற ; ( தொ . ) type -setting machine , அச்சுக் 

typonym ic, a , வகைச்சுட்டுச் சார்ந்த , வகைப்பெயர் குறித்த . 
கோப்புப் பொறி . 

tyr anness, n . கொடுங்கோலரசி . 
type - wheel . n . விளிம்பச்சுருச் சக்கரம் , தட்டச்சு வகையிலும் 

tyrann ic, a . ( அரு . ) கொடுங்கோன்மையான . 
அச்சுத் தந்தியிலும் பயன்படுத்தும் புடைப்பெழுத்துரு விளிம் tyrann ical , a . கொடுங்கோலனுக்குரிய ; கொடுங்கோன்மை 
புடைய சக்கரம் . 

யான ; தன்னாணவமான . 
type write, v . தட்டச்சடி ; தட்டச்சுப் படியெடு . 

tyrann ically , adv . கொடுங்கோன்மையாக ; உறுகொடுமை 
type writer , n . தட்டச்சுப்பொறி . 

யுடன் . 

tyrannicid al , a. கொடுங்கோலரைக் கொல்லுகிற . 
typhlit ic, a . குடல்முளை அழற்சிக்குரிய ; அழற்சி வகையில் 
குடல் முளை சார்ந்த . 

tyrann icide, n . கொடுங்கோலரை அழித்தல் ; கொடுங்கோல 

ரைக் கொல்லுநர் . 
typhlit is , n . குடல்முளை அழற்சி . 
typh oid , n . நச்சுக் காய்ச்சல் ; குடற் காய்ச்சல் ; a . நச்சுக் 

ty rannize , 0. கொடுங்கோன்மை 

அடக்குமுறை 
காய்ச்சல் சார்ந்த , காய்ச்சல் வகையில் நச்சுப்பண்பு வாய்ந்த , 

யாற்று ; கொடுமைப்படுத்து . 
செம்பழுப்புப் பொட்டுகளுடன் மயக்கமும் பெருத்த வலிவுக் 

ty rannous , a . கொடுங்கோலாட்சி வாய்ந்த ; தன்னாணவம் 
கேடும் உண்டுபண்ணுகிற . 

பிடித்த ; அடக்குமுறைப் படுத்துகிற ; வலிந்தடக்குகிற . 
typhoid al, a . நச்சுக் காய்ச்சல் சார்ந்த . 

ty ranny , n . கிரேக்க வழக்கில் வல்லாட்சி ; கொடுங்கோன் 
typhoman ia n . நச்சுக் காய்ச்சல் சன்னி , 

மை , சட்ட மீறிய ஆட்சி ; கொடுங்கோன்மைச் செயல் ; அடக்கு 

முறை . 
typhon ic , n. கடும்புயல் சார்ந்த ; சீனக்கடற் பருவப்புயல் 
களுக்குரிய . 

tyr ant , n . கிரேக்க வழக்கில் வல்லாளன் ; கொடுங்கோலன் , 
typhoon , n. கடும் புயல் , சண்ட மாருதம் . 

சட்ட மீறிய ஆட்சியாளர் ; தன்னாணவக்காரர் ; அடக்குமுறை 
யாளர் . 


செய் ; 


1129 
tyrant - bird 

Tzigane 
tyr ant- bird , tyr ant - flycatcher , n . கிளை பற்றி அமரும் tyrotox icon , n . பாலழிம்பு , பால் அல்லது பாலாடையில் 
அமைவுடைய அமெரிக்க பறவை வகை . 

ஏற்படும் அழிபொருள் வகை . 
tyre , n . ரப்பர் டயர் . 

Ty rrhene , Tyrrhen ian , n . இத்தாலியில் 

வாழ்ந்த 
tyre , ( த . ) . தயிர் . 

பண்டை எட்ரஸ்கன் ( Etruscan ) இனத்தவர் ; a . பண்டை 
tyr ocidine , 1. ( மரு. ) நுண்ம நாசினி வகை . 

எட்ரஸ்கன் இனஞ்சார்ந்த . 
Tyrolese , n . இத்தாலி எல்லையில் ஆஸ்திரியா நாட்டிலுள்ள 

Tzigane , n . அங்கேரி ( Hungary ) நாட்டு ஜிப்ஸி இனத்தவர் ; 
டைரால் பகுதி வாணர் ; pl . Tyrolese ; a . டைரால் பகுதியில் a . அங்கேரிநாட்டு ஜிப்ஸி இனஞ் சார்ந்த ; அங்கேரி 
வாழ்கிற ; டைரால் பகுதி சார்ந்த . 

நாட்டு ஜிப்ஸி இனத்தவருக்குரிய ; அங்கேரி நாட்டு ஜிப்ஸி 
tyr othricin , n . ( மரு . ) நுண்மநாசினி வகை . 

இனத்தவரின் இசை சார்ந்த . 


U 


ultramontanism 


Uberous 


berous , a . நிறையப் பால் தருகிற ; செழிப்புடைய . 
u berty , 1. படுபயனுடைமை ; செழிப்பு . 
ubi ety , 1. இடத்தமைவு , இடச்சூழல் . 
ubiquitar ian , n . ( இறை . ) நிறை திருமேனிக் கோட்பாட் 
டாளர் , இயேசுாதரின் திருவுடலம் யாண்டும் உளதென்னுங் 
கோட்பாட்டில் நம்பிக்கையுடையவர் . 
ubiguitar ianism , 11. நிறை திருமேனிக் கோட்பாடு , இயேசு 

நாதரின் திருவுடலம் யாண்டும் உளதென்னுங் கோட்பாடு . 
ubiq uitary , a . ஒரேசமயத்தில் எங்கும் உள்ள . 
ubiq uitous , a . எங்கும் நிறைந்திருக்கிற , எங்குங் காணப் 

படுகிற . 
ubiq uitously , adv . எங்கும் நிறைந்து . 
ubiq uity , n . எங்கும் நிறைந்திருத்தல் ; ஒரே நேரத்திற் பல 

இடங்களில் இருத்தல் . 
ub i sup ra , ( ல . ) adv . ஏடு வகையில் முற்குறித்த இடத்தில் . 
U - boat , n. செர்மன் நீர்மூழ்கிக் கப்பல் . 
U .bolt , n . கொண்டி , வளைபகர வடிவான தாழ்ப்பூட்டு . 
udd er , n . விலங்கின் பால்மடி . 
udd ered , a . பால் மடியினையுடைய . 
udom eter , 1. மழைநாழி , மழைமானி . 
udomet ric , a . மழைமானி சார்ந்த . 
ugh , int . வெறுப்புக்குறிப்பு . 
ug lify , U. அழகற்றதாக்கு . 
ug lily , adu . அழகற்றதாக . 
ug liness, 171. உட்கம் , அருவருப்புத்தோற்றம் . 
ug ly , n . அழகிலி ; நுதல்வரித் தொங்கல் , பெண்டிர் 19 - ஆம் 
நூற்றாண்டிடையே அணிந்துவந்த மெல்வரித் தொப்பியின் 
ஒளி மறைப்புத் தொங்கல் திரை ; a . அருவருப்புத் தருகிற ; 
அருவருக்கத்தக்க ; வெறுக்கத்தக்க ; விரும்பத்தகாத ; அழ 
கற்ற ; அருவருப்பான நடத்தையுடைய ; தீமையென்ற ஐயுற 
வுக்கு இடந்தருகிற ; தீய இயல்பு வாய்ந்த ; நாணயக்கேடான ; 
வெட்கக்கேடான ; இழிந்த ; அறத் தீய ; விரும்பத்தகாத் 
தூண்டுதல் தருகிற ; மன அமைதி குலைக்கிற ; கடுங்குறிப்புக் 
காட்டுகிற ; அஞ்சத்தக்க ; அச்சந்தூண்டுகிற ; வருவது 
குறித்து நன்னம்பிக்கை யூட்டாத ; ( தொ . ) an ugly customer , 
எதிரி , பேரிடர் தரத்தக்க பேர்வழி ; ugly duckling , சேற்றில் 
முளைத்த செந்தாமரை , முட்டாள் எனக் கருதப்பட்ட குடும் 
பத்தில் தோன்றும் மேதை . 
Ug rian , Ug ric, a . உக்ரிய , பின்லாந்து நாட்டு மக்களின 

வகை சார்ந்த . 
uh lan , 1. ( வர . ) பாய்மா வீரன் , விரைந்து செல்லும் ஈட்டி 

ஏந்திய குதிரை வீரன் . 
Uit lander , 1. அயலார் , தென்னாப்பிரிக்க வழக்கில் வெளி 

நாட்டவர் . 
ukase , 1. மேலிட உத்தரவு , ருசிய வழக்கில் எதேச்சாதிகார 

ஆணை . 
ukule le, 1. ஹவேய் தீவின் வழக்கில் நான்கு நரம்பு யாழ் 

வகை . 
ul cer , n . சீழ்ப்புண் ; இழிபண்பு ; பேரழிவு பரப்புங் கூறு , 
ஒழுக்கம் பெரிதுகெடுக்குஞ் செய்தி ; 0. சீழ்ப்புண்படுத்து ; 
சீழ்ப்புண்ணாகு . 
ul cerable , a . சீழ்ப்புண்ணாகத் தக்க . 
ul cerate, 0. சீழ்ப்புண்ணுறுத்து ; சீழ்ப்புண்ணாகு ; சீழ் வை ; 
சீழ்ப்புண்ணால் பாதிக்கப்பெறு , சீழ்ப்புண்ணாய் மாற்று ; சீழ்ப் 
புண்ணாய் மாறு ; அழிவு பரப்பு ; கேடுபரப்பு ; தீமை பரவப் 


ul cerous , a . புரையோடிய , சீழ்ப்புண்ணான . 
Ulema , a . உலாமா , இஸ்லாமிய சமயப் பேரறிஞர் . 
uli ginose, a , ( தாவ ) சேற்றில் வளர்கிற . 
ull age , 1. வாணிக அளவுக்குறை , வாணிக வழக்கில் அளவை 

யில் குறைபடுங் கூறு ; ஆவிச் சேதாரம் , ஆவியாய்ப் 
போன தனால் எற்படும் குறைவிழப்பு ; கசிவுச்சேதாரம் , கசி 
வொழுக்குக்களால் ஏற்படும் குறைவிழப்பு ; ( இழி . ) மண்டி , 
அடிக்கசடு ; 3. சேதாரங் கணி ; சேதாரப்படுத்து ; சேதாரத் 
துக்குச் சரியீடு செய்து கொடு . 
ul na , 11. அடிமுழ எலும்பு , முன்கை அடியெலும்பு , முன் 
கையின் ஈ ரெலும்புகளில் அடியிலுள்ள பேரெலும்பு ; 

pl . ul nse .. 
ul nar , a . அடிமுழ எலும்பு சார்ந்த , முன்கை அடியெலும்பு 

சார்ந்த . 
ul ster , n . அரைக்கச்சையினையுடைய நெகிழ் நீளங்கி ; ( தொ . ) 

Ulster custom , அயர்லாந்தில் குடிவார உரிமை வகை . 
ul stered , a . அரைக்கச்சையுடைய நெகிழ் நீளங்கியணிந்த . 
ulter ior , a . உள்முகமான , வெளித்தோன்றாத ; பின்னணி 

நிலையான ; காட்சிக்கு அப்பாற்பட்ட . 
ulter iorly , adv . உள்மறை நோக்கமாக . 
ul tima , ( ல. ) a . இறுதிநிலையான ; கடைநிலையான ; அப்பால் 

நிலையான . 
ulltimate , a . இறுதியான ; கடைமுடிவான ; யாவுங் கடந்த ; 

மூலா தாரமான ; கருவடிப்படையான ; ஆதிகாரணமான . 
ul timately , adv . கடைசிமுடிவாக . 
ul tima Thul e , 1. அறிமுகமில்லாச் சேணிலம் . 
ultimat um , n . கடைசி அறிவிப்பு ; இறுதி எச்சரிக்கை ; 

அடிப்படைச் செய்தி . 
ul timo, ( ல . ) a . சென்ற மாதத்திய . 
ultimogen iture, 11. கடைமுறையுரிமை , கடைசிமகன் மர 

புரிமை எய்தும் முறை . 
ul tra , n . கடுந்தீவிர வாதி ; a .. கடுந்தீவிர வாதியான ; 

கடுந்தீவிரக் கருத்துக்களை ஆதரிக்கிற ; கடுந்தீவிரமான . 
ul tra - classical , a . கடுமுனைப்பான பண்டை உயர் தனிச் 

செம்மொழிப் பண்புடைய . 
ul tra -fashionable, a . தீவிரப் புதுநடைப்பாணி யார்வ 

முடைய . 
ul traism , 1. கடுந்தீவிரவாதப் போக்கு ; கடுமுனைப்புக் 

கோட்பாடு . 
ul traist , n . கடுந்தீவிர வாதப் போக்கினர் ; அரசியல் கடுந் 
தீவிரப் போக்கினர் ; சமயக் கடுந்தீவிரப் போக்கினர் ; 
கட்சியில் கடுமுனைப்பான போக்கினர் ; கடுவெறியர் . 
ultramarine , n . உறுகடனீலம் , கந்தகக் கன்மகியிலிருந்து 
கிடைக்கும் நீலவண்ணப் பொருள் ; a . கடல்கடந்த பகுதியி 

லமைவுற்ற . 
ul tramicrometer , n . உறுநுண்ணளவைமானி , அங்குலத் 
தின் பத்து லட்சத்தில் ஒரு கூறினையும் நுண்ணிதாகக் 
கணிக்கும் அளவைமானி. 
ultrami croscope , 11. புடையொளி நுண்ணோக்காடி , 
ultramicroscop ic, a . உறுமிகுநுட்பமான , நுண்ணோக் 

காடி கொண்டுங் காணமுடியாத அளவில் மிகச் சிறிதான . 
ultramon tane , n . ஆல்ப்ஸ் ( Alps ) மலைத்தொடருக்குத் 
தெற்கில் வாழ்பவர் ; இத்தாலி நாட்டவர் ; போப்பின் மீயுரி 
மைக் கோட்பாட்டாளர் , போப்பாண்டவருக்கே சமயப் 
பேராணை உரிமை உண்டு என்னுங் கொள்கையாளர் ; 
a . ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்குத் தெற்கே அமைந்த , இத்தாலி 
நாட்டினைச் சார்ந்த ; போப்பின் மீயுரிமைக் கோட்பாடு 
சார்ந்த ; சமயத்துறையில் போப்பாண்டவர்க்கே பேராணை 
யுரிமை உண்டு என்னுங் கோட்பாட்டினையுடைய . 
ultramon tanism , n . போப்பாண்டவரின் மீயுரிமைக் கோட் 
பாட்டா தரவு . 


பெறு . 


ulcera tion , 11. சீழ்ப்புண்ணாதல் , இரணமாதல் . 
ul cerative, a. புரைபாடுடைய , சீழ்ப்புண்ணாகத்தக்க . 
ul cered , a . சீழ்வைத்துப் புண்பட்ட ; அழிகேடுற்ற . 


1131 


ultramundane 


unadvisable 


மா 


ultramun dane , a . நிலவுலகிற்கு அப்பாலான ; கதிரவன் 
மண்டலத்திற்கு அப்பாலான ; உலகியல் வாழ்வு கடந்த ; 
வேறு பிறப்புச் சார்ந்த . 
ultrason ic , a . ஒலியலை வகையில் செவிப்புலங்கடந்த ; 
கேட்கப்படாத ; வேக வகையில் ஒலிவிசை கடந்த ; விமான 
வகையில் ஒலி கடந்த விசையில் செல்லத்தக்க ; ( தொ . ) 
ultrasonic waves , கதழ் ஒலியலை . 
ultrason ics , n . கதழ் ஒலியலை அதிர்வாய்வுத் துறை . 
ultra - vi olet , a . அப்பா லூதா நிறமான , கட்புலனாகா 
நிறப்பட்டையின் ஏழு நிறங்களில் ஊதாக் கதிர்களுக்கு 

அப்பாலான . 
ulltra vir es , ( ல . ) adv. தன்னுரிமைக்கு அப்பாற்பட்ட நிலை 

யில் , அதிகாரத்திற்கு மேற்பட . 
ul ulant , a . அலறுகிற , ஊளையிடுகிற . 
ullulate , U. அலறு , கதறு , ஊளையிடு . 
ulula tion , 11. அலறல் , ஊளையிடல் . 
um bel , n . ( தாவ . ) குடைப் பூங்கொத்து , குடைவடிவ உருள் 

கொத்தான பூக்குலைத் தொகுதி . 
umbellif erous , a . குடைப்பூங்கொத்துக்கள் தாங்கிய ; 
குடைப்பூங்கொத்துக்களையுடைய ; சிவப்பு முள்ளங்கியினஞ் 
சார்ந்த . 
umbell iform , a . குடைப்பூங்கொத்து வடிவான . 
um ber , n . பழுப்புச் செங்காவி ; 

மீன் வகை ; 

நாரையின 
ஆப்பிரிக்க பறவை வகை ; a . செங்காவி நிறமான , பழுப்புக் 
காவி நிறமான ; I. செங்காவி நிறந் தோய்வி ; பழுப்புக் 
காவி நிறஞ் தோய்வி ; ( தொ . ) burnt umber , பழுப்புச் 
செங்காவி வண்ணம் ; raw umber , செங்காவி . 
um ber - bird , n . நாரையின ஆப்பிரிக்க பறவை வகை . 
um bery , a . செங்காவி நிறமான . 
umbil ical , a . கொப்பூழ் சார்ந்த ; நடுவிடஞ் சார்ந்த ; மரபு 
வகையில் பெண்வழித் தொடர்புடைய ; ( தொ . ) umbilical 
cord , கொப்பூழ்க்கொடி . 
umbil icate , a . உந்தி யுருவுடைய ; கொப்பூழினையுடைய . 
umbilica tion , n . உந்திக்குழிவு , கொப்பூழ்க்குழி போன்ற 

குழி . 
umbilic us , n . உந்தி , கொப்பூழ்க்குழி ; திருகுசிப்பி மையப் 
பள்ளம் ; ( தாவ . , வில . ) கொப்பூழ்வடிவக் குழிவு ; ( வடி . ) 
வளைகோடுகள் இணைமையம் . 
umbilif erous , a . கொப்பூழினையுடைய ; கொப்பூழ்போன்ற 

குழிவினையுடைய . 
um biliform , a . உந்தியுருவான , கொப்பூழ்க்குழி வடிவான . 
um ble - pie , n . மான் குடற் பண்ணியம் . 
um bles , n . pl . மானிறைச்சியின் குடற்கொடி இதயப்பை 

ஈரற்குலை முதலிய பகுதி . 
um bo , n . கொம்மை , கேடய நடுவிடக் குமிழ்முனை ; 
( தாவ . , வில . ) குமிழ்முனைப் புடைப்பு ; சிப்பியின் புடைப்பு 
முனை ; காளான் குடைமுகடு ; குமிழ் ; முனைப்பு ; pl . um bos , 
um bones . 
um bonal , a . குமிழ்முனை சார்ந்த ; புடைப்பு முனையுடைய ; 

குமிழ் முனைப்பு போன்ற . 
um bra , n . உருநிழல் ; நிழலிடம் ; நிழலுரு , ஆவியுரு , பேயுரு ; 
ஒட்டு விருந்தினர் ; ( வான் . ) கோள் மறைப்பில் செறிநிழற் 
கூறு ; ( வான் . ) கதிரவன் கறைப்பொட்டின் கருமையம் ; pl . 
um brae. 
um brage , n . புண்ணுற்ற உளநிலை ; ( செய் . ) நிழல் , 
உணர்ச்சி ஊறுபாடு , ஏளன அவமதிப்புக்கு ஆட்பட்ட 
உணர்ச்சி ; ( செய் . ) தஞ்சம் , நிழல் மறைப்புத்தருஞ் செய்தி ; 
( தொ . ) take umbrage under , தஞ்சமுறு ; தலைக்கீடாகக் 
கொள் . 
umbrage ous, a . நிழல் தருகிற ; நிழலாகவுள்ள . 
um bral , a , நிழற் கரு மையஞ் சார்ந்த ; ( வான் . ) கோள் 
மறைப்புச் செறி நிழற்கூறு சார்ந்த . 


umbrell a , n. 

குடை ; போர்விமான விதானம் ; எதிரி 
விமானத்தாக்குத் தடுப்பதற்கான குண்டுவீச்சு அழல் திரை ; 
நீந்து குடையுறுப்பு , இழுதுமீனின் நீள்வுசுருக்கு இயல்புடைய 
நீந்து உறுப்பு ; குடைச்சிப்பி . 
umbrell a - bird , 1. ஆரைகள் போன்ற தலைச் சூட்டுடைய 

தென்னமெரிக்க பறவை வகை . 
umbrell a d , a . குடையுடன் கூடிய ; குடைபிடித்த 
umbrell a- shell, n . குடைச்சிப்பி . 
umbrell a - tree , n . குடை போன்ற கிளைகளையுடைய 
வகை ; குடைபோன்ற புதர்ச் செடி வகை ; குடைபோல வளர 
விடப் பயிற்றுவிக்கப்படும் மரம் 
Um brian , n . இத்தாலி நாட்டில் பண்டை அம்பிரியாவின் 
மொழி ; பண்டை அம்பிரியா பகுதிவாணர் ; a . இத்தாலி 
நாட்டில் அம்பிரியாவினைச் சார்ந்த . 
umbrif erous , a . நிழல் தருகிற . 
um iak , n . பெண்கள் இயக்கும் வடதுருவப் பகுதிப் படகு . 
um laut , n . ஒத்திசைவு முன்னுயிர் மாற்றம் , செர்மானிய 
மொழிக் குழுவில் பின்வரும் உயிரொலிகட்கு இசைய முன்னு 

யிரில் ஏற்படும் மாறுபாடு . 
um pirage , n . நடுவர் நிலை ; நடுவர் செயல் ; நடுவர் உரிமை . 
um pire , n . நடுவர் , காரணிகர் ; நொதுமலாளர் ; ப . நடுவராகச் 

செயலாற்று ; ஆட்டத்தில் நடுவராய் இரு 
um pireship n . நடுவர் பதவி . 
ump teen , a . ( இழி ) ஏதோ சில . 
un , pron . 

( பே - வ . ) ஒன்று ; ஒருவர் ; யாரோ ஒருவர் ; 
ஏதோ ஒரு பொருள் . 
UN n . = United Nations . 
un a , n . ஒற்றைப்பாய்ப் படகு வகை . 
unabashed , a . நாணங்கெட்ட ; வெட்கமற்ற ; துணிந்த ; 

அஞ்சாத . 
unaba ted , a . குறைக்கப்படாத , தணிக்கப்படாத ; குறை 

யாத , தணியாத . 
una ble, a . இயலாத ; ஏலாத . 
unabridged , a . சுருக்கப்படாத ; முழுமையான . 
unabsolved , a . கழுவாய் செய்யப்படாத, விமோசனஞ் செய் 

யப்படாத . 
unacadem ic , a . கல்வி நிறுவனச் சார்பற்ற ; கலைத்துறைப் 

பண்பற்ற . 
unaccent ed , a . அசையழுத்தம் அற்ற ; அழுத்தக்குறி இடப் 

படாத . 
unaccept able , a . ஏற்கமுடியாத 
unaccomm odating , a . ஒத்திசைவுப் பண்பற்ற ; விட்டுக் 

கொடுக்கும் இயல்பு இல்லாத . 
unaccom panied , a . உடன் அனுப்பப்படாத ; உடன்கூட்டில் 
லாத இசை வகையில் கருவித்துணையற்ற , பக்கத்துணை 
யற்ற . 
unaccom plished , a . நிறைவேறப்பெறாத . 
unaccount able , a . காரணங் கூறமுடியாத , விளக்கப்பட 

முடியாப் புதிரான . 
unaccount ably , adv . காரணங் காட்ட இயலாத வகையில் . 
unaccus tomed , a . பழக்கப்படாத ; வழக்கமான தல்லாத . 
unacknowl edged , a . ஒப்புக்கொள்ளப்படாத ; ஏற்பிசை 

வளிக்கப்படாத . 
unacquaint ed , a . அறிமுகம் அல்லாத . 
unadapt able , a . மாற்றியமைத்துக்கொள்ள முடியாத . 
unadopt ed , a . மகன்மை கொள்ளப்படாத ; மேற்கொள்ளப் 

படாத ; கைக்கொள்ளப்படாத . 
unadul terated , a . கலப்படஞ் செய்யப்படாத ; தூய்தான 
unadvis able , a . பொருத்தம் அற்ற ; நல்லதல்லாத ; ஆதரிக் 
கத்தகாத . 


1132 


upaffected 


unawares 


unaffect ed , a . பாதிக்கப்படாத ; பாவனையாக மேற்கொள் 

ளப்படாத ; இயல்பான ; நடிப்பற்ற . 
unaid ed , a . உதவி செய்யப்படாத . 
unalloyed , a . கலப்பற்ற . 
unal terable , a . மாற்றியமைக்க முடியாத ; மாறாத . 
unambi tious , a . உயர் வேட்கையற்ற . 
unam iable , a . கேண்மைப் பாங்கில்லாத . 
unanch or , . நங்கூரந்தளர்த்து ; நங்கூரம் தளர்வுறு ; 

தளர்த்து ; தளர்வுறு ; பற்று நீக்கு ; பற்றற்றிரு ; கப்பல் 
வகையில் நங்கூரத்தை உயர்த்திப் பயணத்திற்குப் புறப்படு . 
unan imated , a . உயிர்ப்பூட்டப் பெறாத ; எழுச்சியற்ற . 
unanim ity , 11. ஒரு மனதுடைமை ; ஒருமுகப் போக்கு ; 

கருத்துவேறுபாடின்மை . 
unan imous , a . ஒருமித்த ; கருத்தொருமைப்பட்ட ; கருத்து 
வேறுபாடற்ற ; ஒத்த கருத்துடைய ; ஒருமன தாகத் தீர்மானிக் 
கப்பட்ட , 
unan imously , adv . ஒருமனதாக . 
unan swerable , a . பதிலுரைக்க முடியாத . 
unan swered , a . பதில் கூறப்படாத ; கைம்மாறு செய்யப் 

படாத . 
unapostol ic , a . போப்பாண்டவர் சார்ந்த மரபுக்கு மாறான ; 

போப்பாண்டவர் ஆணை பெற்றிராத . 
unappa rent, a . வெளிப்படையாகத் தோற்றாத ; தெளிவாக 

விளங்காத . 
unappeas able, a . ஆற்றமுடியாத , ஆறாத . 
unappeased , a . தணியாத ; ஆற்றப்பெறாத . 
unappre ciative , a . போற்றாத ; நலம் பாராட்டாத ; சரியாக 

மதிப்பிடாத . 
unapprehen sive , a . உள்ளத்தில் வாங்கிக்கொள்ளும் 

ஆற்றலற்ற ; வருநிலைபற்றிய கவலையில்லாத . 
unapproach able, a . அணுக முடியாத ; எட்டா உயர்வுடைய ; 

காட்சிக்கெளிமையல்லாத ; கலவாமல் விலகியிருக்கிற . 
unappro priated , a . உடைமையுரிமை யாக்கப்பட்டிராத ; 

உடைமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிராத . 
unapproved , a , ஏற்றமைவுறப்பெறாத ; ஏற்றுக்கொள்ளப் 

பட்டிராத . 
unapprov ing, a . ஒப்புதல் தராத ; இசைவளியாத . 
unapt , a . தகுதியற்ற , பொருத்தமற்ற . 
unarm , v. படைக்கலங்கள் இழக்கச் செய் ; விசை கெடு , தீங் 

கற்ற தாக்கு . 
unarmed , a . படைக்கலம் அற்ற ; பாதுகாப்பற்ற ; பாது 

காப்புப்பெறாத ; துணையா தரவற்ற . 
una rmoured , a . போர்க்கவசமற்ற , 
unarraigned , a . விசாரணைக்குக் கொண்டுவரப்படாத . 
unarranged , a , ஒழுங்கற்ற ; வரிசைப்படுத்தப்படாத . 
unarrayed , a . அணி வகுக்கப்பெறாத . 
unart ful , a . திறமையற்ற ; கலைத்திறனற்ற ; கபடற்ற . 
unartic ulate , a . செவிப்புலப்படாத , கேட்காத. 
unartifi cial , a . இயற்கையான , செயற்கையல்லாத . 
unartist ic , a . கலைச்சுவையற்ற . 
unascend able, a . ஏற முடியாத 
unascertain able , n. உறுதியாய் அறிய முடியாத . 
unashamed , a . வெட்காத . 
unasked , a. வேண்டப்பெறாத ; அழைக்கப்பெறாத . 
unas pirated , a . ஒலி - எழுத்து ஆகியவற்றின் வகையில் 

மூச்சொலி கலக்கப்பெறாத , தடை ஒலி வகையில் உறழ்வற்ற . 
unaspir ing , a . உயர் நாட்டமற்ற , தன்னுயர்வு நாடாத . 
unassail able , a . தாக்க முடியாத ; மறுத்துக் கூறமுடியாத . 


unassailed , a . தாக்கப்பெறாத ; எதிர்ப்பற்ற . 
unassayed , a . தேர்ந்து காணப்படாத ; நோட்டங் காணப் 

பெற்றிராத . 
unassign able , a . வரையறுத்து ஒதுக்க முடியாத , விவர 

மாகக் குறிக்க முடியாத . 
unassigned , a . ஒதுக்கி வழங்கப்படாத , விவரமாகக் குறிக் 

பப்படாத . 
unassim ilable , a . செரிமானமாக்க முடியாத ; தன்னியலாக்க 

முடியாத . 
unassim ilated , a . செரிமானமாக்கப்படாத ; உடனிழைவற்ற . 
unassist ed , a . உதவியற்ற , தனியான . 
unassuage able , a . ஆற்றப் பெற முடியாத , தணிக்கப்பெற 

முடியாத . 
unassuaged , a . ஆறாத , தணியாத . 
unassum ing , a . தற்பெருமையற்ற , பகட்டிக்கொள்ளாத ; 

அடக்க ஒடுக்கமான . 
unattached , a . பற்றுதலில்லாத ; பல்கலைக்கழக மாணவர் 
வகையில் எந்தக் கல்லூரியையும் சேர்ந்திராத ; அஞ்சல் தலை 
வகையில் ஒட்டப்பெறாத ; வண்டிகள் வகையில் கோக்கப் 
படாத ; உடனிணைக்கப் பெறாத ; தொடர்பற்ற ; தனித் 
துண்டான ; ( சட் . ) கடனுக்காகக் கைப்பற்றப்பட்டிராத ; 

( படை . ) படைப்பிரிவுடன் வகுத்தமைக்கப் பெறாத . 
unattain able , a . கிட்ட மாட்டாத . 
unattain ed , a . கிடைக்கப்பெறாத . 
unattaint ed , a . கறைப்படாத ; குற்றவாளி முடிவு 

செய்யப்படாத . 
unattempt ed , a , முயற்சி செய்பப்பெறாத ; தாக்குதலுக்கு 

ஆட்படாத ; தொடங்கப்பெறாத . 
unattend ed , a . உடன் துணையற்ற , உடன் வருபவர் எவரும் 

அற்ற . 
unattend ing , a . கவனிக்காத ; உடன் செல்லாத . 
unattent ive, a . ( அரு. ) கவனமற்ற . 
unattest ed , a . சான்றுறுதி செய்யப்படாத . 
unattire , 5. உடையகற்று ; சிறப்புடை நீக்கு . 
unattired , a . உடையற்ற ; சிறப்புடை அணியா த . 
unattract ive, a . கவர்ச்சியற்ற ; அழகற்ற . 
un au , n . கரடிபோன்ற கால் விரல்கள் இரண்டினையுடைய 

தென் அமெரிக்க விலங்கு வகை . 
unaugment ed , a . இணைத்துப் பெரிதாக்கப்படாத ; சேர்த்து 

விரிவாக்கப்படாத ; ( இலக் . ) சாரியை அற்ற . 
unauthen tic , a . அதிகாரஞ்சாராத ; முறைப்படி 

உறுதி 
செய்யப்படாத . 
unauthen ticated , a. சான்றுறுதி செய்யப்படாத ; ஆதா 
ரத்துடன் தெளிவாக உறுதிப்படுத்தப்படாத ; உண்மை 
யானதென்று எண்பிக்கப்படாத . 
unauthentic ity , n. முறைப்படி உறுதி செய்யப்படா நிலை . 
unauthor itative , 11. அதிகார முத்திரையற்ற . 
unau thorized , a . இசைவாணை கொடுக்கப்பெறாத ; முறை 

கேடான ; அனுமதியற்ற ; உரிமையற்ற . 
unavail able , a . கிடைக்காத ; கைவசமாக இல்லாத . 
unavail ing , a. பயனற்ற , வீணான , விழலுக்கு இறைத்த 

நீரான . 
unavenged , a . பழிதீர்க்கப்படாத . 
unavert ed , a . தடுத்து நீக்கப்பெறாத . 
unavoid able , a . தவிர்க்கக் கூடாத ; தவிர்க்க முடியாத . 
unavowed , a . ஒப்புக்கொள்ளப்பெறாத . 
unaware , a , தெரிந்திராத நிலையில் உள்ள , செய்திதெரியாத . 
unawares , 11. திடுக்கீடு ; adu . எதிர்பாராத வகையில் , திடு 
மென ; தன் விழிப்பற்ற நிலையில் , 


1133 


unawed 


unblissful 


unawed , a . அஞ்சி ஒடுங்காத , அச்சுறுத்தி ஒடுக்கப் 

பெறாத . 
unbacked , a . ஆதரிக்கப்படாத ; ஆதரவாளரற்ற . 
unbaffled , a . ஊக்கம் தடைப்படாத , மருண்டுவிடாத . 
unbag , . பையினின்றும் வெளியே எடு . 
unbail able , a . பிணையில் விடத்தகாத . 
unbait ed , a . தூண்டிலிரையற்ற ; தூண்டியிழுக்கும் கவர்ச்சி 

யற்ற . 
unbaked , a . வேகாத ; அரைகுறை வேக்காடுடைய ; முதிராத 
unbal ance , n . சமன்சீரின்மை ; U. சமநிலைகேடு . 
unbal anced , a . சமன் சீர் கெட்ட ; சீரமைதி குறைந்த ; 
நடுநிலையற்ற , மனங் குழம்பிய ; கணக்கு வகையில் வரவு 
செலவு சரிக்கட்டிவராத , நல்லறிவுநிலையில்லாத ; திடீர் 
உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகிற 
unbal last , U. எடைப்பாரம் இல்லாததாக்கு ; கப்பலிலிருந்து 

அடிச்சுமை இறக்கு . 
unbank , v . சாம்பல் அகற்றி விரைந்தெரிவுறச் செய் ; எரி 

கவிகை மூடி அகற்றி விரைந்தெரியச் செய் . 
unbaptized , a . ஞானமுழுக்குச் செய்விக்கப்பெறாத , தீக்கை 

செய்யப்பெறாத . 
unbar , ப . தாழ் அகற்று ; கதவு திற . 
unbarbed , a . முள் முனையற்ற ; கொடுவரி முள்ளற்ற ; 
கத்தரிக்கப்பெறாத , ஒப்பனைபெறாத ; குதிரை வகையில் 
காப்புக் கவசமற்ற . 
unbare , . திறந்துகாட்டு . 
unbarked , a . பட்டையுரிக்கப்பெறாத . 
unbarred , a , தாழிடப்படாத ; அடைக்கப்பெறாத . 
unbarr icade , ப . தடையரண் நீக்கு , தடைவேலி அகற்று . 
unbash ful , a . கூச்சம் அற்ற . 
unbathed , a . குளிப்பாட்டப்படாத ; நீர் தோயப்பெறாத . 
unbatt ered , a . நொறுங்காத ; சேதம் உறாத . 
unbe , v . 

இல்லாதாக்கு , இல்லாதிரு ; இல்பொருளாகு , 
இன்மையாகு . 
unbear , ப . விறைப்புக் கடிவாளத்திலிருந்து விடுவி . 
unbear able, a . பொறுத்துக்கொள்ள 

முடியாத , தாங்க 
இயலாத . 
unbeat able , a . தோற்கடிக்க முடியாத ; தோலா த . 
unbeat en , a . அடித்துத் துவைக்கப்பெறாத ; தோற்கடிக்கப் 

பெறாத ; தோலா த ; ஊக்கங் குலையாத . 
unbecom ing , n. ( மெய் . ) தோற்ற ஒடுக்க இடைப்படு 
நிலை , பொருள்கள் உளதாம் நிலையிலிருந்து இலதாம் நிலை 
யுறுவதற்கு முற்பட்டதாகக் கருதப்படும் இடையீட்டு நிலை ; 
a . ஒவ்வாத , பொருந்தாத ; தகுதியற்ற , தகுதிக்கேடான ; 
தோற்றக்கேடான ; நல்லாக்கமற்ற ; உடை தொப்பி முதலி 
யன வகையில் இசைவுக்கேடான . 
unbed , 0. படுக்கையினின்று எழுப்பு ; படுக்கையிலிருந்து 

வெளியேற்று . 
unbefitt ing, a . பொருத்தமற்ற ; தகுதிக்கு அடுக்காத. 
unbefriend ed , a . நட்பாதரவில்லாத ; துணையுதவியற்ற . 
unbeget , ப . பிறப்பழி , பிறப்புத் தடு , 
unbegged , a . வேண்டப்படாத ; கெஞ்சப்படாத . 
unbegott en , a . பெற்றெடுக்கப்படாத ; கருவில் தோன்றாத . 
unbeknown , unbeknownst , a . தெரிந்திராத ; முற்றும் 

அறியப்படாத . 
unbelief , n . நம்பிக்கையின்மை ; அவநம்பிக்கை . 
unbeliev able , a . நம்பமுடியாத 
unbeliev er , n . நம்பாதவர் ; நாத்திகர் . 
unbeliev ing , a . தெய்வ அருள்வெளிப்பாட்டில் நம்பிக்கை 
யற்ற . 


unbelov ed , unbeloved , a . காதலிக்கப்பெறாத ; பாசத் 

துக்கு ஆளாகாத . 
unbend , ப . வளைவு நிமிர்த்து ; வளைவு நிமிர் ; இறுக்கம் 
அகல்வுறு ; மனப்பளுக் குறைவுறுத்து ; மனப்பளு குறைவுறு ; 
கட்டுப்பாடு தளர்த்து ; ( கப் . ) சட்டங்களிலிருந்தும் பாய்த் 
துணியை அவிழ்த்துவிடு , 
unbend ed , a . வளைக்கப்பெறாத ; வளைவு நிமிர்க்கப்பட்ட , 
unbend ing , 11. நெகிழ்வுறுதல் ; இறுக்கத் தளர்வு ; a . வளை 

யாத ; விட்டுக்கொடுக்காத . 
unben eficed , a . மானியம் பெற்றிராத 
unbenefi cial , a . நலந்தராத , சாதகமாய் இராத . 
unben efited , a . நலம்பெறாத , பயனடையப் பெறாத . 
unbenight ed , a . இரவுக்கு ஆட்படாத ; இருள் சூழப்பெறாத . 
unbent , a . வளைக்கப்படாத ; வளையாத . 
unberu fen , a . அழைக்கப்பெறாத ; பழித்தெய்வ வகையில் 

வீம்பு வீறாப்புரைக்குப் பின் அழையாது வந்து தோற்றுகிற . 
unbeseem , 0. பொருத்தமற்றிரு , ஒவ்வாததாயிரு . 
unbeseem ing : a . தகுதியற்ற . 
unbesought , a . வேண்டப்படாத , கேட்காமலே வழங்கப் 

படுகிற . 
unbespeak , ப . சான்றாதரவு காட்டியதை மறு ; குறித்துக் 
காட்டியதை அன்றென ஆக்கு ; முன்கூட்டிப் பேசிவைக்கப் 
பட்டதை மறு . 
unbespok en , a . குறித்துக்காட்டப்பெறாத , சான்றாதரவு 

தரப்படாத ; முகங்கொடுத்துப் பேசப்பெறாத . 
unbestowed , a . வழங்கப்பெறாத . 
unbett erable, a . மேலும் மேம்படுத்த முடியாத . 
unbett ered , a . மேலும் திருத்தமாக்கப்படாத . 
unbi as , v . சார்பகற்று ; நடுநிலைப் படுத்து . 
unbi ased , a . நடுநிலையான ; பாரபட்சமற்ற , 

ஒருபாற் 
கோடாத . 
unbib lical , a . விவிலிய நூலில் இராத ; விவிலிய ஏட்டின் 

படி அமையாத . 
unbidd en , a . ஆணையிடப்பெறாத ; கோரப்படாத , தற்போக் 


கான . 


unbind , 3. பிணைப்பு அகற்று , கட்டுக்கழற்று . 
unbind ing , n. கட்டவிழ்ப்பு ; தளர்த்தீடு ; கட்டவிழ்த்து 
விடுவிப்பு ; a. தளர்த்துகிற ; சட்டத்தின் கட்டுப்பாட்டுக்கு 

உட்படாத . 
unbitt , v. ( கப் . ) கப்பல் தளக் கம்பத்திலிருந்து கயிற்றினை 

அவிழ் . 
unbitt ed , a . கடிவாள வாய் முள்ளிடப்படாத ; அடங்காத , 

மீறிய . 
unblam able , a . குற்றங்கூற முடியாத . 
unblamed , a. குற்றஞ்சாட்டப்படாத . 
unbleached , a . வெளுக்கப்படாத ; நிறம் போக்கப்படாத . 
unblem ished , a . கறைப்படாத ; தூய . 
unblench ing , a . தயங்காத . 
unblend ed , a . கலப்பிணைவற்ற . 
unbless , v . 

சபி . 
unblest , a . அருளற்ற , திரு அழிவான . 
unblind , 

, a . குருடல்லாத ; 3. குருட்டுத் தனம் ஒழி ; கண் 
கட்டு அவிழ் . 
unblind ed , a . குருடு நீக்கப்பட்ட , 
uublind fold , v . கண்கட்டு அவிழ் . 
unblink ing , a . கண்வெட்டாத , கண்ணிமைக்காத ; அஞ் 

சாத . 
unbliss ful , a . பேரின்பக் கேடான ; இன்பக்கேடான ; துன்ப 

கரமான . 


கடகை 


1134 
unblock 

unceremoniously 
unblock , ப . தடை நீக்கு , தடங்கலினின்றும் விடுவி . 

unbreech , ப . பீரங்கியின் பின் தளை அகற்று ; காற்குழாய் 

கழற்று . 
unblood ed , a . குருதிக்கறையுறாத ; குதிரை வகையில் நன் 
மரபுவழிவராத . 

unbridged , n . பாலமிடப் பெறாத ; இணைக்கப் பெறாத 
unblood y , a . குருதிக்கறையுறாத 

unbri dle , v . கடிவாளம் அகற்று ; தடை நீக்கு . 
unblott ed , a . கறைப்படுத்தப்படாத ; துடைத்து அழிக்கப் unbri dled , . கடிவாளம் இடப் பெறாத ; கட்டற்ற . 
படாத . 

unbr oken , a . உடைபடாத ; அடக்கப் பெறாத ; இடை 
unblown , a . மலர் வகையில் விரியாத ; காற்றினால் வீசியெறி யீடற்ற . 
யப் படாத . 

unbroth erly , a . உடன்பிறப்புக்கு ஒவ்வாத 
unblunt ed , a . முனை மழுங்கப் பெறாத 

unbru ised , a . காயமுறாத , நைவுறாத . 
unblush ing, a . முகஞ் சிவப்புறாத ; நாணமுறாத 

unbrushed , a , துடைக்கப்படாத ; தூரிகையால் திருத்தப் 
unbod ed , a . எதிர்பார்க்கப்படாத . 

படாத . 
unbod ied , a . உடலற்ற ; உருவற்ற ; உடல் தோன்றாத 

unbuck le, v. வார்ப்பூட்டினைத் தளர்த்து . 
unbod ing , a . எதிர்பார்த்திராத . 

unbuild , . கட்டழி ; கட்டிடம் தகர் ; ஆக்கியதை அழித்து 

விடு . 
unbolt , ப . தாழ் அகற்று , கதவு திற 
unbolt ed , a . தாழிடப்படாத ; தாழ் அகற்றப்பட்ட , அரித் 

unbuilt , a . கட்டப்படாத ; மேலே கட்டிடம் எழுப்பப் பெறாத . 
தெடுத்துப் பிரிக்கப்படாத, புடைக்கப் படாத . 

unbur den , v . சுமை யிறக்கு . 
unbone , . எலும்பு பிரித்து எடு . 

unbur dened , a . சுமையேற்ற பெறாத . 
unbonn et , U. வணக்கஞ் செலுத்தும் வகையில் தொப்பியை unbur ied , a . புதைக்கப் படாத 
எடு ; தலைக் கவிகையை அகற்றிவிடு . 

unbur nished , a . பளபளப்பாக மெருகிடப்படாத . 
unbooked , a . புத்தகத்தில் பதிவு செய்யப்பெறாத ; ஒதுக்கி unburnt , a . எரிக்கப்படாத ; சுட்டுப் பொசுக்கப்படாத ; தீப் 
வைக்கப்பெறாத , குறித்து ஒதுக்கி வைக்கப்பெறாத ; நுழைவுச் புண்படாத 
சீட்டுப் பதிவு செய்யப்பெறாத ; இலக்கியச் சார்பற்ற . 

unbutt on , v . பித்தான் நீக்கு . 
unbook ish , a . புத்தகப்புலமை சாராத ; ஏட்டறிவு சாராத . 

uncage , v . கூண்டிலிருந்து விடுவி 
unboot , 3. ஆளின் புதை மிதிகளைக் கழற்று ; புதை மிதியடி uncal culated , a . கணக்கற்ற , கணக்கில் அடங்காத 
கழற்றி வை . 

uncalled -for , a . வேண்டாத , அவசியம் அல்லாத . 
unborn , a . பிறவாத ; இன்னும் பிறந்திராத ; வருங்காலத் 

uncan did , a . உளநேர்மையற்ற , சூதுடைய . 
துக்குரிய . 
unborr owed , a . 

uncan dour , n . கபடம் , சூதுடைமை . 
வாங்கப்பெறாத ; 

இரவலாகப் 
பெற்றிராத . 

uncann ily , adv . மாயத்திறம்பட . 
unbo som , U. எண்ணங்களை வெளியிடு ; மறை உணர்ச்சி 

uncann iness , n . மாயத் திறம் ; இயற்கை மீறிய திறம் . 
களை வெளியிட்டுரை . 

uncann y , a . இயற்கை மீறிய ; இயலறிவு கடந்த ; மாயமான . 
unbo somer , n . ஒளிவுமறைவின்றி வெளியிட்டுரைப்பவர் ; uncanon ic, uncanon ical , a . விதிமுறை தழுவாத , திருச் 
வெளிப்படுத்துபவர் . 

சபை மரபுமுறை திறம்பிய . 
unbott omed , a . அடித்தளம் அற்ற . 

uncan onize, 0. திருச்சபைச் சான்றுரிமை மறு ; திருச்சபை 
unbought , a . வாங்கப்படாத ; விலைக்குப் பெறாத ; விலை மரபுமுறை திறம்பியதென அறிவி . 

மூலம் பெற முடியாத , கைக்கூலியால் வசப்படுத்த முடியாத . uncan onized , a . திருத்தொண்டர் நிலையற்ற ; திருச்சபைச் 
unbound , a . கட்டவிழ்க்கப்பட்ட ; கட்டுத் தளர்த்தி விடப் சான்றுரிமையற்ற ; திருச்சபை சான்றுரிமை மறுக்கப்பட்ட , 
பட்ட . 

uncap , v . குல்லாயை எடுத்துவிடு . 
unbound ed , a . வரையறையற்ற ; தங்கு தடையற்ற . 

uncapsiz able, a . கவிழ்க்க முடியாத . 
unbowed , a . வளையாத , வணங்காத ; அடக்கமுடியாத . uncared -for , a . கவனிக்கப்படாத . 
unbow el , I. குடலைப்பிடுங்கு ; 
குடலைப்பிடுங்கு ; வெறுமையாக்கு ; திற , 

uncar ing , a . கவலைப்படாத ; கவலையற்ற . 
வெளியிடு . 

uncart , ப . வண்டியிலிருந்து சுமையிறக்கு 
unbox , . பெட்டியிலிருந்து வெளியில் 

எடு ; நாடகக் 

uncase , 0. உறையினின்று எடு ; பெட்டியினின்று வெளியே 
கொட்டகை இருக்கையிலிருந்து வெளியேற்று . 

எடு ; தோலுரி ; உரித்தெடு . 
unbrace , . காலுறைக் கச்சைமாட்டிகளை அகற்று ; செறிவு 

uncastra ted , a . விதையடிக்கப்படாத . 
தளர்த்து ; நரம்புகளைத் தளரவிடு . 

uncat alogued , a. அட்டவணைப்படுத்தப்படாத . 
unbraced , a . தளர்த்திவிடப்பட்ட . 

uncaught , a . பிடிக்கப்பெறாத ; அகப்படாத . 
unbracing , a . தளர்த்திவிடுகிற 

uncaused , a. உண்டுபண்ணப்பெறாத ; படைக்கப் பெறாத . 
unbraid , . புரிமுறுக்கு அவிழ் பின்னல் குலை . 

uncaut erized , a . சூடிடப்பெறாத ; திராவகத்தால் தீய்க்கப் 
unbraid ed , a . புரிமுறுக்காத ; பின்னி இழைக்காத . 

பெறாத ; அறுத்துச்சுடப்படாத 
unbranch ed , a . கிளைக்காத . 

unceas ing , a . இடைவிடாத , தொடர்ச்சியான . 
unbreach able, a . முறியாத , தகர்க்க முடியாத . 

uncel ebrated , a . கொண்டாடப் பெறாத ; புகழற்ற , பாடப் 
unbreached , a . தகர்க்கப்படாத , முறிக்கப்படாத . 

பெறாத . 
unbreak able , a . உடைக்க முடியாத ; உடையாத 

uncens ored , a . கண்டிக்கப்பெறாத ; தணிக்கை செய்யப் . 
unbreath able, a . மூச்சுவிடக்கூடாத ; பேசவிடக்கூடாத . 

பெறாத . 
unbreathed , a . மூச்சுவிடாத ; வெளியிடப்படாத . 

unceremo nious , a . முறைமை திறம்பிய ; ஆசாரக் கட்டற்ற ; 
unbreathed .on , a . காற்று மேற்படாத , வசைக்காற்று 

சம்பிரதாயமற்ற ; மரியாதையற்ற . 
தீண்டாத . 

unceremo niously , adv. மட்டுமரியாதை விட்டு , முரட்டுத் 
unbred , a . நன்கு பயிற்றுவிக்கப்படாத ; நற்பயிற்சியற்ற . 

தனமாக . 


1135 


uncloister 


uncertain 


- 


uncer tain , a . உறுதியில்லாத ; ஐயப்பாடான ; ஐயப்பாட்டு 
நிலையிலுள்ள ; நம்பியிருக்க முடியாத ; மாறுபடக்கூடிய ; 

ஏற்றத்தாழ்வுகளுக்குரிய ; திரிபுடைய , நிலையற்ற . 
uncer tainty , n . உறுதியின்மை , திண்ணமிலா நிலை , ஐயப் 

பாட்டு நிலை . 
uncertif icated , a . சான்றிதழ் வைத்துக்கொண்டிராத. 
uncer tified , a . சான்றுறுதி பெற்றிராத ; சான்றுறுதிப் 

பாடற்ற ; உத்தரவாதமற்ற . 
unchain , ப . சங்கிலி தகர் ; கட்டறு ; அவிழ்த்துவிடு . 
unchained , a . கட்டவிழ்க்கப் பெற்ற ; தளையற்ற . 
unchall engeable , a . எதிர்ப்பற்ற ; போட்டிக்கு இடமற்ற ; 

எதிர்வாதமற்ற . 
unchall enged , a . எதிர்ப்பற்ற ; adu . எதிர்ப்பில்லாமல் . 
unchan cy , a . அவப்பேறான ; எதிர்ப்புக்கேடான , அபசகுன 
மான ; இயற்கை மீறிய ; ஆபத்தான ; மாயமான ; கூச்செறி 
வுண்டுபண்ணுகிற . 
unchangeabil ity , n . மாறுபடா நிலை . 
unchange able , a . மாற்ற முடியாத ; மாறாத . 
unchanged , a . மாற்றமற்ற ; adv . மாற்றம் இல்லாமல் . 
unchan ging , a . மாறாத ; நிலையான . 
uncharge , U. சரக்கு இறக்கு , பாரம் இறக்கு . 
uncharged , a . கட்டணம் விதிக்கப்பெறாத ; பாரம் ஏற்றப் 

பெறாத . 
unchar itable , a . தாராள மனப்பான்மையற்ற ; விட்டுக் 
கொடுப்பற்ற : குற்றங் கண்டுபிடிக்கிற ; தீர்ப்பில் கடுமையா 

யிருக்கிற , இரக்கமற்ற . 
unchar ity , n . தாராள மனப்பான்மையின்மை ; விட்டுக் 

கொடுப்பு மனப்பான்மையின்மை . 
unchar nel , 3. புதை குழியிலிருந்து வெளியே எடு . 
unchart ed , a . விவரமாக வரைப்படம் குறிக்கப்படாத ; வரை 
படத்திற் குறிக்கப்படாத ; கடற்பரப்பு வகையில் நன்கு 

அறியப்படாத . 
unchart ered , a . பட்டயம் பெறாத ; சான்றுரிமையற்ற . 
uncha ry , a . தாராளமாக வழங்கத் தயங்காத . 
unchaste , a . தூய்மை கெட்ட ; கற்பு நெறி வழுவிய . 
unchast ened , a . தண்டித்துத் திருத்தப்பட்டிராத ; படி 

மானம் பண்ணப்படாத ; படிமானமாகாத . 
unchasti sable , a . தண்டித்துத் திருத்த முடியாத 

தண்டித்து அடக்க முடியாத . 
unchastised , a . தண்டித்து அடக்கப்படாத , கண்டிக்கப் 

படாத . 
unchastity , n . கற்பின்மை , கற்பு நெறி தவறுதல் . 
unchecked , a . தடுக்கப்படாத ; adu . தடுக்கப்படாமல் . 
uncheered , a . கிளர்ச்சியூட்டப்படாத . ஊக்கப்படாத . 
uncheer ful , a . கிளர்ச்சியற்ற , நகைமுகம் இல்லாத . 
unchiv alrous , a . சால்பற்ற , வீரப்பெருந்தகைமையற்ற , 
பெண்பாலருமை யறிந்து காப்புக்கடன் பூணாத , கருணை மறம் 

இல்லாத . 
unchos en , a . தெரிந்தெடுக்கப்படாத , தேர்வுபெறாத . 
unchrist en , 0. பெயரீட்டுவிழா வொழித்துவிடு ; பெயரீட்டு 

விழாப் பெயரை மாற்றிவிடு. 
unchrist ened , a . பெயரீட்டுவிழா நடத்தப் பெறாத ; பெய 

ரிடப்படாத ; திருப்பெயரற்ற . 
unchris tian , a . கிறித்துவப் பண்புக்கு மாறான . 
unchristianize , v . கிறித்தவ சமயத்திலிருந்து மாறும்படி 

செய் ; கிறித்தவர் இயல்பிலிருந்து மாறுவி . 
unchron icled , a . வரலாற்றிற் குறிக்கப் படாத , வரலாறாக 

எழுதித் தொகுக்கப்படாத , 
unchurch , ப . திருச்சபை விலக்குச் செய் , திருச்சபை உறுப் 
பினருக்குரிய உரிமை அகற்று . 


un cia , 1. பண்டைய ரோமரின் வழக்கில் பன்னிரண்டில் 
ஒன்று ; சிறு நாணய வகை ; அவுன்சு எடை ; அங்குலம் ; 

pl . un cjae. 
un cial , n . முற்காலச் 

சதுர மேல் நிலை 

வடிவான எழுத்து 
வகை ; a . முற்காலச் சதுர மேல்நிலை எழுத்து வடிவான ; 
அங்குலத்திற்குரிய . 
uncif erous , a . கொக்கியையுடைய . 
un ciform , a . கொக்கி வடிவான . 
UNCIO , n. ( வர . ) சான்பிரான்ஸிஸ்கோவில் 1945 - இல் நடை 
பெற்ற ஐக்கிய நாடுகள் அமைப்பின் முதல் அமைப்பாக்க 

மாநாடு . 
uncir cumcised , a . சுன்னத்துச் செய்யாத ; யூத - இஸ்லா 

மிய வழக்கில் புறச்சமயஞ் சார்ந்த ; தூய்மையற்ற . 
uncircumci sion , n . விருத்தசேதனமின்மை , சுன்னத்துச் 

செய்யப்படா நிலை ; யூத-இஸ்லாமிய வழக்கில் புறச்சம 
யத்தார் தொகுதி . 
uncircumstan tial , a . மிகச்சிறு நுணுக்க விவரங்களிற் 

கருத்துச் செலுத்தாத . 
unciv il , a . வினயமற்ற ; பண்பறியாத . 
unciv ilized , a . நாகரிகம் அற்ற ; காட்டுமிராண்டித்தனமான . 
unclad , a . பூணப்பெறாத ; அணியப்பெறாத ; ஆடையற்ற . 
unclaimed , a . வேண்டப்படாத ; கேட்பாரற்ற ; உரிமை 

கோரப்படாத . 
unclasp , 3. பிடி தளர்த்து ; திற . 
unclassed , a . வகுக்கப்படாத ; வகைப்படுத்தப்படாத . 
unclass ical , a . உயர் தனிச் செம்மொழியல்லாத , பண்டைக் 
கிரேக்க - லத்தீன் மொழிகளுக்கு ஒவ்வாத ; இலக்கிய 

வடி 
வமைதி வலியுறுத்தாத . 
unclass ified , a . வகுத்தமைக்கப்படாத ; வகைப்படுத்தப் 

படாத . 
unclass ify , U. வகுப்பமைவிலிருந்து எடு ; வகுப்பமைவு 

குலை ; காப்புப் பட்டியலிலிருந்து எடுத்துவிடு.. 
un cle , n . தந்தையுடன் பிறந்த ஆண் , சிற்றப்பன் , பெரியப் 
பன் ; தாயுடன் பிறந்த ஆண் , அம்மாமன் ; தாயுடன் 
பிறந்தாளின் கணவன் ; தந்தையுடன் பிறந்தாளின் கணவன் ; 
வயதில் மூத்த உறவினர் ; வயதில் மூத்த அன்புடையர் ; 
மூத்த நண்பர் ; ( பே - வ ) மூத்தார் . 
unclean , a . துப்புரவற்ற ; அழுக்கடைந்த ; நச்சுப்பட்ட ; 

கற்புநெறி வழுவிய ; சிற்றின்பச் சார்பான ; கெட்ட . 
uncleaned , a . அலம்பப்படாத , துப்புரவு செய்யப்படாத . 
unclean liness , n . துப்புரவுக்கேடு . 
unclean ly , a . துப்புரவு கெட்ட . 
unclean ness , 1. துப்புரவுக்கேடு ; துப்புரவுக்கேடான 

தோற்றம் . 
unclear , a . தெளிவற்ற ; விளங்காத . 
uncleared , a . அகற்றப்படாத ; தூர்த்துப் பெருக்கப்படாத ; 

துப்புரவாகத் துடைக்கப்படாத . 
unclench , ப . இறுகு பிடியினின்றும் தளர்த்து , பற்றுத் 

தளர்த்து ; தளர்வுறு ; திற . 
uncler ical , a . திருச்சபைச் சமய குருவுக்குரிய சிறப்பியல் 

பற்ற , திருச்சபைச் சமய குருவுக்குத் தக்கதாயிராத . 
unclew , 0. முறுக்குத் தளர்த்து ; சுருளினைச் சுற்றவிழ் ;; 

மடிப்பு நிமிர்த்து ; விரித்துத் திற . 
unclipped , unclipt , a . கத்தரிக்கப்படாத ; வெட்டப் 

படாத : தறிக்காத . 
uncloak , ப . மேலுடுப்பினை அகற்று ; மேற்போர்வை நீக்கு , 

தளர் மேலுடுப்பினை எடுத்துவிடு ; வெளிக்காட்டு . 
unclog , . தடகங்கலகற்று . 
unclogged , a . தடுக்கப்பெறாத , தடைப்படாத . 
unclois ter , . துறவுமடத்திலிருந்து விடுவி ; துறவுமடத்தி 
னின்றும் நீக்கு . 


1136 


uncloistered 


unconstitutional 


கருணை 


. 


unclois tered , a . தனிமடத்திற்குப் புறம்பான ; தனிமடத் 

தில் வாழாத . 
unclose , 0. அடைப்பகற்று ; திற . 
unclosed , a . மூடாத , அடைபடாத ; திறக்கப்பட்ட . 
unclothe , 0. ஆடை அகற்று ; உரித்தெடு ; பதவிபறி . 
unclothed , a . ஆடையற்ற ; பண்பு நீங்கிய நிலையில் உள்ள ; 

பதவி நீங்கிய நிலையில் உள்ள . 
uncloud , I. முகில் திரை நீக்கு ; மறைப்பு அகற்று . 
uncloud ed , a . முகில் திரையற்ற ; மறைப்பற்ற ; துயர்ப் 

படலம் நீங்கப்பெற்ற . 
uncloud y , a . மேகமற்ற ; தெளிவான ; துயரப் படலம் 

இல்லாத . 
unclubb able , a . கூடிவாழ்வுத் தகுதியற்ற , சமுதாயப் 

பாங்கற்ற . 
unclutch , ப . கைப்பிடி விடு , பிடிப்புத் தளர்த்து . 
unc o , n . அயலான் ; செய்தித் துணுக்கு ; குறிப்பிடத்தக்க 
செய்தி ; a . புதுமையான , வினோதமான ; வழக்கத்துக்கு 
மாறான ; அஞ்சத்தக்க ; குறிப்பிடத்தக்க ; பெரிய ; ado . 
மிகவும் ; குறிப்பிடத்தக்கதாக . 
uncock , ப . வெடி தீராவண்ணம் பீரங்கி விசையை 
மெல்லக் கீழே விடு ; வைக்கோல் கோப்பைப் பிரித்துப் 
பரப்பு , உலர்புற் குவியலைப் பிரித்துக் கலை . 
uncoff ined , a . சவப்பெட்டியில் அடக்கம் செய்யப்பெறாத . 
uncoil , 0. சுற்றுப் பிரித்தெடு , சுருளினைப் பிரி ; திருகு 
சுருளை விரி ; சுருட்டியபடியே விரி ; சுருள்வு அகற்றி விரிவுறு ; 
திருக்குப் புரியகற்று ; திருகுபுரியகல்வுறு . 
uncoined , n. நாணயமாக அடிக்கப்பெற்றிராத ; புனைந்து 

கட்டப்பட்டிராத . 
uncollect ed , a . திரட்டப்படாத . 
uncol oured , a . வண்ணம் ஊட்டப்படாத . 
uncombed , a . சீவப்பட்டிராத ; கோ தப்பெறாத . 
uncombine , ப . பிரிவுறு ; கூட்டுப்பிரிவுறுத்து ; கூட்டுப் 

பிரிவுறு . 
uncome liness , n . வனப்பின்மை ; விரும்பத்தகாத்தன்மை ; 

வெறுப்பூட்டும் நிலை . 
uncome ly , a . அழகற்ற , நடைநயமற்ற , அருவருப்பான . 
uncom fortable, a . நலக்கேடான ; மகிழ்ச்சியில்லாத ; 

ஆறுதல் அளிக்க முடியாத . 
uncom forted , a . ஆறுதலளிக்கப்பெறாத ; ஆறுதல் 

பெறாத 
uncommend able , a , பரிந்துரைக்கத் தகாத ; பாராட்டிப் 

பேசத் தகாத . 
uncommend ed , a . பரிந்துரைக்கப்படாத ; பாராட்டி 

உரைக்கப்படாத . 
uncommer cial, a . வாணிகத் தொடர்பற்ற ; வாணிகக் 

கோட்பாடுகளுக்கு மாறான . 
uncommit ted , a . செய்யப்படாத ; பொறுப்பு ஏற்றுக் 
கொள்ளாத ; சிக்காத ; பொறுப்பு ஒப்படைக்கப்பெறாத ; 
சிறைக்கு அனுப்பப்படாத ; முந்திய தீர்ப்புக்குக் கட்டுப் 
படாத , முன் தீர்ப்பினால் பாதிக்கப்பெறாத . 
uncomm on , a . பொதுப்படையாயிராத , வழக்கத்திற்கு 

மாறான , தனிச் சிறப்புக்குரிய . 
uncommu nicable, a . தொடர்புகொள்ளத் தகாத ; தொடர்பு 
கொள்ள முடியாத ; சொல்லத் தகாத ; செய்தித் தொடர்பு 
கொள்ள முடியாத ; வெளியிட்டுப் பேச முடியாத . 
uncommu nicated , a . தெரிவிக்கப்படாத ; செய்தி வகையில் 

அனுப்பப்படாத . 
uncommu nicative , a . வெளியிட்டுப் பேசாத ; வாயடக்க 

மான ; சற்றே ஒதுங்கிய மனப்பான்மையுடைய . 
uncommu ted . a . மாற்றித் தரப்படாத . 


uncompan ionable, a . தோழமைக்கு ஒவ்வாத ; அளவளா 

விப் பழகாத . 
uncompass ionate, a . இரக்க உணர்வற்ற , 

இல்லாத . 
uncom pensated , a . சரியீடு செய்யப்படாத . 
uncomplain ing , a . குறை கூறாத ; மனக்குறைப்படாத 
uncom plaisant , a . நயமுடன் இணங்கி வாராத ; ஏற்பமை 

வுப் பாங்கற்ற . 
uncompliment ary , a . பாராட்டுதல் குறிக்காத . 
uncomply ing, a . இணங்காத 
uncompound ed , a . கூட்டிணைவற்ற , கலந்திணைக்கப் 

படாத ; தனியான , தனித் தூய்மையான . 
uncomprehend ed , a . உணரப்படாத , மனத்தால் பற்றப் 

படாத . 
uncom promising , a . இணங்கிப் போகாத ; சமரசத்திற்கு 

இடந்தாராத . 
unconcerned , a . தொடர்புடையதாயிராத ; கவலையற்ற ; 

அக்கறையற்ற. 
unconcert ed , a . முன்கூட்டி ஒருங்குகூடித் திட்டமிடப் 

பெறாத . 
unconcil iatory , a . விட்டுக்கொடுக்கும் பண்பற்ற . 
unconcoct ed , a . நன்கு செரிமானமற்ற ; அரைகுறை வாய்மை 

யுடைய ; நன்கிணையாத . 
uncondemned , a . குற்றவாளியென்று முடிவு 

செய்யப் 
படாத ; கண்டனத் தீர்ப்பளிக்கப்படாத ; பழிக்கப்படாத ; 
தீர்த்தொதுக்கப்படாத ; பயனற்றதென்று கைவிடப்பட்டு 
விடாத . 
uncondi tional , a . நிபந்தனையற்ற . 
uncondi tioned , a . நிபந்தனையற்ற , கட்டுப்பாடுகளுக்கு 

உட்பட்டிராத , தட்டுத்தடங்கலற்ற . 
unconfessed , a . ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடாத . 
unconfirmed , a. உறுதிப்படுத்தப்படாத , வலியுறவு பெறாத , 

நிலைநாட்டப் பெறாத . 
unconfor ming , a, ஒத்திசைந்து போகாத , 
uncongeal , ". இளகு , உருகு . 
unconge nial , a . ஒத்துவாராத ; நலத்திற்கு ஒவ்வாத ; இன 

அமைவற்ற . 
unconject ured , a . ஊகிக்கப்படாத . 
uncon jugal , a . கணவன் மனைவியர் தொடர்புக்கு ஒவ்வாத , 

மணவாழ்வுப் பண்பிற்குத் தகாத . 
unconnect ed , a . தொடர்பற்ற . 
uncon querable, a . வென்றடக்க முடியாத ; பணிய வைக்க 

இயலாத. 
uncon quered , a . வெல்லப்படாத ; ads . வெல்லப்படாமல் . 
unconscien tious , a . மனச்சான்றுக் கட்டுப்பாடற்ற ; மனச் 

சான்றைக் கவனிக்காது நடக்கிற . 
uncon scionable, s . மனச்சான்றுக் கட்டுப்பாடற்ற ; 
தீவினையஞ்சாத ; பழிதேர்ந்த ; தீமை செய்யத் தயங்காத ; 
அறக்கொடிய ; 

மனச்சான்று உறுத்தலற்ற ; ( தொ . ) 
unconscionable bargain , ( சட். ) நிறைவேற்றக்கூடாத அள 
விற்குப் படுமோசமான ஒப்பந்தம் . 
uncon scious , a . உணர்வு நிலையற்ற ; தன்னுணர்வற்ற . 
uncon secrate, 0. புனிதங் கெடு , 
unconsid ered , a . நன்கு ஆலோசிக்கப்படாத ; 

ஆலோ 
சனைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத . 
unconsoled , a . ஆறுதலற்ற . 
unconsol idated , a . கெட்டிமைப்படாத , ஒன்றாக இணைக்கப் 

படாத . 
unconstitu tional , a . அரசியலமைப்பிற்கு 
முரண்பட்ட ; 
முறையற்ற, 


1137 


unconstrained 


undefiled 


கால் 


unconstrained , a . வலிந்து தோற்றுவிக்கப்படாத ; வலுக் 

கட்டாய நிலையில் செயலாற்றாத . 
unconsumed , a . செலவழித்துத் தீர்க்கப்படாத ; பயன் 
படுத்தித் தீர்க்கப்படாத ; எரிந்து முற்றிலும் அழிவுறாத ; 

செலவாகிவிடாத . 
uncontain able , a . உள்ளடக்கி வைக்கமுடியாத . 
uncontam inated , a . மாசுபடுத்தப்படாத , கறைப்படாத . 
uncon templated , a . எண்ணிப்பாராத ; எதிர்பாராத . 
unconten tious , a . வாதப்படாத , இருதரப்பினரிடையே 

சச்சரவுக்குரிய தல்லாத , 
uncontest able , a . மறுக்கமுடியாத , எதிர்த்துரைக்க 

முடியாத . 
uncontest ed , a . போட்டியற்ற ; adv . எதிர்ப்பு இல்லாமல் . 
uncontract ed , a . சுருக்கப்பெறாத ; குறுக்கமுறாத . 
uncontrolled , a . கட்டுப்படுத்தப்படாத ; கட்டுப்பாட்டிற்கு 

உட்படாத ; கட்டுக்கடங்காத . 
uncontrovert ed , a . மறுத்துரைக்கப்படாத , எதிர்த்து 

வாதாடப்படாத . 
unconvert ed , a . நிலைமாற்றப்பட்டிராத ; உரு மாற்றப் 

பெறாத ; மனமாற்றப்பட்டிராத ; சமயம் மாற்றப்படாத . 
unconvert ible , a . மாற்றப்பட முடியாத . 
unconvict ed , a . குற்றத் தீர்ப்பளிக்கப்பெறாத , குற்றவாளி 

யென்று தீர்ப்பளிக்கப்பெறாத . 
unconvinced , a . மெய்யென்று ஏற்கமுடியாத நிலையிலுள்ள . 
uncope , U. வேட்டைப் பயிற்சிக்குரிய கீரியின விலங்கு 

வகையில் வாய்மூடி அகற்று . 
uncord , ப. தளையவிழ்த்து விடுவி . 
uncork , . அடைப்பு எடுத்துவிடு ; அடைப்பு நெட்டி 

எடுத்துத் திற . 
uncorrect ed , a . திருத்தப்படாத . 
uncorrob orated , a . ஒத்து உறுதிப்படுத்தப்படாத . 
uncorrod ed , a . அரிக்கப்படாத . 
uncorrupt ed , a . அழுகலாகாத ; கெடுக்கப்படாத . 
unc os , n . pl . செய்தி . 
uncourt liness , n . நயநாகரிகமின்மை ; அரசவைக்குரிய 

ஒழுகலாறின்மை . 
uncouth , a . பண்பு நயங்கெட்ட ; நடைநயங் கெட்ட ; 

அருவருப்பான . 
uncov er , V. மூடியை எடு ; திற ; போர்வை அகற்று . 
uncowl , . தலைமூடாக்கு அகற்றி முகத்தைத் திறந்து 

காட்டு ; மடத்துத் துறவி நிலையினின்றுந் தாழ்த்து . 
uncreate a . படைக்கப்படாமலேயே உளதாயிருக்கிற . 
uncreate , 3. துடைத்தழி , ஒழித்துக்கட்டு . 
uncrea ted , a . இன்னும் படைக்கப்பட்டிராத ; தான்தோன்றி 

யான . 
uncrea tedness , 11 . படைக்கப்படாமை ; தன்னியல் 

தோற்றம் ; படைக்கப்படா நிலை . 
uncrea ting , a . படைக்காத , படைப்புத் தொழிற் செய்யாத . 
uncrit ical, a . சீராய்வற்ற ; திறனாய்வு முறைப்படாத 
uncross , . கால்மேல் கால் போட்டிருப்பதை எடு ; 
கட்டியிருப்பதை அகற்று ; குறுக்காக வைக்கப்பட்டுள்ள 

நிலையினின்று மாற்று . 
uncrossed , a . காசோலை வ கையிற் குறுக்குக்கோடுகளிடப் 

பெறாத . 
uncrown , . முடியிழக்கச் செய் , அரசபதவியிலிருந்து நீக்கு . 
uncrowned , a . முடிசூட்டப்பெறாத ; மணிமுடி இல்லாத . 
uncrystalliz able, a . படிக உருப்படாத ; மணி உருப்படச் 

செய்ய முடியாத . 
uncrys tallized , a . மணியுருப்பெறாத ; உருப்படியாகாத . 

144 


unc tion , n . முழுக்கு , அபிடேகம் ; எண்ணெய் முழுக்கு ; 
( மரு . ) தைல முழுக்கு ; ( மரு . ) தைலப்பூச்சு ; சமயத் துறைத் 
திருமுழுக்கு ; முழுக்கெண்ணெய் , முழுக்குநெய் , முழுக்குத் 
தைலம் ; முகப் புகழ்ச்சியுரை ; பசப்புரை ; சொல்லின் உணர்ச்சி 
யூட்டுப் பண்பு ; சொல்லின் பக்தியூட்டுப்பண்பு ; பேச்சுப் 
பரிவு , சொற்பாசம் ; சமயப் பசப்பு ; இறையருள் , கருணை ; 
சுவையுணர்வு ; போலிப் பக்தியுணர்வு ; போலிப்பத்தி ; பக்தி 
நடிப்பு ; நடிப்பார்வம் . 
unctuos ity , 11. குழைவு ; பசப்பு ; போலிப் பரிவு . 
unc tuous , a . எண்ணெய்ப் பிசுக்குடைய ; நெய்க்குழைவு 
வாய்ந்த ; தைலப் பதமுடைய ; நெய்மம் நிறைந்த ; பாசப் 
பரிவு மிக்க ; உணர்ச்சியார்வமிக்க ; சுவையார்வங் காட்டுகிற . 
uncult ivable , a . பயிரிட முடியாத ; பண்படுத்தப்பட 

முடியாத . 
uncul tivated , a . பயிரிடப்படாத ; பண்படுத்தப்படாத ; 

மேம்படுத்தப்படாத . 
uncul tured , a . பண்பாடற்ற ; நய நாகரிகமற்ற ; நாகரிக 

மடையாத . 
uncum bered , a . பளுவால் தடைப்படுத்தப்படாத ; 

கட்டற்ற ; வில்லங்கமற்ற . 
uncured , a . நோய் வகையில் குணப்படாத ; நோய் குண 

மடையப் பெறாத ; பதனிடப்படாத . 
uncurl , 3. சுருள் அவிழ் ; முறுக்குப் பிரி . 
uncurr ent , a . நடமாட்டத்தில் இல்லாத , வழக்காறற்ற 
uncurtailed , a . வெட்டிக் குறைக்கப்படாத , குறுக்கப் 

படாத ; உரிமையகற்றப்படாத . 
un cus , n . உறுப்பின் வளைவாக்கப் பகுதி ; pl . un ci . 
uncus tomed , a . தீர்வை விதிப்புக்கு உட்பட்டிராத ; தீர்வை 

செலுத்தியிராத ; வழக்கமற்ற ; பழக்கப்பட்டிராத . 
uncut , a . வெட்டப்படாத ; புத்தக வகையில் விளிம்பு 
வெட்டி ஒழுங்கு செய்யப் பெறாத , வெட்டித் தறிக்கப் பெறாத 
விளிம்புகளையுடைய ; ( பே - வ . ) புத்தக வகையில் மடிப் 
பறுத்துத் திறக்கப்படாத ; மணிக்கல் வகையில் பட்டையிடப் 

பெறாத ; ( தொ . ) uucut gem , தோளா மணி . 
undamned , a . மீளாத் தண்டனைக்கு ஆட்படாத ; நரக 

தண்டனைக்குரியதாகாத ; கடும்பழிக்கு ஆளாகாத . 
undat ed , a . தேதியிடப்பெறாத . 
undaunt ed , a . நடுக்கமற்ற , அஞ்சிப் பின்வாங்காத ; உறுதி 

தளராத . 
un de , a . = undee . 
undebarred , a . தடை செய்யப்படாத ; தடுத்து நிறுத்தப் 

படாத . 
undebased , a . தாழ்வுபடாத ; இழிக்கப்படாத . 
undebat ed , a . வாதிடப் பெறாத . 
undecayed , a . பதனழியாத ; சிதைவுறாத . 
undeceiv able , a . ஏமாற்றப்பட மாட்டாத . 
undecid ed , a . முடிவு செய்யப்படாத ; தீர்மானிக்கப்படாத . 
undeci pherable , a . குறிப்புக் கண்டுகொள்ள முடியாத ; 
அடையாளம் 

அறியப்பட முடியாத ; புரிந்துகொள்ள 
முடியாத . 
undeci sive , a . தயக்க நிலையான . 
undecked , a . அணி செய்யப்பெறாத ; பூட்டுவிக்கப்பெறாத ; 

கப்பல் வகையில் தளமில்லாத . 
undeclared , a . அறிவிக்கப்பெறாத ; வெளிப்படக் கூறப் 

பெறாத . 
un dee , a . ( கட் . ) அலை வடிவான . 
undefend ed , a . காப்பற்ற , நன்கு பாதுகாக்கப்பட்டிராத ; 
ஆள் வகையில் துணையில்லாத , பாதுகாப்பில்லாத ; வழக்கு 
வகையில் எதிர்வழக்காடப் பெறாத . 
undefied , a . எதிர்க்கப்படாத ; எதிர்ப்பற்ற . 
undefiled , a , தூய்மை கெடாத . 


கை 


1138 


undefinable 


underdo 


undein able , a . வரையறுத்துக் கூறமுடியாத . 
undefined , a . வரைவிளக்கப்படுத்தப்படாத . 
unde ify , U. தெய்வத்தன்மை நீக்கு . 
undel egated , a . பேராளாக அனுப்பப் பெறாத ; ஆட்பேர் 

உரிமை பெறாத . 
undeliv ered , a . ஒப்படைக்கப்பெறாத ; முகவரியாளரிடஞ் 

சேர்ப்பிக்கப்படாத ; பெற்றெடுக்கப்படாத . 
undelud ed , a . மயக்கத்திற்குட்படாத , மயங்கா நிலையுடைய , 
undemand ed , a . உரிமையாகக் கேட்கப்படாத ; கோரப் 

படாத ; வேண்டப்படாத . 
undemocrat ic , a . குடியாட்சிக்கு ஒவ்வாத , ஜனநாயகப் 

பண்பற்ற . 
undemon strative , a . கருத்தை வெளிப்படக் காட்டிக் 

கொள்ளாத ; அடக்க நடையுள்ள . 
undeni able , a . மறுக்கமுடியாத ; கட்டாயமாக ஒத்துக் 

கொள்ளக்கூடிய , 
undenomina tional, a . சமய வகையில் குறிப்பிட்ட எக் 

கிளையினருக்கும் தனி உரிமைப்படாத ; கிளைவகை சாராத . 
undepend able , a . நம்பத் தகாத . 
un der , a . கீழுள்ள , கீழ்ப்பக்கமான ; அடிப்புறமான ; தாழே 
உள்ள ; கீழ்த்தரத்திலுள்ள ; கீழ்ப்பட்ட ; ads . கீழே ; தாழே ; 
அடியில் ; கீழ் நிலையில் ; கீழ் நோக்கி ; prep . கீழே ; அடியில் ; 
கீழ் நிலையில் ; கீழ் நிலைக்கு ; உள்ளே ; உட்புறமாக ; கீழாக ; 
குறைந்த நிலையில் ; ஆதரவில் ; கீழ்ப்பட்டு ; மாணவராக ; 
நிலையில் ; உட்பட்ட நிலையில் ; ஆட்பட்டு ; பளுவினால் ; 
மேற்கொள்ளப்படும் நிலையில் ; ஆட்சிக்குட்பட்டு ; கட்டப் 
பட்டு ; எதிர்பார்த்த நிலையில் ; சார்த்தி ; சான்றுடன் ; 
விளைவாக ; காலத்தில் ; வடிவில் ; ஆட்சியில் ; மேற்பார்வை 
யில் ; காரணமாக ; ( தொ . ) sink under the load , பளுத் 
தாங்காமல் அழுந்து ; துன்பமுறு ; speak under one s breath , 
குசுகுசுவெனப் பேசு ; முணுமுணுத்துப் பேசு , முனங்கு ; 
under & cloud , துயருட்பட்ட ; பழிப்புக்காட்பட்ட , ஐயுறவுக் 
காளான ; நல்லாதரவு இழந்த நிலையுடைய ; under arms , 
போர் அணியில் ; போர்த் தொழிலில் ; under hatches , கப்பல் 
தளத்திற்குக் கீழே ; கண்காணாமல் ; வேலை செய்ய வேண்டி 
யிரா நிலையில் ; கைது செய்யப்பட்டு , காவலில் வைக்கப் 
பட்டு ; தாழ்த்தப்பட்டு ; உயிரிழந்து ; under his belt , அவர் 
வயிற்றில் ; under one s nose, மிக அருகிலேயே ; ஒருவருக்கு 
முன்னிலையிலேயே , ஒருவர் எதிரிலேயே ; under one s wing , 
ஒருவரது காப்பில் , பாதுகாப்பில் வைக்கப்பட்டு . 
underact , . குறையுற நடி , உணர்ச்சியின்றி நடி . 
underac tion , n. துணைவினை , துணைமைச் செயல் ; துணைப் 

போர் நிகழ்ச்சி . 
underac tor , n . துணை நடிகர் . 
un der - age , a . வயது வாராத ; முதிராத . 
undera gent , 1. துணைமை முகவர் . 
underarm , a . கையகங் கொண்ட ; கையகமான ; கையைத் 

தோளின் கீழாகக் கொண்ட . 
un derbearer , n . பிணந்தூக்கி , ஆசந்தி சுமப்பவர் . 
un derbelly , 11. மென் தடம் ; மர்மத்தலம் . 
un derbid , 0. குறைந்த விலையில் கொடுக்க முன்வரலுறு ; 
குறைந்த தொகைக்குக் கேள் ; சீட்டாட்ட வகையில் மதிப்புக் 
குக் குறைவாகக் கேள்வி கேள் . 
underbidd er , n . குறைவிலைக்கு விற்பவர் ; குறைவிலைக்குக் 
கேட்பவர் ; சீட்டாட்ட வகையில் மதிப்புக்குக் குறைந்து 
கேள்வி கேட்பவர் ; உச்சக் கேள்வியாளருக்கு அடுத்த உயர் 
கேள்வியாளர் . 
un derbite , 3. உலோக அகழ்வுச் செதுக்கு வேலைக்காரர் 

வகையில் வேண்டிய அளவிற்கு அரித்து அகழாதிரு . 
un der - board , adu . ( அரு . ) இரகசிய வழியில், மறைவழி 

பகையாக . 
un derbough , n . அடிக்கிளை . 


un der - boy, n . பள்ளிக் கீழ்வகுப்புப் பையன் ; கீழ்நிலைப் 

பள்ளிச் சிறுவன் . 
un derbreath , 1. அடங்கிய குரலொலி ; வதந்தி . 
underbred , a . நற்பயிற்சியில்லாத ; பயிற்சிப்பண்பு 

போதாத . 
un derbridge , n . பாலம் , மேற்பாலம் அல்லாத பொதுநிலைப் 

பாலம் . 
un der - brush , n . அடி வளர்ச்சி , அடிவளர்ச்சிப் புதர் ; பெரு 
மரங்களுக்கு அடியில் வளரும் சிறுபுதர்த் திரள் ; குறுமரத் 
திரள் ; U. அடி வளர்ச்சி அகற்று ; குறுமரத் திரள் வெட்டு ; 
அடி வளர்ச்சிப் புதர் வெட்டித் திருத்து . 
underbuild , 3. கீழே கட்டு , கீழ்க்கட்டிட மூலம் உதை 

மானங் கொடு . 
un der - builder , n . 

துணைமைக் 

கட்டிடப் பணியாளர் ; 
கீழ்நிலைக் கட்டுமான வேலையாள் . 
un derbuy , ப . குறைமதிப்பு விலைக்கு வாங்கு ; முன் வாங்கிய 

விலைக்குக் குறைத்து வாங்கு . 
un dercarriage , n . வண்டியின் அடிக்கட்டு ; விமானத்தின் 

நிலம்படர் பகுதி ; விமானத்தின் மையப் பகுதி . 
un dercast , n . சுரங்கத்திற் பாட்டையடியூடு செல்லுங் 

காற்றூட்டு நெறி . 
un dercharge , n . குறை கட்டணம் . 
un dercharge 2 , 3. குறை கட்டணங் கோரு ; சரக்கு வகை 

யில் குறைவிலைக்குக் கொடுக்க முன்வா . 
underclad , a . குறையாடையணிந்த . 
un derclay , 11. இயற் களித்தள அடுக்கு , சுரங்க நிலக்கரிப் 

படிவிற்கு அடியிலுள்ள களிமண் அடுக்கு . 
un der - clerk, n . துணைமைநிலை எழுத்தர் . 
un dercliff , 1. மடிப்பாறை , குன்றின் விழுமானங்களால் 

ஆன அடிவாரத் தளம் . 
un dercook , 11. துணைச் சமையற்காரர் . 
un dercool , V. குறை குளிர்வூட்டு ; போதா அளவில் குளிர் 

வூட்டு . 
un der - coun tenance , n . அகமுகத் தோற்றம் , முகத் 

தோற்ற அகநிலைப் பின்ன 
underco ver , a . மறைமுகமான , 

இரகசிய 

முறையான ; 
மறைமுகமாகச் செய்யப்பட்ட ; மறைமுகமாக வேலைசெய் 
கிற ; ஒற்று முறையான , வேவு சார்ந்த ; ( தொ . ) under 
cover agent , குற்றவாளிகளோடு கரந்து கலந்து சான்று 
தொகுப்பவர் . 
un dercovert, n . Coul.L உயிரினங்களின் புதர் மறை 

விடம் . 
un dercraft , n . சிறு சூழ்ச்சி , பொறித் தந்திரம் . 
un dercroft , n. நிலவறை மாடம் ; திருக்கோயில்களுக்கு 
அடியிலுள்ள புதைமாடம் ; ( வில . ) சிறுபள்ளம் ; ( வில . ) 
குழாய்ச் சுரப்பி . 
un dercurrent , n . அடி நீரோட்டம் ; அடியொழுக்கு ; சொல் 

லின் தொனி ; பேச்சின் அடிக்குறிப்பு ; மனத்தின் உள் 
நோக்கம் ; உள்ளுணர்ச்சி ; a . அடியொழுக்கான ; மறைவாக 
இயங்குகிற ; உட்குறிப்பான , உள் நோக்கமான ; உள் 
ளுணர்ச்சி வடிவான . 
un dercut , n . மாட்டிடுப்பு இறைச்சி அடிக்கண்டம் ; 

குத்துச்சண்டையில் மேல்நோக்கிய குத்து . 
undercut , a. கீழ்வெட்டான ; அடியிலிருந்து மேல்நோக்கி 
வெட்டுதற்குரிய ; அடிவெட்டின் விளைவான ; 3. கீழிருந்து 

மேல்நோக்கி வெட்டு ; அடிவெட்டித் தொங்கலாக்கு . 
un derdeck , n . கப்பல் அடிநிலைத்தளம் . 
underdevel op , 0. வளர்ச்சி குறைப்படுத்து . 
underdevel oped , a . வளர்ச்சி நிறையாத , 
underdid , v. underdo என்பதன் இறந்த காலம் . 
underdo , . குறைவாகச் செய் . 


னணி . 


அளவில் 


1139 
underdog 

undern 
underdog , 11. உழப்பவர் ; அல்லலுறுபவர் ; தோல்வியுறும் underkeep er , 11. துணைநிலைக் காவலாள் . 
நாய் . 

un der - king , n . உதவி மன்னர் ; குறுநில மன்னர் . 
underdose , . மருந்து வகையில் குறையளவு கொடு . un der - kingdom , n . சிற்றரசு , உதவி ஆட்சி . 
un derdrain , n . ஆழ் வடிகால் , அடிநிலச் சாக்கடை . 

underlaid , v . underlay " என்பதன் இறந்தகால - முடி 
underdrain , 0. ஆழ் வடிகால்மூலம் நீரை வெளியேற்று ; வெச்ச வடிவம் . 
அடிநிலச் சாக்கடை அமை . 

underlain , v . underlie என்பதன் முடிவெச்சம் . 
underdraw , 3. குறைவுபட வரை ; மட்டமான 

un derlay 1 , n . அடி ஆதாரம் , அடித்தாங்கல் ; அடிக்கிடைத் 
தீட்டு ; மெய்ம்மை குறைவுபட எடுத்துக்காட்டு 

தாள் , அச்செழுத்துருக்களை உயரப்படுத்துவதற்காக அவற் 
under - driv en , a . கீழிருந்து இயக்கப்படுகிற . 

றின் அடியில் வைக்குந் தாள் ; கம்பள அடிவைப்பிற்குரிய 
un derearth , a . அடிநிலஞ் சார்ந்த , நிலத்தடியிலுள்ள . 

நீர்காப்புத்தாள் ; நீர்காப்பு அடி விரிப்பட்டை ; ( சுரங் . ) 

சாய் உலோகக் கருப் பாறை ; சாய் சுரங்க வழி . 
underemploy ment , n . வேலை பற்றாக்குறை . 

underlay 2 , 3. அடியில் வை ; அடி ஆதாரமாக இடு ; அடித் 
under - espi al , n . கீழ்த்துறை ஒற்றர் . 

தாங்கலாக வைத்து . உறுதிசெய் ; ( அச்சு . ) அச்செழுத்து 
underes timate, n . குறைவு மதிப்பீடு ; 1 . குறைவாக 

உருக்களின் கீழே அடிக்கிடைத் தாளை வை ; ( சுரங் ) சாய் 
மதிப்பிடு , 

கோட்டமுறு , செங்குத்து நிலையினின்றுஞ் சாய்வுறு . 
under - expo sure , n . ( B- ப . ) குறை ஒளியூட்டு , குறை 

underlay , u . underlie என்பதன் இறந்த காலம் . 
யொளி மேவுவிப்பு . 

un derlayer , 1. அடியடுக்கு , அடியடை ; அடித்தளப் பகுதி ; 
underfe d , a . போதிய உணவளிக்கப் பெறாத ; சத்துணவு அடிப்படை . 
போதாத . 

underlay er , n . ( அச்சு . ) அடிக்கிடைத்தாள் வைப்பவர் 
underfeed , . குறையுணவு அளி . 

அடி ஆதாரம் வைப்பவர் . 
underfire , v . போதிய அளவிற்குக் குறைவாகச் சுடு ; un derlease " , n . கீழ்க்குத்தகை . 
போதிய தீயிடாதிரு ; போதிய அளவிற் குறைவாக வேகவை . 

underlease 2, ப . கீழ்க்குத்தகைக்கு விடு . 
underired , a . அரைகுறையாக வெந்த . 

underlet , U. குறைமதிப்பான குடிக்கூலிக்கு விடு ; கீழ்க் 
un derflow , n . உள்ளொழுக்கு . 

குடிக்கூலிக்கு விடு . 
un derfoot , a . அடக்கி ஒடுக்கப்பட்ட . 

underlett er , n . கீழ்க்குடிக்கூலிக்கு விடுபவர் ; குறை குடிக் 
underfoot , v . கீழேகட்டி ஆதாரமாக்கு , கீழ்க்கட்டுமான கூலிக்கு விடுபவர் . 
ஆதாரங்கொடு ; adu . அடிக்கீழ் ஆக , காலின் கீழிட்டு. 

underlie , 3. அடியிற் கிட ; உள்ளீடாயிரு ; அடிப்படை 
undergo , . அனுபவி ; படு ; பட்டறி ; ஆளாகு . 

யாய் அமைவுறு . 
undergrad uate , n . பட்ட முன் மாணவர் . 

un derline , n . அடிவரி , நாடக நுழைவுச் சீட்டடியிலுள்ள 
undergraduette , n . ( பே.வ. ) பட்டப் பயிற்சி மாணவி . 

மறு ஆட்ட முன்னறிவிப்பு ; அடி விளக்க வரி , படத்திற்கு 

அடியிலுள்ள விவர வரி . 
un derground , n . கீழுலகம் ; கீழ்நிலம் ; அடி நிலம் , அடிநில 
இடம் ; தாழ்நிலம் , பள்ள இடம் ; அடிநிலைக்களம் , அடித் 

underline , U. அடிக்கோடிடு ; வற்புறுத்திக்கூறு ; வற் 
தளம் ; அடி.நில இருப்புப்பாதை ; இரகசிய இயக்கம் ; இரக 

புறுத்திக் காட்டு ; வலியுறுத்து . 
சியக் கட்சி ; இரகசிய இயக்கத்தவர் ; இரகசிய எதிர்ப்பு un derlinen , n . உள்ளாடை ; சில்லறை உள்ளுடை . 
முயற்சி ; a . அடிநில , நிலத்தின் கீழான ; மறைவகையான , un derling , n . கீழாள் ; கொத்தடிமை . 
இரகசியமான , தலைமறைவான , அரசியல் வகையில் தலைமறை 

underly ing, a . கீழுள்ள , அடியிலுள்ள ; அடிநிலையான : 
வாகத் திரிகிற . 

உள்ளார்ந்த ; கூர்ந்து கவனித்தாலன்றி வெளிப்படையாகத் 
underground 2 , adv . நிலப்பரப்பின்கீழ் , நிலத்தடியில் ; இரக தெரியாத ; ஆதாரமான ; அடிப்படையான , மூலாதாரமான ; 
சிய வகையாக , தலைமறைவாக ; அரசியல் துறையில் தலை ( தொ . ) underlying form , ( மொழி . ) மாறுபடாச் சொல் 
மறைவாகத் திரிகிற நிலையில் . 

லிடைக்கூறு , சொல்லிடை மாறுபடாப் பொருள் நிலைக்கூறு . 
underground er , n . தலைமறைவாகத் திரிபவர் . 

underman , 1. கீழாள் , துணையாள் ; கீழ்ப்படியினர் ; அவல 
un dergrove, n . குறுஞ்சோலை , குறும்புதர்த் தொகுதி . 

நிலைப்பட்டவர் . 
un dergrowth, 1. தூறு , புதர்க்காடு ; குறுவளர்ச்சிப் புதர் , 

underman , ப . குறைந்த பணியாட்களுடன் இயங்குவி . 
மரத்தின் கீழ்ப்புதர் வளர்ச்சி ; அடிவளர்ச்சி ; தடைப்பட்ட undermanned , a . பணியாட்கள் போதாமல் நடத்தப்படுகிற . 
வளர்ச்சி ; குறுமரத் திரள் . 

undermas ted , a . ( கப் . ) மிகச்சிறு பாய்மரமுடைய ; ( கப் . ) 
un derhand , n . கீழ்நிலை , பாதகமாகும் நிலை ; அகப் பந்தடி , 

பற்றாக்குறைப் பாய்மரமுடைய . 
கையின் கீழ்ப்புறமாக அடிக்கும் பந்தடி ; a . மறைவான ; undermen tioned , a . கீழே குறிக்கப்பட்ட . 
மறைவகையான ; மறை சூழ்ச்சி வாய்ந்த ; திருட்டுத் 

undermine , ப . கீழறு ; அடிநிலம் அரித்து வீழ்த்து ; கடை 
தனமான ; நயவஞ்சகமான ; மறைவாகச் செய்யப்பட்ட . 

கால் தகர் ; மறைகேடு செய் , மறை சூழ்ச்சியால் அழி ; கண்டு 
underhand , adv . மறைவாக ; 

கைகள் 

முழங்கைக்குக் பிடிக்க முடியா வகையில் தீங்கு செய் . 
கீழாக . 

undermi ner , n . கீழறுப்பவர் ; அரிப்பவர் ; கீழறுப்பது ; 
underhand ed , a . மறை முறையான ; இரண்டகத்தன்மை அரிப்பது ; அழிவுக்காரர் ; அழிவுப்பொருள் ; மறை சூழ்ச்சியாளர் . 
வாய்ந்த ; வேலை வகையில் ஆட்குறைவுடைய , ஆள்முடை 

undermi ning , n . கீழறுப்பு ; அடியறுத்தழிப்பு ; அடியறுப் 
யான ; adu. மறைமுறையாக , நயவஞ்சகமாக ; வேலை 

பழிவு ; மறை சூழ்ச்சி அழிவுவேலை ; a . கீழறுக்கிற ; அடி 
வகையில் ஆள்முடையாக . 

யரிக்கிற ; அடியறுத்தழிக்கிற ; மறை சூழ்ச்சி செய்தழிக்கிற , 
un derhung , a . மோவாய் வகையில் மேற்செருகலான, மேல் அடியரித்துக் கெடுக்கப் பார்க்கிற . 
வாய் கடந்து கீழ்வாய் செல்கிற ; துருத்து கீழ்வாயுடைய ; un dermost , a . கீழ்க்கோடியான ; மிகவும் கீழ்நிலையிலுள்ள . 
கீழ்த்தண்டவாளத்தின்மேல் உருள்கிற . 

un dern , n . முற்பகல் ; பிற்பகல் முற்பகுதி ; ( அரு . ) காலை 
underjaw , 1. கீழ் மோவாய் . 

ஒன்பது மணி வேளை ; சிற்றுணா ; கைம்மைச் சிறுவாடு , 
un derjawed , a . கீழ் மோவாய் தடித்த ; கீழ் மோவாய் முன் ஸ்காத்லாந்து சட்டவழக்கில் கணவன் மரபுரிமை வருவாயில் 
துருத்தி முனைப்பாயிருக்கிற . 

விதவை மனைவிக்குரிய மூன்றில் ஒரு பங்கு . 


1140 


understock 


underneath 


underneath , n . கீழ்ப்பரப்பு ; அடிப்பகுதி ; a . கீழ்ப்பகுதியி 
லுள்ள ; அடிப்பகுதிக்குரிய ; adu . கீழே , அடியில் ; prep . 

கீழாக , அடியூடாக . 
un dernote, n . அடங்கிய தொனி ; ( இசை . ) உட்சுரம் . 
undernot ed , a . கீழே குறிப்பிட்ட . 
un derntime , n . நண்பகல் உணவு நேரம் . 
underpaid , a . போதாச் சம்பளத்திற்கு உழைக்கிற . 
un derpass , n . அமெரிக்க வழக்கில் அடிநிலவழி ; சுருங்கை , 

இருப்புப்பாதை வழி . 
un derpassion , n . உள்ளீடான உணர்ச்சிவேகம் ; அடங்கிய 

உணர்ச்சிவேகம் . 
underpay , . குறை சம்பளங்கொடு ; குறைவாகக் கட்டு . 
underpay ment , n . குறைவாகப் பணஞ் செலுத்துகை ; 

குறைசம்பளம் . 
underpeo pled , a . குறை மக்கள்தொகையுடைய ; போதா 

மக்கள் எண்ணிக்கையினையுடைய ; வாழ்குடி குறைவான . 
underpin , . ( க- க . ) கீழ்க்கட்டுமான ஆதரவு அமை , கீழ்க் 

கட்டுமானத்தால் தாங்கு . 
underpinn ing , n . அடியுதைவுக் கட்டுமானம் . 
un derplay , n . அடிச் சீட்டாட்டம் , உயர்சீட்டிருக்கும் 
போது தாழ்ந்த சீட்டை ஆடுதல் ; மறை நுட்ப அலையியக்கம் , 
கண்காணாப் பின்னணியியக்கம் . 
underplay , ப . அடியாட்டமாடு , சீட்டாட்டத்தில் உயர் 

சீட்டை வைத்துக்கொண்டு கீழ்ச்சீட்டு ஆடு . 
un derplot , n . கதையுட்கதை ; உள்ளீடான கதைப்பகுதி ; 

உட்சூழ்ச்சி ; பொறிச்சூழ்ச்சி . 
un derpraise , U. தகுதிக்குக் குறைவாகப் புகழ் . 
un derpriv ileged , n . சமுதாய அடிநிலை வகுப்பு ; a . உரிமை 

யிற் குறைந்த . 
underprize , ப . மிகக் குறைவாக மதி ; குறைவிலை மதிப்பீடு 

செய் ; தகுதி குறைத்து மதி . 
under - produc tion , n . பற்றாக்குறையான உற்பத்தி ; வழக் 

கத்திற்குக் குறைவான விளைச்சல் . 
un derproof , a . கட்டளைக் காப்புச் செறிவிற்கும் கீழ்நிலை 

யுடைய . 
underprop , ப . கீழ் உதைவுகொடு ; கீழ் உதைவு கொடுத்துத் 

தாங்கு . 
underquote , . நேர்விலைக்குக் குறைத்துப் புள்ளி கொடு ; 

குறைவிலை கூறு . 
un derrate , n . குறைபட்ட விலைவீதம் , தகுதிக்குக் குறை 

வான விலைவீதம் . 
underrate , . குறைத்து மதி ; தகுதி குறைவாகப் பேசு ; 

தகுதி குறைவாக நடத்து . 
under - reck on , v . குறை கணிப்புச் செய் , குறைவாகக் 

கணித்து மதிப்பிடு . 
under -ripe , a . முற்றும் பழுக்காத . 
un derroof , n . அடிநிலைமோடு , மோட்டின் கீழ் மோடு . 
underrun , v . அடியோடு ; கீழாக ஓ S ; அடியூடாகக்கிட ; 
( கப் . ) ஊடெடுத்துச் சரிசெய் , வடக்கம்பியைக் கப்பல் தளத் 
தின் ஒருபக்கமாக மேல் எடுத்துப் பழுதுபார்த்துச் சரி செய்து 
மறுபக்கமாகக் கீழே இடு . 
un derschool , n . அடிநிலைப்பள்ளி , கீழ்த்தர நடுநிலைப் 

பள்ளி . 
underscore , v . அடிக்கோடிடு ; வற்புறுத்து . 
un der - sec retary , 11. நேருதவிச் செயலர் . 
un derself , 1. அடியுணர்வாண்மை , தன்னுணர்வுநிலை கடந்த 

அகநிலை உள்ளம் . 
undersell , ப . குறைவிலைக்குப் பகர் ; போட்டியில் குறைவிலை 

விற்பனை செய் ; மதிப்புக் குறைபடுத்து . 
un derseller , n . குறைவிலைக்கு விற்பவர் . 


un dersense , n . ஆழ்புலத் திறம் ; துணைப்புலன் , ஆறாம் 
புலன் ; தன்னுணர்வு கடந்த நுண்ணுணர்வுத் திறம் , இய 

லுணர்வுத்திறம் . 
un der - servant , n . துணை வேலையாள் , கீழ் நிலைப் பணியாள் . 
un derset1,1 . ( கப் . ) அடிநிலை எதிர் நீரோட்டம் ; ( கப் . ) கீழ் 

நிலை எதிர்க்காற்றுவீச்சு . 
underset , ப . கீழ்க்கட்டுமான உதைவு ஆதாரம் அமை ; 

உதைவு ஆதாரங்கொடு ; கீழ்க்குடிக்கூலிக்கு விடு . 
un dershapen , a . சரியுருவமைவற்ற , சரியான உருவம் அமை 

யாத . 
un dershoot , 11 . வானூர்தி இறக்க வகையில் சிறிது இடப் 

பெயர்ச்சி . 
undershoot , . சிறிதே குறைவுற்றுச் சென்றெட்டத் 

தவறு . 
un dershot , a . அடிவிசைத்த , நீர்விசைச் சக்கர வகையில் 
அடியில் நீரோடல் வாயிலாக இயக்கப் பெறுகிற ; மோவாய் 

வகையில் கீழ்ப்புறந் துருத்திய . 
un dershrub , 11. குறும்புதர் வகை . 
un derside , 1. அடிப்புறம் , கீழ்ப்பக்கம் , அடிப்பரப்பு . 
undersign , . கீழே கையொப்பமிடு . 
undersigned , a . அடியிற் கையொப்பமிட்ட . 
un dersized , a . பற்றாப் பரும அளவுடைய ; குறைவடிவான , 

குள்ளமான . 
un derskin , n . அடித்தொலி, தோலடி மென்தோல் . 
un derskirt , n . உட்பாவாடை ; அடிப்பாவாடை , அடியோர 

ஆடைத்தொங்கல் , 
un dersky , n . வானடி , வான வளாகத்தின் அடிப்பக்கம் . 
un dersleeve, n . அடித்துணைக் கைம்மடி , கழற்றக்கூடிய 

சட்டைக் கைமடிப்படியிலுள்ள கைமடிப்பு . 
un dersoil , n . அடிமண் ; அடிநிலமண் ; அடி நிலம் . 
un dersong , n . பல்லவி , பாடலின் பன்முறை மடக்குவரி , 

இடைமடக்கு வரி ; ( இசை . ) உட்சுரத் தொடர்வு . 
understaffed , a . பணியாளர் எண்ணிக்கை போதாத . 
understand , . அறி ; உணர் ; புரிந்துகொள் ; பொருள் 
தெரிந்துகொள் ; இயல்பு அறிந்துகொள் ; பாங்கு அறி ; 
போக்கு உணர் ; சிறப்புக் கண்டுணர் ; காரணம் இன்ன 
தென்று கண்டுகொள் ; குறிப்பறி , நோக்கமறி ; 

ஆள் 
வகையில் பண்பறி ; செயல்வகை தெரிந்திரு ; கருத்தில் 
வாங்கிக்கொள் ; மனத்தில் வாங்கிக்கொள் , கிரகித்துக்கொள் ; 
உய்த்துணர் , குறித்துணர் ; அவாய் நிலையாகக் கொண் 
டுணர் ; கேள்வியுறு , கேள்விப்படு ; ( தொ . ) be given to 
understand , கேட்டறிந்திரு , கேள்விப்படு . 
understand able , a . அறியக்கூடிய ; ஒத்துணர்ந்து பார்க்கக் 

கூடிய ; ஒத்துணர்ந்து காணப்படத்தக்க . 
understand er , n . அறிபவர் ; ஒத்துணர்பவர் ; ஆதரவாளர் 
understand ing , n . அறிவாற்றல் , உணருந் திறம் ; அறிவு , 
உள்ளத்தின் அறிவுத்திறம் ; பற்றுணர்வுத் திறம் , புரிந்து 
கொள்ளும் ஆற்றல் ; பொருளறி திறன் ; மனத்தின் வாங்கு 
திறன் , கருத்தேற்புத் திறம் ; உடன்பாடு ; மன ஒத்திசைவு ; 
உள் உடன்படிக்கை , ஒப்புக்கொள்ளப்பட்ட செய்தி ; a . 
புரிந்துகொள்ளும் ஆற்றலுடைய ; உய்த்தறி 
வாய்ந்த ; ஒத்துணர் திறமுடைய ; மனத்தில் வாங்கிக் 
கொள்ளும் ஆற்றலுடைய . 
understate , . குறைத்துக் கூறு ; மெய்ம்மைநிலை குறைத் 

தியம்பு . 
understate ment , 11. குறையுரை ; குறைமதிப்பீட்டுரை. 
un dersteer , 11 , உந்துகலத்தில் திருப்பாழியின் மட்டுமீறிய 

மெல்லிசைப்பு . 
un derstock 1 , n. ( பழ . ) காலுறை . 
understock ?, . குறைபடக் கையிருப்பு வழங்கு , கடை 
பண்ணை ஆகியவற்றின் வகையில் போதாக் கையிருப்பு வழங்கு . 


திறமை 


1141 


understood 


undignified 


understood , a . தொக்கி நிற்கிற ; குறிப்பால் உணரப் 

பட்ட . 
understood , v . understand என்பதன் இறந்தகால - முடி 

வெச்ச வடிவம் . 
un derstrapper , n. கீழ்த்தர வேலையாள் ; இழிஞர் . 
un derstrapping , a , கீழ்நிலையிலுள்ள , பணிவகையில் அடி 

நிலையிலுள்ள . 
un derstratum , n . அடிப்படுகை , கீழடை ; pl . un derstrata . 
un derstudy , n . கையிருப்பு நடிகர் ; கையிருப்பு அலுவலர் ; 
ப . கையிருப்பு நடிகராகச் செயலாற்று ; மாற்று ஆளாகப் 
பயில் . 
undertake , v . ஏற்றுக்கொள் ; மேற்கொள் ; செயல் வகை 
யில் செய்ய ஒப்புக்கொள் ; நிறைவேற்ற உறுதிகொடு ; 
பொறுப்பீடுபாடு கொள் ; பொறுப்பு மேற்கொள் ; கடப்பாடு 
நிறைவேற்ற மேற்கொள் ; பிணைகொடு ; உத்தரவாதமளி ; 
( பழ . ) மற்போர் அழைப்பு ஏற்பிசைவு தெரிவி ; ( பழ . ) சொற் 
போர் அழைப்பு ஏற்பிசைவளி ; ( பே - வ . ) சாச்சடங்குப் 
பொறுப்பு கொள் . 
underta ken , v . undertake என்பதன் முடிவெச்சம் . 
un dertaker , 1. ஏற்பவர் ; வெட்டியான் , சாச்சடங்கு மேற் 

பார்வை கொள்பவர் ; ( வர ) மாமன்றத் தரகர் ; சலுகை 
பெற்று முற்கால மாமன்றத்தில் அரசர் வருமானப் பகர்ப்புக் 
களை நிறைவேற்றித்தரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட 
செல்வாக்குடைய மனிதர் . 
undertak ing , n . பொறுப்பேற்பு ; பொறுப்பேற்புப் பணி ; 

கடும் பணி , துணிவு வினை ; சாச்சடங்கு மேற்பார்வை . 
under - ten ancy , n . உட்குடிக்கூலி முறைமை . 
un der - tenant , 11. உட்குடிக்கூலியாளர் , 
un dertime , n . குறைவரை நேரம் , தொழிலாளர் சட்டப்படி 

ஒப்பந்த வேலை நேர எல்லைக்குக் குறைந்த நேர எல்லை . 
undertimed , a . ( B ப . ) போதிய நேரம் ஒளிபட வைக்கப் 

படாத . 
un dertint , n . அடங்கிய உள்வண்ணம் ; ஒளியூடுருவும் உள் 

வரி வண்ணம் . 
un dertone , 1. அடங்கிய குரல் ; உள்தொனி ; தாழ் குரல் ; 
மங்கிய வண்ணம் ; மறைகுறிப்புத் தொனி ; மறைகுறிப்புப் 
பண்பு ; மறைகுறிப்பு நிறம் ; மாறுபட்ட இடைத்தொனி ; 
மாறுபட்ட இடைக்கூறு ; இடைத்தொனி ; உடலின் தாழ் 


un derwear, n . உள் உடுப்பு . 
un derweight, 11. பளுக்குறைபாடு ; சிறு எடை , 
underwent , v. undergo என்பதன் இறந்த காலம் . 
un derwing , n . அடியிறகுக் குறியுடைய அந்துப்பூச்சி வகை . 
un derwit , n. குறையறிவு : அரைகுறை அறிவுத்திறம் ; நிரம் 

பாச் சொற்றிறம் . 
un derwood , n . தூறு , புதர்க்காடு . 
un derwork , n . அடிக்கட்டு ; கீழ்க்கட்டுமானம் ; துணைமை 
நிலை வேலை ; கீழ்த்தர வேலை ; மறைமுக வேலை , சூழ்ச்சிச் 

செயல் 
underwork , ப . அடிவெட்டுவேலை செய் , கீழறுப்புவேலை 

செய் ; கீழரித்தழி ; கவிழ்ப்புவேலை செய் ; குறைவேலை செய் . 
underworked , a . குறைவேலை வாங்கப்பட்ட ; போதிய 

வேலை வாங்கப் பெறாத . 
underwork er , n . கீழ் வேலையாள் , அடிநிலை வேலையாள் , 

சூழ்ச்சியாளர் ; அழிவு வேலையாள் ; கவிழ்ப்பு வேலையாள் . 
underwork man , n . அடிநிலை வேலையாள் . 
un derworld , n , கீழுலகம் ; பாதாளம் . 
underwrite , ப . கடற்பொருள் காப்பீட்டு ஆவணத்தை 
எழுதிக்கொடு ; கடற்பொருள் காப்பீட்டுத் தொழில் செய் ; 
பொதுமக்கள் வாங்கா நிறுவனத்துப் பங்கெல்லாம் வாங்க 
முயல் ; கீழே எழுது ; கீழ்க்கையொப்பமிடு ; நிலைவரியாளராகச் 

சேர் . 
un derwriter , 1 . கடற்பொருள் காப்பீடு 

செய்பவர் ; 
பொதுமக்கள் வாங்கா நிறுவனப் பங்கெல்லாம் வாங்குபவர் . 
un derwriting , 11. கடற்பொருட் காப்பீடு ; அழிகளப் பங்கு 

மொத்தக் கொள்முதல் செயல் . 
underwrought , v . underwork என்பதன் இறந்தகால 

முடிவெச்ச வடிவங்களுள் ஒன்று . 
undescend able , undescend ible , a . இறங்க முடியாத . 
un desert , 1. தகுதியின்மை , தகுதிக்கேடு . 
undeserve , ப . தகுதியற்றவராயிரு ; தகுதியிழ . 
undeserved , a . தகுதியற்ற ; ஏற்றதல்லாத ; அநியாயமான . 
undeser ving , a . தகுதியில்லாத , தகுதி கெட்ட . 
undesigned , a . கருதப்பட்டிராத ; திட்டமிட்டு வகுக்கப் 

பட்டிராத . 
undesign ing : a . திட்டமிடாத ; முன்கூட்டித் திட்டம் 

வகுக்காத ; உள்நோக்கம் அற்ற 
undesirabil ity , n . விரும்பத்தகா நிலை ; வேண்டாத்தன்மை . 
undesi rable, 11. விரும்பத்தகாதவர் ; a . விரும்பத்தக்கதா 

யிராத , வெறுப்புத் தருகிற . 
undespair ing , a . மனச்சோர்வுபட்டுவிடாத . 
undespoiled , a . பாழ்படாத 
undestroyed , a . அழியாத ; அழிக்கப்பெறாத . 
undetect ed , a . கண்டுபிடிக்கப்பெறாத ; துப்புக் காணப் 

பெறாத . 
undeter minable, a . தீர்வுசெய்ய முடியாத 
undeter mined , a . முடிவு செய்யப்பட்டிராத , மனவுறுதி 

யற்ற . 
undeterred , a . தடைப்படாத , தடுக்கப்படாத . 
undevel oped , a . முழு வளர்ச்சியுறாத ; முதிர்வுறாத . 
undid , v . undo என்பதன் இறந்தகாலம் . 
un dies , n . pl . ( இழி . ) பெண்டிர் அடிப்புற உள்ளாடை . 
undifferen tiated , a . திரித்துணரப்படாத ; வேறுபடுத்தப் 

படாத . 
undigest ed , a . செரிமானமாகாத , சீரணிக்கப்படாத ; நன்றாக 

மனதில் வாங்கிப் பதிய வைக்கப்படாத . 
undig nified , a . உயர் மதிப்பமைதியற்ற ; உயர்நிலைக்குப் 
பொருத்தமற்ற . 


நிலை நாடி . 


un dertoned , a . அடங்கிய குரலுடைய ; தாழ்குரலுடைய ; 
அடங்கிய தொனியுடைய ; தொனியில் குறைபட்ட ; செவ்வி 


போ தாத . 


undertook , v . undertake என்பதன் இறந்த காலம் . 
un dertow , 11. அடியோட்டம் , அடி எதிரோட்டம் , ஓட்டத் 
திற்கு எதிரான கீழோட்டம் ; அலைத்தேக்கம் , பின்வாங்கும் 
அலையின் தேங்கு நீர்க்கட்டு ; பின்விசைத் தேக்கம் . 
un dertrick , n . பொறித்தட்டு வீழ்வு ; சீட்டுக் கைத்திறங் 

களில் சற்றே குறைபடும் முடிவு . 
undervalua tion , n . குறை மதிப்பீடு . 
underval ue , v . குறைமதிப்பிடு ; குறைத்து மதிப்பிடு ; தகுதி 

குறைத்து மதிப்பிடு ; மதிப்புக்குறை ; ஏளனமாகக் கருது . 
underval uer , n . குறைமதிப்பீட்டாளர் , குறைவாக மதிப் 

பவர் , மதியா தவர் . 
un dervest , n . உட்குடுத்துணி ; உட்சட்டை . 
un derviewer , 11. நிலக்கரிச்சுரங்க அடிநில வேலை மேற் 

பார்வையாளர் . 
un dervoice , n . அடங்கிய குரல் . 
un derwater , n . அடிநில நீர் , நில அடி யோட்ட நீர் ; அடி 
யோட்டம் , நீர்ப்பரப்பின்கீழ் எதிர் ஒழுக்கு ; a . நீரடியிலுள்ள ; 
நீரில் மூழ்கிய ; நீர் உண்ணெறி சார்ந்த , கடல் நீரடி நெறிக் 
குரிய . 


. 


1142 

uneasily 
undignify 
undig nify , v . மதிப்புக்கெடு . 

undone , செய்யப்பட்டிராத ; செயல் முற்றுப்பெறாத 
undilu ted , a . கலப்புறாத . 

undone - , v . undo என்பதன் முடிவெச்சம் . 
undiminished , a . குறையாத ; குறைவற்ற . 

undoomed , a . நரக தண்டனைக்கு ஆளாக்கப்படாத ; பழித் 

தண்டத்துக்கு உட்படாத . 
un dine , 1. அலைநீர்த் தேவதை ; நீரரமகளிர் . 
undiscerned , a . புலப்படாத ; நுணுகிக் காணப்படாத 

un dose , a . அலை அலையான , அலைவளைவு வடிவான 

undoub le , v . மடிப்பவிழ் ; முகிழ்ப்புறு ; திற . 
undiscernlible , a . நுணுகிக் காணமுடியாத 
undisc ipline , n , கட்டுப்பாடின்மை ; கட்டொழுங்கின்மை 

undoubt able , a . ஐயுறவு கொள்ள முடியாத . 
undisc iplined , a .. கட்டுப்பாடு பயிற்றுவிக்கப் 

undoubt ed , a . ஐயத்திற்கு இடமற்ற , உறுதியான 

பெறாத , 
கட்டுப்பாடில்லாத ; ஒழுங்குப்பயிற்சி பெறாத ; ஒழுங்கற்ற ; undoubtedly , adu . ஐயமின்றி , உறுதியாக . 
ஒழுங்கீனமான . 

undrain able , a . வடிக்க முடியாத ; வடிகாற்படுத்த 
undisclosed , a . வெளிக்காட்டப்பெறாத ; மறைக்கப்பட்ட முடியாத ; வடிகாலிட்டு வடியவிடப்பட முடியாத ; வடிகாற் 
undiscom fited , a . தோல்வி கொள்ளாத ; சிறிதும் மன 

படுத்திச் சீர்திருத்தமுடியாத 
உலைவுறாத . 

undrained , a . வடியவிடப்படாத ; வடியவிட்டு அகற்றப் 
undiscov erable , a . கண்டுபிடிக்கப்பட முடியாத ; வெளிப் 

படாத . 
படுத்திக் காண முடியாத . 

undramat ic , a . நாடகப் பண்பற்ற ; நாடகத்திற்கு ஒவ்வாத . 
undiscov ered , a . கண்டுபிடிக்கப்படாத . 

undrape , . தொங்கல் ஒப்பனை களை ; போர்வையகற்று ; 
undismayed , a . மலைப்புறாத ; ஊக்கங் குலைவுறாத . 

திறந்துகாட்டு ; துகிலகற்று . 
undispatched , a . அனுப்பிவிடப்பெறாத ; விரைந்து செய்து 

undraped , a . அணித்துகில் தொங்கலற்ற ; தொங்கலணி 

ஒப்பனையற்ற , 
முடிக்கப்பெறாத ; தீர்க்கப்படாத ; ஒழிக்கப்படாத ; கொன்று 
முடிக்கப்படாத . 

undraw , . பின்னிழு ; பின்வாங்கு . 

undrawn , a . பின்னிழுக்கப்பட்ட ; உருவப்படாத ; பால் 
undispensed , a . பரிமாறப்படாத ; பங்கிட்டுக் கொடுக்கப் 

வகையில் கறக்கப்படாத . 
படாத : அருள்முறை வழங்கப்பெறாத ; மருந்து வகையில் 
அளிக்கப்பெறாத ; துறக்கப்படாத , 

undreamed - of , undreamt - of , a . கனவில் கூடக் கண் 

டறியப்படாத . 
undisposed , a . ஒழுங்குபடுத்தப்பெறாத ; தீர்வு செய்யப் 
படாத . 

unºdress, m . பொதுநிலை ஆடை ; அசட்டையாக அணிந் 
undispu ted , a . வாதத்திற்கு இடமற்ற ; வாத எதிர்ப்பற்ற . 

துள்ள தளர்த்தி உடை ; தளர் உள்மனையாடை ; a . பொது 

நிலை உடை அணிந்த ; ப . ஆடை களை . 
undisting uishable , a . வேறுபிரித்தறிய முடியாத . 

undressed , a . ஆடை களையப்பெற்ற ; ஆடை 

அணிந் 
undistinguished , a . புகழ் பெற்றிராத ; தனிப்படுத்திக் 

திராத 
காட்டப்படாத . 

undrilled , a . துளையிடப்பெறாத . 
undisting uishing, a . வேறுபடுத்திக் காணாத . 

undrink able , a . குடிக்க முடியாத , பருகத் தகாத . 
undistort ed , a . உருச் சிதைவுறாத ; உருக் குலையாத ; 
வானொலி வகையில் ஒலிக் கோளாறுக்கு உள்ளாகாத . 

undue , a . தகுதிக்கு மேம்பட்ட ; மட்டுமிஞ்சிய ; தகாத . 
undistract ed , a . கலக்கமுறாத ; அமைதி குலையாத ; ஈடுபாடு 

uu dulancy , n . அலைபாய்வு . 
குலையாத . 

un dulant , a . அலைபாய்கிற ; எழுந்தெழுந்து வீழ்கிற ; 
undistrib uted , a . பகிர்ந்து வழங்கப்படாத ; பரப்பீடு ( தொ . ) undulant fever , கணுக்கள் - நுரையீரல் அழற்சி 
செய்யப்படாத ; பரவலாகக் காணப்படாத ; பரவலாக்கப் 

யுடன் கூடிய நடுநிலக் கடலகக் காய்ச்சல் வகை . 
பெறாத ; பரந்து காட்டாத , சொல் வகையில் பொருளெல்லை un dulate , a . அலையலையான ; அலையலையான 

ஓரங்களை 
பரந்து சென்று குறிக்காத ; ( தொ . ) undistributed middle , யுடைய ; 3. அலையாடு ; அலைபாய்வுறு . 
( அள . ) அகல்வில் பொதுச்சொற்கோளாறு , தரவு வாசகங்கள் un dulated , a . அலையலையான ஓரங்களையுடைய ; அலையலை 
இரண்டிற்கும் பொதுவான சொல்லை ஒன்றிலேனும் முழுப் 

யான வடிவுடைய . 
பரவற் பொருளில் வழங்காததனால் ஏற்படும் வாத வழு . 

un dulating , a , அலையலையாகச் செல்கிற ; அலையூசலாடுகிற ; 
undisturbed , a . உலையாத , குலையாத ; குலைவுறுத்தப் அலையலையான மேடுபள்ளங்களையுடைய . 
பெறாத ; அலைக்கப் பெறாத ; நிறையமைதி வாய்ந்த ; அமைதி 

undula tion , n . அலைபாய்வு ; அலைபோன்ற தோற்றம் ; 
குலைவற்ற . 

ஏற்ற இறக்கம் ; அலையூசலாட்டம் . 
undivi ded , a . பகுக்கப்படாத ; இடையீடற்ற , தொடர்ச்சி 

un dulatory , a . அலையியக்கஞ் சார்ந்த ; அலையலையான ; 
யான ; முழுமையான ; கருத்து வேறுபாடில்லாத . 

மேடுபள்ளமான . 
undo , ப . கெடு ; அழி ; துடைத்தழி ; கவிழ்த்து ; அவிழ் ; பிரி ; undu ly , adv. நேர்மையின்றி ; தவறாக ; முறையற்று . 
ஆடை வகையில் களைந்தகற்று ; நற்பெயரைக் கெடு ; கற்பழி ; 

undy ing , a . இறவாத ; அழிவற்ற . 
ஒழுக்கஞ் சிதைவி ; புதிர் விடுவி ; பிரச்சினை தீர்வு செய் ; கழல் 

unearned , a. ஈட்டப்பெறாத . 
வுறு ; அவிழ்வுறு ; தளர்வுறு ; செய்த செயல் குலைவுறு . 

unearth , U. தோண்டியெடு ; மண் கிளறி வெளிப்படுத்து ; 
undoable , a . அழிக்கத்தக்க ; மாற்றிச் செய்யத்தக்க ; ஒழிக் 
கத்தக்க ; செய்ய முடியாத . 

கண்டு வெளிப்படுத்து ; ஆராய்ந்து காண் ; கண்டு விளக்க 

மாக்கு ; வேட்டை வகையில் நிலவளையிலிருந்து நரியை 
undock , ப . துறைமுகத்தளத் துறையிலிருந்து வெளியேற்று . 

வெளியே துரத்து . 
undo er , n . அழிப்பவர் ; ஒழிப்பவர் ; குலைப்பவர் . 

unearthed , a . தோண்டியெடுக்கப்பட்ட . 
undo ing , n . அழிவு ; அழிப்பு ; அவிழ்ப்பு ; அழிவுவேலை . 

unearth liness , 1. தெய்விகத்தன்மை ; ஆவியுலக இயல்பு ; 
undomes ticate , v . வீட்டுப் பழக்கமற்றதாக்கு ; விலங்கு பொதுவியல்பு கடந்த தன்மை . 
களை மனித வாழ்க்கைச் சூழற் பழக்கமற்றதாக்கு . 

unearth ly , a . நிலவுலகிற்கு உரியதல்லாத ; பொது இயல்பு 
undomes ticated , a . பயிற்றுவிக்கப்படாத ; வசப்படுத்தப் கடந்த 
படாத . 

uneas ily , adv. வாழ்க்கை நலக் குறைவாக ; அமைதி குலை 
undone 1, a . மாற்றிச் செய்யப்பட்டுவிட்ட ; அழிக்கப்பட்ட , வுற்று ; மனஉட்குலைவுடன் . 


a . 


1143 

unfunded 
uneasiness 
uneas iness , 11. மன உலைவு ; உடல் நலமின்மை ; வாய்ப்பு unfaith ful , a . வாய்மை வழுவிய ; 

மீறி 

மனச்சான்று 
நலக்குறைவு ; மன அமைதியின்மை . 

நடக்கிற ; கடமை தவறிய ; நம்பிக்கைக்கேடு செய்கிற. 
uneas y , a . உடல் நல வசதி குன்றிய ; மன உலைவு கொண் 

unfamil iar , a . பழக்கப்பட்டதாய் இராத ; முன்பின் அறியப் 
டுள்ள ; அமைதி குலைக்கிற . 

படாத . 
uneconom ic , a . கட்டுப்பிடியாகாத . 

unfanned , a . விசிறிகொண்டு வீசப்பெறாத ; தூசி புடைக்கப் 
uneconom ical , a . சிக்கனமாயிராத . 

பெறாத . 
uned ited , a . பதிப்பிக்கப்பட்டிராத , இதற்கு முன் வெளி 

UNFAO , 1. ஐக்கிய நாட்டமைப்பின் உணவு - வேளாண்மை 
யிடப்பட்டிராத ; வகைதொகை செய்யப்பட்டிராத ; திருத்தி 

அமைப்பு . 
உருவாக்கப்படாத . 

unfath omable , a . ஆழங்காண முடியாத . 
uned ucated , a . கல்வியறிவு பெறாத . 

unfath omed , a . ஆழங் கண்டறியப்படாத . 
uneffaced , a . துடைத்தழிக்கப்படாத . 

unfa vourable , a . சார்பாயிராத , சாதகமல்லாத . 
uneffect ed , a . செயல் முற்றுவிக்கப்பெறாத 

unfett ered , a . விலங்கு அகற்றப்பட்ட ; தளை நீக்கப்பட்ட . 
unemo tional , a . உணர்ச்சிவயப்படாத . 

unil ial , a . மகப்பண்பிற்கு ஒவ்வாத . 
unemployed , a . பயன்படுத்தப்படாத ; வேலையற்ற , வேலை unin ished , a . முடிக்கப்படாத ; முடியாத ; முழுநிறைவற்ற , 
யமர்வு பெறாத . 

அரைகுறையான . 
unemploy ment , n. வேலையின்மை ; பயன்படுத்தப் unfit , n . தகுதியற்றவர் ; a . தகுதியற்ற , இசைவில்லாத , 
பெறாமை , பயன்படாமை . 

பொருத்தமில்லாத ; பொருந்திய நிலையிலிராத ; 3. தகுதியற்ற 
unend ing , a . முடிவில்லாத ; இடையறாத . 

வராக்கு , ஆற்றல் கெடு , தகுதி கெடு , 
unen terprising, a . தாளாண்மையற்ற , முயற்சி முனைப்பற்ற . untit ness , n . தகுதிக்கேடு . 
unenum erated , a . எண்ணிக் கூறப்படாத ; எண்ணிக்கை unflag ging , a . சோர்வுறாத , தளராத . 
யிடப்படாத . 

unfledged , a . சிறகு முளைக்கப்பெறாத ; முதிர்வுறாத ; ஆள் 
unen viable, a . பொறாமை கொள்ளத்தக்கதாய் இராத ; ஆள் வுகையில் தேர்ச்சியுறாத . 
வகையில் சிறப்பற்ற ; பொருள் வகையில் அற்பமான ; பண்பு 

untinch ing , a . அஞ்சி விலகாத , பின்வாங்காத . 
வகையில் விரும்பத் தக்கதல்லாத . 

unflinch ingly , adv . தயக்கமில்லாமல் , சிறிதும் பின்வாங்குத 
uneq uable , ஒரு சீராயிராத , சமனற்ற . 

லின்றி . 
une qual , a . ஒன்றற்கு ஒன்று ஒவ்வாத ; ஏறுமாறான . 

unfold 1, 0. மடிப்பு அவிழ் ; பரப்பி வை ; திறந்து வை ; 
un equalled , a . ஒப்பிலியான , தனக்குவமையில்லா த . 

திறந்துகொள் ; விரிவுறு ; எண்ணங்களை வெளியிடு ; திட்டம் 
uneq uitable , a . நேர்மையற்ற ; சரிசம நேர்மை காட்டாத . தெரிவி ; படிப்படியாகத் திறந்து காட்டு ; படிப்படியாக 

வளர்ச்சியுறு . 
unequiv ocal , a . இரு பொருள்படாத , ஈரொட்டாயிராத ; 
தெளிவான , ஐயப்பாட்டிற்கு இடமில்லாத . 

unfold 2, ப . பட்டியினின்றும் ஆடுகளை விடுவி . 
unerr ing , a . தவறிழைக்காத ; மயிரிழை பிழையாத ; குறி unfold ed , 1 , a . மடிக்கப்பெறாத ; மடிப்பு அவிழ்க்கப்பெற்ற ; 
தவறாத . 

திறக்கப்பட்ட . 
UNESCO , n . உலக நாடுகள் கல்வி -விஞ்ஞான - பண்பாட்டுக் unfold ed , a . பட்டியில் அடைக்கப்பெறாத . 
கழகம் ; ஐ . நா . குழுக்களுள் ஒன்று . 

unfold er , n . திறந்துகாட்டுபவர் . 
unescort ed , a . உடன் துணை செல்லப்பெறாத . 

unfold ing , , n . மடிப்பவிழ்வு ; திறந்து காட்டுதல் ; 
unespied , a . கண்ணுக்குத் தப்பிய ; புலப்படாத ; கண்டு திறத்தல் ; a . மடிப்பவிழ்கிற , திறந்து காட்டுகிற . 
பிடிக்கப்படாத . 

unfold ing , n . பட்டியிலிருந்து வெளியேற்றுவிப்பு ; a . 
unessayed , a . தேர்ந்து காணப்படாத . 

பட்டியிலிருந்து வெளியேற்றுவிப்பதற்குரிய வேளை சார்ந்த . 
unev en , a . சரிசம நிலையற்ற ; ஒருசீராயிராத ; மேடுபள்ளமான . 

unforda ble , a . ஆறு வகையில் கடக்க முடியாத ; கடக்கும் 
une venly , adu . ஏற்றத்தாழ்வாக ; மேடுபள்ளமாக . 

இடம் இல்லாத ; ஆழம் மிக்க . 
unevent ful , a . குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் எவையும் unforesee able , a . எதிர்பார்க்க முடியா த . 
நடந்திராத ; சிறப்பற்ற. 

unforgett able , a . மறக்க முடியாத , நினைவில் நீடித்துத் 
unev idenced , a . சான்றுகளால் தெளிவுபடுத்தப்படாத . 

தங்குகிற . 
unexcep tionable , a . குற்றங் காண முடியாத . 

unforgiv able , a . மன்னிக்க முடியாத . 
unexcep tionally , adv . விலக்கின்றி . 

unfor tunate , n . அவப்பட்டவர் , நலங்கெட்டவர் , துர திட்டம் 
unexpec ted , a . எதிர்பார்க்கப்படாத , திடீரென்ற . 

பிடித்தவர் ; a . அவப்பட்ட , ஆகூழில்லாத . 
unex piated , a . கழுவாய் செய்யப்படாத ; பரிசளிக்கப் unfruc tuous , a . காய்கனி வளமற்ற ; பயன் விளையாத 
படாத ; ஈடுகட்டப்படாத . 

பயன்வளமற்ற . 
unex pired , a . காலாவதியாகாத ; குத்தகை முதலியவற்றின் unfruit ful, a . காய்கனிவளம் தாராத ; குழந்தை ஈனாத ; 
வகையில் இன்னும் நடப்பில் இருக்கிற ; இறவாத ; அணைந்து பயனற்ற ; செழிப்பற்ற , வறண்ட ; ஆக்கவளமற்ற ; ஊதியம் 
போகாத 

அளிக்காத , ஆதாயந்தாராத . 
unexplored , a . புதிதாய்ந்து காணப்படாத ; புத்தாய்வாக unfu elled , a . எரிபொருளூட்டப்பெறாத . 
நாடப்பெறாத . 

unfulflled , a . நிறைவேறப்பெறாத ; முற்றாத ; சொல் வகை 
unexpressed , a . கூறப்படாத ; வெளிப்படத் தெரிவிக்கப் யில் உறுதிப்படி நடக்கப்பெறாத . 
படாத ; வெளிப்படத் தோற்றாத ; மறைவான ; உள்ளடக்க 

unfumed , a . புகையூட்டப்பெறாத . 
மான ; தொக்கு நிற்கிற . 

unfund ed , a . அரசியல் நிதிவகையில் வகுப்பொதுக்கீடற்ற , 
unfail ing , a . தவறாத ; குறைபடாத ; என்றும் உதவுகிற . 

கடன் வகையில் அரசியலாரின் திற நிதிகளுக்குப் பொதுப் 
unfair , a . நேர்மையற்ற ; இரண்டகமான , உள்ளொன்று படையாகத் திரட்டப்பட்டிராத ; பொது நிதியில் முதலீடு 
புறமொன்றான , ஓரகமான . 

செய்யப்பட்டிராத , சேமநிதிப் பத்திரங்களாக இராத . 


1144 


uniform 


unfurl 


unhearsed , a . பாடையற்ற . 
unheed ed , a . கவனிக்கப்பெறாத , அக்கறை காட்டப்பெறாத . 
unhelp ful, a . உதவும் பாங்கற்ற . 
unhes itating , v . தயக்கமற்ற ; தயங்காத ; உடனடிச் செயல் 

செய்கிற . 
unhidd en , 11. ஒளித்து வைக்கப்பெறாத ; ஒளிவற்ற ; மறைவில் 

இராத . 
unhistor ic , unhistor ical , a . வரலாற்றுச் சிறப்பற்ற ; 
வரலாற்று வாய்மையற்ற ; வெறும் புனைவான ; கட்டுக்கதை 


குறுகிய 


போன்ற . 


unfurl , . கப்பல் பாயினை அவிழ்த்துவிரி ; கொடியை அகலப் 
பறக்கவிடு ; சுருள் விரிவுறுத்து ; சுருள் பிரிவுறு ; பரவிச் 
செல் ; பரவு . 
unfur nished , a . வழங்கப்பெறாத ; துணைக்கல இணைப்பு 

வசதி செய்யப்படாத . 
ungen erous , a . பெருந்தன்மையற்ற ; 

நோக் 
குடைய . 
unge nial , a . நல்லிசைவாயிராத ; பரிந்து ஊக்கமளிக்காத , 

அன்பாதரவாயிராத ; பண்படாத . 
ungen tlemanly , a . பண்பாளருக்கு ஒவ்வாத . 
unglazed , a . மெருகிடப்பெறாத . 
ungrace ful , a . இயல்நயமற்ற . 
ungra cious , a . இரக்கமற்ற . 
ungrammat ic, ungrammat ical, a . இலக்கண விதி 

களுக்கு மாறான . 
ungrate ful , a . நன்றி கெட்ட . 
ung ual , a . நகம்போன்ற ; உகிர்கொண்ட ; குளம்பு போன்ற ; 

குளம்பு கொண்ட . 
unguard ed , a . காப்பற்ற ; முன்பின் பாராத , சிந்தித்துச் 

செயலாற்றாத , கருத்தற்ற . 
unguard edly , adv . நா காவாமல் ; சிந்தித்துப் பாராத 

நேரத்தில் ; காப்படக்கம் இல்லாமல் . 
ung uent, n. நெய் , நறுமணத் தைலம் ; மசகாகப் பயன்படும் 

மென்பொருள் . 
unguic ular , a . நகமுடைய , உகிர்வாய்ந்த . 
unguif erous , a . உகிர்கொண்ட ; உகிர் தாங்கிய . 
ung uiform , a . உகிர்வடிவான . 
ung uis, n . நகம் ; உகிர் ; பூச்சியின் காலடிமுனை ; இதழ்முனை . 
ung ula , n . உகிர் ; குளம்பு ; கொடும் பறவையின் உகிர் ; 

pl . ung ulae. 
ung ulate , n . ( வில . ) இறந்த கருவினை வெளியேற்றும் 

வளைகருவி ; தலை தறிக்கப்பட்ட கூம்பு. 
ung ulate , n . குளம்புடைய விலங்கு ; a . குளம்புவாய்ந்த . 
ung uled , a . ( கட் . ) தனி வண்ணம் தோயப்பெற்ற உகிர் 

உடைய ; தனி வண்ணந் தோயப்பெற்ற குளம்புகளையுடைய . 
ung uligrade , a . குளம்பு மீதாக நடக்கிற . 
ungum , U. பிசின் இல்லா ததாக்கு ; 

இல்லாததாக்கு ; பிசின் தடவி ஒட்டப் 
பட்ட நிலையினின்றும் நீக்கு . 
ungyve , v . விலங்கு அகற்று . 
ungyved , a . விலங்கு அகற்றப்பெற்ற ; கட்டற்ற . 
unhacked , a . சிதைக்கப்பெறாத , வெட்டி தைக்கப்படாத . 
unhack neyed , a . சலித்துப் போகாத 
unham pered , a . தடைப்படாத ; adv . தடைப்படுத்தப் 

படாமல் . 
unhapp ily , adv . நற்பேறின்றி , துரதிட்டவசமாக ; வருங் 

தத்தக்க வகையில் . 
unhapp y , a . நற்பேறற்ற , துரதிட்டமுடைய ; துயர் 

மிகுந்த ; வருத்தந் தரக்தக்க ; வருந்தத் தக்க 
unhasp , 1. கொளுவியிலிருந்து கழற்று ; கொண்டி எடுத்துத் 

திற . 
unbatched , a . குஞ்சு பொரிக்கப்பெறாத , 
unhatched , a . வரிகள் செதுக்கப்பெறாத . 
unhaunt ed , a . மனை வகையில் பேயாட்டமற்ற ; பேய் 

ஊடாடாத . 
unhealth ful , a . உடல் நலக்கேடு உண்டுபண்ணுகிற . 
unhealthy , a . உடல் நலமற்ற , பிணி இயல்புடைய ; உடல் 

நலத்திற்கு உகந்ததாயிராத . 
unbeard , a . கேட்டறியாத ; வழக்கு வகையில் கேள்விமுறை 
வழங்கப்பெறாத . 


unho ly , a . திருநிலை சாராத , புனிதமற்ற ; தீங்கான , பொல் 

லாங்கு நாடுகிற ; படுகேடான . 
unhon oured , a . மதித்துப் பாராட்டப்பெறாத ; பாராட்டிப் 
போற்றப்படாத : சிறப்புப்பட்டம் வழங்கப்பெறாத ; காசுமுறி 
வகையில் மதித்துப் பணம் வழங்கப்பெறாத . 
unhurt , a . ஊறுபடாத ; காயமுறாத ; கேடுறாத ; தீங்கிற்கு 

ஆட்படாத . 
unhurt ful , a . தீங்கிழையாத , தீங்கு செய்யாத. 
unhus banded , a . கணவனற்ற ; திருத்தப்படாத, 
unhusk , U. உமிபோக்கு . 
unhygien ic , a . உடல்நலத்திற்கு ஒவ்வாத . 
uniax al , uniax ial , a . ஒற்றை ஊடச்சுக்கொண்ட . 
uniax ially , adu . ஒற்றை ஊடச்சுடையதாக . 
unicam eral, a . ஒற்றை அவையினையுடைய . 
unicam eralism , n. ஒரே சட்டமன்ற அமைவுமுறை : ஒரே 

சட்டமன்ற அமைவுக்கோட்பாடு . 
unicam eralist , m . ஒரே சட்டமன்ற அமைவுக் கோட்பாட் 

டாளர் . 
unicap sular , a . ஒற்றை விதையுறைகொண்ட , 
UNICEF , n . ஐக்கிய நாடுகளமைப்பின் உலக நாடுகள் குழந்தை 

நல அவசர ஏற்பாட்டு நிதி . 
unicell ular , a . ஒற்றை உயிர்மக் கூறுடைய . 
unicol our , unicol oured , a . ஒரு நிறங்கொண்ட , 

வண்ணஞ் சார்ந்த , 
un icorn , n . வியன் சினைமா , ஒற்றைக்கொம்பன் , ஒற்றைக் 

கொம்பு கொண்ட குதிரைவடிவக் கற்பனைவிலங்கு . 
un icorn - fish , un icorn -whale , n . ஒண்சினைத் திமி , 

ஒற்றைத் தந்தமுடைய வடதுருவத் திமிங்கிலம் . 
unicorn ous , a . ஒற்றைக் கொம்புடைய . 
un icorn - shell , n . செதிள்முள் நத்தை , ஓட்டு விளிம்பில் 

முள்ளுடைய நத்தைவகை . 
unicos tate , a . ஒற்றை விலா வெலும்புடைய . 
unicus pid , n . ஒற்றைக் குவட்டுப் பல் ; a . பல் வகையில் 

ஒற்றைக் குவடுடைய . 
un icycle, 1. ஒற்றைத் தனியாழி , ஒற்றைச்சக்கர மிதிவண்டி . 
unidela d , a . கருத்து வறுமையுற்ற , கருத்துக்கள் எவையுங் 

கொண்டிராத . 
unide al , a . இலக்கியலற்ற ; மீக்கோளாகாத ; குறிக்கோட் 
பண்பற்ற ; உயர் இலக்காகக் கொள்ளத் தகாத ; புதுமை 
உணர்ச்சியற்ற . 
unident ified , a . அடையாளங் கண்டுணரப்படாத . 
unifica tion , 11. ஒன்றாக்கம் , ஒருமைப்படுத்துதல் . 
u nified , a . ஒன்றுபட்ட ; ஒருங்கிணைக்கப்பட்ட . 
u nifier , n . ஒன்றுபடுத்துபவர் ; ஒன்றுபடுத்துவது . 
uniflor ous, a . ஒற்றை மலர்கொண்ட . 
unifol iate , a . ஒற்றை இலைகொண்ட . 
un iform , n . சீருடை ; பணித்துறைக் கட்டளையுடுப்பு ; a . 
ஒருசீரான ; வடிவொத்த ; அமைப்பொத்த ; மாறாநிலையுடைய ; 
வேறுபாடற்ற ; ஒரேமாதிரியான ; சீருடையாக்கு ; 
சீருடை அணிவி . 


1145 
uniformity 

uniqueness 
uniform ity , 11. ஓருருப்படுத்துதல் . 

uninscribed , a . உள்வரி குறிக்கப்படாத ; கல்வெட்டுக் 
un ify , . ஒருமைப்படுத்து ; ஒருங்கிணை . 

குறிக்கப்பெறாத ; அடையாளக்குறிப்பு இடப்படாத ; பதி 
unigen iture, n . ஒற்றைப் பிறப்பு , ஓர் ஈற்றில் ஒற்றையாகப் 

வாளர்க்குப் பங்குவடிவில் கடனாக அளிக்கப்பெறாத . 
பிறத்தல் . 

uninspired , a . எழுச்சியற்ற ; அகத்தூண்டுதலற்ற . 
unilat eral , a . ஒருபக்கமான ; ( தொ . ) unilateral contract , uninspir ing , a . உணர்ச்சி தூண்டாத , கவர்ச்சியற்ற 
ஒரு சார்பாளரை மட்டுங் கட்டுப்படுத்தும் ஒப்பந்தம் . 

uninstruct ed , a . கற்பிக்கப்படாத ; அறிவுறுத்தப்படாத . 
uniling ual , a . ஒரே மொழி சார்ந்த . 

uninstruct ive, a . புத்தறிவூட்டாத , நல்லறிவு கொளுத்தாத . 
unilit eral, a . ஒரே எழுத்துச் சார்பான ; ஒரே எழுத்து முறை uninsured , a , உறுதிப்படுத்தப்படாத ; காப்புறுதி செய்யப் 
சார்ந்த . 

படாத . 
unillumed , a . விளக்கேற்றப்பெறாத ; ஒளி பெறாத . 

unin tegrated , a . முழுமையாக்கப் பெறாத ; உருச்செவ்வி 
unillu minating, a . ஒளிவிளக்கந் தராத ; புத்தறிவு விளக்கம் யுறுத்தப்படாத . 
வழங்காத . 

unintell igent , a . கூர்மதியற்ற . 
unillu mined , a . நிறை யொளி விளக்கம் பெறாத ; பகட் unintelligibil ity , n . புரியாத்தன்மை , தெளிவின்மை . 
டொளி வீசப்பெறாத ; ஆன்மிக ஒளியூட்டப்பெறாத . 

unintell igible , a . விளங்காத , தெளிவில்லாத . 
unill ustrated , a . பட விளக்கம் இல்லாத ; சான்றுகாட்டப் 

unintell igibly , adv. தெளிவின்றி , புரியாமுறையில் . 
படாத . 

unintend ed , a . மனங்கொள்ளப்படாத ; உட்கருதப்பெறாத ; 
unilobed , a . ஒரு தொங்கலிதழ் உடைய . 

செயல் வகையில் செய்யுமுன் எண்ணப்படாத . 
unilob ular , a . ஒரு சிறு தொங்கிதழ் உடைய . 

uninten tional , a . எண்ணிச் செய்யப்படாத . 
uniloc ular , uniloc ulate , a . ஒற்றைக் 

கண்ணறை 

unin terested , a . அக்கறை கொள்ளாத ; கவர்ச்சியுறாத . 
உடைய . 
unimag inable, a . கற்பனை செய்ய முடியாத . 

uninterrup ted , a . இடையே தடைப்படுத்தப்படாத , இடை 

யறாத . 
unimag inative , a . கற்பனைத்திறமற்ற ; கற்பனைச் சிறப் 

uninu clear , uninu cleate , a . தனி ஒரு கருவேயுடைய . 
பற்ற ; எழுச்சியற்ற ; உரை நடை போன்ற ; பொது நிலைப் 
பட்ட , பொதுயாப்பு நிலையுடைய . 

uninured , a . பழகித் தேராத ; காய்த்துப் போகாத ; வலு 
unimpaired , a . ஊறுபடுத்தப்படாத , கெடாநிலையுடைய , 

வூட்டப் பெறாத . 
கேடுறாத , ஆற்றல் குறைபடாத . 

uninven tive , a . படைப்பாய்வு அற்ற . 
unimpeach able, a . குற்றச்சாட்டிற்கு அப்பாற்பட்ட . 

uninvert ed , a . தலைகீழாக்கப் பெறாத ; கவிழ்த்தப்பெறாத . 
unimped ed , a . தடைபடாத ; ( ஒலி . ) குரல்வளையில் உராய்த uninvest ed , a . பதவியமர்த்தப் பெறாத ; பதவிச்சின்னம் இணை 
லின்றி உச்சரிக்கப்படுகிற . 

விக்கப் பெறாத ; அரண் வகையில் முற்றுகை செய்யப்பெறாத . 
unimport ant , a . சிறப்பற்ற . 

un ion , Un ion , n . ஒற்றுமை ; ஒன்றியம் , கூட்டரசு ; 
unimpress ive , a . பதியவைக்கும் நிலையில் இல்லாத . 

இணைப்பு ; கூடுகை , சந்திப்பு ; கூட்டிணைப்பு : திருமணம் ; 

வட்டாரக் குழுமம் ; கூட்டுக்குழு ; தொழிற் சங்கம் ; 
unimpugn able, a . பழித்துக் கூறமுடியாத , எதிர்த்துரைக்க 

தொழிற்சங்கக் கூடம் ; இணைப்புக்குழு ; இணைப்புச் சங்கம் ; 
முடியாத . 

இணைப்புச் சங்கக்கூடம் ; கொடியின் இணைப்புக்குறி ; குழா 
unincor porated , a . இணைந்து ஒன்றுபடுத்தப்படாத ; 

யின் இணைப்புக்கூறு ; சாராயத் தெளிகைத்தட்டம் ; கலவை 
கூட்டிணைவு ஆக்கப் பெறாத ; உடனிணைவாக்கப் பெறாத . 

இழைம ஆக்கத்துகில் ; கலவை அங்கி ; பல்கலைக்கழகப் 
unin dexed , a . சுட்டுவிரல் இல்லாத ; புத்தக வகையில் 

பேரவை ; பொதுச்சங்கம் ; பொதுச்சங்கக் கட்டிடம் . 
குறிப்பு விளக்க அட்டவணையில்லாத . 

un ionism , Un ionism , n . தொழிற்சங்கக் கோட்பாடு ; 
uninfect ed , a . நோய் தொற்றப்பெறாத . 

தொழிற்சங்க ஆதரவுக் கொள்கை ; ( வர . ) பிரிட்டன் . 
uninflamed , a . அழற்சியுறாத ; எழுகிளர்ச்சியூட்டப்பெறாத . அயர்லாந்து ( 1707 ) இணைப்பு ஆதரவுக் கோட்பாடு ; ( வர . ) 
uninflamm able , a . தீப்பற்றாத ; எளிதில் சினங்கொள்ளாத . அமெரிக்க உள்நாட்டுப் போர்க்காலப் பிரிவினை எதிர்ப்பு 
uninflat ed , a . காற்றூட்டி உப்ப வைக்கப்பெறாத ; வீங்காத ; 

இயக்கம் . 
தற்பெருமையூட்டப்பெறாத . 

un i onized , a . மின் மயமாக்கப்படாத . 
uninflect ed , a . சொல் வகையில் இலக்கணத்திரிபு பெறாத , unip arous , a . ஓர் ஈற்றில் ஒன்றுமட்டும் ஈனுகிற ; ( தாவ . ) 
இலக்கணத் திரிபற்ற . 

ஒற்றைக் கிளையுடைய . 
unin fluenced , a . தாக்கு விளைவுறாத ; புறச் செல்வாக்கிற்கு unipart ite , a . பகுபடாத , பிரிக்கப்படாத . 
ஆட்பட்டு மாறும் பாங்கற்ற . 

un iped , a . ஒற்றைக் காலினையுடைய . 
uninfluen tial, a . செல்வாக்குத்திறம் இல்லாத . 

unipers onal, a . இறை உருவக்கோட்பாடு வகையில் ஓர் 
uninformed , a . தகவல் உணராத ; செய்தி தெரியாத ; உருவாகவேயுள்ள ; ( இலக் . ) வினைச்சொல் வகையில் மூவிடங் 
பரந்த அறிவில்லாத . 

களில் ஒன்றில்மட்டுமே கையாளப்படுகிற . 
uninform ing , a . அறிவுரை தாராத ; தகவல் கூறாத ; புறங் uniplan ar , a . தனித்தள இயலான , ஒரு தளத்தில் மட்டும் 
கூறாத ; காட்டிக்கொடுக்காத . 

கிடக்கிற . 
uninhib ited , a . தடைக்கட்டுச் செய்யப்படாத . 

un ipod , 1. ( நி - ப . ) நிழற்பட ஒற்றைக்கால் நிலைச்சட்டம் . 
unini tiated , a . தீக்கை செய்யப்பெறாத ; சமயக்கூட்டில் unipol ar , a . ( உயி . ) உயிர் அணு வகையில் ஒரு திற 
சேர்க்கப்படாத . 

முனைப்பாற்றலேயுடைய ; ( மின் . ) ஒருதிற முனைப்பு விசை 
unin jured , a . தீங்குறாத ; கெடுதலுக்கு ஆளாகாத ; ஊறு 

மட்டுமே கொண்ட . 
உறாத . 

unipolar ity , n . ஒருபுற முனைப்புடைமை . 
uninquir ing, a . உசாவு மனப்பான்மையற்ற , 

unique , n . தனியொன்று , தனித்தன்மை வாய்ந்தது ; 
uninquis itive , a . அறிவுத் துடிப்பற்ற ; பிறர் செய்திகள் 

ஒருதனி , ஈடிணைவற்ற பொருள் ; a . தன்னேரில்லாத . 
அறியும் அவாத் துடிப்பற்ற ; பிறர்மறை அறியும் ஆர்வ unique ly , adu . தனிச்சிறப்புப்பட . 
மில்லாத . 

unique ness , 1. அருந்தனிப்பண்பு. 
145 


உலக 


1146 
uniradiate 

unking 
unirad iate , unirad iated , a . ( உயி . ) கதிர்வட்டுயிர்கள் univ alent , a . ( வேதி . ) ஓரிணைதிறமுடைய , வேதிப்பொரு 
வகையில் ஒரே கதிர்க்கூம்பினைக் கொண்ட . 

ளின் இயைவில் அணுக்கள் ஓரணுவுடன் இயையும் திற 
uniser ial , unise riate , a . ஒரே வரிசைப்பட்ட , ஒருவரிசை முடையனவாகப் பெற்ற . 
யில் அடுக்கப்பட்ட . 

un ivalve , n . ஒற்றைச்சிப்பி நத்தை வகை ; a . நத்தை வகை 
unisex ual , a . (உயி . ) ஓர் உயிர் ஒருபாலேயான ; ( தாவ . ) யில் ஒற்றைச் சிப்பிகொண்ட . 

ஒரு செடி அல்லது மலரில் ஒருபாற்கூறு மட்டுமேயுடைய . unival vular , a . ஒற்றைச் சிப்பியினையுடைய . 
unisexual ity , 11. தனியு பிர்ப் பால்வேறுபாட்டுப் பண்பு ; univa riant , a . ஒரு சிறுபுடை இயக்கத் தன்னாண்மையே 
தாவரத் தனிநிலைப் பால்வேறுபாட்டுப் பண்பு . 

உடைய . 
un ison , n . ஒத்தியைவு ; ( இசை . ) இசை ஒத்திசைவு ; ( இசை . ) univers al , n . ( மெய் . ) அகல் பொதுவிரி , இயல்பாகப் பல 
சுர ஒத்தியைவு; ஒத்தியைவிடையீடு ; ( இசை . ) சுர ஒத்தியைவு பொருள்களுக்கும் உரித்தாகக் கொள்ளத்தக்க பொது மூல 
நிலை ; ஒத்தியைவு நிலை : முழு இசைவிணைவு ; a . சுர ஒத்தியை அடிப்படைக் கருத்துப்படிவம் ; ( அள . ) முழுவிரி வாசகம் , 
வான ; முழு இசைவிணைவான . 

கருத்து முழுவதன் பயன்மானத்தையும் விடாதுசுட்டும் முழு 
unis onal , a . பண் ஒத்திசைவு சார்ந்த . 

நிறைகூற்று வாசகம் ; a . இயற்கை முழுதளாவிய , இயல் 
unis onance , n . இசை ஒத்திழைவு , சுர இழைவு . 

உலகளாவிய ; முழு மொத்த விரிவுடைய ; 

முழு 
unis onant, a. இசைவகையில் ஒத்திழைவான , சுர இழை 

தளாவிய ; இன முழுதளாவிய ; முழுநிறை பொருளகற்சி 

வாய்ந்த ; எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ; எங்கும் உள்ள ; 
வான . 

உலக முழுதேற்புடைய ; எங்கும் நடைபெறுகிற ; எல்லா 
unis a onous , a . பண் ஒத்திழைவுடைய 

ராலும் செய்யப்படுகிற ; எல்லாக் காலத்திற்கும் உரிய ; 
unisul cate , a . ( தாவ . , வில . ) ஒற்றைவரிப் பள்ளமுடைய . எல்லாவற்றிற்கும் பொருந்துகிற . 
un it , n . ஒன்று ; ஒருமம் ; ஒருவர் : தனி ஒருவர் ; தொகுதி univers alism , 1 , மா மன்னுய்திக் கோட்பாடு , மனித இன 
யுள் ஒருவர் ; அலகு , மூல அலகு ; எண்ணலகு அடிப்படை ; முழுமைக்கும் மீட்புக் கிடைக்கும் என்ற கிறித்தவ சமயப் 
அலகடிப்படை அளவு ; தொகுதியுள் தனி ஒன்று ; கணிப்பு பிரிவினரின் கோட்பாடு . 
அடிப்படைக்கூறு . 

univers alist , a . மா மன்னுய்தியர் , மனித இனம் முழு 
un itage , n . அலகளவு . 

மைக்கும் மீட்புக் கிடைக்கும் என்ற கோட்பாடுடைய கிறித்தவ 
Unitar ian , n . தனியொருமைக் கோட்பாட்டாளர் , கிறித் சமயப் பிரிவின் உறுப்பினர் . 
தவ சமயத் துறையில் இறை மூவொருமை மறுத்துத் தனி universal ity , n . வரைவின்மை , அகண்ட தன்மை ; முழு 
யொருமையை வலியுறுத்தும் தனித் திருச்சபை உறுப்பினர் . நிறைவகற்சி ; எங்குமுண்மை ; நிலை மெய்ம்மை , என்றுமாறா 
unitar ian , 11. தனியொருமைவாதி , அரசியல்துறையில் ஒரு 

மெய்ம்மை ; ( கண . ) பொருள் முழுதகற்சிச் சுட்டு . 
தனிமை அரசுக்கோட்பாட்டை ஆதரிப்பவர் ; மைய வலிமைக் univers alize , 0. முழுதகல் விரிவுபடுத்து , பன்முக அகற்சிப் 
கோட்பாட்டாளர் , கூட்டரசில் மைய ஆட்சி வலிமையினை படுத்து , இயலுலகளாவுவி ; உலகளாவுவி ; இனமளாவுவி ; 
ஆதரிப்பவர் ; a . ஒருதனியான ; ஒருமைப்பட்ட , ஒருநிலை முழுநிலை நிலவரப் பண்பாக்கு ; ( அள . ) இனச்சுட்டு முழு 
உடைய ; ( கண . ) ஒன்றலகு வாயிலான . 

தளாவுவி , பொருள்சுட்டு முழுவிரிவளாவுவி . 
Unitar ianism , n . இறை வகையில் தனி ஒருமைக் கோட்பாடு . un iverse , 1. இயலுலகு , பிரபஞ்சம் ; படைப்பு முழுமை , 
un itary , a அலகு சார்ந்த ; அலகுகள் பற்றிய ; தனி முழுமை 

உலக முழுமை ; மனித இன முழுமை ; ( அள . ) சுட்டு 
யான ; தனியொன்றான ; ஒற்றுமை வாய்ந்த ; ஒருசீர்மை 

முழுமை , குறிப்பிட்ட இனப்பரப்பு முழுமைத்தொகுதி . 
கொண்ட ; முழுமையான , பின்னப்படாத ; ஒன்றன் அடிப் 

universita rian , n . பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர் ; a . 
படையான ; ( கண . ) ஒன்றூடான , ஒன்றை ஊடலாகக் பல்கலைக் கழகஞ் சார்ந்த , பல்கலை கழகத்திற்குரிய , பல்கலைக் 
கொண்டு கணிக்கப்படுகிற . 

கழகத் தனியுரிமையான . 
unite , . ஒன்றாக்கு ; கூட்டி இணைவி ; ஒன்றாகச் சேர்த்திணை ; 

univers ity , n . பல்கலைக் கழகம் ; பல்கலைக்கழக உறுப்பினர் 
கூட்டிணைப்பாக்கு ; ஒற்றுமைப்படுத்து ; ஒத்துழை ; ஒருங்கு 

தொகுதி ; பல்கலைக்கழக ஆட்சிக்குழு ; ( தொ . ) University 
கூடு . ஒன்றாகச் சேர் ; கூடி இணைவுறு ; ஒன்றாகு ; ஒன்றுபடு ; 

Extension , பல்கலைக்கழக விரிவகம் . 
ஒன்றாயிழை . 

universol ogy , 1. படைப்பாய்வு நூல் ; மன்னல ஆய்வு 
uni ted , a . ஒன்று சேர்க்கப்பட்ட , ஒருங்கிணைக்கப்பட்ட ; 

நூல் . 
ஒற்றுமைப்பட்ட ; ஒன்றுபட்ட ; ஒருங்குகூடிய ; 

கூடி 

univ ocal , a . தனி அலகுச் சொல் , ஒரு பொருள் ஒருசொல் . 
யிணைந்த ; கூட்டிணைவான ; ( தொ . ) United Kingdom , unja ded , a . சோர்வுறுத்தப் பெறாத , இளைத்துவிடாத . 
பிரிட்டிஷ் கூட்டரசு , இங்கிலாந்தும் ஸ்காத்லாந்தும் வட 

unjust , a . நேர்மைக்கேடான . 
அயர்லாந்தும் சேர்ந்த அரசு ; United Nations ( U.N. ) , 

unjus tifiable , a . நேர்மையென நிலைநாட்ட முடியாத . 
ஐக்கிய நாடுகள் அமைப்பு , பல நாடுகள் சேர்ந்து 1945 - ஆம் 
ஆண்டில் அமைத்த உலகநாடுகள் நிறுவனம் ; United States , 

unjus tified , a . நேர்மையற்ற 
அமெரிக்க ஐக்கிய கூட்டரசு நாடுகள் . 

unkempt , a. பம்பை பறட்டையான , தலைசீவாத , தலைமுடி 
un itism , n . ஒருமைவாதம் , ஏகவாதம் . 

வாரப படாத ; ஒழுங்கற்ற . 
un itize , v . தனியொன்றாகக் கணி ; தனிமமாகக் கொள் . 

unkenned , unkent , a . ( பழ. ) தெரியவாராத , தெரியாத . 

unkind , a . இரக்கமற்ற , அன்பில்லாத ; கடுகடுப்பான , 
un ity , n . ஒற்றுமை ; ஒருமை , ஒன்றாந்தன்மை ; தனிமுழுமை , 

இனிமையற்ற . 
தன்னிறைவுடைய தனிக்கூறு ; கூட்டொருமை , கலை - இலக் 

unkin dled , a . கொளுத்தப்பெறாத ; 
கியத் துறைகளில் கால - இட - நிகழ்வு முதலியவற்றின் கூட் 

வகையில் 
டமைவொருமைப்பாட்டுக்கூறு ; 

ஒன்று எனும் எண் ; 

ஏற்றப்பெறாத ; தீப்பற்றவைக்கப் பெறாத ; உணர்ச்சி புதிது 
( சட் . ) பன்முக வார ஒருமை , பலர் கூட்டுக்குடிவார உரிமை ; 

தூண்டப் பெறாத ; தூண்டி எழுப்பப்படாத . 
( சட் . ) தொகுவா ரம் , ஒருவர் கூட்டுடைமையாகவுள்ள பல் 

unkind liness , n . பாசமின்மை , அன்பின்மை . 
குடிவாரத் தொகுதி ; ( கண ) ஒருமை அளவு , அளவை 

unkind ly , a. இயற்கைக்கு மாறான ; இரக்கமற்ற ; ads . 
மாறாமற் பெருக்கத்தக்க எண் . 

இரக்கமின்றி , கொடுமையாக . 
univ alence, univ alency , n . ( வேதி . ) சரிணைதிறம் , 

unkind ness , n . இரக்கமின்மை . 
வேதிப்பொருளியைவில் அணுக்கள் ஓரனுவுடன் இணையுந் unking , U. அரசபதவி இழக்கச்செய் ; 
திறமுடையவையாயிருத்தல் . 

அரசர் இல்லாமற் 
செய் . 


விளக்கு 


1147 
unkingly 

unnational 
unking ly , 4. அரசருக்கு ஒவ்வாத . 

unlog ical , a . வாத நேர்மையில்லாத ; வாதத்திற்குப் 
unkno wable , n . தெரிந்துகொள்ள முடியாத ஒன்று ; 

பொருந்தாத 

a . 
தெரிந்து கொள்ள முடியாத ; அறிவுநிலை கடந்த . 

unlooked , unlooked - for , a . எதிர்பாராத 
unknown , n . இன்னாரென்று தெரியாத ஆள் ; இத்துணை 

unloose , v . விடுவி , தளர்த்து ; அவிழ்த்துவிடு 
யென்று தெரியாத அளவு ; இன்னதென்று தெரியாத ஒன்று ; unluck ily , adv . போகூழ் வயமாக . 
a . முன் தெரிந்திராத ; adv . முன் தெரியாமல் . 

unluck y , a . நற்பேறற்ற , துரதிருஷ்டம் வாய்ந்த , வெற்றி 
unla belled , a . வில்லையிடப் பெறாத . 

பெறாத : காலக் கேடான ; அதிட்டங் கெட்ட . 
unlade , . சுமையிறக்கு . 

unmade , a . செய்யப்பட்டிராத : தானே உளதாயிருக்கிற . 
unla den , a . சுமத்தப்பெறாத , பாரம் ஏற்றப்படாத . 

unman , 0. கப்பல் வகையில் ஆட்கள் இல்லாமற் செய் , மனித 
unla ding , 11 , சரக்கு இறக்கம் , பாரம் இறக்குதல் 

இனப் பண்புகெடு ; ஆண்மை இழக்கச் செய் ; உறுதி குலை , 

உரங்கெடு ; ஊக்கந் தளர்த்து , சோர்வூட்டு , கோழையாக்கு . 
unlaid , a . இடப்படாத ; பாவப் பெறாத . 

unman ageable, a . எளிதிற் கையாள முடியாத , 
unlament ed , a . புலம்புவார் அற்ற . 

செயற் 

படுத்தலாகாத , கட்டுப்படுத்த முடியாத 
unlash , U. ( கப் . ) இறுகக் கட்டியுள்ள கயிறுகளைத் 

unman fully , adv . வீரமில்லாமல் ; ஆண் தகைமையின்றி ; 
தளர்த்து 

மனிதத் தன்மையின்றி 
un law , n . ( படி . ) சட்டமீறுகை ; ( அரு . ) தண்டவரி 

unman like , a . ஆடவனைப் போன்றிராத ; பெண் தன்மை 
unlaw 2 , ப . தள்ளுபடி செய் , ஒழித்துக்கட்டு ; ( அரு ) தண்ட வாய்ந்த ; சிறுபிள்ளைத்தனமான . 
வரி விதி . 

unman liness , n . வீரமின்மை ; ஆண்மையின்மை 
unlaw ful , a . சட்டத்தினால் தடுக்கப்பட்ட ; விதிமுறைக்கு unman ly , a . ஆடவனுக்கு ஒவ்வாத ; ஆண்மையற்ற ; 
மாறான ; முறைகேடான ; சட்டத்திற்கு மாறாக நடக்கிற ; பெருந்தன்மைக்குப் பொருத்தமற்ற . 
சட்டப்படி குற்றமான . 

unmanned , a . ஆட்கள் அமர்த்தப்பெற்றிராத ; குடியிருப் 
unlaw fulness , n . சட்டமீறிய தன்மை ; சட்டத்திற்கு மாறு பாளர்கள் அற்ற ; மனவுரம் இழக்கும்படி செய்யப்பட்ட . 
பட்ட இயல்பு 

unmann ered , a . பண்புப் பயில்வற்ற ; பண்பற்ற . 
unlay , . ( கப் . ) முறுக்குப் பிரி . 

unmann erly , a . பண்பற்ற ; நடை கெட்ட ; முரட்டுத்தன 
unlead , v . ( அச்சு . ) அச்சுருப் படிவங்களிலிருந்து இடைவரிக் மான . 
கட்டைகளை எடுத்துவிடு . 

unman tle , v . மூடாக்கு அகற்று , மேலுறை நீக்கு ; மூடாக்கு 
unlearn , 3. நினைவிலிருந்து அகற்று . 

எடுத்துவிடு . 
unlear ned , a . கல்லாத , கற்றறிந்தவராயிராத . 

unmanufac tured , a , Oswaun (Gor வகையில் ஆக்கப் 
unlearned , unlearnt , a . போதனை பெற்றிராத , கற்றுக் 

படாத ; மூலப்பொருள் நிலையிலுள்ள ; செயலாக்கம் பெறாத . 
கொடுக்கப் பட்டிராத ; கற்றுணரப்படாத ; கேள்வியால் 

unmar ketable , a . வாணிகக்களத் தகுதியற்ற ; விலைப் 
தெரிய வரப்பெறாத ; பயிற்றுவிக்கப்பட்டு வாராத ; இயல் 

படுத்த முடியாத ; விற்பனையாகாத ; வாணிகத்துக்கு ஒவ் 
வரவான . 

வாத ; சந்தைக்கு அனுப்பத்தகாத . 
unleash , U. வேட்டை நாய் வகையில் வாரவிழ்த்து விடுவி ; 

unmarr iageable , a . திருமணஞ்செய்துகொள்ளத் தகுதி 
வாரவிழ்த்துப் போகவிடு ; கயிறுருவி விடு ; கட்டவிழ்த்து 

யற்ற 
விடு ; ஏவி விடு . 

unmarr ied , a . திருமணமாகாத . 
unleav ened , a. புளிக்க வைக்கப்பெறாத , 

புரையூட்டுப் unmarry , ப . திருமண விலக்குச் செய் . 
பொருள் கொண்டிராத ; பதப்படாத . 

unmask , ப . முகமூடி அகற்று ; மறைபண்பினை அம்பலப் 
unless , conj . இல்லாவிடில் , என்றாலன்றி , 

படுத்து . 
unlett ered , a . கல்லாத , படிப்பில்லாத , எழுத்து வாசனை 

unmasked , a . முகமூடி அணிந்திராத ; மாறுவேடம் அற்ற . 
யற்ற . 

unmatch able , a . சோடி இணைவற்ற ; ஈடிணைப்படுத்த 
unli censed , a . முறியற்ற ; தகவுரிமை அளிக்கப்பெற்றிராத ; 

முடியாத . 
உரிமையற்ற . 

unmatched , a . ஈடில்லாத , இணையற்ற . 
unlike , n . போன்றிராத ஒன்று ; வெறுக்கப்பட்ட ஒன்று ; 

unmeas urable , a . அளக்க முடியாத . 
a . போலா த , போன்றிராத ; வேறுபாடுடைய , வேற்றுமை unmed itated , a . நினைந்து செய்யப்படாத 
யுள்ள ; prep . ஒத்திராமல் , போலாது . 

unmen tionable , a . சொல்லக்கூடாத , மறைவான . 
unlike lihood , n . இயல்பாக நிகழக்கூடா நிலை . 

unmen tionables , n . pl . ( இழி . ) காற்சட்டை . 
unlike liness , n . இயல்பாக நிகழக்கூடாமை . 

unmen tioned , a . குறிக்கப்பெறாத ; சொல்லாது விடப்பட்ட . 
unlike ly , a . நடைபெறாத , கூடாத ; இயல்பாக எளிதில் நிகழ unmind ful , a . கருத்திற்கொள்ளாத . 
முடியாத ; இயல்வராத . 

unmistak able, a . தவறாகக் - கொள்ள முடியாத , ஐயுறத் 
unlim ber , U. ஒருங்கிய நிலைப்படுத்தி வை . 

தக்கதாய் இல்லாத ; தெளிவான . 
unlim ited, a . எல்லையற்ற , வரம்பிகந்த , வரையறை unmit igated , a . மட்டுப்படுத்தப்படாத ; கடுமை சிறிதுங் 
யில்லாத . 

குறைபடாத ; வேகம் குறைக்கப்படாத . 
unload , ப . சரக்கு இறக்கி வை ; மூடை இறக்கு ; கப்பலில் unmixed , a . கலப்பற்ற . 
பளுக் குறைவாக்கு ; பாரத்தை அகற்று . 

unmoaned , a . பரிந்திரங்கப் பெறாத . 
unloaded , a . பாரம் ஏற்றப்படாத ; பாரம் இறக்கப்பட்ட ; unmount ed , a . உயரத்தில் ஏற்றப்படாத ; பட மேல்வரி 
சுமை நீக்கப்பட்ட ; துப்பாக்கி வகையில் வெடிக்கலம் செறி அமைப்பில் வைக்கப்படாத ; பொருத்தப்படாத . 
விக்கப்படாத . 

unnamed , a . பெயர் கூறப்படாத ; பெயரிட்டுக் குறிக்கப் 
unload er , 11. பாரம் இறக்குபவர் . 

படாத . 
unloca ted , a . இ வகையில் சரியாக எல்லை குறித்துணரப் unna tional, a . தேசீயத்துக்கு மாறான ; தேசீய நலனுக்கு 
படாத ; சரியாகக் கண்டுணரப்படாத . 

ஒவ்வாத . 


- 


| 


பணமாக 


1148 
unnative 

unpronounceable 
unnat ive , a . இயல்நில உரிமையற்ற ; திணைச்சார்பில் unpleas ant , a . இன்னாத ; வெறுப்பு விளைக்கிற . 
அயலவரான ; சூழலுக்கு அயலான . 

unpleas antness , n . இனிமையன்மை ; விரசம் ; நட்பிடைப் 
unnat ural , a . இயற்கைக்கு மாறான . 

பிணக்கு ; சச்சரவு , சண்டை . 
unnat uralize , 0. இயற்கைக்கு மாறானதாக்கு . 

unpoet ic , unpoet ical , a . கவிதை இயல்பில்லாத 
unnav igable , a . நீர்வழிப் போக்குவரவுக்கு உரியதல்லாத ; unpol ished , a . மெருகேற்றப்பட்டிராத . 
நீர்நிலை வகையில் போக்கு வரத்துக்கு வாய்ப்பளிக்காத . 

unpolit ical , a . அரசியல் தொடர்பற்ற , அரசியல் சாராத . 
unneg otiable , a . பாங்கு பத்திர வகையில் 

unpolled , a . தேர்தல் வகையில் வாக்களிக்கப்படாத ... 
மாற்றத்தகாத . 

unpollu ted , a . மாசுபடுத்தப்பட்டிராத , துப்புரவான . 
unnerve , ப . நரம்பாற்றல் கெடு ; ஆற்றல் கெடு ; உறுதி 
குலை . 

unpop ular , a . மக்கட் பொதுப் பாராட்டிற்குரியதாயிராத , 

பொதுமக்களால் விரும்பப்படாத. 
unnerved , a . வலுவிழந்த ; நரம்பாற்றல் இழந்த . 
unobjec tionable, a . மறுப்பிற்கு இடமற்ற , தடையில்லாத . 

unpopular ity , 11. மக்கட் பொது வெறுப்பு, பொதுமக்க 

ளால் விரும்பப்படா நிலை . 
unoblig ing , a . உதவ மறுக்கிற ; அன்பாதரவு காட்டாத . 

உடைமையாகப் 

unpossessed , a . 
unobserved , a . உற்றறியப்படாத ; கவனிக்கப்படாத 

பெற்றிருக்கப்படாத ; 

பேயாட்டுவிக்கப் பெற்றிராத ; பீடிக்கப் பெற்றிராத . 
unobstruc ted , a . தடுத்து நிறுத்தப்படாத ; தடைப்படாத . 

unpost ed , a . செய்தி தெரிந்திராத , தகவல் பெறாத நிலையி 
unobtru sive, a . முனைப்பாகத் தலையிடாத ; முனைப்பற்ற . 

லுள்ள ; கடித வகையில் அஞ்சற் பெட்டியில் இடப்பட் 
unoc cupied , a . குடியிருப்பவர்கள் இல்லாத ; வெறுமை டிராத ; பணி வகையில் அமர்த்தப்பட்டிராத ; இடவகையில் 
யான ; ஈடுபடுத்தப்படாத ; பயன்படுத்தப்படாத . 

காவற்படை வீரர் நிறுத்தப்பட்டிராத . 
unoffend ed , a . புண்படாத. 

unpo table , a . குடிக்க முடியாத ; குடிக்கத் தகாத . 
unoffend ing , a . புண்படுத்தாத ; தீங்கிழைக்காத . 

unprac ticable , a . செயல்முறைக்கு ஒத்துவாராத . 
unoffen sive, a . தீங்கு கருதாத ; தீங்கு இழைக்காத ; மேற் unprac tical , a . நடைமுறைக்கு ஒவ்வாத . 
சென்று தாக்காத . 

unprec edented , a . முன்னோடி நிகழ்ச்சி எதுவுமில்லாத ; 
ungfi cial, a . பணித்துறை சாராத ; அதிகார முத்திரை முன் என்றுமில்லாதபடியான ; ஈடு இணையற்ற . 
இல்லாத . 

unpredict able , a . முன்னறிந்து கூறமுடியாத . 
unopposed , a . எதிர்ப்பற்ற ; adv . போட்டியின்றி . 

unprejudiced , n . முற்சாய்வற்ற ; ஒருதலை சாயாத . 
unoppress ive , a . தாங்கமுடியா நிலையற்ற ; கொடுமைப் 

unpremed itated , a . முன்கருதலுடன் திட்டமிடப்பட்டிராத , 
பண்பற்ற ; அடக்குமுறைத் தன்மையல்லாத . 

வேண்டுமென்றே திட்டமிட்டுச் செய்யப்பட்டிராத . 
upordained , a . சமயப்பணியில் அமர்த்தப்பெறாத ; விதிக்கப் 

unprepared , a . ஒருங்கியிராத . 
பட்டிராத 

unprescribed , a . விதிக்கப்படாத ; ஆணையாக வகுக்கப் 
unor ganized , a . ஒழுங்கமைதியற்ற . 

படாத ; வகுத்தமைக்கப்படாத . 
unostenta tious , a . ஆரவாரம் இல்லாத . 

unpresent able , a . அறிமுகப்படுத்தத் தக்கவராயிராத ; 
unowned , a . தனதென்று ஏற்றுக்கொள்வார் இல்லாத ; செப்பம் வாய்ந்திராத . 
தனதென்று ஒப்புக்கொள்ளப்படாத ; குற்ற வகையில் ஒப்புக் 
கொள்ளப்பெறாத . 

unpresum ing , a . தகாத் துணிவற்ற ; அமைவடக்கமுடைய . 
unpresump tuous , a . தன்முனைப்பற்ற , 

தகா உரிமை 
unox idized , a . உயிரகத்துடன் இணைவிக்கப்பெறாத ; உயி 

எடுத்துக்கொள்ளாத . 
ரகத்தின் செயலுக்கு உட்படாத . 

unpretend ing , a . பாசாங்கு செய்யாத . 
unpac ified , a . அமைதிப்படுத்தப்படாத ; சீற்றம் தணிக்கப் 

unpreten tious a . போலிப் பெருமையற்ற . 
பெறாத . 

unprin cipled , a . கோட்பாடில்லாத ; ஒழுக்க நெறிப் 
unpack , v . கட்டவிழ் ; கட்டழி , கட்டியதை அழி ; 

படாத . 
கட்டவிழ்த்து எடு . 

unpriv ileged , a . உயர்சிறப்புரிமையற்ற ; சமுதாயத் தனி 
unpaged , a . பக்க எண்கள் இடப்படாத . 

நல உரிமை வாய்ப்புக்கள் அற்ற . 
unpaid , a . செலுத்தப்படாத , விலைவிவரப் பட்டியல் வகை 

unproclaimed , a . விளம்பரப்படுத்தப்பட்டிராத , சாற்றப் 
யில் பணங் கொடுக்கப்படாத ; கடன் வகையில் கொடுத்துத் 

பட்டிராத . 
தீர்க்கப்படாத , ஆள் வகையில் சம்பளமின்றிப் பணியாற்று 
கிற ; சம்பளம் கொடுக்கப்பெறாத . 

unprocur able, a . முயன்று பெற முடியாத ; தேடிக் 

கொண்டுவர முடியாத . 
unpal atable, n . சுவையற்ற ; விரும்பத்தகாத . 

unproduced , a . ஆக்கப்படாத ; படைத்து இயற்றப்படாத . 
unpar alleled , a . ஈடு இணையற்ற ; நிகரற்ற ; தனிச் சிறப்பு 

unproduc tive, a . ஆக்கவள மற்ற . 
வாய்ந்த . 

unprofess ional, a . வாழ்க்கைத்தொழில் தொடர்பற்ற ; 
unpar donable , a . மன்னிக்க முடியாத . 

வாழ்க்கைத் தொழிலாக எதையும் மேற்கொண்டிராத ; துறை 
unparliament ary , a . அவைபடு கிளவியல்லாத ; அவையல் 

முரணிய , பணித்துறை 

ஒழுங்காசாரத்திற்கு மாறான ; 
கிளவியான ; மாமன்றப் பண்பிற்கு ஒவ்வாத. 

துறைச் சார்பற்ற . 
unpatriot ic , a . தாய்நாட்டுப் பற்றற்ற ; தேசப் பற்றில்லாத . uuprof itable , a . ஆதாயமில்லாத , ஊதியமற்ற ; பயனற்ற . 
unpa tronized , a . மேலா தரவு பெறாத . 

unprogress ive, a . முன்னேற்றமற்ற ; முற்போக்குக் கருத் 
unpatt erned , a . முன்மாதிரி பின்பற்றாத . 

தில்லாத ; மாறுதல் விரும்பாத . 
unpeo ple , U. ஆளறச் செய் ; இடவகையில் குடியிருப்பவர் unprohib ited , a . தடைசெய்யப்படாத ; தடையாணைக்கு 
இல்லாமற் செய் ; குடியகற்று . 

உட்படாத . 
unpeo pled , a . ஆளற்ற ; வாழ்குடியற்ற ; ஆள் நடமாட்ட unprolif ic , a . மிகுபெருக்கம் அல்லாத ; ஏராளமாய் இல் 
மற்ற . 

லாத . 
unperturbed , a . மனக்கலக்கம் உறாத. 

unpronounce able, a . உச்சரிக்க முடியாத . 


பண 


1149 

unretarded 
unprotected 

unrelent ing, a . மனமிரங்காத ; 
unprotect ed , a . காப்பற்ற ; அரண் செய்யப்படாத ; பாது 

இரக்கம் 

காட்டாத ; 
காப்புச் செய்யப்படாத ; ஆதரவற்ற . 

நெஞ்சம் இளகாத . 
unprotest ed , a . முறைப்படி கண்டிக்கப்படாத ; எதிர்த்து unreli able , a . நம்பமுடியாத ; பொறுப்பற்ற . 
உரைக்கப்பெறாத . 

unrelig ious , a . சமயத்தொடர்பற்ற ; சமயத்துக்கு மாறான ; 
unprov able, a . மெய்ப்பிக்க முடியாத . 

சமயப் பற்றற்ற ; சமயக்கேடான . 
unproved , unpro ven , a . மெய்ப்பிக்கப்படாத , எண்பிக்கப் unrelished , a . விரும்பப்படாத ; சுவைக்கப்படாத . 
படாத . 

unremem bered , a . நினைவில் வைக்கப்படாத ; மறக்கப் 

பட்ட .. 
unprovi ded , a . பணம் முதலியன வழங்கப் பெற்றிராத ; 
ஆயத்தமாக்குவிக்கப் பெற்றிராத ; ஆயத்தமாயிராத ; கருவி unremitt ed , a . பண வகையில் அனுப்பப்படாத ; 
கலத் துணைகள் அற்ற ; தக்க துணையாதாரங்கள் இல்லா வகையில் செலுத்தப்படாத ; பாவ வகையில் மன்னிக்கப் 
நிலைப்பட்ட ; ஆதரவற்ற . 

படாத ; கடன் - தண்டனை வகையில் குறைக்கப்படாத ; 
unprovoc ative , a . கிளறித் தூண்டாத ; எரிச்சலூட்டாத . வழக்கு வகையில் கீழ் நீதிமன்றத்துக்குத் திருப்பியனுப்பப் 
unprovoked , a . புறத்தூண்டுதலற்ற தூண்டுதலற்று 

படாத ; தவிர்க்கப்படாத , இடைவிடாத . 
எழுகிற . 

unremitt ing , a . குறையாத , தணியாத , இடைவிடாத . 
unpublished , a . வெளிப்படுத்தப்படாத ; பலரறியச் செய்யப் unremun erative, a . லாபமளிக்காத . 
பட்டிராத 

unrent , a . கிழிக்கப்படாத ; பிளக்கப்படாத . 
unqual ified , a . தகுதிவாய்க்கப் பெறாத ; உரிய தகுதியற்ற . 

unrepealed , a . சட்ட வகையில் நீக்கப்படாத ; ரத்து செய்யப் 
unqual ify , v . தகுதி கெடு . 

படாத . 
unquench able , a . தணிக்கப்பட முடியாத , தணியாத . unreplen ished , a . குறைநிரப்பப்படாத . 
unques tionable , a . மறுக்க முடியாத ; ஐயுறவிற்கு இடம் unreport able, a . தெரிவிக்க முடியாத ; அறிக்கையிட 
தாராத . 

முடியாத . 
unquestioned , a . ஐயுறவு கொள்ளப்படாத ; எதிர்த்துக் 

unrepresent ative, a . பிரநிதித்துவம் வாய்ந்ததாயிராத ; 
கேட்கப்படாத ; எதிர்ப்பற்ற ; மறுப்பற்ற . 

மூலப் பண்பைச் சரிவரக் காட்டாத ; வகைமாதிரியாயிராத ; 
unrat ified , a . உறுதிசெய்யப்படாத ; செல்லத் தக்கதென்று சட்டமன்ற வகையில் வாக்காளர்களின் கருத்தைச் சரிவர 
ஒப்பிசைவு அளிக்கப்படாத . 

நிழற்படுத்திக் காட்டாத . 
unrav el , v . சிக்கலகற்று , முடிச்சவிழ் , பின்னல் வேலைப் 

unrepresent ed , a . பிரநிதிதித்துவம் அற்ற ; வகைமாதிரி 
பாட்டினைப் பிரித்துவிடு ; தளர்த்து ; சிக்கல் அகற்றப்பெறு . யாகக் காட்டப் பெறாத ; உறுப்படுத்திக் காட்டப் பெறாத 
unrav elled , a . சிக்கல் அகற்றப்பட்ட ; புதிர்விளக்கப்பட்ட . குறையீடு வகையில் தெரிவிக்கப் பெறாத . 
unrav ished , a . கற்பழிக்கப்படாத ; வன்முறையாகத் தூக்கிக் unreprieved , a . இடை ஓய்வளிக்கப்பெறாத ; மரண 
கொண்டு செல்லப்படாத . 

தண்டனை நிறைவேற்றும் தேதி வைக்கப்படாத ; கடுமை 
unread able , a . படிக்க முடியாத ; புரிந்து கொள்ள முடியாத . தளர்த்தப்படாத . 
unread y , a . ஒருங்கியிராத ; ஆயத்தமாயிராத , உடனடிச் unreproached , a . பழிக்கப்படாத , பழியற்ற . 
செயலாற்றாத ; தயக்க நிலையிலுள்ள . 

unreproach ful, a . கண்டிக்காத , பழித்துக் 

காட்டாத , 
unre al , a . போலித்தோற்றமான , மாயமான ; ஏமாற்றுத் 

திட்டாத . 
தன்மை வாய்ந்த . 

unreproved , a . கண்டிக்கப்படாத . 
unrealist ic , a . புறவாய்மை வழுவிய ; உயிர்த்தோற்றம் unrequi ted , a . தக்க கைம்மாறு செய்யப்படாத 
குன்றிய ; இயற்காட்சி வழுவிய . 

unrescind ed , a . தள்ளுபடி செய்யப்படாத , விட்டொழிக்கப் 
unre alized , a . எய் தப்பெற்றிராத ; கைவரப்பெறாத . 

படாத . 
unrea sonable , a . நேர்மையற்ற ; பகுத்தறிவிற்கு ஒவ்வாத ; unresent ed , a . வெறுத்து ஒதுக்கப்படாத ; சீற்றத்துக்கு 

மெய்யுணர்வின் வரம்புகளை மீறிய ; நியாயத்திற்கு ஒவ்வாத . உரியதாகாத ; குற்றமாகக் கொண்டு பகைமை காட்டப் 
unrecep tive , a . ஏற்புத் திறமற்ற ; பொருள் வகையில் பெறாத . 
உறிஞ்சு பண்பற்ற . 

unresent ful , a . சீற்றங்கொள்ளாத ; குற்றமாகக் கொண்டு 
unrecip rocated , a . ஏற்புவினையற்ற ; பரிவர்த்தனை செய்யப் எதிர்ப்புக் காட்டாத . 
படாத , கொடுத்து வாங்கும் இயல்பில்லாத . 

unreserve , n . எண்ண மறைப்பின்மை , கபடற்ற இயல்பு . 
unreck oned , a . மதித்துப் பார்க்கப்படாத ; கணித்துணரப் unreserved , a . ஒதுக்கீடற்ற ; அமர்விருக்கைகள் வகையில் 
பெறாத . 

ஒதுக்கி வைக்கப்பட்டிராத ; தங்கு தடையற்ற ; கள்ளங்கபட 
unreclaim able, a . திரும்பிக் கோர முடியாத ; திருத்தப்பட மற்ற , ஒளிவுமறைவில்லாத ; மனம்விட்டுக் கூறப்படுகிற . 
முடியாத , மீட்கப்பட முடியாத ; நில வகையில் பயன்படுத்தப் unreser vedly , adv . மட்டுமழுப்பலின்றி ; தடங்கலின்றி . 
பட முடியாத 

unrespon sive , a , எதிர்விளைவற்ற , ஏனென்று கேளாத . 
unrec tified , a . திருத்தப்பெறாத , திருத்திக்கொள்ளப் 

unrest , 1. அமைதியின்மை ; உலைவு ; குழப்பமான நிலை ;; 
படாத . 

மன உலைவு ; மனக்குழப்பம் ; நாட்டுக் கிளர்ச்சி நிலை ; பொது 
unredeemed , a . திரும்பப் பெறப்படாத , அடகினின்றும் 

மக்கள் அமைதிகுலைவு நிலை ; மனக்குறை நிலை . 
மீட்கப்படாத . 

unrestored , a . மீட்டளிக்கப்படாத ; பழைய 

நிலைக்குத் 
unreformed , a . சீர்திருத்தப்பெறாத ; சிர்திருந்தாத . 

. 

திருப்பக் கொண்டுவரப்படாத ; பதவியில் மீண்டும் அமர்த்தப் 
unregistered , a . பதிவு செய்யப்படாத . 

பெறாத ; முன்னுரிமையில் மீண்டும் நிறுத்தப்பெறாத . 
unreg ulated , a . ஒழுங்குபடுத்தப்பட்டிராத , சீராக அமைக் 

unrestrained , a . தடுத்து நிறுத்தப்படாத ; தடுக்கப்படாத ; 
கப்பட்டிராத . 

கட்டற்ற . 
unrehearsed , a . ஒத்திகை பார்க்கப்படாத . 

unrestric ted , a. வரையறைக்கு உட்படுத்தப்படாத . 
unrela ted , a . தொடர்பற்ற , சம்பந்தமில்லாத . 

unretard ed , a. தடுத்து வேகங்குறைக்கப்படாத ; தாமதப் 
unrelaxed , a . தளர்த்தப் பெறாத . 

படுத்தப்படாத . 


1150 
unretentive 

unsepulchred 
unretent ive , a . தங்கவைத்துக்கொள்ளும் ஆற்றலற்ற ; unscourged , a . சாட்டையால் ஓச்சப்பெறாத ; அலைக்கழித்து 
மனத்தில் நிறுத்தி வைக்க முடியாத ; 

நினைவாற்றலற்ற , ஒறுக்கப்படாத் . 
எளிதில் மறக்கிற . 

unscreened , 1. திரையால் மறைக்கப்படாத , திரையகற்றப் 
unreturn able , a . திருப்பி ஒப்புவிக்க முடியாத ; அனுப்ப பட்ட ; நிலக்கரி வகையில் சலித்தெடுக்கப்படாத 
முடியாத . 

unscrew , திருகாணிகளை அகற்றிப் பிரித்தெடு ; 
unrevealed , a . மறைவெளிப்படுத்தப்படாத ; இறையரு திருகாணியைக் கழற்றித் தளர்த்து ; திருக்கு அகற்றிக் 
ளாக வெளிப்படுத்தப்படாத . 

கழற்றத் தக்கதாயிரு ; சுழல்வுறு 
unrevenged , a. பழிதீர்த்துக்கொள்ளப்படாத . 

unscrip tural , a , திருநூலுடன் முரணிய ; திருநூலுக்குப் 
unrevised , a . சரிபார்க்கப்படாத ; மறு ஆய்வு செய்யப் புறம்பான ; திருநூலுக்கு மாறான ; கிறித்தவ வழக்கில் 
படாத . 

விவிலிய ஏட்டிற்குரியதாகாத 
unrevoked , a . தள்ளுபடி செய்யப்படாத ; திரும்பப் பெறப் unscru pled , a . தீமைசெய்யத் தயங்காத 
படாத ; முடிவு மாற்றிவிடப்படாத ; ஒழிக்கப்படாத . 

unscru pulous, a . பழிபாவங்களுக்கு அஞ்சாத , கொள்கை 
unreward ed , a . பரிசு அளிக்கப்பெறாத ; மதிக்கப்படாத. 

யில்லாத . 
unrigh teous , a. நேர்மையற்ற ; முறைதவறிய ; தீங்கான . unscru pulousness , n . பழியஞ்சாமை . : 
unrigh teousness , n . நேர்மைக் கேடு . 

unsculp tured , a . சிற்பங்கள் செதுக்கப்பெறாத ; ( வில . ) 
unripe , a . பழுக்காத ; காயான ; முதிராத ; முழுவிளைவுறாத . 

மழமழப்பான . 
unri valled , a . ஈடற்ற , நிகரில்லாத . 

unseam , . தையல் பிரி ; தையல் பிரித்தெடு , 
unroman tic , a . கற்பனை யார்வமற்ற , கவர்ச்சிக்கூறற்ற ; 

unsear chable , a . தேடிக் காணக்கூடாத ; நாடியறியக் 
நடைமுறை மெய்ம்மையான . 

கூடாத ; மறையியலான , 

மர்மமான . 
unroy al , a . அரசப்பண்பற்ற ; மன்னர் நிலைக்கு ஒவ்வாத , 

unsearched , a . தேடப்படாத . 
UNRRA , 1. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இடருதவிச் 

unsea sonable, a . பருவத்திற்கு உரிய தல்லா த ; தக்க செவ்வி 
சீராக்கச் செயலாட்சியரங்கம் . 

அல்லாத ; வேளைக் கேடான . 
unruff led , a . உலையாத ; கசங்காத ; கலக்கமுறாத . 

unsea soned , a . சுவையூட்டப்பெற்றிராத , பக்குவப்படுத்தப் 

பட்டிராத 
unrul y , a . சட்ட ஆட்சியற்ற ; குழப்பமிக்க ; கட்டுப்பாடு 
இல்லாத ; கட்டுக்கு அடங்காத ; கீழ்ப்படியா த . 

unseat , ப . இருக்கையினின்றும் அகற்று , குதிரை மேலுள்ள 

சேணத்திலிருந்து தூக்கியெறி ; சட்டமன்ற உறுப்பினர் 
unsafe , a . பாதுகாப்பற்ற ; ஆபத்தான . 

பதவி இழக்கச் செய் . 
unsaid , a . வாக்குமூலம் வகையில் மாற்றிக் கூறப்பட்ட ; 

unseat ed , a . இருக்கை பெறாத , இருக்கையில் அமர்ந்திராத ; 
கூறப்படாத . 

இருக்கைகள் எற்படுத்தப் பெற்றிராத ; வெளியேற்றப்பட்ட , 
unsal able, a . விற்பனையாகாத , வாணிகத்திற்கேற்றதாய் 

இருக்கையினின்றும் அகற்றப்பட்ட , இருக்கையிலிருந்து 
இராத , அங்காடிக்குத் தகுதியற்ற . 

தூக்கியெறியப்பட்ட . 
unsal aried , a . சம்பளம் பெறாத . 

unseem ly , a . இனிய தோற்றமற்ற , பார்க்க வழங்காத ; 
unsalut ed , a , வணக்கம் செய்யப்பெறாத . 

ஒவ்வாத , தகுதியற்ற ; பண்பில்லாத : adv . பண்பில்லாமல் ; 
unsanc tified , a . புனிதமற்ற , தெய்விகத்தன்மை ஏற்றுவிக் அவலட்சணமாக . 
கப்பெறாத . 

unseen , 11. திடு மொழிபெயர்ப்புப் பகுதி , பள்ளிப்பயிற்சி 
unsanc tioned , a . ஒப்புறுதி அளிக்கப்பெறாத . 

வகையில் மொழிபெயர்ப்புக்காக முன் எச்சரிக்கையின்றிக் 
unsan itary , a . உடல்நலத்திற்கு உகந்ததாயிராத ; 

கொடுக்கப்படும் ஏட்டுரைப்பகுதி ; a . கண்ணுக்குத் தெரி 
துப்புரவு நிலைபற்றிக் கவனமற்ற . 

யாத , புலப்படாத . 
unsa tiate , unsa tiated , a . தெவிட்டப்பெறாத 

unsegment ed , a . கூறுபடுத்தப்படாத ; வட்டுவட்டாகப் 

பிரிவுறாத . 
unsa tiating , a . தெவிட்டாத , திகட்டாத . 

unselec ted , a . தேர்ந்தெடுக்கப்பெறாத . 
unsatir ical , a . வசைத்திறம் அற்ற . 

un self , n . ஆன்மா அல்லாதது , 
unsatisfact ory , a . திருப்தியளிக்காத , மனநிறைவு தாராத . 

அனான்மா , 

வின்மை ; பொதுநலப்பண்பு , பிறர்க்குரிய வாழ்க்கைப்பண்பு. 
unsat isfiable , a . மனநிறைவு ஊட்டத்தக்கதல்லாத . 

unself , ப . தன்னலமறு , ஆணவம் அகற்று ; தான் என்ற 
unsat isfied , a . மனநிறைவு பெறாத , திருப்தியடையாத . 

எண்ணத்தை விடு . 
unsat isfying a . மனநிறைவு அளிக்காத . 

unselfcon scious , a . தன்முனைப்புணர்வற்ற , ஆணவமற்ற . 
unsat urated , a . நிறைசெறிவூட்டப்பெறாத 

unself ish , a . தன்னலமற்ற , தனக்கென வாழாது பிறர்க் 
unsaved , a . உய்விக்கப்படாத ; பாதுகாக்கப்படாத ; இடர் கென முயல்கிற ; தன்னலமறுத்த , பொதுநல அவாக் கொண்ட . 
காப்புப் பெறாத . 

unself ishly , adv . தன்னலமின்றி , தன்னலமறுத்து . 
unsa voury , a . சுவையற்ற ; வேண்டாச் சுவையுடைய ; unself ishness , n . தன்மறுப்பு , பிறர் நலம் பேணல் . 
கவர்ச்சியில்லாத . 

unsensa tional , a . பரபரப்பூட்டாத ; மன எழுச்சியைத் 
unsay , U. சொன்னதை மாற்று ; அழித்துச் சொல் , மாற்றிச் 

தூண்டிவிடாத ; திடுக்கிடச் செய்யாத , 
சொல் . 

unsent , a . அனுப்பப்படாத . 
unscanned , a . யாப்பு வகையில் அலகிடப்படாத ; கூர்ந்து 

unsent enced , a . தண்டனை விதிக்கப்படாத ; தண்டனைத் 
ஆயப்படாத . 

தீர்ப்பு வகையில் முறைப்படி வழங்கப்பெறாத . 
unscarred , a . தழும்பு ஏறப்பெறாத ; தழும்பற்ற . 

unsentiment al , a . மேலீடான மன உணர்ச்சி கொள்ளாத ; 
unscathed , a . சிறிதும் தீங்குறாத . 

எளிதில் உணர்ச்சி ஈடுபாடு கொள்ளாத ; எளிதாக உணர்ச்சி 
unschol arly , a . புலமையற்ற ; புலவருக்கு ஒவ்வாத . 

வசப்படாத ; திடீர் உணர்ச்சி மேலோங்கும் இயல்பற்ற . 
unschooled , a . கற்பிக்கப்படாத , பழக்கப்பட்டிராத . 

unsep arated , a . பிரிக்கப்படாத . 
unscientif ic , a. நூல்முறை வழுவிய ; விஞ்ஞானக் unsep ulchred . a . கல்லறையில் அடக்கஞ் செய்யப்படாத ; 
கோட்பாடுகளை மீறுகிற ; நுணங்கியலுக்கு ஒவ்வாத . 

அடக்கஞ் செய்யப்படாத ; கல்லறை எழுப்பப்படாத . 


பண்புரு 


1151 


unserviceable 


unsolved 


மான 


unser viceable , a . பயனற்ற ; பயன்படுத்தமுடியாத ; உதவி 
செய்யாத ; பணிக்குதவாத ; பணி செய்யும் விருப்பார்வமற்ற ; 
முரட்டு உபயோகத்திற்குத் தகாத . 
unset , a . ஞாயிறு வகையில் அடைவுறாத ; மணிக்கல் வகை 

யில் பதிக்கப் பெறாத , கண்ணிவகையில் வைக்கப்படாத ; 
உடைந்த எலும்பு வகையில் பொருத்தப்படாத ; ப . மணிக் 

கல் வகையில் பதித்ததைப் பிரித்தெடு . 
unsett le , v . ஒழுங்கமைவினைக் குலை ; ஒழுங்கமைவு தடு ; 
உலைவு செய் ; அமைதி குலை ; குழப்பு , கலக்கு : பற்றுறுதி 
கலை ; நிலை குலை ; பொருத்த நிலை கெடு ; உறுதி குலைவி ; 
சமநிலை அமைதி கெடு ; ஓய்வு கெடு ; பரபரப்பூட்டு ; வழக்க 

வேலைகளைச் செய்ய விருப்பமில்லா திரு ; அறிவு 
திறம்புவி . 
unsett led , a . ஒழுங்கமைவு குலைக்கப்பெற்ற ; அறிவு திறம்பு 
விக்கப்பெற்ற ; நிலைத்திராத , உறுதியற்ற , மாறுதலுக்குட் 
பட்ட , இன்னும் விவாதிப்பதற்கிடங் கொடுக்கிற ; தொகை 
செலுத்திக் கணக்குத் தீர்க்கப்படாத ; நிலைத்த இருப்பிடமற்ற ; 
நிலங்கள் வகையில் நீடுதங்கி வாழும் குடியிருப்பாளர்களின் 
ஆட்சிக்குட்பட்டிராத . 
unsettlement , n . அமைதி குலைவு . 
unsett ling , n . அமைதி குலைவு ; a . அமைதி குலைக்கிற . 
unsev ered , a . வெட்டித் துண்டிக்கப்படாத . 
unshake able , a . அசைக்கமுடியாத , உறுதி வாய்ந்த . 
unshak en , a . ஆட்டப்படாத , அசைக்கப்படாத , நடுக்குறுத் 

தப்படாத ; உறுதியான , அசையாத . 
unshav en , a . மழிக்கப்படாத ; மயிர் வளர்ந்த ; மயிர் 

மூடிய . 
unsheathe , . உறையிலிருந்து உருவு ; மேலுறை அகற்றி 

எடு ; மேல்மூடியைத் திற ; வெளிப்படுத்து ; திறந்து காட்டு . 
unsheathed , a . உறையிடப்பெறாத ; உறை அகற்றப்பட்ட . 
unshel tered , a . மறைப்பாதரவற்ற , காப்பா தரவில்லாத ; 

நிழலா தரவற்ற ; பாதுகாப்பில்லாத ; இடர் காப்பற்ற . 
unshift ing , a . புடை பெயராத , விலகாத , ஓயாத ; நகர் 

வுறாத : நிலைபெயராத ; இடமாறுபடாத ; மாறுபாடற்ற . 
unship , U. கப்பலிலிருந்து கரையில் இறக்கு ; சரக்கு இறக்கு ; 
துடுப்பைப் படகிலிருந்து அகற்று ; ( கப் . ) சுக்கானைப் பிடிப்பு 
இடத்திலிருந்து அகற்று . 
unshipp ed , a . கப்பலிலிருந்து கரையில் இறக்கப்பட்ட ; 
துடுப்பு வகையில் படகிலிருந்து அகற்றப்பட்ட ; ( கப் . ) 
சுக்கான் வகையில் பிடிப்பிடத்திலிருந்து அகற்றப்பட்ட ; 
கப்பலில் ஏற்றியனுப்பப்படாத . 
unshocked , a . அதிர்ச்சியுறாத ; திகிலுறாத ; திகைப்புறாத ; 

மனந் துணுக்குறாத . 
upshod , a . புதைமிதியடியற்ற ; புதைமிதியடி அகற்றப் 

பெற்ற ; இலாடமற்ற ; இலாடம் அகற்றப்பட்ட . 
unshrink able , a . சுருக்கப்படமுடியாத , இயல்பாகச் சுருங் 

காத ; வற்றி வாடாத . 
unshroud , U. பிணப்போர்வை நீக்கு ; திறந்து காட்டு ; 

வெளிப்படுத்து . 
unsighed - for , a . எண்ணி ஏக்கமுறப்பெறாத ; இழந்ததால் 

பெருமூச்சு விடப்பெறாத . 
unsigh ing , a . ஏக்கமுறாத ; பெருமூச்சு விடாத . 
unsigh ted , a . காணப்படாத ; கண்ணிற்குத் தென்படாத . 
unsight liness , n . அலங்கோலம் , அருவருப்பான தோற்றம் . 
unsight ly , a . இனிய தோற்றமற்ற ; பார்க்க வழங்காத ; 

அழகில்லாத 
unsigned , a . கையொப்பமிடப்பெறாத ; இயற்றியவர் பெயர் 

கீழே குறிக்கப்பெறாத . 
unsin ew , U. ஆற்றல் கெடு . 
unsinewed , a . வலிமையிழந்த 


unsinged , a . தீப்பட்டுப் புறங்கருகிவிடாத ; வெம்பாத ; 

தீங்கினுக்கு ஆளாகிவிடாத . 
unsink able , a . நீரில் ஆழ்த்தமுடியாத ; அமிழ்த்திவிட 

முடியாத . 
unsized , a . அளவு நாடி வகைதிரிபுபடுத்தப்படாத ; அள 

விற் பொருத்தமற்ற ; பொருந்தா அளவுடைய . 
unsized , a . கஞ்சிபோட்டு விறைப்பாக்கப்பட்டிராத . 
unskillful , a . திறமையற்ற . 
unstilled , a . தேர்ச்சியற்ற ; பயிற்சித் திறமையற்ற ; கைத் 
திறன் பெற்றிராத ; தனிப் பயிற்சி வேண்டியிராத ; ( தொ . ) 
unskilled labour , உடலுழைப்பு , பழகுதிறன் வேண்டாத 
உழைப்பு . 
unskimmed , a . பால் வகையில் ஆடையெடுக்கப்படாத . 
unsmirched , a . அழுக்கடையப்பெறாத ; மாசு கற்பிக்கப் 

பெறாத . 
unsmitt en , a . பீடிக்கப்படாத ; அவதிக்காட்படாத ; பாம்பு 

முதலியவற்றால் கடிக்கப்படாத ; வாளால் வெட்டப்படாத . 
unsmoked , a . புகையூட்டப்பெறாத . 
unsmooth , 0. பரபரப்பாக்கு , கரடுமுரடாக்கு ; கடுமைப் 

படுத்து ; முகத்தில் சுளிப்பு வருவி . 
unsmoothed , a . பரபரப்பாக்கப் பெற்ற ; கடுமைப்படுத்தப் 

பட்ட ; முகத்தில் சுளிப்பு வரப்பெற்ற . 
unsmoth erable , a . அடக்கி வைக்கமுடியாத ; அடக்கிவிட 

முடியாத ; திணற அடிக்க வைக்க முடியாத . 
unsnare , ப . கண்ணியிலிருந்து விடுவி ; சூழ்ச்சியிலிருந்து 

விடுவி . 
unsnarl , 3. சிக்கறு ; சிக்கலகற்று . 
unsnuffed , a . விளக்கு வகையில் மெழுகுதிரி கத்திரிக்கப் 
பெறாத ; கத்திரித்து அணைக்கப்பெறாத ; பொன்றுவிக்கப் 
பெறாத . 
unsociabil ity , n . இணங்கிப் பழகாத்தன்மை , அளவளா 

வற் பாங்கின்மை . 
unso ciable , a . இணங்கிப் பழகும் பாங்கற்ற ; அளவளாவற் 

பண்பற்ற . 
unso cial , a . கூடி மகிழாத ; அளவளாவில்லாத ; சமூக நல 

னைக் கவனிக்காத ; சமுதாய நன்மைக்கு உகந்ததாயிராத 
unsocial ity , n . சமூகப் பண்பின்மை ; 

கூடிமகிழாமை ; 
சமூக நலக்கேடு . 
unsock et , U. குதை குழியிலிருந்து எடு ; குழிப் பொருத்தி 
லிருந்து அகற்று ; விழியைப் புறம்பிதுங்குவி ; விழியைக் 
கண் பள்ளத்திலிருந்து அகற்று . 
unsod , unsodd en , a . வேகவைக்கப்பெறாத ; நன்கு மற 

வைக்கப்பெறாத . 
unsof tened , a . மென்மைப்படுத்தப்படாத , மென்மையற்ற . 
unsof tening , a . மென்மைப்படுத்தாத . 
unsoiled , a . அழுக்கடையாத ; மாசுபடுத்தப்பெறாத ; தூய ; 

புனிதமான ; தூய்மை கெடாத ; புளிதங் கெடாத . 
unsol aced , a . ஆறுதல் அடையாத . 
unsold , a . விற்கப் பெறாத . 
unsol der , 1. பற்றவைத்திருப்பதைப் பற்றறப் பிரித்துவிடு ; 

பொருத்து விடுவி ; இணைப்பை அறு . 
unsol dierly , a . போர்வீரர் இயல்புக்கு மாறான , போர் 

மறவருக்கு ஒவ்வாத . 
unsolic ited , a , விரும்பிக் கேட்கப்படாத ; கோரப்படாத . 
unsolic itous , a . பரிந்து வேண்டாத ; வேண்டிக் கோராத . 
unsol id , a . கெட்டிமையற்ற ; திட்பமற்ற ; கட்டுச் செறி 

வற்ற . 
unsolid ity , n . கெட்டிமையின்மை ; கட்டுச் செறிவின்மை . 
unsolv able , a . தீர்வு காண முடியாத . 
unsolved , a . தீர்வு காணப் பெறாத . 


1152 
unsophisticated 

unsuitable 
unsophis ticated , a . கலப்பற்ற ; கபடற்ற , சூதறியாத . unstates manlike , a . அரசியற் பெருந்தகைக்கு ஒவ்வாத ; 
unsort ed , a . வகைப்படுத்தப்பட்டிராத ; ஒழுங்கு செய்யப் அரசியற் பெருந்தன்மையற்ற . 
படாத . 

unstat utable , a . நிலைச்சட்டமாகத் தகாத ; நிலைச்சட்டத் 
unsought , a . நாடப்பெறாத ; பரிந்து வேண்டப்பட்டிராத . 

திற்கு மாறான . 
unsoul , V. ஆன்மாவை அகற்று ; ஆன்மா இல்லாதாக்கு . 

unstayed , a . தடுக்கப்படாத ; தடுத்தாட்கொள்ளப்படாத ; 

ஆதரிக்கப்பெறாத ; அடக்கி வைக்கப்பெறாத . 
unsouled , a . ஆன்மா இழந்த ; ஆன்மா இல்லாத . 

unstead y , a . தள்ளாடுகிற ; ஆட்டங் கண்டுள்ள ; உறுதி 
unsound , a . திடமற்ற ; நோய்ப்பட்ட , பிணி இயல்புடைய ; 

யில்லாத ; நிலையற்ற ; மாறுபடக்கூடிய ; தடுமாறுகிற . 
சிதைவுற்ற ; ஆதாரமில்லாத ; தவறான , பிழையான ; நம்ப 

unsteel , ப . இளகச் செய் , தளர்த்து . 
முடியாத : ( தொ . ) of unsound mind , பித்துப் பிடித்த . 
unsound ed , a . ஆழங் கண்டறியப்படாத ; ஒலிக்கப்படாத , 

unstep , 11. கப்பற் பாய்மரத்தை அதற்குரிய இடத்தினின்றும் 

அகற்று . 
உச்சரிக்கப்படாத ; மணி வகையில் அடிக்கப்பெறாத . 

unsterc orated , a . உரமிடப்படாத . 
linsound ness , 1. கோளாறு நிலை ; நோய் நிலை ; 
கோட்டம் ; உள்வழு நிலை ; செவ்வி கேடு ; மன வகையில் சரி unster ilized , a . பொலிவழிக்கப்படாத , வீரியமகற்றப் 
கேடான நிலை . 

படாத ; மைம்மைப்படுத்தப்படாத , மலடாக்கப்பெறாத ; வள 

ஆற்றல் அழிக்கப்படாத ; நோய் நுண்மம் அழித்துக் காப்பீடு 
unsoured , a . கசப்புறாத ; மனக் கசப்புறாத . 

செய்யப்படாத . 
unsown , a . விதைக்கப்படாத . 

unstick , 1. ஒட்டு நெகிழ்வி , ஒட்டிக்கொண்டிருக்கும் பொரு 
unspar ing , a . தாராள மான ; குறைவற்ற ; தாராளமாகக் 

ளினின்றும் பிரித்தெடு . 
கொடுக்கிற ; முயற்சியில் தளராத . 

unstif led , a . மூச்சுத் திணறடிக்கப்படாத ; நெரித்து அடக்கப் 
unspeak , . சொன்னதை மாற்று . 

படாத . 
unspeak able , a . சொற் கடந்த , பேச்சால் தெரிவிக்கமுடியாத . 

unstig matized , a . சூடிட்டுத் தடம் பொறிக்கப்பெறாத ; 
unspeak ing , a . பேசாத . 

பழிச்சொல் சார்த்தப்படாத . 
unspec ified , a . தனிப்படக் குறிக்கப்படாத ; இன்னதென்று 

unstilled , a . வடிக்கப்பெறாத , வடித்திறக்கப்பெறாத . 
குறிக்கப்படாத . 

unstim ulated , a . தூண்டப்பெறாத் ; விதிர்விதிர்ப்பூட்டப் 
unspec ulative , a . நீள நினையாத ; நீள் கற்பனைப் பாங்கற்ற ; 

பெறாத . 
ஊக மனக்கோட்டைகள் கட்டாத . 

unstint ed , a. தடங்கலற்ற, தாராளமான . 
unsped , a . வெற்றி பெறாத ; செயல் வெற்றியடையாத ; 

unstock , . கையிருப்பு இழக்கச் செய் ; கையிருப்பினின்றும் 
செய்து முடிக்கப்படாத . 

எடுத்துவிடு . 
unspell , . மயக்கத்திலிருந்து விடுவி , 

unstocked , a . இருப்பில்லாத ; இருப்பில் வைத்திராத ; 
unspent , a . செலவிடப்பட்டிராத ; பொருள் வகையில் தீர்ந்து 

இருப்புக் கலைக்கப்பட்ட ; இருப்புக் கலைத்தெடுக்கப்பட்ட ; 
விடாத . 

இருப்பு நீக்கப்பட்ட ; இருப்பு வைக்கப்பெறாத ; காலுறை 
unspo ken , a. பேசப்படாத ; சொல்லப்படாத ; குறிப்பால் 

யற்ற ; காலுறை அணியப்பெறாத 
தெரிவிக்கப்படுகிற 

unstopp er , U. அடைப்பை எடுத்துவிடு . 
unspont aneous , a . தன்னியலாயில்லாத , பிறிது தூண்டுத 

unstored , a . குவித்து வைக்கப்படாத ; சரக்குக் கையிருப்பு 
லான ; செயற்கையான ; வல்லடியான . 

இல்லாத . 
unsport ing , unsports manlike, a . பெருந்தன்மையற்ற , 

unstow , U. ஒதுக்கி வைத்த குவையிலிருந்து எடு ; பதுக்கி 
விளையாட்டுப் பெருந்தன்மை வாய்ந்திராத , விளையாட்டுகளில் 

வைத்ததை எடு ; வெறுமையாக்கு ; சேமிப்பை எடுத்துவிடு . 
பெருந்தன்மைக்குணங் காட்டாத . 

unstrained , a . வலிந்து செயற்படுத்தப்பட்டிராத ; மட்டு 
unspott ed , a . புள்ளியற்ற , புள்ளியிடப் பெற்றிராத ; கறை 

மீறிய உழைப்பிற்கு உட்பட்டிராத ; சல்லடையினால் அரிக்கப் 
யற்ற , கறைப்படுத்தப்பட்டிராத ; தூய , துப்புரவான ; இடம் 

படாத . 
குறிக்கப்பட்டிராத ; குறித்துக் காட்டப்பட்டிராத . 

unstrat ified , a . ( மண் . ) அடுக்கமைவு பெற்றிராத , அடை 
unsprung , a . வண்டிகள் முதலியன வகையில் சுருள்வில் 

யடையாய் இராத . 
முதலியன பொருத்தப்பெற்றிராத ; எழப்பெற்றிராத ; தோற்று 
விக்கப்பட்டிராத ; தோன்றாத , பிறவாத . 

unstressed , a . சொல் . அசை ஆகியவற்றின் வகையில் ஒலி 

அழுத்தமற்ற ; அழுத்திக் கூறப்படாத ; வற்புறுத்தப்படாத , 
unsta ble , a , நிலையற்ற , உறுதியில்லாத ; மாறும் இயல்பு 

unstring , v . இழையகற்று ; கட்டவிழ் ; பூட்டவிழ் ; முறுக் 
உடைய ; ஊசலாடுகிற . 

கவிழ் , யாழ் நரம்புகளைத் தளர்த்து . 
unstaid , a . வீறமைதியற்ற ; அடக்க அமைவில்லாத , உணர் 

unstringed , a . கயிறிடப்பெறாத ; இழையற்ற ; சரட்டிழை 
வமைதியற்ற . 

இடப்பெறாத ; தந்தி பொருத்தப்பெறாத . 
unstained , a . கறையற்ற , கறைப்படுத்தப்படாத ; களங்க 
மற்ற ; சாயம் தோய்விக்கப்பெறாத ; வண்ணச் சாயலூட்டப் 

unsub jugated , a . வென்றடக்கப்படாத . 
பெறாத . 

unsubmiss ive, a . பணிவற்ற 
unstamped , a . ஆவணம் வகையில் முத்திரை பொறிக்கப் unsubscribed , a . நிலைவரி செலுத்தப்படாத ; நிலைவரி 

பட்டிராத ; கடிதம் வகையில் அஞ்சல்வில்லை ஒட்டப்பட்டிராத. செலுத்தி ஆதரிக்கப்பெறாத ; கருத்தாதரவளிக்கப்பெறாத . 
unstanch able , a . தடுத்து நிறுத்தமுடியாத ; தணித்தாற்ற unsubstan tial , a , பிழம்புருவல்லாத , ஆவியுருவான ; உரு 
முடியாத ; மட்டுப்படுத்தவியலாத . 

வானதாயிராத , உருப்படியாயிராத ; திடமற்ற ; உறுதிப் 
unstanched , a . குருதி ஒழுக்கு வகையில் தடுத்து நிறுத்தப் பாடில்லாத ; உண்மையல்லாத , போலியான . 
படாத ; தணிக்கப்படாத ; மட்டுப்படுத்தப்படாத . 

unsubstantia ted , a . நிலைநாட்டப்படாத . 
unstarch , ப . கஞ்சிப்பசையகற்று ; விறைப்பு நீக்கு . 

unsuccess ful , a . வெற்றியுறாத ; பயனற்ற , 
unstarched , a . கஞ்சிப்பசை ஊட்டப்படாத . 

unsuccess ive , a , படி முறையற்ற , தொடர்வரிசைப்படாத ; 
unstat ed , a . குறிக்கப்படாத ; தெரிவிக்கப்படாத ; கூறப் மரபுவழி தொடர்ந்துவாராத . 
படாத . 

unsuit able , a . தகுதியில்லாத , பொருத்தமற்ற ; ஒவ்வாத . 


1153 


unsuited 


untimely 


unsuit ed , a . தகுதியற்ற , பொருந்தாத . 
unsuit ing , a . பொருந்தாத ; சோடியாய் இணையாத . 
unsull ied , a . கறைப்படுத்தப்பட்டிராத , மாசுமறுவற்ற , 

களங்கமில்லாத . 
unsung , a . புகழ்ந்து பாடப்படாத 
unsunned , a . ஞாயிற்றினால் விளக்கம் பெற்றிராத ; விளக்கம் 
பெற்றிராத ; வெயிலின் வெதுவெதுப்புக்கு ஆட்படாத ; 
கதிரொளி படாத ; கதிரொளியின் விளைவிற்கு உட்படாத ; 
கதிரொளியால் நிறம் பேதிக்கப்படாத . 
unsunn y , a . கதிரவன் ஒளிவிளக்கமற்ற ; ஒளியற்ற ; 

மகிழ்ச்சி தாராத . 
unsupplied , a . வழங்கப்பட்டிராத , ஏற்படுத்திக் கொடுக்கப் 
படாத , குறை வகையில் நிறைவு செய்யப்படாத , நிறை 
வேற்றப்படாத . 
unsupport able , a . தாங்கமுடியாத ; ஆதரிக்கத்தக்க 

வலிமையற்ற . 
unsupport ed , a . ஆதரிக்கப்பெறாத ; ஆதரவற்ற ; தாங்கப் 

படாத . 
unsurmount able , a . ஏறமுடியாத ; ஏறிக் கடக்கமுடியாத ; 

சமாளித்து வெல்லமுடியாத. 
unsurpass able , a . விஞ்சமுடியாத . 
unsurveyed , a . நில வகையில் அளவாய்வுக்கு உட்படாத ; 
அளவாய்வு செய்யப்படாத ; காட்சியுணர்வுட்படாத ; காணப் 
படாத ; அறியப்படாத . 
unsuscept ible , a . எளிதில் உணர்ச்சிவசப்படாத , ஏற்குந் 

தன்மையராயிராத . 
unsuspect , a . குற்ற ஐயப்பாட்டிற்கு உட்படாத . 
unsuspect ed , a . ஐயுறப்படாத , ஐயத்திற்கு இடமற்ற . 
unsuspec ting , a . எவரிடமும் ஐயுறவு கொள்ளாத ; எதை 

யும் ஐயுறாத ; தீங்கை எதிர்பார்க்காத ; சூதறியாத . 
unsustain able , a . தாங்க முடியாத , நிறுவ முடியாத . 
unswathe , . காயங்களுக்கான கட்டு அவிழ் . 
unsway able , a . ஆட்டிப்படைக்கமுடியாத ; பிறர் ஆதிக்கத் 

திற்கு உட்படாத . 
unswayed , a . ஊசலாட்டப்படாத ; அடக்கி ஆளப்படாத . 
unswear , ப . சூளுரை மாற்று ; ஆணை அழித்துவிடு ; எதிர் 

ஆணையிடு . 
unsweet , a . இனிமையற்ற . 
unsweet ened , a . இனிப்பூட்டப்பெறாத ; இனிப்புக்கவர்ச்சி 

யளிக்கப்பெறாத . 
unswer ving, a . QD . திறம்பாத ; வழுவாத , 

விலகிச் 
செல்லாத . 
unsworn , a . ஆணையிட்டுக் கூறப்பெறாத ; உறுதிமொழி 
எடுத்துக்கொள்ளாத ; சூளுறவினால் உறுதி செய்யப்படாத ; 
பிரமாணஞ் செய்விக்கப்பெறாத . 
unsyll abled , a . அசை பிரிக்கப்பெறாத ; அசையலகுபெறாத ; 

ஒலிக்கப்பெறாத ; பேசப்பெறாத . 
unsymmet rical , a . செவ்வொழுங்கு இல்லாத. 
unsymm etry , n . செவ்விசைவின்மை . 
unsympathet ic, unsympathet ical , a . ஒத்துணர்வில் 

லாத ; ஒத்துணர்ந்து வாராத ; இரக்கமற்ற . 
unsystemat ic , unsystemat ical , a . ஒழுங்குமுறைமை 
யற்ற ; ஒழுங்குமுறையான சீரமைப்பின் சிறப்பியல்பைப் 
பெற்றிராத . 
unsys tematized , a . ஒழுங்குமுறைமைப்படுத்தப்படாத ; 

முறைமைப்படாத , முறைமைப்பாடற்ற , 
untack , ப . இணைப்பகற்று , பிரித்துவிடு . 
untack le , v . கடிவாளம் அகற்று ; கருவி கலமில்லாமற் செய் ; 
கப்பற் கயிறுகளை அவிழ்த்தெடு ; கடிவாளக் கட்டறுத்து 
விடுவி . 

146 


untaint ed , a . கறைப்படுத்தப்பட்டிராத , களங்கமற்ற 

குற்றவாளியென முடிவுசெய்யப் பெற்றிராத .. 
unta ken , a . எடுக்கப்பெறாத ; பிடிக்கப்பெறாத ; முயற்சி 
வகையில் மேற்கொள்ளப்பெருத ; நாடு வகையில் கைக் 

கொள்ளப்படாத . 
untal ented , a . திறமையற்ற ; செயல்வகைத் தனித்திறம் 

வாய்க்கப்பெற்றிராத . 
untam able , a . பழக்கிவிட முடியாத , பயிற்றுவிப்பதற்கு 

இயலாத . 
untar nished , a . கறைப்படுத்தப்படாத; கறையற்ற ; மங்காத . 
untaste ful , a . இன்சுவையற்ற . 
untaught , a . கல்வி கற்பிக்கப்பெறாத ; படிப்பில்லாத ; 

எழுத்தறிவற்ற . 
untax , ப . வரி நீக்கு , வரி தள்ளுபடி செய் ; வரி தள்ளிக்கொடு . 
untaxed , a . வரி விதிக்கப்பெறாத ; எக்குற்றமுஞ் சாட்டப் 
படாத ; எதுவுஞ் சுமத்தப்படாத ; எவ்வகையிலுந் தொல்லை 

யூட்டப்பெறாத . 
unteach , . போதனையைப் பயனற்றதாகச் செய் ; போதனை 

யழி ; போதனை மாற்று . 
unteach able, a . கற்பிக்கத்தக்கதாயிராத ; கற்கும் பான்மைய 

ரல்லாத . 
untech nical , a . தொழில்நுட்பத் துறை சாராத . 
untenabil ity , n . சட்ட வகையில் செல்லுபடியாகாததன்மை ; 

வாதப்போலித்தன்மை ; உரிமை நிலவரப்பாடின்மை . 
unten able : a . ஏற்றுக்கொள்ளத்தக்கதாயிராத , எதிர்வாத 
விளக்கத்திற்கு நிற்காத , ஆதரிக்கத்தக்க வலிமையற்ற ; 
உரிமை செல்லுபடியாகாத . 
untend ed , a . பேணி வளர்க்கப்படாத ; பேணிக் காக்கப் 

படாத ; பேணப்படாத ; கவனித்துப் பார்க்கப்படாத . 
unten dered , a . முன்வந்து கொடுக்கப்பெறாத ; குத்த 
கைக்குக் கொடுக்கப்படாத : ஒப்புவிக்கப்படாத ; ஒப்படைக்கப் 

படாத ; வழங்கப்படாத 
untent , v . கூடாரத்தினின்றும் அப்புறப்படுத்து . 
untest ed , a . தேர்ந்து பார்க்கப்படாத ; சோதிக்கப்படாத . 
unthank ful, a . நன்றியுணர்வில்லாத ; நன்றி கெட்ட ; 

நன்றிக்குரியதல்லாத , 
unthatch , U. கூரை பிரித்தெடு . 
unthatched , a . கூரை வேயப்படாத . 
untheolog ical , a . இறை நூல் சாராத ; இறை நூலுக்குப் 

புறம்பான . 
unthinkabil ity , n . நினைக்கக்கூடாமை . 
unthink able , a . எண்ணியும் பார்க்கமுடியாத ; கற்பனைக் 

கும் எட்டாத ; ( பே - வ . ) பெரும்பாலும் நிகழ்வதாயிராத . 
unthink ing , a . சிந்தனையற்ற ; முன்பின் யோசித்துப் 

பார்க்கப்பெறாத ; உணர்ச்சியில்லாத . 
unthought - of , a. 

எண்ணிப்பார்த்திராத ; உய்த்தறியப் 
பட்டிராத 
unthrone , ப . தவிசிறக்கு , பதவியிழக்கக்செய் . 
unti dy , a . தூய்மையற்ற , அழுக்கடைந்த ; செயல் துப்புரவு 

அற்ற ; செயல் மாசுடைய . 
untie , : முடிச்சவிழ் ; கட்டழி ; கடா விடுவி , சிக்கல் தீர் . 
until , prep . வரையிலும் , காறும் ; conj . என்பது வரையி 

லும் , என்பதுகாறும் . 
untill able , a . நில வகையில் பண்படுத்தப்பெறமுடியாத . 
untilled , a நில வகையில் பண்படுத்தப்படாத . 
untime liness , n . காலமன்மை . 
untime ly , a . வேளைக்கேடான , பருவமல்லாத , வேளைக்கு 
ஒவ்வாத ; உரிய காலத்திற்கு முந்திய , முதிராத , சமயத்திற் 
குப் பொருந்தாத ; adu . வேளையல்லா வேளையில் , மிக முற் 
பட்டு , உரிய காலத்திற்கு முன்பு , சமயத்திற்குப் பொருந் 
தாமல் . 


1154 

unviolated 
untiring 
untir ing , a . சோர்வில்லாத , சோர்வுபடாத , தளரா முயற்சி untroub led , a . கலக்கமில்லாத ; மனக்குழப்பமற்ற ; உலை 
யுடைய . 

வற்ற ; அமைதியான . 
unti tled , a . பட்டம் பதவியில்லாத ; பெருமகன் பட்டமற்ற ; untrue , a . உண்மையல்லாத , சரியற்ற ; 

உண்மைக்கு 
உரிமை பெற்றிராத ; உரிமை பறிக்கப்பட்ட . 

மாறான , பொய்யான ; இரண்டகமுடைய . 
un to, prep . கு ; ஆள் வகையில் இடமாக ; இட வகையில் untru ism , n . போலிப் பசப்புக் கோட்பாடு . 
இதனில் ; கால வகையில் இதுவரை ; conj . வரை . 

untru ly , adv . பொய்யாக ; தவறாக ; கடமைக்கு மாறாக ; 
untold , a . சொல்லப்படாத ; சொல்ல முடியாத . 

நேருணர்ச்சி மீறி ; வஞ்சகமாக . 
untomb , 3. கல்லறையினின்றும் வெளியே எடு ; தோண்டி untruss , ப . சிப்பத்தைத் திற , கட்டவிழ் ; சுருக்கவிழ் ; 
எடு . 

ஆடையினைத் தளர்த்திவிடு , துன்னலிழை தளர்த்து . 
untoned , a . தொனியற்ற ; மட்டுப்படுத்தப்படாத ; செவ்விப் untrussed , a . சமையல் இறைச்சிக்கான பறவை இறகு 
படுத்தப்படாத . 

வகையில் சேர்த்துக் கட்டப்பட்டிராத ; இழை தளர்த்தப் 
untooth , ப . பற்களைப் பிடுங்கிவிடு . 

பட்ட ; சுருக்குத் தளர்த்தப்பட்ட ; ஆதாரக் கட்டுமானம் 
untouch able , n . தீண்டத்தகாதவர் ; a . தீண்டத்தகாத . 

இடப்பெறாத . 
unto ward , a . ஏறுமாறான , நெறிகோணிய ; 

untrust ed , a . நம்பிக்கைக்கு ஆளாகாத . 

முரடான ; 
இசைவுக்கேடான ; இடர்ப்பாடான ; அவக்கேடான ; நற் untrust ful , a . அவநம்பிக்கை கொள்கிற ; அவநம்பிக்கை 
பேறற்ற ; அந்தசந்தமில்லாத ; கெடு துணிவுடைய ; தகுதிக் உடைய . 
கேடான ; விருப்பக் கேடான ; பாதகமான . 

untrust worthy a , நம்பிக்கைக்கு ஒவ்வாத . 
unto wardly , a . இசைவுக் கேடான ; adu . இசைவுக் untruth , n . வாயன்மை ; உண்மையற்ற நிலை . 
கேடாக . 

untruth ful , a . வாய்மையல்லாத . 
untrace able , a . தேடிக் கண்டுபிடிக்கமுடியாத 

untuck , 0. சுருக்குப் போட்டுத் தைத்திருப்பதைப் பிரி ; 
untracked , a . தடம் பின்பற்றப் பெறாத ; கண்டுபிடிக்கப் கொய்சக மடிப்பவிழ் . 
படாத . 

untum bled , a . உருட்டப்பெறாத , உருட்டிவிடப்பெறாத ; 
untract able , a . வசப்படுத்தமுடியாத , எளிதிற் கையாள உருண்டு விழாத ; பிறழாத . 
முடியாத . 

untumult uous, a . குமுறுதலற்ற . 
untra gic, a . துன்பியலாயிராத . 

untun able , a . சுதி சரிசெய்யமுடியாத ; தொனி திருத்த 
untrained , a . பயிற்றுவிக்கப்படாத ; பயிற்சி பெறாத . 

முடியாத . 
untramm elled , a . தடை செய்யப்பட்டிராத , விலங்குகளாற் untune , . இசைவுப் பொருத்தம் அறுவி . 
பிணைக்கப்பட்டிராத ; கட்டுண்டிராத . 

untuned , a . சுதி கூட்டப்பெறாத ; இசைப் பொருத்தம் அறு 
untrans ferable , a . ஆள் மாற்றிக் கொடுக்கமுடியாத ; இடம் விக்கப்பட்ட . 
மாறமுடியாத ; இடம் மாற்றக்கூடாத . 

untur bid , a . கலங்கலற்ற . 
untranslat able, a . மொழிபெயர்க்கமுடியாத ; உருமாற்ற unturf , ப . கரண் அழி . 
முடியாத ; நிலைமாற்றமுடியாத ; இடம் மாற்றமுடியாத . 

unturn , v . பின்னோக்கித் திருப்பு . 
untransla ted , a . மொழிபெயர்க்கப்படாத ; நிலைமாற்றப் 

unturned , a . திருப்பப்பட்டிராத ; மாற்றப்படாத ; மாறாத ; 
படாத . 

( தொ . ) leave no stone unturned , கூடுமான எல்லா வழி 
untransmitt ed , a . அனுப்பப்பெறாத . 

வகைகளிலும் முயன்றுபார் . 
untransmu table , a . தன்மை மாற்றமுடியாத ; உருமாற்றத் 

untu tored , a . சொல்லிக் கொடுக்கப்பட்டிராத ; பயிலாத , 
தகாத . 

கல்லாத . 
untranspa rent , a . ஒளி படுருவாத , பளிங்கியல்பற்ற . 

untwine , 0. முறுக்குப் பிரி , முறுக்கவிழ்த்துப் பிரித்துவிடு ; 
untrar elled , a . பரவலாகப் பயணஞ் சென்றிராத ; இட முறுக்கவிழ்வுறு . 
வகையில் பயணிகள் நடந்தறியாத . 

unused , a . பயன்படுத்தப்பட்டிராத ; பழக்கப்பட்டிராத . 
untrav ersable, a . கடக்க முடியாத ; 

குறுக்கே செல்ல 

unush ered , a . இட்டுச் செல்லப்படாத ; வருகை முன்தெரி 
முடியாத . 

விக்கப்படாத . 
untrav ersed , a . கடக்கப்பெறாத ; பயணிகளின் போக்கு unus ual , a . வழக்கத்திற்கு மாறான ; அருவழக்கான ; அரி 
வரவற்ற ; குறுக்கே செல்லப்பெறாத , குறுக்கீடாகப் பெறாத 

தாக வழங்குகிற ; தனிச் சிறப்பு வாய்ந்த 
untreas ure, v . பொருட்குவை வகையில் சூறையாடு . 

unutt erable , a . கூறமுடியாத ; வருணிக்கமுடியாத . 
untreat able, a . மருத்துவம் பார்க்கமுடியாத . 

unvan quishable, a. வெல்லமுடியாத . 
untreat ed , a . நடத்தப்படாத செயற்படுத்தப்பெறாத ; 

unvan quished , a . வெல்லப்படாத , தோலா த . 
கலந்து செயலாற்றப்பெறாத ; பண்டுவம் பார்க்கப்பெறாத ; 

unva ried , a . வேறுபடுத்தப்பட்டிராத ; ஒரேபடித்தான . 
குறித்துப் பேசப்படாத ; குறித்தெழுதப்பெறாத ; தீட்டப் 
படாத ; வருணிக்கப்பெறா க ; குறிக்கப்பெறாத ; விருந்து 

unva riegated , a . பல்வகைப்படுத்தப்படாத . 
அளிக்கப்பெறாத . 

unva rying , a . மாறுதல் உறாத . 
untressed , a . பனிச்சையிடப்பெறாத , மயிர் வகையில் புரி 

unveil , . மூடாக்கு அகற்று ; முகத்திரை விலக்கு ; முகத் 
குழல் ஆக்கப்பெறாத . 

திரை விலக்கி முகந் திறந்து காட்டு ; திரை நீக்கு . 
untried , a . செய்து பார்த்திராத ; பரிசோதிக்கப்பட்டிராத , unveiled , a . மூடாக்கு அகற்றப்பட்ட ; திறந்து காட்டப் 
முயன்று பார்க்கப்பட்டிராத ; அனுபவமற்ற ; நீதிமன்ற 

பட்ட . 
விசாரணைக்கு டட்படாத ; வழக்கு விசாரணையற்ற . 

unvent ilated , a . காற்றோட்டம் அற்ற . 
untrim , . ஓர ஒப்பனை இல்லாதாக்கு ; ஒழுங்கு கெடு . 

unvera cious , a . வாய்மைப்படாத , உண்மையானதாயிராத . 
untrimmed , a . ஒழுங்கு செய்யப்பட்டிராத . 

unvered , a . எரிச்சலுட்டப்பெறாத ; சலிப்பூட்டப்பெறாத . 
untrodd en , a . மிதிபடாத ; நடந்து செல்லப்படாத ; மக்கள் unvi olated , a . விதி வகையில் மீறப்படாத ; வலுக்கட்டுச் 
நடமாட்டமற்ற . 

செய்யப்படாத ; கற்பழிக்கப்படாத . 


1155 


unvirtue 


up 


1 


a . 


unvir tue , n . நற்குணமின்மை , நல்லொழுக்கக் கேடு . 
unvir tuous , a . ஒழுக்கமற்ற ; நற்குணமற்ற ; நன்னெறிப் 

பண்பற்ற . 
unvis itable , a . சுமத்தமுடியாத , மேல் விதிக்கமுடியாத. 
unvis or , v . முகமூடி முகப்புத் திறந்துகாட்டு . 
unvi tal , a . உயிர்நிலை சாராத , 

உயிர்நிலை முக்கியத்துவ 
மற்ற . 
unvi tiated , a . கெடுக்கப்படாத , பழுதாக்கப்படாத ; தூய் 

மைக் கேடாகாத ; இழிதகவாக்கப்படாத . 
unvit rifiable, a . கண்ணாடிபோன்று ஆக்கப்படமுடியாத . 
unvoiced , a . பேசப்பட்டிராத , சொல்லப்பட்டிராத ; குரல் 
கொடுக்கப்பட்டிராத ; பேசாத ; ( ஒலி . ) குரல் நாள அதிர் 
வற்ற , நாத அதிர்வற்ற. 
unvoic ing , n . வற்பாக்கம் , மெல்லதிர்வொலி வல்லொலியாக 

மாறுபடுதல் . 
unvote , . எதிர் வாக்களித்து அகற்று , வாக்கா தரவு செய் 

ததை வாக்கெதிர்ப்பு மூலம் தள்ளுபடி செய் 
unvouched - for , a . ஆதாரமற்ற , போதிய 

சான்றாதரவு 
இல்லாத ; முழுதும் புனைவாக்கமான . 
unvoy ageable , a . கடலிற் பயணஞ் செய்யத்தகாத ; 

பயணஞ் செய்வதற்கு ஒவ்வாத ; கடக்க முடியாத . 
unwant ed , a . வேண்டப்படாத ; தேவையற்ற ; வேண்டாத 
unwa riness , 11. விழிப்பின்மை , கவனக்கேடு . 
unwar like, a . மறவீரப் பண்பற்ற ; போர் விருப்பம் அற்ற . 
unwarned , a . முன்னெச்சரிக்கை செய்யப்படாத . 
unwarp , . முறுக்கவிழ்த்து முன்னிலைக்குக் கொண்டுவா . 
unwarped , a . முறுக்கவிழ்க்கப்பெறாத ; உருக்குலைக்கப் 

பெறாத . 
unwarr antable,, உத்தரவாதஞ் செய்யமுடியாத ; 
ஆதரிக்கத்தக்க வாத வலிமையற்ற ; நேர்மையென விளக்கப் 
பட முடியாத ; சரியல்லாத 
unwarr anted a . சட்டப்படி உரிமையற்ற ; வாத ஆதார 

மற்ற ; உரிமை பெறாத ; உத்தரவாதங் கொடுக்கப்படாத 
unwa ry , a . விழிப்பாயிராத . 
unwashed , a . கழுவப்படாத . 
unwatch ful , a . விழிப்பற்ற , கவன மற்ற . 
unwa vering , a . தடுமாற்றமுறாத ; தள்ளாடாத ; நடுக்க 

முறாத . 
unwayed , a . பாதைப் பழக்கமற்ற ; வண்டிவிலங்கு வகை 

யில் படிமானம் அற்ற 
unweal , n . துன்பம் ; தீங்கு , தீமை . 
unweaned , a . பால் மறக்கச் செய்யப்பட்டிராத ; பழக்கத்தி 

லிருந்து மாற்றிக்கொண்டு வரப்படாத . 
unweap oned , a . படையிழந்த ; ஆயுதமற்ற , 
unwea riable, a . சலிப்பூட்டுவிக்கமுடியாத ; எளிதிற் சலிப் 

புறாத ; எளிதிற் சோர்வுறாத . 
unwea ry , a . களைப்பற்ற , சோர்வில்லாத . 
unwea rying, a. சோர்வுறாத , உறுதியாக நிற்கிற , விடாப் 

பிடியான . 
unweave , v . நெய்யப்பட்ட நூலிழைகளைப் பிரித்தெடு , துணி 

யைப் புரிபுரியாக்கு ; நெய்ததை அழித்து நெய் . 
unwedge able, a . ஆப்பிட்டுப் பிளக்கமுடியாத . 
unwel come , a . நல்வரவாயிராத ; மகிழ்ச்சி தாராத ; வேண் 

டாத : 
unwel comed , a . வரவேற்றுப் பாராட்டப்பெறாத . 
unwell , a . நலக்கேடான ; நலங்குறைந்த . 
unwept , a . ( செய் . ) புலம்புவாரற்ற ; எவராலும் வருத்தப்படு 

வதற்குரியதாகாத . 
unwhole some , a . உடல் நலத்திற்கு ஒவ்வாத . 


unwiel dy , a . எளிதிற் கையாள முடியாத ; செயலாட்சிக்கு 

ஒவ்வாத 
unwis dom , n . கூரறிவின்மை , வருவதுணராமை . 
unwise , a . முன்னாய்வற்ற , அறிவுக்கேடான . 
unwished - for , a . வேண்டப்படாத ; விரும்புவாரற்ற . 
unwith ered , a . வாடி வதங்காத . 
unwit nessed , a . கண்கூடாகக் காணப்பெற்றிராத ; சான்று 
கூறப்படாத ; சாட்சி யாருமில்லாத , சட்ட ஆவண வகையில் 

சாட்சி கையெழுத்திட்டிராத . 
unwitt ing, a . நெஞ்சறியாத , தன்னறிவின்றிச் செய்யப் 

பட்ட 
unwitt ingly , adv . கவனக்குறைவாக , நெஞ்சறி நிலையி 

லன்றி . 
unwont ed , a . வழக்காறில்லாத . 
unwooed , a . குறைாயப்பிக்கப்படாத . 
unwork able , a . நடத்தமுடியாத ; நடைமுறைக்கு ஒவ்வாத . 
unworld liness , n . உலகியல் பற்றின்மை ; ஆன்மிகப் 
பண்பு ; ஆன்மிக வாழ்வார்வம் ; தற்பற்றின்மை , பொதுநல 
ஆர்வம் 
unworld ly , a . உலகியல் பற்றற்ற ; இவ்வுலக வாழ்வு 
சாராத : சமயப்பற்றுடைய , ஆன்மிக ; தன்னலமற்ற , பொது 
நல ஆர்வமிக்க . 
un.wor thy , a . இயல்பிற்கு ஒவ்வாத , மானக்கேடான , தகுதி 

யற்ற . 
unwound , a . சுருண்ட நிலையினின்றும் நீளமாக இழுக்கப் 
பட்ட , முறுக்கவிழ்க்கப்பட்ட ; சுற்றப்படாத ; சுருள்விக்கப் 
படாத . 
unwound , 

, U. unwind என்பதன் இறந்தகால - முடிவெச்ச 
வடிவம் . 
unwound able , a . காயப்படுத்த முடியாத ; புண்படுத்த 

இயலாத . 
unwound ed , a . காயமடையாத ; காயப்படாத ; தீங்கெய் 

தப்பெறாத ; மனம் புண்படாத . 
unwreaked , a . பழிவாங்கப்படாத . 
unwreathe , U. மாலையகற்று . 
unwrite , U. எழுதியதை அழித்தெழுது , எழுதியதை மாற்று . 
unwritt en , a . எழுதப்பட்டிராத ; எழுத்து வடிவிலிராத , 
வாய்மொழியான ; மரபு வழக்கான ; ( தொ . ) unwritten law , 
எழுதாச்சட்டம் , எழுத்து வடிவிலுள்ள சட்டங்களையல்லாமல் 
வழக்கத்தை அல்லது நீதிமன்றத் தீர்ப்பினை ஆதாரமாகக் 
கொண்டுள்ள நியதி . 
unwrought , a . செய்யப்பட்டிராத ; செயல்விளைவிற்கு உட் 
பட்டிராத , உருவாக்கப்பட்டிராத ; சுரங்கம் அறுக்கப்பட்டி 
ராத ; உழுது பண்படுத்தப் பட்டிராத ; பாழாக்கப்பட்ட , 

பழைய நிலைக்கே மீண்டுங் கொணரப்பட்ட . 
unwrung , a . முறுக்கப்பட்டிராத ; பிழியப்பட்டிராத . 
unyeaned , a . இன்னும் பிறக்காத , இன்னும் ஈனப்படாத 
unyielding , a . உறுதியான , பிடிவாதமுடைய , விட்டுக் 

கொடுக்காத. 
unyoke , ப . தளை நீக்கு ; நுகத்திலிருந்து அவிழ்த்துவிடு . 
unyoked , a . கட்டவிழ்ந்த 
unzeal ous, a . ஆர்வமில்லாத . 
unzoned , a . அரைக்கச்சையிடப்பெறாத ; சூழப்பெறாத ; சூழ் 

மண்டலமற்ற . 
up , n . மேடு ; உயரிடம் ; நன்னிலை , நலமேம்பாடு ; நேர்மை 
நிலை ; வெற்றி நலம் ; வாழ்வின் உயர்நிலை , செல்வ வளமை ; 
செல்வ வளமையுடையவர் ; ( பே - வ . ) மேல் நிலை ; a . மேட்டி 
லுள்ள ; மேடு நோக்கிச் செல்கிற ; உயரிடஞ் செல்கிற ; 
மேல்நோக்கிச் செலுத்தப்படுகிற ; மேல்நோக்கிச் சாய்ந்துள்ள ; 
சாய்ந்துயர்ந்து செல்கிற ; பொங்குகிற ; வர்தி முதலியன 
வகையில் மைய இடம் நோக்கிய ; தலைநகர் நோக்கிய ; 


1156 
up 

upcountry 
3. மேற்செல் ; மேலே வா ; முன்னேறு ; மேலே வை ; up - along , adu . பாதை வகையில் முன்நோக்கி நெடுக , மேல் 
தூக்கு , உயர்த்து ; உடனெழு , கிளர்ந்தெழு ; உடனடியாகத் நோக்கி . 
தொடங்கு ; துணிந்து செயலாற்று ; துணிகரமாகத் 

up - and - com ing , a . படுவிழிப்பான ; படுமுனைப்பான ; 
தலையிடு ; உடனடியாகத் தெரிவி ; உடனடியாக எடு ; படுமுயற்சிவாய்ந்த . 
உடனடியாகச் செய் ; நீரோட்டத்திற்கு எதிராகச் செல் ; 

up -and - down , a . மேடுபள்ளமாகச் செல்கிற ; அலைபாய் 
அன்னப்புட்கள் வகையில் உடையவர் குறியீடு 

முன் 

வான . 
னிட்டு ஆற்றில் எதிரிட்டுச் செலுத்து ; ads . மேலே ; உயரத் 
தில் ; மேல்நோக்கி ; மீதாக ; உயர்வாக ; உயரிடத்தில் ; உயர் 

upa nishad , ( ச . ) 11. உபநிடதம் . 
மட்டத்தில் ; உயர்படியில் ; உயர் தொகையாக ; உயர்விலை up as , n . நச்சுமரம் , மலாய் நாட்டு மரவகை ; நச்சுமரச்சாறு ; 
யில் ; உயரிடத்திற்கு ; உயர்மட்டத்திற்கு ; உயர்நிலைக்கு ; தீயாற்றல் ; தீச்செயல் ; தீச்செல்வாக்கு . 
உயர்படிக்கு ; உயர் தொகைக்கு ; உயர்விலைக்கு ; தலைநகரில் ; upbear , . தூக்கிப் பிடி ; தாங்கிப்பிடி . 
தொலைமேலிடத்தில் ; மையநோக்கி ; தலைநகரை நோக்கி ; upbeat , 1. இலேசு , தாளத்தில் மேனோக்கிய அழுத்தமற்ற 
தொலைமேலிடநோக்கி ; முன்னேறி ; முன்னேற்ற நிலைக்கு ; 

மெல்லடி 
உள்ளாக , உள்ளிடநோக்கி .; வடபால் ; வடதிசை நோக்கி ; 

upbind , V. கட்டுப்போடு ; ஒன்றாக இணைத்துக்கட்டு . 
நிமிர்ந்து , நிமிர்வாக ; எழுந்து , விறைப்பாக ; விறுவிறுப்பாக , 
செயல் முறுக்குடன் ; எழுச்சியுடன் ; கிளர்ந்தெழுந்து ; 

upblaze , . கொழுந்துவிட்டெரி . 
எழுச்சிகொண்டு ; எதிராகக் கிளர்ச்சியில் முனைந்து ; செயலுக் upblew , v . upblow என்பதன் இறந்த காலம் . 
கொருங்கி , ஆயத்தமாக ; முனைப்பாக ; உக்கிரமாக ; தீவிர upblow , V. மேல்நோக்கி எறி ; மேல்நோக்கி வீசு ; காற்று 
மாக ; உரத்து ; செறிவுற்று ; திடுமென ; முக்கியமாக ; செய வகையில் எழு . 
லுருப்பட ; தொலைவாக ; எல்லையாக ; வரையிலும் ; அணிமை up blown , upblown , a . உப்பிய , ஊதிப்பெருத்த . 
வரை ; குறித்த இடத்துக்கு ; அளவில் ; கைவசமாக ; காவலாக ; 

upblown , v . upblow என்பதன் முற்றெச்சம் . 
பாதுகாப்பாக ; ஆகச் சேர்த்து ; முழுவதும் ; தீர ; முற்றுற , 
முற்றிலும் ; வேலை முடித்து ; விழிப்பாக ; நெருக்கமாக ; 

upbore , . upbear என்பதன் இறந்தகாலம் . 
சரிவர ; நடை முறை வகையாக ; கோளாறாக ; படுக்கையை 

upborne , a. மேலே தூக்கிப் பிடிக்கப்பட்ட ; ஏந்தி நிறுவப் 
விட்டு ; குதிரை வகையில் முதுகின் மீது ; பள்ளி - கல்லூரி 

பட்ட ; மேலே கொண்டு செல்லப்பட்ட ; தாங்கி ஏற்றப்பட்ட . 
வகையில் தங்குமனையில் ; தேறல் வகையில் சப்பென்று ; upborne , v . upbear என்பதன் முற்றெச்சம் . 
சட்டமன்ற வகையில் ஒத்திப்போட்டு ; ( கப் . ) காற்றுத் திசை upbound , v . upbind என்பதன் இறந்தகால - முற்றெச்ச 
யில் : prep . மேல் ; மீதாக ; மேலேறி ; மீதாக ஏறி , ஊடாக வடிவம் . 
மேலேறி ; முன்னேறி ; நெடுகிலும் முன்னோக்கி ; உள்ளேறி ; 

upbraid , . கடிந்துகொள் ; குற்றங்கூறு ; குற்றங் கண்டு 
மேலிடத்துக்கு ; உயர் இடத்துக்கு ; உயர் பகுதிக்கு ; 

கண்டி , திட்டு . 
தொலைப் பகுதிக்கு ; உட்பகுதிக்கு ; மேலேறி உயர் இடத் 
தில் ; மேடுநோக்கி ; தொலைவாக ; தொலைவிடம் நோக்கி ; உயர் 

upbraid ing , n. கடிந்துகொள்ளுதல் ; குற்றங் கூறல் ; a . 
நிலைக்கு ; மேல்நோக்கி ; உள்ளிடம் நோக்கி ; ஊர்தி வகை 

கண்டிக்கிற ; குறைகாண்கிற . 
யில் மைய இடநோக்கி ; தலைநகர் நோக்கி ; ஆறு வகையில் up break , n . தகர்வு ; கலைவு . 
நீரோட்டத்துக்கு எதிராக ; ( தொ . ) all up with , இனி நம்பிக் upbreak , . பிள ; கலை ; பிரி ; துண்டுபடுத்து . 
கைக்கு இடமில்லா நிலையில் ; be up against , முழு ஆற்ற up bringing , n . வளர்ப்பு முறை ; கல்வி பயிற்றுவிப்பு . 
லுடன் எதிர் ; be up to , ஒருக்கமாயிரு ; ஏற்ற துணிவுடைய 
வராயிரு ; give up , கைவிடு ; விட்டுவிடு ; 

upbrought , v . upbring என்பதன் இறந்தகால - முற்றெச்ச 
சரணடை ; 

வடிவம் . 
நம்பிக்கையிழ ; hard up , பணம் முடைப்பட்ட நிலையில் ; 
make up , நிறைவு செய் ; பற்றாக்குறை நிரப்பு ; not up to 

upbuild , . கட்டியெழுப்பு . 
much , வளமற்ற , வறிதான ; save up , சிறிது சிறிதாகச் upbuild ing , up building , n . கட்டியெழுப்புதல் ; வளர்த் 
சேமித்துத் திரட்டு ; speak up , உரக்கப் பேசு ; time is up , துருவாக்கல் ; பேணிவளர்ப்பு . 
காலம் தீர்ந்துவிட்டது ; காலம் ஆய்விட்டது ; turn up , upbuoy ance, 11. மேல் மிதப்பு . 
திருப்பு ; கவிழ்த்து ; திடுமென நிகழ் ; up and down , மேலும் 

upburn ing , a . மேல்நோக்கிக் கொழுந்துவிட்டு எரிகிற . 
கீழும் , இங்குமங்கும் , நடுநேர் நிமிர்வாக ; எங்கும் ; எல்லாப் 
பகுதியிலும் ; up and down promotion , மேன்மேலாக்க 

up burst 1 , n . வெடிப்பெழுச்சி , வெடித்து மேலெழுகை . 
முறை , தொழிலாளர் துறையில் திறமையுடையவர்க்கு மேன் ? 

upburst , " . வெடித்து மேலெழு , மேலெழுந்து வெடி . 
மேல் உச்சநிலை வரை உயர்வு தந்து பிறநிலையங்கட் கனுப்பி upburst ing, a . மேலெழுந்து வெடிக்கிற , வெடித்து மேலெழு 
வைக்கும் முறை ; up country , நாட்டின் உட்பகுதிநோக்கி ; கிற . 
up in arms , கிளர்த்தெழுந்து போருக்கு ஒருங்கிய நிலையில் ; up cast , n . எறிவு , எறிதல் ; மேலெறிவு , மேல்நோக்கிய 
ups and downs , ஏழுச்சி - வீழ்ச்சி ; விழுந்து எழும் நிலம் ; இன்ப வீச்செறிவு ; மேலே தூக்கி எறியப்பட்ட பொருள் ; ( மண் . ) 
துன்பங்கள் , நன்மைதீமைகள் , நலங்கள் இடர்ப்பாடுகள் ; மடிப்பெறிவின் நிமிர்வுயர்வளவு ; a . மேலே எறியப்பட்ட . 
up to , வரை ; எல்லை வரை ; அணிமை சூழலுட்பட ; எல்லை 
வரை மூழ்கலாக ; செய்யும் நிலையில் ; செயல் தகுதி முற்றிய ; 

upcast , v . மேல்நோக்கி எறி . 
செய்ய ஒருங்கி ; சார்பான பொறுப்பாக , சார்பான கடப் 

upcast - shaft , n . காலெறி புழைவாய் , காற்று வெளியேற் 
பாட்ா.க ; ( பே - வ ) செயலீடுபாடு கொண்டு ; செய்யும் எண் 

றும் சுரங்கப் புழைவாய் . 
ணத்துடன் ; up to anything , எதற்கும் துணிந்த ; up to date , upcatch , V. எட்டிப்பிடி . 
நாளது வரையிலாக ; காலத்தோடொட்டிய வளர்ச்சியுடைய ; upcaught , v . upcatch என்பதன் இறந்தகால - முற்றெச்ச 
புதுப்பாணியில் அமைந்த ; up to the mark, கட்டளையளவிற் 

வடிவம் . 
குன்றாத , வேண்டுமளவிற் 

குறையா நேர்த்தியுடைய ; 
up town , நகரினுள் ; நகரின் வாழ்பகுதியில் ; நகரின் வாழ் 

upcoast , adv . கடற்கரை கடந்து உள்ளாக . 
பகுதி நோக்கி ; up with , சரிசம நிலையாக , உடனாப்பிணை 

upcome , n . விளைவு ; பலன் ; செயல் முக்கியத்துவமுடைய 
வாக ; தோளொடு தோளான நிலையில் ; எழுந்திரு ; எடு ; 

கட்டம் , தத்துறு சமயம் . 
மேற்செல் ; இங்கே வா ; புறப்படு ; எழுந்து பேசு ; well up in , up - coming , a , வர இருக்கிற ; விரைவில் வர இருப்பது சார்ந்த . 
நன்கு தேர்ந்த அறிவுடைய , நன்கு பயின்று தேர்ச்சியுடைய . 
up - a - lai sy , ups - a - dai sy , int . குழந்தைக்கு 

up country , 11. உள்நாடு , நாட்டு உட்பகுதி , உள்நிலம் ; a . 
ஊக்கங் 

உள்நாடு சார்ந்த ; உள்நாட்டுப் பகுதிக்குரிய , உள்நாட்டுப் 
கொடுக்கும் குறிப்பு , எழுந்திரம்மா ! " 

பகுதியிலுள்ள . 


ளார . 


1157 
upcountry 

upset 
upcoun try , adv . உள்நாட்டுப் பகுதியில் , நாட்டில் உள் upled , v . uplead என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 

up lift , 11. உயர்வு ; மேம்பாடு ; முன்னேற்றம் ; வள ஆக்கம் ; 
up date , v . காலத்துக்கு ஒத்த புத்தம் புது நிலைக்குக் கொணர் . வாழ்க்கைத்தர உயர்வு ; அறிவொழுக்க வளர்ச்சி ; ஆன்மிக 
upflash ing , a . பளிச்சென்று மின்னிடுகிற . 

நல உயர்வு ; ( மண் . ) நிலப்படுகை எழுச்சி . 
up flow , 1. மேல்நோக்கிய ஒழுக்கு . 

uplift , ப . உயர்த்து ; மேம்படுத்து ; வள ஆக்கமூட்டு ; 
upflow 2 , 3. மேல்நோக்கி ஒழுகு . 

ஒழுக்கநல மூட்டு ; ஆன்மிக நல முன்னேற்றம் அமைவி . 
upilung , a . மேல்நோக்கி எறியப்பட்ட . 

uplift ed , a . தூக்கிய ; மேல்நோக்கிய . 
upfoll ow , U. நெருங்கிப் பின்தொடர் , அடுத்துத்தொடர் . 

uplift er , 1 , உயர்த்துபவர் ; மேம்படுத்துபவர் . 
upfurl . சுருட்டிக் கட்டு . 

uplift ing, n . மேம்படுத்துதல் ; a . மேம்படுத்துகிற 
upgath er , v . ஒன்று திரட்டு . 

uplight ed , n . ஒளியேற்றப்பட்ட .. 
up grade, n . மேல்நோக்கிய சாய்வு ; மேற்போக்கு ; a . மேல் 

up - line , 11. மையநோக்கிய ஊர்திகளுக்கான இருப்புப்பாதை . 
நோக்கிய , மேல்நோக்கிச் சாய்வான ; ப . பதவி உயர்த்து ; uplock , v . பூட்டி வை . 
திறம் உயர்த்து ; சரக்கு நயம் உயர்த்து ; தாழ் சரக்கினை 

up lying , a . மேடான ; மேட்டு நிலத்திலுள்ள . 
உயர்தரத்தேற்று . 

up make, n . ஆக்கம் ; ஆக்கமுறை ; மன நிலைப்பண்பாக்கம் . 
lip growth , n . வளர்ச்சி ; வளர்ச்சிமுறை ; மேனோக்கி வளர்ந்த 

up making , n . பத்திரிகைப் பக்க அமைப்பாக்கம் , கப்பல் 
கட்டமைவு . 

அடித்தள நிரப்பாக்கம் , 
up hand , a . கையிலெடுத்து உயர்த்தப்பட்ட . 

up most , a . உச்ச உயர் நிலையிலுள்ள ; முதன் முதலான . 
uphang , 1. தொங்கவிடு . 

upon , prep . மேற்பட , மீதமைவாக , மேலே . 
upheap , . குவித்து வை . 

upped , v . 
upheav al , n . உயர்த்துதல் ; பொங்குதல் ; ( மண் . ) நிலத்தள 

up என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
உயர்வெழுச்சி ; பொங்கெழுச்சி . 

upp er " , n . புதைமிதி மேற்பகுதி ; மேற்பல் ; a , மேலான , மேலே 

யுள்ள ; மேல் நிலையிலுள்ள ; மேலிடஞ் சார்ந்த ; உயரத்தி 
upheave , ப . பொங்கியெழு , புடைத்தெழு ; எழுச்சியுறு . 

லுள்ள ; மேலிடத்திலமைந்த ; முகட்டிலுள்ள ; மேற்பகுதிக் 
upheld , v . uphold என்பதன் இறந்தகால - முற்றெச்ச 

குரிய ; மேற்பாதி சார்ந்த ; வலிமை மிக்க ; வகுப்பு வகையில் 
வடிவம் . 

மேம்பட்ட ; மன்ற வகையில் மேலான , 

உயர் படியான , 
up hilll, n . செங்குத்து மலைச்சரிவு , 

எழுத்து வகையில் மேலினமான , தலைப்புருவான , பெரும்படி 
up hill , a . மேல்நோக்கிச் சாய்ந்துள்ள ; செங்குத்துச் சாய் 

யான ; இசைக்கருவி ஆணி வரிசை வகையில் வலப்புறமான ; 
வான ; எளிதிற் செய்ய இயலாத , கடுமையான , கடினமான . ( தொ . ) upper crust , மேன்மக்கள் ; upper hand , தலைமை ; 
uphill , adu . மலையில் மேல்நோக்கி ; கடுமுயற்சியுடன் . 

upper house , மேலவை ; upper ten , மிகு செல்வர் , மிகு 

செல்வாக்கினர் . 
uphoard , . குவித்து வை , குவித்துத் திரட்டு . 

upp er - cut , n . குறுங்கைக் குத்து . 
uphold , . நேராக வை ; நேராக நிறுத்து ; தாங்கு ; பற்றி 
நில் ; ஆதரவளி ; செயலில் முனைந்து நில் , விடாப்பிடியாக 

upp ermost , a . மேன்முகட்டில் உள்ள ; மிகமிக உயர்ந்த ; 
நில் ; விடாப்பிடியாகப் பின்பற்று ; உறுதியாகக் கடைப்பிடி , 

adu . எண்ணத்தில் முன்னுறுவதாக . 
uphold er , n . தாங்கு வோர் , ஆதரவாளர் , காப்புறுதியாளர் ; 

upp ers , n . துணிக்காலுறைகள் ; ( தொ . ) be on one s 
விடாப்பிடியாகப் பற்றி நிற்பவர் ; கடைப்பிடி உறுதியாளர் . 

uppers, வறுமையில் உழல் ; இடர்ப்பாட்டில் உழல்வுறு . 
uphol ster , v . தட்டுமுட்டுக்கல வாய்ப்பணி ஒப்பனை செய் ; 

upp ing , n . மேலோட்டம் , அன்னப்புட்கள் வகையில் உடை 
இருக்கை சாய்விருக்கைகளுக்குத் திண்டுறை தைத்திணைவி ; 

யவர் குறியீட்டுக்காக ஆண்டிற்கொருமுறை ஆற்றெதிராக 
மெத்தை - சுருள் வில் முதலியன இணைவி ; மெத்தையமைவி ; 

ஓட்டிச் செல்லுதல் ; a . மேற்செல்கிற ; கிளர்ந்தெழுகிற ; 
பொதியுறையமைவி . 

எதிர்த்துச்செல்கிற . 
uphol sterer , n . வண்டி மெத்தை - திண்டு வேலைக்காரர் . 

upp ish , a . வீறாப்புக் காட்டுகிற , பகட்டிக்கொள்கிற . 
uphol sterer - bee , n . இறால் தும்பி , தேன்கூட்டுக் கண் 

upraised , a . தூக்கிப் பிடித்த ; உயர்த்தப்பட்ட . 
ணறை ஒப்பனைத் தேனீ . 

up right , n . பாரந்தாங்கி , கட்டிடத்துக்குத் தாங்கலாய் 
uphol stery , n . வண்டி மெத்தை- திண்டு வேலை . 

அமையும் தூண் அல்லது கம்பு ; a . செங்குத்தான ; நிமிர் 
uph roe , n . ( கப் . ) தளை புழைக்கட்டை , மேற்கட்டி ஒழுங்கு 

நேர்வான ; வளையாது நிற்கிற ; நேர்மையுடைய . 
செய்ய உதவும் கயிறுபுகு நீள் மரக்கட்டைப் பாளம் . 

up rightly , adv . நிமிர்நேர்வாக 
uphurl , U. மேற்சுழற்றி எறி . 

up rightness , n . நிமிர்நேர்வு . 
upjet , . கீண்டெழு , மேலெழுந்து பீறு . 

upris al , n . எழுச்சி . 
up keep , n . பேணிக்காப்பு ; பேணிகாக்கும் பொறுப்பு . 

up roar , n . கிடுமுழக்கம் ; ஆரவாரம் , பெருங்கூச்சல் , 
upknit , 0. தைத்து மூட்டு , தைத்திணை ; சமரசப்படுத்து , 

( அரு ) வன்கிளர்ச்சி . 
இணக்குவி . 

uproar , ப . பெருங்கூச்சல் எழுப்பு . 
uplaid , v. uplay என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . uproar ious, a . கிடுமுழக்கமான , பெருங்கூச்சலிடுகிற . 
up land , n . உள்நாடு , நாட்டின் உட்பகுதி ; அகமலை நாட்டுப் uproot , ப . வேரோடு பிடுங்கு ; கல்லி யெறி . 
பகுதி ; மேட்டு நிலம் ; a . உள்நாட்டிலுள்ள , நாட்டு உட் uprose , v . uprise என்பதன் இறந்த காலம் . 
பகுதியிலுள்ள , மேட்டு நிலத்திலுள்ள . 

up rush , n . மேற்பாய்வு ; மேல்நோக்கிய பாய்ச்சல் ; திடீர் 
up lander , n . அகமலை நாடர் ; மேட்டுநிலத்தார் . 

வரவு ; கருத்து மேலெழுச்சி . 
upland ish , a . தொலைநாடு சார்ந்த ; முரட்டு நாட்டுப்புறஞ் uprush , ப . மேற்பாய்வுறு , மேலெழுந்து பாய் ; திடீர் 
சார்ந்த ; பண்படாத . 

வரவாய் எழு . 
uplay , . குவி , திரட்டு , சேர்த்து வை . 

up set , n. கவிழ்ப்பு ; குடைமறிவிப்பு ; நிலைகுலைவிப்பு . 
uplead , . மேதகு வழிகாட்டு . 

up set , a . ஏலவிலை வகையில் குறைபடி முதற் கூவலான ; 
upleap , ப . துள்ளிக் குதி . 

( தொ . ) upset price , ஏலத்தில் விடப்படும் குறைவிலை . 


1158 


upset 


Ural -Altaic 


upset , . குடைமறிவி ; தலைகீழாக்கு ; கவிழ்த்து ; 
கவிழ்த்துக் கொட்டு ; நிலை குலைவி ; திட்டங் குலைவி ; மன 

அமைதி கெடு . 
upset , u . upset என்பதன் இறந்தகால -முற்றெச்ச வடிவம் . 
upsett er , n . கவிழ்ப்பவர் ; கவிழ்ப்பது . 
upsett ing, 1. குலைவிப்பு : கவிழ்ப்பு ; திட்டங் குலைப்பு ; a . 

குலைவிக்கிற ; திட்டம் கவிழ்க்கிற , மன அமைதி கெடுக்கிற . 
up shift, n . இயந்திர விசைக்கூறு மேலிடப் பெயர்ப்பு ; 

இயந்திரப் புற அக உருளை வீத மாற்றமைவு . 
up shoot , n . மேலெய்வு ; மேல்நோக்கிய வேட்டு ; மேல் 

எறிவு . 
upshoot , ப . மேல்நோக்கி எய் ; மேல்நோக்கி வேட்டெறி ; 

மேல் நோக்கி எறி. 
up shot , n . படுவிளைவு ; இறுதி முடிவு ; செயல்முறை இறுதி 

விளைவு. 
upshot , a . மேல்நோக்கி எறியப்பட்ட . 
upshot , v . upshoot என்பதன் இறந்தகால - முடிவெச்ச 

வடிவம் . 
up side , n . மேற்பக்கம் ; மேற்பரப்பு ; மேற்பகுதி ; . adv. மேற் 

பாகத்தில் ; மேற்பரப்பில் ; மேல்நோக்கி . 
up side - down , a . தலைகீழான ; தலைகவிழ்ந்த ; முழுக் குழப்ப 
நிலைப்பட்ட ; adu . தலைகீழாய் ; உட்கவிழ்ந்து ; முழுக் குழப்ப 

நிலையில் . 
upsides , adu . ( பே - வ . ) தலைகீழாக ; இணையிணையாக ; 

சரிக்குச் சரியாக . 
upsil on , n . உகர ஒலியுடைய கிரேக்க எழுத்து . 
up sitting , n . எழுந்தமர்வு ; நிமிர்ந்து உட்கார் தல் ; நோயின் 

பின் மீட்டெழுகை ; பிள்ளைப்பேற்றின் பின் மீட்டெழுச்சி . 
upspake , v . upspeak என்பதன் பழமைப்பட்ட இறந்தகால 

வழக்கு . 
upspeak , ப . பேசத்தொடங்கு . 
upspear , . ஈட்டிபோல் மேல் முனைப்பாக நில் ; கீண் 

டெழுந்து தோன்று . 
upspring , U. எழு ; கீண்டெழு . 
up stage, a . ( பே -வ . ) எளிதில் ஊடாடிப் பழகாத : அவைக் 
கூச்சமுடைய ; தனித்தொதுங்கி நடக்கிற ; தனித்து விலகி 

நடக்கிற . 
upstairs , n . மேல்மாடி ; மேல்மாடிப்பகுதி .. 
up stairs , a . மேல்மாடியிலுள்ள ; மேல்மாடியைச் சார்ந்த ; 

மேலேயுள்ள மாடித்தளஞ் சார்ந்த . 
upstairs , adv . மாடியில் ; மாடிப் பகுதியில் ; மேல்மாடித் 
தளத்தில் ; மாடி நோக்கி ; மாடிக்கு ; மாடிப் பகுதிக்கு ; மேல் 

மாடித் தளத்துக்கு . 
up standing , a . நிமிர்வான ; நிமிர்ந்தெழுந்து நிற்கிற ; நிமிர் 
கட்டமைவுடைய ; நல்ல கட்டமைவான ; நிமிர்நேர்மை 

வாய்ந்த , வாய்மை கோடாத . 
upstare , . கூர்ந்து மேல்நோக்கு , மேல்நோக்கிக் கூர்ந்து 

பார் ; மயிர் வகையில் சிலிர்த்து நில் . 
upstar ing , a . கூர்ந்து மேல்நோக்குகிற ; சிலிர்த்த 
up start , 1. புதுப் பணக்காரர் ; புதுப் பவிசாளர் , புதுப் 

பெருமையர் . 
up stream , a . எதிரோட்டமான , நீரோட்டத்திற்கு எதிரான ; 
நீரொழுக்கெதிர்த்துச் செல்கிற ; நீரோட்டத்திற்கு எதிர்த் 

திசையிலுள்ள ; பொதுப்போக்கிற்கு எதிரான . 
upstream , ப . நீரோட்டம் எதிர்த்துச் செல் . 
upstream , adv . நீரோட்டத்திற்கு எதிராக ; ஒழுக்கெதிர்த்து ; 

எதிர்நீச்சாக . 
up stroke, n . மேற்கோடு ; மேல்நோக்கிய வரை ; எழுத்தின் 

மேல்நோக்கிய கோடு . 
up surge , n பொங்கெழுச்சி . 


upsurge , 0. பொங்கியெழு . 
upsway , v . மேல்நோக்கிய வாசலாட்டு ; மேல்நோக்கி இயக்கு ; 

மேல்நோக்கி எழுந்தாடு . 
up sweep , n . பெண்டிர் உச்சிக் கூம்புபாணிக் கொண்டை . 
upswell , . பொங்கியெழு , எழுந்து வீங்கு . 
up take, n . எடுப்பு ; தூக்குதல் ; கைப்பற்றீடு ; மனத்தின் 
பற்றுதிறன் , புரிவு ; மேல்நோக்கிய காற்றோட்டமுடைய 
குழாய் ; புகைப்போக்கி நிமிர்குழாய் . 
uptake , 0. எடு ; தூக்கு . 
uptear , ப . கிழித்தெறி . 
up throw , n . மேல் எறிவு , மேல்நோக்கி எறிதல் ; ( மண் . ) 
மடிவின் அடுக்குத்தள மேலெறிவு ; ( சுரங் ) தள அடுக்கு மேல் 
நோக்கிய சாய்வு ; ( சுரங் . ) தள அடுக்கு மேற்சாய்வின் 
செவ்வுயரம் . 
upthrow , U. மேலெறி , தூக்கி வீசு . 
up thrust , n. ( மண் . ) பொங்கெழுச்சி , நிமிர்வெழுச்சி , 

மேலெறிவு . 
upthun der , 0. எழுந்து இடி முழக்கம் செய் . 
uptie , . கட்டிடு , கட்டி வை ; வரிந்து கட்டு ; முடிவு செய் , 

தீர்மானி. 
uptilt , . சாய் , சரியச் செய் . 
uptilt ed , a . சிறிது சாய்க்கப்பட்ட . 
uptorn , a . கிழித்தெறியப்பட்ட ; தகர்த்து மேலே எறியப் 

பட்ட . 
uptown , a . நகரின் உட்புறஞ் சார்ந்த ; நகரின் உட்புறம் 
நோக்கிய ; நகர் வாழ்விடஞ் சார்ந்த ; நகர் வாழ்விடம் 
நோக்கிய ; நகர் மேட்டிடஞ் சார்ந்த ; நகர் மேட்டிடம் 
நோக்கிய ; adu . நகர் உட்புறத்தில் ; நகர்வாழ்விடத்தில் ; 
நகர்மேட்டிடத்தில் ; நகர் உட்புறநோக்கி ; நகர் வாழ்விடம் 
நோக்கி ; நகர் மேட்டிடம் நோக்கி . 
up train , a . மையக்கோடி நோக்கிச் செல்லும் இருப்பூர்தி . 
up train , . வளர்த்துருவாக்கு , பேணிவளர் ; வளர்த்தியக்கு , 

இயக்கி வளர் . 
uptrilled , a . உச்சக்குரலில் கிறீச்சிட்ட ; றகரமார்ந்த . 
upturn , . கிளறி மேலிடு . 
upturned , a . மேல்நோக்கிய ; மேல்நோக்கித் திருப்பப்பட்ட . 
upturn ing , a . மேல்நோக்கி வளைகிற ; கிளறி மேலிடுகிற . 
upwaft , 3. மேல்நோக்கி வீசியடித்துக்கொண்டு செல் , மேல் 

வீசியடி . 
up ward , a . மேல் நோக்கிய ; உயரிடம் நோக்கிய ; உயரிடம் 
நோக்கிச் செல்கிற ; மேற்பகுதி சார்ந்த ; மிகுதியான ; 
உயர் எண்ணிக்கை நோக்கிய ; ado. மேல்நோக்கி ; உயரிடம் 
நோக்கி ; ஆறு வகையில் தலைமூலம் நோக்கி , ஒழுக்கெதி 
ராக ; மேற்பகுதியில் . 
upwell , ப . பொங்கியெழு . 
upwhirl , . சுழன்றெழு ; எழுந்து சுழற்றியடி ; மேனோக்கிச் 

சுழற்றியடித்துக்கொண்டு செல் . 
upwind , ப . திருகி விடு 
upwound , a . திருகிவிடப்பட்ட . 
upwrought , a . முறுக்கி உருவாக்கப்பட்ட ; நன்கு முறுக்கப் 

பட்ட ; முனைந்து முயன்று உருவாக்கப்பட்ட . 
uraem ia , 1. கறுப்புக்குருதிச் சோகை , சிறுநீர் வெளியேறாமை 

யால் ஏற்படும் இரத்தச் சோகை . 
urae us , n . பாம்புரு அணிமுடி , எகிப்திய தெய்வங்கள் - அரசர் 

கட்குரிய பாம்புருவ அணிமுடி . 
Ur al - Alta ic , a , யூரல் - ஆல்ட்டாய் மலைப் பகுதி சார்ந்த ; 
யூரல் - ஆல்ட்டாய் மலைப்பகுதி மக்களுக்குரிய ; ( மொழி . ) 
வட ஐரோப்பிய - ஆசிய பரப்புக்குரிய ஒட்டியல் மொழிக் குழு 
சார்ந்த , பின்னிக் - மங்கோலிய இன ஒட்டியல் மொழிக் 
குழுவினுக்குரிய . 


1159 


Urania 


USAFI 


தூண்டி 


Uran ia , n . வானூலணங்கு , கிரேக்க புராண மரபின் எழு 

கலைத் தெய்வங்களுள் வானூற் கலைக்குரிய தெய்வ அணங்கு . 
uran ian , a . வானுலகஞ் சார்ந்த ; தெய்விகமான ; வானார்ந்த ; 

வானியல் சார்ந்த , வானூலுக்குரிய ; வானூலணங்கு சார்ந்த . 
uran ic , a . வானுலகுக்குரிய , தெய்விக ; அண்ணத்துக்குரிய ; 

உயர் இணை திறமுடைய விண்மத் தனிமத்துக்குரிய . 
u ranide , n . மீவிண்மம் , விண்மத்தினும் உயர் அணு எடை 

யுடைய தனிம வகை . 
u ranin , n . ஒண்சாயப்பொருளாய் உதவும் உவர உப்புப் 
பளிங்கு ; ஒண்சாயப் பொருளாய் உதவும் சாம்பர உப்புப் 

பளிங்கு. 
uran inite , n . நிலக்கீல் வகை . 
uranisc us , n . மேலண்ணம் . 
u ranite , n . ஒண்கனிமக் கல்வகை . 
•uran ium , n . விண்மம் , 

கற்றலுக்குப் பயன்படும் 
தனிமம் . 
uranograph ic , uranograph ical, a . விரிவிளக்க வானியல் 

சார்ந்த . 
uranog raphist , n . விரிவிளக்க வானியலார் . 
uranog raphy , n . விரி விளக்க வானியல் . 
uranol ogy, n . வானியல் . 
uranom etry , n . விண்கோள அளவாய்வியல் . 
u ranoplasty, n . குழைம அண்ண அறுவை . 
uranos copus , n . கடல்வாழ் வானோக்கி மீன்வகை . 
ur anous , a . தாழ் இணை திற விண்மத் தனிமஞ் சார்ந்த . 
Ur anus , 1. முதுவானவன் , கிரேக்கபுராண மரபில் மூத்த 
வானவர் தந்தை ; விண்மக்கோள் , 1781 - இல் கண்டுபிடிக்கப் 
பட்ட யூரனஸ் 

1 கோள் . 
urb an , a . நகருக்குரிய ; நகர் சார்ந்த ; நகரில் வாழ்கிற. 
urbane , 11. நயநாகரிகப் பண்புமிக்க , இன்னயமார்ந்த ; பண்பு 

நயமிக்க ; நடைாயமிக்க ; மென்னயமார்ந்த . 
urban ity , n . நயநாகரிகப் பண்பு ; மென்னய நடை ; இணக்க 
நயப் பண்பு ; வணக்க வரிசைமுறை ; பண்பட்ட பழக்க 
வழக்க நடைமுறை . 
urbaniza tion , n . நகரப் பண்பாக்கம் ; நகரமயமாக்கல் . 
urb anize, v . நகர்ப் பண்பினதாக்கு ; நாட்டுப்புறப் பண்பு 

நீக்கு . 
urb iculture , n . நகர்வாழ்வுச் சூழலாய்வியல் . 
ur ceolate , a . ( தாவ . ) சாடி வடிவான , பெரு உடலும் சிறு 

வாயும் உடைய . 
urch in , n . போக்கிரிப் பையன் ; குறும்புக்காரச் சிறுவன் ; 
கல்லாச் சிறுவன் ; பையன் ; இளைஞன் ; ( பழ . ) முள்ளெலி ; 
முள்ளமைப்புக் காப்புடைய கடல்வாழ் சிற்றுயிர் வகை ; 
படை 

டத்துறையில் தடையரண் வேலிகளாற் சூழப்பட்ட தனி 
நிறைவுடைய காப்பிடம் ; ஒப்புரவற்றவர் ; பழகப் பொருந்தா 
தவர் ; பூதம் , அருவருப்பான தோற்றமுடைய குறும்புத் 
தெய்வம் ; a . முள்ளெலி போன்ற ; முள்ளெலி இயல்புடைய ; 
குறும்புத் தெய்வத்திற்குரிய ; குறும்புப் பையன் காரணமான ; 
குறும்புத்தனமான . 
Ur du , 11. உருது மொழி 
ur ea , n . ( வேதி . ) மூத்திரை . பால்உணி விலங்குகளின் சிறு 

நீரில் அடங்கியுள்ள சேர்மப்பொருள் . 
uret er , n . மூத்திரக் கசிவுநாளம் , குண்டிக்காயிலிருந்து 
மூத்திரக் கசிவை மூத்திரப் 

மூத்திரப் பைக்குக் கொண்டுசெல்லும் 
நாளம் 
ureth ra , n . மூத்திர ஒழுக்குக் குழாய் , சிறுநீர்ப் பையிலிருந்து 

சிறுநீர் வெளித்தள்ளப் பெறும் நாளம் . 
ureth ral , a . மூத்திர ஒழுக்குக் குழாய் சார்ந்த . 
urethrit is, n . மூத்திரக் குழாயழற்சி . 
ureth rocele , n . பெண்டிர் சிறுநீர்ப் பையழற்சி . 


urethrotomy , n . சிறுநீர்ப்பை அறுவை . 
uretic , n . சிறு நீர் ஒழுக்குத் தூண்டும் பொருள் ; a . சிறுநீர் 

ஒழுக்குத் தூண்டுகிற 
urge , n . தூண்டுதல் ; வற்புறுத்துதல் ; உந்தவா ; U. தூண்டு ; 
வற்புறுத்து ; வலிந்தியக்கு ; ஊக்கி இயக்கு ; 
இயக்கு ; விரைவுபடுத்து ; வற்புறுத்தி வேண்டு ; விடாப் 
பிடியாகக் கொடு ; வற்புறுத்திக் கூறு ; வருந்தி வாதாடு . 
ur gency , n . விரைவு ; உடனடித் தேவை . 
ur gent , a . உடனடியாக வேண்டப்படுகிற ; மிக அவசரமான ; 
உடனடியாகச் செய்ய வேண்டிய ; உடனடியாகக் கவனிக்க 

வேண்டிய ; விரைவான . 
ur gently , adv . உடனடியாக ; அவசரமாக ; வற்புறுத்தலாக . 
ur ic , a . சிறுநீர் சார்ந்த ; ( தொ . ) uric acid , சிறுநீர்க் காடி . 
ur im and thumm im , n . இறையருட் குறிப்புச் சின்னங்கள் , 

யூதத் தலைமைக் குருவின் மார்புக் கச்சையோடு தொடர் 
புடைய இறையருட் குறிப்புக் குறியீடுகளான பொருள்கள் . 
ur inal , n . சிறுநீர்க் கலம் ; சிறுநீர்க்கு ஒதுக்கிடம் ; நோயாளி 
கள் படுக்கையடிச் சிறுநீர்ப் புட்டி ; சோதனைச் சிறுநீர்க் 
குடுவை . 
ur inary , n . மூத்திர எருச்சேமிப்புக் கிடங்கு . 
ur inate , v . சிறுநீர் கழி . 
urina tion , n . சிறுநீர் கழிப்பு . 
ur ine , n . சிறுநீர் , மூத்திரம் . 
urinollogy , 1. சிறுநீர் ஆய்வு நூல் . 
urinom eter , 11. சிறுநீர் எடைத் திறமானி . 
urinom etry , n . சிறுநீர் ஒப்பெடைமானம் . 
urinoscop ic , a . சிறுநீர்த் தேர்வாய்வு சார்ந்த . 
urinos copy . n . சிறுநீர்த் தேர்வாய்வு . 
ur inous , a . சிறுநீர் சார்ந்த ; மூத்திரம் போன்ற ; சிறுநீர் 

இயல்புடைய . 
urn , n . தாழி ; புதைகலம் , பிணஞ்சுடு சாம்பற் கொள்கலம் ; 
புதைகூண்டு ; கல்லறை ; அளவைக் குட்டுவம் ; கொள்கலக் 
குண்டிகை ; தேநீர்க் கொதிகெண்டி ; ப . தாழியில் வை ; 

தாழியில் வைத்தடக்கு . 
urn - flower , 1. தாழிவடிவ மலர் ; தாழிவடிவ மலர்ச்செடி . 
urn ful, n . தாழிநிரம்பளவு . 
u rochord , n . வால்திறமச்சை , கருநிலைக் கீழின உயிர்களுள் 
வால்மட்டிலும் காணப்படும் தண்டெலும்பின் மூல மரபுப் 

படிவம் . 
urochord a , n . pl . வால்திறமச்சை உயிரினக் குழுமம் . 
urosthen ic , a . இயக்கமூட்டும் ஆற்றல்வாய்ந்த வாலினை 

யுடைய . 
urs a , ( ல . ) n . கரடி ; பெண் கரடி . 
Ursa Major , n . ( ல . ) வடதிசை விண்மீன்குழு வகை , பெருங் 

கலப்பை மண்டலம் 
Urs a Min or , n . ( ல . ) வடதிசை விண்மீன் குழுவகை , சிறு 

கலப்பை மண்டலம் . 
urs ine , a . கரடி சார்ந்த ; கரடி போன்ற ; கரடியினுடைய . 
urticar ia , n . காஞ்சொறித் தடிப்பு , காஞ்சொறி முத்துக் 

களால் ஏற்படும் சொறிவேதனை . 
urt icate , U. காஞ்சொறி போல நமைச்சல் கொடு ; வாதக் 

கால் உணர்வுபெற முட்களால் அடி . 
urtica tion , n . நமைச்சல் ; கடுகடுப்பு . 
ur us , n . ஆமா , காட்டுக் காளை வகை . 
us , pron . pl . நம்மை ; எங்களை ; நமக்கு ; எங்களுக்கு ; நம் 

மையே , எங்களையே . 
us able , a . பயன்படுத்தத் தக்க ; வழங்கக்கூடிய ; கையாளத் 

தக்க . 
USAFI , n . அமெரிக்க ஐக்கிய அரசின் படைத்துறைகள் 
நிலையம் . 


1160 


utterer 


usage 


) 


us age , n . வழக்காற்று மரபு ; ( சட் . ) பழக்க மரபு , மிகு பழமை 

யற்றதாயினும் பழக்கத்தில் வந்துவிட்ட ஒன்று . 
us ance , n . ( வணிக . ) சலுகை விடுப்புக்காலம் , அயலகச் செலா 

வணிப் பணவாணை மாறத் தரப்பெறுங் காலம் . 
use , n , பயன் ; பயன்பாடு , பயன்படுத்துநிலை , உபயோகம் ; 

பயனீடு பயன் தருநிலை ; உபகாரம் ; துணையுதவி ; பயன் 
வாய்ப்பு ; கையாடல் ; கையாட்சி வாய்ப்பு ; கருவி வாய்ப்பு ; 
தனிப் பயன்கூறு , பிரயோஜனம் ; நீடுமரபு , பழக்கம் ; செயல் 
மரபு , வழக்கம் ; வழக்காறு , நடைமுறை ; வழங்குதிறம் , செய 
லாட்சித் திறம் ; ( சட் . ) வழங்குரிமை ; 3. வழங்கு , பயன் 
படுத்து ; கருவியாகக் கையாளு ; குறித்த பயன் கொள்ளு ; 
நடைமுறையில் கையாளு ; மூலப்பொருளாகப் பயன்படுத்திக் 
கொள் , செலவழித்துப் பயனீடு 

கொள் ; 

கருவியாகக் 
கையாடு ; செயலாட்சி செய் ; இயக்கியாளு ; பயன்படுத்தும் 
வாய்ப்புப் பெறு ; மேற்கொள்ளு ; வழக்கமாக நடத்து , 
வழக்க முறையில் நடந்துகொள்ளு ; பயின்று பழக்கப்படுத்து ; 
( தொ . ) be used to , பழக்கப்பட்டு விடு ; use up , முழுதும் 
பயன்படுத்திவிடு ; வறிதாக்கு ; தீர்ந்து போகச் செய் 
use ful , a . பயன் தருவதான , பயனுடைய . 
use fully , ads . பயனுடையதாக ; வீணாக்காமல் . 
use fulness , n . பயனுடைமை . 
use less , a . பயனற்ற ; பயன்படுத்தப்படாத ; வீணான ; 

( பே - வ . ) உடல் நல மற்ற ; ( பே - வ . ) உணர்வுநலமற்ற . 
use lessness , n . பயனின்மை . 
us eri, n . பயன்படுத்துபவர் . 
us er , n . ( சட் . ) உரிமை அனுபவம் ; உரிமை அனுபவிப்பு ; 

அனுபவித்த உரிமை ; அனுபவ பாத்தியதை . 
ush er , n . வாயிலோர் , வாயில் காப்பதுடன் வருபவரை 
இட்டுச் சென்று இருக்கைகாட்டும் பணியாளர் ; கட்டியர் , 
முன் சென்று கட்டியங் கூறுபவர் ; ( பே - வ . ) கீழ்நிலை 
ஆசிரியர் , துணைமையாசிரியர் ; 3. வாயிலோராகச் செய 
லாற்று , வரவேற்று இட்டுச்சென்று இருக்கை காட்டு ; கட்டிய 
ராகச் செல் , முன்செல் ; முன்சென்று வருகை தெரிவி ; முன் 
வந்து தெரிவி ; முன்னறிவி ; இட்டுச்செல் . 
ush eress , usherette , 1. பெண் துணைமை ஆசிரியர் . 
ush ering , n . இட்டுச் செல்லுதல் ; கட்டியராக முன் செல்லு 

தல் . 
ush ership , n . துணை ஆசிரியர் பதவி . 
USIS , n . அமெரிக்கச் செய்தி நிலையம் . 
us quebaugh , n . சாராய வகை ; அயர்லாந்து நாட்டுத் தேறல் 

மது வகை . 
ustula tion , n . பொடிவு உணக்கீடு , பொடியாக்கும் 

பொருட்டு ஈரப்பொருளைக் காயவைத்தல் . 
u sual , a . வழக்கமான ; மரபான . 
u sually , ads . வழக்கமாய் . 
usucap tion , n . ( சட் . ) உடைமை வகையில் நீடித்த அனு 

பவப் பாத்தியதை . 
us ufruct , n . பிறர் உடைமை நுகர்வுரிமை , தின்புரிமை ; 
அழிக்காமலும் பாழ்படுத்தாமலும் பிறர் உரிமையைப் பயன் 
படுத்தும் உரிமை ; 3. பிறர் உடைமை நுகர்வுரிமையைக் 
கையாளு. 
usufruc tuary n . பிறர் உடைமை நுகர்வுரிமையாளர் ; a . 

பிறர் உடைமை நுகர்வுரிமை சார்ந்த . 
u surer , 1. கடுவட்டி வாங்குபவர் . 
usur ious , a . கடுவட்டி பெறுகிற . 
usurp , . பறித்துக்கொள் ; தகாவழி உரிமைபெறு ; தவறான 
வழியில் பதவியேறு ; பிறர் உடைமையை அநீதமாகக் கைப் 
பற்று ; ( அரு . ) பிறர் உரிமையில் அநீதமாகத் தலையிடு . 
usurpa tion , n . அடாவழிக் கைப்பற்றீடு ; தகாமுறை உரிமைப் 
பறிப்பு . 


usurp er , n . தகாமுறை அரசர் ; அடாவழி உரிமை கைப்பற்று 

பவர் . 
usurp ing , a . தகாவழிப் பற்றிய ; நெறிமீறி உரிமை 

கொள்கிற 
u sury , n . கடுவட்டி முறை , தகாவட்டி முறை . 
utt , n . ஏழுசுரங்களுள் ஒன்றின் பழங்குறியீடு , 
ut , ( ல . ) adv . மேற்கண்டவாறு ; கீழ்வருமாறு . 
uten sil , 1. தட்டுமுட்டுக்கலம் ; அடுக்களைப் பாத்திரம் . 
ut erine , a . கருப்பை சார்ந்த ; ஒரு கருப்பிறந்த , ஒரே தாயும் 

வேறு வேறு தந்தையும் உடைய . 
uterit is , 7. கருப்பை அழற்சி . 
ut erus , n . கருப்பை ; pl . ut eri . 
utilitar ian , n . பயனெறிமுறைக் கோட்பாட்டாளர் ; 
னெறிமுறை பின்பற்றுபவர் ; a . 

பயனீட்டுக் கொள்கை 
யுடைய ; பயனெறி முறைப் பண்புடைய . 
utilitar ianism , n . பயனெறிமுறைக் கோட்பாடு , நற்பய 
னுடைய செயலெல்லாம் நற்செயலே என்னும் கொள்கை 
முறை ; பொதுப்பணியில் மிகுதியான மக்களின் மிகுந்த 
இன்பமே சிறந்ததென்னும் கொள்கை . 
util ity , n . பயனுடைமை ; பயனோக்கம் ; பயனோக்கப்பண்பு ; 
பயனுடைய செய்தி ; a . பயனோக்கிய ; பயனோக்கிச் செய்யப் 
பட்ட ; பயன் மட்டுமே கருதி ஆக்கப்பட்ட ; நடைமுறைப் பய 
னுடைய ; ( தொ . ) utility man , நாடகத்தில் சிறு பகுதி 
களையும் நடிப்பவன் . 
ut ilizable, a . பயன்படுத்திக்கொள்ளத் தக்க . 
utiliza tion , n . பயன்படுத்துதல் . 
ut ilize , 0. பயன்படுத்திக்கொள் . 
ut i possidet is, ( ல . ) n . போரில் கொண்டது கொள்ளும் நெறி 
முறைமை , கொள்ளையாகக் கொண்டதை உடைமையாகக் 
கொள்ள இசைவுதரும் கோட்பாடு . 
ut most ; n . இயலும் உச்ச அளவு ; adj . மிகவும் பெரிய 

அளவினதான . 
Utop ia , n . சர் தாமஸ் மோர் (Sir Thomas More ) என்பார் 
1516 - இல் அரசியல் சமுதாய முறைகளில் இலக்கியல் வாழ் 
வுடையதாகத் தீட்டிக் காட்டிய கற்பனைத் தீவு பற்றிய ஏடு ; 
இலக்கியல் நாடு ; இலக்கியல் அரசு ; குறிக்கோள் நிலைச் சமு 
தாயம் ; கற்பனை உலகு ; வாய் வேதாந்தம் 
Utop ian , n . சர் தாமஸ் மோர் ஏட்டிற்குரிய தீவின் குடிமக் 
களுள் ஒருவர் ; செயல்முறைக்கொவ்வா உயர் கனவு நிலை 
அமைப்பார்வலர் ; இலக்கியல் ஆர்வக் கனவாளர் ; a . நடை 
முறைக்கு அப்பாற்பட்ட , 
utop ianism , n . நடைமுறைக்கு ஒத்துவாராத கற்பனைக் 

கோட்பாடு. 
ut ricle , n . உயிர்ம அணு ; உடலின் நுண் சிறு கண்ணறை; 

நுண்சிறு கட்குழிவு ; காதின் உட்புறச் சிறு கட்குழி . 
utric ular , a . விலங்கு- தாவர உயிரணு சார்ந்த ; சிறு கண் 
ணறை இயல்புடைய ; காதின் உள்ளறைச் சிறு கட்குழி 
போன்ற . 
utt er , a . தனிமுழுமை வாய்ந்த ; கலப்பற்ற முனைப்புடைய ; 

அற மோசமான ; முழுதளவான . 
utt er , . கழறு , சாற்று , வாய்விட்டுரை ; உணர்ச்சி வெளி 
யிட்டுரை ; கள்ள நாணயம் - தாள் - பணம் ஆகியவற்றின் 
வகையில் செலாவணியில் பரப்பிவிடு . 
utt erable, a . சொல்லக்கூடிய ; வெளியிட்டுத் தெரிவிக்கக் 

கூடிய . 
utt erance , n . கூற்று ; வாய்விட்டுரைக்கை ; உணர்ச்சி 
வெளியிட்டுத் தெரிவிக்கை ; சொல்லுதல் , சொற்களால் தெரி 
வித்தல் ; வெளியிடுகை ; பேச்சாற்றல் , விட்டுரைக்குந் திறம் . 
utt erance , n . ( செய் . ) கடைமுடிவு , கடைக்கோடி . 
utt erer , n . கழறுபவர் , சாற்றுபவர் . 


1161 


Uzbeg 


utterest 


utt erest , a . உறுமோசமான , முழுநிறை மோசமான ; அப்பா 

லுக்கப்பாலான . 
utt ering , n . கூறுதல் , கூற்று ; செலாவணியிற் பரப்பி 

விடுதல் . 
utt erless , a . வெளியிட்டுக் கூறமுடியாத . 
utt erly , adv . முற்றிலும் ; முழுதுற , பிறிது கலப்பின்றி , தீர . 
utt ermost , a . கடைக்கோடியான , எல்லைக்கோடியான . 
utt erness , n . தனிநிலை ; கலப்பற்ற தனி முனைப்புநிலை . 


U - tube , 11. முடக்கு வளை குழாய் . 
uv ula , 11. உள் நாக்கு ; உள்காக்கொத்த உறுப்பு . 
uv ular , a . உள்நாக்குச் சார்ந்த . 
uxo ricide , n . மனைவிக்கொலை . 
uxor ious , a . மனையாளைப் பெரிதும் விரும்புகிற , பெண்வழிச் 

சேறலான . 
uxor iousness , 1. மனை வழிச் சேறல் . 
Uz beg , n . நடு ஆசியாவில் உள்ள துருக்கி இனத்தவர் . 


147 


V 


V 


valence 


vad e - mec um , n. கைச் சிற்றேடு , கையோடு கொண்டு 

செல்லத்தக்க சுவடி . 
vag abond , n . நாடோடி , நாடு குடியற்றவர் ; உதவா தவர் ; 
( பே - வ . ) போக்கிரி ; a . நிலையான இருப்பிடமற்ற ; அலைந்து 
திரிகிற ; இடம்விட்டு இடம் விரட்டப்படுகிற ; சிலந்தி வகை 
யில் பெரும்பாலும் ஓரிடத்தில் அமர்ந்திராத ; U. ( பே.வ. ) 
அலைந்து திரி , நாடோடியாக நட . 
vag abondage, n . நாடோடி நிலை , நாடோடி இயல்பு ; 

நாடோடிக் கும்பல் . 
vag abondish , a . சுற்றித்திரிகிற. 
vag abondism , n . நாடோடிப் பண்பு ; போக்கிரிச் செயல் . 
vag abondize , U. சுற்றித்திரி . 
vagar y , n . விளங்காப் போக்கு ; விளையாட்டுப்போக்கு ; 
புரியாக் கோளாறு ; எண்ணக் கோளாறு ; நடைக் கோளாறு ; 
பொருந்தாக் கருத்து ; பொருந்தா நிகழ்ச்சி . 
vagin a , n . யோனிக் குழாய் , பெண்ணின் கருப்பை வாய்க் 

குழாய் ; உறை ; pl . vagin ae , vagin as . 
va ginal , a . யோனிக் குழாய்க்குரிய . 
vag inant, a . உறையாகப் பொதிந்திருக்கிற . 
va ginate, va ginated , a . பசுந்தாள் தோகையினையுடைய ; 

உறையினையுடைய . 
vag rancy , 1. சுற்றித் திரிவு , நாடோடித் தன்மை . 
vag rant , n . சுற்றி அலைபவர் , பயனற்ற நாடோடி ; ( சட் . ) 
சிறைச் சாலைக்கு அனுப்பப்படக்கூடிய சோம்பேறித் தெருச் 
சுற்றி ; a . அலைந்து திரிகிற ; சுற்றித் திரிகிற ; நாடோடி 


யான . 


SRG 

31. வெற்றிக் குறி . 
vac ancy , n . வெறுமை , காலியாயிருத்தல் ; பாழ்மை , ஒன்று 
மில்லா நிலை ; வெற்றிடம் ; வெற்று வெளி ; பணித்துறை 
ஆளின்மை ; பணித்துறை ஆள்தேவை நிலை ; உள்ளத்தின் 
வெறுமை ; மூளை வெறுமை ; கருத்தின்மை ; மடிமை ; கவனக் 
கேடு , பராக்கான தன்மை . 
vac ant , a . வெறுமையான ; உள் ஒன்றுமில்லாத ; காலி 
யான ; வெற்றான ; உள்ளீடற்ற ; பணித்துறை வகையில் 
ஆளற்ற ; ஆள் நிரப்பப்படாத ; இருக்கை வகையில் ஆளமர் 
வற்ற ; உள்ளத்தின் வகையில் கருத்தற்ற ; சோம்பேறித்தன 
மான , சுறுசுறுப்பற்ற ; அறிவற்ற , மந்தமான ; கவனமற்ற . 
vacate , . வெறுமையாக்கு ; ஒழிவு- செய் ; விட்டொழியச் 
செய் ; 

அரசிருக்கையினின்று வெளியேறு ; தவிசினின்று 
வெளியேற்று ; பணிவிட்டகலு ; பணியினின்று அகற்று ; குடி 
யிருப்பவரைப் புறமாக்கு ; குடியிருப்பிடம் ஒழித்துவிடு ; 
இடத்திலிருந்து ஆட்களை அகற்று ; இடத்திலிருந்து பொருள் 
களை அகற்று ; சட்டந் தள்ளுபடி செய் ; ஒப்பந்தம் இல்லா 
தாக்கு . 
vaca tion , n . பருவ விடுமுறைக் காலம் , நீள் விடுமுறை ; 

நீடோய்வு ; வெறுமையாக்கல் ; ஒழிப்பித்தல் ; ஒழிவு செய்தல் . 
vaca tionist , n . நீடோய்வு நுகர்பவர் . 
vaca tionless , a . நீடோய்வற்ற . 
vaca tur , n . சட்டத்தில் தள்ளுபடி செய்தல் . 
vac cinal, a . அம்மைப்பால் சார்ந்த ; அம்மைநோய் சார்ந்த . 
vac cinate , . அம்மை குத்து . 
vac cination , n . அம்மை குத்துதல் . 
vac cinator , n . அம்மை குத்துபவர் . 
vac cine , n . அம்மைப்பால் ; நோய்த் தடுப்புச் சத்துநீர் ; a . 
ஆவினுக்குரிய ; ஆவிற்கு வரும் அம்மைநோய் சார்ந்த ; 
அம்மைகுத்த உதவுகிற . 
vaccin ia , n . ( மரு . ) ஆனம்மை நோய் ; பசுவிற்கு வரும் 

அம்மைக் கொப்புளம் போன்ற நோய் . 
vaccin ial , a . ஆனம்மைநோய் சார்ந்த . 
vaccin ic , a . அம்மைப்பால் சார்ந்த ; அம்மைப்பால் போன்ற ; 

அம்மைப்பால் தன்மையுடைய ; ஆவினுக்குரிய . 
vac illant , a . ஊசலாட்டமான ; தடுமாறுகிற ; தயங்குகிற ; 

நிலையற்ற . 
va cillate , v . ஊசலாடு ; தயங்கு ; எண்ண உறுதியின்றித் 

தடுமாறு . 
vac illating , a . ஊசலாடுகிற ; தயங்குகிற ; ஒருநிலைப்படாத . 
vacilla tion , n . ஊசலாட்டம் , தயக்கம் . 
vac illatory , a . ஊசலாட்டமான ; தடுமாற்றமான ; தயங்கு 

கிற . 
vac uolar , a . தொய்புழை சார்ந்த , காற்றும் நீர்மமும் அடங் 

கிய உடலின் உட்குழிவறைகள் சார்ந்த . 
vac uolate, vac uolated , a . தொய்புழையார்ந்த , உடல் 
உடலுறுப்புக்கள் வகையில் காற்றும் நீர்மமும் அடங்கிய 
உட்குழிவறைகள் நிரம்பிய 
vac uole, n . காற்றும் நீர்மமும் அடங்கிய தொய்புழை , உட 

லுறுப்பின் உட்குழிவறை . 
vac uous ; a . வெறுமையான , உள்ளீடற்ற ; கூரறிவற்ற , 

மந்தமான ; உணர்ச்சிப்பாடற்ற , மெய்ப்பாடற்ற ; கருத்தற்ற . 
vac uum , n . பாழ்வெறுமை ; காற்றொழி வெற்றிடம் ; வளி 
யகற்றப்பட்டுவிட்ட கலத்தின் உள்ளிடம் ; ( தொ . ) 
Vacuum cleaner , காற்றுறிஞ்சுதல் மூலம் தூசகற்றுங் கருவி ; 
Vacuum flask , காற்றொழி குவளை ; வெப்ப - தட்ப நிலைக் 
காப்புக் குடுவை . 
Vac uum - brake , 11. புகைவண்டி வகையில் வளியீர்ப்பு மூலம் 

செயற்படும் விசைத்தடுப்பு . 
vac uum -tube , n . வறுங்குழாய் - 


vague , a . தெளிவற்ற ; உருத் திட்பமற்ற ; உரு வரையறை 

யில்லாத ; உறுதியற்ற ; துல்லிய மல்லாத . 
vail , v . ( பழ . , செய் . ) தாழ்த்து ; தலைதாழ்த்து ; தொப்பியை 

எடு . 
vails , n . pl . ( பழ . ) கைம்மாறு , பணிக்கொடை , சிறு கைக் 


கூலி . 


vain , n . வீணான தன்மை ; a . வீணான , பயனற்ற ; வெறுமை 
யான ; அற்பமான : தற்பெருமை வாய்ந்த ; வீணான பெருமை 
காட்டிக்கொள்கிற ; ( தொ . ) in vain , வீணாக , ஒரு பயனு 
மின்றி . 
vainglor ious , a . வீண் தற்புகழ்ச்சி செய்கிற ; வீண் தற் 

பகட்டுடைய . 
vainglor y, n. தற்பெருமை , தற்புகழ்ச்சி ; இறுமாப்பு , 

செருக்கு . 
vain ly , adv . வீணாக ; பயனில்லாமல் ; தற்பெருமையாக . 
vair , n . வெண்மையும் வெண்ணீலமும் மிடைந்த அணில் 
மென்மயிர்த் தோல் ; ( கட் . ) அணில் மென்மயிர்த் தோல் 
குறித்த வெண்மை வெண்ணீல மணிகளின் அல்லது கேடயங் 
களின் மிடை வரிசை . 
Vaish nava , ( ச . ) 11. வைணவர் , திருமால் அடியார் . 
vakeel , vakil , ( இ . ) n . வழக்குரைஞர் . 
val ance , n . சித்திரத் துகிலுறை , இருக்கை தட்டுமுட்டுப் 

பொதிவுப் பட்டாடை ; விதானத் தொங்கல் . 
vale , n . பள்ளத்தாக்கு ; குழாயினின்று நீரைக் கொண்டு 

செல்லுஞ் சிறு கால்வாய் ; வரைப் பள்ளம் . 
val e , 1. வழியனுப்பு , பிரியா விடை ; int . போய்வருக ! 
valedic tion , n . பிரிவு வாழ்த்து ; பிரிவுபசாரம் . 
valedic tory , n . பிரிவு வாழ்த்துரை ; பட்டமேற்பின்போது 
மேல்வகுப்பு மாணவர் செய்யும் பிரிவு உபசாரச் சொற் 
பொழிவு ; a . பிரிவு தெரிவிக்கிற ; வாழ்த்தியலான ; பிரிவு 
உபசாரச் சொற்கள் அமைந்த . 
val ence , n . வேதியியல் இணைவு ; ( வேதி . ) இணை திறம் , 
நீரக அணுவுடன் ஒப்பிட்ட அளவில் பொருளணுவின் பிற 
அணு நீக்கி இணைவுறும் ஆற்றல் வீத அலகு ; ( உள . ) தூண்டு 
விசையின் கவர்ச்சி ஈர்ப்புப் பண்புக்கூறு . 


1163 


Valencias 


valvulitis 


Valen cias , n . pl. கலவைக் கரைத் துகில் , பட்டு - கம்பளி 
பருத்தி -சணல் கலந்த கரையிட்ட துணி வகை ; வாதுமைப் 
பருப்பு ; உலர் கொடிமுந்திரி. 
Valenciennes , n . உயர்ந்த வேலைச் சரிகைத் தொங்கல் . 
val ency , 1. வேதியியல் இணைவு ; ( வேதி . ) இணை திறம் , இணை 
வாற்றல் அலகு ; ( தொ . ) valency electrons , வேதியியல் 
பண்புகளுக்குப் பெரிதுங் காரணமான அணுவின் புறக்கோடி 
வரிசை மின்மங்கள் . 
val entine , n . தூய திரு வாலண்டைனின் நினைவு விழாநாள் 
( St. Valentine s Day- பிப்ரவரி 14 ) ; தூய திரு வாலண்டைன் 
நினைவுநாளில் முதலில் காணப்படுபவராகக் கருதப்படும் 
உரிமைக் காதலர் ; தூய திரு வாலண்டைன் நினைவுநாளில் 
பெறப்படும் மறை ஆர்வ உரிமைக் காதலன் மடல் . 
valeria n , n . சடாவல்லி , சடாமாஞ்சி வகை . 
val et , n. தாதன் ; பெருமக்கள் குற்றேவல் தோழர் ; 3. தோழ 

மைக் குற்றேவலனாயிரு , தோழமைக் குற்றேவல் புரி . 
valetudinar ian , n . நோய் நலிவாளர் ; நோய் நலிவச்ச 
வாணர் , உடல்நலக் கவலையாளர் ; தெம்புநல ஆர்வலர் ; a . 
நோய்கலிவான , உடல்நலக் குறைவான ; உடல்நல நாட்டங் 
கொண்ட ; உடல்நலக் கவலை மிகுதியுடைய . 
val gus , n . கோணை உருவம் , உறுப்பு விளிம்புப் பகுதி 

வளைந்த உருக்கோட்டம் ; முட்டுகாலர் . 
Valhall a , n . வீரத்துறக்கம் , பண்டை ஸ்காந்தினேவிய 
புராண மரபில் இறந்த வீரர் விருந்திற்குரிய தெய்வ மாளிகை ; 
மாண்ட வீரர் கல்லறை மாளிகை ; மாண்ட வீரர் சிலைத் 
தொகுதிக்கூடம் . 
valliance , valliancy , n . வீரம் ; வீரச்செயல் . 
val iant , a. வல்லமை வாய்ந்த , வல்லமையான , வீரதீரமான . 
val iantly , adv . வீரதீரத்துடன் ; தளரா ஊக்கத்தோடு . 
val id , a . நேர்மை வாய்ந்த , நேர் தகவுடைய ; வாய்மைத் 
தகுதியுடைய ; போதிய வாத ஆதாரமுடைய ; ஒப்புக்கொள் 
ளத்தக்க ; முறைப்படி அமைந்த ; போதிய வலியுறவுடைய ; 
செல்லத்தக்க ; ( சட் . ) செல்லுபடியான , சட்டப்படி செல்லக் 
கூடிய.. 
val idate , 3. சட்டப்படிச் செல்லக்கூடியதாக்கு ; உறுதிப் 

படுத்து , ஒப்புக்கொள் . 
valid ity , n . நேர்மைத் தகவு , வாய்மை உறுதிப்பாடு ; முறை 
மைத் தகுதி ; செல்லுபடியாகும் நிலை ; வாதத் தொடர்பிசைவு 
வழாமை . 
valise , 1. பயணப்பேழை , சிறுபயணப் பெட்டி ; ( படை . ) 

படைவீரரின் பயணப்பை . 
vallec ula , n . ( உள் . , தாவ . ) வரைத்தடம் , சால்வரி ; வரிப் 

பள்ளம் , வரிபோன்ற பள்ள வடு ; pl . vallec alse . 
vallec ular , vallec ulate , a . ( உள் . , தாவ . ) வரிப்பள்ளங் 

கொண்ட , சால்வரியுடைய . 
vall ey , n . பள்ளத்தாக்கு ; பள்ளத்தாக்குப் போன்ற பகுதி ; 
ஆற்றுப்படுகை , ( க - க . ) மோட்டு உள்மடிவு , கூரையின் 
தளங்கள் ஊடறுத்துச் செல்வதால் ஏற்படும் உட்கோணம் ; 
pl . vall eys. 
vallon ia , 11. தோல் பதனீடு - மை ஆகியவற்றில் பயன்படும் 

கருவாலிக் கொட்டை வகை . 
vall um . n. பண்டை ரோமப் பழம்பொருட் சிள்னங்களின் 

வகையில் கோட்டை அலங்கம் . 
val orization , n . அரசியல் விலைக்கட்டுறுதிப்பாட்டு ஏற்பாடு ; 

அரசியல் விலை ஏற்றக் கட்டுறுதிப்பாடு . 
val orize , 0. அரசியல் விலைக்கட்டுறுதிப்பாடு செய் ; அரசியல் 

கட்டுறுதிப்பாட்டின் மூலம் விலைமதிப்பு உயர்த்து . 
val orous , a . வீரமுள்ள , தறுகண்மை வாய்ந்த ; அஞ்சாத ; 

பேராண்மையுடைய . 
val our , n . ( செய் , ) வீரதீரம் , வல்லமை ; பேராண்மை ; 
அடுமிடல் , அஞ்சாமை . 


valse , n . ( பிர . , செர் . ) இணைவுச்சுழல் ஆடல் வகை ; இணைவுச் 

சுழல் ஆடல் இசை . 
val uable , a . பெருமதிப்பு வாய்ந்த : விலையேறிய ; மதிப் 
பிடக்கூடிய ; விலைமதிப்பிடக்கூடிய ; ( தொ . ) for & valuable 
consideration , நல்ல தொகை வாங்கிக்கொண்டு ; valuable 
consideration , ( சட் . ) பண வருவாய் எண்ணம் ; ( சட் . ) 

பொருள் நிலை மேம்பாட்டு நோக்கம் . 
val uables , n . pl . அருங்கலப் பொருள்கள் , விலைமதிப்புப் 

பொருள்கள் . 
val uate, v . மதிப்புக் காண் ; தரம் கணி , விலை மதிப்பிடு , 

சொத்து மதிப்பிடு . 
valua tion , n . விலை மதிப்பீடு ; விலைமதிப்பு ; விலை . 
val uator , 1. சொத்து மதிப்பீட்டாளர் ; தரங் கணிப்பவர் . 
val ue , n . மதிப்பு ; தகுதி ; உள்ளார்ந்த தகவு ; உள்ளார்ந்த 
நலம் ; அருமை , விரும்பப்படும் தன்மை ; உயர் தகவு ; தகை 
நேர்த்தி ; செயல் தகவு ; பயன் ; பயன் தகுதி , பயன் மதிப்பு ; 
பயன்வள மதிப்பு ; பயன்வள மதிப்புக்கூறு ; பண்பு மதிப்பு ; 
விரும்பப்படும் பண்புக்கூறு . விலை ; விலைமதிப்பு ; வாங்கு 
திறன் ; பொருள் மாற்றுத்திறன் ; விலைக்கள மதிப்பு ; வள 
ஆதாயத் தகுதி ; மதிப்புத் தகுதி ; மதிப்புத் தரம் ; தகுதித்தரம் ; 
தகுதி ஏற்றத் தாழ்வு நிலை ; மதிப்பு ஏற்றத்தாழ்வு நிலை ; மதிப்பு 
ஒப்பமைவு ; தகை ஈடு ; தகை ஒப்பு ; மதிப்பீடு ; சொல்லின் 
பொருட் குறிப்புத் திறம் ; ஓவியக் கூறுகளின் ஒளிநிழல் 
வண்ண இசைவுத் தொடர்புறவுத்திறம் ; ( உயி . ) வகுப்பீட் 
டில் படித்தரம் ; ( இசை . ) காலநீடிப்பின் அளவு ஏற்றத்தாழ்வு 
நிலை ; ( கண . ) சுட்டுமதிப்பு , உருவின் குறிப்பு மதிப்பெண் ; . 
விலை மதி ; விலை மதிப்பிடு ; விலைமதிப்புக் குறி ; கணி ; குறி ; 
மதிப்பிடு ; உயர்வாகக் கருது ; உயர்வு கொடு ; பெருமதிப்பளி ; 
பெருமையாகக் கொள் ; அருமையாகக் கொள் ; அருமையாகப் 
பேணு ; நலம்பேணிப் பெருமைகொள் ; நலம் பாராட்டு ; 
குறித்துப் பெருமைகொள் ; தர மதிப்பிடு ; ( தொ . ) face value , 
முகப்பு விலை ; முகப்பு மதிப்பு ; for value received , ( சட் . ) 
ஏற்கெனவே எதிர் மதிப்பீட்டுப்பொருள் பெற்றுக்கொண்ட 
தன்பேரில் ; good value , மாற்றீட்டில் தக்க ஒப்பீடான 
மதிப்பு ; surrender value, கைவிடு மதிப்பு , காப்பீட்டுத் 
தொகை வகையில் உரிய காலத்திற்கு முன்னே கைவிடுவ 
தாயினும் பெறப்படும் மதிப்புத் தொகை ; value payable 
post , சிப்ப முதலியவற்றின் வகையில் தொகை கட்டியெடுப்பு 
முறை அஞ்சல் . 
valued , a . குறித்த விலையுடைய ; குறிப்பிட்ட விலைமதிக்கப் 
பட்ட , மதிக்கப்பட்ட ; விலையேறிய ; மதிப்பேறிய ; உயர்வாக 
மதிக்கப்பட்ட ; அருமையாகப் பேணப்பட்ட . 
val ueless , a . மதிப்பற்ற ; பயனற்ற ; ஒன்றிற்கும் உதவாத . 
val uer , n . மதிப்புக் கணிப்பாளர் ; உயர்மதிப்பு வைப்பவர் . 
val val , a . ( தாவ . ) சிதன்முறிகளாக வெடிக்கிற ; ( தாவ . ) 

சிதன்முறிகளாக அமைந்த ; மடிப்பிதழ் உறையமைந்த . 
val var , a . ( உயி . ) அடுக்கிதழ்களின் வழியே திறக்கிற ; 

( உயி . ) ஊடிதழ் சார்ந்த . 
val vate , a . ஊடிதழ் கொண்ட ; தடுக்கிதழினையுடைய ; ஒரு 
வழித் தடுக்கினைக்கொண்ட ; மடிப்பிதழ்களாயமைந்த , அடுக் 
கிதழ்களாலான ; ( தாவ . ) ஓரப் பொருத்துடைய , கவியாது 
ஓரங்களில் பொருந்துகிற . 
valve , n. ஊடிதழ் , தடுக்கிதழ் ; ( உள் . , வில . ) அடைப்பிதழ் ; 
ஒருவழி அடைப்புத் தடுக்கு ; ஓடு ; ( தாவ . ) வெடித்த பூந்து 
கட் பையின் சிதன்முறி ; ( அரு . ) மடக்குக் கதவின் மடிப் 

பிதழ் . 
valve let , n . இதழி , சிற்றூடிதழ் , நுண்ணிய ஒருவழித் 

தடுக்கிதழ் . 
val viform , a . வடிதழ் வடிவான . 
val vular , a . ஒருவழியடைப்புச் சார்ந்த ; ஒருவழிக் கதவு 

கொண்ட . 
valvulit is , n . குலையிதழ் அழற்சி , நெஞ்சுப்பையிலுள்ள ஒரு 
வழி அடைப்பிதழ் அழற்சி 


II64 


va m brace 


vaporization 


vam brace , n . முன்கைக் கவசம் . 
vamp , n . புதைமிதி முன்முகடு ; போலி ஒட்டுப் புதுக்கீடு ; 
போலிப்பகட்டு ஒட்டுப்பொருள் ; தற்பொழுதைய போலி 
ஒட்டு இணைவு ; தற்பொழுதைய போலி ஒட்டுத் துணைக் 
கருவி ; V. புதைமிதிக்குப் புது முன் முகட்டுப் பகுதி இணை ; 
தற்பொழுதைக்கு ஒட்டிட்டுச் சமாளி , ஒட்டிட்டுத் தீட்டிப் 
புதுக்கு , பகட்டிப் புதுக்கு ; ஒட்டியிணைப்பிட்டுப் புதுவடிவங் 
கொடு : தற்பொழுதைக்குப் போலி ஒட்டுத் துணைக்கருவி 
கொண்டு சமாளிக்து நடத்து ; இலக்கிய எழுத்தாண்மை 
வகையில் பழைய துண்டுத் துணுக்குகளை இணைத்துப் புது 
உருவந் தந்து போலிப் பகட்டுநடை பயிலு ; ( பே - வ ) கடு 
நடை - ; கடு உழைப்புச் செய் 
vamp , n . ஆண்வேட்டை அணங்கு , ஆடவரைக் காதல் 
வேட்டையில் ஏய்த்துப் பறித்தாட்டும் பெண் ; 3. காதல் 
வேட்டையாடி ஆடவரை ஏய்த்துப்பறி ; பசப்பி ஏய் . 
vamp er , n . போலி ஒட்டுச் செய்பவர் . 
vam pire , n . பிணமகன் , கீழை ஐரோப்பிய பழங்கதை மரபில் 
உயிருள்ள மனிதரை இரைகொள்ளுஞ் செத்த மனிதன் ; குருதி 
யுறிஞ்சும் பிசாசம் , இரவில் கல்லறையை விட்டுவந்து உறங்கு 
பவரின் குருதியுறிஞ்சும் கொடும்பாவிகளின் ஆவி ; பேய் 
வாவல் , உறங்கும் மனிதர் - குதிரை - கால்நடைகளின் குருதி 
உறிஞ்சுமியல்புடைய கொடிய வௌவால் வகை ; பணம் 
பிடுங்கிப் பேயர் ; கொடும் பகற்கொள்ளையர் ; கொடுஞ் 
சுரண்டலாளர் ; ஆண் வேட்டையணங்கு ; திடீர் மறைவுப் 
புழைவாய் , நாடக மேடை வழக்கில் நடிகர் திடீரென்று மறை 
வதற்குரிய அடித்தளப் பொறிவாயில் . 
vam pire - bat , n . பேய் வாவல் , குருதியுறிஞ்சும் வௌவால் . 
vampi ric , a . குருதி உறிஞ்சும் இயல்புள்ள ; கொடுஞ் 

சுரண்டற் பண்புடைய . 
vam pirism , n . குருதிப்பேய்க் கோட்பாடு , குருதியுறிஞ்சும் 
பேய்கள் உண்டு என்பது பற்றிய நம்பிக்கை ; குருதி உறிஞ்சு 
பண்பு ; கொடுஞ் சுரண்டற்பண்பு. 
vam pirize, v . பேய் வாவலாகச் 

செயலாற்று ; குருதி 
யுறிஞ்சு ; கொடுஞ் சுரண்டல் செய் . 
vam plate , n . ( வர ) ஈட்டிவீரர் ஏந்து கைக்கவசம் , ஈட்டி 
யைத் தாழ்த்தி ஏந்தலாகப் பிடிக்கும் பொழுது கையைக் 
காக்குங் கவசத் தகடு . 
van , n . முன்னணிப்படை , கொடிப்படை ; முன்னணிப் 
படைக் கப்பல் , கொடிக்கப்பல் , படை முன்னணி ; முன்னணி ; 
முன்னணித் தலைவர்களின் தொகுதி , 
van , n . வண்டி ; 

கூண்டுவண்டி ; தொடர்வண்டியின் 
பெட்டி ; சரக்குவண்டி ; காவலர் பெட்டிவண்டி ; 3. சரக்கு 
களைத் தொடர்வண்டிகளில் ஏற்றி அனுப்பு . 
van , n . கனி உலோகச் சல்லடை ; ( பழ. , செய் . ) இறக்கை ; 
ப . கனி உலோகக் கலவையினேச் சல்லடையிலிட்டு அரித்துத் 
தரம் பிரி ; அலம்பித் தரம் பிரி . 
vanad ium , 11. வெண்ணாகம் , எஃகு வகைக்கு உரமூட்டப் 

பயன்படும் கடினமான சாம்பல் நிற உலோகத் தனிமம் . 
Van dal , n . ( வர ) ரோமப் பேரரசின்மீது படையெடுத்தழித்த 
முரட்டு செர்மானிய இனத்தவர் ; அழிவுகாரர் ; கலையழிப் 
பவர் , கலைப் பண்பழிப்பவர் ; a . ரோமப் பேரரசினை அழித்த 
முரட்டு செர்மானிய இனஞ் சார்ந்த ; க ையழிவு செய்கிற . 
Vandyke 1 , 11. பிளாண்டர்ஸ் என்ற ஐரோப்பியப்பகுதி சார்ந்த 
புகழ்மிக்க வண்ண ஓவியர் ; வான்டைக் என்ற புகழ் ஓவியர் 
வரைந்த ஓவியம் ; a . கழுத்துக்குட்டை வகையில் கூர் நுதிப் 
பூவேலை விளிம்புடைய ; ஆடை வகையில் கூர் நுதிப் பூவேலை 
விளிம்புப் பாணியினையுடைய : 

தாடி முதலியவற்றின் 
வருணனை வழக்கில் கூர் நுதி வாய்ந்த ; பழுப்புநிற வகையில் 
வண்ண முனைப்புடைய . 
vandyke , 1. வான்டைக் என்ற பிளாண்டர்ஸ் பகுதி 
சார்ந்த புகழ் ஓவியர் வரைந்த ஓவியம் ; கூர் நுதிகள் வாய்ந்த 
பூவேலை விளிம்புடைய கழுத்துக்குட்டை வகை ; கழுத்துக் 
குட்டைப் பூவேலை விளிம்புக் கூர் நுதி ; V. கூர் நுதி விளிம்பு 
வரும்படி துணியை வெட்டு . 


vane , 11. காற்றாடி .; காற்றாடித் திசை காட்டி ; நீரோட்டத்திசை 
காட்டி ; கப்பல்தளக் காற்றுத் திசைகாட்டுங் கூம்பு ; காற்று 
விசை ஆலையின் விசைவிசிறி அலகு ; அளவாய்வுக் கருவி 
களின் காட்சிமுள் ; கோணமானிக் காட்சிமுள் . 
vanes sa , 11. பட்டாம்பூச்சி வகை , அழகிய வண்ணத்துப் 

பூச்சி வகை . 
vang , n . பாய்மர இருதிசைச் சமநிலைக் கயிறு . . 
van gee, 11. கப்பல் நீரிறைக்குஞ் சுழல்வட்டுக் கருவி , 
van guard , 11. தூசிப் படை , முன்னணிப் படை . 
vanill a , 1. வனிலா அவரைச்செடி , மணமிக்க மலர்ச்செடி 
வகை ; வனிலா அவரை ; வனிலா அவரைச் சத்து , இனிப்புப் 
பண்டங்களுக்கு மணமூட்டுகிற வனிலா அவரைச் சாற்றி 
லிருந்து எடுக்கப்படுஞ் சத்து . 
vanill ism , n . வனிலா அவரைச் சத்துத் தொழிலாளர்களின் 

அரிப்புத் தோல்நோய் வகை . 
van ish , n . திடீர் மறைவு ; ( ஒலி . ) ஒலி ஈறிழைவுக்கூறு ; V. 
கண்மறைவுறு , இருந்தாற் போலிருந்து மறைந்து போ ; படிப் 
படியாக மறைவுறு ; மங்கி மறைந்து போ ; காட்சியை விட்டு 
அகன்று போ ; அழிவுறு , நிலையற்றுப் போ ; இல்லாமற் போ ; 
( கண . ) இன்மையாகு , சுழியாகு 
van ishing , a . காட்சியிலிருந்து மறைந்து போகிற ; ஆவி 

யாகி மறைந்து போகிற . 
van ishing - line , 11. கூடுவரை , காட்சிக்கோணத்தில் ஒரு 
புள்ளியில் சென்று இணைந்து மறைவதாகத் தோன்றும் இணை 
நேர்வரைகளுள் ஒன்று . 
van ishing - point , n . கூடுமுனை , காட்சிக் கோணத்தில் 
எல்லா இணைவரைகளும் சென்று மறைவதாகத் தோன்றும் 
புள்ளி , 
van ity , n . வீண் தற்பெருமை ; இடம்பம் , வெற்றாரவாரம் ; 
வெறுமை , வீணிலை ; பயனின்மை , பயனில் கோலம் ; போலித் 
தன்மை ; போலித் தோற்றம் ; நிலையாமை ; நிலையாத் 
தோற்றம் ; மாயை ; மாயத் தோற்றம் ; விவிலிய ஏட்டுப் 
பழைய ஏற்பாட்டு வழக்கில் புறச்சமயச் சிறு புன் தெய்வம் ; 
( தொ . ) vanity bag , vanity box , vanity case , பகட் 
டொப்பனைப்பொருட் சேமகலம் 
vang uish , V. வென்றடக்கு , வென்று கீழ்ப்படுத்து ; முறியடி . 
vang uishable, a . வென்றடக்கப்படக்கூடிய . 
vanq uisher , 11. வென்றடக்குபவர் . 
va ntage , 11. சார்வுநலக் கூறு , சாதகமான கூறு ; வாய்ப்புக் 


கூறு . 


vantage ground , 11. நல்வாய்ப்பு நிலை , அனுகூல நிலை . 
vantage - point , n . வாய்ப்பான 

இடநிலை , 

அனுகூலத் 
தானம் . 
vap id , a . சுவையற்ற , சப்பென்ற ; கிளர்ச்சியூட்டாத ; சலிப் 

பைத் தருகிற ; உவர்ப்பூட்டுகிற . 
vapid ity , n . உவர்ப்பு ; சப்பெனவு , சலிப்பூட்டுந்தன்மை . 
vaporabil ity , 11. ஆவியாகும் இயல்பு ; ஆவியாக்கப்படும் 

தன்மை . 
vap orable , a . ஆவியாக மாற்றக்கூடிய ; ஆவியாகக் 

கூடிய ; ஆவியாகத்தக்க . 
vaporar ium , a . ஆவிக் குளிப்புக் கருவி ; ஆவி முழுக்கறை , 

நீராவிக் குளிப்பறை . 
vaporif ic, a . ஆவியாகிற ; ஆவியாகுந் தன்மையுடைய . 
vap oriform , a . ஆவி வடிவாயிருக்கிற , ஆவிவடிவில் அமைக் 

துள்ள , 
vaporim eter , 11. ஆவி மானி ; ஆவி அழுத்தமானி . 
vap orizable, a . ஆவியாக மாற்றக்கூடிய ; ஆவியாக மாறக் 

கூடிய ; ஆவியாக மாறத்தக்க . 
vaporiza tion , n . ஆவியாக்கம் , ஆவியாக்குதல் , ஆவி 

யாகுதல் . 


மாறு , 


1165 
vaporize 

variety 
vap orize , 3. ஆவியாக்கு ; ஆவியாகு , ஆவியாக 

எழுத்துமூல முரண்பாடு ; ( தொ . ) at variance , முரண்பட்டு ; 
ஆவியாக மாற்றப்படு ; மறைவுறுத்து ; மாய்வுறுத்து ; மறை கருத்து மாறுபாடான நிலையில் , இணக்கமற்ற நிலையில் . 
வுறு ; மாய்வுறு . 

var iant , n . திரிபுரு , மாற்றுரு ; பாடபேதம் ; மாறுபட்ட 
vap orizer , 11. ஆவியாக்குபவர் ; ஆவியாக்குவது ; ஆவி வடிவம் ; சிறிது வேறுபட்ட வடிவம் ; சிற்றொலி மாறுபாட்டு 
யாகுந் தன்மையுடையது ; ஆவியாக்குங் கருவி . 

வடிவம் ; வேறுபடு மாதிரி ; உரு வேறுபட்ட ஒன்று ; சிறு 
vaporos ity , n . ஆவியுடைமை ; புகைமை ; ஆவி நிலை , ஆவியா 

வேறுபாடுடைய ஒன்று ; a . வேறுபட்ட , சிறிது திரிபுற்ற ; 
யுள்ள நிலை ; ஆவி போன்ற நிலை ; புகையாம் நிலை ; நொய்ம் 

நுணுக்க மாறுபாடுடைய ; தர மாறுபாடுடைய , வேறுபாடு 

உடைய , இடை மாறுபாடுகள் உடைய ; தம்முள் வேறு 
மை ; அற்பத்தன்மை ; போலித்தன்மை ; மெய்ப்பொருண்மை 
நிலையின்மை , போலித்தன்மையுடைமை ; கற்பனை நிலை 

பாடுகள் கொண்ட . 
vap 

orous , a . ஆவிக்குரிய , ஆவிப்பொருள் சார்ந்த ; ஆவிப் varia tion , n . மாறுபடுத்துதல் ; வேறுபடுத்தல் , படிப்படியாக 
பொருள் வடிவான ; ஆவி நிரம்பிய ; ஆவிபோன்ற ; திட 

மாறுபாடு உண்டுபண்ணுதல் ; மாறுபடுதல் ; படிப்படியாக 
மற்ற ; பொருண்மையற்ற ; நிலையுருவற்ற ; நிலை மெய்ம்மை 

மாறுதல் ; இடைமாற்றீடு , இடை மாறுபாடு உண்டுபண்ணு 
யற்ற ; தெளிவற்ற ; தற்பெருமைமிக்க ; 

தல் ; சிறு மாறுதல் உண்டுபண்ணுதல் ; இடைமாறுபாடு ; 

வாத வளியால் 
பாதிக்கப்படுகிற ; கட்டற்ற கற்பனைத் திறமார்ந்த . 

நுண்மாறுபாடு ; படிப்படி மாறுபாடு ; மாறுபாடு , வேறு 

பாடு ; நிலைமாறுபாடு ; உரு மாறுபாடு ; நெறி மாறுபாடு ; 
vap orousness , n . ஆவித்தன்மை ; ஆவியுடைமை ; ஆவி 

விசை மாறுபாடு ; மாறுபாட்டெல்லை , வேறுபாட்டளவு ; 
போன்ற நிலை ; திடமின்மை ; கட்டற்ற கற்பனை நிலை ; தெளி 

மாறுபடு நிலை ; கூடிக்குறையும் இயல்பு ; போக்குநிலைத் 
வின்மை 

திரிபு , மாறுபட்ட போக்கு ; வேறுபட்ட வடிவம் ; மாற்று 
vap our , n . ஆவி ; வளிமண்டல ஈர ஆவி ; வெண்புகை வடிவம் ; மாற்றுரு , கோட்டம் , நெறி பிறழ்வு ; காந்தசி 
ஆவி ; முகிலியற் பொருள் ; திண்மப் படராவி ; நீர்மப் பட வகையில் பிறழ்வு நிலை , பிறழ்வுநிலை அளவு ; ( இலக் . ) திரிபு ; 
ராவி ; மருத்துப் புகையாவி ; ஆவிபோன்ற பொருள் ; போலிப் ( இலக் . ) விகாரம் ; ( இலக் . ) வேற்றுமை வடிவம் , திரிபு 
பொருள் ; நிலையற்ற தன்மையுடைய பொருள் ; நிலையற்ற வடிவம் ; ( உயி . ) மரபுநிலை மாறுபாடு ; ( வான் . ) கோள்நெறி 
செய்தி ; ஆதாரமற்ற ஊகம் ; புளுகு ; வீண் கற்பனை ; ( பழ . ) பிறழ்வு , கோள்கள் வகையில் வழக்கமான நெறியிலிருந்து 
வெற்று வீறாப்பு ; U. ஆவி வெளிவிடு ; வெற்றுவீறாப்புப் விலகிச்செல்லுநிலை ; ( வான் . ) கோள்விசை பிறழ்வு , கோள் 
பேசு ; வெற்றுரையாடு ; ( தொ . ) vapour bath , ஆவி கள் வகையில் சராசரி வேகத்திற் கூடிக்குறைந்து செல்லுதல் ; 
முழுக்கு ; புழுக்கறை ; ஆவிமுழுக்கறை ; ஆவிக்குளிப்புக் ( இசை . ) நுண்திரிவு நயம் , திரும்பத்திரும்பப் பாடும்போது 
கலம் ; புழுக்கு கலம் . 

இனிமை கருதி ஏற்படுத்தப்படும் பண் - இசைப்பொருள் நுண் 
vop ourer , n . ஆவி வெளியிடுபவர் ; ஆவி வெளியிடுவது ; 

திரிபு வேறுபாடு . 
வியர்த்து விறுவிறுப்பவர் ; அந்துப்பூச்சி வகை . 

varia tional , a . மாறுபாடு சார்ந்த 
vap ouring , n . ஆவியாதல் ; ஆவி வெளிவிடுவிப்பு ; ஆவி va ricated , a . கோல்வரையுடைய , சங்கு வகையில் மடிவுகள் 
வெளியிடுதல் ; வீண் தற்பெருமையடிப்பு ; a . ஆவியாகிற , இடையே. வரைகோடுகளையுடைய . 
ஆவி வெளியிடுகிற ; வீண் தற்பெருமையடிக்கிற ; ஆவி 

varica tion , n . கோல்வரை அமைவு . 
வெளிவிடுவிக்கிற ; ஆவி வெளியீட்டிற்குரிய . 

varicell a , 11. தட்டம்மை , பயற்றம்மை . 
vap ourish , a . ஆவிபோன்ற ; சற்றே ஆவி வடிவான 

varicell ar , a . தட்டம்மை சார்ந்த . 
vap ours , n . pl . வாய்வு , வாத வளி ; சோர்வு , 
சடைவு , varicell oid , a . பயற்றம்மை போன்ற . 
முசிவு . 

va ricocele , 11. நாளப்புடைப்புப் புற்று . 
vap oury , a . ஆவி நிரம்பிய ; வாய்வினால் பீடிக்கப்பட்ட , 
வாதவளிக்கு ஆட்பட்ட . 

var icoloured , a . வண்ணக் கதம்பமான , வேறுவேறுபட்ட 

வண்ணக் கலவையுடைய . 
vapula tion , n . ( அரு. ) கசையடி ; கசையால் அடித்தல் . 

va ricose , va ricosed , a . நாளப்புடைப்புச் சார்ந்த ; நாள 
vap ulatory , a . கசையடி சார்ந்த . 

அழற்சிக்கு ஆட்பட்ட ; நாளவீக்கங் குணப்படுத்துகிற ; 
Varan gian , 11. முற்கால ஸ்காந்தினேவிய கட லோடிக் 

நாளப்புடைப்பு மருந்தான ; நாள அழற்சி மருத்துவத்திற்கு 
கொள்ளையர் ; ( வர . ) பால்டிக் கடற் பகுதிக்குரிய கி.பி. 9 - ஆம் 

உரிய ; கோல்வரையுடைய , சங்கு வகையில் வாய்வழி வளை 
நூற்றாண்டுக் கடற்கொள்ளையர் . 

வுடைய . 
va rec , n . கடற்பாசி ; பெரிய கடற்பூண்டு வகை . 

varicos ity , n . நாளப்புடைப்புடைமை ; சங்குக் கோல்வரி 
variabil ity , n . உலைவு , அடிக்கடி மாறுபடுந்தன்மை ; வேண் 

யுடைமை . 
டியபடி மாற்றப்படத்தக்க நிலை . 

var idase , 11. உறை குருதி அலம்பு மருந்து . 
var iable , n . மாற்றியமைக்கக்கூடிய செய்தி ; மாறுபடும் 

var ied , a . பல்வேறு வகைப்பட்ட ; மிகப் பலவான . 
உரு : மா றியடிக்குங் காற்று : ( கண . ) மாறியல் மதிப்புரு ; 
a . மாறக்கூடிய ; நிலையற்ற ; உலைவியலான ; அடிக்கடி 

var ied , v . vary என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
மாறுபடுகிற ; விண்மீன்கள் வகையில் பருவந்தோறும் var iegate, v . பல்வண்ணப்படுத்து ; பல்வகை வண்ணப் 
ஒளியிலும் அளவிலும் மாறுபடுகிற ; கணக்கில் மதிப்பு படுத்து ; பல்வகை வேறுபாடுகளை உண்டுபண்ணு ; வண் 
உறுதிப்பாடற்ற ; மாறுபடு மதிப்புக்களையுடைய ; ( தாவ . , 

ணங்களால் வேறுபடுத்திக் காட்டு ; வண்ணத் திட்டுத்திடல் 
வில . ) இனத்தினின்றும் வேறுபடுகிற ; ( உயி . ) உயிர்கள் களால் கதம்பமாக்கிக் காட்டு . 
வகையில் அமைப்பில் வேறுபடுகிற ; ( தொ . ) variable gear , var iegated , a . பல்வண்ண வேறுபாடுகளைக்கொண்ட ; சித் 
விருப்பம்போல் மாற்றிக்கொள்ளத்தக்க விசையூட்டமைவு . 

திர விசித்திரமான ; பல்வகை வேறுபாடுகளையுடைய ; பல்வரி 
var iables , n . pl . வடகிழக்கு - தென்கிழக்குத் திசைக்கிடைப் வண்ணக் கதம்பமான ; பல்வகை வேறுபாடு ஊட்டப்பட்ட . 
பட்ட பிரதேசத்தடம் மாறும் காற்றுக்கள் . 

variega tion , n . பல்வண்ண வேறுபாடுகள் ஊட்டல் ; பல் 
va ria lec tio , ( ல ) n . பல்வகை வேறுபாடுடைய பாடபேதம் . வகைப்படுத்திக் காட்டல் ; பல்வண்ண வேறுபாட்டு வளம் ; 
var iance , n . வேறுபாடு ; மாறுபாடு ; முரண் ; எதிர்வு ; 

வகை வண்ணத்திரிபு வளம் ; பல்வகை வேறுபாட்டு வளப்பம் . 
மனவேற்றுமை ; கருத்து வேற்றுமை ; ஒவ்வாமை ; கோட் vari ety , n . வகை திரிபு வளம் , பல்வகை வேறுபாட்டுத் 
டம் , பிறழ்வு ; பிணக்கு ; நட்பு முறிவு ; இணக்கமின்மை ; தொகுதி ; பல்வகை வேறுபாட்டு நிலை ; வகை வேறுபடுத்திக் 
ஒற்றுமையின்மை ; ஒத்துவாராமை , இருசெய்திகள் வகையில் காட்டப்பட்ட தொகுதி ; பல்வரி வண்ணநயம் , சலிப்புத் 
இடைமுரண்பாடு ; ( சட் . ) சான்றொவ்வாமை , வாக்குமூல தவிர்க்கும் பல்வகை வேறுபாட்டுக் கவர்ச்சிப் பண்பு ; மாறு 


1166 


variform 


Vatican 


* 


பல . 


பட்ட பிறிது வகை ; விகற்பம் , வேறுபட்ட மறு படிவம் ; 
நுட்ப வேறுபாடு காட்டும் இனமாதிரி உருக்களுள் ஒன்று ; 
( உயி . ) துணைவகை , சார்பினம் ; ( தொ . ) variety entertain 
ment , பல்சுவை நேரப்போக்குக் காட்சி ; variety show , பல் 
சுவைக் கேளிக்கைக் காட்சி . 
var iform , a . பலவகை வடிவங்கள் கொண்ட . 
vari ola , n . பெரியம்மை . 
var iolate , U. பெரியம்மைப் பால்கொண்டு அம்மை குத்து . 
variola tion , 11. அம்மைக்குத்தீடு , அம்மைப்பால் குத்துதல் . 
var iole , n . ( வில . ) அம்மை வடு , அம்மைத் தழும்பு ; ( தாவ . ) 

சிறு குழிவுத் தடம் ; அம்மைத் தழும்பு போன்ற சிறு குழி . 
var iolite , n . அம்மைவடுப் 

பாறை , அம்மை வடுக்கள் 
போன்ற மேற்பரப்புத் தோற்றத்தினையுடைய பல்திரளைப் 
பாறை . 
var ioloid , n. மட்டம்மை , அம்மைக்குத்தீட்டால் ஓரளவு 

குறைவாக ஏற்பட்ட பெரியம்மை ; a . பெரியம்மை போன்ற . 
variom eter , n . ( மின் . ) கிளர்மின்மாற்றி , மின்னோட்டத்தில் 
கிளர் மின்னோட்டம் மாறுபடுத்தும் அமைவு ; ஏற்ற இறக்க 
முட்கருவி, விமான வகையில் ஏற்ற இறக்கத்தை ஊசி முள் 
மூலங் காட்டுங்கருவி . 
varior um , n. உரைவளம் , பல்லுரை ; பல்லுரை மூலம் , பல 
உரையாசிரியர்களின் விளக்கங்களைக் கொண்ட மூலப்பிரதி ; 
a . பல்லுரைவாய்ந்த , பல உரையாசிரியர்களின் விளக்கங்கள் 
கொண்ட 
var ious , a . பல்வேறு வகைப்பட்ட ; வெவ்வேறான ; 

வகையான , ஒன்றுக்கு மேற்பட்ட ; தனித்தனியான, 
var ix , n . நரம்புக்காழ்ப்பு , நரம்புப்புடைப்புக் 

கோளாறு ; 
கோல்வரை , சங்கு வகையில் வரை விளிம்புக் கோடுகளுள் 
ஒன்று ; pl . ve rices . 
varl et , n . இளம்படிச் சிற்றாள் , இடைநிலைக் கால வழக்கில் 
பிற்காலத்தில் திருத்தகையாவதற்குரிய முற்பயிற்சியாகத் 
திருத்தகையரின் சிற்றாளாகப் பணிசெய்பவர் . 
varn ish , n . வண்ண மெருகெண்ணெய் , எண்ணெய்ச்சாயம் ; 
மட்பாண்ட மெருகீடு ; மட்பாண்ட மெருகீட்டுப் பளபளப்பு ; 
இயற்கைப் பளபளப்பு ; செயற்கை மெருகு ; பகட்டுத் தோற் 
றம் ; பூச்சுமெழுக்கீடு , குற்றத்தை மறைத்துக் காட்டும் 
முயற்சி ; பூச்சு மழுப்பீடு , குற்றந் தணித்துக் காட்டும் 
முயற்சி ; சப்பைக்கட்டீடு , சாக்குப்போக்கு விளக்கம் ; 3 . 
வண்ண மெருகெண்ணெய் பூசு , எண்ணெய்ச் சாயமிடு ; 
மட்பாண்டம் மெருகிட்டுப் பளபளப்பாக்கு ; மெருகிட்டுப் 
பளபளப்பாக்கு ; வண்ணப்பூச்சிடு ; பகட்டு வண்ணந் தோய்வி ; 
மேற்பகட்டுத் தோற்றமளி ; செயற்கை மெருகிடு , மேற்பகட் 
டுக் கவர்ச்சியளி ; பூசி மெழுக்கிடு ; பூசி மழுப்பு ; சப்பைக் 
கட்டுக் கட்டி ஆதரி . 
varn ishing - day , n . பூச்சு மெழுக்குநாள் , கண்காட்சியின் 
முன்னாள் , கண்காட்சி தொடங்குமுன் படங்களுக்குக் கடைசி 
முறையாக மெருகு கொடுக்கும் நாள் . 
varn ish - tree , n . மெருகுப் பிசின்மரம் , மெருகெண்ணெய்க் 

குரிய பிசின் தரும் மரம் . 
vars al , n . ( அரு . , பே - வ . ) = universal . 
vars ity , n . ( பே - வ . ) = university . 
varsovienne , 11. போலந்து நாட்டுச் சிறுதிற ஆடல்வகை ; 

போலந்து நாட்டுச் சிறுதிற ஆடலுக்கான இசையமைப்பு . 
var us , n . நுடங்குமுடம் , கைகால் முனை உள்வளைவுக் 

கோளாறு ; கோணையர் , குடைகாலர் , உள்வளைகாலர் . 
var us , n . முகப்பரு ; முகப்பருக் கோளாறு . 
var y , . வேறு திறமாக்கு , வேற்றுமைப்படுத்து ; 
மாற்று , வேறானதாக்கு ; வகை வேறுபடுத்து , வேறுவேறான 
தாக்கு ; பல்வகைப்படுத்து ; மாறுபாடு உண்டுபண்ணு ; 
பண்பு மாற்று ; மாறுபடு ; வேறுபடு ; மாறுபாடு உடையதா 
யிரு ; மாறுபடுவதாயிரு ; அளவு மாறுபடு ; பண்பு மாறுபடு ; 
தர மாறுபடு ; படி மாறுபடு ; வகை மாறுபடு ; முறை 


மாறுபடு ; தகவில் மாறுபடு , படி முறையில் மாறுபடு ; 
( இசை . ) திருப்பித் திருப்பிப் பாடும்போது பொருளும் 
பாணியும் மாறுபடுத்து ; ( இசை . ) பொருளும் பாணியும் 
மாறுபட்டு இயங்கு . 
var ying , a . பல்வேறு பண்புகளையுடைய ; பல்வேறு வகை 

யாகச் செயலாற்றுகிற ; பல்வேறு வகையான . 
vas , ( ல . ) 1. ( உள். ) குழாய் , நாளம் ; pl . vas s . 
vas al , a . குழாய்நாளஞ் சார்ந்த . 
vas cular , a . செல்குழாய்நாளஞ் சார்ந்த ; சாறுசெல் நாளஞ் 

சார்ந்த . 
vas culiform , a . பூக்குடுவை வடிவான . 
vas culose , 1. நார்ச்சத்து , தாவர நாரின் அடிமூலப் பொருள் ; 

3. நார்ச்சத்துச் சார்ந்த , நார்ச்சத்தினால் ஆக்கப்பட்டுள்ள . 
vas culum , n . தாவர இயலார் சேகரப் பேழை ; ( உள் . ) சிறு 

குழாய் ; ஆண்குறி ; pl . vas cula . 
vase , n . 

குடுவை , குவளை ; அழகுமலர்க் கூடை ; மலர்ப் 
படிக்கம் ; ( கட் . ) படிவாயில் ஒப்பனைக் கும்பம் . 
vasec tomy , n . விதைநாள அறுவை , விதைக்கொட்டையை 
வெளியேற்ற நாளத்தையோ அதன் பகுதியையோ வெட்டி 
யெடுத்தல் . 
vas eline, n . தைலக்களிம்பு , நில எண்ணெய் ஆக்கத்துணைப் 

பொருளாய்க் கிடைக்கும் குழம்பு ; நறு நெய்க் குழம்பு . 
vase painting , n . பண்டைகிரேக்க வழக்கில் மலர்க்குவளை 

வண்ண ஓவியம் . 
vas iform . a . குழல் வடிவான ; பூக்குடுவை உருவான . 
vasoconstric tor , a . குருதிநாள இறுக்க மருந்து ; நரப்புச் 
சுருக்க மருந்து ; மருந்து வகையில் குருதிநாளம் 
இறுக்குகிற ; நரம்பு சுருக்குகிற . 
vasodilat or , 1. குருதிநாள விரிவகற்சி மருந்து ; நரம்பு 
தளர்த்து மருந்து ; a . மருந்து வகையில் குருதிநாள விரி 
வகற்சி செய்கிற ; மருந்து வகையில் நரம்பு தளர்த்தி விடுகிற . 
vasomo tor , n . குருதிநாள இறுக்க விரிவகற்சி மருந்து ; 
நரம்புச் செறிப்புத் தளர்த்தீட்டு மருந்து ; a. மருந்து வகையில் 
குருதிநாள இறுக்கம் தளர்த்தி செய்கிற ; மருந்து வகையில் 
நரம்புச்செறிவு தளர்த்தீடு உண்டுபண்ணுகிற . 
Vasosen sory , a . குருதிக்குழாய்களில் உணர்வாற்றலுண்டு 

பண்ணுகிற . 
vass al , n . குடியாள் , அரசர் முதலிய மேலாளரிடமிருந்து நில 
மானிய முறை உரிமை பெறுபவர் ; பெருநிலக் கிழாரிட 
மிருந்து நிலமானிய உரிமை பெற்றவர் ; பண்ணையாள் , 
குத்தகைக்காரர் ; அடிமை ; சார்ந்து பிழைப்பவர் . 
vass alage , n . குடியாள் நிலை ; குடியாண்மைக் கடமை ; 
குடியாண்மை ஊழியம் ; அடிமை ஊழியம் ; சார்பூழியம் ; 
மானிய உடைமை ; குடியாட்கள் தொகுதி . 
vassopress in , n . இயநீர் , சுரப்பியக்கங்களை இயக்குவிக்கும் 

இயக்குநீர் மருந்து . 
vast , n . ( செய் . ) அகலிடம் ; a . பரந்தகன்ற ; விரிவகற்சி 

வாய்ந்த ; மாபேருருவமுடைய ; மட்டிறந்த , மிகப் பெரிய . 
vast ly , adv . ( பே - வ . ) மிகப் பெரிய அளவில் 
vast ness , n . பெரும் பரப்பகற்சி ; எல்லையற்ற பரப்பு . 
vat , n . கொப்பறை , அண்டா ; மரத்தாலான பெருந்தொட்டி ; 
3. கொப்பறையில் ஊறவை , தொட்டியிலுள்ள நீர்மத்தில் 
கனை . 
vat ful , n . கொப்பறை நிறை அளவு . 
Vat ican , n . திருத்தந்தை கோயில் , ரோமாபுரியிலுள்ள போப் 
பாண்டவரின் பெருமாளிகை ; போப்பாண்டவரின் அலுவலக 
மண்டபம் ; போப்பாண்டவர் சமய ஆட்சி ; ( தொ . ) Vatican 
Council , போப்பாண்டவரின் திருவருள் வாய்மொழியின் 
வழுவலாமைக் கோட்பாடு தெரிவித்த ரோமன் கத்தோலிக்க 
கிறித்தவ உலகப் பொதுச்சபைக் கூட்டம் , 1861-70 - ஆம் 
ஆண்டில் நிகழ்ந்த ரோமன் கத்தோலிக்க கிறித்தவ உலகப் 
பொதுத் திருச்சபை சார்ந்த கூட்டம் . 


வகை 


, 


1167 
vaticinate 

vegetative 
vati cinate, v . முன்னறிவி , வருவதுரை . 

Ve dic, 1. கீர்வாணம் , வேதகால இந்திய ஆரியமொழி ; a . 
vaticina tion , n . வருவதுரைத்தல் ; எதிர்கால நிகழ்ச்சி 

வேதம் சார்ந்த , வேதத்திலுள்ள ; வேதங்களில் குறிக்கப்படு 
களைக் கூறல் . 

கிற ; வேத வழக்கான . 

ve dist , 1. வேதாந்தி , வேதப்பயிற்சி வல்லவர் ; வேதங்களில் 
vaude ville , n . ஆடல் பாடல் விரவிய நாடகம் ; பல்சுவைக் 

வல்லவர் . 
கேளிக்கைக்காட்சி ! பிரான்சு நாட்டு மக்கட் பாடல் ; பஸ் 
ஸெலின் ( 0. Basselin ) என்பவரால் இயற்றப்பட்ட கூட்டுக் veer , 3. திசை மாற்று ; திசைமாற்றித் திருப்பு , காற்று 
களியாட்டயர்வுப் பாடல் , 

வகையில் திசைமாறித் திரும்பு ; திசை மாறு ; 

மனத்தை 

மாற்று ; கருத்து மாற்று ; நடத்தை - மொழி மாற்றிக்கொள் , 
Vaudois 1, 7. ஸ்விட்சர்லாந்து நாட்டிலுள்ள வாட் (Vaud ) 

மொழிப்பண்பு மாற்று ; கருத்து மாறுபடு ; பண்பு மாறுபடு ; 
பகுதிக் குடிமக்கள் ; ஸ்விட்சர்லாந்து நாட்டு வாட் பகுதி 

காற்று வகையில் கதிரவனை நோக்கி வீசு ; ( கப் . ) கப்பலின் 
மக்களின் மொழி ; pl . Vaudois ; a . ஸ்விட்சர்லாந்து நாட்டி 

வேகத்தைக் குறை , தளர்த்து ; ( தொ . ) veer and haul 
லுள்ள வாட் பகுதி சார்ந்த . 

கயிறு வகையில் மாற்றி மாற்றி இழுத்துத் தளர்த்து ; காற்று 
Vaudois , n . பீட்டர் வால்டோ ( Peter Waldo கி.பி. 12 - ஆம் 

வகையில் திசைமாறி மாறி வீசு ; கருத்து வகையில் ஊச 
நூற்றாண்டு ) என்பவரின் கடுந் தூய்மைச் சமயக்குழு உறுப் 

லாட்ட முறு , தயக்கங்கொள் ; veer away the cable , veer 
பினர் ; pl . Vaudois ; a . பீட்டர் வால்டோவின் கடுந்தூய் 

out the cable , ( கப் . ) கம்பிவடம் தளர விடு ; கம்பிவடம் 
மைக் குழுவினைச் சார்ந்த . 

தளர்த்தி நீளவிடு. 
vault1 , n. கவிகை மாடம் ; கவிகை மோடு ; மோட்டுக் 

ve gai , ( ஸ்பெ . ) n . ஸ்பெயினில் படுகைநிலம் ; கியூபா 
கவிகை கவிகை விமானம் , மோட்டுக் கவிகை வட்டக் கட்டு 

தீவில் குறை ஈரப்பத நிலம் ; கியூபாவில் புகையிலை பயிரிடும் 
மானம் ; கவிகை நெறி , கவிகை மோடமைந்த பாதை ; கவிகை 

பகுதி . 
மோடு போன்ற வளைவு ; வான வளாகம் , வான மோடு ; நில 

Veg a , n . சோதி நட்சத்திரம் , வடக்கு விண்மீன் குழுவில் 
வறைக் கூடம் ; தேறலின் அடிநிலச் சேமக்கிடங்கு ; அடிநிலக் 

ஒளிமிக்கதொரு விண்மீன் . 
கல்லறைக்கூடம் ; ( உள் . ) உடலின் கவிமோட்டு உள்ளறை 

ve gan , n . சித்த உணவினர் , எவ்வகை உயிரினச் சார்பான 
யிடம் , உள்ளறையிடக் கவிமோடு ; 3. கவிகை மோடாகக் 

உணவும் கொள்ளாத தீவிர சைவ உணவினர் ; a . சித்த உண 
கட்டமைவி ; கவிகை மோடாக்கு ; கவிகை மோடு போன்று 

வினரான , எவ்வகை உயிரினச் சார்பான உணவும் கொள் 
அமைவி ; கவிவாக்கு ; ( தொ . ) family vault , குடும்பக் 
கல்லறைமாடம் , 

ளாத தீவிர சைவ உணவினரான . 
ஒரு 

குடும்பத்தினருக்கான நிலவறைக் 
கல்லறைக்கூடம் . 

ve getable , n . காய்கறி வகை ; தாவர இனம் ; 
a . தாவர 

இனத்தைச் சேர்ந்த ; தாவர இயல்புடைய ; மரஞ் செடிகொடி 
vault , n . தாவு குதிப்பு , கையூன்றித் தாவிக் குதித்தல் ; கழி 

களிலிருந்து பெறப்படுகிற ; காய்கறிகள் பற்றிய ; 

தாவர 
தாவு குதி , கழியூன்றித் தாவிக் குதித்தல் ; 3. தாவிக் குதி , 

இனங்குறித்த ; காய்கறிகளுக்குரிய ; காய்கறிகளால் செய்யப் 
கையூன்றித் தாவிக் குதி ; கழிதாவு , கழியூன்றித் தாவிக் 

பட்ட ; 

( தொ . ) vegetable kingdom , தாவரப் பெரும் 
குதி ; தாவிக் குதித்துத் தாண்டு . 

பிரிவு . 
vault ing - horse, n . தாவிக்குதிக்கப் பயிற்சி மரக்குதிரை . 

ve getal , n . தாவரம் ; காய்கறி வகை ; 

a . தாவர இயல் 
vaunt , n . வீம்புரை , வீண்பகட்டுத் தற்புகழ்ச்சி ; வீறாப்பு நடை ; 

புடைய , காய்கறி சார்ந்த ; விலங்குகளுக்கும்- தாவரங் 
3. வீம்படி , வீண் தற்பெருமைகொள் ; வீறாப்பாக நட ; களுக்கும் பொதுவான ; ( தொ . ) the vegetal functions , 
வீறாப்பாகப் பேசு . 

வளர்ச்சி -இனப்பெருக்கம் - குருதியோட்டம் - முதலிய 

தாவர 
vaunt .courier , n . முன்செல் காவலர் . 

உயிரினப் பொது இயக்கங்கள் . 
vaunt ed , a . வீண் தற்பெருமையாகப் பேசப்பட்ட . 

vegetar ian , n . காய்கறி உணவு உண்பவர் ; சைவச் சாப் 
vaunt ful, a . வீம்படிக்கும் இயல்புள்ள . 

பாட்டாளர் , புலால் உண்ணாதவர் ; பால் முட்டையன்றிப் பிற 

ஊனுணவு உண்ணாதவர் ; a . தாவர உணவுகொள்கிற ; காய் 
vaunt ing , a . வீம்படிக்கிற . 

கறி உணவு உண்கிற ; புலாலுண்ணாத ; ஊனுண்ணாத . 
vaunt ingly , adv . வீம்பாக , வீம்புரையாக 

vegeta rianism , n . சைவ உணவுக் கோட்பாடு ; 
vav asory , n . மேலாட் குடியாண்மை அதிகார எல்லை 

புலால் 

மறுத்த உணவுக் கொள்கை ; பால் முட்டை நீங்கலான , ஊன் 
மேலாட் குடியாண்மை ஆட்சிக்காலம் . 

உணவு மறுத்த தாவர உணவுமுறை ; 

புலால் 

நீக்கி 
vav asour , n . மேலாட்குடியாள் , பண்ணையுரிமையாட்சி உண்ணும் பயிற்சி முறை . 
பெரும்பண்ணை முதல்வரிடம் உயர்குடியாளா 

ve getate , v . தாவரம்போல் வளர் , 

இயல் வளர்ச்சியுறு ; 
யிருந்துகொண்டே மற்றக் குடியாட்களையும் மேற்பார்ப்பவர் . 

முளை , தழை ; தாவர வளர்ச்சி புகுத்தீடு செய் ; தாவரங்களைத் 
veal , n . கன்றிறைச்சி . 

தடங்கலின்றி வளரும்படி செய்; தாவரங்கள் போல் அசையாது 
veal y , a , ( பே - வ . ) கன்றிறைச்சி போன்ற , முதிராத , பக்குவம் வேரூன்றிக் கிட ; ஊகமற்ற சோம்பேறி வாழ்வு வாழ் , செய 

லற்ற வாழ்க்கை நடத்து . 
அடையாத . 
vec tograph , n . மூவளவைப் படம் , தனி மூக்குக் கண்ணாடி veg etated , a . தாவரங்களால் மூடப்பட்ட . 

யிட்டுப் பார்ப்பவர்க்கு மூவளவைக் காட்சி தரவல்ல படம் . vegeta tion , n . தாவர வளர்ச்சி ; தழை குழை வளர்ச்சி ; 
vec tor , n . நுண்மங் கடத்தி , தொற்று நுண்மங்களைக் 

வளர்த்தல் ; தாவரங்கள் ; தாவர வாழ்க்கை ; இயல் வளர்ச்சி ; 
கொண்டு செல்லும் சிற்றுயிரினம் ; குறித்த திசை விமானப் 

செயலற்ற சோம்பேறி வாழ்க்கை ; ( நோய் . ) உடலின் மேற் 
போக்கு ; ( கண ) ஏவரை , வைப்பு நிலையறுதியின்றி அளவறு 

பரப்பில் தோன்றும் இயற்கைக்கு மாறான தசை வளர்ச்சி . 
தியும் திசையறுதியும் உடைய அளவுரு ; . பறக்கும் விமான veg etative, a . தாவரங்கள் போல் வளருகிற ; தாவரங்களின் 
வகையில் குறித்த இடம் நோக்கி இயக்கு . 

வளர்ச்சியை ஊக்குகிற ; ( உயி . ) தனி வாழ்வுக்குரிய , இனப் 
Ve da , (ச . ) n . வேதம் , மறை . 

பொது வாழ்வு சாராத ; பாலினஞ் சாரா மரபுப்பெருக்க 
Vedan ta , ( ச . ) n . வேதாந்தம் , இந்திய சமயத் தத்துவ 

முடைய ; எண்ணமின்றித் தானாக நிகழ்கிற ; அறியாச் செய 

( தொ . ) vegetative nervous system , எண்ணாது 
ஞானம் . 

தானே இயல்பாகச் செயற்படுத்தும் நரம்பு மண்டலம் ; சுரப்பி 
Vedd a , n . வேடர் , இலங்கைப் பழங்குடி வகையினர் . 

கள் சுரத்தல் நெஞ்சுப் பை அடித்தல் போன்ற செயல்களைக் 
vedette , n . காவற்குதிரை வீரன் , அரண்புறக் காவல் நிலை கட்டுப்படுத்தும் நரம்பு மண்டலம் ; vegetative organs , 
யமைப்பதற்கு முன் நிறுத்தப்படும் புற அரண் காவற் குதிரை இலை - தண்டு- வேர் முதலியன ; vegetative reproduction . பதி 
வீரன் . 

யப் பெருக்கம் ; தளிர்ப்புப் பெருக்கம் . 


| 


வழக்கில் 


லான ; 


1168 


vehemence 


vena cava 


ve hemence , n . மோதுவேகம் ; விசையாற்றல் ; துடிதுடிப் 

பார்வம் ; உணர்ச்சித் துடிதுடிப்பு . 
ve hement , a . விசைவேகமான ; மும்முரமான , படுமுனைப் 
பான ; ஆவேசமிக்க , உணர்ச்சித் துடிதுடிப்பு வாய்ந்த ; வேக 
ஆற்றல் மிக்க ; உணர்ச்சி ஆற்றல் மிக்க 
ve hicle , n . ஊர்தி , வாகனம் , வண்டி ; வண்ணப் பொடி 
யைக் கரைக்கும் நீர்மம் ; வெளியிட உதவுஞ் சாதனம் ; 
கருத்து 

வெளியிட உதவுஞ் சாதனம் ; ஊடுபொருள் , 
பாடகம் . 
vehic ular , a . வாகனஞ் சார்ந்த ; ஊர்தி சார்ந்த ; கொண்டு 
செல்லும் சாதனத்திற்குரிய ; கொண்டியங்குவிக்கும் பொரு 
ளுக்குரிய ; போக்குவரவு சாதனத்துக்குரிய . 
veil , n . முக்காடு , முகத்திரை ; மூடுபடாம் ; முகவலை , முக 
மறைப்பு மென் திரை ; மூடாக்குத் திரை , துறவு நங்கையர் 
முகமறைப்பு ஆடை ; வெயில் மறைப்பு ஆடை ; தூசிமறைப்பு 
ஆடை ; கோயில் இடைமறிப்புத் திரை ; குருமார் தோளணிப் 
பட்டம் ; மறைப்புத் திரை ; புறமறைப்பு ; மேலீடான புறப் 
பகுதி ; உருமாற்றுத்திரை ; உருமாற்றமைவு ; போலிச் சாக்குப் 
போக்கு : பொய்க்காரணம் : புரியா மறைதிரை ; கருத்து 
மறைப்பு ; அரைகுறை மறைப்பு ; தெளிவின்மை ; கம்முகுரல் , 
குரல் கரகரப்பு ; ( தாவ . ) மெல்லி தழ்த்தாள் , மென்றோகை ; 
( வில . ) மெல்லிதழ் உறுப்பு : ப . மூடாக்கிடு ; முகம் மறை ; படா 
மிடு ; முகமூடியிட்டு மறை ; மூடு ; உருமாற்றம் செய் ; திரை 
மறைவாக்கு ; மறைத்து மூடு ; பொதிந்து வை ; 

மறை 
புதிராக்கு ; ( தொ . ) beyond the veil , இறப்பிற்குப் பின்னான 
மறை புதிரான நிலையில் ; draw & veil over , விவாதிக்காமல் 
மெல்ல விட்டுவிடு ; கவனஞ் செலுத்தாதிரு ; take the veil , 
கன்னித் துறவியாகு , அறநங்கையாகு . 
veiled , a . முகமூடியிட்டு மறைக்கப்பட்ட ; முகத்திரையிடப் 

பெற்ற ; மூடிமறைக்கப்பட்ட ; புதிர்நிலையான . 
veil ing, n . வலைத்திரைத் துணி ; மறைப்பு ; மூடாக்கீடு ; 
மூடாக்கு , முகத்திரை ; a . மூடாக்கிடுகிற , முகமறைக்கிற ; 
மறைத்து மூடுகிற . 
veil y , a. மூடாக்கியலான ; முகத்திரைபோன்ற . 
vein , n . உண்முக நாளம் , நெஞ்சுப்பைக்குள் குருதிகொண்டு 
செல்லும் குழாய் , ( பே - வ . ) குருதிநாளம் , குருதிக் குழாய் ; 
பளிங்கின் ஒளிநிற வரி ; மணிக்கல் ஒளிநிறக் கால் ; மரக் 
கட்டைகளின் பன்னிறச் சாயல்களையுடைய உள் வெட்டுவரிக் 
கோடு ; தனிப்பட்ட தன்மை ; சிறப்பியல்பு ; தனிப்பாங்கு ; 
( சுரங் . ) தாதுபடுகைக் கால் ; ( மண் . ) படுகைக்கால்வரி ; 
( பூச் . ) பூச்சிகளின் இறகு நரம்பிழை ; ( தாவ . ) இலைவரி 
நரம்பு ; 3. நாளம் பரப்பியிடு ; இறகுவரி பரப்பு ; ஒளிநிறக் 
கால் விடு ; உள்வெட்டுவரி பாயவிடு ; படுகைக்கால் பரப்பு ; 
பண்பு பரப்பு . 
veined , a . குருதிநாளங்கள் கொண்ட ; உள்வெட்டுகளுள்ள ; 
தாதுப்படுகைக் கால்கள் கொண்ட , ஒளிவரிக் கால்கள் 
கொண்ட ; இறகு வகையில் வரி நரம்புகளையுடைய , பண்புக் 
கூறுகள் வாய்ந்த ; இயற்பாங்குக் கூறுகள் வாய்ந்த . 
vein ing , n . வரி நரம்பமைதி ; வரி நரம்பமைதிப் பாங்கு ; 

ஒளிவரியீடு . 
vein less , a . குருதிநாளமற்ற ; இலை வகையில் வரி நரம்பற்ற ; 
படுகைக் கால்களற்ற ; ஒளிவரிக் கால்களற்ற ; சிறகு வகை 
யில் நரம்பிழைகள் அற்ற . 
vein ous, a . குருதிக் குழாய்கள் நிறைந்த ; நரம்பிழைகள் 
நிரம்பிய ; வரி நரம்புகள் வாய்ந்த ; படுக்கைவரிக் கால்கள் 
உள்ள . 
velam en , velamen tum , 1 , மூளை சூழ் தாள் சவ்வு ; pl . 

velam ina , velamen ts . 
vel ar , a . பின் அண்ணஞ் சார்ந்த , அண்ணத்தின் பின்புற 
மென்பகுதி சார்ந்த ; முகத்திரை சார்ந்த , மூடுமென் திரைக் 
குரிய . 
veld , n . கரம்பு நிலக் காடு , தென்னாப்பிரிக்காவில் 
யிடையே மரங்களுள்ள புல் வெளிப் பரப்பு . 


velita tion n . சிறு சச்சரவு , சிறு பூசல் ; வாத எதிர்வாதப் 

போராட்டம் ; கருத்து வேற்றுமை . 
vel ite, n . சிறுபடைக்கல வீரன் , பளுவற்ற 

படைக்கலங் . 
தாங்கிய வீரன் . 
velle ity , n . செயற்படுத்தத் தூண்டாத சிறு அளவுத் துணி 

பாற்றல் . 
vell icate , v . ( அரு . ) சட்டென்று இழு , வெடுக்கென்று பற்றி 

யிழு ; கவனத்தை இழு . 
vellica tion , n . திடீர்ச் சுரிப்பு ; வெட்டிழுப்பு ; சுருக்கெனக் 

கவனமீர்த்தல் . 
vell um , 1. வரைநயத்தோல் , கன்றின் தோலிலிருந்து செய் 
யப்பட்ட முற்கால மெல்லிய எழுது தாள் வகை ; வரைமென் 
தோல் கையெழுத்துப்படி . 
velo cipede, n . சமட்டு வண்டி , தொடக்க கால மிதிவண்டி 

வகை . 
velocipe dean , n . தொடக்ககால வகை மிதிவண்டியர் . 
veloc ipeder , 11. தொடக்ககால வகை மிதிவண்டியர் . 
velocitiza tion , 1. தன்னை அறியாப் பெருவேகச் செலவு . 
velo citize , U. பொதுப்பெரும் பாட்டையில் தன்னையறியா 

மலே மட்டற்ற வேகத்துடன் ஊர்தி ஒட்டிக்கொண்டு செல் . 
velo city , n . விசை , வேகம் ; விரைவளவு , விரைவு வீதம் ; 
புடை பெயர்வு வீதம் ; இயக்க வேக அளவு ; ( இயங் . ) குறிப் 
பிட்ட திசையிற் செலுத்தப்பட்ட வேகம் . 
velours , n . தொப்பிகள் செய்யப் பயன்படும் மெத்தென்ற 

பூம்பட்டு வகை . 
veloutine , ( பிர . ) 1. திண் இழைத் துகில்வகை ; ஒப்பணைத் 

துகள் வகை . 
vel um , 1. பின் அண்ணம் , அண்ணத்தின் பின்புற மென் 
பகுதி ; நாய்க்குடை இழைத்தாள் ; மென் தாள் உறுப்பு ; 
முட்டைப் புழுவின் புடைபெயர்வுறுப்பு ; இழுது மீன் உண்முக 
வளைவுறுப்பு . 
vel ure , n. வெல்வெட் போன்ற மென்பட்டு வகை ; தொப்பி 
களுக்கு மென்மையளிக்கும் பட்டுத்துணி ; U. பட்டுத்துணி 
யிட்டு மென்மையாக்கு . 
velut inous , a . ( தாவ ., பூச் ) மென்பட்டுப் போன்ற , மெத் 

தென்ற . 
vel veret , n . கீழ்த்தரமான வெல்வெட் துணி வகை , தாழ்ந்த 

தர மென்பட்டுத் துணி வகை . 
vel vet , n . வெல்வெட் துணி , அடர்த்தி மிக்க மென்பூம் 
பட்டுத் துணி வகை ; இள மான் தோல் மென்மயிர் ; ஆதா 
யம் , இலாபம் ; a . வெல்வெட் போன்ற ; மென் பூம்பட்டா 
லான ; ( தொ . ) on velvet , வாய்ப்பான நிலையில் , சாதகமான 
நிலையில் ; velvet glove , அசையா உறுதியை மூடிமறைக்கும் 
புறப்பகட்டு மென்மை . 
vel vet - duck , n . சுட்டி வாத்து , இறகில் வெண்குறியுடைய 

கருவாத்து வகை . 
vel veted , a . மென்பூம்பட்டாலான , மென்பூம்பட்டாடை 

யணிந்துள்ள . 
velveteen , n . பட்டு மென் துய் கொண்ட பருத்தித் துணி 

வகை ; பட்டும் பருத்தியும் கலந்த போலி மென்பட்டு வகை . 
vel vetiness , 11. மென்பூம்பட்டுப் போன்ற தன்மை , பட்டியல் 

மென்மை . 
vel veting , 11. மென்பட்டுத் துணிவகைத் தொகுதி ; மென் 

பட்டுத் துணியின் மென் துய்ப்பரப்பு . 
vel vety , a . மென்பூம்பட்டுப் போன்ற , மென்மையான , மெத் 

தென்ற . 
ve na , ( ல . ) 11. உள் நாளம் , உட்செல் குருதிநாளம் ; pl. 

ve nae .. 
ve na ca va , ( ல . ) 1 . இதய மேலறைக்குட் செல்லும் 
இரு குருதிகாளங்களுள் ஒன்று . 


{ 


POOL 


வல 


1169 


venal 


venose 


ven al1, a . விற்கப்படுவதற்குரிய ; பணத்துக்கு ஆட்படுகிற ; 
இவறன்மாலையரான , பொது ஊழியப் பொறுப்பையும் செல் 
வாக்கையும் பணத்துக்கு விற்றுவிடச் சித்தமாயிருக்கிற ; 
கூலிக்கு உழைக்கிற ; பண அவாவுள்ள ; கைக்கூலி வாங்கு 
கிற ; நட 

டத்தை வகையில் பணத்திற்காக இழிசெயல் செய்கிற . 
ven al , a . குருதிநாளச் சார்பான ; உள்நாளங்களையுடைய ; 

உள்நாளங்களிலடங்கிய ; உள்நாளங்களிலுள்ளவை சார்ந்த . 
venal ity , 1. கைக்கூலிக்கு ஆட்படும் பண்பு , பொறுப்பு 

விற்கும் தகுதிக்கேடு . 
ven ally , adv . கூலிக்கு உழைக்கும் முறையில் , பொறுப்பிலா 

இழிதகவு முறையில் . 
venat ic , venat ical , a . வேட்டை சார்ந்த . 
vena tion 1 , n . உள்நாள வரியமைதி ; இலையின் இழைநாளப் 

பாங்கமைதி ; இறகின் வரி நரம்பமைதி . 
vena tion , n . ( அரு . ) வேட்டை ; வேட்டையாட்டு , 

நாயாட்டு . 
venato rial , a . வேட்டை சார்ந்த . 
vend , U. ( சட் . ) விற்பனை செய் , விற்பனைத் தொழிலாற்று , 
சிறுதிறக் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடு ; சிறுபொருள்கள் 
வகையில் விற்பனையாகக் கொடு , விலைக்குக் கொடு . 
ven dace, n . சிறிய ஏரிமீன் வகை . 
Vende an , n . மேற்கு பிரான்சிலுள்ள 

வெண்டி 

பகுதி 
வாழ்நர் ; மேற்கு பிரான்சில் 1793-5 ஆண்டுகளில் அரசர் 
கட்சியை ஆதரித்தவர் ; a . மேற்கு 

பிரான்சிலுள்ள 
வெண்டீ யைச் சார்ந்த ; வெண்ட அரசர் ஆதரவுக் கட்சி 
யினைச் சார்ந்த . 
vendee , n . வாங்குவோர் . 
ven der , n . விற்பனையாளர் ; விற்றுத்திரிபவர் . 
vendett a , n . குடும்பப் பழிமரபு , வழிவழிக் குடும்பப் பகைப் 
பண்பு ; கொல்லப்பட்டவனின் குடும்பம் பழிவாங்க நாடுதல் ; 
பழிதீர்க்கும் எண்ணம் ; கார்சிக்கா ( Corsics ) முதலிய பகுதி 

களிலுள்ள குடும்ப மரபுப்பழி வழக்கம் . 
vendibil ity , n . விற்கப்படும் தகுதியுடைமை . 
vend ible , n . விற்பனைக்குரிய 

பொருள் , விற்கக்கூடிய 
பொருள் ; a . விற்கத்தக்க , விற்கக்கூடிய ; விலை கூறிய ; 
உடனடியாக விற்கக்கூடிய . 
vendita tion , n . விலைகூறுதல் . 
vendi tion , n . விற்பனை , 
ven dor , n . விற்பனையாளர் ; கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடு 

பவர் . 
vendue , n . பொது ஏல விற்பனை . 
veneer , n . மேலடைப் பகட்டு மென் பூச்சு ; மேலடை மெல் 
லொட்டுப் பலகை ; பகட்டு மேலடை மென்பூச்சுமானம் ; U. 
மரச்சாதனங்கள் வகையில் மேலடை மெல்லொட்டுப் பலகை 
யிடு ; மட்பாண்ட வகையில் மேலடைப் பகட்டு மென்பூச்சிடு ; 
மேற்பூச்சினால் உண்மை உஸ்ரீவத்தை மறை ; பகட்டு நடை 
நயத் தோற்றத்தால் அகப்பண்பு மூடி மறை . 
veneer er , n . மேற்பூச்சிடுபவர் ; மேலடைப்பலகை 

பவர் ; பகட்டுவண்ணத்தார் . 
veneer ing , n . மேலொட்டுமானம் ; மேற்பூச்சுமானம் ; 

பகட்டுவண்ணப் பண்பு. 
veneer - moth , 11. பகட்டுவண்ண அந்துப்பூச்சி வகை . 
venef ic , venef ical , venefic ious, venef icous , a . 

நஞ்சாற் செயற்படுகிற ; சூனியத்தால் ஏற்படுகிற . 
ven erable , a . போற்றத்தக்க , வணங்குதற்குரிய ; 

தகை 
யார்ந்த ; மதிப்பிற்குரிய . 
ven erate , v . வணங்கு ; மதிப்புக்கொடு , போற்று ; மரியாதை 

செலுத்து ; போற்றிப் பாராட்டு . 
venera tion, n . போற்றரவு , ஆழ்ந்த மதிப்பு ; மரியாதை , 
பயபக்தி ; வணக்கம் , வணங்குதல் . 

148 


vener eal , a . இணைவிழைச்சுச் சார்ந்த ; சிற்றின்பத்திற்குரிய ; 
கலவியினால் தோற்றுகிற ; ஒழுக்கக் கேட்டினால் ஏற்படுகிற ; 
( தொ . ) venereal disease , மேகநோய் ; venereal remedies , 
மேகநோய் தீர்க்கும் மருந்து முறைகள் . 
Ven erean , n. வெள்ளிக்கோள் வாழ்நர் ; வெள்ளிக்கோள் 

சார்ந்த . 
venereollogist , 11. மேகநோய் ஆய்வு நூலர் ; மேகநோய்ச் 

சிறப்பு மருத்துவர் . 
venereol ogy , n . மேகநோய் ஆய்வு நூல் ; மேகநோய்ச் 

சிறப்பு மருத்துவத் துறை . 
ven ery , n . ( பழ ) வேட்டை ; வேட்டையாட்டு , 
ven ery , n . ( பழ . ) வேட்டம் , கலவி , சிற்றின்பம் . 
ven esect , v . முற்கால மருத்துவ வழக்கில் குருதி வடிப்பு 

முறை கையாளு , குருதி வடிப்புச் செய் . 
venesec tion , n . முற்கால மருத்துவ வழக்கில் குருதிவடிப்பு 

முறை , குருதிவடிப்பு . 
Vene tian , n . வெளிஸ் நகரவாணர் ; மடக்குவரிச் சட்டப் 
பலகணித் திரை ; a . வெனிஸ் நகரஞ் சார்ந்த ; ( தொ . ) 
Venetian carpet , முரட்டு முறுக்கிழைக் கம்பளம் , கோடுகள் 
போடப்பட்ட முறுக்கிய கம்பளி இழையாலாள விரிப்பு ; 
Venetian glass , நஞ்சு பட்டால் வெடித்துவிடும் கண்ணாடிக் 
குவளை ; Venetian mast , சுழல்வரி வண்ண ஒப்பனைத் தெரு 
நிலைக் கம்பம் ; Venetian red , வண்ணப் பொடியாகப் பயன் 
படும் இரும்புயிரகக் கலவை ; Venetian window , தனித்தனி 
மூன்று திறப்புகள் கொண்ட பலகணி வகை . 
vene tian , n . மடக்குவரிச் சட்டப் பலகணித் திரை ; a . 
பலகணித் திரை வகையில் மடக்குவரிச் சட்டம் அமைந்த ; 
( தொ . ) venetian blind , மடக்குவரிச் சட்டப் பலகணித் 
திரை . 
vene tians , n . pl . விசிறித் திரை இரட்டு , மடக்குவரிச் சட்டப் 

பலகணித் திரைக்குரிய முரட்டுத் துணி . 
ven geance , 11. பழிக்குப்பழி , தன் பழிக்குரிய பழித்தண்டம் ; 
பழி எதிர்வினை , பழிதீர்ப்புச் செயல் ; பழிமாற்றுச் செயல் ; 
சார்பாளர் பழி வகையில் பழிதுடைப்புச் செயல் ; பழி 
துடைப்பு , பழிதீர்வு ; ( தொ . ) with & vengeance , முழுதும் , 
நிறைய , பழிவாங்குவது போன்ற நிலையில் . 
venge ful, a . பழிவாங்கும் எண்ணமுள்ள , பழிதீர்க்கும் இயல் 

புடைய . 
ven ial , a . மன்னிக்கத்தக்க , பொறுக்கக்கூடிய , கடும் பிழையா 

யிராத ; பாழ்நிலைப்படாத , ஆன்மிக நலம் கெடுத்தழிக்கத் 
தக்க அளவிலல்லாத ; ( தொ . ) venial sin , ஆன்ம நலனை 
அழிக்கத்தக்க அளவிலல்லாத பாவம் , மன்னிக்கத்தக்க 
பாவம் . 
Ven ice , n . வெனிஸ் நகரம் ; முற்கால வெளிஸ் நகர்க் 
குடியரசு ; நஞ்சுபட்டால் வெடித்துவிடும் கண்ணாடிக் குவளை ; 
( தொ . ) Venice treacle, நச்சுமுறி , பல மருந்துகள் சேர்ந்த 
நச்சுமுறி . 
venir e , venir e fa cias , ( ல . ) n . ( சட் . ) முறைகாணாய 
அழைப்பாணை , முறைகானாயத்தினை அழைக்கும்படி மாநகர் 
மணியத்துக்கிடும் கட்டளை . 
ven ison ; 1. மான் இறைச்சி ; மானிறைச்சிக் கறி . 
Venit e , ( ல . ) n . வாரானைப்பாடல் , வருக என்று தொடங்கும் 

விவிலிய கீதப்பாடல் . 
ven om , n . நஞ்சு ; பாம்புப் பல் நஞ்சு ; தேள் கொடுக்கு 
நஞ்சு ; கடுப்பு ; மனக்காழ்ப்பு ; நச்சுப் பகைமைப் பண்பு ; 
ஊன்றிய வன்மம் ; பேச்சின் கடுநச்சுத் தன்மை ; நடத்தை 
நச்சுத் தன்மை . 
ven omed , a . நஞ்சுள்ள ; கொடிய ; நஞ்சூட்டப்பட்ட . 
ven omous , a . நஞ்சான ; கொடிய ; பகை வன்மமுள்ள . 
ve nose , a . உள் நாளம் போன்ற ; உள் குருதிநாளங்களை 
யுடைய ; முனைப்பான நாளங்களையுடைய . 


ஒட்டு 


1170 


venosity 


veratrum 


venos ity , n . உள்நாள முனைப்புடைமை ; உள் நாளமுடைமை ; 
உள்நாளக் குருதிச்சார்பு ; உள்நாளக்குருதி மிகைபாடு , உறுப் 
புக்கள் வகையில் உள்நாளக் குருதியினை மிகுதியாகக் கொண் 
டிருத்தல் ; காலளவுக் கோளாறு , துரையீரலில் உள்நாளக் 
குருதிக்கு வேண்டிய காற்றூட்டப் பற்றாக்குறை நிலை ; 
நாளக் கோளாறு . 
ve nous , a . உள் நாளஞ் சார்ந்த ; உட்செல் குருதி நாளத்தில் 
அடங்கிய ; குருதிநாளங்களையுடைய ; உள்நாளத்தின் உட் 
பொருள் சார்ந்த , 
vent , n . புடை , தொளை ; கீறல் , சிற்றிடைவெளி ; காலதர் , 
காற்றுப் புழைவாய் ; கோட்டையின் சுடுமதிற்புழை ; விடு 
புழை , மிடாவில் நீர்வடியும்போது காற்றுப் புகவிடுவதற்கான 
ஓட்டை ; துறப்பணம் , மிடாவில் தொளையிடுவதற்கான 
கருவி ; பற்றுபுழை , துப்பாக்கி பற்றவைப்பதற்குரிய புழை 
வாய் ; இசைக்கருவி விரற்புழை ; கக்குவாய் , எரிமலை முகட்டு 
வாய் ; குதம் , விலங்கின் எருவாய் ; புகைப்போக்கியின் 
மோட்டுப் புழை ; மலம் , எச்சம் , எரு ; வெளியேற்றப்பட்ட 
பொருள் , வெளி வந்த பொருள் ; வெளிப்பாடு , வெளிப்படு 
நிலை ; கருத்து வெளியீடு ; செல்புழை ; போக்குவழி , போக் 
கிடம் ; வாய்ப்பு வழி , வாய்ப்பிடம் ; மீவரவு , நீர் நாய் 
வகையில் மூச்சுவிடுவதற்காக நிலப்பரப்புக்கு மேல்வருதல் ; 
3. துப்பாக்கியில் பற்றுபுழை இடு ; மிடாவில் விடுபுழையிடு ; 
போக்கிடம் அளி ; வெளியீடு ; அடக்கிவைத்து உணர்ச்சியை 
வெளியிடு ; மனத்துள் அமைந்த கருத்தை வெளியிட்டுத் 
தெரிவி : மீவரவுறு , நீர்நாய் வகையில் மூச்சு விடுவதற்காக 
நீர்ப்பரப்புக்கு மேல்வந்துறு ; ( தொ . ) give vent to, வெளி 
விடு , கருத்துவகையில் சொல்லுருவம் கொடுத்துத் தெரிவி ; 
உணர்ச்சி வகையில் வெளிப்படத் தோற்றுவி . 
ven tage, n . இசைக்கருவி விரற்புழை . 
ven ter , n . ( உள் . ) தொந்தி , வயிறு ; தசைத் தொங்கற் 
பகுதி ; எலும்பின் உந்து புடைப்பு ; எலும்பின் உட்கவீந்த 
பகுதி ; இலை மேற்பரப்பு ; இலை மேற்பகுதி ; இடைப்புடைப்பு ; 
( சட் . ) கருப்பை , தாய் , 
vent - hole , 1. காற்றுப் புழைவாய் ; புகைசெல் புழை ; ஆவி 

செல் குழாய் ; ஒளிப்புழை . 
ven tiduct , n . வளிக்குழாய் ; அடிநிலக் கால்செல் குழாய் ; 

அடிநிலக் காற்றூட்டு நெறி . 
ven til , n . இசை இடைத்தடுக்கிதழ் ; இசைக்கருவியில் காற் 

றோட்டத்தை ஒழுங்கு செய்யும் குழாய் அடைப்பு . 
ven tilate, v . காற்றோடவிடு , அறையைக் காற்றோட்டமாக 
வை ; காற்றால் தூய்மையாக்கு ; குருதிக்குக் காற்றூட்டித் 
தூய்மைப்படுத்து ; பொதுமக்கள் பரிசீலனைக்கும் விவாதத் 
திற்கும் விடு ; வெளியீட்டுப் புழுக்கம் குறைவி ; 

அடக்கி 
வைத்த உணர்ச்சிகளை வெளியிடு ; அடக்கிவைத்த குறைகளை 
வெளியிட்டுத் தெரிவி . 
ventila tion , 1. காற்றோட்டம் ; காற்றூட்டல் ; புழுக்கம் 
குறைவிப்பு ; அடக்கிய உணர்ச்சி வெளியீடு ; அடக்கிய குறை 
தெரிவிப்பு 
ven tilator , n . பலகணி , காலதர் , காற்றோட்டப் புழை , 

வெளிச்சமும் - காற்றும் வருவதற்கான சாதனம் . 
vent ing , n . வெளியீடு , வழிகண்டு வெளியிடுதல் ; a . வெளி 

யிடுகிற ; வெளியிடுவதற்குரிய . 
ven tral , n . மீன் வகையில் வயிற்றுப்புறத் துடுப்பு ; a . 
அகட்டியலான , வயிற்றுப்புறஞ் சார்ந்த ; வயிற்றுப் பக்கத்தி 
லுள்ள . 
ven trally , adv . வயிற்றுப்புறமாக ; வயிற்றுப் புறத்தைப் 

பயன்படுத்தி , 
ven tricle , 1. ( உள் . ) குழிவுக் கண்ணறை , உடலின் உட் 
குழிந்த பகுதி ; உறுப்பின் உட்குழிவுப் பகுதி ; மூளை உட் 
குழிவுப் பள்ளம் ; சுருக்காற்றலுடைய இதய உட்குழிவுப் 
பள்ளம் . 
ven tricose , ven tricous, a . தொந்தி சரிந்த , முனைத்த வயி 
றுடைய ; நடுவே பருத்த ; அடிபருத்த ; தொந்தி வயிறுடைய ; 
( தாவ ) உப்பிய , பருத்த , விரிந்த . 


ventric ular, a . உறுப்பில் குழிவுடைய ; அடிவயிறு 

சார்ந்த . 
Ventril oquism , 11. பிறிதிடக் குரற்பாங்கு , பிறிதோரிடத்தி 
லிருந்து கேட்பது போல் தோன்றும்படி தன் குரலை மாற்றிப் 
பேசுங்கலை . 
ventriloquize, V. பிறிது தொனிப்படப் பேசு , பிறிதோ 
ரிடத்திலிருந்து பேசுவது போல் தோன்றும்படி குரலை 

மாற்றிப் பேசு . 
ventrip otent , n . பெருந்தீற்றியாற்றலுடைய ; பெரும்பசிச் 

சுவையுடைய . 
ventro - dors al , a . வயிற்றிலிருந்து முதுகுவரைப் பரவி 

யுள்ள . 
ven ture, n . துணிகர முயற்சி ; இடர்ப்பாடுடைய பணி ; 
ஆபத்துக்குட்பட்ட செயல் ; இடர்த் துணிவு ; இடர் ஏற்புத் 
துணிவு ; இடர்த் துணிவுக்குரிய செய்தி ; வாணிகச் சூதாட்ட 
வேட்டை ; இடர்த்துணிவுக்குரிய வாணிகச் சரக்கு ; V. துணி ; 
முயற்சி துணிந்திறங்கு ; துணிவுவினை மேற்கொள் ; தீரமாகச் 
செயல் செய் ; துணிந்து செயல் செய் ; அஞ்சாது ஈடுபடு ; 
இடர் எதிர்த்து முனை ; இடர்ப் பொறுப்பேற்கத் துணி ; முன் 
னிலைப்படுத்த முனைவுகொள் ; துணிந்து வழங்க முன்வா ; 
துணிவு வினையில் ஈடுபடுத்து ; இடருக்கு ஆட்படுத்து ; 
கருத்துத் துணிவு மேற்கொள் ; கூறத்துணி , துணிந்து கூறு ; 
( தொ . ) at & venture குருட்டாம் போக்கில் , 

குருட்டு 
யோகத்தை எதிர்நோக்கி . 
ven turer ; n . ( வர . ) வாணிகச் சூதாட்டத்தில் துணிந்து பங் 
கேற்பவர் , இடுக்கண் இருப்பதறிந்தும் துணிந்து செயல் 

மேற்கொள்ளுபவர் . 
ven turesome, a . துணிவுள்ள , அச்சமற்ற , ஆலோசிக்காது 

குதிக்கும் இயல்புடைய , 
ven ue , 1. ( சட் . ) நிலைக்களம் , வழங்குகளம் , வழக்கு விசா 
ரணைக்களம் ; ( சட் . ) வழக்கு விசாரணைக்களம் பற்றிய 
அறிவிப்புக் குறிப்பு ; முறைகாணாயத்தார் தேர்வுக்களம் ; 
குற்ற நிகழ்வுக் குறிப்பிடம் ; செயற் குறிப்புக்களம் ; செயற் 
களம் ; கதை நிகழ்ச்சி நிலைக்களம் ; பாய்வடி , சிலம்ப வகையில் 
பாய்வு குத்து ; சிலம்ப நல்வாய்ப்பு அடி ; போட்டிப் பந்தய 
ஆட்டம் ; ஆட்டச் சந்திப்பிடம் ; ( பே - வ . ) சந்திப்பிடம் ; 
ஒருங்கு கூடுவதற்கு உறுதி செய்யப்பட்ட குறியிடம் 
Ven us, 11. காதல் இறைவி , பண்டை ரோமரின் புராண 
மரபில் காதலுக்குரிய பெண்தெய்வம் ; வெள்ளிக் கோள் , 
கதிரவனைச் சுற்றிச்செல்லும் இரண்டாவது கோள் ; பாலிணை 
வின்பம் ; பாலெழுச்சி ; இணைவிழைச்சார்வம் ; காதலாட்சி ; 
காதலார்வம் , காதல் விருப்பம் ; அழகி , அழகாரணங்கு ; இரச 
வேதித் துறையில் செம்பு ; சிப்பியினம் ; ( அரு . ) அழகுநயக் 
கவர்ச்சி ; ( தொ ) Mount of Venus , கைவரை 
துறையில் கட்டை விரலின் அடிப்புற முகடு . 
Venu sian , n . வெள்ளிக்கோள்வாணர் ; a . வெள்ளிக்கோளுக் 

குரிய . 
Ve ra , n . தொலைக்காட்சிப் பதிவுக் கருவி , தொலைக்காட்சியின் 
காட்சிப்படத்துடன் ஒலியையும் உடனடியாகப் பதிவு செய்து 
காட்சிக்கு உதவும் பதிவுருளைக் கருவி . 
vera cious, a . வாய்மையுடைய ; உண்மையே பேசுகிற ; 

உண்மையே உரைக்க முற்படுகிற . 
vera city , n . வாய்மை , மெய்வழாமை ; வாய்மைநிலை ; செய்தி 
யின் மெய்ம்மைத்தன்மை ; சொல்லின் மெய்ம்மைப்பண்பு ; 
மெய்யுரை விருப்பம் , மெய்ம்மையார்வம் ; வாய்மையுடைமை. 
veran da , veran dah , n . தாழ்வாரம் , ஒட்டுத்திண்ணை . 
ve ratrate, 11 , வாத நோவுக்கான நச்சுமருந்து வகை. 
verat ric , a. விறுவிறுப்பூட்டி நோவகற்றும் நச்சுமருந்துச் 

சத்துச் சார்ந்த . 
ver atrin , ve ratrine, 1, விறுவிறுப்பூட்டி கோவகற்றும் 

நச்சுமருந்துச்சத்து . 
vera trum , 11. கிழங்குவகைச் செடி . 


நூல் 


1171 


veritas 


verb 


verb , n . 


. 


வினை ; 


( இலக் . ) வினை , வினைச்சொல் ; ( தொ . ) auxiliary 
verb , துணைவினை ; finite verb , முற்றுவினை ; impersonal 
verb , எழுவாயின் மூவிடப்பால் குறிப்பற்ற ஒருபால் ஓரிடப் 
பொதுவினை ; 

infinite verb ,, முற்றாவினை , எச்சவினை ; 
intransitive verb , செயப்படுபொருள் குன்றிய 
reflexive verb , தற்சார்பு வினை ; transitive verb , செயப்படு 
பொருள் குன்றாவினை . 
verb al , n . தொழிற்பெயர் ; a . சொல் சார்ந்த ; 

சொற் 
குறித்த ; சொல் வடிவான ; சொல்மயமான ; வாய் மொழி 
யான ; மொழிபெயர்ப்பு வகையில் வெறுஞ் சொற்பெயர்ப் 
பான ; சொல் மட்டிலுமே குறித்த ; கருத்து நலங் கருதாது 
சொல்லுக்குச் சொல் மொழிபெயர்த்துள்ள ; ( இலக் ) வினை 
சார்ந்த , வினைத்திரிபான ; ( தொ . ) verbal accuracy , சொல் 
திட்பம் ; verbal criticism , சொல் வழக்குச் சார்ந்த 
திறனாய்வு ; சொல்பற்றிய குற்றங்குறையாய்வு ; verbal 
distinctions , சொல் வழக்கு நுணுக்க நய வேறுபாடுகள் ; 
verbal evidence , சொல் மூலச் சான்று ; verbal inspiration ,, 
சொல்லுக்குச் சொல் இறை திருவருள் வாக்காயமைதல் ; 
verbal noun , தொழிற் பெயர் ; verbal subtleties , சொல் 
வேறுபாடு பற்றிய நுணுக்க நய ஆராய்ச்சி ; சொற் சிலம்பம் . 
verb alisn , 1. சொல் நாட்டம் ; வழக்குப் பொருள் குறியாச் 
சொற்பொருளாட்சி ; - வெற்றெனத் தொடுத்தல் , வெற்றுச் 
சொல் வழக்கு ; வழக்கச்சொல் மரபு ; சொல் தொடுப்புப்பாங்கு ; 
மிகுசொல் வழக்கு . 
verb alist , 11 . வெறுஞ்சொல் நாட்டத்தினர் ; வழக்குப் 

பொருள் குறியாச் சொற்பொருளாட்சியாளர் . 
verbal ity , n . வெறுஞ் சொல்லாட்சி ; வெற்றெனத் 

தொடுப்பு . 
verb alize , U. பெயர் முதலியவற்றை வினையாக்கு ; மிகு 

சொல் வழங்கு , மிகு சொல்லாட்சி பயில் . 
verb ally , adv. சொற்சார்பாய் , சொல் வகையில் . 
verba rian , n . புதுச்சொல்லாக்குபவர் . 
verbat im , a . சொல்லுக்குச் சொல்லான ; சொற்படியான ; 
சொற் பிறழாத ; adu . சொல்லுக்குச் சொல்லாக ; சொற்படி 
யாக ; சொற் பிறழாது. 
verba tion , 1. வெறுஞ் சொல்லார்ப்பு . 
verben a , 11. மணத்தைலத்திற்குப் பயன்படுத்தப் பெறும் 

மருந்துப்பூண்டு வகை . 
verb iage, n . மிகுசொல் வழங்கீடு , தேவையற்ற வெறுஞ் 

சொல்மயமான தன்மை . 
verb icide , n . சொற் கொலை ; சொற்கொலைஞர் . 
verb ify , v . பெயர்ச்சொல் முதலியவற்றை வினையாக்கு . 
verbig erate, . அடுத்தடுத்துக் கூறியது கூறுங் கோளாறு 

செய் . 
verbigera tion , n . கூறியது அடுத்தடுத்துக்கூறுங் 

கோளாறு . 
verbose , a . வெறுஞ் சொல்மயமான ; மிகுசொல் வழங்குகிற , 
தேவைக்கு மேற்பட்ட சொற்களைப் பயன்படுத்துகிற ; 
தேவைக்கு மேற்பட்ட சொற்களைக் கொண்டிருக்கிற ; மிகு 
சொற் புணர்த்த , சலிப்பூட்டுகிற அளவிற்குச் சொற்பெருக்க 

முள்ள ; நெடு நீளமான . 
verbose ness , verbos ity , 1. மிகுசொற் புணர்ப்பு . 
verd ancy , n . பசுமை ; பசும்புல்லார்வு ; பசுந்தழையார்வு . 
verd ant , a . பசுமையான ; பச்சைப் பசேரென்றிருக்கிற ; 
பசும்புல்லார்ந்த ; ஆள் வகையில் கரவற்ற ; வெள்ளை உள்ள 
மான ; சூதுவாது தெரியாத , 
verd - antique , n . பாமணிக் கல் , பச்சைக் கட்டுமான ஒப் 
பனைக்கல் வகை ; 

பாமணிக் கல் , கட்டுமான ஒப்பனைக் 
கல் வகை ; பாசடைவு , பழங்கால வெண்கலத்தின் மீதடையும் 
களிம்பு . 
verd erer , vetd eror , 11. கானாட்சியாளர் , அரசாங்கக் காடு 
களின் சட்ட ஆணையாளர் . 


ver dict , n . முறைகாணய முடிவு ; தீர்ப்பு , ஆய்வு முடிவு ; 
முடிவு , கருத்து முடிவு , தீர்மானம் ; ( தொ . ) open verdict , 
குற்றவாளி அறுதிப்படாக் குற்ற முடியு , குற்றம் நடந்துள் 
ளது என்றும் குற்றவாளி யாரென்று தெரியவில்லை என்றும் 
முடிவு செய்யும் தீர்ப்பு ; special verdict , வரு மெய்ம்மை 
விளக்கி முடிவை நீதிமன்றம் உய்த்துணருமாறு விட்டுவிடும் 
தீர்ப்புமுறை . 
verd igris , 11. தாமிரத் துரு ; மருந்தாகப் பயன்படும் தாமிரக் 

காடிப் படிக அடை , 
verd iter , n . செம்புக் கலவையிலிருந்து கிடைக்கும் வண்ணப் 

பொருள் வகை . 
verd ure , 11 . 

பயிரின் பசுமை ; பைஞ்ஜீலம் , பசும்பயிர் ; 
பசுமை ; பழகாப் புதுமை ; பிரஞ்சு நாட்டு இலைத்தொகுதிச் 
சித்திரத் திரை . 
verd ured , a . பயிரின் பசுமை சார்ந்த ; பசும்பயிர் சார்ந்த . 
verd ureless, a . பசும்பயிர்ப் பண்பற்ற ; பயிர்ப்பசுமையற்ற . 
verd urous, a . பயிர்ப் பசுமையான ; பசுந்தழை போர்த்த 
ver ecund , a . பணிவார்ந்த , பணிவுடைய . 
verge , n . ஓரம் ; விளிம்பு ; எல்லை ; முனை ; கோடி ; எல்லைக் 
கோடி ; வரம்பு , எல்லைக் கோடு ; வக்கு , செங்குத்தான பாறை 
யின் விளிம்பு வரை ; வான விளிம்பு : பூம்பாத்தியின் புற்கரை 
வரப்பு ; முக்குவட்டுச்சுவர் கடந்த மோட்டு விளிம்பு ; மத 
குருவின் கைக்கோல் ; கட்டியக்கோல் , பணிமுறைக் கைத்தடி ; 
கோல் ; கோல் போன்ற பகுதி ; கடிகார ஊசல் தடுக்குத் 
தண்டு ; ஊசல் தடுக்குத் தண்டுள்ள கடிகாரம் ; உட் புகுதரவு 
உறுப்பு ; கட்டியர் வரம்பு , அரண்மனைக் காரியக்காரர் ஆட்சி 
எல்லை ; செயலாட்சி எல்லை ; ஆற்றல் எல்லை 
verge , ப . சாய்வுறு ; சரிவுறு ; கீழ்நோக்கி வளைவுறு ; 
சார்பாக இயங்கிச் செல் ; படிப்படியாக ஒன்றுபட்டுக் கலந்து 
இழைவுறு ; எல்லையைய கி இணைவுறு ; சென்று கூடு ; 
( தொ . ) on the verge of , அணுகு வரம்பிலேயே , எல்லை 
யையே சென்று எட்டிய நிலையில் . 
ver gency , 11. நோக்காடியின் குவிவு விரிவு அளவை . 
ver ger , 11. இருக்கைக் கட்டியர் , கிறித்தவர் திருக்கோயிலில் 
இருக்கை முதலியன காட்டும் அலுவலர் ; கட்டியர் , மதகுரு. 
துணைவேந்தர் முதலியோர் முன்பு தடிதாங்கிச் செல்வோர் . 
verid ical , a . வாய்மைத் திறமுள்ள ; மெய்யேயுணர்கிற ; 
மெய்யுடனொத்த ; ( உள . ) கனாத்தோற்ற முதலியவற்றின் 
வகையில் மெய்ம்மைக்கு ஒத்து வருகிற . 
verid icous , a . உண்மை வாய்ந்த , மெய்ம்மை பேசுகிற . 
verifiabil ity , n . மெய்ப்பிக்கும் தன்மை . 
ve rifiable , a . மெய்ப்பிக்கத் தக்க ; சரிபார்க்கத் தக்க ; 

சான்றாதாரங் காட்டத்தக்க . 
veriica tion , 11. ஒப்புக் கொடுப்பு ; மெய்ம்மை அறுதியீடு ; 
வாய்மை வலியுறவு ; மெய்ம்மை தேர்வாய்வு ; ஒப்பாய்வு ; 
மெய்ப்பிப்பு , செயல் நிறைவேற்றம் ; சான்றா தாரம் . 
ve rifier , n . மெய்ம்மை உறுதி செய்பவர் ; தேர்வாய்வு 

செய்பவர் ; சரி பார்ப்பவர் . 
ve rify , U. ஒப்புக்கொடு ; மெய்ப்பித்துவிடு ; உண்மை உறுதி 
செய் ; வாய்மை வலியுறவு செய் ; வாய்மை தேர்ந்துகாண் 
மெய்ந்நிலை தேர்வாய்வு செய் ; சரி பார் , ஒத்துப் பார் ; மனு 
வகையில் ஆணைப்பத்திரம் உடம் 

டனிணைவி , 
ver ily , adu . உண்மையாக , நிச்சயமாக , உறுதியாக . 
verisim ilar , a . உண்மைபோன்ற தோற்றமுடைய . 
verisimil itude , n . உண்மை போன்ற தோற்றம் ; மேலீடான 

மெய்ம்மைத் தோற்றம் ; உண்மைபோலத் தோற்றுவது . 
ve ritable , a . மெய்ப்படியான , அசலான , பெயர்த் தகுதி 

முழுவதும் வாய்ந்த . 
ve ritably , adu . மெய்ப்படியாகவே . 
ve ritas , n . பிரஞ்சு கப்பற் பிணைக்காப்பீடு ஏற்பவர்கள் 
சங்கம் . 


. 


. 


. 


+ 


1172 

version 
verity 
ve rity , n . மெய்ம்மை , உண்மைத்தன்மை ; மெய்க்கூற்று , ve ronal, n . நோவாற்று மருந்து . 
மெய்ச் செய்தி ; மெய்ப்பொருள் , மெய்யாகவே உலகில் இருக் Veronese , 1. வெரோனா ( Verona ) நகரத்தில் குடியிருப்பவர் ; 
கும் பொருள் . 

pl . Veronese ; a . வெரோனா நகருக்குரிய ; வெரோனாவில் 
ver juice , n . காய்ச்சாறு . 

குடியிருப்பவரைச் சார்ந்த . 
ver juiced , a . காய்ச்சாறு கலந்த . 

verruc a , 11. மச்சம் , புடைப்பான மறு ; மறுப்போன்ற 
verm eil , 11. வெள்ளி மெருகு : 

மெருகுக்கான சாயம் ; தடிப்பு ; ( பே - வ . ) கரணை ; pl . verruc se. 
ஆரஞ்சு சிவப்பு மாணிக்க வகை ; ஆழ் சிவப்பு நிறம் ; ( செய் . ) verruc iform , a . கரணை போன்ற ; மறுப்போன்ற தடிப் 
சாதிலிங்க வகை , இரச கந்தகை . 

பினையுடைய . 
verm ian , a . புழுக்களைச் சார்ந்த ; புழுக்கள் போன்ற . 

ve rrucose , a . மறுவினைப் போன்ற ; கரணை போன்ற . 
vermicell i , n . சேமியா , இடியப்ப இழை . 

ve rrucous , a . கரணை வடிவான ; மறுப்போல் தடிப்புற்ற . 
vermicid al , a . புழுக்கொல்லி சார்ந்த ; புழுக் கொல்லுகிற . verruc ulose, a . கரணை போன்ற ; மறுவினைச் சார்ந்த . 
vermi cide, n . புழுக்கொல்லி . 

vers ant , n . ஒருதிசைச் சாய்வு ; a . அறிதிறமுடைய . 
vermic ular , a . புழு வடிவம் உடைய ; புழுப் போன்று vers atile , a. பலதிசை இயங்குதிறங் கொண்ட ; பலதுறைப் 
இயங்குகிற . 

பயிற்சித்திறம் வாய்ந்த ; பல துறைச் சார்புலடய ; பல்திறப் 
vermic ulate, vermic ulated , a . புழுப்பற்றிய ; புழு அரித் 

புலமை வாய்ந்த ; அடிக்கடி மாறுகிற , நிலையற்ற ; கருவிப் 

வகையில் 
தது போன்ற ; உள்ளீடாகப் புழு அரித்துவிட்ட ; புழு அரிப்புப் 

பகுதி 

தங்கு தடையின்றி இழைந்தியங்குகிற ; 
போன்ற வரிப் பள்ளங்களையுடைய ; ( அரு . ) புழுவார்ந்த . 

( வில . , தாவ . ) எளிதிற் சுற்றித் திரும்பத்தக்க , தொங்கலாக 

மேல்கீழ் ஆடுகிற . 
vermicula tion , n . புழு அரிப்பு ; புழு அரித்த நிலை ; புழுப் 
போன்ற தடம் . 

versatil ity , n . பல்திசையியக்கத்திறம் ; பலதுறைப் பயில் 
verm iform , a . 

வுத்திறம் ; பலதுறைப் புலமை . 
புழு வடிவான , புழுப்போன்ற அமைப் 
புடைய . 

verse , 1. செய்யுள் , யாப்புமுறை ; யாப்பு , கவிதை நடை ; 
vermif ugal, a . குடற்புழு ஒழிக்கிற , கீரைப்பூச்சி ஒழிக்கிற . 

செய்யுள் வரி ; பாட்டு , செய்யுள் பத்தி ; செய்யுட் பகுதி ; 
verm ifuge , n . குடற்புழுக்கொல்லி , கீரைப்பூச்சி ஒழிப்பு 

கவிதை ஏடு ; விவிலிய ஏட்டுச் சிறுகூறு ; திருக்கோயிலிசை 
மருந்து . 

யில் ஒருகுரற் பாடகர் பாடற் பகுதி ; சிறுபா ; திருக்கோயில் 
vermil ion , n . இரச 

வழிபாட்டுப் பாசுரத்தின் ஒருமுறைப் படிப்பு வாசகம் ; 3 . 
கந்தகை ; செந்நிறக் கனிப்பொருள் 

பாடல் இயற்று , செய்யுள் செய் ; செய்யுளாகப் பாட்டில் 
வகை ; செந்நிறக் கனிப்பொருள் அரைவைத் தூள் ; செயற் 

தெரிவி . 
கைச் செந்நிறத் தூள் ; a . செந்நிறக் கனிப்பொருள் வகை 
சார்ந்த ; குருதிச் சிவப்பான ; U. குருதிச் சிவப்பு வண்ண 

verse , . நன்கு பழக்கு . 
மூட்டு 

versed , a . நன்குணர்ந்த ; துறைபோன . 
verm in , n , பயிர்ப்பகை விலங்கு - புள் , பயிர் முதலியவற்றிற் versed , a . ( கண ., அரு . ) தலைமாற்றான . 
குத் தீங்கு புரியும் விலங்கு - பறவை வகை ; கேடுசெய் புழுப் verse let , n . சிறு பா , சிறு செய்யுள் . 
பூச்சி வகை ; தீயவர் ; இழிஞர் ; கயவர் ; pl . verm in . 

verse - maker , 1. செய்யுள் யாப்பவர் . 
verm inate , v . பயிர்ப்பகை விலங்கு - புள்ளை வளர்த்துப் 

verse - making , n . செய்யுள் யாத்தல் . 
பெருக்கு . 

verse .man , n . செய்யுள் தொடுப்பவர் . 
vermina tion , n . பயிர்ப்பகைப் புள் - விலங்குப் பெருக்கீடு . 
verm inous , a . பயிர் வகையில் பகைப்புள் - விலங்குத் தொல்லை 

ver ser , n . செய்யுள் எழுதுபவர் . 
மிக்க ; புழுப்பூச்சித் தொல்லைமிக்க. 

vers et , n . பாத்துணுக்கு . 
verm outh , n . கசப்பு மது , எட்டி போன்ற கசப்பு இலை 

vers icle , n . சிறு பா ; அருட்பாடற் சிறுகூறு . 
யிட்டு நறுமணமூட்டப்பட்ட வெண் சாராய வகை . 

vers icolour, versicoloured , a . Bow Bow I UGOT SONY 
vernac ular . 1. வட்டாரப் பேச்சுமொழி ; பொதுமக்கள் 

முடைய ; வண்ணத்திற்கு வண்ணம் மாறுபாடு கொள்கிற . 
பேச்சு மொழி ; தாய்நில மொழி , நாட்டுமக்கள் பேச்சு மொழி ; versic ular , a . சிறு பாடற் பகுதி சார்ந்த ; சிறு பாவிற்கு 
வட்டாரப் பேச்சு மொழி வழக்கு ; சேரி மொழி ; பதவிக் குழு உரிய . 
வினர் பேச்சுக் குறிப்பு மொழி ; a . வட்டாரப் பேச்சுமொழி 
சார்ந்த , மக்கள் பேச்சுமொழிக்குரிய . 

versifica tion , 1. செய்யுளாக்கம் ; யாப்புத் தொகுப்பு ; 

யாப்புருவாக்கம் . 
vernac ularism , n . வட்டார மொழி வழக்கு. 

ver sificator , 1. யாப்பமைப்போர் . 
vernac ularist, n. வட்டாரப் பேச்சுமொழி ஆதரவாளர் . ver sified , a . செய்யுளாக்கப்பட்ட ; செய்யுளாக மாற்றப் 
vernacula rity , n. வட்டாரமொழி யியல்பு . 

பட்ட . 
vernaculariza tion : 1. வட்டாரப் பேச்சுமொழி வடிவாக்கம் . vers ifier , n . செய்யுளாக்குபவர் , பாத் தொடுப்பவர் . 
vernac ularize , v. வட்டாரப் பேச்சுமொழிப்படுத்து . 

vers ify , U. செய்யுளாக்கு , யாப்புத் தொடு , பாவியற்று ; 
vernac ularly , ads . வட்டாரப் பேச்சுமொழி வழக்கின்படி . 

செய்யுளாக மாற்று . 
vern al , a . இளவேனிற் காலத்திற்குரிய ; ( தொ . ) vernal ver sifying , n . பாத் தொடுப்பு ; a . பாத்தொடுக்கிற ; செய் 
equinox , சித்திரைவிசு , இளவேனிற் காலத்தில் கதிரவன் 

யுள் இயற்றுதலுக்குரிய . 
நிலை பூ நடுவரைக்கு எதிராக வரும் நாள் ; vernal fever , ver sin , ver sine, n . எதிர் நெடுக்கை , கணித வகையில் 
முறைக்காய்ச்சல் ; vernal grass , உலர்வைப்புல்லுடன் வளர்க் செங்கோண முக்கோணத்தின் சாய்வரை நிமிர்வரை வீதம் . 
கப்படும் நறுமணப் புல் . 

ver sing, n . செய்யுளியற்றல் . 
vernaliza tion , n. குறுகிய காலப் பருவ வளர்ச்சி பெறும்படி 
யான செயற்கை வளர்ப்புமுறை ; செயற்கைப் பொலிவூட்டு 

ver sion , n . பதிப்புரு ; மொழி பெயர்ப்பு ஏடு ; மொழி பெயர்ப் 
முறை ; தனிவள இனக்கூற்றூட்ட முறை . 

புரு , மாறுபடு மொழிபெயர்ப்புப் பகுதிகளுள் ஒன்று ; பாட 

முறை , பாட பேதங்களுள் ஒன்று ; தனிச்சார்பு முறைக் கூற்று , 
ver nalize , v. செயற்கை வளர்ச்சியூட்டு , செயற்கைப் 
பொலிவூட்டு , தனிமுறை இனக்கூற்று வளமூட்டு . 

வேறுபடு கூற்றுக்களுள் ஒன்று ; தனிமுறைக் காட்சி விளக் 

கம் , ஒரே காட்சியின் வேறுபடு விளக்கங்களுள் ஒன்று ; வேறு 
verna tion , n . ( தாவ . ) குருத்தகத் தளிரிலை அமைவுநிலை . 

படு திரிபு வடிவங்களுள் ஒன்று ; தனிமுறைக் கருத்துப் பாங்கு 


1173 


versional 


Vesuvianite 


( மரு . ) குழந்தைப்பேற்றுத் துறையில் உறுப்புத் திரும்புமுக 
அமைதிப்பாங்கு ; ( தொ . ) Authorized Version , விவிலிய ஏட் 
டின் இங்கிலாந்து அரசியல் திருக்கோயில் உரிமை வடிவமான 
1604-11 - ஆம் ஆண்டுகட்குரிய ஆங்கில மொழிபெயர்ப்பு ; 
உரிமை மொழிபெயர்ப்பு விவிலிய ஏடு ; Revised Version , 
விவிலிய ஏட்டின் 1870-84.ஆம் ஆண்டுகட்குரிய உரிமை 
பெற்ற திருத்த ஆங்கில மொழிபெயர்ப்பு , ஆங்கில மொழி 

யின் உரிமைத் திருத்த விவிலிய மொழிபெயர்ப்பு ஏடு . 
ver sional , a . பதிப்பு வடிவஞ் சார்ந்த ; தனிமுறை வடிவஞ் 
சார்ந்த ; விளக்கத் திருவுருச் சார்ந்த ; திரும்புமுக அமைதி 
சார்ந்த . 
versli brist , n . உறழ்தொடைச் சந்தக் கவிஞர் , கட்டுப்பாடில் 

லாக் கவிபுனைவாளர் . 
vers o , n . நூலின் இடப்பக்கம் ; நாணயப் பின்புறம் ; 
verst , n . ருசியநாட்டுத் தொலை நீட்டளவலகு ; 3,500 அடி . 
vers us, prep . ( சட் . , வர . ) மாறாக ; எதிரி நிலையில் . 
vert , 1. ( சட் . ) வேட்டைப் பசுந்தழைக் காப்புவளம் ; ( சட் . ) 
காட்டுத் தழைவள வெட்டுரிமை ; ( கட் . ) பசுவண்ணச் சாயல் 

நிறம் . 
vert , n . மதம் மாறியவர் ; 3. மதம் மாறச் செய் . 
vert ebra , 11. முள்ளெலும்பு , தண்டெலும்பின் ஒரு கண்ணி ; 

pl. vert ebrae.. 
vert ebral , a . முதுகெலும்பு சார்ந்த , தண்டெலும்புக்குரிய 
Vertebrat a , n . தண்டெலும்பி , முதுகெலும்புடைய விலங் 

கினப் பிரிவு . 
vert ebrate, n . தண்டெலும்பு விலங்கு ; a . முதுகெலும்புடைய . 
vert ebrated , a . முதுகெலும்பு வாய்ந்த ; தண்டெலும்பு 

போலமைவுற்ற . 
vertebra tion , n . முள்ளெலும்பாக்கம் , தண்டெலும்புபோலக் 

கூறாக்கம் அமைதல் . 
vert ex , n . உச்சி , உச்சிமுனை , முகடு ; ( உள் . ) மண்டை , தலை 
முகடு ; ( வடி . ) முக்கோணத்தின் கோண முனை ; ( வடி . ) 
கோணத்தின் முகட்டு முனை ; ( வடி . ) பல் கட்டத்தின் கோடி 
முனை ; pl . ver tices . 
vert ical, n . செங்கோட்டு நிலை , நிமிர்வு நிலை ; கிளர்வரை , 
செங்குத்துக் கோடு ; எழுத்தளம் , நிமிர் தளம் ; நிலை வட்டம் , 
நிமிர் நிலையான வட்டம் ; a . முகடு சார்த்த ; நிமிர்வான ; முனை 
குத்தான ; செங்குத்தான ; நிலை குத்தான ; வான விளிம்புக்குச் 

செங்கோணத்திலுள்ள . 
vert icil , n . ( தாவ. , வில . ) சீப்பு வட்டம் . 
vertilcillate, vert icillated , a . சீப்புவட்ட முறையான . 
verti ginous , a , கிறக்கமான , தலைசுற்றுகிற , கிறுகிறுக்கிற . 
verti ginousness , 11. கிறக்க நிலை . 
vert igo , 1. கிறக்கம் , தலைசுற்றல் , கிறுகிறுப்பு ; pl . 

vert igos .. 
verv ain , 11. தாயத்துப் பூண்டு , முற்காலத்தில் தாயத்தாகக் 

கட்டப்பட்ட களைப்பூண்டு வகை . 
verve , n. தனிச்சுவை யார்வம் ; ஆவேசம் . 
Ve ry , Very light , n . குறியடையாள வண்ண வேட் 
டொளி ; ( தொ . ) Very pistol , குறியடையாள வண்ண வேட் 
டொளித் துப்பாக்கி . 
ve ry , a . மெய்ம்மூலமான , மெய்ப்படிவமான ; சொற் 
பொருளின் முழு நிறைவுடைய ; போலி யல்லாத ; ads . பெரி 

தளவில் , மிகவும் ; ( தொ . ) in very deed , உறுதியாக 
vesi ca , n . சவ்வுப் பை ; சிறுநீர்ப் பை . 
ves icant , n . கொப்புளம் உண்டாக்குவது ; a . கொப்புளம் 

உண்டாக்குகிற , பொள்ள வைக்கிற . 
ves icate , v . கொப்புளங்கள் எழச்செய் , கொப்புளங்கள் 

உண்டாக்கு . 
ves icatory , n : கொப்புளம் உண்டாக்குவது , கொப்புளம் எழச் 
செய்யும் பொருள் ; a . கொப்புளம் உண்டாக்குகிற . 


ves icle, n . ( உள் . , தாவ . , மண் . ) சிறு சவ்வுப் பை , சிறு 

கொப்புளம் ; சிறு குமிழி ; சிறு உட்குடைவுப் பொள்ளலிடம் . 
vesic ular , a . கொப்புளமுள்ள ; குமிழியான . 
Ves per , n . அந்தி வெள்ளி ; வெள்ளிக் கோள் , சுக்கிரன் . 
ves per , n. மாலை , அந்திப்பொழுது ; கோயிலின் மாலை நேர 

மணி . 
ves pers , n.pl. திருக்கோயில் ஆறாவது வழிபாட்டு நேரம் ; 

மாலைநேர வழிபாடு . 
ves pertine , a . அந்தி சார்ந்த ; மாலையில் நிகழ்கிற 
ves piary , n . குளவிக் கூடு . 
ves pidae , n . pl . குளவியினம் . 
ves pine , a . குளவி போன்ற ; குளவியினஞ் சார்ந்த , 
ves poid , a . குளவி போன்ற ; குளவி வடிவான . 
vess el , n . கொள்கலம் , பாத்திரம் ; மிடா ; குப்பி ; பானை ; 

நாவாய் , நீர்செல் கலம் ; கப்பல் ; பெரிய படகு ; தூம்புக் 
குழாய் ; ( தாவ . ) உயிரணுக் கோவை , இடைத்தடுப்புப் 
பிரிவுகள் இழந்த உயிரணுக்களின் தொடர் ; ( தொ . ) the 
weaker vessel , பெண்பாலர் . 
vest , 1. மெய்க்கச்சு , கையில்லாத அரைச்சட்டை ; பின்னப் 
பட்ட உள்ளாடை ; மகளிர் சட்டையின் முனைக்கோணுரு 
வுடைய முன்பகுதி ; ( பழ . ) ஆடை ; 3. அதிகாரங் கொடு ; 
சொத்துரிமை மேலாட்சி கொடு ; உடைமை வழங்கு ; மரபு 
உரிமைக்கு இலக்காக்கு ; பிற்கால உரிமைக்குத் தகுதி 
உடையவராக்கு ; ( செய் . ) ஆடை அணிவி , உடையுடுத்து . 
Ves ta , n . இல்லம்மன் , இல்லுறை தெய்வம் , பண்டை 
ரோமரின் சமய மரபு வழக்கில் அடுக்களைப் பெண்தெய்வம் ; 
இல்லாயி , செவ்வாய்க் கோளுக்கும் வியாழக்கோளுக்கும் 
இடையே செல்லும் 1546 குறுங்கோள்களுள் 1807 - ஆம் ஆண் 
டில் கண்டுணரப்பட்ட நான்காவது பெரும்படிக் குறுங்கோள் . 
ves ta , n . தீக்குச்சி ; மெழுகுக் காம்புடைய தீக்குச்சி வகை . 
ves tal , n . கன்னிகை ; a . கன்னிமை பொருந்திய . 
vest ed , a . உரிமை நிலவரமாக அளிக்கப்பட்ட , உரிமை 
அறுதியுறப்பெற்ற ; ( தொ . ) vested estate, உரிமை வரை 
யறை சார்ந்த உடைமை ; vested interests , அதிகாரநலக் 
கும்பல் ; உரிமைக் கும்பல் . 
ves tibule , n . முன்கூடம் , வீட்டின் முன் அறை ; திருக்கோ 
யிலின் முகமண்டபம் , படிவாயில் ; இடைகழி , இடைகழிக் 
கூடம் ; ( உள் . ) ஊடுதாய்க் குழாய் , மற்ற எல்லாக் குழாய் 
களோடும் தொடர்புடைய பெரிய நடுக்குழாய் ; ( தொ . ) 
vestibule of the ear , காது மையப் புழை ; vestibule train, 
ஒருபெட்டியிவிருந்து அடுத்த பெட்டிக்குச் செல்ல நேர்வழி 

யுடைய இரயில் வண்டி . 
ves tige , n . தடம் , சாயல் , சான்றடையாளம் ; ( உயி. ) பய 

னற்றழிந்துபோன உறுப்பின் எச்சப்பகுதி . 
vesti gial , a . எச்சத் தடமான ; கருத் தடமான . 
ves titure , n . பதவி ஆடையணிவிப்பு ; உடுத்த ஆடைத் 
தொகுதி ; ( உயி . ) மூடுமயிர்த் தொகுதி ; ( வில . ) மூடுசெதிள் 

தொகுதி . 
vest ment , n . பணித்துகில் ; சமய உடுப்பு . 
vest - pocket , n . உட்சட்டைப் பை ; a. கைப்பை அளவான . 
ves try , 11. திருக்கோயில் ஆடையறை ; திருக்கோயில் துணைத் 

தொழுகையிடம் . 
ves try - clerk , n . திருக்கோயில் வாரியக் கணக்கர் . 
ves ture, n. ( செய் . ) அணியாடை ; மேற்போர்வை ; U. ஆடை 

அணிவி , உடையுடுத்து . 
ves turer , n . பணித்துகில் காப்பாளர் . 
Vesuv ian , , a . வெஸுவியஸ் என்ற எரிமலை சார்ந்த . 
vesuv ian , n . சுருட்டுப் பற்றவைப்புக் குச்சு ; a . எரிமலைக் 

குரிய . 
Vesuv ianite , n . வெஸுவியஸ் எரிமலையில் முதன் முதலிற் 
காணப்பட்ட களிமக் கலவை வகை . 


1174 


vet 


vice - king 


vet , n . ( பே - வ . ) விலங்கு மருத்துவர் ; 5. கால்நடைப் 

பண்டுவஞ் செய் ; தணிக்கை செய் . 
vetch , n . கால்நடைத் தீவனமாகப் பயன்படும் பட்டாணி 

இனச் செடி வகை . 
vetch ling , n . பட்டாணியினச் செடி வகை . 
vet eran , n . முதுவர் ; துறைபோனவர் ; ஓய்வுபெற்றுள்ள 
படைத்துறை வீரர் ; கடித்த அனுபவ முடையவர் ; a . துறை 
போன ; நீடித்த அனுபவமுடைய 
vet erinary , n . விலங்கு மருத்துவர் ; a . விலங்கு மருத்துவஞ் 
சார்ந்த ; ( தொ . ) veterinary college , கால்நடை மருத்துவக் 
கல்லூரி ; veterinary science, கால்நடை மருத்துவ நூல் ; 
veterinary surgeon , கால்நடை மருத்துவர் . 
vet iver , ( த . ) n . வெட்டிவேர் . 
vet mobile , n . ஏலாதவர்க்காகத் தனிப்பட அமைக்கப்பட்ட 

உந்துகலம் . 
vet o , n . தடுப்புமுறை , மறுப்புமுறை ஆணை ; 3. தடுப்பு 
முறை செய் , மறுப்புமுறை ஆணை செலுத்து ; தடுத்து 
நிறுத்தும் உரிமை கையாளு , உரிமைப்படி தடுத்து நிறுத்து ; 
( தொ . ) suspensory reto , தற்கால நிறுத்தி வைப்பு . 
vet oist , n . தடுத்து நிறுத்துபவர் , மறுப்புமுறை ஆணை 

கையாளுபவர் . 
vettu ra , ( இத் . ) 1. இத்தாலி நாட்டின் நான்கு சக்கர வண்டி 


வகை . 


vex , V. எரிச்சலுட்டு ; தொல்லை கொடு ; நச்சரிப்புச் செய் ; 

கண்டதும் வெறுப்படையச் செய் ; ( செய் . ) கடல் முதலியன 
வகையில் கொந்தளிக்கச் செய் . 
vexa tion , n . அலைக்கழிப்பு , தொந்தரவு ; எரிச்சல் . 
vexa tious , a . தொந்தரவு தருகிற , எரிச்சலூட்டுகிற 
Vex atory , a . தொந்தரவு தருகிற , எரிச்சலூட்டுகிற . 
vexed , a . தொந்தரவான ; ( தொ . ) & vexed question , அடி 
பட்டு மிகு தொல்லை தந்துள்ள செய்தி ; நீடித்து விவாதிக்கப் 
பட்ட செய்தி . 
vex edly , adv . எரிச்சல் கொண்ட நிலையில் . 
Vex illar , a. தானைக் கொடிக்குரிய . 
vex illary , n . தானைக் கொடியேந்தி ; கொடிக்குரிய தானை 

வீரர் ; a . தானைக் கொடிக்குரிய ; தானைக்குரிய . 
vex illate , a . இறகு வகையில் இழைத் துய்யினையுடைய . 
Yexilla tion , n . தானைக் கொடிக் கீழ் அனுப்பப்படும் படை 

வீரர் தொகுதி . 
Vexill um , n . பண்டை ரோமர் வழக்கில் தானைக்கொடி ; 

தானை ; சமய மாவட்ட முதல்வர் பணிமுறைக்கோல் துகில் ; 
இறகின் துய்யிழை ; ( தாவ . ) பதாகை , அவரையின மலர் 

மீயிதழ் ; pl . vexill a . 
vex ing , a . நச்சரிக்கிற . 
Vex ingly , adv . எரிச்சல் தரும் வகையில் . 
vi a , ( ல . ) 1. வழி ; prep . வழியாக . 
viabil ity , 1. ஒப்பேறு வாய்ப்பு நிலை ; வாழலாந்தன்மை . 
vi able , a . வாழக்கூடிய ; ஒப்பேறக்கூடிய ; உருப்படக்கூடிய ; 

வளம்பெறக்கூடிய . 
vi aduct , n . பாலம் ; மேம்பாலப்பாதை . 
vi al , n . சிறு குப்பி , புட்டி . 
vi alled , a . குப்பியில் அடைக்கப்பட்டுள்ள . 
vi a med ia , ( ல . ) 1. இடைநிலை நெறி , பொது இடையீட்டு 

முறை . 
viam eter , n . சகடத் தொலைவுமானி ; மிதிவண்டித் தொலைவு 

மானி . 
vi ands, n . pl. உண்டி வகைகள் ; உணவுப்பண்ட வகைகள் ; 

துணையுணவு வகைகள் . 
viat icum, n . அரசாங்க அலுவலர் பயணப்படி ; இறுதிக் 
காலத் தெய்வ நற்கருணை வினைமுறை ; இயங்கு திருநிலைப் 
பீடம் . 


vibrac ulumin . இழை உயிர்மக் கை , தொகையுயிரி இனத் 
தில் துடுப்புப்போல் இயங்கி உணவை அருகிழுக்கும் தனி 
உயிர்ம உறுப்பு ; pl . vibrac uls . 
vib rant , a . அதிர்கிற , அதிர்வலைவுடைய ; துடிப்பதிர்வுடைய ; 
உடல் சிலிர்க்கச் செய்கிற ; உணர்ச்சியூட்டுகிற ; ஒலி வகையில் 

அதிர்முழக்கமுடைய . 
vibrate , 3. அதிர்வுறு ; ஊசலாடு ; நினைவில் அதிர்ந்தியங்கு ; 

உடல்சிலிர்க்கச் செய் ; உணர்ச்சியால் உள்ளதிர்வுறு ; ஊச 
லாடத் தூண்டு ; ( இய . ) துடிப்பதிர்வுறு , அலைவதிர்வுறு . 
vib ratile, a . அதிரக்கூடிய ; அதிர்ச்சியுறத்தக்க ; துடிக்கக் 

கூடிய , ஊசலாடக்கூடிய 
vibratil ity , n . அதிர்வுறுந்தன்மை . 
vibra tion , n . அதிர்வு ; அலைவதிர்வு ; துடிப்பதிர்வு ; விரை 

ஊசலாட்டம் . 
vibra tional , a . துடிப்பதிர்வுச் சார்பான . 
vibrat iuncle , 1. சீற்றதிர்வு . 
vib rative, a . பரைவாக ஊசலாடுகிற ; அதிர்கிற , துடிக்கிற ; 

நடுங்குகிற ; துடிக்கச் செய்கிற. 
vibrat or , n . அதிர்வுறுபவர் , அதிரி , அதிர்வுறுவது ; ( இசை . ) 

இசைப்பெட்டியின் இசைக்கட்டை . 
vib ratory , a . துடிப்பதிர்வு சார்ந்த ; அதிர்வுடைய . 
vibriss ae , n . pl . மீசைமயிர் , பால்குடியுயிர்களின் வாயைச் 

சுற்றியுள்ள திண் மயிரிழை ; மூக்கிழை , மூக்குத் துளை மயிர் . 
vib ronic , a . ( இய . ) மின்ம அதிர்வு சார்ந்த . 
vib roscope , n . அதிர்வுக் காட்சிக் கருவி . 
vic , n . கவை (V ) வடிவ வானூர்தி . 
vic ar , 1. ஆட்பேர் ; பகர ஆள் ; முகவர் ; ஊர் மதகுரு ; 
செயல் துணைவர் , சட்டம் - ஆட்சி எல்லை ஆகியவற்றில் 
ஆலோசனை கூறும் சமய மாமுதல்வரின் உதவியாளர் ; 

( தொ . ) Vicar of Jesus , Vicar of Christ , போப்பாண்டவர் . 
vic arage , n. ஊர்வட்டக் குருவின் மானியம் ; ஊர்வட்ட 

மதகுருவின் இல்லம் . 
vicar iate, a . ஒருவருக்குப் பதிலாக அதிகாரம் பெற்ற . 
vicar ious , a . ஊர்வட்டச் சமய குருவாக அமர்த்தப்பட்ட ; 

ஆட்பேராகச் செயலாற்றுகிற ; பதிலாளாகத் துய்க்கிற ; 
( தொ . ) vicarious sacrifice , இயேசுபெருமானின் பொது 

நலத் தற்பலியீடு , 
vic arship , n . ஊர்வட்ட மதகுருப் பதவி ; பதிலாள் நிலை . 
vice , 11 , குற்றம் ; தீயொழுக்கம் ; கடுங்குற்றம் ; கீழ்த்தரச் 

சூழ்ச்சி . 
Vice , n . முற்கால ஒழுக்கமுறை நாடகத்திற் பாவ உறுப் 

பினன் ; பாவ உறுப்பினனாக நடித்த கோமாளி . 
vice , n . நிலையிடுக்கி , நெரிகுறடு ; 3. நிலையிடுக்கியால் பற்றி 

நெரி . 
vi ce , , ( ல . ) prep . இடத்தில் , பதிலாக . 
vice - chair man , n. துணைத்தலைவர் . 
vice - cham berlain , 11. உள்படு கருமத் துணைத் தலைவர் , 

அரசகுடும்ப அலுவல் துணை உயர் அதிகாரி . 
vice - chan cellor , 1. பல்கலைக்கழகத் துணைவேந்தர் ; ( சட் . ) 
உயர்நீதி மன்றப் பொதுநேர்மைப் பிரிவு நடுவர் ; போப் 

பாண்டவரின் திருக்கட்டளைப் பொறுப்பாளர் . 
vice - con sul, n . அயலிட நாட்டுத் துணைப்பேராள் . 
vice - con sulship , 1. அயலிட நாட்டுத் துணைப் பேராள் 

நிலை . 
vice.dean , 1. துணைச்சமய குரு ; பல்கலைக்கழகத் துணை 

முறை முதல்வர் . 
vicege rent , n . பிரதிநிதியாகச் செயலாற்றுபவர் ; பகர ஆள் , 

ஆட்பேர் . 
vice - king , n . மன்ளர் பேராளர் ; அரசப் பிரதிநிதி ; முன் 

முகவர் . 


1175 
vicennial 

vigils 
vicenn ial , a . இருபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழ்கிற ; vid eo , 11. அமெரிக்க வழக்கில் தொலைக்காட்சி ; a . தொலைக் 
இருபது ஆண்டுகளுக்கு நீடிக்கிற .. 

காட்சி போன்ற மீ அதிர்வுடைய , 
vice - pres ident , 11 . துணைப்பெருந்தலைவர் ; குடியரசின் videol ogist, n . தொலைக்காட்சிப் பேரார்வலர் . 
துணைத்தலைவர் . 

vid e supra , ( ல . ) ( தொ . ) மேலே பார்க்க . 
vice - pres identship, n . துணைத்தலைவர் நிலை . 

vidette , 1. முந்தெல்லை அரண் காவலர் . 
vice - prin cipal , 11. துணைமுதல்வர் . 

vid imus , ( ல . ) 1. கணக்கு மேற்பார்வை ; ஆவணச் சுருக்கக் 
vicereg al, a . அரசப் பிரதிநிதி சார்ந்த ; அரசப் பிரதிநிதிக் குறிப்பு . 
குரிய . 

vie , 0. மேம்படப் போட்டியிடு , போட்டியில் வென்று மேம்பட 
vice reine , 11. அரசப் பகர ஆள் மனைவி . 

முயற்சி செய் . 
vice roy , n . பதில் ஆளுநர் ; குடியேற்ற நாடுகள் முதலிய Viennese , n . வியன்னா (Vienna ) நகரக் குடிவாணர் ; 
வற்றில் ஆட்சிசெய்யும் அரசப் பிரதிநிதி . 

pl . Viennese ; a . வியன்னா நகரஞ் சார்ந்த ; வியன்னா நகரி 
vi ce vers a , ( ல . ) ads . எதிரெதிர் மாறாக ; நிலையெதிர் மாறாக , 

லுள்ள . 
Vi chy , Vi chy water , n . கனிம நீர் , கனிச்சத்துக்கள் view , n . நோக்கு ; காட்சி ; பார்வை ; சுற்றுப்பார்வை ; 
நிறைந்த குடிநீர் . 

காட்சியெல்லை ; பொதுக்காட்சி ; இயற்கைக்காட்சி ; உருக் 
vi cinage , n . அயலிடம் . 

காட்சி ; தோற்றரவு ; தோற்றம் ; தோன்றுதிறம் ; பார்வைக் 

கோணம் ; தோற்றக்கோணம் ; கருத்து ; கருத்து நோட்டம் ; 
vicin ity , n . அணிமை ; சுற்றுப்புறம் ; அருகாமை . 

கவனம் ; கருத்துச் சார்பு ; கருத்துச் சாய்வு ; கருத்துப் 
vi cious , a . கயமையான ; ஒழுக்கச் சீர்கேடான ; நேர்மைக் 

பாங்கு ; கருத்துச் சாயல் ; கருத்துக்கோணம் ; கொள்கை ; 
கேடுடைய ; கொடிய ; கேடு விளைக்கிற ; கடுங்குற்றமான ; கோட்பாடு ; எண்ணம் ; உட்கருத்து : உள்நோக்கம் ; கார 
தீயொழுக்க ஈடுபாடுடைய ; குதிரை வகையில் குறும்புச் ணம் ; நோக்கம் ; அவா நோக்கு ; எதிர்நோக்கு ; எதிர்காலம் 
சூழ்ச்சியுடைய ; மொழி ஆய்வு வகையில் சரியற்ற ; குற்ற 

பற்றிய கருத்து ; காரியம் , செயல்நோக்கம் ; ( சட் . ) பார்வை 
முள்ள ; நேர்மையாயிராத , தூய்மையற்ற ; கோபமுள்ள ; யீடு , மேற்பார்வை ; கண்காணிப்பு நோக்கு ; சுருக்க வழக்கு 
வஞ்சங்கொண்ட , உட்பகையுடைய ; ( தொ . ) vicious circle , மரபில் தொலைக்காட்சி ; 3. காண் ; நோக்கு ; பார் ; சுற்றிக் 
நச்சுச் சுழல் , சுற்றிச் சுற்றி ஒரே இடத்திற் கொண்டுவந்து காண் ; கவனி ; கருது ; எண்ணு ; எண்ணிப்பார் ; கருத்துக் 
விடும் வழி . 

கெர்ள் ; கண்டு முடிவுசெய் ; கண்டு மதிப்பிடு ; உள்ளத்தில் 
viciss itude , 1. மாற்றம் ; நிலைமாற்றம் . 

கொண்டு ஆய்வு செய் ; சீர் தூக்கி ஆராய் ; உள்ளத்தில் திட்ட 
vic tim , n . பலியாள் ; பலியுயிர் . 

மிட்டுக் காண் ; தொலைக்காட்சியில் காண் ; பார்வையிடு ; 

கண்காணிப்பு நோக்குச் செலுத்து ; ( தொ . ) have in view , 
vic timize , v . பலியிடு ; இரையாக்கு . 

குறிக்கோளாகக் கொள் ; செயல் முடிவு முன்னிட்டுச் சூழ் 
vic tor , 1. வெற்றி வீரர் ; வாகையாளர் . 

நிலையை மனத்திற் கொள் ; in view , காட்சியில் ; கருத்தில் ; 
Victor ia 1 , 11. பிரிட்டனை 1837 முதல் 1901 - வரை ஆண்ட குறிக்கோளாக ; வருநிலை வாய்ப்பு வளமாக , அவா நோக்க 
அரசி ; ( தொ . ) Victoria Cross , வீரப் பதக்கம் . 

மாக ; in view of , காரணமாக , முன்னிட்டு ; பார்வையில் , 
victor ia , n . நாற்சக்கர வண்டி வகை , 

முன்னிலையில் காணும்படி ; காணப்படும்படி ; on view , பொது 
Victor ian , n . விக்டோரியா அரசி காலத்தவர் ; a . விக்டோ 

ஆய்விற்கு , யாரும் பார்க்கும்படியாக ; பொதுமக்கள் பார் 
ரியா அரசி ( 1837-1901 ) காலஞ் சார்ந்த . 

வைக்குரிய இடத்தில் ; point of view , நோக்குநிலை , நோக்குக் 

கோணம் ; கருத்துக் கோணம் ; to the view , வெளிப்படை 
victorine , n . ( வர . ) குறுந்தோட் குட்டை , நீண்டு ஒடுங்கிய 

யாக , பொதுவிடத்தில் ; view away , மறைவினின்றும் 
முனைகளுள்ள மகளிர் கம்பளித் தோள்குட்டை ; குளிர் 

வெளிப்படுவதைப் பார் ; with a view to , கருத்திற்கொண்டு ; 
மண்டல மர வகை . 

என்ற நோக்கத்துடன் . 
victor ious , a . வாகைசூடிய ; வெற்றிப் புகழ்வாய்ந்த ; 

view able , a , காணத்தக்க , பார்க்கக்கூடிய ; கருதி நோக்கக் 
வெற்றி ஆரவாரத்துடன் கூடிய ; வெற்றி முழக்கெழுப்புகிற . 

கூடிய , கருதத்தக்க . 
vic tory , n . வெற்றி , போரில் வாகை சூடிய நிலை ; போட்டிக் 

view er , 1 , தொலைக்காட்சியாளர் , தொலைக்காட்சிக் கருவியில் 
கெலிப்பு . 

காண்பவர் . 
Vic tory , n . வென்றியஞ் செல்வி , பண்டைக் கிரேக்க மரபு 

view - inder , n . ( நி- ப . ) பட எல்லைக்காட்சி வரை , படத்தின் 
வழக்கில் வெற்றிக்குரிய பெண் தெய்வம் ; வென்றியஞ் 

எல்லைகளைக் காட்டும் நிழற்படக் கருவியின் பகுதி ; காட்சிக் 
செல்வியின் சிலை . 

கைப்படக் கருவி . 
vic tress , vic trix , 11. வெற்றி வீரமகள் . 

viewhalloo , 11. புறப்பாட்டுக் கூவிளி, நரி மறைவினின்றும் 
vict ual , n . உணவு ; ப . உண்டி தருவித்து அளி . 

வெளிப்படுவதைக் காணும் வேட்டையாளரின் கூவொலி . 
vict uallage , 1. உணவுப்பொருள்கள் தொகுதி . 

view less , a. புலப்படாத , காட்சிக்குட்படாத . 
vict ualler , 11. உணவுப்பொருள் வழங்குவோர் ; உணவுப் view ly , a . ( பே - வ . ) காட்சிக்கு இனிய . 
பொருள் விற்பவர் . 

view point , 11. காட்சிக்கோணம் ; கருத்துக்கோணம் 
vict ualling , n . உணவுப்பொருள் தருவிப்பு ; உணவுப் 

view y , a. ( பே - வ . ) விசித்திரக் கருத்துப்போக்குடைய ; 
பொருள் வழங்கீடு . 

விசித்திரப் புனைவியல் கருத்துக்கள் கொண்ட ; வெறிப் 
vic tuals , n . pl . உணவுபொருட்கள் , 

போக்குடைய , தனிவெறிப் பாங்கான . 
vicu gna , vicu na , 11. கம்பளி வகைக்கு உரோமம் அளிக்கும் vi gil , n . விழிப்பு நிலை ; இரா விழிப்பு . 
தென் அமெரிக்க ஓட்டக இன விலங்கு வகை . 

vi gilance , n . எச்சரிக்கை நிலை ; தன்விழிப்பு நிலை ; விழிப்பா 
vid e , ( ல . ) 3. காண்க ; ( தொ ) quod vide , மற்றிதனைப் பிறி யிருத்தல் ; ( மரு. ) உறக்கமின்மை ; உறு கவனிப்புடைமை ; 
தோரிடத்திற் காண்க . 

தன் விழிப்பு நிலை ; ( தொ . ) vigilance committee , விழிப்புக் 
vid ebut , n . தொலைக்காட்சியில் முதன் முதலாகத் தோன்று குழு . 
தல் . 

vi gilant , a . விழிப்புள்ள , எச்சரிக்கையாயிருக்கிற . 
vid e infra , ( ல . )( தொ . ) கீழே பார்க்க . 

vigilan te, n . நிலவர அமைதிக் காப்புக்குழு உறுப்பினர் . 
videl icet, ( ல . ) adu . ( சு -வ . viz . ) அதாவது , அஃது என்ன vi gils , n. pl. இரவு வழிபாடுகள் ; பண்டிகை முன்னாள் 
வெனில் ; அவையாவன . 

பட்டினி நோன்பு . 


1176 


vignette 


violaceous 


vignette , n . ( க -க . ) தளிர்க்கொடி ஒப்பனை வேலைப்பாடு ; 
முகப்பெழுத்துச் சித்திர வேலைப்பாடு , முற்காலக் கையெழுத் 
துப் படிகளுக்குரிய தலைப்பெழுத்துப் பூவேலை ஒப்பனைக் 
கோலம் ; புத்தக முதற்பக்கப் பின்னணிப் பூவேலைமானம் ; 
பெயர்ப்பக்க முகட்டுப் பூவேலை ; பெயர்ப்பக்க அடிவரிப் 
பூவேலை ; நிழற்படப் பின்னணிக் கொடிவரிக் கோலம் ; கொடி 
வரைப் பின்னணிப் பட முகப்போவியம் ; இலக்கிய எழுத் 
தாண்மைக் கலைத்துறையில் பண்புரு மணி ஓவியம் ; a . 
கொடிவரைப் பின்னணிப் படமுகப்போவியம் வரை ; நிழற் 
படப் பின்னணிக் கொடிவரிக்கோலம் அமை ; பட முகப்பைக் 
கொடிவரிக் கோலத்தில் சென்றிழைவுறச் செய் . 
vig orous, a . உள்ளுரம் வாய்ந்த ; திடமான , உடல்நல 
உறுதி வாய்ந்த ; விசையாற்றலுடைய ; படு சுறுசுறுப்பான ; 
திட்ப விறுவிறுப்புடைய ; இலக்கியநடை வகையில் மணிச் 
செறிவு வாய்ந்த , உயிரோட்டமுடைய , 
vig our , n . விசையூக்கம் ; திடம் , வலிமை , உடல் உறுதி 
நலம் ; ஆண்மை , ஊற்றம் ; உயிர்த்துடிப்பு , விறுவிறுப்பு ; 
ஆற்றல்வளம் ; ஆற்றல் விசை ; மணிச் செறிவு ; செறி சுருக்கம் . 
vik ing , n . முற்கால ஸ்காந்தினேவிய கடற்கொள்ளை வீரர் . 
Vik ing , n . மீவளியாய்வு ஏவுகலம் , 135 கல் முதல் 200 கல் 
உயரம் வரையுள்ள மீவளி 

மண்டல 

ஆராய்ச்சிக்காக 
1946 - ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட அமெரிக்க ஏவுகலம் 
vile , a . இழிந்த ; மதிப்பில்லாத ; அடிமைப்புத்தியுள்ள ; 

வெறுக்கத்தக்க ; கவைக்குதவாத , பயனற்ற . 
vilifica tion , 1. பழி தூற்றரவு , அவதூறு ; இழிவசவு ; 

மாசு கற்பித்தல் , இழிப்பு , நிந்தனை . 
vil ify , . நிந்தி , பழிதூற்று , மாசு கற்பி ; இழிவுபடுத்து . 
vil ipend , v . ( செய் . ) வெறுப்பாக நடத்து ; பழித்துரை ; 

இழிவேற்று ; மதிப்புக் குறைவாகப் பேசு . 
vill a , n . நாட்டுப்புற மாளிகை , தோட்டஞ் சூழ்ந்த மனை ; 

நகர்ப்புற மனை , 
vill age , n . கிராமம் ; நாட்டுப்புறப் பகுதி . 
vill ager , n . கிராமத்தார் ; நாட்டகத்தார் . 
vill ain , n . போக்கிரி , பாதகன் . 
villainage , n . பண்ணையாள்முறை . 
vill ainous , a . போக்கிரித்தனமான மிகக் கொடிய ; 

( பே - வ . ) பொறுக்க முடியாத அளவிற்குக் கெட்ட . 
vill ainy , n . போக்கிரித்தனம் . 
vill ein , n. ( பழ . ) தொன்மை வழக்கில் தனிநிலை ஊரவர் ; 
( பழ . ) தொப்பறைக் குடியாள் , அடிமைத் தளைப்பு இல்லா 
மலே அடிமை நிலையிலுள்ள குடியானவர் ; ( பழ . ) அகப் 
படியர் , பண்ணைத் தலைவர் உரிமைப் பத்திரப்படியிலேயே 
உரிமை வழங்கப்பட்ட குடியானவர் . 
vill einage , vill enage , 1. பண்ணையாள் முறை . 
vill iform , a . துய்யிழை போன்ற , துய்யிழை வடிவான . 
vill ose , vill ous , a . துய்யிழை போர்த்த ; துய்யிழை 


vin cible , a . ( அரு . ) வென்றடக்கக் கூடிய . 
vin culum , n . ( கண . ) தொகுதிக் கோடு , மேல்வரி அடைப்புக் 

கோடு ; pl . vin cula . 
vindicabil ity , n . நிறுவு தகைமை ; மெய்ப்பிப்புத் தகவு . 
vin dicable , a . மெய்ப்பிக்கத்தக்க ; வெற்றியுற நிறுவக் 

கூடிய ; நேர்மை நிலைநாட்டத் தக்க . 
vin dicate , v . கொள்கை நிலை நாட்டு ; கொள்கை நிலைநாட்டி 
ஆதரவளி ; மெய்ப்பித்துக் காட்டு ; உரிமை 

நிறுவு : 
வெற்றியுற நிறுவு . 
vindica tion , n . கொள்கை நாட்டாவு ; நேர்மை நிறுவீடு . 
vin dicative , a . சரியெனக் காட்டுகிற ; வெற்றியுற 

நிறுவுகிற . 
vin dicator , 11 . சரியெனக் காட்டுபவர் ; வெற்றியுற நிறுவு 

பவர் . 
vin dicatory , a . சரியெனக் காட்ட முயலுகிற ; ( சட் . ) 

தண்டனையியல்பு வாய்ந்த , 
vin dicatress , n . சரியெனக் காட்டுபவள் ; வெற்றியுற நிறுவு 

பவள் . 
vindic tive , a . பழிக்குப் பழிவாங்கும் இயல்புடைய . 
vindic tively , adv . எதிர்ப்பழி மனப்பான்மையுடன் . 
vindic tiveness , n , பழிவாங்கும் இயல்பு . 
vine , n . கொடிமுந்திரி , திராட்சை ; ( தொ . ) dwell under 
one s vine and fig -tree , தன்னுடைய நிலத்திலேயே அமைதி 

யாக வாழ் . 
vin egar , n . புளிக்காடி ; கொடிமுந்திரிக் காடி ; கடுப்பு ; a . 
கடுப்புடைய ; . புளிக்காடியிலிடு ; புளிக்காடியிற்கல ; 

புளிக்காடி போலக் கடுப்பாயிரு ; கடுப்பாயிரு . 
vinegarette , n . புளிக்காடிப்புட்டி ; முகர்மருந்துப்புக் குப்பி . 
vin egarish . a . புளிக்காடி போன்ற ; சற்றே புளிக்கடுப் 


பான . 


vin egary , a . புளிக்காடி போன்ற ; கடுப்பான . 
vin er , n . கொடிமுந்திரிப் பயிர் வளர்ப்பவர் . 
vin ery , n . கொடிமுந்திரிப் பண்ணை ; கொடிமுந்திரிக்கான 

செயற்கைத் தொட்டி . 
vi new , n . பூசினைபிடிப்பு , சொத்தையாதல் ; 3. பூசினை 

பிடிக்க வை ; பூசினை பிடி , சொத்தையாகு . 
vin ewed , a . பூசினை பிடித்த , சொத்தையான . 
vine yard . n. திராட்சைக் கொடிக்கால் , திராட்சைத் 

தோட்டம் ; கொடிமுந்திரிப் பண்ணை . 
vinicul ture , 1. கொடிமுந்திரி பயிர்த்தொழில் . 
vin olent , a . கொடிமுந்திரி மதுப் பழகிவிட்ட . 
vinom eter , n . தேறல் வெறியமானி . 
vinos ity , n . திராட்சை மதுப்பண்பு . 
vin ous , a . கொடிமுந்திரி மதுச்சத்துடைய , 
vint , n . ருசிய நாட்டுச் சீட்டாட்ட வகை . 
vint , . முந்திரிப்பழச் சாராயம் வடி . 
vin tage , n . கொடிமுந்திரிப்பருவம் ; கொடிமுந்திரிப் பருவ 

விளைவு ; கொடிமுந்திரிப்பருவப் பழ விளைவுத் தொகுதி . 
vin tager , 1. கொடிமுந்திரித்தோட்ட ஆள் . 
vint ner , 11. தேறல் விற்போர் . 
vint ry , n . தேறல் கடை ; தேறல் சரக்கறை . 
vi ny , a . கொடிமுந்திரி சார்ந்த ; திராட்சை போன்ற . 
Vin ylite, n. இயந்திரக் குழைமப் பொருள் . 
vi ol , n . நரப்பிசை வகை . 
viol a , 1. பெரிய நரப்பிசைக் கருவி வகை . 
vi ola , n . பல்வண்ணத் தோட்ட மலர்ச் செடி வகை . 
vi olable, a . மீறத்தக்க ; கெடுக்கத் தக்க . 
viola ceous . a . செந்நீல நிறமான ; செந்நீல மலர் வகையின் 
குழுமஞ் சார்ந்த . 


களாலான . 


vill us , n . குடற் சளிச் சவ்வின் மேலுள்ள சிறு மயிர்போன்ற 
உறுப்புக்கள் ; குடற் பிசிறு ; ( தாவ . ) கனிகளின் மேலும் 

மலர்களின் மேலும் மூடியுள்ள மயிர்போன்ற துய் ; pl . vill i . 
vim , n . ( பே - வ . ) தெம்பு , ஊக்கம் . 
vim inal , a . சுள்ளிகள் சார்ந்த ; சுள்ளியலான . 
vemin eous , a . ( தாவ . ) நீள்தொய்வுத் தண்டுடைய . 
vi na , ( ச . ) 1. வீணை . 
vina ceous , a . கொடிமுந்திரி சார்ந்த ; கொடிமுந்திரித் தேறல் 

சார்ந்த ; செந்நிறமான . 
vinaigrette , n . நெடிக் குப்பி , முகர்ந்து பயன்படுத்துவதற் 
குரிய மருந்து நெடியுடைய புட்டி ; நறுமணப் புளிக்காடிப் 
புட்டி , 
vin al , a . கொடிமுந்திரிப் பழத்தேறல் சார்ந்த ; கொடி 
முந்திரித் தேறலுக்குரிய . 


1177 


violate 


virtue 


vi olate, a . வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட ; திருவழிக்கப் 
பட்ட ; புனித நிலை கெடுக்கப்பட்ட ; 3. வரம்பு தகர் , கட்டு 
மீறு , கட்டுப்பாடு குலை ; திருவழி , புனிதத்தன்மை கெடு ; வன் 
முறை செய் , வலுக்கட்டாயப்படுத்து ; அடர்த்தழி ; கற்பழி ; 

சீர்கெடு , குலை . 
viola tion , 1. மீறல் ; மீறுகை ; கற்பழிப்பு ; ( தொ . ) 

in violation of, எதிராக , மீறி . 
vi olator , n . மீறுபவர் ; கற்பழிப்பவர் ; சீரழிப்பவர் . 
vi olence . 11. வன்முறை; வன்முறைச் செயல் ; வன்னடத்தை ; 
குலைவு ; கேடு ; ஊறு ; ( சட் . ) சட்ட மீறிய வன்செயல் ; 
( சட் . ) வன்செயலால் ஏற்பட்ட ஊறுபாடு . 
vi olent , a . வலிந்து செய்யப்பட்ட ; வன்முறையான ; கட்டு 
மீறிய ; இயல்பல்லாத ; முனைத்த ; குமுறலான ; கோபா 
வேசமான ; ( சட் . ) சட்டமீறிய வன் செயலான , உடல் 
வலிமை ஈடுபடுத்தி நேர்மைக் கேடாகச் செய்யப்பட்ட ; ( சட் . ) 
மறுக்க முடியாத சான்று பூர்வ முடிவான . 
vi olently , adv . வன்மையாய் ; வன் செயலாய் ; சட்டம் மீறி . 
vi olet , n . செங்கரு லே மலர் வகை ; செங்கருநீல மலர்ச் செடி 

வகை ; செங் கருநீல நிறம் . 
violin , n . நரப்பிசைக்கருவி வகை . 
vi olin , vi oline , n . மலர்ச்செடி வகையின் வாந்தி மருந்துச் 

சத்து . 
vi olinist , n . நரப்பிசைக் கருவி இயக்குநர் . 
vi olist , n . ஆறு நரம்பு யாழ் வகை வாசிப்பவர் . 
violoncell ist , n . நால் நரம்பு யாழ் வகை வாசிப்பவர் . 
violoncell o , 1. முழந்தாள்களிடையே வைத்தியக்கும் நான்கு 

நரப்பிசைக் கருவி வகை ; pl . violoncell os . 
vip er , n . விரியன் வகை ; நக்சுப்பாம்பு வகை ; வஞ்சகர் ; 

கயவாளி ; நன்றி நலங்கெட்டவர் ; பழிகேடர் . 
Vip er , 11. இரண்டாம் உலகப் போர்க்காலத்திய ( 1945 - ஆம் 

ஆண்டிற்குரிய ) செர்மன் வாண விமான வகை . 
vip eriform , a . விரியன் பாம்பு வகை போன்ற ; வஞ்சகமான . 
vi perine , a . விரியன் பாம்பு இயல்பான ; வஞ்சகமான. 
vi perish , a . நச்சுப்பாம்பு இயல்புடைய . 
vip eroid , a . விரியன் பாம்பு வகை போன்ற . 
vip erous, a . விரியன் வகைக்குரிய ; நச்சுப்பாம்பியல்பான . 
virag o , n . அடங்காப் பெண் ; அடங்காப் பிடாரி ; வீரி , சூரி , 

நீலி ; pl . virag os . 
vir al , a . நச்சு நுண்மச் சார்பான . 
virement , ( பிர . ) n . கணக்கில் வகைமாற்ற அதிகாரம் , ஒரு 

கணக்கிலிருந்து மற்றொரு கணக்குக்கு மாற்றும் உரிமை. 
virem ia , n . ஒட்டுமூல நச்சுத்திறம் , ஒட்டுயிரின் ஆதார 

உயிரில் நுண்ம நச்சுச்சத்து உளதாயிருக்கும் நிலை . 
virem ic , a . ஒட்டுமூல நச்சுத் திறஞ் சார்ந்த . 
vires cence , 1. பச்சை நிறம் ; ( தாவ . ) ம் பசுமைநிறக் 

கோளாறு . 
virg ate , n . முற்கால நில அளவைக் கூறு . 
virg ate , a . ஒல்லியான ; நிமிர்ந்து ஒடுங்கிய . 
Virgil ian , a . வர்ஜில் ( கி.மு. 70 - கி மு . 19 ) என்ற பண்டை 
ரோம் நாட்டு லத்தீன் மொழிக் கவிஞருடைய ; கவிஞர் 
வர்ஜில் நடை சார்ந்த . 
vir gin.1, 11. கன்னி ; கன்னிமை நோன்பேற்கும் 

பெண் ; 
கன்னி மரியாளின் சிலை ; a . கன்னியான ; கன்னிமையுடைய ; 
கன்னிமை கெடாத ; தூய ; இன்னும் வழங்காத ; புதுநிலை 
யான ; முதனிலையான ; நில வகையில் உழப்படாத ; நாடு 
வகையில் குடியேறப் பெறாக ; களிமண் வகையில் சுடப் 
பெறாத ; தேன்கூடு வகையில் இன்னும் முட்டையிடப் பயன் 
படுத்தப் பெறாத ; தேன் வகையில் காய்ச்சப் பெறாமல் தேன் 
கூட்டிலிருந்து எடுத்தபடியேயான , இறால் நிலையான ; பூச்சி 
யின வகையில் பொலிவூட்டப் பெறாமலே முட்டையிடுகிற ; 
0. கன்னியாயிரு ; ( தொ . ) the Virgin Queen , இங்கிலாந்தை 

149 


ஆண்ட முதலாம் எலிசபெத் அரசி ; virgin birth , virgin 
generation , பால் இணைவற்ற இனப்பெருக்கப் பிறப்பு , virgin 
gold , இயல் தங்கம் , மாறாமல் சுரங்கத்திலிருந்து எடுக்கப் 
பட்டபடியேயுள்ள தங்கம் ; virgin knot, பண்டை ரோமர் 
வழக்கில் முதன் முதல் திருமணத்தின்போது அவிழ்க்கப்பட்ட 
ஒட்டியாணம் ; virgin queen , கருவுயிர்க்காத அரசித்தேனீ . 
Vir gin , , 11. கன்னி மரியாள் . 
Vir gin , n . கன்னி ராசி , ஆறாவது வான்மனை . 
vir ginal , 11. ( வர ) முற்கால யாழிசைப் பெட்டி , 16 , 17 - ஆம் 
நூற்றாண்டுகளில் பயன்படுத்தப் பெற்ற காலில்லாச் சதுர 
இறகு வடிவ இசைக்கருவி 

வகை ; a . கன்னிக்குரிய ; 
கன்னிக்குத் தகுதியான , கன்னியின் உடைமையான . 
vir gin - born , a . கன்னியாற் பெற்றெடுக்கப்பட்ட . 
vir ginhood , n . கன்னிமை ; கன்னி நிலை . 
Virgin ia , 11. அமெரிக்க ஐக்கியநாட்டுப் பகுதி , அமெரிக்க 

ஐக்கிய நாடுகளில் ஒன்று ; வெர்ஜினியா பகுதிக்குரிய புகை 
யிலை வகை . 
Virgin ian , n . வெர்ஜினியா நாட்டுக் குடிமகன் . 
virgin ibus pueris que , ( ல . ) a . சிறுவர் சிறுமிகளுக்கான ; 

கள்ளமற்ற குழந்தையுள்ளங்களுக்குரிய . 
virgin ity , 11. கன்னிமை ; தூய்மை . 
Virg o , 11. கன்னி ராசி , ஆறாம் வான் மனை . 
virg o intac ta , ( ல . ) n . ( சட் . ) கன்னிமைச் சவ்வு சிதைவு 

பட்ா நிலைப் பெண் . 
vir id , a . பச்சையான . 
virides cence , 1 , பச்சைமை ; பச்சையாகுந் தன்மை . 
vi rile , a . ஆடவருக்குரிய ; வீரிய மிக்க ; ஆண்மை மிக்க . 
viriles cence , 1 . மூதாண் திரிபியல் , பெண்பாலுயிர்கள் 

வகையில் முதுமையில் ஆண்பால் திறம் எய்துந் தன்மை . 
viriles cent , a . மூதாண் திரிபியல்புடைய . 
viril ity , 11 , வீரியம் , ஆண்பாலின் இனப்பெருக்க ஆற்றல் ; 

ஆண்மை . 
viroc racy , n . ஆடவர் ஆட்சி . 
virol ogist, 1. நோய் நுண்ம நச்சாய்வு நூலர் . 
virol ogy . n . நோய் நுண்ம நச்சாய்வு நூல் . 
vir ose , vir ous , a . நஞ்சார்ந்த . 
viro sis , 11. நோய் நுண்ம நச்சுத்தொற்று . 
virtu , 1 , சுலைக்கா தல் , நுண்கலையார்வம் . 
vir tual , a . நடைமுறையில் மெய்ம்மையான ; செயலளவில் 
மெய்யாகக் கொள்ளத்தக்க ; உண்மைபோல் கொள்ளத்தக்க ; 
தோற்ற நிலையான ; கோளியல் மெய்ம்மையான , சித்தாந்த 
நிலையான . 
virt uality , 1. நடைமுறை மெய்ம்மைப்பாடு , 
virt ually , adv . நடைமுறையில் ; சித்தாந்த நிலையில் . 
virt ue , n . ஒழுக்கம் ; நன்மை ; நலம் ; நேர்மை ; தகுதி ; 

தன்மை ; சிறப்பு ; சிறந்த பண்பு ; கடமையுணர்வு ; நற்குணம் ; 
நற்பண்புக்கூறு ; புண்ணியம் ; நற்கூறு ; உள்ளார்ந்த நலம் ; 
உள்ளார்ந்த ஆற்றல் ; பண்புறுதி ; பயனுறுதிப்பாடு ; கற்பு ; 
( தொ . ) by virtue of , என்ற தன்மையினால் , என்ற தகுதி 
மீது , என்ற வலிமைக் கூறு காரணமாக , என்ற திறத்தின் 
பயனாக ; in virtue of , என்ற நிலையைப் பற்றுக்கோடாகக் 
கொண்டு ; make & virtue of necessity , கட்டாய நிலையைக் 
கடமை நிலைபோலக் கொண்டு ஆர்வத்துடன் ஏற்று நட ; 
the cardinal virtues , the moral virtues , the natural 
virtues , நேர்மை- நுண்மதி - மட்டுறுதி -மனவுரம் ஆகிய பண்பு 
கள் ; the cardinal virtues , the seven cArdinal virtues , 
நேர்மை- நுண்மதி.மட்டுறுதி - மனவுரம் - பத்திமை- நம்பிககைப் 
பற்றார்வம் - அற ஆர்வம் ஆகிய ஏழு மூலப்பண்புகள் ; 
the theological virtues , பத்திமை - நம்பிக்கைப் பற்றார்வம் . 
அற ஆர்வம் ஆகிய மூவிறையார்வப் பண்புகள் ; woman of 
virtue , கற்பொழுக்கமுடைய பெண் . 


1178 
virtues 

visitational 
virt ues , n . pl. கிறித்தவ சமய மரபு வழக்கில் தெய்வ தூதர் vis ible , a . கட்புலனாகிற ; பார்க்கக் கூடிய ; விளங்கக்கூடிய ; 
களில் ஏழாவது படித்தரத்தினர் . 

வெளிப்படையான ; மூடாக்கற்ற , மறைவற்ற ; ( தொ . ) 
virtuos ity , n . கலைவிற்பத்தி ; கலைப் பற்றார்வம் ; மட்டுக் the visible church , கிறித்துவ அடியார் கூட்டம் ; visibl 

horizon , காட்சி எல்லைக்கோடு ; visible speech , பிறப்பொலிக் 
கடந்த இசைஞானம் ; எல்லைகடந்த கலை நுணுக்கத் திறமை ; 

காட்சிமுறை . 
கலை கய நுணுக்கப்பற்று ; கலைநய நுணுக்க ஆர்வம் ; கலைநய 
துணுக்க அறிவு . 

vis ibles , n . pl . காண்புறு பொருள்கள் . 
virtuos o , n . கலைநுணுக்க அறிஞர் ; கலை நுணுக்க ஆர்வலர் ; vis ibly , adu . தெள்ளத் தெளிந்த வகையில் . 
பழங் கலை நய ஆர்வலர் ; பழங் கலைப்பொருளார்வலர் ; உச்ச 

vi sion , n . காட்சி ; பார்வை ; காட்சியாற்றல் ; கண்பார்வை 
உயர் இசை நுணுக்கத் திற அறிஞர் ; pl . virtuous i , யாற்றல் ; காணுந் திறம் ; காணுந் தோற்றம் ; உருவெளித் 
virtuos os. 

தோற்றம் ; தெய்விகக் காட்சியுரு ; ஆவியுரு ; 

ஆவியுரு ; போலித் 
virt uous , a . நல்லொழுக்கமுடைய ; நற்குணமுடைய . 

தோற்றம் ; கனாக்காட்சி ; அறிவு விளக்கம் ; தொலைநோக்கு 
vi rulence , 11. கடுவிசை நச்சுத் தன்மை ; நச்சுப் பகைமை . ஆற்றல் ; கூர்நோக்கு ; தொலையறிவு , உள்ளறிவு ; அரசியல் 
vi rulent , a . நச்சுத்தன்மை மிக்க ; நஞ்சார்ந்த ; உள்ளூர மதி நுட்பம் ; 3. காட்சி காண் , கற்பனையிற் காண் ; உரு 
நஞ்சுப்பட்ட ; நச்சுக்கடுப்புடைய . 

வெளித் தோற்றங் காண் ; கனவு காண் ; காட்சி வழங்கு . 
virulif erous , a . ( மரு . ) நோய் வகையில் உக்கிரமான ; vi sional , a . தோற்றமான ; மனக்காட்சியான ; கற்பனை 
வேகமாகத் தொற்றிப் பரவுகிற . 

யான ; புனைவுருக் காட்சியான ; காட்சிக்குரிய ; காட்சியி 
vir us , 11. நோய் கச்சுக்கோளாறு ; தொற்று நச்சுத்தன்மை ; 

லிருந்து தோன்றிய ; போலியான ; புனைவியலான . 
ஒழுக்கக் கேடு ; நச்சுப் பகைமை . 

vi sionariness , 11. கனவுக்காட்சி நிலை ; கற்பனைக் காட்சி 
vis , ( ல . ) n . ( இயர் . ) ஆற்றல் . 

நிலை ; புனையுருக்காட்சி நிலை . 
vis a , 11. புறவரிக் குறிப்பு , அயல்நாட்டு நுழைவுரிமை தரும் vi sionary , 1. புனைவுக்காட்சியாளர் ; கனவியலாளர் ; இலக் 
கடவுச்சீட்டின் மீது அளிக்கப்படும் மேல்வரிச் சான்றுரிமைக் கியலாளர் ; நடைமுறைக்கொவ்வாக் குறிக்கோட் கற்பனை 
குறிப்பு ; ப . புறவரிக் குறிப்பளி. 

யாளர் ; மாயத்தோற்றங் காண்பவர் ; புற மெய்ம்மைக்கு 
vis a d , vis aed , v . visa என்பதன் இறந்தகால - முடிவெச்ச 

ஒவ்வாக் கற்பனைக் காட்சியாளர் ; a . புனைவுக் காட்சி 
வடிவங்கள் . 

காண்கிற ; புனைவுக் கோட்பாடுகளில் உழல்கிற ; கற்பனை 

யுலகில் திரிகிற ; இலக்கியலாளரான , நடைமுறைக்கு ஒவ்வாக் 
vis age , n . ( செய் . ) முகம் , முகத்தோற்றம் . 

குறிக்கோட் கற்பனைகளில் உலவுகிற ; மாயத் தோற்றங் 
vis aged , a . முகத்தோற்றமுடைய . 

காண்கிற ; கற்பனையான ; போலித் தோற்றமான ; தோற்றப் 
vis - a - vis , ( ல . ) n . நடன வகையில் எதிரெதிர் நிலையினர் ; போலியான ; கனவுக் காட்சியான ; கனவுத் தோற்றமான ; 
எதிரெதிர் இருக்கை வண்டி ; எதிரெதிர் சாய்விருக்கை ; adu . கனவியலான . 
எதிரெதிராக ; எதிர்முகமாக , முகத்துக்கு எதிர்முகமாக . 

vi sionist , n . மனக்காட்சியாளர் ; காட்சித்திறலர் . 
vis cera , n . pl . உட்கிடப்புறுப்புக்கள் ; மூளை - குடற்கொடி 

vis it , n . பார்வையீடு , சுற்றிப் பார்வையிடுதல் ; காட்சிப் 
இதயம் - நுரையீரல் முதலியவற்றின் தொகுதி , 

பயணம் , காட்சியுலா ; வருகைதரவு ; உழைச்செலவு ; பணி 
vis ceral , a . உட்கிடப்புறுப்புக்கள் சார்ந்த , மூளை - குடற் முறை மேற்பார்வையீடு , கண்காணிப்பு வருகை ; அயல் 
கொடி -இதயம்- நுரையீரல் ஆகியவை சார்ந்த . 

நாட்டுக் கப்பல் நுழைவு உசாவுரிமை ; 3. பார்வையிடு , 
vis cerate , v . குடலைப்பிடுங்கு , குடல் பிதுங்கும்படி கிழி ; சுற்றிக்காண் ; சென்று பார்வையிடு ; வருகை வழங்கு ; மேற் 
உட்பிளந்து வெளிப்படுத்து . 

பார்வையிடு ; தீங்குகள் வகையில் மேற்சுமத்தீடு செய் ; 
viscer otonia , n . ( உள . ) உடலின் மடிமை கொழுமைவளம் 

கலங்கள் வகையில் மீவழங்கீடு செய் ; ( தொ . ) right of visit, 
காரணமான மதமதர்ப்புணர்ச்சி . 

அயல்நாட்டுக் கப்பல்களில் ஏறி அணுகிச்சென்று பார்வை 
vis cid , a . நெய்ப்பான ; ஒட்டும் இயல்புடைய . 

யிடும் உரிமை ; visit upon , மேற்சுமத்தீடு செய் ; மீவழங்கீடு 

செய் ; பழி பாவ வகையில் உரிய தண்டனையை மேற்சுமத் 
vis cidity , n . நெய்ப்பு ; ஒட்டும் தன்மை . 

தீடு செய் . 
vis cin , n . பறவை பிடிப்பவர் பயன்படுத்தும் பிசின் வகைப் 

vis itable , a . பணிமுறை மேற்பார்வையீட்டிற்கு உட்படத் 
பொருட்கூறு . 

தக்க ; பார்வையாளர்களைக் கவர்ச்சி செய்யத்தக்க . 
viscom eter , n . பிசைவுப் பொருள் திட்பமானி . 

vis itant , 1. புலம்பெயர் பறவை ; ( செய். ) வருகையாளர் , 
viscom etry , n . பிசைவுப்பொருள் திட்ப ஆற்றலளவை ; 

வந்து காண்பவர் ; a . ( செய் . ) சென்று காண்கிற , வருகை 
பிசைவுப்பொருள் தன்னீர்ப்பாற்றலளவை ஆய்வுத் துறை ; 

தருகிற . 
பிசைவுப்பொருள் தன்னீர்ப்பாற்றல் அளவைக் கலை . 

Vis itant , 1 , சிறுமியர் கல்விப்பரப்பில் ஈடுபாடுகொண்ட 
vis cose , 11. செயற்கை இழைக்குப் பயன்படுத்தப்படும் மரச் 

பெண் துறவியர் சங்க உறுப்பினர் ; a . பெண் துறவியர் சங்க 
சத்துக் குழைமம் . 

உறுப்பினர் வகையில் கல்விப்பரப்பீடு நாடி வருகை தருகிற. 
viscos ity , 11. குழைம நிலை ; தன்னீர்ப்பாற்றல் , பிசைவுப் 

visita tion , n. பார்வையிடுதல் ; பணித்துறை மேற்பார்வை 
பொருளின் திட்ப ஆற்றல் . 

யீடு ; 

மாவட்ட முதல்வரின் திருச்சபைக் கண் 
visc ount , 11. இளங்கோவரையர் , இளங்கோமகர் . 

காணிப்பீடு ; மேற்பார்வைத் தேர்வாய்வு ; ( கட். ) மாவட்ட 
visc ountcy , n . இளங்கோமகப் பட்டம் ; இளங்கோமக நிலை . முதல்வரின் மரபுச்சின்ன மேற்பார்வைத் தேர்வாய்வீடு ; திரு 
visco untess , 11. இளங்கோமாட்டி , இளங்கோப் பெண்டு . 

வருகை , 

மேல்நிலையாளர் தற்செயலான வருகை தரவு ; 
visc ounty , n , இளங்கோமகப் பதவி ; இளங்கோமகர் ஆட்சிப் 

தெய்வத் திருத்தோற்றரவு ; ஆவித் தோற்றம் ; அரசியல் 

உரிமை மரபில் அயல்நாட்டுக் கப்பல் நுழைவு உசாவீடு ; 
பகுதி ; இளங்கோமகர் ஆட்சி எல்லை . 

தெய்வ தண்டனை -நோய் - தீமைகள் முதலியவற்றின் வகையில் 
vis cous , a . ஓட்டுந் தன்மையான ; பசையான . 

மேற் சுமத்தீடு ; தெய்வப் பேரருட்கொடை - நலன்கள் முதலிய 
vis cousness , n. பசைத் தன்மை ; உள்ளொட்டிழுப்புத் வற்றின் வகையில் மீ வழங்கீடு ; தெய்வ தண்டனை ; தெய்வப் 
தன்மை . 

பழிவரவு ; உள்ளத்தின் வகையில் அழுத்து பெரும் பழிச் 
vise , 1 , பட்டறைப்பிடிப்புக் குறடு ; 3. பிடிப்புக் குறட்டால் 

சுமை ; தெய்வப் பேரருட்கொடை ; பெரும்பரிசு , பெரும்படி 
பிடித்து நிறுத்து . 

கலம் ; ( வில. ) பெரும்படிப் புலப்பெயர்ச்சி யெழுச்சி , 
visibil ity , a . காண்பு நிலை ; விளங்கும் நிலை; ( வானிலை . கப் . ) visita tional , a . திருவருகை சார்ந்த ; தெய்வத் தோற்றத்திற் 
சூழ்பொருள் காண் ஒளியளவு நிலை . 

குரிய ; ஆவித் தோற்றத்திற்குரிய ; பெரும்பழிக்குரிய . 


சமய 


1179 
visitative 

vitreum 
vis itative, a . திருவருகை சார்ந்த ; திருவருகை இயல்பான . vit alism , n . ( உயி . ) உயிர்த் தத்துவ வாதம் , தனி உயிர்த் 
vis itator , n . பணிமுறைக் கண்காணிப்பு வருகையாளர் . 

திறவா தம் . 
visitato rial, a . மேற்பார்வையீடு சார்ந்த ; பணிமுறை மேற் vit alist , 11. உயிர்த்தத்துவ வாதி , தனி உயிர்த் திறவாதி . 
பார்வையீட்டாளருக்குரிய . 

vitalis tic , a . உயிர்த்தத்துவ வாதஞ் சார்ந்த , தனி உயிர்த் 
visitee , 1. வருகையேற்பவர் . 

திற வாதத்திற்கு உரிய . 
vis iting , n . சேறல் ; மேற்பார்வையீடு ; தெய்வப்பழி சுமத்தீடு vital ities , n . pl . உயிர்த்திறப் பண்புகள் ; உயிர்த்திறப் 
செய்தல் ; திருவருட்பேறு வழங்கீடு , பெரும்பரிசு வழங்கீடு ; பண்புச் சாதனங்கள் . 
உள்ளத்தின் வகையில் அழுத்து பெரும்பழிச்சுமை ஏற்றம் ; vital ity , n . உயிர்மூல உள்ளுரம் ; உயிர் வீரியம் ; உள்ளுரம் ; 
a . வருகை தருகிற ; மாணவர் - பேராசிரியர் - மருத்துவர் முதலி நீடிப்பாற்றல் ; உயிர் வாழ்வுத்திறம் ; உள்ளுயிர்த்துடிப்பு . 
யவர் வகையில் புறம் நின்று வருகை தருதிற ; இடைவரவான , vitaliza tion , 1. உயிராற்றல் வழங்கீடு . 
நிலையாகத் தங்கியிராத ; திருவருகை சார்ந்த ; மேற்பார்வை 

vit alize, 0. வாழ்வாற்றல் வழங்கு ; வீரியமூட்டு ; உள்ளுயிர்ப்பு 
யீட்டிற்குரிய ; ( தொ . ) visiting professor , திருவருகைப் 

உரம் ஊட்டு ; உயிர்க்களையளி . 
பேராசிரியர் , மற்றொரு பல்கலைக் கழகத்திலிருந்து அல்லது 
கல்லூரியிலிருந்து வந்து அவ்வப்போது பணிபுரியும் பேரா 

vit alizer , n . உயிர்த்திறமூட்டுபவர் ; உரமருந்து ; உயிர்ப் 
சிரியர் . 

பூட்டு பொருள் . 
vis iting -book , n . வருகையாளர் பெயர்ப்பதிவுப் பேரேடு . 

vit alizing , a . உள்ளுரந் தருகிற ; செயல்துடிப்பூக்குகிற ; 

வீரியம் அளிக்கிற . 
vis iting - card , 1. வருகையாளர் முகவரிச்சீட்டு. 

vit ally , adu . முக்கியமாய் ; இன்றியமையாததாய் . 
vis iting - day , n . காட்சியாளர் நாள் , பார்வையாளர்களைச் 
சந்திப்பதற்காக ஒதுக்கிவைக்கப்படும் நாள் . 

vit als , n . pl . உயிர்நிலை உள்ளுறுப்புக்கள் , உயிர்ப்புறுப் 

புக்கள் - நெஞ்சுப்பை.மூளை ஆகியவற்றின் தொகுதி . 
vis itor, n . வருகையாளர் , வருநர் ; பார்வையாளர் ; கல்லூரி 
முதலியன வகையில் அவ்வப்போது கண்டு ஆய்ந்து அறிக்கை 

vit amin , 11. ஊட்டச்சத்து , வைட்டமின் . 
தரும் உரிமை - கடமை உடையவர் ; மேற்பார்வையீட்டாள் ; 

vit aminize , 3. ஊட்டச் சத்தேற்று . 
விருந்கினர் , புறநின்று வருபவர் ; புறநின்று வருவது ; ( தொ . ) vit azyme , n . ஊட்டச்சத்துச் செறிந்த புளிப்பு மா அப்பம் . 
visitors book , பார்வையாளர் குறிப்பேடு . 

vite , ( பிர . ) adu. ( இசை . ) விரைவாக . 
vis itress , 11. மேற்பார்வை மாது . 

vit ellary , a . முட்டையின் மஞ்சட் கருவினுக்குரிய . 
vis or , n. கவசமுகத் தகடு ; தொப்பி உந்து விளிம்பு ; முக 

vitell in , n . ( வேதி . ) கருப்புரதம் , முட்டையின் மஞ்சட் 
மூடி . 

கருவின் புரதப்பகுதி , 
vis ored , a . முகத்தகடிட்ட ; முகத்தகடிட்டுக் கவசம் பூண்ட ; vitell ine , n . முட்டையின் மஞ்சட்கருவிலுள்ள ஊன்மங் 
முகமூடியிட்ட . 

களில் ஒன்று ; a . முட்டை மஞ்சட் கருவிலுள்ள ஊன்மஞ் 
vis ta , n . சாலை ; மர அணிவரிசை ; காட்சி வரிசை , நெடுநீள் சார்ந்த . 

நிகழ்ச்சித் தொடர் ; பின்னணிக் கருத்துக்கோவை ; வருங் vitell us , n . முட்டையின் மஞ்சட்கரு ; முட்டை மஞ்சட்கருவி 
காலம் பற்றிய கருத்தணிக்கோவை . 

லுள்ள ஊன்மப்பகுதி ; pl . vitell i . 
vis taed , a . அணிவரிசைக் காட்சியுடைய ; மரம் பயில் சாலை 

vi tiate , U. பண்புகெடு ; இழிவு செய் ; தூய்மை கெடு ; 
யுடைய . 

மாசுபடுத்து ; திறங் கெடு . 
vis ual , a . காட்சி சார்ந்த , பார்வைக்குரிய ; காட்சித் தொடர் 

vitia tion , 11. பண்பு கெடுத்தல் ; இழிவு செய்தல் ; கீழ்மை 
பான ; காட்சியில் பயன்படுத்தப்படுகிற ; பார்வையாற்றலால் 

செய்தல் ; தூய்மை கெடுத்தல் . 
பெறப்பட்ட ; மனக்காட்சிக்குரிய ; மனக்காட்சியியல்பான ; 
( தொ . ) visual aid , காட்சிக்கருவிக் கல்விமுறை , பட ஒளி 

vi tiator , 11 , பண்பு கெடுப்பவர் ; ஊழலூட்டுபவர் ; கீழ்மை 
விளக்கம் - திரைப்படம் - விளக்கப்படம் முதலிய கருவிகளாலான 

செய்பவர் ; தூய்மை கெடுப்பவர் . 
கல்விமுறை . 

vi ticulture , n . கொடிமுந்திரிப்பயிர் வளர்ப்பு . 
vis ual - aural range , 11. வானொலி உதவியால் இயக்கப்படும் vitios ity , n . கீழ்மைப்பண்பு : புன்மைக்குணம் ; கயமை 
வானூர்தி நெறிமுறை . 

நிலை ; ஸ்காத்லாந்து சட்டவழக்கில் குறைபாடுடைமை . 
visual ity , n . காட்சிப்படும் நிலை ; மனக்காட்சிப் படிவம் ; vit is , 11. திராட்சைப் பேரினம் . 
மனக் காட்சிப்பாடு . 

vitreos ity , 11. பளிங்கியல்பு , கண்ணாடித்தன்மை . 
vis ualize , U. உருவாக்கிக்காண் ; அகக்காட்சியாக உருவாக் 

vit reous , a . கண்ணாடி சார்ந்த ; கண்ணாடியாலான ; கண் 
கிக் காண் ; கற்பனை செய்து காண் . 

ணாடியடங்கிய ; கண்ணாடியிலிருந்து உண்டான ; கண்ணாடி 
vis ually , adv . கட்புலனாக . 

போன்ற ; பளிங்கியலான ; கண்ணாடி போன்று எளிதில் 
vis uals , n . pl . கண்ணிற்குப் புலப்படும் பொருள்கள் . 

நொறுங்கக்கூடிய ; பளிங்கின் திண்மையுடைய ; கண்ணாடி 
vit a glass , n . அப்பால் ஊதாக்கண்ணாடி , கட்புலப்படாத 

போலப் படிக உருவற்ற அமைப்புடைய ; ( தொ . ) vitreous 
அப்பால் ஊதாக் கதிர்களையும் ஊடுருவவிடும் கண்ணாடி body , vitreous humour , கண்விழிக் குழியிலுள்ள பளிங்கிய 
வகை . 

லான திண்நீர்மம் ; vitreous electricity , பளிக்கு மின் வலி , 
vit al , a . உயிர்நிலையான ; உயிரின் மூலஅடிப்படையான ; 

கண்ணாடியில் பட்டினைத் தேய்ப்பதால் ஏற்படும் மின் 
உயிராதாரமான ; உயிர்த்துடிப்புடைய ; உயிர் ஆற்றல் ததும்பு 

னாற்றல் . 
கிற ; உயிர்த்துடிப்பூட்டுகிற ; கரு நிலையான ; இன்றியமை vit reousness , 11. கண்ணாடித்தன்மை . 
யாத ; ( பே - வ . ) மிக முக்கியமான ; பிறப்புச் சார்ந்த ; பிறப்பு vitres cence , a . பளிங்கியற்பாடு , கண்ணாடியாகிவரும் 
இறப்புச் சார்ந்த ; குடிவாழ்க்கை சார்ந்த ; ( தொ . ) vital 

தன்மை ; கண்ணாடியாக மாறுந்திறம் . 
force , உயிராற்றல் திறம் ; vital functions , உயிரா தார 

vitres cent , a , பளிங்கியற்பாடுடைய , கண்ணாடியாகி வரும் 
வினைமைகள் ; vital principle , உயிர் மெய்ம்மை , உயிர் 
வாழ்விற்கு இன்றியமையாக் கோட்பாடு ; ( உயி . ) இயற்கை 

போக்குடைய . 
யின் உயிர் மூல தத்துவம் ; ( மெய் . ) உயிர்த் தத்துவம் ; 

vitrescibil ity , n . கண்ணாடியாக மாறக்கூடிய தன்மை . 
vital statistics , குடிவாழ்க்கைப் புள்ளி விவரத் தொகுப்பு , 

vitresc ible , a . கண்ணாடியாகத்தக்க , பளிங்காக மாறக் 
குடிமக்கள் பிறப்பு இறப்பு போன்ற வாழ்க்கைபற்றிய முக்கிய கூடிய . 
புள்ளி விவரத் தொகுப்பு . 

vit reum , n . கண்விழித் திண்ணீர்மம் . 


1180 


vocalization 


viv idness , 1. கூரொளியுடைமை 

கூரொளியுடைமை ; உறு தெளிவுடைமை ; 
முனைப்புடைமை . 
viv ify , 1. உயிர்த்தோற்றங் கொடு ; உயிர்த்துடிப்பூட்டு ; 

உயிரூட்டு , 
vivip arism , n . குட்டியிடும் மரபுடைமை , 
vivipa rity , n . ( தாவ . ) சேய்முளைப்பு , தாய்ச்செடித் தொடர் 

பரு நிலையிலேயே கனி விதைகள் முளைக்குஞ் செடியின் மரபு , 
viviparous , a. ( வில . ) குழவியி னுகிற , முட்டையிடாது 
குட்டிபோடுகிற ; ( தாவ . ) சேய் முனைப்புடைய , தாய்ச்செடியி 

லிருந்து கொண்டே இனம்பெருக்குகிற . 
vivip ary , n . தாவரச் சேய்முனைப்பு மரபு , தாய்ச்செடியிலிருக் 

கும் போய்த கனி விதை முளைக்கும் பண்பு . 
viv isect , . உயிரறுவைக் 

செய் , டயிருள்ள 
வியங்கு முதலியவற்றைக் கூறிடு ; கொடுவதைசெய் , சித்திர 


vivisection , n . உயிரறுவைக் கூறாய்வு , உயிருள்ள விலங்கு 
களைக கூறிடல் , கொடுவதை , சித்திரவதை 

ஆய்வாராய்வு . 
VI vo . ( இத் ) ads . ( இசை ) எழுச்சியுடன் , கிளர்ச்சியுடன் , 
vix en , n . பெண் நரி , வம்புக்காரி ; வாய்ப்பட்டி , 
vix enish.a . காப் பிடரியான . 
vizier , vizir , n . இஸ்லாமிய காட்டு வழக்கில் அமைச்சர் : 

( தொ , ) grand vizier , தலைமை 


vizier ate , n . இஸ்லாமிய நாட்டு வழக்கில் அமைச்சர் பதவி . 
Vlach , n . லத்தீனின் மொழி பேசும் தென்கிழக்கு ஐரோப்பிய 

வாபேஷியா -ரூமேனியா 


vit ric , a . கண்ணா போன்ற , பளிங்கு சார்ந்த . 
vit ries , 1 , 2 , கண்ணாடிபோன்ற பொருள்கள் , பளிங்குப் 

பொருள்களின் தொகுதி . 
Titrifaction , 1 , பளிங்காக மாற்றுதல் ; பளிங்காக்கம் . 
vitrilabil ity , 1 , கண்ணாடியாக மாறத்தக்க தன்மை , கண் 

தடிபோன்ற பொருளாக மாறும் விலை , 
vit rifiable , a. கண்ணாடிபோல் ஆகத்தக்க . 
vitrifica tion , n. கண்ணாடியாக மாறுதல் , பளிங்குருவாக்கம் . 
vit rified , a . பளிங்கியலாக்கப்பட்ட . 
vit riform , a . பளிங்கின் தோற்றமுடைய 
vit rify , . பளிங்காகு . கண்ணாடியாகு . 
vitri na , n. மென்தோட்டு நிலச்சிப்பி வகை . 
vit riol , 11. கந்தகத் திராவகம் , வெறித்த கந்தகக்காடி : 
துத்தந்துரிசு , உலோகங் கலந்த நீர்மக் கந்தகி வகைகளில் 
ஒன்று ; கடுஞ்சொல் ; கடுகடுத்த பேச்சு ; கடுங் கண்டனம் ; 
புண்படுத்தும் உரை ; ( தொ ) elixir of vitriol , கந்தகத் 
திராவகச் சத்துடைய மனமார்ந்த மருத்து நீர்மம் ; oil of 
vitriol, கந்தகத் திராவகம் , வெறித்த காதகக் காடி , 
vit riolate , v . வெறிக் கக்தகக் காடியாக மாற்று ; கந்தகத் 

திராவகமூட்டிச் செயற்படுத்து . 
vitriola tion , n , வெறிக் கந்தகக் காடியாக மாற்றல் ; கந்த 

கத் திராவகமூட்டல் . 
vitriol ic , a . கந்தகத் திராவகஞ் சார்ந்த ; வெறித்த அந்தகக் 

காடி போன்ற ; கந்தகத் திராவகம் காட்டப் பெற்ற . 
vit rioline , a . வெறிக் கந்தகக் காடி சார்ந்த கந்தகத் 

திராவகம் போன்ற . 
vit riolizable , a . கந்தகத் திராவகம் ஆக்கத் தக்க ; வெறித்த 

கந்தகக காடியாகக்கூடிய . 
vitrioliza tion , n . 

, கந்தகத் திராவகமாக காற்றுதல் ; 
வெறத்த கந்தகக் காடியாதல் . 
vitriolize, . வெறித்த கந்தகக்காடியாக மாற்று ; கந்தகத் 

திராவகத்தால் நச்சூட்டு . 
vit rolite , 1. ஒளிபுகாப் பளிங்கு , அனல் முறையால் பண்பு 

பாட்டப்படும் ஒளிபுகாப் பரப்புடைய கண்ணாடி வகை 
vitt a , n . தலைப்பட்டிகை ; மதகுருவின் தொப்பி நடுமடிப்பு 
( தாவ . ) கனி வகைகளின் நெயக்கால் இழை ; ( வில . ) நிறக் 
கோடு , நிறக்கீற்று ; pl . vitt ae . 
vitup erate , v . பழி தூற்று, வைதுரை . 
vitupera tion , 11. கடும் பழிப்பு, வசவு . 
vitup erative , a . திட்டுகிற ; ஏசுகின்ற 
vitup erator , n . வைதுரைப்போர் ; கடும்பழி தூற்றுபவர் . 
viva ce , ( இத் ) adu . ( இசை ) கிளர்ச்சியுடன் . 
viva cious , a . கிளர்ச்சியான ; உயிர்த்துடிப்புடைய ; 

சுறுப்பான ; ( தாவ . ) வாழ்வூக்க உறுதியுடைய . 
viva city , 1. கிளர்ச்சியுடை மை ; பாக்கமு.ை... மை ; 

சுறுப்புடைமை ; உயிர்த் துடிப்புடைமை . 
vivandiere, ( பிர ) n . ( வர . ) போர்த்துறை உணவு தேறல் 

விறபகை நங்கை . 
vivar ium , 1. விலங்கின் செயற்கை 

வளர்ப்பகம் ; pl . 
vivsr is . 
violat , ( ல. ) 1. நீடு வாழ்க என்னும் வாழ்த்தொலி ; int . நீடு 

வாழ்க ! 
viv a vo ce , ( ல . ) n . வாய்மொழித் தேர்வு ; நேர்முகத் தேர்வு ; 
a . வாய்மொழித் தேர்வு சார்ந்த ; 3. வாய்மொழித் தேர்வு 
செய் ; adu. வாய்மொழித் தேர்வாக , 
vive , ( ல . ) int . பல்லாண்டு வாழ்க ! 
vives , n. குட்டிக் குதிரைகளின் காதுநோய் . 
viv id , a . கூரொளி 

வாய்ந்த : ஒள்ளிய , ஒளிமயமான ; 
கண்ணைப் பறிக்கிற ; ஒளிர்வுமிக்க 

வண்ண 

வகையில் 
முனைப்பான ; உயிர்க்களை வாய்ந்த . 


vlei , 11 , படுவம் , தென் ஆப்பிரிக்க வழக்கில் மழைநீர்க்குட்டம் , 
vocable , 1. பொன ன ஒலிக்கப்படுவது , சொல் ; கிளவி , 

சொற்படிவம் . 
vocab ular , a . சொல் சார்ந்த 
vocabular ian , n . மிருசொல் வழங்குபவர் ; சொல் தொகுதி 
யானா . சொற்றொகுதிக்குரிய , சொற்ருத்தித் தொடா 


19 


vocab ularied , a . சொல் 

பட்டியல் போயந்த . 
vocab ulary , n . சொல் அட்டவணை , சொற்றொகுதி . 
vocal ulist , n . சொல் அட்டவணைத் தொகுப்பாளர் , சொற் 

களஞ்சியம் அமைப்போர் . 
voc al , n . உயிர் , உயிரொலி ; திருவாக்குரிமையர் , ரோமன் 

திருச்சபை வழக்கில் 
தேர்தல்களில் மொழியுரிமையுடையவர் ; 3. குரல் சார்ந்த 
தொடர்பான ; 

குரலாலியுருவான ; 
( செய் . ) குரலுடைய , கருத்துத் தெரிவிக்கின்ற , ( ஒலி ) உயி 
ரொலியியல்பான , காதமெழுப்புகின்ற ; குரல்நாள 
அதிர்வுடைய ; ( தொ . ) , vocal cords, vocs ! chords . குரல் 
வளை அதிர்வு காளங்கள் , நாத இதழ்கள் ; vocal fremitus , 
Vocal thrill . குரல்வளைய நெஞ்ச திர்வு . 
vocal ic , a . உயிரொலி சார்ந்த ; உயிரொலியுட்கொண்ட . 
Voca lion , n . பெரும்படி இசைப்பெட்டி வகை . 
voc alism , n . குரல் உறுப்புப்பயிற்சி ; குரற் பழக்கம் ; 

வாய்ப்பாட்டுமுறை ; குரல ஒலி ; உடயிரொலித் தொகுதி . 
voc alist , n . இசை வழக்கில் வாய்ப்பாட்டாளர் . 
vocal ity , n . குரற் பண்பு , குரலீடு . 
vocaliza tion , n . ஒலிப்பு ; குரல் கொடுப்பு ; பேச்சுருவாக்கம் ; 
வெளிப்படத் தெரிவிப்பு , கருத்துக்குப் பேச்சுருவங் கொடுத்து 
வெளியிடுதல் ; பேச்சுத்திற வழங்கீடு ; உயிரொலியிசைப்புப் 
பாட்டு ; பாட்டில் உயிரெழுத்து இசைப்பு ; ஹீப்ரூ முதலிய 
மொழிகளின் வரிவடிவில் உ... யிர்க் குறியீடுகளிடல் ; ஹீப்ரூ 
முதலிய மொழிகளின் வரிவடிவ உயிாக் குறியீடு ; ( ஒலி . ) 
உயிர் ஒலியாக மாறுதல் ; ( ஒலி . ) உயிர் ஒலிப் பண்பேற்றம் . 


துணி. 


1181 
vocalize 

volcanology 
voc alize , U. ஒலி , ஒலி உருவங் கொடு ; குதிலெழுப்பு ; பேச் void , n . வெறுமை ; வெறும்பாழ் ; a . வெறுமையான ; உள்ளீ 
சுருவங் கொடு ; வெளியிட்டுத் தெரிவி ; முனைப்பாகக் கூறு ; டற்ற , பதவி வகையில் நிரப்பப் பெறாத ; செல்லுபடியற்ற ; 
பேசுந்திறனளி ; பேச்சுத்திறங் கொடு ; குரற் பயிற்சியளி ; கட்டுப்படுத்தாத ; ( செய் . ) பயன் விளைவற்ற , வீணான ; U. 
குரற்பயிற்சி செய் ; ஹீப்ரூ முதலிய மொழிகளில் வரிவடிவில் செல்லாததாக்கு , வறிதாக்கு ; மலம் முதலியன வெளிப் பாக்கு ; 
உயிர்க்குறியீடுகள் இடு ; இசையில் உயிர் ஒலி இசைத்துப் ( தொ . ) null and void , சிறிதுங் கட்டுப்படுத்தாத , முற்றிலுஞ் 
பாடு ; உயிர் ஒலியுடன் பாடு ; ( ஒலி . ) உயிர் ஒலியாக மாற்று ; செல்லாத . 
( ஒலி . ) உயிர் ஒலியாக மாறு ; ( ஒலி . ) உயிர் ஒலிப் void able , a . செல்லாததாக்கத் தக்க ; வெளியேற்றத் தக்க . 
பண்பேற்று ; ( ஒலி . ) உயிர் ஒலிப் பண்புகொள் . 

void ance , n . மானிய நீக்கம் . 
voca tion , 1. வாழ்க்கைத் தொழில் . 

void ed , a . வெறுமையாக்கப்பட்ட ; வெளியேற்றப்பட்ட ; 
voca tional , a . வாழ்க்கைத்தொழில் சார்ந்த . 

( கட் . ) அடியிடப் பின்னணி காட்டும் வகையில் நடுவிடம் 
voc ative, n . ( இலக் . ) விளி வேற்றுமை ; a . விளிவேற்றுமை வெட்டப்பெற்ற 
சார்ந்த . 

void ee , 1. இரவுச் சிற்றுணா . 
vocicul tural , a . குரற் பயிற்சி சார்ந்த . 

void er , n . வெறுமையாக்குபவர் ; உணவு மேசை துடைத் 
vocif erous , a . பெருங் கூச்சலிடுகிற , உரத்துக் கூக்குர தொதுக்குபவர் ; மேசை துடைப்பவர் ; வர்மப் பகுதிக்குரிய 
லிடுகிற . 

கவசத் துணைக்காப்பமைவு ; சிற்றுண்டி கொண்டுசெல்லுந் 

தட்டம் . 
vod ka , 7. ருசிய நாட்டுக் கடுவெறிய வகை . 

void ing , 1 , ஒழித்துவிடுதல் ; வெறுமையாக்குதல் ; வெளி 
voe , n . ஷெட்லண்டுத் தீவு வழக்கில் சிறு விரிகுடா , கூம்பு 

யேற்றுதல் . 
கடற்கழி , கடற்கால் , 
vogue , n . நடைமுறை வழக்கு ; நடைமுறைப்பாணி ; a . நடப்பி 

void ings , n . pl . வெளியேற்றப்பட்ட பொருள் ; மலம் , 

விட்டை . 
லுள்ள ; ( தொ . ) in vogue , நடப்பில் , நடைமுறைப் 
பாணியில் . 

void ness . n. வெறுமை ; செல்லுபடியாகாத் தன்மை ; பய 

னின்மை . 
voice , n . குரல் ; மிடற்றொலி ; பேச்சரவம் ; பேச்சுக் குரல் ; 
கூவிளிக்குரல் ; பாட்டுக்குரல் , சாரீரம் ; பாட்டு 

ஓசை ; 

voile , n . காழகம் , நுண்ணிழைத் துகிலாடை வகை , வாயில் 
தொனி , குரலின் தனித் தன்மை ; குரல் திறம் , குரல் எழுப் 
பும் ஆற்றல் ; குரற் செவ்வி , குரலின் சரியான நிலை ; ஓசை , voir dire, ( பிர . ) n . சான்றாளர் ஆணைமொழி . 
தனிச் சிறப்பொலி ; கருத்து வெளியீடு ; கருத்து வெளியீட்டு voit ure, n , வண்டி . 
வாயில் ; கருத்து வெளியீட்டுரிமை ; அறிவுரை ; அறிவுரை 

voitur ier , n . வண்டியோட்டி . 
கூறும் உரிமை ; ஆணை ; ஆட்சியுரிமை ; ஆட்சியுரிமைப் 
பங்கு ; செல்வாக்கு ; கருத்துரிமை ; கருத்துரிமைக் குரல் ; 

vo la , n . அங்கை மையக் குழி ; அகங்கால் இடைக்குழிவு . 
வாக்குரிமை ; கருத்து ; கருத்துச் சார்பு , அபிப்பிராயம் ; vol ant , a . ( வில . ) பறக்கிற ; ( வில . ) பறக்கும் திறம் வாய்ந்த ; 
கருத்துத் தெரிவிப்பு ; விருப்பம் ; பேசப்படுங் கருத்து ; ( செய் . ) விரைவான ; சுறுசுறுப்பான ; வேகமான ; ( கட் . ) 
எழுதப்படுங் கருத்து ; தொனிச்சிறப்பு , எழுத்துப்பேச்சு பறப்பது போலக் காட்டப்பட்டுள்ள . 
நடைகளின் தனிப்பட்ட தன்மை ; ( ஒலி . ) குரல் நாள அதிர் volan te , n . இரு சக்கர வண்டி வகை. 
வொலி ; ( இலக் . ) பாடமைதி , எழுவாய் பயனிலைத் தொடர் 

Volapuk , Vol apuk , n . வோலா புக் என்ற செயற்கை 
பமைதிகாட்டும் வினைச்சொல்லின் செய்வினை செயப்பாட்டு 

மொழி , அனைத்துநாட்டுப் பொதுமொழியாக ஜே . எம் . 
வினைமை நிலை ; ( இசை . ) தனி ஓசைப்பாட்டு ; ( இசை . ) தனி சிலேயர் ( J. M. Scbleyer ) என்பவரால் கி.பி. 1879 - ஆம் ஆண் 
ஓசைப் பாடகர் ; ப . குரல்கொடு ; குரல் எழுப்பு ; கருத்துத் 

டில் தோற்றுவிக்கப்பட்ட புதிய மொழி . 
தெரிவி ; வாய்விட்டுரை , வெளியிடு ; கருத்துக் குறிப்பிடு , 

vol ar , a . ( உள் . ) உள்ளங்கைக்கு உரிய ; உள்ளங் காலுக் 
அகக்குறிப்புத் தெரிவி ; அலர் பரப்பு ; ( இசை . ) தொனி 

குரிய . 
திருத்து , இசைக் கருவியின் சுர அமைதியை ஒழுங்குசெய் ; 
( இசை . ) தொனி வகுப்புச் செய் , இசையின் தொனி ஓசைப் 

vo lary , n . பறவைப் பண்ணை ; பறவைக் கூண்டு . 
பகுதிகளை எடுத்தெழுது ; ( ஒலி . ) ஒலி அதிர்வு செய் , ஒலிக்கு vol atile , a . விரைந்து ஆவியாகிற ; விரை கிளர்ச்சி வாய்ந்த ; 
முழங்கதிர்வு கொடு ; ( ஒலி . ) நாத ஒலி ஆக்கு , முழங்கொலி ஓயாது மாறுகிற ; பறக்குந் தன்மையுடைய ; குதியாட்டம் 
யாக்கு ; ( தொ . ) active voice , செய்வினை ; passive voice , போடுகிற ; ( தொ . ) volatile oil , நறுமண நெய்மம் , தாவரங் 
செயப்பாட்டு வினை ; in voice , செவ்வி நிலையில் , நல்ல சரி கட்கு மணந்தரும் எண்ணெய்ப் பொருள் . 
யான நிலையில் ; middle voice , கிரேக்க - சம்ஸ்கிருத மொழி vol atileness , n. விரைவில் ஆவியாகும் தன்மை ; விரை 
களின் இலக்கண வழக்கில் வினையின் நடுப்பாடமைதி வடி கிளர்ச்சியுடைமை ; ஓயாது மாறுமியல்புடைமை . 
வம் ; நடுப்பாடமைதி வினை ; veiled voice , கீச்சுக்குரல் ; 

volatil ity , 11 , விரைவில் ஆவியாகும் 
குரல்வளைக் கோளாறால் ஆன கம்மிய குரல் ; with one voice , 

தன்மை ; விரை 

கிளர்ச்சியுடைமை ; பரபரப்பூக்கம் ; ஓயாது 
ஒத்த கருத்துடன் , ஒருமிக்க . 

மாறுமியல் 

புடைமை . 
voice - box , n . குரல்வளை , சங்குவளை . 

volat ilizable, a. ஆவியாகத் தக்க ; ஆவியாக்கக் கூடிய . 
voiced , a , குரலினையுடைய ; குரலெழுப்பப்பட்ட ; தெரிவிக்கப் 

volatiliza tion , 11. ஆவியாகல் ; ஆவியாக்கல் . 
பட்ட ; வெளியிடப்பட்ட ; ( ஒலி . ) குரல் நாள எதிர்வொலி 

volati lize , U. ஆவியாகு ; ஆவியாக்கு ; ஆவியாகச் செய். 
யுடைய . 
voice ful , a . நிறைகுரலுடைய ; குரலுடைய ; கேட்கும்படி 

volcan ic , a . எரிமலைக்குரிய ; 

எரிமலைபோன்ற ; ( தொ . ) 

volcanic glass , எரிமலைக் கரும்பளிங்குப் பாறை . 
யான ; உரத்த ; ஆரவாரமான ; ( செய் . ) முழக்கமான . 
voice fulness , 11. நிறைகுரலுடைமை . 

volcani city , 7. எரிமலை எழுச்சியுடைமை ; எரிமலை எழுச்சிச் 

செயற்பாடு . 
voice less , a . குரலற்ற ; பேச்சற்ற ; ஓசையற்ற ; தெரி 
விக்கப்படாத ; வாக்குரிமையற்ற ; ஏலாத , செல்வாக்கற்ற ; 

volcaniza tion , 1. எரிமலை அழல் வெப்பத்துக்கு உட் 
( ஒலி . ) குரல்நாள அதிர்வில்லாத . 

படுத்துதல் . 
voic er , n . தெரிவிப்பவர் ; சார்பாகப் பேசுபவர் ; சார்பாகத் 

vol canize , 3. எரிமலை அழல்வெப்பத்துக்கு உட்படுத்து . 
தெரிவிப்பது. 

volcan o , 11. எரிமலை ; pl . volcan oes . 
voic ing , n . இசைக்கருவிச் செவ்வித் திருத்தம் , தொனிச் volcanolo gical , a , எரிமலை ஆய்வு நூல் சார்ந்த . 
செப்பம் ; குரல் நாள அதிர்வு . 

volcanol ogy , 1. எரிமலை ஆய்வு நூல். 


1182 


vole 


voluntary 


vole , n . சீட்டாட்ட வகையில் எல்லாக் கைம்முறைகளிலுங் 
கெலிப்பு ;; V. சீட்டாட்ட வகையில் எல்லாக் கைம்முறைகளை 
யுங் கெலி ; ( தொ . ) go the vole , எல்லாம் செய்துபார் ; 
முழுதும் பணயம் வைத்துப்பார் . 
vole , n . புல்வெளி எலி , சுண்டெலி போன்ற கொறிக்கும் 

உயிரின வகை . 
vol emic substance , n . குரும நிரப்புச் சரக்கு . 
vol ery , n . பறவைக் கூண்டு , பறவைப்பண்ணை . 
vol itant , a . ( வில . ) பறக்கிற ; பறக்குந் திறமுடைய . 
vol itate, 0. பறந்து திரி . 
polita tion , n , பறக்குந் திறம் . 
volita tional , a . பறத்தல் சார்ந்த . 
voli tion , n. விருப்பத் துணிவாற்றல். 
voli tionary , a . விருப்பாற்றலுடைய , தன் விருப்பத்திற் 

குரிய . 
volitionless , a . விருப்பாற்றல் துணிபற்ற , திண்ணிதாய் 

எண்ணஞ் செலுத்தும் திறனற்ற . 
vol itive , n . விருப்பக் குறிப்புவினை ; a . விருப்பாற்றல் 
சாாந்த ; விருப்பாற்றல் துணிவுக்குரிய ; விருப்பத் துணி 
வாற்றலிலிருந்து தோன்றிய ; உள்ளத்தின் விருப்பத் துணி 
வாற்றல் பகுதியால் செயற்படுகிற ; மனமார்ந்த ; தன்விருப் 
பார்ந்த ; ( இலக் . ) விருப்பங் குறித்த . 
volito rial , a . பறக்கும் ஆற்றலுடைய , 
voll ey , n . எறிதொகுதி , பாய்கணம் ; கணமாரி , குண்டு 
மாரி ; சொல்மாரி ; வசைமாரி ; சூளுரைமாரி ; அலையலையான 
அடுக்குத்தொகுதி ; அடுக்கடுக்கான கூச்சல் ; அதிர் வேட் 
டெறிவு , பீரங்கிகள் ஒரே சமயத்தில் கூட்டாக வீசும் குண்டு 
வீச்சு ; நிலந் தொடுமுன் பந்தடி ; pl. voll eys ; 3. எறிபடைத் 
தொகுதி வீசு ; கணைமாரி பொழி ; விழுமுன் அடி. 
voll ey - ball, 1. உந்துபந்து , கையால் எற்றி உயர்மட்டவலை 

மீதாடப்படும் பந்து வகை . 
voll eyed , u . volley என்பதன் இறந்தகால - முடிவெச்ச 

வடிவம் . 
vo lost , n . சோவியத் ருசிய நாட்டுச் சிறு திணையாட்சி 

வட்டம் . 
vol plane , n . இழைவிறக்கம் , விமானத்தின் பொறியியக்க 
மற்ற காற்றிழைவிறக்கம் ; விமானி வகையில் இழைவிறக்கம் 
இறங்கி வருகை ; 3. பொறியியக்கமின்றி வானூர்தியை 
இழைவிறக்கமாக நிலத்துக்குக் கொண்டுவா ; விமானி அல் 
லது விமானம் வகையில் இழைவிறக்கமாக இறங்கு , இழைக் 
திறங்கு . 
volt , n . மின் அலகுக்கூறு . 
volt , 11. வெட்டுத்திருப்பம் , வாட்போரில் எதிரி தாக்கிலிருந்து 
மின்வெட்டாக விலகித் தப்பும் முறை ; U. வெட்டித் திருப்பி 
விலக்கீடு செய் , வாட்போர் வகையில் மின்வெட்டாகத் 
திரும்பி வீச்சிலிருந்து விலகு . 
vol tage, n. மின்வலியளவு ; மின்வலி அலகு எண்ணிக்கை 

அளவு . 
volta ic , a, ( வர . ) வேதியியல் இயக்கத்தால் விளையும் மின் 
வலி சார்ந்த ; ( தொ . ) voltaic pile , வேதி மின்கலத் தகட் 
டடுக்கு . 
Voltair ian , a. வால்டேர் ( 1694-1778 ) என்ற பிரஞ்சு 
எழுத்தாளரைச் சார்ந்த ; வால்டேரின் ஐயப்பாட்டு நிலைக் 
கோட்பாடுகளுக்குரிய . 
Voltair ianism , n . வால்டேர் கொள்கை ; சமயப்பற்றின்மை ; 

சமயநிலை ஐயப்பாட்டுவாதக் கோட்பாடு . 
voltam eter , n . மின் அலை அளவைக்கருவி. 
volte , 11. வெட்டுத்திருப்பம் . 
volte - face , ( பிர . ) n . நேரெதிர்முகத் திருப்பம் ; திடீர்க் 

கொள்கைமாற்றம் ; அரசியல் குட்டிக்கரணம் . 
volt meter , n . மின்வலி அலகீட்டுக் கருவி . 


vol ubilate , v51 ubile , a . ( தாவ . ) கொழுகொம்பைச் சுற்றித் 

தழுவிக்கொண்டிருக்கிற ; பின்னிக்கொண்டுள்ள . 
volubil ity , n . சொல் இழைவோட்டம் , தடைபடாச் சொல் 
லொழுக்கு , தட்டுத் தடங்கலற்ற 

தடங்கலற்ற சொற்பொழிவாற்றல் , 
சரளமான தன்மை ; உருள்விழைவு ; ஒழுகிழைவு ; பின் 
னிழைவு . 
vol uble , a . இழைவோட்டமான , தடைபடாச் சொல்லொழுக் 
குடைய ; சரளமான , தட்டுத் தடங்கலற்றுச் சொற்பொழி 
வாற்றுகிற ; உருள்விழைவுத் தன்மையுடைய , சுற்று இழைவு 
இயல்புடைய ; ( பழ . ) திருகியலான , சுருள்கின்ற ; ( தாவ . ) 
கொழுகொம்பைச் சுற்றித் தழுவிக்கொண்டிருக்கிற , பின்னிக் 
கொண்டுள்ள . 
vol ubleness , 1. சொல் ஓட்டமுடைமை ; சரளமுடைமை . 
vol ume , n . ஏடு , சுவடி ; பிரிவு ஏடு , பிரிவுத்தொகுதி , ஏட் 
டின் முழுக்கட்டடப் பெரும் பகுதி ; தொகை ஏடு , பல ஏடுக 
ளடங்கிய முழுக்கட்டட அடங்கலேடு ; பரும அளவு ; பருமன் ; 
பெரிய அளவு ; பெருமொத்த அளவு ; திரளுரு ; பாளம் ; 
பிழம்பு , மொத்தை ; ( பழ . ) ஏட்டு முழுச்சுருள் ; ( கண . ) 
கன அளவு , குழியளவை , நீள அகலங்களுடன் திட்ப ஆழ 
உயரங்களில் ஒன்றைப் பெருக்கியதனால் வரும் பிழம்பளவு ; 
( இசை . ) தொனி நிறைவு . 
volumenom eter , 11. போக்களவுமானி , நீக்கும் நீர்ம அள 

வால் திடப்பொருளின் பொருண்மையை அளக்குங்கருவி . 
volumenom etry , 11 , போக்களவுமானம் , நீக்கும் நீர்ம 

அளவால் திடப்பொருளின் பரும அளவுகாணும் முறை . 
vol umes , n . pl . புகைச்சுருள் பிழம்பு , புகைச்சுருட்படலம் . 
volu meter , 1. வளிப்பிழம்பளவுமானி , காற்றின் பொருண் 

மையை அளக்குங் கருவி . 
volumetric , a . காற்றின் பரும அளவை சார்ந்த ; இயர் 

திரத்தின் காற்றூட்டு வேக அளவை சார்ந்த . 
volumet rical , a . காற்றின் பரும அளவை சார்ந்த . 
volu minal , a . பரும அளவு சார்ந்த . 
voluminos ity, n. பாரிய அளவுடைமை ; பல பிரிவுகளை 
யுடைய விரிவகற்சியுடைமை ; பல்மடிச் சுருளுடைமை ; எழுத் 
தாளர் வகையில் பாரிய அளவான எழுத்து வளமுடைமை . 
volum inous , a . பல தொகுதிகளையுடைய , பல பிரிவேடுகளை 
உட்கொண்ட ; பல ஏடுகளை எழுதியுள்ள , வளமான எழுத் 
தாண்மை சான்ற ; பாரிய , மிகப்பெரிய , உறுமொத்தை 
யான ; ( பே - வ . ) பூவேலைத் தொங்கல் வகையில் ஒழுங்கற்று 
விரிவகற்சியுடையதான ; ( அரு . ) புகை - பாம்பு முதலியவற்றின் 
வகையில் திருகுமறுகலாகச் சுருண்டுருண்டு செல்கிற, சுருள் 
மடிவுக்கோப்பான . 
vol untariness , n . தன்விருப்பார்வம் . 
vol untary , n . தன் விருப்பார்வச் செயலர் ; தனிமேளம், 
திருக்கோயில் வழிபாட்டு முறையில் தொடக்க இடை இறுதி 
களில் நிகழ்த்தப்பெறும் தனி இசைப்பேழை வாசிப்பு ; தன் 
விருப்பார்வக் கோட்பாட்டாளர் ; சமயத்துறைத் தன்னிய 
லாட்சியாளர் ; கல்வித்துறைத் தன்னியலாட்சி முறைமை ; 
படைத்துறை.கடற்படைத்துறை முதலியவற்றில் தன் விருப் 
பார்வ ஆட்சேர்ப்பு முறைமை ; குதிரை ஏற்ற வகையில் 
வேண்டா வீழ்ச்சி ; a . தன்னியலான ; மனமார்ந்த ; தன் 
விருப்பார்ந்த ; தன் விருப்பத் தேர்வான ; தன்னார்வ முனைப் 
பான ; வலிய முன் வரலான ; புறத்தூண்டு தலற்ற ; முன் 
வந்து ஏற்கப்பட்ட ; கோராது வழங்கப்பெற்ற ; மனமாரச் 
செய்யப்பட்ட ; மனமாரத் தெரிந்து செய்யப்பட்ட ; கைம்மாறு 
எதிர்நோக்காது செய்யப்பட்ட ; தன் முனைப்பாகத் திட்ட 
மிடப்பட்ட ; தெரிந்து வேண்டுமென்றே செய்யப்பட்ட ; தன் 
விருப்பச் செயல் விளைவான ; தன் விருப்பார்வ வழங்கீட்டுத் 
தொகையினால் நடத்தப்படுகிற ; முறைமன்றத் தலையீடின்றித் 
தாமாகச் செய்துகொள்ளப்பெற்ற ; நிறுவனங்கள் வகையில் 
அரசியற் கட்டுப்பாடற்ற ; உள்ளுறுப்பு நாடிநரம்பு முதலிய 
வற்றின் வகையில் மூளையின் விருப்பாற்றல் துணிவினாலேயே 
இயக்கப்பட்ட . 


வகை . 


1183 

VOW 
voluntaryism 
vol untaryism , n . தன் விருப்பார்வச் செயன்முறைக் கோட் vort icose , a . சுழற்சி வாய்ந்த . 
பாடு . 

vortic ular , 1. சுழற்சி வடிவான . 
vol untaryist, n . தன் விருப்பார்வச் செயன்முறைக் கோட் 

vorti ginous , a . சுழல்கின்ற ; சுழற்சி வடிவான . 
பாட்டாளர் . 

vot able , a . வாக்களிக்கத் தக்க . 
volunteer , n . விருப்பார்வத் தொண்டர் ; ஆர்வ ஊழியர் ; 

vot aress , n . வழிபாட்டுப் பெண் ; பூசனையாட்டி . 
ஆர்வப் படைவீரர் ; ய . விருப்பார்வமாக மேற்கொள் ; முன்வா . 

vot ary , 11. வழிபாட்டாளர் ; பூசனையாளர் ; பற்றார்வலர் . 
volup tuary , n . சிற்றின்பத் தோய்வாளர் ; a . சிற்றின்பத் 

vote , n . மொழியுரிமை வாக்கு ; மொழியுரிமை ; மொழியுரிமைச் 
தோய்வான . 

சீட்டு ; வாக்களிப்பு ; தேர்வு வாக்குரிமை ; மன்ற வாக் 
volup tuous , a . இன்பக் களியாட்டயர்வான ; சிற்றின்பக் 

குரிமை ; வாக்களிப்புரிமை ; வாக்காளர் , வாக்களிப்பவர் ; 
களியாட்டிலாழ்ந்த , சிற்றின்பத் தோய்வான ; ஐம்புல இன்பமே 

வாக்காதரவு ; பெரும்பான்மை வாக்கா தரவு ; ஆதரவு வாக்கு ; 
நாடிய . 

பண வழங்கீட்டாதரவு ; உரிமை வாக்குத் தொகுதி ; ஆதரவு 
volut ed , a . திருகுசுருள் வடிவான . 

வாக்குத் தொகுதி ; கருத்தாதரவு ; கருத்து வெளியீட்டுச் 
vol utin , n . உயிர்ம நிறமிப்பொருள் . 

சீட்டு ; பெரும்பான்மை ஆதரவு ; பொதுநிலைக் கருத்து ; 
volu tion , n . திருகு சுருள்வு ; ( உள் . ) திருகுசுருள் வடி 

பொது ஆதரவு ; விருப்பத் தேர்வு ; தனி விருப்பக் குறிப்பு : 
வுடைமை ; திருகுசுருள் மடிப்புடைமை . 

( அரு. ) தனி விருப்பம் ; U. வாக்குச் செய் , தேர்தலில் மொழி 

யுரிமை கையாளு ; தேர்தலில் வாக்களி ; மொழியுரிமைச் 
vol utoid , n . கவின் சோழி நத்தையினம் ; a . கவின் சோழி 

சீட்டிடு ; தேர்ந்தெடு ; மன்றத்தில் வாக்களி ; சட்ட வகையில் 
நத்தையினஞ் சார்ந்த . 

வாக்களி ; வாக்கு மூலம் கருத்துத் தெரிவி ; வாக்கு மூலம் 
vom er , n . ( உள் . ) இடை நாசி எலும்பு . 

கருத்துச் சார்பு தெரிவி ; பெரும்பான்மை வாக்கு மூலம் அரசிய 
vo merine , a . இடை நாசியெலும்பு சார்ந்த . 

லாருக்குப் பண உதவி அளி ; பொது விருப்பம் தெரிவி ; 
vom ica , n . கக்கல் நீர்மம் உள்ளடங்கிய சிறு ஈரற் பை . 

பொதுநிலைக் கருத்து அறிவி ; பொதுமுடிவு அறிவி ; வாக் 

களிப்புக்கு வை ; வாக்களிப்புப் பதிவுசெய் ; ( பே - வ . ) முன் 
vom it , n . வாந்தியெடுத்தல் ; கக்கல் ; வாந்தியுண்டாக்கும் 

மொழி , யோசனை கூறு ; ( பே - வ . ) ஆய்ந்து துணி ; ( தொ . ) 
மருந்து ; 3. வாந்தியெடு ; ஓக்களி ; உமிழ் ; எரிமலை வகையில் 

casting vote , தீர்வுமொழிச் சீட்டு ; cumulative vote , 
அழலை வாரி எறி ; உள்ளிருந்து வெளியே தள்ளு . 

குவிப்பு வாக்களிப்பு முறை , வேட்பாளர் அனைவர்க்குமுரிய 
vom itive , a . வாந்தியெடுக்கச் செய்கிற . 

வாக்குகளையும் வாக்காளர் ஒருவருக்கே அளிக்க இடந்தரும் 
vom it - nut , n . எட்டிக்கொட்டை . 

தேர் தல்முறை ; floating vote , கட்சிச் சார்பற்ற 

வாக் 
vom ito , n . கருநிற வாந்தியெடுப்பிக்கும் கொடுங் காய்ச்சல் 

களிப்புச் சீட்டு ; split one s vote , split one s votes , 

, வாக் கு 
களைப் பிரித்துவிடு , ஒருங்கே ஒருவருக்கு உரிய வாக்குகளை 

ஒருவருக்கு மேற்பட்ட வேட்பாளர்களின் மூலமாகப் பிரித்து 
vomito rium . m . பண்டை ரோமரிடையே சுற்று மாளிகை 

விடு ; split the vote , ஆதரவுகாட்டத்தக்கவர்களை வேறொரு 
அரங்க வெளிச்செல் வாயில் . 

திசையில் திருப்பி ஆதரவு குறையச்செய் ; transferable vote , 
vom itory , n . வாந்தி தூண்டு மருந்து ; a . வாந்தி மருந்து 

ஒற்றைமாற்று வாக்குச்சீட்டு முறை ; vote dowD , சட்ட 
சார்ந்த . 

மசோதவை 

எதிர்த்துப் பெருவாரியான வாக்களித்து 
vomituri tion , 1. கடுவாந்தி ; ஓக்களிப்பு முயற்சி . 

முறியடி ; vote for , வாக்களித்து ஆதரவு செய் ; சார்பாக 
voo doo , n . நீகிரோவரினப் பில்லி சூனியம் ; பில்லி சூனிய ஆதரவு வாக்களி ; தேர் தலில் சார்பு வாக்களி ; ஆதரவு 
நம்பிக்கை ; a . மந்திர மாயஞ் சார்ந்த ; பில்லி சூனியஞ் செய் 

விருப்பம் தெரிவி ; விருப்பம் தெரிவி ; vote in , வாக்களிப்பு 
கிற ; ப . பில்லி சூனியம் வை ; மந்திர மருட்சி செய் . 

மூலந் தேர்ந்தெடுத்தனுப்பு ; vote of confidence , நம்பிக்கை 

யுறுதித் தீர்மானம் ; vote of no confidence , நம்பிக்கை 
voo dooism , n . பில்லி சூனியம் ; பில்லி சூனிய நம்பிக்கை ; 

யிழப்புத் தீர்மானம் ; vote straight , நேர்மையாக வாக்களி . 
பில்லி சூனிய மரபு . 

vot er, n. வாக்காளர் . 
voo dooist , n . பில்லி சூனியக்காரர் ; பில்லி சூனிய நம்பிக்கை 

vot ing , n . வாக்களித்தல் ; a . வாக்களிக்கிற . 
யாளர் . 
vora cious , a . பெருந்தீனி தின்கிற ; தீராப் பெரும்பசி 

vot ing - paper , n . வாக்குத் தாள் , வாக்குச் சீட்டு , குட 

வோலை . 
யுடைய ; பெரு வேட்கையுடைய . 

vot ive , a . தெய்வ நேர்ச்சிக்குரிய ; தெய்வப்படையலுக்காக 
vora ciousness , 11. தீராப் பெருவேட்கை ; பேரளவான 

நேர்ந்துவிடப்பட்ட ; படையலாக நேர்ந்து அளிக்கப்பட்ட ; 
நுகர்வார்வம் . 

நேர்ச்சிப் படையலாக்கப்பட்ட ; தெய்வப் படையலுக்கான . 
Vora city , n . பேருண்டி விருப்பம் . 

vouch , v . உறுதிச்சான்று கூறு ; பிணை உறுதி செய் ; உத்தர 
vort ex , n . நீர்ச்சுழி ; சூறை மையச்சுழி ; சுழல்காற்று வாதஞ் செய் ; சார்பில் சான்று பகர் ; சான்றுப் பொறுப்பாகு , 
மையம் ; புயல் மையம் ; கடுஞ் சுழற்சி ; அமுக்கி அழிக்குஞ் 

உத்தரவாதமாயிரு ; பிணையுறுதியாக நில் . 
சூழல் ; pl . vort exes , vort ices . 

vouch er , 1 , பற்றுச்சீட்டு ; சான்றுறுதி கூறுபவர் ; சான் 
vort ical , a . நீர்ச்சுழி சார்ந்த ; நீர்ச்சுழி போன்ற . 

றுறுதியளிப்பது ; சான்றுச்சீட்டு . 
vort icel , n . செள்ளு வகை , தேங்கிய நீரில் காணப்படும் vouchsafe , ப . அருள் செய் ; இணங்கியருள் ; அருளிரக்கத் 
மணியுருச் சிற்றுயிர் வகை . 

துடன் செயலாற்று ; வழங்கியருள் . 
vort icism , n . ( மெய் . ) இயற்சுழற்சி இயக்கக் கோட்பாடு , vou ssoir , n , வளைவுச் செருகு கல் , வில்வளைவில் வைக்கும் 
எல்லா இயக்கமும் சுழற்சியாசுக்கொண்ட பிழம்பு நிறைவிடமே வளை சரிவுடைய ஆப்புவடிவக் கல் . 
உலகம் என்ற கோட்பாட்டுமுறை ; ( கலை . ) சுழல் வரைவு 

VOW , n . திருநேர்வுறுதி , சூளுறவு ; சூளுரை , ஆணையுறுதி , 
முறை , தற்கால இயந்திர வாழ்வுமுறையைச் சுட்டும் வகையில் 

பிரதிக்கினை , சூளுறுதி , நோன்புறுதி , சபதம் ; தற்கட்டுப் 
சுழற்சி வகைகளையே பயன்படுத்துங் கலைப்பாங்கியல் . 

பாட்டுறுதி , சங்கற்பம் ; உறுதிமொழி , வலியுறுத்திக் கூறப் 
vort icist , n . ( மெய் . ) இயற் சுழற்சியியக்கக் கோட்பாட் பட்ட ஆணைமொழி ; 3. திருநேர்வுறுதி செய் ; நோன்புறுதி 
டாளர் , இயலுலகம் சுழற்சி இயக்கத்தையே இயல் இயக்க மேற்கொள் ; சூளுறவு எடுத்துக்கொள் ; ஆணையுறுதி கூறு ; 
மாகக் கொண்ட பிழம்பு நிறைவிடம் என்ற கொள்கையாளர் ; உறுதி பூணு ; தற்கட்டுப்பாட்டுறுதி மேற்கொள் ; உறுதி 
( கலை . ) சுழல்வரை ஓவியமுறையாளர் , சுழல் வடிவுகளைப் மொழி கூறு ; 

ஆணைமொழி 

ஆணையிட்டுரை ; 
பயன்படுத்தும் அணிமைக்கால ஓவியர் . 

உறுதியாக அறிவி ; வலியுறுத்தித் தெரிவி . 


கூறு ; 


1184 
vowel 

vynide 
vow el , n . உயிரொலி ; உயிரெழுத்து ; ( தொ . ) neutral vulcaniza tion , 11. கந்தக வலிவூட்டம் , கந்தகமூட்டி வலி 
vowel , அழுத்தமற்ற உயிரொலி ; vowel gradation , வாக்குதல் . 
உள்ளுயிர் மாற்றம் , உயிர் மாறுபாட்டால் சொல்லின் வகை 

vul canize , 0. கந்தகங் கலந்து வலிவூட்டு ; கந்தகங் கலந்து 
திரிபு ஏற்படும் முறை ; vowel mutation , உயிர்த் திரிபு , 

தொய்வகத்தை வன்தொய்வகமாக்கு . 
உடன்வரும் உயிருக்கேற்ப மூல உயிர் மாறுபடுதல் ; 

vul canizer , 1. தொய்வக வலிவூட்டுபவர் . 
vowel point , ஏபிரேய முதலிய மொழிகளின் உயிர்க் குறி 
யீட்டுப் புள்ளியீடு , 

vul gar , a . இழிவான ; கொச்சையான ; தாழ்வான ; நயநாக 

ரிகமற்ற , பொதுவழக்கிலுள்ள ; பெருவழக்கிலுள்ள ; பொது 
vow elize, 3. உயிரெழுத்தாக வழங்கு , உயிரொலியாக்கு . 

மக்கட் சார்பான ; ( தொ . ) the vulgar , பொதுநிலை மக்கள் , 
vow elless , a . உயிரெழுத்தற்ற . 

இழிமக்கள் ; the vulgar fraction , பொதுநிலைப் பின்னம் , 
vow elly , a . உயிரெழுத்து நிரம்பிய . 

மேல்கீழ் இருசினைவடிவக் கீழ்வாய் இலக்கம் . 
DOX , ( ல ) n . குரல் . 

vulgar ian , n . நாகரிகமற்றவர் , அற்பர் ; அற்பப் பணக்காரர் . 
vox barb ara ( ல . ) n . ( உள் . , தாவ . ) தவறாக அமைக்கப்பட்ட 

vul garism , n . கொச்சை மொழி ; கொச்சைத் தொடர் ; 
சொல் ; இருமொழிக் கலப்பாக்கச் சொல் . 

கொச்சை வழக்கு . 
vox huma na , ( ல . ) n . மன்குரல் , மக்கள் குரல் போன்ற குழ 

vulga rity , n . இழிவு ; கீழ்மை ; கொச்சைத் தன்மை . 
லிசைக் கருவியிசைப்பு . 

vulgariza tion , n . பொதுநிலையாக்கம் ; பண்புநயச் சிதைப்பு ; 
Vox pop uli , n . மக்கள் குரல் ; பொதுமக்கள் கருத்து . 

இழிவாக்கல் ; கொச்சையாக்கல் . 
voy age , n . பயணம் ; நீள் பயணம் ; கடற்பயணம் ; நீர் 

vul garize , v . பண்புநயங் கெடுவி ; இழிவான தாக்கு . 
வழிப் பயணம் ; 3. கடற்பயணஞ் செய் ; நீர்வழிப் பயணஞ் 

vul gus , n . கல்வித்துறை வழக்கில் கிரேக்க - லத்தீன் செய்யுட் 
செய் . 

பயிற்சிப் பாடத்தொகுதி . 
voy ageable , a . நீர்வழிகள் வகையில் கலம் செல்லத்தக்க ; 
நீர்வழிப் பயணத்திற்குரிய . 

vulnerabil ity , 11. வடுப்படும் நிலை . 

vul nerable , a . வடுப்படத்தக்க . 
voy ager , n . நீர்ப்பயணம் புரிவோர் ; படகிற் செல்வோர் . 
voyageur , 1 . கானடா நாட்டுப் படகோட்டி . 

vul nerary , n . புண்ணாற்றும் மை ; புண்களை ஆற்றும் 

மருந்து ; a . புண்களை ஆற்றும் மருந்து சார்ந்த . 
vraic , n . கடற்பாசி வகை . 

vul picide , 71. நரிக்கொலை , வேட்டையிலன்றிப் பிறிது நிலை 
oraisemblance , ( பிர . ) 1. மெய்ம்மைத் தோற்றம் ; மெய்ப் 

யில் நரியினைக் கொல்லுதல் . 
பாவனை ; நம்பகத் தோற்றம் . 

vul pine , a . நரி சார்ந்த ; நரிபோன்ற ; நரிக்குணமுடைய ; 
vril , n . லிட்டன் ( Lytton ) என்ற புதின ஆசிரியர் வழக்கில் 

தந்திரமுடைய , சூழ்ச்சிக்குணம் வாய்ந்த . 
வருங்காலக் கற்பனை உலகிற்குரிய மாயப்புனைவியலாற்றல் . 

vul ture , n . பெருங் கழுகு , பிணந்தின்னிக் கழுகு ; கொடும் 
vul cant , n . பண்டை ரோமர் வழக்கில் தீக்கடவுள் , கொல் 

பேரவாவினர் . 
லுலைத் தெய்வம் ; ( தொ . ) Vulcan powder , வெடி மருந்து 

vul turine, a . கழுகு சார்ந்த ; கொடும் பேராவலுடைய . 
வகை ; Vulcan s badge , தன் மனை துரோகச் சின்னம் . 

vul turish , a . கழுகுத்தன்மை வாய்ந்த ; கொடும் பேராவல் 
vul can , 1 , கொல்லர் , இரும்பு வேலைக்காரர் . 

கொண்ட . 
vul canism , 1. எழுச்சிக் கோட்பாடு , 

பாறை வகைகள் 

vul turous , a . கழுகுத்தனமான , கொடும் பேராவல் தன்மை 
பெரிதும் எரிமலை எழுச்சி காரணமாகவே ஏற்பட்டன 

வாய்ந்த . 
என்னும் ஜேம்ஸ் ஹட்டன் ( James Hutton 1726-1797 ) என் 

vul va , 11. ( உள் . ) குய்யம் , பெண்பாற் கருவாய் , 
பாரின் கோட்பாடு . 
vul canist , a . எரிமலை எழுச்சிக் கோட்பாட்டாளர் , பாறை 

vul var , a . பெண்பாற் கருவாய் சார்ந்த . 
வகைகள் பெரிதும் எரிமலை எழுச்சி காரணமாகவே தோன் 

vul vate, a , பெண்பாற் கருவாய்க்குரிய 
றின என்னும் ஜேம்ஸ் ஹட்டன் என்பாரின் கோட்பாட்டை vul viform , a. பெண்பாற் கருவாய் வடிவான . 
ஆதரிப்பவர் . 

vulvit is , n. பெண்பாற் கருவாய் அழற்சி. 
vul canite, 1. வன்தொய்வகம் , கந்தகங் கலந்து கடுமை vy ing , a . மேலோங்க முனைகிற . 
யூட்டப்பட்ட ரப்பர் . 

vy ing , v . vie என்பதன் தொடர்வெச்சம் . 
vul canizable , a . கந்தகமுட்டி வலிவு செய்யத்தக்க . 

vyn ide , 11. செயற்கைத்தோல் . 


W 


Waac 


wait 


Waac , 


aac , n . மகளிர் உதவிப்படைப் பிரிவினர் . 


Waaf , n . மகளிர் துணை விமானப்படைப் பிரிவினர் . 
wac ke , 1. எரிமலைப்பாறைச் சிதைவுக் களிமண் வகை . 
wad , 11. செம் முப்பொருள் , இடை இடச்செறிப்பு மென்பொருள் ; 
துப்பாக்கிக்குழல் துளை அடைக்க உதவும் ஒட்டுக்கம்பள 
வட்டு ; 3. இடை வைத்துச் செம்மு , மென்பொருளை இடையே 
வைத்து அடை , திணி ; மென்பொருளால் உள்வரியிடு ; ஆள் - 
சுவர் முதலியவற்றிற்கு மெல்லடைப் பாதுகாப்பளி ; துப்பாக் 
கிக் குழல் முதலியவற்றில் தொய்வுட்பொருளால் துளையை 
அடை ; துப்பாக்கி மருந்தினை உராய்வின்றி இடைகாப்பிட்டு 


வை . 


wadd ed , a . மெல்லடை காப்பிட்ட ; இடையே தொய்பொருள் 

செம்மி வைக்கப்பட்ட . 
wa dding , n . மென்பஞ்சுறை , மேலடைகாப்புத் திண்டுறைப் 
பொருள் ; இடைகாப்படைவுப் பொருள் ; துப்பாக்கிக் குழல் 
அடைக்கும் வட்டுக்குரிய ஒட்டுக்கம்பளப் பொருள் . 
Wa ddle , n . வாத்து நடை , வாத்துப்போன்ற புடையசை 

வாட்ட நடை ; ப . வாத்துப்போல் நட , புடை அசைந்து நட . 
wa ddy , n . செண்டுத்தடி , ஆஸ்திரேலிய நாட்டுப் படைக் 

கலக் குறுந்தடி . 
wade , v . சேறு கட ; நீரில் நடந்து செல் ; பனிமீது செல் ; 

பொடி மணலில் நட ; நடந்து ஆழமற்ற நீர்நிலை கட . 
wad er , n . நீரில் நடந்து செல்பவர் , நீரில் நடக்கும் பறவை 


வகை . 


wad ers , n . pl . மீன் பிடிப்பவரின் நீர்புகா உயர் புதைமிதி 

யடி . 
wa di , n . வறண்ட காட்டாறு . 
wa dy , n . கள்ளக் கடவர் , அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்குள் 

மெக்சிகோவிலிருந்து கள்ளமாக வந்தேற முயலுபவர் . 
Wafd , n . எகிப்துநாட்டுத் தீவிரத் தேசீயக்கட்சி . 
waf er , n . மென் தகட்டப்பம் ; இறைவழிபாட்டில் வழங்கப் 
படும் மெல்லப்பச் சில்லு ; அலுவலகப் பசை வார்க்கட்டு 
வில்லை ; சிவப்பு நாடா , அலுவலகப் பத்திரங்களின் மீது 
ஒட்டப்படும் சிவப்பு முத்திரைத்தாள் ; ப . சிவப்பு முத்திரைத் 
தாள் ஓட்டு , சிவப்பு நாடா இடு . 
waf er - cake , n . தித்திப்பு மென் தகட்டப்பம் . 
waf ery , a . தகட்டப்பம் போன்ற , மிக மெல்லிய . 
wa ffle , n . குழிவப்பம் , ஈரடைவுக் குழிவுக்கலத்தில் செய்யப் 

படும் இட்டலி போன்ற அப்பம் . 
waf fle , n . ஓயாத வீண் வம்பளப்புப் பேச்சு ; U. ஓயாது 

சளசளவென்று வம்பளந்துகொண்டிரு . 
wa fle - iron , n . குழிவப்பக் கலம் , உட்புறக் குமிழ்களுடன் 

இருபாதியாகச் செய்யப்பட்ட அப்பம் சுடுகலம் . 
waft , n . வீச்சலைவு , பறவைச் சிறகின் வீச்சு ; வாடை வீச் 
சலை ; மென் மண அலை , காற்றில் மிதந்துவரும் வாசனை ; 
புகை மெல்லலை ; இசை மெல்லொலி அலை ; மெல்லலை ஆவி ; 
மெல்லலை வீச்சு ; எளிதில் மறையும் கணநேர மனநிலை ; 
( கப் . ) இடர்ப்பாட்டுச் சைகை அடையாளம் , சுருள் கொடி 
அல்லது கொடி முடிச்சு அல்லது ஆடைமுடி மூலம் தெரிவிக் 
கப்படும் இடர்ப்பாட்டறிவிப்புச் சைகை ; ( கப் . ) இடர்ப்பாட்டு 
அடையாள அறிவிப்பு : 0. மெல்ல வீசி அடித்துச் செல் ; 
மிதவலாகக் கொண்டுசெல் ; மெல்லக் கொண்டுசென்று பரப்பு ; 
வீசியடி , காற்றில் மிதந்து செல் . 
wag , n . அசைவாட்டம் , ஓர் அசைப்பு ; வாலாட்டம் ; 0 . 
உறுப்பினை ஆட்டு , வால் ஆட விடு ; உறுப்பு ஊசலாடச் 
செய் ; உறுப்பு வகையில் ஆடு , வால் வகையில் ஊசலாடு . 
wag , n . குறும்பன் , கேலிக்காரன் ; ( தொ . ) play the wag, 

குறும்பு செய் . 
wage , n . நாட்கூலி, உழைப்புக் கூலி , வேலை நேரக் கணிப்புச் 
சம்பளம் ; ( தொ . ) living wage , வாழ்வூதியம் , உழைப்பாளி 
பட்டினியின்றி வாழ்வதற்கு வழிசெய்யும் ஊதியம் . 

150 


wage , U. போர் - சச்சரவு வகையில் நடத்து , கொண்டு 

செலுத்து . 
wage - earner , n . கூலி வேலையர் . 
wage - freeze , n . கூலிவீத உறைவு , வரையறுத்த காலம் 

வரை கூலி வீதத்தை நிலவரமாக வரையறுத்தல் . 
wage - fund , n . ஆமுதல் , கூலியின் அளவை வரையறுப்ப 
தாக முன்பு கருதப்பட்ட சமுதாய மொத்த இருப்பு முதல் ; 
( தொ . ) wage - fund theory , wages - fund theory , ஆமுதற் 

கொள்கை . 
wa ger , n . பந்தயம் , பணையம் ; ப . பந்தயங் கட்டு , பணையம் 
வை ; ( தொ . ) wager of battle , முற்காலச் சண்டை மூல 
மான தீர்வுமுறை ; wager of law , குற்றச்சாட்டு நீக்கம் ; 
ஆணையீட்டு மீது குற்றவாளிக்குச் சார்பாகச் செய்யப்படும் 
தீர்ப்பு . 
wag es , n . pl . உழைப்புக்கூலி ; உழைப்பூதியம் . 
wagg ery , n . கேலி ; குறும்பு 
wagg ish , a . கேலியான ; குறும்பான . 
wag on , n . சகடு , நான்கு சக்கரப் பாரவண்டி ; புகைவண்டித் 
தொடரில் திறந்த பாரவண்டி ; ( தொ . ) hitch one s wagon 
to & star, திறமை மிக்கவர்களின் ஆற்றலைப் பயன்படுத்திக் 
கொள் . 
wag oner , n . பாரவண்டியோட்டி ; ( தொ . ) the Wagoner , 

the Waggoner , தேராளன் , வடக்கு இராசி விண்மீன் குழு . 
wagon - lit , ( பிர . ) 1. இரயிலில் படுக்கை வசதிப் பெட்டி . 
wag tail , n . வாலாட்டு குருவி . 
Waha bee , Waha bi , n . இஸ்லாமிய கிணைப் பிரிவினர் . 
waif , n . ஆளற்ற பொருள் ; கேட்பாரற்ற விலங்கு ; அலைவாரி ; 

கடலில் அடித்துக்கொண்டுவரப்பட்ட பொருள் ; வானவாரி , 
அறியா வழியாகவந்த பொருள் ; ஆளற்றவர் ; வீடற்றவர் ; 
அநாதை , உதவியற்றவர் ; துணையிலாக் குழந்தை ; எடுப்புக் 
குழந்தை ; ( தொ . ) Waif and stray , ஆளற்ற உடைமை ; 

waifs and strays , எச்சமிச்சங்கள் ; கேட்பாரற்ற குழந்தைகள் . 
wail , n . ஓலம் , ஒப்பாரி , புலம்பல் ; U. ஓலமிடு ; ஒப்பாரி வை ; 

புலம்பு . 
wail ful , a . துன்பம் நிறைந்த , துயரம் செறிந்த . 
wail ing , n . புலம்பல் , அழுகை ; a . புலம்புகிற , அழுகிற . 
wain , n . பாரவண்டி . 
wain scot , n . பலகை வரி , அறையின் சுவர் உள்வரி மர 
வேலைப்பட்டிகை ; அகப்பாவரி , மரவேலை போன்ற சுவர் 
உள்வரியீடு ; அந்துப்பூச்சி வகை ; பலகைவரி செய் , 
அறையின் சுவர் உள்வரி மரவேலைப்பட்டிகையிடு . 
waist , n . இடுப்பு , இடை : இடையிடுக்கம் ; இடுக்கப் பகுதி ; 
பொருளின் இடையிடுக்கப் பகுதி ; ஆடையின் இடைடச்சுற்றுப் 
பகுதி ; பாவாடை இடைச்சுற்று இழைப்பட்டி ; நாப்பண் , 
கப்பலின் நடுப்பகுதி ; கச்சு , இரவிக்கை ; ( தொ .) waist gun , 
தொய்வாகச் செருகி வைக்கத்தக்க விமானத் துப்பாக்கி ; 
waist gunner , விமான இடைச்செருகல் துப்பாக்கியாளர் . 
waist - band , waist - belt , n . அரைக் சுச்சு , இடுப்புப்பட்டி . 
waist coat , n . இடுப்பளவுச் சட்டை . 
wait, n . காத்திருப்பு ; காத்திருப்பு நேரம் ; புறங்கடைப் 

பாடகர் குழுவில் ஒருவர் ; பதிவிருக்கை ; ப . காத்திரு ; தாமதி , 
பொறுத்திரு ; தங்கியிரு ; எதிர்பார்த்திரு , குற்றேவல் செய் , 
பணி செய் ; தொண்டு ஊழியஞ் செய் ; உணவுமேசைப் பணி 
யாளாக வேலை செய் ; அருகு நின்று வேண்எடிய பணியாற்று ; 
வருகைநோக்கி 

வைத்துக் காத்திரு ; ( தொ . ) 
lay wait for , lie in wait for , பதிவிரு , பதுங்கியிரு , மறைந்து 
காத்திரு ; wait off , பந்தயத்தில் இறுதி முயற்சியாற்றல் 
கருதிப் பிறரை முந்தவிடு ; wait on , wait upon , பணிசெய் ; 
குற்றேவல் செய் ; உணவு மேசைப் பணியாளாகப் பணிபுரி , 

பவு பரிமாறு ; சென்று காண் , போய்ப் பார் ; பந்தயத் 
தில் போட்டியாளரின் பின் நெருங்கித் தொடர் ; விளைவுறு ; 
பயனாகு ; wait table , உணவு மேசையருகில் நின்று பணிபுரி 


உனவை 


ண 


உ 


1186 
wait - a - bit 

walk - in cooler 
wait - a - bit , wait - a - while , n . நாயுருவி வகை , ஆடை walk, n . நடத்தல் ; நடை ; நடமாட்டம் ; நடந்து செல்லுதல் ; 
பற்றி யீர்த்துக்கொள்ளும் தென் ஆப்பிரிக்க முட்செடி வகை . 

நடைப்பாணி , நடந்து செல்லும் முறை ; நடைவேகம் ; நடைடத் 
wait er , n . காத்திருப்பவர் , எதிர்பார்த்திருப்பவர் ; தங்கி தொலைவு ; உலா , உலாச் செலவு , உலாவரவு ; உலாவிடம் , 
யிருப்பவர் ; உணவு விடுதி மேசைப் பணியாள் ; தாம்பாளம் , 

உலாவுவதற்கேற்ற இடம் ; தனி மனிதர் விருப்பார்வ உலா 
தட்டு ; உணவு மேசை இயங்குதட்ட வண்டி ; அருந்து 

விடப் பாதை ; நடைபாதை ; நடைபாதை வழி , சாலை , இருபுற 
மேசைச் சுழல் முகடு . 

மரவரிசைப் பாதை ; ஒற்றையடிப் பாதை ; நடைப் பந்தயம் ; 

கூட்டணியின் நடை ஊர்வலம் ; விலங்கினப் பயிற்சியிடம் ; 
wait ing , n . காத்திருக்கை ; பொறுத்திருத்தல் ; எதிர்பார்த் 

வேட்டை நாய்ப் பயிற்சியிடம் ; சண்டைக் கோழி வளர்ப் 
தல் ; குற்றேவல் செய்தல் , உணவுமேசைப் பணியாளராகப் 

பிடம் ; அகல்வெளிக் கோழிப்பண்ணை ; தெரு விற்பனையாளர் 
பணிபுரிதல் ; ( தொ .) grooms in waiting , lords in waiting , 

சுற்றோட்டம் ; தெரு விற்பனையாளர் சுற்றோட்ட வட்டகை ; 
அரச மாளிகைப் பணியாளர் . 

நடத்தை ; வாழ்க்கை முறை ; வாழ்க்கைத் துறை ; காட்டின் 
wait ing- list , n . காத்திருப்போர் பட்டியல் . 

பகுதி ; ப . நட ; நடந்து செல் ; நிலமீது செல் ; கால்நடை 
wait ing - maid , wait ing - woman , n . பணிப்பெண் . 

யாகச் செல் ; மெல்லச் செல் ; ஊடாகச் செல் ; மீதாகச் செல் ; 
wait ing - room , n . காததிருக்கை அறை , 

குறுக்காகச் செல் ; சுற்றிச் செல் ; நடந்து திரி ; உலாவு ; 
wait ress , n . மேசைப் பணிப்பெண் . 

நடத்து ; நடத்திச் செல் ; உடனாக நடந்து செல் ; உடனாக 

நடத்தற் போட்டியிடு ; நடத்தையுடையவராயிரு ; நடந்து 
waive , v . மனமார விட்டுக்கொடு , உரிமை வற்புறுத்தாது 

கொள் , ஒழுகு ; மென்னடை நடனத்தில் ஈடுபடு ; நடமாடு ; 
விடு. 

பேய் வகையில் சுற்றி ஊடாடு ; வேட்டைநாய்க்குட்டி 
wai ver , n . விட்டுக்கொடுப்பு , தளர்த்தீடு . 

வகையில் வளர்ப்புப் பொறுப்பை எடுத்துக்கொள் ; ( கப் . ) 
wake , 1. திருக்கோயில் நிவந்த நோன்பு விழிப்பு , நோன்பு முன்னேறிச் செல் ; ( அரு. ) எங்கும் சுற்றிச்செல் ; ( அரு . ) 
விழிப்பு விழாக் களியாட்டயர்வு ; பிணக் காவல் விழிப்பு ; உயிரில் பொருட்கள் வகையில் இயங்கு ; ( பே - வ . ) நெசவு - 
பிணக் காப்பு விழிப்புக் களியாட்டம் ; 3. உறக்கம் விட்டெழு ; நூல் - ஆடை ஆகியவற்றின் வகையில் அலம்பித் துப்புரவு 
உறக்கம் கலை , விழிப்பூட்டு ; உறங்காது விழித்திரு ; விழிப்புக் செய் ; ( தொ . ) walk about , உலாவு , உல்லாசமாகச் சுற்றித் 
கொள் ; விழிப்படை ; அயர்வுநிலை அகற்று ; சோம்பல் நீக்கு ; திரி ; walk away from , எளிதாக முந்திச் செல் , விரைந்து 
சுறுசுறுப்படை ; எச்சரிக்கையாகு ; கவனங்கொள் ; மீண்டும் விஞ்சிவிடு ; walk away with , walk off with , திருடிச் செல் ; 
உயிர்த்து எழு ; உயிர்ப்பி ; உயிரூட்டி எழுப்பு ; அமைதி குலை ; 

walk horse , குதிரையை நடந்துபோக விடு ; walk in , 
எதிரொலி உண்டாக்கு ; அயர்லாந்து வழக்கில் விழிப்பு 

உள்ளே செல் ; உள்ளே வா ; walk into , ( பே - வ . ) அடி , 
நோன்பாற்று ; விழிப்புக்காவலிடு . 

செம்மையாகப் புடை ; நிந்தி , அவதூறு பேசு ; வயிறார உண் ; 
wake , n . பின்காப்பமைதி , செல்லும் கப்பலின் பின்பக்கத் 

walk off , திடீரென்று புறப்படு , திடீரென்று விட்டு நீங்கு ; 

வெறுப்புடன் ஒதுங்கிச் செல் ; walk of life , வாழ்க்கைத் 
துள்ள உலைவு குன்றிய பின்பகுதி ; பின் கல அலைவு , பறக்கும் 
வான்கலத்தின் பின்புறமுள்ள உலைவுமிக்க காற்றுப் பகுதி ; 

தொழில் ; வாழ்க்கைத் துறை : walk on , முன்னாக நடந்து 

செல் ; தொடர்ந்து நட ; 
( தொ . ) in the wake of , பின்பற்றி , அடுத்துப் 

பேசுவதற்கில்லாத நடிகராகப் 
பின் 

பங்கு கொள் ; walk on air , களிப்பாய் இரு ; மனச்சுமை 
தொடர்ந்து . 

யின்றி உல்லாசமாயிரு ; walk one off one s legs , உடனாக 
waked , v . wake என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவங் நடந்து எய்த்துவிடச் செய் ; walk out , வெளியேறு ; 
சளுள் ஒன்று . 

வெறுப்புக்காட்ட வெளியேறிச் செல் ; மன்றத்தில் கண்டன 
wake ful , a . உறங்காத ; விழிப்பான , எச்சரிக்கையான . 

வெளியேற்றம் நடத்து ; walk out on , 

நண்பன் அல்லது 
wak en , U. விழிப்பூட்டு ; உணர்ச்சி எழுப்பு , சுறுசுறுப்பூட்டு . 

கூட்டாளி வகையில் இடர்ப்பாடான நிலையில் விட்டு 
wak ener , n . விழிப்பூட்டுபவர் . 

நீங்கு ; walk out with , walk with , கா தலீடுபாடு கொண்டு 

உடன் நடந்து செல் ; walk over , walk over course , எளிதாக 
wake ning , n . விழிப்பூட்டுதல் ; a . விழிப்பூட்டுகிற . 

வெற்றியடை , ஒத்த போட்டியாள ரின்மையாலும் போட்டி 
wake - rob in , n . ஒற்றைவிதைப் பருப்புள்ள காட்டுச் செடி யாளர் வாராமையாலும் எளிதாக நடந்து வெற்றிபெறு ; 

walk the boards , நடிகராக இரு ; walk the chalk , walk 
wakes , n . pl . வட இங்கிலாந்து வழக்கில் ஆண்டு விடுமுறை 

the chalk mark , சிறிதும் முறை தவறாது நட , வழுவுக்கிடம் 
நாள் . 

தாராது உன்னிப்பாக நட ; walk the hospitals , மருத்துவ 

மாணவனாக இரு ; 
wa king , n . விழிப்பு ; a . விழிக்கிற ; விழிப்பான ; விழித்துக் 

walk the plank , கண் மூடிச் சென்று 
காககிற ; விழிப்பூட்டுகிற ; விழிப்பாயிருக்கிற ; 

கடலில் விழு , கண்மூடிச் செயலாற்று ; walk the streets, 
( தொ . ) 

விலைமகளாக வாழ் ; 
waking dream , பகற் கனவு , மனக்கோட்டை . 

walk up , அணுகிச்செல் , காட்சிக் 

கொட்டகையாளர் விளம்பர அழைப்பு வகையில் 
Wal ach , 1. ருமேனியா நாட்டுப் பகுதியிலுள்ள லத்தீன் 

காண் . 
மொழிவகை பேசும் தென்கிழக்காசிய இனத்தவர் . 

walk able , a . நடந்து . கடக்கக்கூடிய ; 

நடந்து செல்லும் 
Walach ian , a . ருமேனியா ( Rumani8 ) நாட்டுப் பகுதியி 

எல்லைக்குட்பட்ட . 
லுள்ள வாலேஷியா ( Walachia ) இனஞ் சார்ந்த ; வாலேஷிய 
இன மொழிக்குரிய . 

walk about , n . அலைவு , திரிவு ; பயணம் ; adu . சுற்றிச் செல்ல 

ஒருங்கிய நிலையில் . 
wale , n . உடலின் சவுக்கடித் தழும்பு , வரித் தழும்பு ; பிரம்படித் 

wa lker , n. நடப்பவர் ; நடக்கும் பறவை , வீட்டுக்கோழி . 
தடம் ; U. சவுக்கடியால் வரிவரியாகத் தழும்பு எழுப்பு ; 
வரிவரியாகத் தடம்படப் பிரம்பாலடி ; ( படை . ) அரண் walk ie - look ie , walk ie - peck ie , n . சிறுசேணி , செய்தி 
வேலிப்பாளம் முடை ; ( படை . ) அரண் கட்டுமானப்பாளம் வாங்கவும் அனுப்பவும் வாய்ப்புடையதாய்க் கையில் கொண்டு 
வனை . 

செல்லத் தக்க தொலைக்காட்சி வானொலி அமைவுப்பெட்டி . 
wale .knot , 1. கயிற்றுப் புரிமுடி . 

walk ie -push ie, 11. ஓடுசேணி , விளையாட்டு நிகழ்ச்சிகளில் 
Wal er , n . இந்தியப் படைத்துறையில் ஆஸ்திரேலிய குதிரை .. பயன்படும்படி இடம் பெயர்ந்து கொண்டே வானொலிச் செய்தி 
Wales , n . இங்கிலாந்தின் வேல்ஸ் நாட்டுப் பகுதி ; ( தொ . ) 

அனுப்ப வல்ல கைக்கருவி . 
Prince of Wales , கிரேட் பிரிட்டனின் பட்டத்து இளவரச walk ie - talkie , walk y - talk y , n . சிறுசேணி , செய்தி 
ருக்கு வழங்கும் விருதுபபெயர் . 

கேட்கவும் அனுப்பவும் வாய்ப்புள்ள கைப்படிவ வானொலிப் 
wal ing , n . தடுப்புச் சுவராகப் பயன்படும் இடையீட்டுத் 

பெட்டி . 
தடைவேலி . 

walk .in cooler , 1. அழிபொருள் குளிர்பதனக் கலம் . 


வகை . 


வந்து 


. 


வகை . 


1187 
walking 

wander 
walk ing , n . நடத்தல் ; உலவுதல் ; a . நடக்கிற ; நடத்தற் wallaroo , n . பெரிய இனக் கங்காரு வகை . 
குரிய ; ( தொ . ) walking case , நடமாடும் நோயாளி ; 

wal ] - board , n . கட்டுமானப் பலகை , சுவர்ப்பலகை 
படுக்கையிலேயே முடங்கிக் கிடக்காத நோயாளி ; walking 

wall - creeper , n . பறவை வகை . 
chair , குழந்தை நடைவண்டி , தள்ளுவண்டி ; walking 

wall - cress , n . கற்பாங்கான பகுதிகளில் வளருஞ் செடி 
delegate , தொழிற்சங்கச் சார்பான தொழிலாளர் நல உசாவு 
அலுவலர் ; walking dictionary , அறிவறிந்தவர் , சரியான 
தகவலுள்ளவர் , walking dress , வெளி உடுப்பு , வெளியே 

walled , a . சுவரால் சூழப்பட்ட ; மதில் சூழ்ந்த 
செல்லும் போது அணியும் உடுப்பு ; walking gentleman , wa llet , n . சஞ்சி , தொழிற் கருவிகள் அடங்கிய சிறு தோற் 
நல்ல தோற்றம் மட்டுமே தேவைப்படும் சிறுதிற நடிகர் ; பை ; மீன்பிடிக்கும் பை ; விரி பணப்பை . 
walking lady . நல்ல தோற்றம் மட்டுமே தேவைப்படும் wall .eye , n . பூனை விழி , வெண்ணிறம் படர்ந்த கருவிழி . 
சிறுதிற நடிகை . 

wall - eyed , a . பூனைவிழி உடைய . 
walk ing - fern , n . படர் சூரல் வகை . 

wall - fern , n . சூரல்வகை . 
walk ing - leaf , n . இலைப்பூச்சி . 

wall ish , n . நத்தை வகை . 
walk ing - papers , n . வேலை நீக்க ஆணைப்பத்திரம் . 

wall - flower , n . கொத்து மலர்த் தோட்டச் செடிவகை ; 
walk ing - part, n . பேசுவதற்கு வாய்ப்பில்லாத நடிப்புப்பகுதி . ( பே - வ . ) நடனக்கூட்டாளி இன்மையால் தனித்துள்ள மாது . 
walk ing - stick , n . ஊன்றுகோல் ; கைத்தடி , 

wall - fruit , 11. மதில்படர் கனி , பாதுகாவலுக்கும் வெது 
walk ing - straw , walk ing -twig , n . குச்சிப் பூச்சி வகை ; வெதுப்பிற்குமாகச் சுவரோடு சேர்த்துக் கட்டப்பட்டுள்ள 
குச்சி போன்ற காப்பு நிறங் கொண்ட பூச்சி வகை . 

மரங்களின் பழங்கள் . 
walk ing -tour , 11. நடைப்பயணம் . 

wall - game, n . ஈட்டன் ( Eton ) பள்ளிக் காற்பந்தாட்ட வகை 
walk - out , n . வெளியேறுதல் ; தொழிலாளர் வேலை 

wall - moss , n . மஞ்சள் பாசி வகை . 
நிறுத்தம் . 

wall - mustard , n . மஞ்சள் மலர்ச் சுவர்ச் செடிவகை . 
walk - over , n . போட்டியில்லாத எளிய வெற்றி . 

Walloon , n . பெல்ஜியம் - பிரான்சு ஆகிய நாட்டுப் பகுதி 

களில் வாழும் இனமரபினர் ; வாலூன் மரபினரின் பிரஞ்சு 
walks , n . pl . பறவைத்தொகுதி ; வாலாட்டு குருவித்தொகுதி ; 

மொழிவகை ; a . வாலூன் மரபினத்தவருக்குரிய ; வாலூன் 
( அரு . ) மலையிடம் , பூங்கா வெளியிடம் . 

மரபின்ரின் வழக்குமொழி சார்ந்த . 
walk way , n . இடைகழிப்பாதை , கட்டட 

அறைகளை 

wa llop , n . மொத்தடி , கடுமையான அடி . 
இணைக்கும் ஊடுவழி ; தோட்ட அகல் வழிப்பாதை . 

wall ow , n . எருமை புரளிடம் ; சேற்றிடம் ; 3. சேற்றில் 
wall , 1. சுவர் ; வளாகப் புறமதில் ; மதிலகச் சுற்றுச்சுவர் ; 

புரளு , கிடந்து புரளு ; கீழ்த்தர இன்பத்தில் கிடந்து மகிழ் ; 
கட்டடத்தின் பக்கக் கட்டுமானம் ; அறையின் புடைச்சுவர் ; ( தொ . ) wallow in money , செல்வத்திற் புரளு 
கோட்டை மதில் ; மதிலரண் ; பக்க மதில் ; பெட்டியின் 

wall - painting , n . சுவரோவியம் ; மேல்மண்டபக் கோலம் . 
பக்கப் பலகை ; பொருளின் பக்கப் பகுதி ; சுவர் போன்ற 
பக்கத் தட்டு ; அறைகளின் இடைச்சுவர் ; இடைத்தடுப்பு ; 

wall paper , n . சுவர் ஒப்பனைத்தாள் . 
இடைப்பிரிவு : மதில் போன்ற இயற்கையமைவு ; மதில் போன்ற wall - pepp er , n . சுவர் தழுவு படர் கொடிவகை. 
தடை ; எல்லைத் தடைவேலி ; தடையெல்லை ; குறுக்கீட்டுப் wall - plate , n . முகவணை , சுவர்முகட்டு விட்டம் . 
பாளம் ; ஊடுதடை ; வழித்தடை ; அரணடைப்பு ; பாதுகாப் wall - rue , n . சிறு சூரல் வகை . 
பமைவு ; தொங்கலாதார அமைவு ; பாதையின் ஓரம் ; நடை 

Wa llsend , n . உயர் தரமான வீட்டு நிலக்கரி . 
பாதையின் புற ஓரம் ; சீன ஓட்டுச் சில்லாட்டத்தில் ஆடுவதற்கு 
முன்னுள்ள ஆட்டச் சில்லுகளின் அடுக்கு ;; தாழ்வாரப் 

wall - space , n . படம் மாட்டுவதற்கான சுவரிடம் 
பாறை , சுரங்கக் கொடிக்கால் சூழணுக்கப் பாறை ; ( உள் . ) 

Wall Street , n . அமெரிக்க பொருளகக் களம் 
உடல் -உடலுறுப்பு -உயிர்மக்கூறுகளின் சூழ்புறப் பகுதி ; wall tree , n . சுவரொட்டி மர வகை . 
( தாவ . ) சுற்றுப்புற இழைமம் ; ப . சுவர் எழுப்பு ; சுவர் wall - washer , n . ஆட்டங் கண்டுவிட்ட சுவரின் காப்புத் 
அடைப்புச் செய் ; சுவரிட்டு வளை ; மதிற்காப்பளி ; அரண் 

தூலம் . 
காப்புச் செய் ; தடைகாப்புச் செய் ; பாதுகாப்பு உண்டு 

wa lnut , n . வாதுமை இனக் கொட்டை வகை ; தட்டுமுட்டுப் 
பண்ணு ; துளையினை அடை ; வழியடை ; இடைச்சுவரிட்டுப் 

பணிமர வகை . 
பிரி ; ( தொ . ) blank wall , வெற்றுச்சுவர் ; கதவு - பலகணி 
யற்ற சுவர் ; ஒப்பனை ஏதுமற்ற வெறுஞ் சுவர் ; give one 

wal nut juice , n . சாயந் தோய்விப்பில் பயன்படும் சாறு . 
the wall , பெண்டிர் முதலியோர் வகையில் பண்புநய அன்பா 

Walpur gis - night , n . மே மாத முதல் நாள் , பேய்களோடு 
தரவு காட்டும் வகையில் பாதுகாப்பான நல்லோரமாகச் 

சூனியக்காரிகள் களியாட்டயரும் இரவு . 
செல்லும்படி ஒதுங்கி இடம்விட்டுக் கொடு ; go to the wall , wa lrus , n . கடற் குதிரை . 
போட்டியில் தோல்வியடை ; ஒதுக்கித்தள்ளப்பெறு ; waltz , n . சமுதாயச் சுழற்சி 

சுழற்சி நடன 
hanging well , சுரங்கக் கொடிக்காலைச் சூழ்ந்துள்ள மேற் இசை ; ப . சுழற்சி நடனம் ஆடு . 
பாறை ; mountain wall , பெருமலைத் தொடர் ; party well , waltz ing , a . சுழற்சி நடனமாடுகிற ; ( தொ . ) 

. waltzing 
partition wall , இடைத்தடுப்புச் சுவர் , இடைப்பிரிவினைச் 

mouse , வட்டமாகச் சுற்றியே செல்லும் இயல்புடைய 
சுவர் ; retaining wall , கரை காப்புச்சுவர் ; run one s head 
சுண்டெலி வகை . 
against a wall , இயலாதவற்றைச் செய்ய முயலு ; 
through brick wall , வியக்கத்தக்க கூர் 

wampee , n . கொடிமுந்திரியினப் பழவகை . 

நுண்ணறிவுத் 
திறம் வாய்ந்திரு ; take the wall of , பெண்டிர் முதலியோர் 

wa mpum , n . சோழி ; செவ்விந்தியர் வழக்கில் சோழி 
வகையில் நல்லோரம் விட்டொதுங்கும் பண்புநய அன்பாதரவு 

நாணயம் ; செவ்விந்தியர் சோழி அணிமணி . 
காட்டாதிரு : wall of partition , பிரிவெல்லைக் கோடு ; wan , a . வெளிறிய ; குருதியற்ற ; சோகைபடிந்த ; மெலிந்த 
பெரும் பிளவு ; walls have ears , பக்கம் பார்த்துப் பேசு ; ( பழ . ) இருண்ட , கடுமையான . 
யாரேனும் ஒற்றுக் கேட்கக் கூடும் ; with one s back to the wand , n . மாத்திரைக் கோல் ; மந்திரக்கோல் 
wall , போக்குமுட்டிய நிலையில் , வகையின்றி . 

wa nder , . அலை , திரி ; நாடு விட்டு நாடு செல் ; வீட்டை 
wa llaby , n . சிறு கங்காரூ வகை ; ( பே - வ . ) ஆஸ்திரேலியர் ; விட்டுச் செல் ; பொருத்தமின்றிப் பேசு பேச்சுப் பொருளி 
( @fr . ) on the wallaby, on the wallaby track , வேலையற்ற னின்று விலகிப்போ ; தொடர்பின்றி 
நிலையில் . 

வகையில் கோட்டியுறு , நேர் நிலை திரிபுறு . 


நடன வகை ; 


see 


, 


எண்ணு ; 


மூளை 


1188 


wandered 


warden 


wan dered , a . வழி தவறிய , பொருத்தமற்ற , தொடர்பற்ற . 
wa nderer , 11. நாடோடி , அலைந்து திரிபவர் . 
Wa ndering , n. அலைவு திரிவு , குறிக்கோளின்றி நாடுவிட்டு நாடு 
பெயர்வு ; புலப்பெயர்ச்சி , புலம்பெயர் வேட்டம் ; a . அலைந்து 
திரிகிற ; நாடுவிட்டு நாடுசெல்கிற ; ( தொ . ) wandering Jew , 
படர்கொடி 

வகை ; Wandering Jew , மேலை ஐரோப்பிய 
கற்பனை மரபில் இயேசுநாதரைப் பழித்ததற்குத் தண்டனை 
யாக இறவாது நிலையான இடமின்றித் திரிந்து வருவதாகக் 
கருதப்பட்ட யூதர் ; wandering sailor , படர்கொடி வகை . 
wan derlust , n . சுற்றித்திரியும் அவா . 
wanderoo , 1. ஈழத்துக் குரங்கு வகை 
wane , n . தேய்வு ; 3. தேய்வுறு ; அளவில் குறைவுறு ; ஒளி 
மங்கு தலுறு ; மதிப்புக் குறைபடு ; புகழ் நலிவுறு ; ( தொ . ) 
in one s wane , in the wane , in wane, 

on the wale , 
தேய்கிற , குறைவுறும் நிலையில் . 
waned , a . தேய்ந்த , குறைந்த ; இறந்துவிட்ட , இறந்த . 
wang le, 0. ஏய்த்துப் பசப்பி ஆதரவு பெறு ; தகா வழியில் 

செய்து முடி ; எப்படியோ காரியம் சமாளி . 
wan ing , n . தேய்வு , படிப்படியாகக் குறைபடல் : a . 
தேய்நது வருகிற , படிப்படியாகக் குறைந்து வருகிற ; 
( தொ . ) Waning moon , தேய்பிறை . 
wan ion , n . பழிகேடு , 
wann ish , a . சற்றே வெளிறிய . 
want , n . இல்லாமை ; இலம்பாடு , வறுமை ; இல்லாக்குறை ; 
குறை , குறைபாடு ; முடை ; தேவை ; கடுந்தேவையுணர்ச்சி ; 
கடுந்தேவைப்பொருள் ; வல்விருப்பம் , வேணவா ; வேணவாப் 
பொருள் ; 3. இல்லா திரு ; குறைவுறப் பெறு ; குறிப்பிட்ட 
அளவில் குறைபடு ; இன்மையுணர் ; இல்லாது அவதிப்படு ; 
கடுந் தேவைப்படு ; வேண்டுமென்று கோரு ; வேண்டு ; பெற 
விரும்பு ; விருப்பங்கொள் ; வேணவாவுறு . 
want ed , a . மிகவும் விரும்பப்பட்ட ; மிகவும் தேவைப்பட்ட ; 
தேவையாக நாடப்பட்ட ; பற்றாக் குறையாக உ 

உணரப்பட்ட ; 
வேண்டுமென்று கோரப்பட்ட ; பணி நிரப்பீடு வகையில் 
தேவைப்பட்ட ; மிகுதி நாடப்பட்ட ; காவல் துறையினரால் 
முனைப்பாகத் தேடப்பட்ட . 
want er , n . வேண்டுபவர் , தேவையாளர் . 
want ing , a . தகுதியில் குறைபட்ட ; பண்பு வகையில் 
போதாத ; 

இல்லாக்குறையுடைய , போதாக்குறையுடைய ; 
( பே - வ . ) அறிவுபற்றாக ; prep . இல்லாமல் , குறிப்பிட்ட 
அளவில் குறைபட்டு , குறைபட . 
wa nton , n . ஒழுக்கங்கெட்டவள் ; ( அரு ) ஒழுக்கங்கெட்டவர் ; 
( அரு . ) குறும்புச் சிறுவர் ; a . விளையாட்டு விருப்ப மிக்க ; 
குழந்தை வகையில் குதித்து விளையாடுகிற ; சிறு விலங்கு 
கள் வகையில் குதியாட்டமிடுகிற ; காற்று வகையில் 
வெறியாட் . மாடுகிற ; மனப்பாங்கு வகையில் கட்டுக்கடங் 
காத ; பொறுப்பற்ற ; சிறுபிள்ளைத்தனமான ; கட்டுப்பாடற்ற ; 
வரம்பற்ற ; நெறிப்படாத ; ஒரு நிலையற்ற ; ஒழுங்கு முறைமை 
கெட்ட ; ஒழுக்க வரம்பற்ற ; கட்டுப்பாடுகளை மதியாத ; 
நன்னடத்தையற்ற ; அடாவழியான ; காமவெறி பிடித்த ; 
குறிக்கோளற்ற , நோக்கமற்ற ; கொள்கையற்ற ; தூண்டு 
தலுக்குரிய காரணமில்லாத ; அடங்கொண்ட ; ஒருதலை முடி 
வான ; தன்முனைப்பான : ஆணவமான ; ( செய் ) காட்டு 
வளர்ச்சியுடைய , கொழு கொழு வளர்ச்சியான ; 3. விளையாடு ; 
துள்ளிக் குதி , குதித்து விளையாடு ; மனம்போனபடி ஆடு ; 
ஆட்டமிடு . ஆணவம் பிடித்தலை ; சிற்றின்பப் பற்றுடன் 
செயற்படு ; ( தொ . ) play the wanton , சிறுபிள்ளைத் தனமாக 
விளையாடு ; வீண்செலவு செய் . 
wants , n . pl . அவாக்கள் ; தேவைகள் . 
wa pentake , 1. உள்வட்டகை , இங்கிலாந்து நாட்டுப்பகுதி 

யின் முற்கால வட்ட உட் பிரிவு . 
wa piti , n . பெரிய வட அமெரிக்க ச.லைமான் வகை . 
Wa ppenschaw , Wa ppenshaw , n . ஸ்காத்லாந்து வழக்கில் 
படைவீரர் ஆண்டு அணிவகுப்பு ; துப்பாக்கி வீரர் கூட்டணி . 


War , n . போர், யுத்தம் , நாடுகளிடையே பகைமைத் தாக்கு 
எதிர்த்தாக்கு நடவடிக்கைகளின் தொகுதி ; நீடித்த பகைமை ; 
போராட்டம் ; V. ( பழ ) போர்புரி , யுத்தம் செய் ; போரிட்டு 
அடக்கு ; போட்டியிடு , பூசலிடு ; ( தொ . ) be at war , சண் 
டையில் ஈடுபட்டிரு ; carry the war into the enemy s 
country , எதிர்க் குற்றச்சாட்டுச் செய் ; civil war , உள் 
நாட்டுப்போர் , cold war , 

வல்லாண்மை மலை வு ; 
contraband of war , நடுநிலை நாடுகள் 

போர் புரியும் 
நாடுகளுக்கு அனுப்பக் கூடாத தடைச் சரக்குகள் ; 
declare war upon , பிறநாட்டின் மீது போர் தொடுப்பதாக 
அறிவி ; go to the wars , போர் வீரராகப் பணியாற்று ; 
have been in the wars , நன்கு அடிப்பட்டவராயிரு ; 
make war , wage war, 

பகைச் செயல்கள் தொடங்கு ; 
போர் நடவடிக்கைகள் தொடங்கு ; private war , தனிமுறைச் 
சண்டை ; roll back tide of war , படையெடுப்பை விலக்கு , 
போர்த் தொடுப்பை நீககு ; sinews of war , போர்த் துணைச் 
சாதனங்கள் ; the dogs of war , ( செய் . ) போர் விளைவான 
பேரழிவு ; tug of war , கயிற்றுவட இழுப்புப்போட்டி விளை 
யாட்டு ; நீடிதத பலப்போட்டி ; war baby , போர் விளைவாக 
முறைகேடாகப் பிறந்த குழந்தை ; War brides , போர்க் 
காலத்தில் போர்வீரர் மணந்து கொண்டு வந்த பெண்டிர் ; 
war crimes , போரில் தோற்ற வரிடையே போரழிவுக்குரியவ 
ரென்று சாட்டப்படும் குற்றம் ; War Department , War Office , 
படைப்பொறுப்புள்ள அரசுத்துறை , போர்க்காலப் படைத் 
துறை ஆட்சி அலுவலகம் ; war of nerves , பீதி முறைப் 
போர் , மனவுரங் கெடுக்கும் பொய் புரளிப் பீதிப் பிரசார 
முறை : war of the elements , இயற்கைப் பேரழிவு ; war time , 
போர்க்காலச் செயற்கைக் கடிகார நேரம் ; War to the knife , 
ஈவிரக்கமற்ற போர்முறை . 
war ble , n . பாடும் புள்ளிசைப்பொலி ; நீள் அதிர்குரல் 
பண்ணிசைப்பு ; v . பாடும் புள் வகையில் நீளதிர் குரல் 
இசைப்பொலியுடன் முரலு ; நீளதிர் குரல் எடுத்து இசை , 
தனி நீளதிர் குரலில் பாடு ; முரலு , மென்குரலில் பாடு ; புள் 
ளிசைப்புக் குரலுடன் பேசு ; மெல்லிசைக் குரலுடன் கூறு ; 
பாடு ; பாட்டுப் பாடு ; கவிதையியற்று . 
war ble , 1. பிடர்க் கரணை , சேணம் கட்டுவதால் குதிரை 

முதுகில் ஏற்படும் காழ்ப்புப் புண் ; உண்ணிக் கழலை , 
உண்ணியின உயிரினால் குதிரைக்கு ஏற்படும் புண் . 
war ble - fly , n . கழலை உண்ணி . 
war bler , n . பாடும் பறவை ; பாடுபவர் . 
war - cloud , n . போர் மேகங்கள் , போர்வரும் என்ற அச்சம் 

தரும் குறிகள் . 
ward , n . இளங்கணர் , முதுகணாளரின் பாதுகாப்பில் இருப் 
பவர் ; முதுகண்மை , முதுகணாளர் மேற்பார்வை ; நகர் 
வட்டம் , நகரின் உட்பிரிவு ; கூடம் , சிறை - மருத்துவமனை . 
ஏலார் விடுதி ஆகியவற்றின் பிரிவு ; மருத்துவமனைப் படுக் 
கைத் தொகுதி ; காவல் , பாதுகாப்புக் கவனிப்பு ; காப்பரண் 
மாளிகைக் காவற்கூடம் ; ( பழ . ) வாட்போரில் தடுப்பு 
முறை ; ( அரு . ) முதுகணாளர் பாதுகாப்பு ; ( அரு . ) சிறை 
காப்பு , சிறைக்காவலீடு ; 3. வாட்போரில் தடுப்பு முறை 
கையாளு, எதிர்த்துத் தாக்கித் தடு ; தடுத்துக் காப்பாற்று ; 
கடவுள் வகையில் தடுத்தாளு, காத்தமை ; தடுப்புக்காப்பு 
நிலையில் போரிடு ; பாதுகாப்புப் போரிடு ; கூடத்தில் வை , 
கூடத்தில் அமர்வி ; ( தொ . ) inner ward , காப்பரண் மாளி 
கையின் உட்காவற்கூடம் ; outer ward , காப்பரண் மாளி 
கையின் புறக் காவற்கூடம் ; Ward from , தடுத்துக் காப் 
பாற்று ; ward off , தடுத்து விலக்கு . 
war den , n . பாதுகாவலர் ; எல்லைக்காவலர் ; அரண் காவலர் ; 
துறைமுக ஆட்சிக்காவலர் ; போர்க்கால விமானத் தாக்கு 
நேரப் பொதுநிலைப் பாதுகாப்பு முறையாளர் ; சிறைக்கூட 
மேற்காப்பாளர் ; மாணவர் இல்ல மேற்பார்வையாளர் ; கல்வி 
நிறுவனப் பொதுப் பொறுப்பாளர் ; ( அரு . ) காவல் நிலை 

நிலைகாவலர் . 
war den , 1. கறிக்குதவும் பேரியினக் காய் . 


யினர் , 


வாடை 


வகை , 


warm 


கவனமாக 


1189 
warder 

warrant 
war der , n , தண்டக்கோல் , அரசர் தளபதி முதலியோரின் செய்யமுடியாதபடி இடர்ப்பாடான ; உணர்ச்சி வகையில் 
மேலுரிமைச் சின்னமான கைத்தடி ; ஆணைக்கோல் , அரசர் இரக்கமுள்ள , உணர்ச்சி வசப்படுகிற ; அன்புமிக்க ; எளிதில் 

பதியத்தக்க ; ஏற்குந்தன்மையுள்ள ; 

வண்ண 
தளபதி முதலியோரின் ஆணைச் சமிக்கைகளுக்குப் பயன் 

வகையில் 
படுத்தப்படும் கைப்பிரம்பு ; ( பழ . ) சிறைக்காவலர் . 

வெப்பத்தைத் தோற்றுவிக்கிற சிவப்பு மஞ்சள் நிறமுடைய ; 
மோப்ப 

வகையில் புதிதாகவும் கடுமையாகவும் 
ward - mote , 1. நகர வட்டக் கிளை மன்றம் . 

உள்ள ; குழந்தைகள் மறைந்து பிடிக்கும் விளையாட்டில் 
war dog , n . முதிய போர்வீரர் . 

மறைவிடத்திற்கு மிக அருகில் உள்ள ; கண்டுபிடிக்கும் 
War dour Street , n . பழங்கலைத் தட்டுமுட்டுப் பொருள்கள் தறுவாயிலுள்ள ; நல்ல நிலையிலுள்ள ; செல்வ மிக்க , 
விற்கும் லண்டன் நகர வீதி ; திரைப்படத் தொழில் ; வளவாய்ப்பு நிறைந்த ; ப . சூடுபடுத்து , சுட வை ; குளிர்காய 
( தொ . ) Wardour Street English , போலிப் பழமையுடைய வை ; ஆடையை உலர வை , நன்றாக அடித்து நொறுக்கு ; 
ஆங்கிலம் . 

ஆவல்கொள் , ஆர்வங்கொள் ; எழுச்சிகொள் ; சுறுசுறுப் 
war dress , n . சிறைக்காப்பாண்மை மாது . 

படை ; பரபரப்புக்கொள் ; ஒத்துணர்வு கொள் ; ( தொ . ) 
ward robe , n . துணிமணி நிலையடுக்கு , ஆடை அலமாரி ; 8 warm corner , போரின் இடர் நிறைந்த பகுதி , போரில் 
து..3 ) மணித் தொகுதி . 

கொந்தளிப்பான நிலை ; a warm temperament , காதல் முத 

லியவற்றின் வகையில் எளிதாக உணர்ச்சி ஏற்படுந் தன்மை ; 
ward room , n . போர்க்கப்பலில் ஆணைபெற்ற அதிகாரிகளின் 

மனத்தில் ஏற்றுப் பதியவைக்கும் தன்மை ; British 
அறை . 

warm , படைத்துறையினர் மேற்சட்டை வகை ; keep & place 
war - drum , n . போர் முரசு ; போர்முரசொலி . 

warm , பிறிதொருவர் ஏற்குந் தகுதி அடையும்வரை அவருக் 
wards , n . pl . பூட்டு தாழ்க்கோல் தனிநிலை அமைவு . 

குப் பதிலாகப் பதவியிலிரு ; make it warm for one , make 
war dship , n . இளங்கண்மை , மற்றொருவரின் பாதுகாப்பி things warm for one , எதிராகக் கடுமையான சூழ்நிலையை 
லிருக்கும் நிலை . 

உண்டாக்கு ; 

warm blood , பாரன்ஹைட் 98 ° முதல் 
ware , n . செய்கலம் , விற்பனைக்காகச் செய்யப்படும் பொருள் 112 ° வரை வெப்புடைய உயர்விலங்கு - பறவைகளின் குருதி 
கள் ; மட்கல 

செய்தாக்கப்பட்ட விற்பனைப் வெப்பநிலை ; மனஎழுச்சியுடைமை ; உணர்ச்சிக் கொந்தளிப்பு ; 
பொருள்கள் . 

காதலுணர்ச்சி ; இளமை உணர்ச்சி ; warm descriptions , 
ware , a . ( செய் . ) கவன நிலையிலிருக்கிற , தெரிந்துள்ள 

காதல் உணர்வினைத் தூண்டும்படியான விளக்கம் ; 
நிலையிலிருக்கிற , உணரு நிலையிலுள்ள . 

reception , நல்லார்வ வரவேற்பு ; கடும் எதிர்ப்பு ; warm up , 
ware , v . எச்சரிக்கையாக இரு , 

சூடாகு ; சூடாக்கு ; சமைத்த உணவினைச் சூடுபடுதது ; 
ஒரு ; தவிர் , 

உணர்ச்சிகொள் , அக்கறைகொள் , எழுச்சியடை ; warm up to, 
விலக்கு . 

அக்கறை கொள் , ஆர்வங்கொள்ளத் தொடங்கு ; warm work , 
ware house , n . பண்டகசாலை , விற்பனைப் பொருட்கள் 

கடுமையான எதிர்ப்பு ; இடரார்ந்த போர் ; பொல்லாச் 
திரட்டிவைத்திருக்கும் கட்டிடம் ; U. தற்காலிகமாகப் பண்டக 

சச்சரவு . 
சாலையில் வை . 

war - man , 11. போர்வீரர் . 
ware houseman , n . பண்டகசாலை மேலாளர் . 

warm - blood ed , a . வெப்பநிலைக் குருதியுள்ள , சூழ்நிலையை 
wares , n . pl . விற்பனைப் பொருள்கள் . 

விட மிகுதி சூழ் வெப்பநிலை கொண்ட ; உயிரினங்கள் வகை 
War fare , n . போர் நடவடிக்கை ; போர் நடப்பு . 

யில் பாரன்ஹைட் 98 ° முதல் 112 ° வரை வெப்ப நிலையுடைய ; 
war farer , n . போர் நிலவரம் உண்டுபண்ணுபவர் . 

ஆவல் மிகுந்த ; மனவெழுச்சி மிகுந்த . 
war faring , n . போரீடுபாடு , 

warm - hearted , a . அன்புள்ள ; இரக்க குணமுடைய , 
war .game , n . படையாட்டம் , கட்டங்களில் மரக்கட்டை warm ing , n . வெதுவெதுப்பாக்கு தல் ; கதகதப்பாக்குதல் ; 
களைப் போர் வீரர்களாகக் கொண்டு ஆடப்படும் ஆட்ட ( இழி . ) அடித்து வீக்குதல் ; a . வெதுவெதுப்பூட்டுகிற . 

warm ing - pan , n . கணப்புக் கலம் . 
war .god . n . போர்த்தெய்வம் . 

war monger , n . போர் நாடுபவர் . 
war - goddess , 1. கொற்றவை . 

Warn , V. எச்சரிக்கை செய் ; முன்னறிவிப்புச் செய் . 
war - hawk , n . போர் ஆர்வலர் , போர் வெறியர் . 

war ning , n . எச்சரிக்கை ; எச்சரிக்கை செய்தல் ; முன்னறி 
war - head , n . நீர்மூழ்கிக் குண்டின் வெடிப்பு முனைப்பகுதி ; விப்பு . 
வெடிக்கல வெடிப்புப் பகுதி . 

war - note , n . போர் அழைப்புக் குறிப்பு , போருக்கு வரும்படி 
war horse , 11. போர்க்குதிரை ; பழம் படைவீரர் ; பழவீரர் . 

அழைப்பு . 
war ily , adv . இடையறா விழிப்புடன் , சுற்றுமுற்றும் பார்த்த warp , n . பாவு நூல் , நீட்டுவாட்டான நெசவிழை ; கப்பலீர்ப்புக் 
படி எச்சரிக்கையாக , மிக உன்னிப்பாக , மெல்ல மெல்ல 

கயிறு ; வெட்டுமர உருக்கோட்டம் ; மனக்கோட்டம் ; 
முழுக்கவனத்துடன் . 

வண்டல் ; வண்டற் படிவு ; . உருக்கோணலாக்கு ; எறு 
war iness , n , இடையறா விழிப்புடைமை , எப்போதும் எச்ச மாறான போக்குடையதாக்கு ; உருக்கோணலாகு : ஒருபுற 
ரிக்கையுடன் இருக்கும் தன்மை . 

மாகச் சாய்வி ; கப்பலைக் கயிறுகட்டி ஒருதிசையில் இழு ; 
war like , a . போரார்வமிக்க ; வீரமான ; போர்த்திறம் 

கப்பல் வகையில் ஈர்ப்புக்கயிற்றினால் இழுபட்டுச் செல் ; 
வாய்ந்த . 

வண்டல் படிவித்து வளப்படுத்து . 
war lock , n . சூனியக்காரர் ; மந்திரவாதி . 

war - paint , n . பழங்குடிமக்கள் போர்க்குரிய மேனிவண்ணப் 
war .lord , n . படைத்தளபதி , பெரும் போர்வீரத் தலைவர் . 

பூச்சு , போர்க்கோலம் , போர்முறை உடை . 
warm , n . வெதுவெதுப்பானது ; படைத்துறை மேற்சட்டை ; 

war - path , n . படையெழுச்சிப்பாதை ; அமெரிக்க செவ்விந்தி 

யரின் போரெழுச்சிப்போக்கு ; 
குளிர் காய்வு ; குளிர் காய்வுதவி ; குளிர்காய்விப்பு ; மூட்டம் , 

போரெழுச்சி ; ( தொ ) 
குளிர்காய்வமைவு , வெப்பூட்டமைவு ; a . மித வெப்பான ; 

on the war - path , சச்சரவில் ஈடுபட்டுள்ள நிலையில் ; 

போரிடும் நோக்குடன் . 
மிகு உடல் வெப்பநிலையுடைய ; உடல்வெப்பநிலை மிகுதி 
யாய்விடப் பெற்ற ; ஆடை வகையில் உடலைக் கதகதப்பாக war - plane , n. போர்விமானம் . 
வைத்திருக்க உதவுகிற ; மனமார்ந்த , மனமுவந்த ; சிரத்தை wa rrant , n . அத்தாட்சிப்பத்திரம் , செயலிசைவாணை ; 
யுள்ள ; ஆவலுள்ள ; ஆர்வமிக்க ; கிளர்ச்சியுடைய , விறு பற்றாணை , காவலில் கைப்பற்றுவதற்குரிய ஆணைப்பத்திரம் ; 
விறுப்பான ; எழுச்சிமிக்க ; கிளர்ச்சிமிக்க ; 

சினமுடைய ; 

சான்றுச் சிட்டை , செலவு செய்த பணம் பெறுவதற்குரிய 
தீவிரமான ; மனவெழுச்சிகொண்ட ; இடரார்ந்த ; நிலைபெறச் பற்றுச் சீட்டு ; பணிமுறை அதிகாரப்பத்திரம் ; பேராண்மைச் 


வகை . 


1190 


warrantable 


Wassermann 


கட் 


நட 


சான்றிதழ் , பதிலாளாகச் செயலாற்றுவதற்குரிய உரிமைச் 
சீட்டு ; பிணையாதாரம் , பிணையுறுதி ; சான்றுறுதி , சான் 
றாதாரம் ; ஆதார நேர்மை ; போதிய ஆதாரம் ; 3. அதிகாரங் 
கொடு ; அத்தாட்சி வழங்கு ; பேராண்மையளி ; பற்றாணை 
கொடு ; பிணையுறுதியளி, பிணைப்படு ; உத்தரவாதமாயிரு , 
உத்தரவாதஞ் செய் ; போதிய ஆதாரமாயிரு ; சான்றுறுதி 
யளி ; உறுதியாகக் கூறு , உத்தரவாதமாகக் கூறு ; ( தொ . ) 
distress warrant , கடன்பாட்டிற்கான உடைமைப் பற்றாணை ; 
general warrant , பொதுநிலை ஆணை , ஆள் இன்னாரென்று 
குறியாமல் ஐயத்திற்கிடமானவர்களைக் கைது செய்வதற் 
கான ஆணை ; Treasury warrant , கருவூலப் பணப் பற் 
றாணைச்சீட்டு ; warrant of attachment , உடைமைப் பற்றுறுதி 
யாணை ; warrant of attorney , வழக்குரைஞரின் பகரச் 
செயலுரிமைப் பத்திரம் . 
warr antable, a . ஒத்துக்கொள்ளக்கூடிய ; நேரிய ஆதார 
முடைய ; போதிய ஆதாரமுடைய ; கலைமான் வகையில் 
வேட்டையாடுவதற்குரிய வயதுடைய . 
warrantee , n . பிணைச்சீட்டு கொடுக்கப்பெறுபவர் . 
wa rranter , 1. இசைவாணை கொடுப்பவர் ; உத்தரவாதஞ் 

செய்பவர் . ( சட் ) பிணைச்சீட்டு கொடுக்கும் விற்பனையாளர் . 
wa rrant - off icer , n . பற்றாணை அலுவலர் . 
wa rrantor , n . ( சட் . ) பிணைச்சீட்டுகொடுக்கும் விற்பனை 

யாளர் . 
wa rranty , n . சான்றுவலிமை , நேர்மையெனக் காட்டுதற் 

குரிய அடிப்படை ஆதாரம் ; ( சட் . ) உத்தரவாதச்சீட்டு , 
wa rren , 11. குழிமுயற்பண்ணை . 
warr ing , a . போட்டி பூசல்களிடுகிற ; முரண்பாடான . 
wa rrior , n . ( செய் . ) மாவீரர் , போரேறு ; பொருபடைவீரர் ; 
a . நாடு வகையில் போர்விருப்பமுள்ள ; காட்டுமிராண்டிகள் 
வகையில் மனிதனோடு போரிடுகிற ; ( தொ . ) the Unknown 
Warrior , சிறப்பாகப் பலரறியப் புதைப்பதற்கெனத் தெரிந் 
தெடுக்கப்பட்ட 1914-18 உலகப் போரில் மாண்ட பொது 
நிலைப் போர்வீரனின் உடம்பு ; warrior ant , மற்ற இன 
எறும்புகளை அடிமையாகக்கொள்ளும் எறும்பு வகை . 
war ship , 11 , போர்க்கப்பல் . 
war - song , n . போர்ப்பாடல் , பரணி . 
wart , 11. பாலுண்ணி ; கழலை , உடம்பில் உண்டாகும் புறச் 
சதை வளர்ச்சி ; கரணை , செடித்தண்டில் தோன்றும் புடைப்பு ; 
( தொ . ) paint one with his warts , வழுக்களை மறைக்கா 
மலே ஒருவரைப்பற்றி முழுச் சொல்லோவியம் தீட்டு . 
wart y , a . பாலுண்ணிபோன்ற ; பாலுண்ணிபோன்ற புடைப் 

புகள் நிறைந்துள்ள . 
war - whoop , 1 . அமெரிக்க செவ்விந்தியரின் போர்க் 

கூக்குரல் . 
war - worn , a . போர் அனுபவமுடைய ; போரால் பாழடைந்த . 
war y , a . இடையறா விழிப்புடைய , இடர்கள் வகையில் எப் 
போதும் முன்னெச்சரிக்கையாய் இருக்கும் இயல்புடைய ; 
தளரா உன்னிப்புடைய ; ( தொ . ) be wary of , குறித்து எச்ச 
ரிக்கையாயிரு . 
was , v . be என்பதன் தன்மை -படர்க்கை இடங்கள் சார்ந்த 

ஒருமை இறந்தகால வடிவம் . 
wash , n . கழுவுதல் ; கழுவப்பெறுதல் ; 

ஆடை துவைப்பு ; 
ஆடை அலக்கீடு ; வெளுப்புக்கிடும் துணிமணித் தொகுதி ; 
வெளுக்கப்படும் துணிமணித் தொகுதி ; வெளுத்துவந்த 
துணிமணித்தொகுதி ; நீரலம்பீடு ; நீரலம்பொலி ; நீர்போழ் 
வலைவு ; கப்பல் நீர்கிழித்துக்கொண்டு செல்வதால் உண் 
டாகும் அலைகள் ; நீரரிப்பு ; நீரரிப்பு மண் , நீரினால் அடித்துக் 
கொண்டு போகப்பட்ட மண் ; அரிப்பு வண்டல் ; ஆறிடுமண் ; 
கழிவுக்கழுநீர் , பன்றிகளுக்குக் கொடுக்கப்படும் காய்கறிக் 
கழிவுத் துண்டுகளுடன்கூடிய காய்கறி கழுவிய நீர் ; பாழ்ங் 
கஞ்சி நீர் , செறிவு குறைந்த நீராளக் கரைசல் நீர்மம் ; மட்ட 
நீர்மம் ; பிதற்றல் , பயனற்ற பேச்சு ; கழுவுநீர்மம் ; அலம்பு 
மீர்மம் ; நோய்த்தடை மருத்தலம்பு நீர்மம் ; மருத்துவப் 


பூச்சுக் குழைவு சேமம் ; மேற்பூச்சுவண்ண நீர்மம் ; ஒப்பனை 
நீர்மம் ; நீர்வண்ணச் சாயம் ; 3. கழுவு ; அலம்பு ; மேலோடி 
அலம்ப விடு ; அலம்பிச்செல் ; உடம்புறுப்புக்களை நீரால் 
அலம்பு ; கழுவித் துப்புரவுப்படுத்து ; கழுவிக் கறை நீக்கு ; 
அலக்கு , சலவைத்தொழில் செய் ; ஆடை வெளு ; சாயப் 
பொருள் வகையில் துவைப்பில் நிறம் இழக்காமலிரு ; ஈர 
மாக்கு ; ஆறு - கடல் வகையில் நீர் கரையலம்ப விடு ; பாயும் 
நீர்ம வகையில் குறிப்பிட்ட திசையில் அடித்துக் கொண்டு 
செல் ; பாறை மேற்கவிந்தடித்து வெறுமையாக்கு ; குடைக் 
தெடு , தோண்டு ; நீர் சிதறடித்துக்கொண்டு செல் ; துடைத் 
தழித்துக்கொண்டு செல் ; உலோகக் கலவையை நீர்விட்டுச் 
சலித்தெடு ; தூரிகை கொண்டு நீர்வண்ண மென்பூச்சுக்கொடு ; 
மட்டமான மெல்லிய பொன்முலாம் பூசு ; ( தொ . ) the wash , 
சலவை வெளுப்பு ; wash down , அடித்துக்கொண்டு செல் ; 
உணவு செரிக்க உதவும் வகையில் பருகு ; washed out , ஒழுக் 
கங்கெட்ட வாழ்க்கையினால் நலிவுற்ற , சோர்வு வாய்ந்த , 
டழிந்த ; wash its face , செலவைச் சமாளிப்பதற்கான 
வடிக்கையிலீடுபடு ; wash one s brain , நிரம்பக் குடி ; 
wash one s dirty linen at home , வீட்டு அழுக்கு 
மூட்டைகளை வெளிக்குக் கொண்டுவராதிரு ; wash one s 
dirty linen in public , வீட்டுக் குப்பைகளை வெளியே 
கொண்டுவந்து கிளறு ; wash one s hands , கையுதறி விடு , 
பொறுப்பினைத் தட்டிக்கழி ; wash thing out , ஒன்றன் உட் 
புறத்தைக் கழுவு : wash up , பயன்படுத்திய பிறகு உண் 
கலங்களைக் கழுவிவை ; கடல் வகையில் கவிழ்த்த கலங்களைக் 
கரைமீது கொண்டு ஒதுக்கு ; கைகால் அலம்பு ; won t wash , 
வாத வகையில் கூராய்விற்கு ஈடுகொடுத்து நிற்கமாட்டாது . 
wash - ba sin , n . அலம்புதட்டம் . 
wash - board , n . சலவைத் தேய்ப்புக் கட்டை ; படகின் அலை 

காப்புப் பலகை ; அறைச் சுவரடிக் கட்டை . 
wash - boil er , n . வெள்ளாவிச் சால் . 
wa sher , n . கழுவுபவர் ; அலம்பும் இயந்திரம் ; அலக்குபொறி ; 
சுரியாணி மரைக்குக் கீழிடும் பட்டை வளையம் ; 3. பட்டை 
வளையம் பொருத்து . 
wash erman , n . சலவையாளர் 
wash - house , n . சலவைமனை . 
wash iness, 1. மிகுதியும் நீர்கலந்த நிலை , நீராளமான நிலை ; 

நொய்ம்மை . 
wa shing , 1 , வெளுப்பு ; அலம்பீடு ; 

நீர்மத் தோய்வு ; 
நனைவு ; நீர்தோய்ப்பு ; நீர் நனைப்பு ; நீர்மத் தோய்ப்பு ; 
சலவைக்கு அனுப்பப்படும் துணிகள் ; ( தொ . ) washing sods , 
சலவைக்காரம் . 
Wa shington , n . அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆட்சித் 
தலைமை ; அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆட்சித்தலைமை 
யிடம் . 
Washington ia , n . அமெரிக்க பனைமர வகை . 
wash - leather , n. மென்பதத்தோல் . 
wash - out , n . பெருமழை உடைப்பு ; முழுத்தோல்வி , இலக்கு 

எய்த முடியா நிலை ; முறிவு . 
wash - pot , n , கைகழுவுகலம் ; வெள்ளுருக்குக்கலம் , தகர 

வேலைப்பாடு வகையில் உருகிய வெள்ளியங்கொண்ட கலம். 
wa shy , a . பாழ்ந்தெளிவான , நீராளமான , மிகுநீர் கலந்த ; 

திட்பமற்ற . 
Wasp , n. குளவி . 
WASP , 11 , அமெரிக்க வழக்கில் 1944 - ஆம் ஆண்டிற்கு முற் 

பட்ட போர்சாரா விமானப் பயிற்சிப்படை மாது . 
wa spish , a . எளிதிற் சினங்கொள்கிற , வெடுவெடுப்பான . 
wasp - waist ed , a . நுண்ணிடை வாய்ந்த . 
wa ssail , 11. விழாக்காலம் ; வெறிக்குடிப்பு ; விழாக்காலத்தில் 
குடிக்கப்படும் தேறல்வகை ; 3. களியாட்டயர் , விழாக் 
கொண்டாடு . 
Wass ermann reac tion , Wass ermann s test , n . 
மேகக் கிரந்திநோய்ச் சோதனை . 


1191 


wast 


water - bailiff 


wast, v . be என்னும் வினையின் பழங்கால முன்னிலை ஒருமை 
* இறந்தகால வடிவம் . 
wast age , n . அழிமானம் , சேதாரம் . 
waste , 11. பயனின்மை , வீணான நிலை ; பாழடிப்பு , வீணடிப்பு ; 
வீண்செலவு ; பயனழிவு , வீணாகிவிட்ட பொருள் ; பயனற்ற 
பொருள் , வீண்பொருள் ; பயன் தீர்ந்த பொருள் ; கழிவுப் 
பொருள் ; சக்கை - சவறு ; தரிசு நிலம் ; வன்பாலை ; மக்கள் 
வாழ்வற்ற இடம் ; பயனில் வளர்ச்சி , காட்டு வளர்ச்சி ; 
பயனில் மிகுதி ; கவர்ச்சியற்ற பாழ்ப்பரப்பு ; வெறும்பாழ் ; 
தேய்மானம் , சேதாரம் ; நடைமுறைத் தேய்வுமாய்வு ; ( சட் . ) 
அழிமதி , குடிவாரத்தாரின் தவறினால் ஏற்படும் உடைமை 
அழிவுக்கேடு ; a . பாழான ; வன்பாலையான ; தரிசான ; 
மக்கள் வாழ்வுக்கிடந்தராத ; மக்கள் வாழ்வற்ற ; வீணாகக் 
கிடக்கிற ; பயன்படுத்தப்படாத ; பயன்படாத ; வெறும் 
பாழான ; கவர்ச்சியற்ற ; பயன்படாப் பரப்பான ; கவர்ச்சி 
யற்ற பரப்பான ; இடைக்கவர்ச்சி வேறுபாடற்ற ; பயனற்ற ; 
வீணான ; பயன் தீர்ந்த ; கழிக்கப்பட்ட ; கழித்தொதுக்கப் 
பட்ட , கழிவான ; பயன்படா விளைவான ; பயன்படா வளர்ச்சி 
யான ; பயன்படாக் கிளை விளைவான ; வேண்டா அளவான ; 
பயனில் அளவான ; பயன்படா அளவான ; பயன்படுத்தாது 
கழிகிற ; பயன்படாது கழிகிற ; 3. வீணாக்கு , பாழடி ; 
வீணாகச் செலவுசெய் ; வீண் பெருஞ்செலவு செய் ; வீணழிவு 
செய் ; பயனின்றிப் பொருளை அழிவு செய் ; பயனின்றி வறி 
தாக்கு ; பயனின்றி ஆற்றலை வீணாக்கு ; பயனின்றி நேரங் 
கழி ; வீணாகக் கழி ; வீணடிப்புச் செய் , நன்றியற்ற செய 
லாக்கு ; தேய்வுறுத்து , நலிவி ; மெலியச் செய் ; வாட்டு , 
வதக்கு ; தேய்வுறு , நலிவுறு ; மெலிவுறு ; வாடு ; வதங்கு ; 
சூறையாடு ; சுட்டுத் தீக்கிரையாக்கு ; கீழ் வாரத்தார் வகை 
யில் இழப்பழிவு உண்டுபண்ணு ; ( தொ . ) go to waste , 
பாழாகு ; lay waste , பாழாக்கு , சூறையாடு ; lie waste , 
தரிசாகக் கிட , பயிர் செய்யப்படாமலிரு ; run to waste , 
வீணாக ஒழுகு ; பயன்படாமல் வீணாகு ; நட்பு வகையில் 
தவறான இடத்தில் கொள்ளப்பட்டு வீணாகு ; waste breath , 
பயனில பேசு ; waste products , செய்தொழிலில் கழிபட்ட 
இடை விளைவுப் பொருள்கள் . 
waste ful , a . ஊதாரித்தனமான . 
waste less , a . வற்றாத ; எடுக்க எடுக்கக் குறையாத . 
waste - paper , n . கழிவுதாள் ; ( தொ . ) waste - paper basket , 

கழிவுதாள் கூடை . 
waste - pipe, n . கழிவுநீர்க் குழாய் . 
wast er , n . ஊதாரி , வீணாக்குபவர் ; பாழாக்குவது ; வீணாக்கப் 

பட்ட செய்பொருள் . 
wast rel , 11. கெட்டுப்போன செய்பொருள் , கவனிப்பாரற்ற 

குழந்தை . 
watch , n . கைக்கடிகாரம் ; காத்திருக்கை ; காவல் ; விழிப்பு 
நிலை , உன்னிப்பு , கவனிப்பு ; இராக்காவல் ; முற்கால நகர் 
சுற்றுக் காவல் ; நகர்சுற்றுக் காவலர் ; நகர்ச் சுற்றுக் காவற் 
குழு ; நகர்ச்சுற்றுக் காவற் குழுவினர் ; இரவுக் காவல்முறை ; 
யாமம் , இரவுநேர முறைக்கூறு , இரவுக் காவல் முறைநேர 
எல்லை ; ( அரு . ) இரா விழிப்பு ; 3. கூர்ந்து நோக்கு ; கூர்ந்து 
கவனி ; ஒற்றாடு ; காத்துப்பேணு , கவனித்து மேற்பார் ; 
காத்திரு : வேணவாவுடன் காத்திரு ; எதிர்நோக்கிக் காத்திரு, 
எதிர்பார்த்துக் காத்திரு ; வாய்ப்புக்காகக் காத்திரு , காலங் 
சருதியிரு ; குறித்து விழிப்புடனிரு , உன்னிப்பாயிரு , முன் 
னெச்சரிக்கையுடனிரு ; ( அரு . ) கண்விழித்துக்கொண்டிரு , 
இரவு விழித்திரு ; ( தொ . ) Plack Watch , ஸ்காத்லாந்தின் 
படைப்பிரிவுகளுள் ஒன்று ; on the watch for, எதிர்நோக்கி 
உன்னிப்பாக ; pass as a watch in the night , விரைவில் 
மறக்கப்பெறு ; watch after, நடமாட்டங்களைக் 

கூர்ந்து 
பார்த்துக்கொண்டிரு : அக்கறையுடன் தொடர்ந்து கவனித்துக் 
கொண்டிரு ; 

watch and ward , இரவு பகல் காவல் , 
இடைவிடாக் காவல் ; Watch in , புத்தாண்டினை வரவேற்ப 
தற்காக விழித்துக்கொண்டிரு : watching brief , வழக்கு 
வகையில் வழக்குரைஞரின் தொடர் கவனிப்பு ஏற்பாடு ; 
watch one s step , கவனமாக அடியெடுத்து வை ; விழிப் 


பாகச் செயலாற்று ; watch up , இரவெல்லாம் இமைகொட்டா 

திரு . 
watch dog , n . காவல் நாய் ; அக்கறையுடன் காத்துவருபவர் . 
watch er , n . காவல்காப்பவர் ; விழிப்புணர்வோடிருப்பவர் , 

எச்சரிக்கையாயிருப்பவர் . 
watch - fire, n . இராக்காலப் பாசறை நெருப்பு . 
watch ful , a . விழிப்பாயிருக்கும் இயல்புடைய ; கூர்ந்து 

கவனிக்கிற . 
watch man , n. காவலாள் ; pl . watch men . 
watch - night , n . முழுநேர விழிப்புடன் கொண்டாடப்படும் 

ஆண்டின் கடைசி இரவு . 
watch - tower , n . காவல் மாடம் . 
watch word , n . கோட்பாட்டுச் சொல் , 
wa ter, n . நீர் ; மழைநீர் ; கண்ணீர் , வியர்வை நீர் ; உமிழ்நீர் ; 
சிறுநீர் ; ஊனீர் ; கடல் ; ஏரி ; ஆறு ; நீர் நிலை ; வேலை நீர் , 
கடலின் ஏற்ற இறக்க நிலை ; நீர்க்கரைசல் ; மருத்துக்கலவை 
அலம்பு நீர்மம் ; மணிக்கல்லின் ஒளிநீரோட்டம் ; கழுவுநீர் ; 
கழிவுநீர் ; நிதித்துறையில் புதிய பங்குவெளியீட்டினால் 
ஏற்படும் பெயரளவான முதலீட்டுப் பெருக்கம் ; ப . தாவரங் 
களுக்கு நீர் தெளி , பயிர்களுக்கு நீர் பாய்ச்சு ; நீராளமாக்கு ; 
பால் - தேறல் முதலியவற்றில் நீர்கலந்து கலப்படஞ் செய் ; 
நீரருத்து , குதிரை.கால்நடை ஆகியவற்றிற்குத் தண்ணீர் 
காட்டு ; கால்நடை வகையில் நீர்குடிக்க நீர்நிலைக்குச் செல் ; 
ஊர்தி - பொறி வகையில் நீர் ஊற்றப்பெறு ; கப்பல் - தொடர் 
ஊர்தி ஆகியவற்றின் வகையில் நீர் நிரப்பிக்கொள் ; கண் 
வகையில் கண்ணீர் ததும்பப்பெறு ; நா வகையில் உணவு 
உணர்வில் நீர் ஊறப்பெறு ; பட்டுத்துகில் வகையில் அலையலை 
யான தோற்றம் தருதற்காக நனைத்து அழுத்து ; வாணிகச் 
சங்க வகையில் புதிய பங்குகளை வெளியிடுவதன் மூலம் பெய 
ரளவான மூலதனப் பெருக்கம் உண்டுபண்ணு ; 

( தொ . ) 
above water, பணமுட்டுப்பாடு நீங்கப்பெற்று ; be in bot 
water , ஆராயாச் செயலினால் இடர்ப்பாட்டில் சிக்கப்பெறு ; 
between wind and water , சேதமுறத்தக்க நிலையில் ; cast 
one s bread upon the waters , கைம்மாறு கருதாமல் உதவி 
செய் ; cast one s water , ( மரு . ) நோய் காணச் சிறுநீர் 
ஆய்வு செய் ; fish in troubled waters , குழப்பமான சூழ் நிலை 
யைப் பயன்படுத்திக்கொண்டு தன் நலனைப் பெருக்கிக் கொள் ; 
go through fire and water, இடர்களை யெல்லாம் வீரத்துடன் 
தாங்கு ; high water , கடலின் வேலை ஏற்றம் ; hold water, 
வலங் கொண்டதாயிரு , கூராய்வினைத் தாங்கி நில் ; in deep 
water , in deep waters , பேரிடர்ப்பாடுகளிற் சிக்கி ; 
in low water , சோர்வுற்ற நிலையில் , பணத் தட்டுப்பாடுற்ற 
நிலையில் ; in smooth water , எளிதான நிலையில் : இடர்ப் 
பாடற்ற நிலையில் ; keep one s head above water, நிதிநிலை 
மைச் சீர்குலைவிடையே சமாளிதது நில் ; low water , கடலின் 
வேலை இறக்கம் ; make & hole in the water, நீரில் மூழ்கி 
விடு ; make the mouth water , விருப்பத்தைத் 

தூண்டு , 
பொறாமையைக் கிளறு ; make water, pass water , சிறுநீர் 
கழி ; of the first water , உயர்வுததரமுடைய ; pour oil on 
the waters , இசைவூட்டி அமைதிப் படுத்து ; strong waters , 
சாராய வகைகள் ; throw cold water on , ஏளனஞ் செய் , 
ஊக்கங்கெடு ; tread water, செங்குத்தாக மித : 
bewitched ,, நீராளமான தேநீர் ; water buffalo , 
{ இழி படை . ) நீலநீர் செல்படையிறக்கு கலம் ; water down , 
எழுத்தாண்மை வகையில் செறிவற்றதாக்கு ; அச்சங் குறை 
வுறுத்து ; water on the knee , மூட்டுநீர்க்கோவை ; waters 
of forgetfulness , கீழுலக ஆறு ; முழு மரதி நிலை ; சாவு ; 
water weasel , ( படை . ) சதுப்புநிலமீது செல்லும் நிலநீர் 
செல்கலம் . 
wa ter - anc hor , n . காற்றோட்ட நீரோட்டம் தடுக்கும் நங் 

கூரக் கம்பிவடத்தின்மேலுள்ள மிதவைச்சட்டம் . 
wa ter- bail iff, n. ( வர . ) துறைமுகச் சுங்கச்சாவடி அலு 
வலர் ; நீர் நிலை காவலர் , காப்பு நீர் நிலைகளில் மீன்பிடிப்புத் 
தடுப்பவர் . 


water 


கடை 


1192 
water - bed 

water - soldier 

*i 
wa ter - bed , n . புண்பட்ட நோயாளிக்குரிய 

நீரடைத்த 

wa ter - level , n . நீர்மட்டம் ; நீரின் மேற்பரப்பு ; அடிநீர் 
மெத்தை . 

மட்டம் , அடிநிலக் கசிவின் செறிமட்டம் . 
wa ter - bell ows , n . நீர்விசை இயக்கத் துருத்தி . 

wa ter - lily , n . ஆம்பல் , அல்லி . 
wa ter - blister , n . நீர்க்கொப்புளம் . 

wa ter - line , n . நீர்வரை , நீரின் மேற்பரப்பு கப்பலின் பக்கங் 

களைத் தொடும் வரை . 
wa ter - boatman , n . நீர்வாழ் பூச்சிவகை . 

wa ter - logged , a . நீர்த் தோய்வுச் செறிவான ; நீரூறிய ; 
wa ter - borne , a . நீர்வழி ஏற்றிச்செல்லப்படுகிற . 

மிதக்கமுடியா அளவு நீரில் தோய்ந்த . 
wa ter - brash , n . நீராக வாந்தியெடுக்கிற அசீரண வகை . 

wa terlogging , 1. ஈரமட்ட எழுச்சிக்கோளாறு . 
wa ter - breaker , n . ( கப் . ) சிறுமிடா . 

Waterloo , 1 . நெப்போலியன் 1815 - இல் இறுதியாகத் 
wa ter - butt , n . பெரிய மழைநீர்த்தொட்டி . 

தோல்வியுற்ற போர்க்களம் ; 

சிபபோர் ; 

இறுதிப் 
wa ter - carriage, n . நீர்வழிப் போக்குவரவு ; நீர்வழிப் 

போராட்டம் ; கடைசிப் பேரடி : ( தொ . ) Waterloo cracker , 
போக்குவரத்து ஏற்பாடு . 

வாணவெடி வகை . 
wa ter - carrier 1 , n . நீர் கொண்டுசெல்பவர் . 

wa ter - main , 11 , நீர்வழங்கு திட்டத்தின் அடித்தலப் பெருங் 
Wa ter - carrier , n . கும்பராசி . 

குழாய் . 
wa ter- chute , n . சறுக்காட்டச் செயற்கைச் சாய்ரீரோடை . wa terman , n , வாடகைப் படகோட்டி ; குடிநீர் வழங்குபவர் . 
wa ter - closet , n . சிறுநீர் கழிப்பிடம் . 

wa termark , n . நீர்வரிக்குறி , 
wa ter - colour , n . , wa ter - colours , n . pl . ஓவிய 

wa ter - meadow , n . நீர்வளப் பசும்புல் நிலம் . 
வண்ணநீர்க்கரைசல் ; நீர்வண்ண ஓவியம் ; 

நீர்வண்ண 

wa ter - melon , n . கர்ப்பூசனி , பிக்காப்பழம் . 
ஓவியக் கலை . 

wa ter - me ter , n . வடிகால் நீரளவி . 
wa ter - cooler , n . நீர்க்குளிர்மையூட்டுங் கருவி , நீரோட்டத் 

wa ter - mill , n. நீர்விசையாலை . 
தால் குளிர்மையூட்டுங் கருவி . 
wa ter - core , n . பழங்களில் குருநீர்த்தங்கலுள்ள நிலை ; வார்ப் 

wa ter - monkey , 1. கூசா , நீண்டு குறுகிய கழுத்துடைய 

தண்ணீர்ச்சாடி . 
படத்தில் உள் நீர்கொள்ளத்தக்க நிலை . 

wa ter - motor , n . நீர் அழுத்த விசைப்பொறி . 
wa tercourse , n . ஆறு ; நீரோடை . 
wa ter - craft , n . படகு , தோணி ; படகுத்தொகுதி . 

wa ter - nymph , n . நீரரமகள் . 
wa ter - crane , 11. ஊர்தி இயந்திரத்திற்கு நீர் தருவிக்கும் 

wa ter - pillar , n . நீர்வார்ப்புக் கம்பம் . 
உயர் மட்ட நீர்ச்சேமக் கருவி . 

wa ter - pipe , n . தண்ணீர்க்குழாய் . 
wa tercress , n . நீர்வளர் கீரைவகை . 

wa ter - plane , 1. நீர்வரைத்தளம் . 
wa ter - culture , n . தாவர ஊட்ட ஆய்விற்கான சத்துநீர் wa ter - plate , n . நீரடித் தட்டம் . 
வளர்ப்பு முறை . 

wa ter - platter , n . குள ஆம்பல்வகை . 
wa ter - cure, n . நீர்மருத்துவ முறை . 

wa ter - po lo , n, நீர்ச்செண்டாட்டம் , நீச்சுக்காரர்கள் இலக்கு 
wa ter - deck , n . படைவீரர் பையின் திண் துணி அணியுறை கள் வைத்து ஆடும் கைப்பந்தாட்டம் . 
wa ter - diviner , n. உல்லியர் , கூவநூலோர் , அடிநிலநீர்த் wa ter - power , n. நீர்விசை , இயந்திரங்களை இயக்குதற்குப் 
தளங் காண்பவர் . 

பயன்படுத்தப்படும் நீராற்றல். 
wa ter drinker , n . மதுபானந் தவிர்ப்பவர் . 

wa terproof , n. நீர்க்காப்பான ஆடை , நீர்க்காப்புப்பொருள்; 
wa terfall , n . நீர்வீழ்ச்சி , மலையருவி . 

a . நீர்க்காப்பான , நீர்புக வழியளிக்காத ; U. நீர்க்காப்பாக்கு , 
wa ter - gas , n . நீர் பிரி வளி , 

தொய்வகம் முதலியவற்றைக் கொண்டு நீர்க்காப்புடைய 

தாக்கு . 
wa ter - gate , n . வடிமதகு . 

. 
wa ter - glass , n . நீரடிக்காட்சிக் குழற்கண்ணாடி . 

wa terproofer , 11. நீர்க்காப்புச்செய்பவர் ; மோட்டுநீர்க்காப் 

பாளர் ; நீரக்காப்புச்செய்யும் பொருள் . 
wa ter - gruel , n . நீராளக்கஞ்சி . 

wa ter -ram , n . நீர்ஏற்ற நுண்பொறி , நீரின் தடையாற்ற 
wa ter - hammer , n . குழாய் உள் நீரழுத்தவிசை ; உள் 

லால் அதன் பகுதியை உயர்த்தும் அமைவு . 
நீரழுத்த மோதொலி ; குழாய் உள் நீராவி அழுத்தவிசை 
wa ter - hole , n . வறண்ட ஆற்று வண்டற்குட்டை . 

wa ter -rat , 1. நீரெலி . 
wa ter - ice , n . இன்பனிக்கட்டி . 

wa ter - rate , 11 , தண்ணீர் வரி . 
wa ter - inch , n . நீர்பெயர்வலகு , மிகக்குறைந்த அழுத்தத்தில் 

wa ters , 11. pl. கன்னிக்குட நீர் ; கடல் ; பெருநீர்ப்பரப்பு ; 
ஓ 1 அங்குல விட்டமுள்ள குழாய்மூலம் 24 மணி நேரத்தில் 

அலைப்புறு வெள்ளப்பரப்பு ; ( தொ . ) the waters , கடல் ; பெரு 
வெளியேற்றப்படும் நீரின் அளவு . 

நீர்ப்பரப்பு . 

wa ter - sail , n . தண்ணீருக்குச் சற்று மேலிருக்குஞ் சிறு 
wa tering - cart , n . தெருவில் நீர் தெளிக்கும் வண்டி . 

கபபறபாய் . 
wa tering - place , n . கால்நடைக் குடிநீர்த்துறை . 

wa ter - seal , n . வடிநீர்த்தடுக்கு , பொறியில் தண்ணீர் வடிவி 
wa tering - pot , n . பூவாளி . 

லுள்ள தடையமைவு . 
wa ter - jacket , n . நீர் உறை , குளிர்ச்சியாக வைத்திருக்க wa tershed , n . ஆற்றுப் பள்ளத்தாக்குகள் இரண்டிணைப் 
வேண்டிய இயந்திர பாகத்தைச் சுற்றியுள்ள நீர் நிரப்பப்பட்ட பிரிக்கும் வரை ; ( பே - வ . ) நீர் கீழ்நோக்கிப் பாயுஞ் சரிவு ; 
உறை . 

( பே - வ . ) ஆற்றுப் பள்ளத்தாக்கு . 
wa ter - joint , n . நீர் காப்பான இணைப்பு. 

wa ter - shoot, n . கூரை நீர்த்தூம்பு . 
wa ter - junket , n . ஈரம் - மணற்புறம் நாடும் பறவைவகை . waterside , n . நீர்க்கரை ; கடலோரம் . 
wa ter -laid , a. கம்பிவட வகையில் நீரினுள்ளாக ஓடும்படி wa ter - skiing , n . விசைப்படகின் பின் சறுக்குகட்டையில் 
முமமைப் புரியாக்கப்பட்ட , 

இழுக்கப்பட்டுச் செல்லும் கேளிக்கை . 
wa ter - lens , n . நீர்வில்லை உருப்பெருக்காடி . 

wa ter - skin , n . தோற்பை நீர்க்கலம் . 
wa terless , a . நீரற்ற . 

wa ter - soldier , n . நிமிர்மலர் நீர்ச்செடிவகை . 


/ 


1193 
water - souchy 

waxwork 
wa ter - souchy , n . உணவுமீன் வகை . 

யதிர்வு ; விசும்பு வெளியில் ஆற்றல் அலையதிர்வு : ஒலி அதிர் 
wa ter - splash , 11. நீர்த் தேக்கத்தில் மூழ்கிவிட்ட பாட்டைப் வியக்க அலை ; தற்காலிக எழுச்சி : திரை வரை , திரைவளைவு ; 
பகுதி . 

அலைபாய்வுப் பரப்பு ; திரைபடு நிலை , வெளிபடுமியல்பு ; 
அசைத்துக் காட்டுஞ் சைகை ; ப . அதிர்வுறு , 

கிளர்வுறு , 
wa terspout , n . நீர் பீறிட்டு வெளிப்படுங்குழாய் ; நீர்த்தாரை ; 

காற்றில் அலையாடு ; நடுங்கு , துடி ; விழுந்து விழுந்து எழு ; 
பெருமழை ; சிறு சுழற்காற்றுப் போன்ற கொந்தளிப்பு ; நீர்த் 

அலையாடும் இயக்கமூட்டு ; கை யசை , 

கையிற் பிடித்துள்ள 
தம்பம் , நீரும் வானும் ஒன்றாகத் தம்பம்போல் சுருண்டிறங்கி 
வந்து நீரை அள்ளி ஆவியாகக் கொண்டேகும் கடற் சூறாவளி 

பொருளை ஆட்டு ; கையசைத்துக் கட்டளையிடு , கையிற் பிடித் 
மேகம் . 

துள்ள பொருளை ஆட்டி ஆணையிடு ; கையசைத்துப் போகும் 

படி சொல் ; கையசைத்து அருகே வரும்படி சொல் ; 
wa ter - sprite , n . நீருறை தெய்வம் . 

யசைத்து விடைகொடு ; தலைமயிருக்கு அலையலையான 
wa ter - supply , n . நீர்வழங்கீடு ; நீர் வழங்கீட்டளவு . 

தோற்றங் கொடு ; உருவரைக் கோடுகளுக்கு தெளிவு கெளி 
wa ter -table , 1 , சுவர்த் தளவரி , கட்டிடத்திலிருந்து நீரை வான வடிவங்கொடு ; கெளிவுடைய தாக்கு , திரைவுபடச் செய் ; 
வெளியேற்றுதற்கான சுவர்ப் பிதுக்கம் ; ( மண் . ) அடிநில அலையலையான தோற்றங் கொண்டிரு ; திரைவுள்ளதாயிரு 
நீர்மட்டம் , நீர்ச்செறிவுள்ள அடிநிலப்பகுதியின் மேல்வரைத் 

wave - length , n . ( இய . ) அலைநீளம் . 
தளம். 

wave let , 1. சிற்றலை . 
wa ter - tiger , n . நீர்வண்டு வகையின் முட்டைப்புழு . 

wav er , U. தள்ளாடு ; தடுமாற்றமுறு ; தயக்கங் காட்டு ; மன 
wa tertight , a . நீரிறுக்கமான ; ( தொ . ) watertight compart 

உறுதியற்றிரு ; திடசித்தமில்லா திரு : கொள்கையில் தளர்வு 
ment , செயற்கைப் பிரிவு . 

காட்டு ; பின்வாங்கத்தொடங்கு ; நடுங்கு . 
wa ter - tower , n . நீர்ச்சிகரம் , நீர்வழங்கீட்டு விசைக்குரிய 

wav ering , n . தள்ளாட்டம் ; தடுமாற்றம் ; தயக்கம் , ஊச 
உயர் முகட்டு நீர்த்தொட்டி . 

லாட்டம் ; a . தள்ளாடுகிற ; ஊசலாடுகிற ; உறுதியற்ற . 
wa ter - tube , n . நீர்செல் குழாய் ; ( தொ . ) water - tube boiler , 

wav ey , n . பனிப்பிரதேச வாத்து வகை . 
வளைகுழல் நீர் வேம்பா . 

wav iness , n . அலையலையாயிருக்கும் நிலை . 
wa ter - vole, n . நீரெலி, 

wav y , n . பனிப்பிரதேச வாத்து வகை . 
wa ter - waggon , wa ter- wagon , n . Sain soot in a budet 
வண்டி ; தண்ணீர் தெளிக்கும் வண்டி . 

wav y ; a . அலையலையான , விழுந்தெழுந்து செல்லுகிற ; 
wa ter - wave , n . நீரலை ; ஈர்ம்பதக் கூந்தல் அலை . 

( தொ . ) Wavy - Navy , ( பே - வ . ) கப்பற்படையின் தேசிய 

மதிப்பு வாய்ந்த தொண்டர் சேமப்படை . 
wa ter - waving , n . கூந்தல் ஈர்ம்பத அலைவாக்கம் . 

wax " , n. மெழுகு ; தேன் மெழுகு , தேனடையின் சக்கை ; 
wa ter - way , n . மரக்கலஞ் செல்லத்தக்க நீர்வழி ; கலவரி , 

விளக்குக்குப் பயன்படும் தூய்தாக்கப்பட்ட வெண்மெழுகு ; 
கப்பல் தளத்தின் வெளிப்புற விளிம்பைச் சுற்றி நீர்வழிக் 

மெழுகொத்த பொருள் ; சிலவகைப் பூச்சிகளின் மெழுகொத்த 
தோடுவதற்காகச் சால்வெட்டிப் பொருத்தப்பட்டுள்ள கனத்த சுரப்பு ; காதுக் குறும்பி ; ஒலிப்பதிவுக்கருவி ; a . மெழுகினால் 
பலகைகள் . 

செய்யப்பட்ட ; U. மெழுகூட்டு ; மெழுகிடு ; மெழுகு மேற் 
wa ter - weasel , n . ( படை . ) சதுப்புநிலங்களிற் பயன்படும் பூச்சிடு ; மெழுகுக் கவசமிடு ; மெழுகினால் மெருகிடு ; ஒலிப் 
நில- நீர் இயக்கக் கலம் . 

பதிவுக் கருவியிற் பதிவுசெய் . 
wa ter - wheel , n . நீர்விசை உருணை . 

wax , n . ( பே - வ . ) திடீர்ச் சீற்ற எழுச்சி . 
wa ter - wings , n . pl . நீச்சல் மிதவைப் பொருள்கள் . 

wax , 3. பிறை வகையில் வளர்ந்துகொண்டு 

ஒளி 
wa ter - witch , n . உல்லியர் , கூவநூலோர் , அடிநில நீர்த்தளங் மிதந்துகொண்டு செல் ; பெருக்கமடைந்துகொண்டு செல் ; 
காண்பவர் ; பறவை வகை . 

வரவர ஆகிக்கொண்டு செல் , ஆகத்தொடங்கு ; ( செய் . ) 
wa ter - withe , n . சாறு மிக்க கொடிமுந்திரிப்பழச் செடிவகை . பெருகு ; பெரிதாகு ; வளர்வுறு ; ( தொ ) wax and wane , 
wa terworks , n . நீர் வழங்கீட்டு நிறுவனம் ; நீர்வழங்கீட்டுப் 

செல்வாக்கு வகையில் மாறிமாறி வளர்ந்து தேய்வுறு . 
பணியாளர் குழாம் ; வண்ண ஒப்பனை நீரூற்று . 

wax bill , n . ஒண் பளிங்கியல் அலகுடைய சிறு பறவை 
wa tery , a . நீராளமான ; மிகுதியும் நீர்கொண்டுள்ள ; பெரிதும் 
ஈரமான ; கண்கள் வகையில் நீர் கசிகிற ; உதடுகள் வகையில் wax - chandler , n . மெழுகுத்திரிகள் செய்பவர் ; மெழுகுத் 
எச்சில் வடிகிற ; நீர்த்த , நீர்மங்கள் வகையில் நீர்கலத்த 

திரிகள் விற்பவர் . 
லால் செறிவு குறைக்கப்பட்ட ; நீர்போன்ற ; சொல்லமைப்பு . wax cloth , n . மெழுகிரட்டு , மெழுகுத்துணி விரிப்பு . 
பேச்சு - எழுத்து நடை வகையில் சுவையற்ற , சத்தற்ற , செறி wax en , a . மெழுகினாற் செய்யப்பட்ட ; மெழுகுபோன்ற . 
வற்ற ; எழுச்சியற்ற , மந்தமான , கிளர்ச்சியற்ற ; கவர்ச்சியற்ற ; 

wax - insect , n . மெழுகுக் கசிவுடைய பூச்சி வகை . 
வலுக்குறைந்த ; நிறம் வகையில் வெளிறிய , சாயம்போன ; 

wax - light , n . மெழுதத்திரி விளக்கு . 
மழைவருங் குறிகாட்டுகிற . 

wax - myrtle , n . ஒளிதரும் கொட்டை 

வகை ; 

மளிக் 
watt , n . ( மின் . ) மின்னாற்றல் விசைமான அலகு , வினாடி 

கொட்டை மரவகை . 
ஒன்றுக்கு வேலை ஊக்க ஆற்றலின் ஓர் அலகு செயற்படும் 
வீதம் . 

wax - painting , n . சூட்டோவியம் , மேற்பரப்பில் சூடிட்டு 
wa ttle , 1. மிலாற்றுப்படல் வேய்வு , வேலிகள்.சுவர்கள் - 

உள் வரை மூலம் வரையப்படும் வண்ண ஓவியம் . 
கூரைகள் வகையில் பின்னி முடைதற்கான கம்பு கழிகள் , 

wax - palm , n . தென் அமெரிக்க பனை வகை . 
இடையீட்டுத் தடைவேலி வகை ; V. கழிகம்புகளை இடை wax - paper , n . மெழுதக் தாள் , மெல்லிதாக மெழுகு பூசப் 
மிடைந்து பின்னு ; மிலாற்றுப்படல் அடை ; ( தொ . ) wattle பட்ட நீர்க்காப்பான தாள் . 
and daub , மண் பூசிய வேலிக் கம்புகள் . 

wax - pink , n . தோட்டச்செடி வகை . 
wa ttle , 1. தசைத்தொங்கல் . 

wax - pocket , n . ( வில . ) தேனீயின் மெழுகு கசிவிக்கும் 
wa ttles , n . pl . இடைமிடைவுக் கம்பு கழிகள் . 

துளைகளுள் ஒன்று . 
watt meter , n . மின்விசை மானி . 

wax - pod , n . அமெரிக்க மொச்சை வகை . 
waul , U. அலறு , பூனை போற் கத்து . 

Wax - tree , n . மெழுகு கசியவிடும் மரவகை . 
wave , n . அலை , நீர்த்திரை ; உடைதிரை ; கரைமீது சுழன்று wax wing . n . அரக்கியல் இறகு நுனியுடைய பறவை வகை . 
அடிக்கும் அலை ; குமுறும் அலை ; அதிர்வலை , காற்றின் அலை war work , n . மெழுகு வேலைப்பாடு . 

151 


போ ; 


வகை . 


1194 


waxworks 


weaponeer 


7 


மூளை 


wax works , n . pl . மெழுகுச் சிலைப்படிவக் கண்காட்சி . 
wax y , a . மெழுகினை யொத்த ; எளிதில் குழைத்துருவாக்கத் 

தக்க : எளிதிற் சீற்றங்கொள்கிற ; ( மரு . ) உறுப்பு மெழுகு 
போன்று செறிவுடையதாகுஞ் சீர்கேடமைந்துள்ள . 
way , n . வழி ; பாதை ; போக்குவரவுப் பாட்டை ; சாலை ; 
செல்வழி ; செல்தடம் ; செல்லவேண்டிய நெறி ; விரும்பும் 
நெறி ; இடைத் தொடர்பு ; ஊடிணைப்பு ; போக்கிடம் ; நீக்குப் 
போக்கு வகை ; செல்முறை , இலக்கு எய்தும் முறை ; வழித் 
தொலை , பயணத் தொலைவு ; தொலைவு ; தொலைவளவு ; அளவு ; 
பயணம் ; பயண வேளை ; பயண இடைவழி ; இடையிட்ட 
நிலை ; போகும் பக்கம் ; போகும் திசை ; போக்கு ; நடை ; 
வேகம் ; விருப்பம் ; தற்போக்கு ; தன்முடிபு ; செயலெல்லை ; 
ஆற்றலெல்லை ; வீச்செல்லை ; பாங்கு ; தோற்ற நிலை ; இயல்பு ; 
பொதுவியல்பு ; தனிப்பண்பு , பண்பியல்பு ; வழக்கம் ; பழக்கம் ; 
பழகுமுறை ; செயற்பாங்கு ; வினைப்பாங்கு ; நடைமுறைப் 
பாங்கு ; தனிப்பாங்கு ; நிலை ; ஆம் நிலை ; தரம் ; கொள் நிலை ; 
துறை ; தொழில்வகைத் துறை ; வகை ; வாயில் ; வழிமுறை ; 
செயல் வழி ; செயல் வகை : வழிவகை ; வரிசை , தொகுதி ; 
வகைமுறை ; வாய்ப்பு ; முற்போக்கு வழிவகை ; முன்னேற்றம் ; 
( தொ . ) be in the family way , கருத்தரித்த நிலையிலிரு ; 
by the way , வழியில் ; பயணத்தின்போது ; இடைநிகழ்வாக ; 
by way of , வழியாக ; என்ற முறையில் ; clear the way , 
தடை ஒழிப்புச்செய் ; விலகி நில் ; come one s way , உடனாக 
ஒரே திசையிற் செல் ; அனுபவத்தாலறியப்பெறு ; committee 
of ways and means , வழிவகைக் குழு ; give way , பின் 
வாங்கு , இடங்கொடு ; விலகிக்கொள் ; go the way of all 
the earth , go the way of nature , மாள்வுறு ; have it both 
ways , சந்தர்ப்பவாதம் செய் ; have one s Own way , have 
one s way , வேண்டியதைப் பெறு , தன் விருப்பம் நிறை 
வேறப் பெறு ; have way on , ( கப் . ) சென்றுகொண்டிரு ; 
in a bad way, இடரார்ந்த நிலையில் ; பெரிதும் நிலைகுலைந்து ; 
in a fair way to , வெற்றிக்குரியதென நம்பத்தகுந்த நல்ல 
வழியாக ; in a way , ஓரளவிற்கு ; in the way , வழியில் ; 
இடையூறாக ; in the way of, எய்தப்பெறுவதற்கான நன் 
னிலையில் ; lead the way , தலைவராகச் செயலாற்று ; வழி 
காட்டியாக நடந்துசெல் ; lion in the way , கற்பனை இடை 
யூறு , கருத்துருவான தடை ; lose one s way , lose the way , 
வழிதவறிச செல் ; lose way , விரைவு குறையப்பெறு : make 
one s own way , make one s way , make way , உயர்வுறு , 
வளமையுறு , முன்னேற்றமடை ; make the best of one s 
Way, கூடியவரை நன்றாகச் செய் : Milky Way , வானகப் 
பால்வீதி மண்டலம் ; once in a way , அருமையாக 

on the way , சேரிடம் நோக்கிச் சென்றுகொண்டு , 
முன்னேறிக்கொண்டு ; out of the way , நிகழக்கூடாத ; 
வழியிலிருந்து விலகிய ; over the way , எதிர்ப்பக்கத்தி 
லுள்ள ; put one out of the way , சிறைப்படுத்து , மறைவிற் 
கொன்றுவிடு ; right of way , வழி நடப்புரிமை ; take one s 
own way , பிறர் சொல்லைக் கேளாது தன்னிச்சையாகச் செய 
லாற்று ; take one s way , எந்தத் திசையிலேனுஞ் செல் ; 
செய்யத் தொடங்கு ; the good old ways, பழங்காலப் 
பாணி : the way of the world , ஒப்புரவு ; under way , 
இயங்கிக்கொண்டு , கப்பல் வகையில் பயணஞ் செய்து 
கொண்டு . 
way - bill , n . ஊர்திப்பாரப் பட்டி . 
way - board , n . அடுக்குகளை இடையே பிரிக்கும் மெல்லிய 

பாளம் . 
way farer , n . கால் நடை வழிப்போக்கர் . 
way faring , n . கால்நடை வழிப்பயணம் . 
way faring -tree , n . வழியோர வெண்மலர்ப் புதர்ச்செடி 


way side , n . பாட்டையோரம் ; 

a. 

பாட்டையோரத்தில் 
வளர்கிற . 
way ward , a . சிறுபிள்ளைத்தனமான் , மூர்க்கமான ; 

மாறான . 
way - worn , a . வழி நடந்து இளைத்த 
wayz goose , n. அச்சகத்தாரின் 

அச்சகத்தாரின் ஆண்டுவிழாக் கொண் 
டாட்டம் . 
we , pron . pl . நாம் , நாங்கள் ; தனிச்சிறப்புத் தன்மைப் பன்மை . 
weak , a . வலிமையற்ற ; வலுக்குறைந்த ; பளுத்தாங்கும் 
ஆற்றலில்லாத ; எதிர்ப்பாற்றல் குன்றிய , உறுதியற்ற ; 
எளிதில் வளைகிற ; எளிதில் உடைகிற ; எளிதில் தோல்வி 
யுறக்கூடிய ; வலிமையுடன் செயலாற்றாத ; மெலிந்த ; நோய் 
எதிர்க்கும் ஆற்றல் குன்றிய ; நீராளமான ; செறிவு குன்றிய ; 
பாழ்ங்கூழான ; 

எண்ணிக்கையில் குறைந்த ; வீரமற்ற ; 
கோழைமை வாய்ந்த ; துணிபாற்றல் குன்றிய ; திட்பமற்ற ; 
எழுச்சி குன்றிய ; ஊக்கங் குறைந்த ; வேகங் குறைவான 

வகையில் அறிவுநிலை போதாத , செயலாற்றல் 
குன்றிய ; செல்வாக்காற்றல் போதாத ; உணர்ச்சி யடக்கும் 
ஆற்றலில்லாத ; ஒழுக்கச் சோர்வான ; போதிய ஆதாரம் 
இல்லாத ; எளிதில் 

சோர்வுறுகிற ; சீட்டாட்டக்காரர் 
வகையில் போதிய உயர் சீட்டுக் கைவசமாகப் பெற்றிராத ; 
வாணிகக் கள வகையில் தேவைப்பாடு குறைந்த ; விலைக்கள 
வகையில் விலையிறங்கும் பாங்குடைய ; எழுத்தாண்மை 
வகையில் கட்டமைப்பற்ற ; எழுத்தாண்மை வகையில் பொருட் 
செறிவற்ற ; எழுத்தாளர் வகையில் திறமையற்ற ; எழுத்து 
நடை வகையில் சொற்சுருக்கமற்ற ; செய்யுளடி வகையில் 
அழுத்தமிலா அசை மீது அழுத்தம் சுமத்துகிற ; செய்யுளிறுதி 
வகையில் அழுத்தமில் அசையில் முடிகிற ; அசை வகையில் 
விசையழுத்தமற்ற ; ( தொ . ) the weaker sex , the weaker 
vessel , மகளிர் ; weak ending , பாவின் இறுதியிலுள்ள 
அசையழுத்தம் பெறாத சொல் ; weak knees , உஉறுதியாக 
நிற்குந் திரனின்மை ; நெஞ்சுரமின்மை . 
weak en , U. ஆற்றலிழக்கச் செய் , வலி குன்றுவி , உரங் 

குறையச் செய் , தளர்வுறுவி , ஊக்கமிழக்கச் செய் . 
weak - eyed , a . மழுங்கற் பார்வையுள்ள . 
weak - headed , a . புல்லறிவுடைய 
weak ish , a . சற்றே வலிகுன்றிய . 
weak - kneed , a . வலுவற்ற முழங்கால் மூட்டுக்களையுடைய ; 

நெஞ்சுரம் இல்லாத . 
weak ling , n . மெல்லியான் ; நோஞ்சல் ஆள் . 
weak ly , a . நோய்ப்பட்ட ; வீரியங் குன்றிய , மெலிந்த . 
weak - minded , a . புல்லறிவுடைய , மனவுறுதியற்ற . 
weak ness , n. வலுக்குறைவு ; தளர்வு , 
weal , n. இன்னலம் , சேமம் ; வாழ்வு வளம் , நற்பேறு ; 

( தொ . ) weal and woe , இன்பதுன்பங்கள் . 
weal , 1. சவுக்கடி வரித்தழும்பு , பிரம்புத்தடம் ; 3. சவுக்கடி 
யால் வரிவரியாகத் தழும்பெழுப்பு ; வரிவரியாகத் தடம் படப் 
பிரம்பாலடி . 
weald , n. ( செய் . ) அகல் விரிவான நிலப்பகுதி , மரங்க 
ளடர்ந்த நிலப்பகுதி ; ( மண் . ) இங்கிலாந்தின் தெற்கு - தென் 
கிழக்குப்பகுதி மேல்நில அடுக்கு . 
wealth , n . செல்வம் ; செல்வ வளம் ; பொருள் வளம் ; 
செல்வர் ; இன்னலம் , வாழ்வு வளம் ; மிகுதி , நிறைவு ; 
தோற்றப் பகட்டு . 
wealth y , a. செல்வச் சிறப்புடைய . 
wean , 1. ஸ்காத்லாந்து வழக்கில் குழந்தை . 
weaa , . பால் தடி மறக்கச் செய் , பால்மாறச் செய் ; பழக்கத் 

தொடர்பு விடுவி . 
wean ling , n . பால்மறப்புப் பிள்ளை . 
wea pon , n . படைக்கலம் , வெற்றியடைதற்கான செயல் . 
weaponeer , 1. ( படை . ) அணுக்குண்டு ஆக்கும் முயற்சியில் 
ஈடுபடுபவர் . 


வேளை ; 


வகை . 


waylay , . பதிவிருந்து தாக்கு , வழியில் 

வழியில் ஒளித்திருந்து 
தாக்கு . 
way - leave , n . வழியுரிமை . 
Ways , n . pl . கப்பற் சறுக்குமரம் . 
way .shaft , n . ( இயங் . ) அசைவியக்கத் தண்டு . 


1195 


weather - moulding 


wear 


பெறு , 


பலகை 


பண்ணு , 


wear , 11. ஆடையணி ; உடுத்துதல் ; 

உடை ; 

உடுக்கப் 
பெறல் ; ஆடைகளாகப் பயன்படுத்தப்படுதல் ; அணியப் 
படும் பொருள் ; காலத்தில் வழங்கப்படும் உடை ; ஏற்ற 
ஆடை ; வழங்கீட்டுத் தேய்மானம் ; தேய்மானத்தை 
எதிர்த்துத் தாங்கும் திறன் ; 3. ஆடை உடுத்துக்கொள் ; 
அணிமணி தரித்துக்கொள் ; பூண் அணி ; முடி முதலியன 
சூட்டிக்கொள் ; புதையரணம் மூக்குக்கண்ணாடி முதலியன 
மாட்டிக்கொள் ; நிற ஆடை மேற்கொள் ; சின்னங்கள் 
அணிந்துகொள் ; தலைமுடி புனைந்து கொள் ; தோற்றம் மேற் 
கொள் ; சின்னம் பூண்டு மதிப்புக்காட்டு ; பண்பு பூண்டு 
அருமைப்பாடு காட்டு , கப்பல் வகையில் கொடி பறக்கவிடு ; 
வழங்கிப் பழமைப்பட்டதாக்கு ; பயன்படுத்தித் தேய்வுறுத்து ; 
பயனீட்டினால் சேதப்படுத்து ; மேற்புறத்தை அரித்துத் 
தேய்வி ; அரித்தழி ; துடைத்தழி ; மெல்லியதாக்கு ; குறை ; 
நிலைமாறச் செய் ; பயனீட்டால் தேய்வுறு , பட்டுத் தேய்வுறு ; 
நாட்பட்டுச் சேதமுறு ; மாறுதலடை ; பயனீட்டால் மாறுத 
லுறு ; பயனீட்டால் மாற்றியமை ; உரம் அழியச் செய் , சோர் 
வடைவி ; களைப்படைவி , சோர்வடை ; களைப்படை ; விடாப் 
பிடியாயிருந்து அடக்கு ; நீடித்திரு , நீடித்துழை ; குறிப்பிட்ட 
காலம் வரை தாங்கு ; நெடுங்காலம் பதங்கெடாதிரு ; கால 
வகையில் மெதுவாகச் செல் , சோர்வுண்டாக்கும் வகையில் 
ஊர்ந்து செல் , கால வகையில் பையப்பையக் கழித்துவிடு ; 
பையப்பையக் கழிவுறு ; தேய்த்துத் தடம் உண்டுபண்ணு ; 
கைபட 

படப்பழக்கித் தேய்வுறுத்து ; கையாடித் தடம் உண்டு 
பண்ணு ; தேய்த்துக் கிழி ; தேய்த்துத் துளை உண்டு 

உடைமையாகப் பெற்று நுகர் ; உள்ளத்தில் 
வைத்துப் பூசி ; ( தொ . ) wear and tear , தேய்மானம் ; 
wear away , அழி , சேதப்படுத்து , பயன்படுத்திக் கழி ; wear 
down , தொடர்ந்து தேய்த்துக் குறுக்கு ; பிடிவா தமாகப் 
பையப்பையக் கீழடக்கி வெல்லு ; wear off , உராய்ந்து 
தேய்த்து அழித்துவிடு ; பதனழிந்து குறுகு ; wear out , 
பயன்படுத்தித் தீர் ; மீண்டும் பயன்படாத அளவுக்குப் பயன் 
படுத்தப் பெறு ; wear the breeches , பெண்டிர் வகையில் 
கணவர்மீது ஆட்சி செலுத்து ; wear the gown , வழக்குரைஞ 
ராயிரு ; wear the sword , போர் வீரராயிரு ; win and wear , 
உனதாக்கிக் கொண்டு நுகர் . 
wear , . ( கப் . ) சுக்கான் பிடியைத் திருப்பிக் கப்பலை 

வேண்டிய இடத்திற்குக் கொண்டுசெல் . 
wear able , a . அணியத்தகுந்த ; மேற்கொள்ளத்தக்க ; தேயக் 

கூடிய . 
wea riless , a . சோர்வுறாத ; இடைவிடாத , ஓயாத . 
wea riness , n . களைப்பு ; சோர்வு , தளர்ச்சி . 
wear ing - apparel , n . உடுக்கை . 
wear ing - iron , wear ing - plate , 1 , உராய்வு காப்புத் தகடு . 
wear isome , a . களைப்புண்டாக்குகிற ; சோர்வு தருகிற ; 

சலிப்பூட்டுகிற . 
wear y , a . களைப்புற்ற ; சோர்வுற்ற ; வலுக்குறைந்த; சலிப்புக் 
கொண்டு வெறுப்புற்ற ; சோர்வுறச் செய்கிற ; V. களைப்பூட்டு , 
சோர்வுறுவி ; சலிப்படை ; ஸ்காத்லாந்து வழக்கில் ஏங்குறு ; 
வேணவாக்கொள் ; ( தொ . ) weary out , உரம் அழியச்செய் , 
முற்றும் சோர்வுறுத்து . 
weas and , n . ( பழ . ) மூச்சுக்குழல் ; தொண்டை . 
weas el , n . மரநாய் வகை ; ( படை . ) அருந்தடக்கலம் , பனி 
மணல் முதலிய அருந்தடங்களில் செல்லத்தக்க கலந்தாங்கு 
கலம் . 
wea ther , n . வானிலை , தனி இடத் தனிவேளை வளிமண்டல 
நிலை ; ஈர்ம்பதக் குளிர்வாடை நிலை ; காற்றின் திசை ; காற்று 
விசையாலையின் பாய்த்திரையின் சாய்வுக்கோண அளவு ; a . 
( கப் . ) காற்றுத் திசையிலுள்ள ; 3. திறந்த நிலையில் இயனிலை 
மாறுதல்களுக்கு உட்படுத்து ; இயனிலை மாறுதல்களால் 
கறைப்படுவி ; இயனிலை மாறுதல்களால் தேய்வுறுவி ; இய 
னிலைச் சூழல்களால் கறைப்படு ; இயனிலை மாறுதல்களால் 
தேய்வுறு ; ( மண் . ) திறந்த நிலை இயல்வெளி மாறுதல்களுக் 
குரிய தேய்வு- நிறமாறுதல் முதலிய விளைவுகள் வருவி ; 
( கப். ) கப்பல் அல்லது பயணிகள் வகையில் நிலக்கூம்பு 


கடந்து காற்றுத் திசைவாக்காகச் சென்று சேர் ; புயல் 
கடந்து பாதுகாப்புடன் சென்று சேர் ; இடர்ப்பாடுகள் 
கடந்து பாதுகாப்பாக வெளியேறு ; மோட்டு ஓடுகள் பலகை 
கள் வகையில் ஒன்றன் மீது ஒன்று பாதியளவு மேற்கவிவாக்கு ; 
( தொ . ) keep one s weather eye open , விழிப்பாயிரு ; 
King s weather, Queen s weather , வாய்ப்பான நல்ல 
வானிலை ; make bad weather of it , make heavy weather 
of it , புயலிடையே திறமையின்றி நடந்து அவதியுறு ; 
தீமையைத் திறமையின்மையால் பெருக்கிக் கொள் ; make 
good weather , ( கப் . ) நேர்த்தியான காலநிலை வாய்க்கப் 
பெறு ; under the weather , ( பே - வ . ) உடல்நலமின்றி ; 
( இழி . ) குடிவெறி மயக்கத்தில் ; weather along , பாதகமான 
வானிலையினையுஞ் சமாளித்து முன்னேறு ; weather & point, 
எதிர்ப்பினைக் கடந்து அனுகூலம் 

எதிர்ப்பினைச் 
சமாளித்து 

நோக்கம் நிறைவேறப்பெறு ; weather on , 
காற்று எழும் திசைநோக்கி முன்னேறு ; weather out ,, 

இறுதிவரை உறுதியுடன் தொடர்ந்து நீடி . 
weath er - beaten , a . இயல்வளியில் அடிபட்ட , காற்று 

மழை வெயில் முதலியவற்றால் தாக்குண்ட . 
weath er - board , n . கப்பலின் காற்று வரும் பக்கம் ; மழை 

யைத் தடுப்பதற்காகக் கப்பலின் சாளரத்தில் வைக்கப்படும் 
பலகை ; கட்டிடத்திலிருந்து நீர் ஒழுகவிடுமாறு அமைக்கப் 
படும் பலகை ; 3. கப்பற் சாளரத்தில் மழை தடுப்புப் பலகை 
பொருத்து ; கட்டிடத்திலிருந்து நீர் ஒழுகவிடும் 

பொருத்து . 
weath er - bound , a . 

வானிலை 

காரணமாக வெளியே 
போகாமல் தங்கிவிட்ட . 
weath er - box , n . வானிலைப்பெட்டி , மழை வெயில் நிலைகளை 
ஆண் பெண் உருச்சின்னமூலம் முன்னறிவித்துக் காட்டும் 

கருவி அமைவு . 
weath er - bureau , n . வானிலையாய்வு அலுவலகம். 
weath er- chart, n . வானிலை விளக்கப்படம் . 
wea ther - cloth , n . திண்ணிய எண்ணெய்த் துணி இரட்டு . 
weath ercock , n . காற்றுத்திசைகாட்டி ; மனவுறுதியற்றவர் ; 

3. காற்றுத் திசைகாட்டியாயிரு, சந்தர்ப்பவாதியாயிரு. 
wea thered , a . இயல்வளிப்பட்டுப் 

பதமான ; 

( க - க . ) 
தண்ணீர் வடியும்படி சாய்வாகக் கட்டியமைக்கப்பட்ட ; 
( மண் . ) இயல்வளி நிலைமாற்றங்களால் மேற்பரப்பில் பண்பு 

படிவ ஆக்க மாறுபாடுகளுற்ற . 
wea ther - eye , n . காலநிலை யறிவிப்புத் திறம் . 
weath er - forecast , n . வானிலை முன்னறிவிப்பு . 
wea ther - gall, n . மழை வில் , சிதைவு வானவில் . 
wea ther - gauge , n . கப்பலுக்குக் கப்பல் காற்றுத் திசை 

வாட்ட நிலை ; கப்பலுக்குக் கப்பல் சாதக நிற்பு நிலை . 
weath er - glass, n . காற்றழுத்தமானி ; கால வானிலைமானி . 
wea ther - gleam , n . ( பே - வ . ) ஒளிர் வானிலை . 
wea ther - helm , n . கப்பற் பின்புற வானிலை வாட்டத் 

திருப்புநிலை . 
weath ering, n . காற்றுவாட்டச் செலவு ; வானிலைப்பாடு ; 
( மண் . ) வானிலைப்பதம் ; ( க- க . ) கட்டுமான முகட்டுத் தளச் 
சாய்வு ; ( அரு. ) வானிலைகள் . 
wea therize , 0. துணி வகையில் வானிலைக் காப்புடையதாக்கு 
wea therly , a . கப்பல் வகையில் காற்றுவீசும் 

பக்கமாக 
விலகிச் செல்லாத , காற்று எழும் திசைநோக்கிச் செல்லக் 
கூடிய . 
weath er - map , n . வானிலை விளக்க நிலப்படம் . 
wea thermaster , n . உறைபனி குலைவுப்பொறி . 
weath ermost , a . காற்று எழுந்திசையில் மிகு தொலைவி 

லுள்ள . 
weath er - moulding , 11. படிமுகக்கல் , மழைத்துளி முதலிய 
வற்றை வாசற்படிக்கு அப்பால் விழச்செய்யும் மேற்கட் 
டமைவு . 


1196 


weather - proof 


weep 


பலகை 


weath er - proof , n . வானிலைக் காப்பமைவு , காற்று - மழை - 
வெப்பக் காப்பீடான பொருள் ; a. காற்று மழை வெப்பக் 
காப்பீடான ; 3. காற்று மழை வெப்பக் காப்பீடு செய் . 
weath er - prophet , n . வானிலை முன்னறிவிப்பவர் . 
wea ther - report, n . வானிலை அறிவிப்பு . 
weath er - service , n . வானிலையாய்வுக் காட்சிப் பதிவீட் 

டமைப்பு . 
weather - ship , 11. வானிலையாய்வுக் காட்சிப் பதிவுக்கான 

கப்பல் , 
wea ther - side , n . கப்பலின் காற்றுவாட்டப் பக்கம் . 
weath er - station , 1. வானிலைப் பதிவு மனை . 
weath er - strip , n . வானிலைக் காப்புத் துண்டு . 
wea ther - symbol , 11. வானிலைப் பதிவுமுறைக் குறியீடு . 
wea ther - tiles , n . கவிவோடுகள் . 
weath er - wise , a . காலநிலை மாறுதல்களை முன்னறிவிக்கும் 

திறனுடைய ; முன்னறி திறனுடைய . 
weath er - worn , a . வானிலைத் தடங்களையுடைய ; புயல் 

முதலியவற்றின் தடங்களையுடைய ; நாட்பட்ட . 
weave , n . நெசவுப்பாணி ; 3. நெய் ; நெசவுத் தொழிலாற்று ; 
தூலால் செய்து துணியாக்கு ; செய்திகளைப் புனைந்து கதை 
உருவாக்கு ; விவரங்களைப் புகுத்திக் கதைகட்டு ; செய்யுளி 
யற்று ; சதிசெய் , சூழ்ச்சி பண்ணு ; ( பே.வ. ) ஏய்த்துப் 
பசப்பு ; ( தொ . ) wove paper , woven paper , மென்கம்பி 
வலைபின் நெசவடையாளம் தாங்கிய தாள் . 
weav er , n . கோடிகர் , நெசவாளர் , துணி நெய்வோர் ; தூக் 

கணங் குருவி . 
weav er - bird , 1. தூக்கணங் குருவி . 
weaz en , a . திரங்கிய , 
web , n . தோலிழைமம் ; இயந்திரச் சுழல் விசிறி அலகு ; இறகின் 
இழைத்துய் ; நூலாம்படை ; நெய்வீடு , நெசவில் நெய்து 
எடுத்த ஓர் ஈட்டுத்துணி ; மெல்லாடை , மெல்லிழைவுத்துணி ; 
இயந்திரப்பகுதி இடையிணைப்புத் தகடு ; அச்சகத்தாள் நீள் 
சுருள் ; நுண் பொறி ; வலை ; சூழ்ச்சி ; 3. தோலிழைமத்தால் 
இணை ; தோலிழைமம் இணை ; தோலிழைமத்தில் பொதி . 
webbed , a . தோலிழைமப் பொதிவுடைய . 
webb ing, n. 

சேண வரிக்கச்சை , குதிரையின் வயிற்றுப் 
பட்டை , மென் துகில் திண்வரியிழை . 
web - eye , n . கண்படலநோய் , கண்பூக் கோளாறு . 
web - eyed , a . கண்படல நோயினையுடைய . 
web - fing ered , a . தோலடி உகிர்கள் வாய்ந்த . 
web - ingers , n . தோலடி விரல்கள் ; செயற்கையாகத் 

தோலணைப்புச் செய்யப் பட்ட விரல்கள் . 
web - foot , n . தோலடி , தோலிழைம இணைப்புடைய விரல் 

களுடன் கூடிய காலடி . 
web - toed , a . தோலடி வாய்ந்த . 
web - toes , n . pl . தோலடி உகிர்கள் , தோலிழைமங்களால் 

இணைககபபட்ட கால்விரல்கள் . 
web - wheel , n . மென் தகட்டாரச் சக்கரம் ; கைக்கடிகார 
வகையில் முழுதும் ஒரே பாளத்தில் உருவாக்கப்பட்ட மென் 
தகட்டுச் சக்கரம் . 
web - worm , n . இழைவலைப்புழு , தானே 

, நூற்றிழைத்த 
வலையிலிருந்து உணவுண்டு வாழும் பூச்சியின முட்டைப்புழு . 
wed , ப . மணந்துகொள் ; மணம்புரி ; ஒருங்கிணைவி ; பணிக் 

கடம் பூணுவி . 
wed , v . wed என்பதன் அருவழக்கான முற்றெச்சவடிவம் 
wedd ed , a . மணத்திற் கொள்ளப்பட்ட ; மணவாழ்க்கை 
சார்ந்த ; ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள ; இணைபிரிக்கமுடியாப் 
பற்றுக்கடம் பூண்ட ; ( தொ . ) be wedded to , இணைபிரியாது 
இணைக்கப் பெறு . 


wedd ed , .I wed என்பதன் இறந்தகால - முடிவெச்ச 

வடிவம் . 
wedd ing . 11. மணவினை ; திருமண விழா ; ( தொ . ) diamond 
Tedding , திருமண மணிவிழா ; golden wedding , திருமணப் 
பொன்விழா ; penay wedding , காசுத் திருமணம் , உறவினர் 
களின் சிறு பொருளுதவியால் நிகழும் திருமணம் ; silver 
wedding . திருமண வெள்ளி விழா . 
wedge , 11. ஆப்பு ; செருகுகட்டை ; செருகுதண்டு , இரட்டைச் 
சாய்வு தளங்களையுடைய இயந்திர ஆற்றற் கருவி ; ஆப்பு 
வடிவப் பொருள் ; ஆப்பு வடிவ அப்பக்கீற்று ; ஆப்பு வடிவப் 
படையணி ; ஆப்புவடிவ முனையுடைய வளை பந்தாட்ட 
மட்டை வகை ; முற்கால வரிவடிவ முறையின் ஆப்புவடிவ 
வரைக்கீற்று ; இடைவளைவற்ற ஆப்புவடிவ மிதியடி ; 0 . 
ஆப்பிடு ; ஆப்பிட்டு இறுக்கு ; இடையாப்பிட்டுப் பிள ; செருகு 
கட்டையிடு , செருகி நுழைத்துவை ; இடையிடை நுழைத்து 
வை ; நெருக்கிப் புகுத்து ; நெருக்கிக்கொண்டு நுழைவுறு ; 
ஆப்புப்போல் இறுக்கமுறு ; ஆப்புப்போன்றதாக்கு ; ( தொ . ) 
the small end of the wedge , the thin end of the wedge , 
ஆப்பின் சிறுமுனை , வரபஃபாகும் பெருமாற்றங்களுக்கும் 
நிகழ்ச்சிகளுக்கும் வழிகோலும் சிறு மாற்றம் அல்லது செயல் ; 
the wedge , the wooden wedge , கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக 

நன்மதிப்புத் தேர்வுப் பட்டியில் கடைசி மாணவர் . 
wed gie , n . மகளிர்க்குரிய தட்டையடிப் புதைமிதி . 
wedg ing, n . 

இணைப்பு வகையில் ஆப்பினைப்பு 
முறை . 
Wedg wood , n . அரைகுறையாகப் பளிங்கியல் ஆக்கப்பட்ட 

மட்பாண்ட வகை . 
wed lock , n . திருமண இணைவுறவு , மண வாழ்க்கை ; ( தொ . ) 
born in lawful wedlock , சட்டபூர்வமான மண உறவு 
கொண்ட பெற்றோரையுடைய ; born out of wedlock , முறை 
கேடாகப் பிறந்த ; break wedlock , விபசாரஞ் செய் . 
Wednes day , n . புதன்கிழமை . 
wee , a . சின்னஞ் சிறிய , கடுகளவான . 
weed , 11. களைச்செடி , வேண்டாச்செடி ; காட்டு வளர்ச்சிச் 
செடி ; காட்டுப் புதர்ச்செடி ; களைப்புதர் வளர்ச்சி ; ( பே - வ . ) 
புகையிலை ; ( பே - வ . ) சுருட்டு வகை ; நோஞ்சல் குதிரை, 
ஒல்லியானவர் ; கவைக்குதவாதவர் ; உதவா விலங்கு ; 
அருமைப்பாட்டு வழக்கில் நொய்தான சிறு குழந்தை ; v . 
களை பறி , களைச்செடிகள் அகற்று ; களையை வேரோடகற்று ; 
வேண்டாதன விலக்கு ; வேண்டாதவரை ஒழி ; தொகுதியில் 
கீழ்த்தரங்களைப் பிரித்தழி . 
weed ed , a . களையகற்றப்பட்ட . 
weed er , 1. களை அகற்றுபவர் . 
weed ery , n . களைப்புதர் . 
weed icide , n . களைகொல்லி . 
weed ing , n . களை பறிப்பு . 
weeds , n . pl . விதவையின் துயராடை ; ( தொ . ) widow s 

weeds , கைம்மை நோன்பு ஆடை . 
weed y , a . களை போன்ற ; களை மண்டிய ; ஒல்லியான . 
week , n . வாரம் ; ஏழுநாட்கள் ; ஞாயிற்றுக்கிழமைகளுக் 
கிடையேயுள்ள ஆறுநாட்கள் ; U. வாரக்கடைசியில் பிறரைக் 
காணச்செல் ; ( தொ . ) & prophetic week , ஏழு ஆண்டுகள் ; 
week in week out , இடைவிடாது , தொடர்ச்சியாக ; week 
of Sundays , ஏழு வாரங்கள் ; நெடுங்காலம் . 
week - day , 11 , வாரநாள் , ஞாயிறு அல்லாத பிற நாட்களுள் 

ஒன்று . 
week - end , n . வார இறுதி, 
week ly , n . வார வெளியீடு ; a . வாரத்திற்கு ஒருமுறை 

நிகழ்கிற ; adu. வாரந்தோறும் . 
weeks , n . pl . ஏழு வாரங்கள் ; நெடுங்காலம் . 
ween , v . ( செய் . ) எண்ணு , கருது ; புனைந்துநோக்கு . 
weep , U. அழு ; புலம்பு ; கதறு ; கண்ணீர்விடு ; கண் வகை 
யில் துளிகளால் மூடப்பெறு ! திவலைகள் வெளிவிடு , நீர் 


1197 


weeper 


well - boat 


வர 


சொட்டவிடு ; புறங்கசி , வெளிப்படு , வியர்வை வெளிவிடு ; 
மர வகையில் சோர்ந்து தொங்குங் கிளைகளுடையதாயிரு ; 
சோர்வுறு ; வருந்து , வருத்தம் தெரிவி ; ( தொ . ) weep away , 
அழுது கழி ; weep oneself out , மனநிறைவு அடையும்வரை 
அழு ; weep out , அழுது புலம்பு . 
weep er , n . அழுபவர் ; கூலிக்கு ஒப்பாரி வைப்பவர் . 
weep ers , n . pl . விதவைகளின் மணிக்கட்டு வெண்ணிற 

வரிக்கச்சை . 
weep ie , n . ( இழி . ) சோகப்படக் காட்சி ; சோக நாடகம் . 
weep ing , n . அழுதல் ; a. அழுகிற . 
weev er , n . ஈட்டிமீன் . 
weev il , n . அந்துப்பூச்சி வகை . 
weft , n . ஊடு இழை , நெசவுத் துணியின் குறுக்கு இழை . 
weft , n . ( கப் . ) துயர்க்கொடி அடையாளம் . 
weft age, n . நெசவின் தன்மை , இழைநயம் ; தரம் ; அமைப்பு . 
Wehr macht, ( செர் . ) n . காவற்படை ; செர்மன் ஆயுதப் 

படைகள் . 
weigh , n . நிறுப்புமானம் ; ஒரு தடவை நிறுத்தல் ; நிறுப்பு 
வேளை , நிறுப்பு நேரம் ; U. நிறு ; நிறுத்து எடை காண் ; 
கையில் எடுத்து எடைமதிப்பிடு ; தூக்கி மதிப்பிடு ; குறிப் 
பிட்ட அளவு நிறுத்தெடு ; குறிப்பிட்ட எடை உடையதாயிரு ; 
சீர்தூக்கு ; பளுவுடையதாயிரு , செல்வாக்குப் பெற்றிரு ; 
அழுத்து ; பளுவினால் வளையச்செய் ; திறமையால் பணியச் 
செய் ; நீரடியினின்றும் தூக்கு ; ( தொ . ) weigh down , weigh 
down upon , அமுக்கு ; பாரத்தால் அழுத்து ; கவலையால் 
அழுத்து ; weigh heavy upon , அழுத்து ; weigh in , குதி 
ரைப் பந்தய முடிவில் எடைகாண் ; போட்டியின்முன் எடை 
பார் ; ( இழி. ) திட்ட நடவடிக்கையில் உடனாகச் சேர்ந்து 
கொள் ; weigh in with , வாத வகையில் வீறுடன் பயன் 
படுத்திக்காண் ; . weigh one s words , எழுத்தெண்ணிப்பேசு ; 
weigh out , நிறுத்தெடு ; பந்தய ஓட்டத்திற்குமுன் நிறுத்துப் 
பார் ; weigh up , வலிந்து பெருக்கு : ( பே - வ . ) சீர் தூக்கி 
மதிப்பிடு ; weigh with , முக்கியமாயிரு ; முக்கியமான தாகக் 
கருதப்படு ; மிகு செல்வாக்குடையவராயிரு 
weigh able , a . நிறுக்கத்தக்க . 
weigh age , 11. நிறுப்புக் கூலி . 
weigh - beam , n . எடைகோல் . 
weigh - board , 1. அடர்ந்த நில அடுக்குப் 

நில அடுக்குப் படுகையைப் 
பிரிக்கும் மென் நில அடுக்குப் படுகை . 
weigh bridge , n .பார எடைப்பொறி , பாரத்தோடு கூடிய 

வண்டிகளை எடைபோடுஞ் சாதனம் . 
weighed , a . நிறுக்கப்பட்ட ; அனுபவம் மிக்க . 
weigh er, n . நிறுத்தல் அதிகாரி . 
weigh - house , 11. நிறுவை மனை . 
weigh - lock , n . எடைமான அடைப்புத்தளம் 
weight , n. பளு ; எடை ; பாரம் ; வான்கோள வகையில் நெறி 
மைய ஈர்ப்புவிசையாற்றல் ; எடை மானம் ; எடைவீதம் , 
ஒப்பு எடை நிலை ; படியெடை ; நிறைப்படிக்கல் ; பளுவுடைய 
பொருள் ; நீரில் அமிழ்விக்க உதவும் பார எடை ; சமநிலை 
பேணும் எடை ; காற்றில் பறக்காமல் காக்கும் பளு ; 
அழுத்தப் பளு , மேற்பளு ; சுமை ; தாங்கு சுமை ; மேற் 
பாரம் ; கவலைச்சுமை ; கடமைப்பொறுப்பு ; துயரச்சுமை ; 
முக்கியத்துவம் ; செல்வாக்கு ; தனிமுறைச் சிறப்பு ; மிகுதிப் 
பாடு ; அழுத்தமிகுதி ; பாரித்த அளவு ; பாரப்பொருள் , 
பெருஞ்சுமைப்பொருள் ; எடைத்தரம் , மிகுதிச் சம்பளப் படி ; 
U. பளுவேற்று ; பளுக்கட்டியிணை ; கனிப்பொருள் வேதிப் 
பொருள் கலப்பால் இழைமங்களின் எடைமானம் பெருக்கு ; 
பளுவால் அழுத்து ; அழுத்தி அடக்கு . 
weight age , 1. மதிப்பு . 
weight iness u . பாரமுடைமை ; முக்கியத்துவம் . 
weight less , a . எடையற்ற ; முக்கியத்துவம் அற்ற . 


weight y , a . கனமான ; அழுத்துகிற ; கடுஞ்சுமையான ; 
முக்கியமான ; கவனித்துச் செய்யவேண்டிய ; நன்கு கவனிக் 
கப்படத்தக்க ; உயர் தள முக்கியத்துவம் வாய்ந்த ; செல் 
வாக்குமிக்க. 
weir, n . அணை ; வாரணை . 
weird , n . விதி ; போகூழ் ; சூனியக்காரி ; கெடுவேளை ; 
ஊழ்த்திறக்கதை ; மந்திரமாயம் ; a . பாழ் சார்ந்த ; மாயமான ; 
அருந்திறல் வாய்ந்த ; ( பே - வ . ) விசித்திரமான , தனிப் 
புதிரான ; ( தொ . ) the weird sisters , விதித் தெய்வதங்கள் . 
Weirds , n . pl . ஊழணங்குகள் , விதியாட்சித் தெய்வதங்கள் . 
Welch , a . வேல்ஸ் நாட்டிற்குரிய , வேல்ஸ் நாட்டு மக்கள் 

சார்பான . 
wel come , 1. வரவேற்பு ; நல்வரவு ; ஏற்பமைவு ; a . நல்வர 
வான ; மகிழ்ந்து வரவேற்றற்குரிய ; 3. வரவேற்பளி , 
வேற்று முகமன் தெரிவி ; int. வருக ! வரவு நல்வரவாகுக ! 
( தொ . ) bid & welcome , முகமன் கூறி வரவேற்பளி . 
weld , 1. மஞ்சள் சாயந் தருஞ் செடிவகை . 
weld , n . பற்றாசுப்பொருத்து ; ஒட்ட வைப்பு ; . பற்றவை ; 

பற்றாசு இட்டு இணை , 
weldabil ity , n . பற்றவைக்கக்கூடிய தன்மை ; ஒருசீராக்கப் 

படத்தக்க பண்பு. 
weld able , a . பற்றவைக்கக்கூடிய ; ஒருசீராக்கத்தக்க . 
weld er , n . பற்றவைப்பவர் . 
weld ing , n . பற்றவைப்பு . 
weld ment , n . பற்றாசு . 
wel fare , n . இன்னலம் , உடலுள வாழ்க்கை நல நிறைவு 
நிலை ; ( தொ . ) welfare State , ஆக்க நல அரசு ; welfare work , 
ஆக்க நல வேலை . 
wel farism , 11. ஆக்க நல அரசுக் கோட்பாடு . 
walk , V. ( பழ . ) உலர்ந்து போ , வாடிப்போ , 
wel kin , n . ( செய் . ) வானம் , ஆகாயம் . 
well , n . சற்று ; கேணி , கிணறு ; கனிநீரூற்று ; எண் 
ணெய்க் கிணறு ; ( கப் . ) குழாயடி வளைவகம் ; தலையூற்று ; 
நீர்நிலைத் தலைமூலம் ; ( செய் . , பழ . ) தலைமூலத் தோற்றுவாய் ; 
நான்மாட நடுமுற்றவெளி ; திருகு படிக்கட்டு மையவெளி ; 
மின் ஏறு தளக் கூண்டமைவு ; நீதிமன்ற வழக்கறிஞர் வட் 
டரங்கம் ; மைக்கூட்டுப்பள்ளம் ; குண்டு குழிவிடம் , பள்ளம் ; 
நீர்ச்சுழி ; 3. ஊறு ; கசி ; ஊற்றெடுத்தோடு ; பொங்கி வழி ; 
ஊற்று , கொட்டு ; ( தொ . ) artesian well , பொங்கு நீர்க் 
கேணி ; the wells , கனி நீரூற்றுக்கள் நிரம்ப உள்ள இடம் ; 
well staircase , படிக்கட்டுக் கூண்டு . 
well , 1. நன்றாயிருப்பவை , மனநிறைவளிப்பவை ; a . ( அரு . ) 
உடல் நலமுடைய ; ads . நன்கு ; நன்றாக ; நன்னர் ; நன் 
முறையில் ; நலமுடன் , உடல் நலமுடன் ; நோயின்றி ; சுகமாக , 
மனநிறைவோடு கூடிய நிலையில் ; மனநிறைவு அளிக்கத்தக்க 
வகையில் ; நலமாக ; கேடின்றி ; இடரின்றி ; பாதுகாப்பாக ; 
பாதுகாப்புடன் ; மகிழ்வுதரும் முறையில் ; போற்றத்தக்க 
தாக ; நல்ல வாய்ப்பாக ; நலச்சார்பாக , சாதகமாக ; தவ 
றின்றி , பிசகாது ; நிறைவுற , குறைவின்றி ; மேதக , மேற் 
குடியில் ; சிறப்புற ; தீர ; அப்பழுக்கின்றி ; முழுக்கவனிப்புடன் ; 
உன்னிப்பாக ; போதுமான அளவுக்கு ; கணிசமான அளவில் ; 
int. நன்று , மிகநன்று ; போனால் போகிறது ; இஃதிருக்கட்டும் ; 
தரக்கேடில்லை , மோசமில்லை ; ( தொ . ) as well as , மேலும் , 
உடனொத்ததாகவே ; குறையா அளவிலேயே ; come off well , 
நற்பேறு வாய்க்கப்பெறு , தனிச்சிறப்படை ; well and good , 
நன்றாயிருக்கிறது ; well done, well run , நன்றாயிற்று ; 
well enough . மட்டான அளவில் , ஓரளவு நல்ல தோற்ற 
முடையதாக ; 

well met , நற்சந்திப்பு , விரும்பியவரைக் 
கண்டதாகக் கூறும் முகமனுரைக் குறிப்பு ; well up in , 
( பே - வ . ) திறம்பட்ட அறிவுடைய . 
well - boat , n . உயிர்க்கூவற்படகு , உயிர் மீன் மிதவைத் 
தொட்டி உட்கொண்ட படகு . 


1198 


well - borer 


Westminster 


well . borer , n . துளைக்கிணறு இடுபவர் ; துளைக்கிணற்றுப் 

பொறி . 
well - born , a . நற்குடிப் பிறப்புடைய . 
well - breathed , a . நுரையீரல் உரமுடைய ; நற்பயிற்சி 

யுடைய . 
well .bred , a . நற்குடிப் பயிற்சியுடைய 
well - built , a . உறுதியான கட்டமைப்புடைய . 
well - chosen , a . நன்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட . 
well .curb , n . தோவளம் , கிணற்றுச் சூழ்வான வட்டத் 


தளக் கல். 


. 


well - deck , n . மேற்கவிவுடைய கப்பல்தள வளைவிடம் . 
well - disposed , a . நன்னிலையிலிருக்கிற ; 

அன்புணர்ச்சி 
காட்டுகிற . 
well - doer , n . நேர்மையாளர் , நன்மையாளர் . 
well done , a . நன்கு செய்தமையப் பெற்ற ; இறைச்சி வகை 

யில் நன்கு சமைக்கப்பட்ட . 
well - drain , n . கேணிக் கழிநீர் வடிகால் . 
well .grate , 1. கணப்படுப்பின் உட்கம்பித்தளம் . 
well - head , n . ஊற்றுத் தலைக்கண் . 
well - hole , 1. கூவற்குழி . 
well - house , n . கேணிமனை , கிணற்றின்மீது கட்டப்படும் 

மனை . 
Wellington ia , n . உயரமிக்க ஊசியிலை மரவகை . 
Well ingtons, n . pl . முழங்கால்வரை மூடும் புதைமிதியடி . 
well - meant , a . நன்னோக்கம் கொண்டு முயலப்பட்ட ; நல் 

லெண்ணத்தால் தூண்டப்பட்ட . 
well - nigh , adv . கிட்டத்தட்ட , ஏறத்தாழ . 
well - off , a . செல்வவள நிலையிலுள்ள . 
well - room , n . கிணற்றுக்கூடம் , கிணற்றின் மீது கட் 

டமைந்த அறை ; மருந்து நீரூற்று மனையின் மருந்து நீர் 
வழங்கிடம் . 
Well sian , a . எச் . ஜி . வெல்ஸ் ( H. G. Wells 1866-1946 ) 

என்பாருக்குரிய . 
well -sinker , 1. கிணறெடுப்பவர் ; கிணறு தோண்டுபவர் . 
well -sinking , n . கிணறெடுத்தல் . 
well - to - do , a . போதிய செல்வ வளமுள்ள ; போதிய வசதி 

வாய்ப்புள்ள . 
well - wisher , 11. நலம்நாடி , நலத்தில் அக்கறை கொண் 

டவர் . 
well - wishing . n . நலநாட்டம் ; a . நலம் விழைகிற . 
well - worn , a . பட்டுத்தேய்ந்த ; பழகிப்போன . 
Welsh , n . வெல்ஷ் மொழி , வேல்ஸ் ( Wales) நாட்டு மொழி ; 

வேல்ஸ் நாட்டு மக்கள் . 
welsh , . குதிரைப்பந்தயங்களில் கெலித்தவருக்குப் பணங் 

கொடாமல் ஓடு . 
Welsh - harp , n . மூவரிசை நரம்பிசைக் கருவி . 
welt , n . புதைமிதியடியின் சுற்றுவரிப்பட்டை ; சுற்றுவரிப் 
பட்டைத் தையல் ; வீக்கு , அடி , தழும்பெழ அடிக்கும் நைவடி ; 
ஆடைவிளிம்பு ஒப்பனை ; ப . சுற்று வரிப்பட்டை வைத்துத் 
தை ; வீக்கு , தழும்பெழ நைய அடி . 
wel ter , n . குழப்பம் , அமளி ; கொள்கைக் கதம்பம் ; குறிக் 
கோளற்ற சமயக்கோட்பாடு ; நெறிச் சிக்கல் ; கயமைக் குளறு 
படி ; 3. கிடந்து புரளு ; சேறு முதலியவற்றில் புரட்டப்படு ; 
குருதியில் புரளு . 
wel ter , n . ( பே - வ . ) பலத்த அடி ; பெரிய ஆள் , பெரிய 

பொருள் ; ( அரு . ) கனத்த குதிரையேற்ற வீரர் . 
wel ter - race , n . பெரும்பளுத் தூக்கும் தடைதாவு குதிரை 

ஓட்டப் பந்தயம் . 
wel ter - stakes , n . பெரும்பளுத் தூக்கும் 

தடைதாவு 
குதிரை ஓட்டப் பந்தயத்தில் பந்தயப் பணம் . 


wel ter - weight ,(n. கட்டளைப் பளுவுடைய குத்துச் சண்டை 
யாளர் ( 135-147 கல் எடை - விருப்பத்துறையில் 140-148 
கல் எடை ) ; தடை தாவு குதிரை ஓட்டப்பந்தயத்தில் தூக்கப் 
படும் மிகுபெரும் பளு ; ( தொ . ) light welter - weight , விருப் 
பியல் குத்துச்சண்டையாளரில் 140 கல் எடைக்கு மேற்படாப் 
பளுவினர் . 
Welt politik , ( செர் . ) n . உலக அரசியல் . 
wen , n . நற்கழலை ; குரல்வளைச் சுரப்பி வீக்கக் கோளாறு ; 

தொகைமிக்க நகரம் . 
wen , n. பழைய ஆங்கில எழுத்து ( தற்கால ஆங்கில W ) . 
wench , n . சிறுக்கி ; நாட்டுப்புறப் பெண் பணி நங்கை ; 

வேசி ; 3. வேசியருடன் திரி . 
wench er , n . கீழ்த்தரச் சிற்றின்ப நாட்டமுடையவர் . 
Wend , n . ஸ்லவோனிய மக்கள் ( Slavonic ) இனத்தவர் . 
Wend , . மெல்ல நட , பின்பற்றிச் செல் ; ( தொ . ) Wend 

one s way, QUGUSU OLடந்து செல் . 
wend ed , v . wend என்பதன் இறந்த காலம் . 
wenn ish , wenn y , a . கழலைபோன்ற . 
Wens leydale , n . பாலடைக்கட்டி வகை , நீள் மயிர் ஆடு . 
Went , v . go என்பதன் இறந்த காலம் . 
wen tletrap , n . திருகு கிளிஞ்சில் தோடு வகை . 
wept , v . weep என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
were , v . be என்பதன் இறந்தகாலப் பன்மை வடிவம் . 
were wolf , n . பழங்கதை வழக்கில் ஓநாயாக மாறும் ஆற்ற 
லுடைய மனிதன் ; இரண்டாம் உலகப் போர்க்கால செர்மன் 
நாசி இரகசிய அமைப்பாளர் . 
wert , v . be என்பதன் முற்கால முன்னிலை ஒருமை இறந்தகால 

வடிவம் . 
Wes leyan , n . ஜான் வெஸ்லி ( John Wesley 1703.1791 ) 
என்பவரால் தொடங்கப்பட்ட கிறித்தவ சமயப் பிரிவின் 
உறுப்பினர் ; a . ஜான் வெஸ்லி என்பவரால் தொடங்கப்பட்ட 
கிறித்தவ சமயப் பிரிவைச் சார்ந்த . 
west , n . மேற்கு ; படிஞாயிற்றுத் திசை ; மேலையுலகு ; 
ஐரோப்பிய நாகரிக உலகம் ; மேல்காற்று ; a . மேற்குத் 
திசையில் அமைந்துள்ள ; மேலைத்திசையில் வாழ்கிற ; மேற்கு 
நோக்கிய ; காற்று வகையில் மேற்கிருந்து வீசுகிற ; ads. 

மேற்கே ; மேற்கு நோக்கி . 
west er , U. மேற்குத் திசைக்கு மாற்று ; மேற்குத்திசை நாடித் 

திரும்பு . 
wes tering , 11. மேற்குவாட்டத் திருப்பம் ; மேற்குச் சாய்வு ; 

a . மேற்கு நோக்கி இயலுகிற , மேற்கு நோக்கிய . 
wes terly , a . மேற்கு நோக்கிய ; மேற்குத் திசை சார்ந்த . 
wes tern, n . மேற்குநாட்டவர் ; a . மேற்கில் 

வாழ்கிற ; 
மேற்கில் அமைந்துள்ள ; மேற்கிலிருந்து வருகிற . 
wes terner, n . மேனாட்டவர் . 
west ernism , 1. மேலை நாட்டு நாகரிகப்பாங்கு . 
west ernize , v. மேலைநாட்டு நாகரிக மயமாக்கு . 
wes ternmost , a, மேல்கோடி முனையிலுள்ள . 
West - Indian , n. அமெரிக்க மேலை இந்தியத் தீவுகளில் வாழ் 

பவர் ; a . அமெரிக்க மேலை இந்தியத் தீவுகளுக்குரிய . 
west ing , n . மேற்குவாட்டம் , கப்பற் பிரயாணத்தில் மேற்கு 

நோக்கித் திரும்பிச் செல்லுதல் ; மேற்கு நோக்கிய பயணம் . 
West minster , n . பிரிட்டிஷ் பார்லிமெண்டு ; வெஸ்ட் 
மின்ஸ்டர் பள்ளி உறுப்பினர் ; குடியேற்ற நாடுகளுக்குச் 
சமநிலை தந்த 1931 - ஆம் ஆண்டுக்குரிய வெஸ்ட்மின்ஸ்டர் 
சட்டம் ; அரசியல்துறை அரங்கம் ; ( தொ . ) Statute of West 
minster, தன்னாட்சியுரிமையுடைய குடியேற்ற நிலை நாடு 
களுக்கு ஒத்த படித்தரம் அளித்த 1931 - ஆம் ஆண்டைய 
வெஸ்ட்மின்ஸ்டர் சட்டம் ; Westminster Abbey , புகழ் 
சான்ற பிரிட்டிஷ் பெருமக்கள் அடக்கஞ்செய்யப்படும் இடம் ; 
புகழ் மாள்வுப்பேறு ; புகழ்மாள்வு . 


1199 


westmost 


wheel 


நனைந்த ; 


நனை , 


west most , a . தொலை மேற்கிலுள்ள . 
west ward , a . மேற்கு நோக்கிய ; ads . மேற்கு நோக்கி . 
wet , n . ஈரக்கசிவு ; ஈரம் ; ஈரத்தோய்வு ; நனை நீர்மம் , 
ஈரமாக்கும் நீர்மப்பொருள் ; மழைநிலை ; a . 
ஈரக்கசிவுடைய ; ஈரத் தோய்வுடைய ; ஈரமான , 

நீர் 
ஊட்டப்பட்ட ; நீர்மம் ஊட்டப்பட்ட ; மதுவிலக்கு 
அமுலாக்கப்படபாத 

ஈரமாக்கு ; ( தொ . ) 
wet and dry bulb thermometer , ஈர உணக்க வெப்பமானி ; 
wet sssay , சுரங்க உலோகப்பொருள் வகையின் நீர்மமுறைத் 
தேர்வு ; wet bargain , குடித்தலோடு முடிந்த பேரம் ; wet 
behind the ears , பச்சிளமையான , அனுபவ முதிர்வுறாத , 
எளிதில் ஏமாறுகிற ; wet blanket , கிளர்ச்சி கெடுப்பவர் ; 
wet bob , ஈட்டன் ( Eton ) படகோட்டப் பந்தய மாணவர் ; 
wet dock , கப்பல் மிதக்கக் கூடிய கப்பல்துறை ; wet meter , 
ஆவிமானி ; wet out , முட்ட நனைவி . 
wet , v . wet என்பதன் அருவழக்கான முற்றெச்ச வடிவம் . 
wet back , 1. கள்ளக் குடியேற்றத்தார் . 
weth er , 1. விதையடிக்கப்பட்ட செம்மறிக்கடா . 
wet ness , n . ஈரம் ; சாரல் . 
wet - nurse , 1 . முலைத்தாய் , பாலூட்டுஞ் செவிலி ; 
பாலூட்டுஞ் செவிலியாகப் பணியாற்று , செவிலியாயிருந்து 
பாலூட்டு. 
wet - shod , a . நனைந்த கால்களுடன் கூடிய . 
wett ed , a . ஈரமாக்கப்பட்ட , 
wett ed , v . wet என்பதன் இறந்த கால - முற்றெச்ச வடிவம் . 
wet - time , n . காலப்பிழை இழப்பு நேரம் , காலநிலை காரண 

மாகத் தொழிலாளர் துறையில் பயன்படாதுபோன நேரம் . 
wett ing , 11. நனைத்தல் , ஈரமாக்குதல் ; a . நனைக்கிற , ஈர 

மாக்குகிற . 
wett ish , a . சற்றே ஈரமான . 
wey , n. எடை அளவை அலகு வகை . 
whack , n . வீக்கடி , வலங்கொண்ட கசையடி ; 3. கழிகொண்டு 

பலமாக அடி ; தடியால் நையப்புடை . 
whack er , n . மொந்தன் , தன் இனத்தில் மிகப்பெரியது . 
whack ing n . வீக்கடி ; a . திகைப்பூட்டுகிற . 
whale , n . திமிங்கிலம் ; 3. திமிங்கில வேட்டையில் ஈடுபடு ; 
திமிங்கில 

வேட்டையாடு ; ( தொ . ) bull whale, ஆண் 
திமிங்கிலம் ; cow whale , பெண் திமிங்கிலம் ; sperm whale , 
கொழுப்புத்தலைத் திமிங்கில வகை . 
whale - boat , n . திமிங்கில வேட்டைப் படகு . 
whale - fishery , n .திமிங்கில வேட்டைத் தொழில் ; திமிங்கில 

வேட்டை இடம் ; திமிங்கில வேட்டையாடும் உரிமை . 
whale - fishing , n . திமிங்கிலம் பிடிக்குந் தொழில் ; திமிங் 

கிலப் பிடிப்புக் கலை. 
whale - head , n . நாரையினப் பறவை வகை . 
whale - line , n. திமிங்கில வேட்டையில் பயன்படும் உயர் 

தரக் கயிறு . 
whal er , n . திமிங்கில வேட்டைக் கப்பல் : திமிங்கில வேட் 
டைக் கப்பல் தலைவர் ; போர்க்கப்பல்களின் உயிர்க்காப்புப் 
படகு . 
whal ery , n . திமிங்கில வேட்டைத் தொழில் . 
whale - shark , n . வெப்பமண்டலப் பெருஞ் சுறாமீன் வகை . 
whal ing , n . திமிங்கிலப் பிடிப்புத்தொழில் ; a . திமிங்கில 

வேட்டைத் தொடர்பான ; மிகப் பெரிய . 
whal ing - gun , n . திமிங்கில வேலெறி துப்பாக்கி . 
whal ing - master , n . திமிங்கில வேட்டைக் கப்பல் தலைவர் . 
whal ing - port , n . திமிங்கில வேட்டைக் கப்பல்கள் பதிவு 

செய்யப்படும் துறைமுகம் . 
whang , n . மொத்தடி ; மொத்தொலி ; ப . மொத்து ; வீக்கி 
ஒலி எழுப்பு . 


whangee , n . சீன மூங்கிற் பிரம்பு . 
wharf , n . கப்பல்துறை மேடை , ஏற்றுமதி இறக்குமதி செய் 
வதற்குரிய நீண்ட தளம் ; pl . wharfs , wharves ; 3. கப்பல் 
துறை மேடையின் அருகில் கப்பலை நிறுத்து ; பொருள்கள் 

வகையில் கப்பல் துறையில் சேகரம் செய்து வை . 
wharf age, n . கப்பல் துறை மேடைக் கட்டணம் . 
whar finger , n . துறை உடையவர் , கப்பல் துறை மேடை 

உரிமையாளர் . 
wharf -rat , n . பழுப்புநிற எலி வகை ; கப்பல்துறையில் 

வட்டமிடும் ஊர்சுற்றி . 
what , pron . என்ன ; எது , யாது ; எவை , யாவை ; எதனை ; 
எவற்றை ; எதுவோ அது ; எவையோ அவை ; a . என்ன ; 
எந்த ; எத்தகைய ; எவ்வளவின தான ; ஆள் வகையில் என்ன 
தொழிலையுடைவரான ; ( தொ . ) and what not , இதுவும் 
இதையொத்த இன்னும் வேறு பலவும் ; what s what , 
இதற்கிது என்ற முழு விவரம் ; மெய்ந்நிலவரம் . 
what abouts , 1. ஒருவர் ஈடுபட்டுள்ள செயல்கள் . 
whatev er , pron . எது ஆயினும் ; எதையாயினும் ; a . 

என்னவாயினும் . 
what - like , a . எந்த இனத்தைச் சார்ந்த , எந்தப் பண்பைக் 

கொண்ட ; எந்தத் தோற்றங்கொண்ட . 
What man , What man paper , n . வரை வண்ணக்கலைத் 

திறத் தாள் . 
what ness , n . சாரம் , உட்பிழிவு ; இயல்பு , தனித்தன்மை , 

தனிப்பண்பு. 
what - not , 11. சிறுதிறப் பொருள் வைக்கும் நிலைப்பேழை . 
whaup , n . வளை மூக்குள்ள அழுகுரல் எழுப்பும் பறவை . 
wheal , n . தகரச் சுரங்கம் ; சுரங்கம் . 
wheat , n . கோதுமை ; கோதுமைப்பயிர் . 
wheat - berry , n . கோதுமை மணி . 
wheat -board , n . கோதுமை 

அழுத்திச் 

செய்யப்படும் 
விமானக்கட்டுமான மூலப்பொருள் . 
wheat - corn , n . 

கோ 

துமை மணி . 
wheat ear , n . கோதுமைக்கதிர் ; சிறு பறவை வகை . 
wheat en , a . கோதுமையாற் செய்யப்பட்ட ; 

கோதுமை 
நிறங்கொண்ட . 
wheat - fly , n . கோதுமை அழிக்கும் ஈ வகை . 
wheat - grass , n . படர் புல் . 
Wheat stone bridge, Wheat stone s bridge, n . மின் 

தடைவு மானி . 
whee dle , V. இச்சகம் பேசிச் செயல் தூண்டு ; பசப்பி ஏய் . 
whee dler , n . பசப்பி ஏய்ப்பவர் . 
wheed lesome , a . இச்சகம் பேசித் தூண்டும் இயல்புடைய . 
wheedl ing , n . பசப்பி ஏய்ப்பு ; இச்சகம்பேசிச் சமாளிப்பு . 
wheel , n . ஆழி , வட்டு ; சுழல்வட்டு ; வண்டிச்சக்கரம் ; 
ஊர்தியின் உருளை ; இயந்திரச் சுழல் வட்டு ; 

அச்சில் 
சுழலும் வட்டு ; உந்துகல இயக்காழி ; குயவன் திகிரி ; 
இராட்டினம் , நூற்பாழி ; சுழல்வட்டு வாணம் ; சக்கரவடி 
வுடைய பொருள் ; வட்டம் ; சுழலும் பொருள் ; சுழற்சி ; 
சுழல் ; வாழ்க்கைச் சுழல் : இன்பதுன்பச்சுழல் ; சுழன்றுவரும் 
செய்தி ; நிலையின்மை , இடைவிடா மாறுபாடு ; பாடுகண்ணி , 
பல்லவி வட்டம் , பாட்டில் ஒரு பல்லவி முறையிலிருந்து 
இன்னொரு பல்லவி முறை வரையுள்ள அடிகள் ; பல்லவி ; 
( பே - வ . ) மிதிவண்டி ; ( பே - வ . ) மூவாழி மிதி ; ( இழி . ) 
அமெரிக்க வெள்ளிப்பணம் ; { இழி . ) விமானத் துறை வழக் 
கில் பெரிய மனிதர் ; 3. படையணி வகையில் புடைமைய 
அச்சினைச் சுற்றித் திரும்புவி ; படையணி வகையில் புடை 

அச்சினைச் சுற்றித் திரும்பு ; திசைதிருப்பு ; திசை 
திரும்பு ; வேறு திசையில் முகம் திருப்பு ; வேறு திசையில் 
முகம் திரும்பு ; திடீர் மாறுதல் செய் ; திடுமென மாறு ; 
சக்கரங்கள் மீது உருட்டிச் செலுத்து ; சக்கர அமைப்புமீது 


மைய 


1200 
wheel.animall 

wherewithal 
வைத்து உருட்டித் தள்ளிக்கொண்டு செல் ; சக்கரங்கள் மீது whence, n . தோற்றிடம் ; மூலவருகையிடம் ; பிறப்பிடம் ; 
உருண்டுசெல் ; சக்கரம் பொருத்து ; சக்கரங்கள் பொருத்து ; pron . எந்த இடம் ; எந்தக்காலம் ; rel . pron . புறப்பட்ட இடம் ; 
சறுக்கு சக்கரங்கள் அமையப்பெறு ; சுழல் திகிரி மீது தோற்றிய இடம் ; எங்கிருந்து என்ற செய்தி ; எதனால் என்ற 
வைத்து உருவாக்கு , சுழல் திகிரிமீது வைத்துப் பணி செய் ; செய்தி ; எங்கிருந்து என்பது ; எதனால் என்பது ; adu . எங் 
வட்டாகாரமாகச் செலுத்து ; வட்டாகாரமாகச் செல் ; வட்டா கிருந்து ; எதிலிருந்து ; எந்த இடத்திலிருந்து ; எதனால் ; 
காரமாக இயங்கு ; வட்டாகாரமாக வளை ; தலைசுற்றுதலுறு ; என்ன காரணத்தினால் . 
கறக்கமுறு ; தள்ளாடு ; உருண்டோடு ; ( பே - வ . ) மிதிவண்டி 

whencesoev er , adv . எங்கிருந்தாவது ; எங்கிருந்தாயிறும் ; 
யில் ஏறிச் செல் ; ( தொ . ) & fly on the wheel , தன் செல்வாக் 

எக்காரணத்தாலாவது ; எதனாலாயினும் . 
கைத் தானே மிகைப்பட மதிப்பிடுபவர் ; break butterfly on 

whenev er , whensoev er , adv . எப்பொழுதாயினும் , எப் 
wheel . ஆற்றலை வீணாகச் செலவிடு ; break on the wheel, 

பொழுதாவது . 
முற்காலச் சித்திரவதைச் சக்கரத்திலிட்டுக் கொல் அல்லது 
முடமாக்கு ; catherine wheel , சக்கரச் சாளரம் ; ( கட் . ) where , 11. நிகழ்ச்சியிடம் ; செய்தியின் நிலைக்களம் ; pron . 
விளிம்பில் பற்களுடன் கூடிய சக்கர வடிவம் ; eccentric எந்த இடம் ; என்ற இடம் ; எங்கே என்ற செய்தி ; எந்த 
wheel , திரிமையச் சுழலாழி , மையத்தினின்று விலகி . இடத்தில் என்பது ; adu . எங்கே ; எந்த இடத்தில் : எந்த 
வேறு மைய இருசில் சுழலும் சக்கரம் ; Fortune s wheel, இடத்திற்கு ; எந்த இடம் நோக்கி ; எந்தப் பகுதியில் ; எவ் 
சூதாட்டக் கருவி ; பேற்றுச் சக்கரம் , வாழ்வு தாழ்வு மாறு வகையில் ; rel . adv . என்ற இடத்தில் ; என்ற நிலையில் . 
பாடு ; go on wheels , தங்குதடையின்றி விரைவாகச் செல் ; where about , ado . எதைப்பற்றி ; ஏறத்தாழ எங்கே ; 
தடையின்றி விரைவாகச் செல் ; put one s shoulder to the 

rel . adv . ஏறத்தாழ எங்கே என்று . 
wheel , முனைந்து ஈடுபடு , முனைந்து முயற்சி 

செய் ; 

where abouts , n . இருப்பிடம் ; கிடக்கை . 
put spoke in one s wheel , இடையூறு செய் ; the wheels 
of life , முக்கியமான செயற்பாங்குகள் ; இன்றியமையா whereagainst , adv . எதன் எதிராக ; rel. adv . எதன் எதி 
நடைமுறைகள் ; wheel and axle , முற்காலச் சக்கர கெம்பு ராகவென்று ; இதன் எதிராக . 
விசைக்கருவி ; wheels within wheels , சிக்கலான இயந்திரம் ; whereas , conj . ஆகையால் ; அப்படியிருக்க . 
சிக்கல் மலிந்த செயல்கள் . 

whereat , adv . அதன்பேரில் ; rel . adv . இதன் பேரில் . 
wheel - animal , wheel - animalcule , 1. வட்டுயிர் துண் 

whereby , adv . எது காரணமாக , எதனால் ; rel . adv. இது 
மம் , சக்கர வடிவான நுண்ணிய உயிரினம் . 

காரணமாக . 
wheel barrow , n . தள்ளுவண்டி , சக்கரக் கைவண்டி . 

where fore , adu. எதற்காக ; எக் காரணத்திற்காக ; ஏன் ; 
wheel - cut , a . கண்ணாடி வகையில் சக்கரத்தினால் வெட்டப் 

rel . adu . இந்தக் காரணத்தால் . 
பட்டு மெருகிடப்பட்ட . 

where fores , n . pl . காரணங்கள் . 
wheeled , a . சக்கரங்களால் இயங்குகிற . 

wherefrom , adu. எங்கிருந்து , எதனிடமிருந்து . 
wheel er , n . சுழற்றுபவர் ; சுழல்பவர் , சுழற்றுவது ; 

wherein , adu . எதனில் , எது வகையில் ; rel . adv . இதனில் , 
சுழல்வது . 

இது வகையில் , கூறப்பட்ட இதன் வகையில் . 
Theel horse , 1. வண்டிக் குதிரைகள் வகையில் சக்கரத் 

whereinsoev er , adv. எங்காயினும் , எது வகையிலாயினும் ; 
திற்கு அடுத்துள்ள குதிரை . 

rel . adu . எவ்வகையிலாயினும் அவ்வகையிலெல்லாம் . 
wheel - house , 1. பயினகம் , கப்பல் இயக்குபவரின் இடம் . 

wherein to, adv . எதனுள் ; rel. adv. இதனுள் . 
wheel -lock n . முற்காலத் துப்பாக்கித் தட்டுபொறி . 

whereof , adu . எதனால் ; எதுகொண்டு ; எது காரணமாக ; 
wheel - plough , n . சக்கர ஏர் . 

எதன் மூலமாக ; எதுபற்றி ; rel . adv . இது காரணமாக ; 
wheels , n . pl . இயந்திர இயங்குறுப்புக்கள் , இயந்திரப் 

மேற்குறிப்பிட்டது பற்றி ; conj. இதனுடைய , மேற்குறிப் 
பகுதிகள் . 

பிட்ட அதனுடைய . 
wheel - tread , n . வண்டிச் சக்கரத்தின் நிலக்தொடும் பகுதி . whereon , adv . எதன்மேல் ; எதன்மீது ; எதனையடுத்து ; 
wheel wright , n. வண்டிக்கம்மியர் . 

rel, adv . இதன்மீது , இதனையடுத்து , இதன் பயனாக . 
wheel y , a . சக்கர வடிவுடைய ; சக்கரம்போல் இயங்குகிற . whereout , adu . எதனின்று , எதனிட.மாக ; rel . adv . ஓத 
wheeze , n . ஊசுமூச்சு ; உஸ் என்ற ஒலிப்புடன்கூடிய பெரு னின்று , இதனிடமாக . 

மூச்சு ; நடிகர் நடிப்பிடை நொடிக்கதை ; நடிப்பிடை வம் where so, wheresoe er , wheresoev er , rel . ado . எங் 
பளப்பு ; 11. குறுமூச்செறி , ஏலாமுயற்சியுடன் மூச்சுவிடு . 

காயினும் , எங்கு வேண்டுமாயினும் அங்கெல்லாம் . 
wheez y , a . ஊசுமூச்செறிகிற , உஸ் என்று ஒலிக்கிற . 

wherethrough , adv. எதன் மூலமாக ; rel . adu. இதன் 
whelk , 1. மரி , திருகுவடிவக் கிளிஞ்சல் வகை 

மூலமாக . 
whelk . 11. முகப்பரு , பரு . 

whereto , adv . எதற்கு ; rel. adv . இதற்கு , இது வகையில் . 
whelm , U. வாய்மடு , விழுங்கு ; அமிழ்த்து ; மூழ்கடித்துவிடு ; 

whereun der , adu . எதன் கீழே ; rel . ado . இதன் கீழே , 
உள்வாங்கிச் சூழ்ந்துகொள் . 

இதனடியில் ; இதன் சார்பாக . 
whelp, n. நாய்க்குட்டி ; சிங்கக்குருளை ; கரடிக்குட்டி ; 

whereun to , adu. எதற்கு , என்ன காரணத்தைக்கொண்டு , 
விலங்கின் சிறு குருளை ; பையல் ; 3. நாய்க்குட்டி ஈனு ; இழி 

எந்நோக்கத்துடன் ; rel . adv . ஓது வகைக்கு ; இக்காரணத் 
வழக்கில் பிள்ளைபெறு ; தீமையான திட்டங்கள் முதலிய 

தைக் கொண்டு ; இந்நோக்கத்துடன் . 
வற்றின் வகையில் தோற்றுவி . 

whereupon , adv . எதன் மீது ; rel . adu . இதன்மீது ; 
when , n . நிகழ்ச்சிக் காலம் ; நிகழ்ச்சி நேரம் ; நிகழ்ச்சிக்கால 

உடனே ; இதன் பின்னாக . 
வரையறை ; நிகழ்ச்சிக் கால இடச் சூழல் ; pron . எந்தக் wherev er , adu . எங்கேதான் ; எங்காயினும் , எங்குவேண்டு 
காலம் , எந்த நேரம் ; rel . pron . என்ற காலம் ; என்ற மாயினும் ; rel. adu . எங்குவேண்டுமானாலும் அங்கெல்லாம் . 
சமயம் ; என்பதற்குரிய வேளை ; எப்பொழுது என்ற செய்தி ; wherewith , ads . எதனால் ; எதனைக்கொண்டு ; எதன்மீது ; 
adv . எப்பொழுது ; எந்தச் சமயம் ; என்றைக்கு ; எந்தக் rel . adu . இதனால் , இதனைக்கொண்டு , இதன்மீது . 
காலம் ; rel . adv . பொழுது , என்ற பொழுதில் ; என்பதை 

wherewithal , n . கைப்பணம் , செலவுக்கு இன்றியமையாப் 
அடுத்து ; என்றவுடன் . 

பணம் ; சாதனம் , ஆதார அடிப்படைக் கருவிகலம் ; ado . 
when as , conj . ( பழ . ) என்கிறபொழுது ; என்ற நிலையில் ; எதனால் ; எதனைக்கொண்டு ; எதன்மீது ; rel . adv . இதனால் ; 
என்ற காரணத்தினால் . 

இதனைக்கொண்டு ; தென்மீது . 


சலன 


1201 
wherry 

whip - crane 
whe rry , n . பரிசல் , ஆளேற்றிச்செல்லும் தட்டைப்படகு . whil om , a . முன்னாளைய ; adu . ( பழ . ) ஒரு காலத்தில் , முன்பு . 
whe rryite , n . இளம்பச்சை நிறக் கனிம வகை . 

whilst , conj . ( பழ ) பொழுதிலேயே . 
whet , n . அராவுகை , தீட்டுகை ; கூராக்குதல் , சாணைபிடிப்பு ; whim , n . தற்போக்கெண்ணம் ; விளையாட்டு மனப்போக்கு ; 
விருப்பத்தைத் தூண்டுஞ் சிறுகூறு ; U. அராவு : தீட்டு ; திடீர்த்திடீர் நினைவு : திடீர் ஆர்வக் கருத்து ; சபலக் கருத்து ; 
கூராக்கு ; சாணை பிடி ; பசி தூண்டு ; அவாத்தூண்டு ; பசி எண்ணக் கோளாறு ; சுரங்கப் பாரம் தூக்கி உருளைப்பொறி . 
பெருக்கு ; அவாப் பெருக்கு . 

whim brel , n . அழு தரல் எழுப்பும் பறவைவகை . 
wheth er , pron. ( பழ . ) இருவருள் எவர் ; இரண்டனுள் whimm y , a . சபலக்கருத்து வாய்ந்த ; மனம்போன போக் 
எது ; இருவருள் எவரை ; இரண்டனுள் எதனை ; a . ( அரு . ) குடைய . 
இரண்டனுள் எந்த ; ( அரு . ) இருவருள் எந்த . 

whim per , n . சிணுக்கம் , தேம்பல் ; U. சிணுங்கு ; தேம்பு 
wheth er , conj . இரண்டில் எது என்று ; உண்டா இல்லையா தேம்பியழு . 
என்று ; இரண்டில் எதுவாயினும் ; இரண்டில் ஒன்றேனும் ; whim sical , a . மனம் போன போக்குடைய ; 

புத்தி 
உண்டா என்று ; உண்டானாலும் . 

யுள்ள ; விசித்திரப்பாணியில் அமைந்த ; புரியாப் போக் 
whet stone , n . சாணைக்கல் . 

குடைய . 

whim siness , n . சபலம் . 
whew , int . அட போ ; ஏளனப் புறக்கணிப்புக் குறிப்பு . 

whim sy , n . திடீர்த் திடீர் எண்ணம் ; தனிப்போக்கு ; சபலக் 
whey , n . உறைபால் தெளிவு , பாற்கட்டி ஊறல் நீர் . 

கருதது : a . திடீரென மாறும் பாங்குடைய . 
whey -faced , a . வெளிறிய தோற்றமுடைய . 

whim wham , n . விளையாட்டுக் கருவி ; விளையாட்டுப் 
which , pron . எது ; எவை ; இரண்டில் எது ; இருவருள் பொறி ; சிறுபிள்ளைத்தனமான செய்தி . 
எவர் ; இரண்டில் எதனை ; இருவருள் எவரை ; எது எது ; 

whin , n . மஞ்சள் நிற மலர்ச்செடிவகை . 
எவர் எவர் ; எத்தனையாவது : எத்தனையாமவர் ; பலவற்றுள் 

whin , n . திண்ணிய பசுமைநிறத் தீக்கல் பாறைவகை ; 
எது : பலருள் எவர் ; பலவற்றுள் எவை ; பலருள் எவர்கள் ; 

அழுத்தமான மணற்பாறை வகை . 
rel . pron . எதுவோ அந்த ; எதையோ அந்த : a . எந்த ; 
இரண்டில் எந்த ; பலவற்றுள் எந்த ; எத்தனையாவதான , 

whin chat , n . சிறுபறவை வகை . 
எத்தனையாமவரான . 

whine, n . கெடுங்குரல் ஊளை ; ஏங்கு அழுகுரல் ; சிணுக் 
whichev er , whichsoev er , pron . எந்த ஒன்றாயினும் 

கம் ; குறை தெரிவிப்பழுகை : புலம்பல் ; உளறல் ; ப . நெடுங் 
எதுவாயினும் 

குரல் ஊளையிடு ; ஏங்கியழு ; 
அது ; எது எதுவாயினும் அது ; விரும்பிய எ , 

அமுது குறைதெரிவி ; 
அதை ; எவை எவை வேண்டுமோ அவற்றை ; a . எதாயினும் 

சிணுங்கு ; புலம்பு , உளறு . 
ஒரு ; எவையாயினும் சில . 

whing er , n . கட்டாரி , குத்துவாள் . சூரிக்கத்தி . 
whid ah - bird , n . ஆப்பிரிக்க நீள்வாற் சிறுபறவை வகை . whian y , n . மகிழ்ச்சி தெரிவிக்குங் கனைப்பொலி ; ப . கனை , 

மகிழச்சியாகக் கனை குரலெழுப்பு . 
whiff , n . புகைக்கற்றை , புகையிலையின் சிறு துணுக்கு : 
வாடை வீச்சலை ; காற்றின் ஒரு வீச்சு : சிறு புகையிழுப்பு ; 

whip , n . சாட்டை , கசை ; சாட்டையடி ; கசையடித் தண்டனை ; 
மண அலைவீச்சு ; புகைப் பூஞ்சுருள் , சிகரட்டு ; கட்டுமாம் , 

மிலாறு , சுள்ளிக்கிளை ; காற்றாலைப் பாய்மரக் கை ; வண்டி 
சிறு படகு ; சிறு துணுக்கு ; பொடி அளவு ; ( பே.வ. ) நெரடி 

யோட்டி ; நாயாட்டி , வேட்டைநாய்களுக்குப் பொறுப்பு 
நேர நோக்கு ; ப. புகைவகை பில் கற்றை கற்றையாக 

வகிக்கும் வேட்டைத்துணை முதல்வர் ; கட்சிக் கொறடா ; 
வெளியிடு ; புகை உள்ளிழு ; மோந்து பார் ; காற்று வகையில் 

கட்சிக் கொறடாவின் கட்டளைச் சுற்றறிவிப்பு ; 
அலையலையாக வீசியடி ; மெல்ல வீசு ; வீசியடித்து மெல்ல 

கயிற்றுப் பாரஞ்சாம்பி ; கடைபாலேட்டு முட்டைப் 
நகர்த்து ; மெல்ல நகர்த்திக்கொண்டு செல் ; மெல்ல வீசியடித் 

பண்ணியம் ; இழைமடித் தைப்பு , எளிதில் திறந்து மடியும் 
துக்கொண்டு செல்லப்படு ; மெல்ல நகர்த்திககொண்டு செல் படியாக இடப்படும் புத்தகத் தையற்பாணி ; பணப் பிரிப்புக் 
லப்படு ; மெல்ல நகர் ; கமழு , மணமுடையதாயிரு . 

கோரிக்கை ; 

சரிசமப் பண வழங்கீட்டுக்கூறு ; 

வெட்டி இயக்கும் விளையாட்டுமுறை உந்துகலத் தொடர் ; 
whiff , n . தட்டைமீன் வகை . 

( பே.வ. ) கணம் , நொடி ; 3. கசையாலடி ; சாட்டையால் 
whiff , U. நீர்ப்பரப்பின் மீதாகத் தூண்டில் கட்டை மிதக்க 

சொடுக்கிடு ; கசையடியால் தூண்டு , சவுக்கடியால் குதிரை 
விட்டு மீன்பிடி . 

அடித்தோட்டு ; கசையடித் தண்டனையளி ; அடித்துத் 
whif file, n . மென்காற்றலை , பூங்காற்று ; 3. காற்றுவகையில் துரத்து , அடித்தோட்டு ; ஒறுத்துத் திருத்து : அடித்தடக்கு ; 
மெல்லலை வீசு , இளங்காற்றா வீசு ; கப்பலை இங்கும் அங்கும் 

வேட்டைநாய்களைக் கசையடித்து ஒருங்கு திரட்டு : கட்சிக் 
மிதக்கவிடு ; திசை மாறிமாறி செல்லவிடு ; விளக்கு வகையில் காரர்களைக் கொறடாக் கட்டளையால் ஒருங்கு திரட்டு ; சாடு , 
சுடராடு ; இலை வகையில் நடுங்கு ; எண்ண வகையில் பரவ கண்டி ; வசைபேசித் தாக்கு : விரைந்து இயக்கு , வேகமாகப் 
லாகச் செல் ; பேச்சிடையே சிறு மூச்சொலி எழுப்பு. 

பாய்வி ; வீசி எறிந்து செலுத்து ; பாய்ந்து செல் ; சரேரென 
whig , n . பிரிட்டனின் முற்கால மாறு தல்விருப்பக் கட்சி 

இயங்கு ; வெட்டிப் பறி ; வெட்டித் தள்ளு , வெட்டி வீசு ; 
யினர் ; a . பிரிட்டனின் முற்கால வழக்கில் மாறுதல் விருப்பக் 

சட்டென நகர்ந்துசெல் ; அடித்துக் கலக்கு ; முட்டை பாலேடு 
கட்சி சார்ந்த . 

முதலியவற்றை நுரையெழக் கடை ; தூண்டிலெறி , தூண்டி 

லிட்டு மீன்பிடி ; கயிறு கழி ஆகியவற்றின்மீது சுற்றுவரி 
whigg archy , n . மாறுதல் விருப்பக் கட்சியாட்சி . 

இறுக்கிக் கட்டு ; கயிற்றின் மீதாகக் கயிறு மேல்வரிந்து கட்டு ; 
whigg ery , n. மாறுதல் கட்சி ஆட்சிப் போக்கு . 

சுற்றிக் கட்டு ; இழைமடித் தையல் இடு ; நீட்டு மேலோட்டத் 
whigg ish , a . மாறுதல் விருப்பக் கட்சிக் கொள்கைச் சுவடு தையல் போடு ; நிலக்கரி முதலிய 

யவற்றைப் பாரஞ்சாம்பிமூலம் 
ஏற்று : ( இழி . ) தோற்கடி , வென்று மேம்படு , விஞ்சு ; ( தொ . ) 

whip and spur , பெரு வேகத்தோடு ; whip the cat , சிறுசிறு 
whigg ism , n . மாறுதல் விருப்பக்கட்சிக் கோட்பாடு . 

செட்டு முயற்சிகொள் . 
whig ship . n . மாறுதல் விருப்பக் கட்சித்தன்மை . 

whip - and - derr y , n . பாரஞ்சாம்பி , கயிறு - கப்பிமூலம் 
while , n . சிறிது நேரம் , சிறிதிடைவேளை ; சிறிது காலம் ; V. 

பாரந்தூக்கும பொறி . 
ஓயவாகக் கழி , பொழுது போக்கு , வேலைப் பொறுப்பின்றிக் 
கழி ; conj . பொழுதிலெல்லாம் , அதே வேளையிலேயே , 

whip - cat , n . தையற்காரர் . 

மறு 
புறமாக , அதேசமயம் இதற்கு நேர்மாறாக ; ( தொ . ) once in 

whip - cord , n . சாட்டைக்கயிறு . 
& while , எப்பொழுதாவது ; எப்போதேனும் ஒரு தடவை ; 

whip - cordy a . முறுக்கிய . 
worth while , பயனுடையதான . 

whip - crane , n . பாரந்தூக்கிப் பொறி . 
152 


கடபிக் 


வெட்டி 


உடைய . 


1202 

whistle -stop 
whipper 
whipp er , n . சாட்டையால் அடிப்பவர் ; கசையடித்தண்டனை whirl wind , n . சுழற்காற்று , சூறாவளி. 
அலுவலர் . 

whir ly - bird , 1. ( இழி . ) நிமிர் வானூர்தி . 
whipp er - in, n . நாயாட்டி , வேட்டைநாய்ப் பொறுப்பேற்கும் 

whisht , int . ஓசையடக்கும் ஒலிக்குறிப்பு . 
வேட்டைத் துணைத்தலைவர் ; கொறடா , 

அரசியல்கட்சி 

whisk , n . துடைப்பக் குச்சி , துடைக்கும் தூரிகை ; மத்து , 
ஒழுங்குமுறைக் காவலர் . 

முட்டை பால் கலக்குங் கருவி ; வாலாட்டம் , வால்குஞ்ச 
whipp er - snapper , n . பொடிப்பயல் , சுறுசுறுப்பான சிறு 

அடிப்பு ; ப . தூசகற்று , தூசு தட்டு ; துடை ; முட்டை முதலிய 
குழந்தை ; சலசலப்பாளர் . 

வற்றை அடித்துக் கலக்கு ; விரைந்து 

பார்வையினின்று 
whipp et , n . கலப்பினப் பந்தய வேட்டைநாய் வகை ; ( படை . ) அகன்று செல் ; வேகமாக ஆட்டு ; சட்டெனத் தெறித்து வீசு ; 
சிறுதிற விரைவியல் வெடிக்கோட்டை . 

வாலாட்டு ; துடிதுடித்து வேகமாக ஆடு ; விரைவாக அசை . 
whipp ing, n . சவுக்கால் அடித்தல் ; சவுக்கடித் தண்டனை ; whis ker , n. பூனை மீசைமயிர் ; பூனையின் ஒருபுற மீசை மயிர் . 
படுதோலவி ; இழைமடித் தையல் . 

whis ker , n . தூசகற்றுபவர் ; துடைத்துச் செல்வது ; சட் 
whipp ing - boy , n . அடித்தோழன் , அரசிளஞ் செல்வர் செய்த டெனத் தெறித்து வீசுவது . 
தவறுகளுக்கான ஒறுப்புப்பெறும் பொறுப்புடைய தோழ whis kered , a . மீசையுடைய ; கன்ன மயிர்க்கற்றையுடைய . 
மைப் பையன் ; அடிதாங்கி , பிறர் தவறுகளுக்காக ஒறுக்கப் 

whis kers , n . pl . மீசை , கன்ன மயிர்க்கற்றை . 
படுபவர் ; பலியாள் , பிறர்பழி சுமப்பவர் . 

whis kery . a . கன்னமயிருடைய , மீசை மயிருடைய . 
whipp ing - post , n . கசையடிக் கம்பம் . 

whis kified , a . சாராயங் குடித்த ; குடி மயக்கமுடைய . 
whipp ing - top , n . சாட்டைப் பம்பரம் . 

whis king, n . வாலாட்டம் ; தெறிப்பாட்டம் ; தூசு துடைப்பு ; 
whip poorwill , n . இராக் கூவற்பறவை வகை . 

a . வாலாட்டுகிற ; சட்டெனத் தெறித்து வீசுகிற ; வேகமாக 
whipp y , a . சாட்டை போன்ற ; இழைவு நெளிவான . 

ஆட்டுகிற ; துடிதுடித்தாடுகிற ; துடைத்தகற்றுகிற , தூசு 
whip ray , n . திருக்கைமீன் வகை . 

தட்டுகிற. 
whip - round , n . பங்குக் கட்டணத்திற்கான பணப்பிரிப்புச் whis ky , n . மாத்தேறல் , சாராயம் . 
சுற்றறிக்கை . 

whis ky , n . பளுவற்ற குதிரைவண்டி வகை . 
whip - saw , n . இழைவாள் . 

whis ky -fris ky , a . அரைக்கிறுக்கான ; அறிவு திரிந்த ; 
Whip snade , n . காட்டுவிலங்குச் சேமக் காட்சிப்பண்ணை . மனம் போன போக்கான . 
whip - saake , 11. கசைபோன்ற பாம்புவகை, பச்சைப்பாம்பு whis ky - liver , n . சாராய நச்சால் ஏற்படும் ஈரல்நோய் . 
வகை . 

whis per , n . குசுகுசுப்பு , குறுகுறுப்பேச்சு ; ஒட்டுப்பேச்சு ; 
whip stall , 11. நேர்குத்துக் கரணம் . 

காதோடு காதான பேச்சு ; 

மறைவுரை , மறைசெய்தி ; 
whip ster , n . சிறு குழந்தை ; அடித்தே திருத்தப்படத்தக்க தோற்றுவாய் தெரியாத அலர் ; சலசலவொலி ; 3. மெல்லப் 
குறும்புக்காரர் . 

பேசு , தாழ்குரலிற் பேசு ; இரகசியமாகப் பிறர் அறியாதவாறு 

பேசு ; மறைவடக்கமாக உரையாடு ; மறைதூற்றலில் ஈடுபடு ; 
whip - stock , 11. சாட்டைக் கைப்பிடி . 

மறைவாக அவதூறு பேசு ; மறை சூழ்ச்சியில் ஈடுபடு ; மறை 
whip - tail , whip - tailed , a . நீண்டுமெலிந்த வாலுடைய . 

செய்தி முதலியவற்றைப் பரவவிடு ; இலை - ஓலை 
whip - worm , n . சாட்டைப்புழு . 

முதலியன வகையில் சலசலப்பு ஒலிசெய் . 
whir , whirr , n. விர் ஒலி ; கரகர ஒலி ; சக்கரச் சுழற்சி 

whis perer , n . காதுகடிப்பவர் , இரகசியமாகப் பேசுபவர் . 
ஒலி ; பறவை இறக்கையடிப்பொலி ; 0 . 

* விர் என்ற ஒலி 
யெழுப்பு ; விர் என்ற ஒலியோடு சுழலு . 

whis pering , n . மறைவாகப் பேசுதல் ; காதோடு காதாகப் 

பேசுதல் ; a . மறைவாகப் பேசுகிற ; காதோடு காதாகப் 
whirl , n . சுழற்சி , சுழல்வு ; சுழர் றீடு ; U. சுழற்று ; சுழலு ; பேசுகிற : ( தொ . ) whispering campaign , மறைவாக அலர் 
எறிபடை முதலியவற்றின் வகையில் சுழற்றி வீசு ; சுழற்றி தூற்றித் தாக்கு தல் . 
இயக்கு : சுழன்று சுழன்று செல் ; சுற்றிச் சுற்றிச் செல் ; 

whis pering - dome , whis pering - gallery , n . குசுகுசு 
வான கோளங்கள் வகையில் சுழன்றுகொண்டே சுற்றிச்செல் ; 

மாடம் , மிக மெல்லிய ஒலயும் எளிதில் முழுத் தொலைவு 
பாதியில் வேகமாகப் பயணஞ் செய் ; ஊர் தியில் வேகமாக 

கேட்கும் இயலமைவுடைய ஒலி பரவு மாடம் . 
அனுப்பு : தலை சுற்றப்பெறு ; மூளைக் கறக்கமுறு ; சுழலும் 
உணாச்சி பெறு ; புலன்கள் வகையில் மயக்கமுறு ; உருண்டு 

whist , n . யோகத்திறச் சீட்டாட்டம் , நால்வர் அல்லது இருவர் 
புரண்டு செல் ; குழம்பிய நிலையில் ஒன்றன்மீது ஒன்றாகத் 

ஆடும் அரைத்திற அரையோகச் சீட்டாட்ட வகை . 
தொடர்வுறு . 

whist , a . ( பழ . ) வாய் பேசாத ; int . சட் , சும்மா இரு . 
whirl - about , n . சுழற்சி , சுழலுதல் ; விரைவாகச் 

whi stle , n , சீழ்க்கை ; சீழ்க்கையொலி ; வாய்க்கருவி , சீழ்க்கை 
சுழலுவது . 

யொ லிக் கருவி ; ஊதல் ; 3. சீழ்க்கையடி ; வாயால் சீழ்க்கை 
whirl - blast , n . சுழல்காற்று . 

யொலி செய் : ஊ தலால் சீழ்க்கையொலி எழுப்பு ; பறவைகள் 
whirl - bone , n . முழங்காற் சில்லு , பந்துக்கிண்ண மூட் 

வகையில் சீழ்க்கையொலி செய் ; எறிபடை . 

காற்று வகையில் 
டெலு 4 . 

விரைவியக்கத்தால் கீச்சிடு ; சீழ்க்கையொலிமூலங கட்டளை 

யிடு ; சீழ்க்கை ஒலியால் அழை ; சீழ்க்கையொலியில் பண் 
whir ley , n. ( படை . ) செயற்கை மனி தக் தண்டு , உயிருள்ள 
மனிதனைப் போல் சிந்தித்துச் செயலாற்ற வல்லதாக அமைக் 

திறம் எழுப்பு ; ( தொ . ) whistle down the wind , புறக்கணி ; 

கைவிடு ; பயனின்றிப் பேசு ; whistle for , சீழ்க்கையடித்து 
கப்பட்ட இயந்திரக்குண்டு . 

அழை : whistle for & wind , கடலோடி மூடப் பழக்கத் 
whirl igig. n . இராட்டு , கையில் வைத்துச் சுற்றும் விளை தொடர்பாகக் காற்றில்லாத நிலையில் காற்று வேண்டிச் சீழ்க் 
யாட்டுப் பொருள் ; குடை இராட்டினம் ; நீர் மீது சுழன்று கையடி ; whistle for it , கிட்டாத பொருளுக்கு வீணாக 
சுழன்று செல்லும் நீர் வாழ் விட்டில் வகை ; சுழற்சிப் பொருள் ; ஆசைப்படு ; worth the whistle , அழைத்தால் கிடைக்கும் 
சுழல்வியக்கம . 

பயனுடைய . 
whirl ing, n. சுழற்றீடு ; சுழற்சி , சுழல்வு : a . சுழற்றுகிற ; whis tle - fish , 11. சீழ்க்கை மீன் . 
சுழலுகிற ; சுற்றுகிற ; உருண்டுருண்டு செல்கிற . 

whis tler , n . சீழ்க்கையடிப்பவர் ; சீழ்க்கை அடிப்பது . 
whirl ing - dervish , n. இஸ்லாமிய சுழலாட்டப் பக்தர் குழு 
வினர் . 

whist le- stop , n. ஊர்தி விருப்ப நிறுத்த, இடம் , வேண்டின 

போதுமட்டும் சமிக்கையால் ஊர்தி நிறுத்தப்பெறத்தக்க 
whirl pool , 1. பெருநீர்ச்சுழி , 

இடம் . 


வாகச் 


போது . 


1203 
whit 

whittle 
whit, n. இம்மியளவு , மிகச் சிறிய அளவு . - 

white .gold , n . வெண்ணிற உலோகக் கலவைப்பொன் . 
white , n . வெண்மை , வெண்ணிறம் ; வெண்ணிறச் சாயல் ; White hall , n . பிரிட்டிஷ் அரசாங்கக் காரியாலயம் ; படைத் 
வெண்ணிறப் பொடி ; வெள்ளுடை ; வெண்ணிறப் பொருட் துறை சாரா அரசாங்கப் பணிமனை . 
கள் ; முட்டை வெண்கரு ; கண்ணின் வெள்ளை விழி : ஐரோப் 

white - handed , a . குற்றமற்ற , பழியற்ற . 
பியர் ; வண்ணத்துப் பூச்சி வகை ; a . வெண்ணிறமான , கதிர 
வனின் வெண்கதிர்களை 

white head , n . நீலச் சிறகுடைய வாத்து வகை ; வீட்டு 
எதிரடிக்கிற பரப்பினையுடைய ; 

வளர்பபினப் புறா வகை . 
வெண்பனி போன்ற , வெள்ளுப்புப் போன்ற ; அன்னத் தூவி 
ஒப்பான நிறமுடைய ; வெண்ணிறச் சாயலுடைய ; வெண்மைச் 

white - headed , a . விலங்கு வகையில் வெண்ணிற முடி 
சார்பு மிக்க ; நீர்- காற்று வகையில் நிறமற்ற , ஒளி ஊடுரு 

யுடைய . 
வக்கூடிய ; வெள்ளை மனமுடைய , கள்ளங்கபடற்ற ; கறை 

white - herring , n . புத்தம் புதிய பக்குவப்படுத்தப்படாத 
யற்ற , மாசு மறுவற்ற ; தீங்கற்ற , வெள்ளையர் இனஞ் சார்ந்த ; கடல் மீன் வகை . 
ஐரோப்பியருக்குரிய ; அரசர் கட்சியை ஆதரிக்கிற ; புரட்சி white - honeysuckle , n . வெண்மலர்ச் செடி இனம் . 
யாளரை எதிர்க்கிற ; ஏற்றமையத்தக்க , ஒப் பிசைவளிக்கக் 

white - livered , a . கோழையான , கோழைத்தனமுடைய ; 
கூடிய ; ( தொ . ) show the white feather , கோழையாயிரு ; 

adv . கோழையைப்போன்று ; கோழைத்தனமாக . 
stand in & white sheet , பாவத்தை ஒப்புக்கொண்டு 
மன்னிப்புக் கோரு ; the white scourge , எலும்புருக்கி நோய் ; 

white ning , n . தீற்று நீறு ; கலத் துப்புரவுக் குரிய வெண் 
white alloy , white metal , CUNGQ Qought of us ; white 

சுண்ணம . 
ant , கறையான் ; white cosa ) , நீர்விசையாற்றல் ; white white out , n . வெள்ளடைப்பு வேளை , வானும் மண்ணும் 
corpuscle , வெண்குருமம் , குருதி வெள்ளணுமம் . white crow , ஒரே வௌளை மயமாய் வேறுபாடறியாதிருக்கும் உறைபனிப் 
அரும்பொருள் , அருஞ்செய்தி ; white currant , வெண்ணெல்லி 
வகை , வெண் கொடி முந்திரிப்பழ வகை ; white elephant , white smith , n . தகரக் கொல்லர் . 
தண்டத் தீனிதின்னுவது , தண்டத்தீனி தின்பவர் ; கழி ; 

white thorn , n . ஒண்மலர்ச் செங்கனி முட்செடி வகை . 
பெருஞ்செலவு கொள்வது ; white bag , சமா தானக் கொடி ; 
white gloves, விசாரணைக்கு ஆளற்ற ஆணையாளருக்குப் பரி 

white - throat , n . சிறிய பாடும் பறவை வகை . 
சளிக்கப்படும் வெண்ணிறக் கையுறை ; white hands , வேலை white wash , n . சுண்ணாம்புத் தண்ணீர் ; தேறலுக்குப்பின் 
யினின்று விலக்களிக்கப் பெற்றதற்கான அறிகுறி ; குற்ற அருந்தப்படும் வெண்தேறல் ; குற்றச்சாட்டு வகையில் மறைக் 
மற்ற தன்மை ; white heat , உச்ச வெப்பநிலை ; உறுமிகு கும் மேற்பூச்சு முறை ; பூசிமழுப்புதல் ; மேற்பூச்சு மாறாட் 
வெகுளி ; white horses , வெண்கடல் நுரை ; White House , டம் ; 3. தீற்று , சுண்ணாம்பு அடி , வெள்ளை அடி ; தூய்மை 
வெண்மாளிகை , அமெரிக்க கூட்டரசுத் தலைவர் பணிமனை ; யான தாகத் தோற்றுவி ; குற்றங்களை மறைக்க முயற்சி 
white lie, தீங்கிலாப் பொய் ; white light , நிறமற்ற செய் ; பொருளற்ற கடனாளியைச் சட்டப்படி கடன் பொறுப்பி 
விளக்கு ; பகல்வெளிச்சம் ; பட்சபா தமற்ற தீர்ப்பு ; white னின்றும் விடுவி . 
magic , நற்றெய்வங்களின் துணையுடன் செய்யப்படும் மாய 

white , washer , 11. வெள்ளை யடிப்பவர் , சுண்ணாம்பு பூசு 
வித்தை ; white man , ஆங்கிலேயர் ; ஐரோப்பியர் ; white 

பவர் ; குற்றங்களை மேற்பூசி மழுப்புபவர் . 
noise , செவியியலிலும் மின்னலைவியலிலும் உன்னிப்பிட 

white - water , n . கடற்கரை ஊற்றுநீர் ; நுரைபொங்கு சுழிநீர் . 
மெங்கும் பரந்த தளமட்டத் தன்மையுடைய அலை ஒலி ; 
white squall , வெண்முகில் வருகையால் குறித்துக் காட்டப் 

white - wax , n . வெண்மையாக்கப்பட்ட தேன்மெழுகு . 
படும் வெப்பமண்டலத் திடீர்க் கடற்புயல் ; white war, white wing , n . வாத்து வகை ; பாடும் பறவை வகை . 
குருதி சிந்தாப் போர் , பொருளா தாரப் போர் , white witch , whith er , n . சேரிடம் ; adv . எங்கு ; எவ்விடத்திற்கு ; int . 
நற்செயல்களுக்கு மந்திர ஆற்றலைப் பயன்படுத்தும் மந்திரக் அந்தோ எங்கே ! 
காரி . 

whith ersoever , adv . எவ்விடத்திற்கு வேண்டுமாயினும் , 
white - admiral , n . வெண்ணிறக் கோடுடைய சிறகுகள் எங்காயினும் . 
வாய்ந்த வண்ணத்துப் பூச்சி வகை . 

whit ing , n . தீற்றுநீறு ; கலத் துப்புரவுக்குரிய வெண் 
white - ale, n . மாவு - முட்டை முதலியன கலந்து வெண்ணிற சுண்ணம் . 
மூட்டப்பட்ட தேறல் வகை . 

whit ing , n. உணவு மீன்வகை . 
white -bear , n . துருவக்கரடி , வெண்கரடி . 

whit leather , n . படிகாரத்தால் வெண்மையாக்கப்பட்ட தோல் . 
white - beard , n . வெண்தாடிக் கிழவர் . 

Whit ley Coun cil , n . முதலாளி தொழிலாளி கூட்டுப் 
white - bonnet , n . ஏலத்தில் விலைகளை ஏற்றுவதற்காக 

பிரதிநிதிகளைக் கொண்ட ஆராய்வுக் குழு . 
அமர்த்தப்படும் ஆள் , 

Whit leyism , n . முதலாளி- தொழிலாளி கூட்டுப் பிரதிநிதிக் 
white - bottle , n . வெண்மலர்ச் செடிவகை . 

குழுவின் சமரச ஆய்வுமுறைக் கொள்கை . 
White boy , n . அயர்லாந்தில் - 18 - ஆம் நூற்றாண்டில் whit ling , n. உயர் தர இளமீன் வகை . 
வெண்ணிற உடையில் அட்டூழியங்கள் புரிந்த சட்டமுரணான whit low , n . நகச்சுற்று . 
குழு உறுப்பினர் . 

whit low - grass , n . நகச்சுற்றைக் குணப்படுத்தும் 
white - brass, n . வெண்பித்தளை , செம்பு - துத்தநாக உலோகக் மூலிகை . 
கலவை . 

Whit sun , a , இயேசுநாதர் மீட்டுயிர்ப்பு வாரங்கடந்த . 
white - caps , n . பெரிய கடல் அலைகள் . 

Whit sun - ale , n . யூதர் அறுவடை விழா வாரம் . 
White chapel , n . சீட்டாட்ட வகையில் பின்னாட்டத் துருப் 

Whit sunday , n . இயேசுநாதர் மீட்டுயிர்ப்புக் கடந்த ஞாயிற் 
புக்கான முன் உருவு சீட்டு ; பளுவற்ற இரு சக்கர வாணிகச் 

றுக்கிழமை ; யூதர் அறுவடைநாள் விழா . 
சரக்கு வண்டி . 

Whit suntide , 1. யூதர் அறுவடை விழாவாரம் . 
white - coll ar worker , n . உடலுழைப்பற்ற தொழிலாளி ; 
மேசையடித் தொழிலர் . 

Whit sun - week , Whit - week , n . இயேசுநாதர் மீட் 

டுயிர்ப்பு நாள் வாரம் . 
white - crested , a . பறவை வகையில் வெண் சூட்டுடைய . 

whit tle , n . ( பழ . ) தசைவெட்டுக் கத்தி , இறைச்சிக் கடைக் 
white - damp , n . கரிய ஓருயிரகை , நச்சுவளி வகை . 

காரரின் பெரிய கத்தி : 3. கத்தியால் வெட்டு ; துண்டு 
white - faced , a .. வெளிறிய முகமுடைய ; அச்சத்தால் துண்டாக நறுக்கு ; சீவு ; வெட்டி உருவாக்கு ; வெட்டிக் 
வெளிறிய . 

குறை ; சிறிது சிறிதாகக் குறைந்து ஒன்றுமில்லாதாகு . 


வகை . 


உலக 


எவ 


யிராத ; 


1204 

wicket - gate 
Whitworth thread 
Whit worth thread , 11. திருகாணிச்சுரை உட்சுற்றிற்கான whopp er , n . அண்டப்புளுகர் ; அண்டப்புளுகு . 
வாணிகக் கட்டளைத் திருகுபுரி . 

whopp ing . n . தோல்வி ; a. பலத்த ; மிகப் பெரிதான . 
whit y , a . சற்றே வெண்மையான . 

whore , n . வேசி , கீழ்மகள் ; 3. ஆள் வகையில் தகாப்புணர்ச்சி 
whiz , whizz , n . விஃறென்ற ஒலி , காற்றைக் கிழித்துச் செய் , விலைமகளிடஞ் சேர் . 
செல்லும் ஒலி ; . விஃறென்ற ஒலிசெய் ; விஃறென்ற ஒலி whore dom , n . பரத்தைமை . 
யுடன் வேகமாகச் செல் ; 
செல் ; காற்றைக் கிழித்துக்கொண்டு 

whore - monger , n . வேசித் தரகன் . 
செல் , இரைச்சல் செய் ; இரைந்துகொண்டு இயங்கு . 

whore s - bird , n . வேசிமகன் . 
whiz - bang , n . ( இழி . , படை . ) செர்மானிய பெருவேகச் 

whore s - egg , n . கடலூமத்தை , முட்களுள்ள அடிக்கட லுயிர் 
சிறுபுழைத் துப்பாக்கிக் குண்டு . 
whizz .bang , n . செயற்கை மனிதக்குண்டு , மனிதர்போல் 

whore son , n . வேசிமகன் ; a . கயமைத்தனமான . 
றிவுடன் சிந்தித்துச் செயலாற்றுவதாக இயங்கும் குண்டு . 

whor ing , n. வேசித் தொழிலீடுபாடு ; a . வேசியீடுபாடு 
who , pron . interrog . எவர் ; எவன் ; எவள் ; எப்படிப்பட்டவர் ; 

கொணட . 
எந்கிலையுடையவர் ; rel . pron. ஏவரோ அவர் , யாரோ 

who rish , a . வேசித்தனமான . 
அவர் . 

whorl , n . அகச்செவிச் சுருள் படிவின் ஒரு சுற்றுமடிவு ; 
WHO , 1. ஐக்கிய நாட்டு 

ஆரோக்கிய நிறுவனம் , திரு தசுருள் : வட்டடுக்கு ; மலரின் இதழ்வட்ட 

வரிசை ; 
உலக உடல்நல அமைப்பு . 

இலை - தழையின் சுற்றுவட்ட அடுக்கு ; சுருள் விசையின் ஒரு 
whoa , inter . குதிரை ஊக்கொலிக் குறிப்பு வகையில் நில் , 

சுற்று ; உந்து தண்டின் வட்டு . 
நிறுத்து . 

whor tleberry , n . களா , கருநீலப்பழம் தரும் மரவகை ; 
who dunit , n . துப்பறியும் மறைதிகிற் கதை . 

களம் பழம். 
whoev er , pron , எவராகிலும் , யாரேனும் , யாராயினும் . whose , pron . யாருடைய ; எவருடைய ; எவனுடைய 
whole , n . முழுமை ; முழுநிறைவுடையது ; முழுமையான 

ளுடைய , எதனுடைய ; rel . pron . எவரோ அவருடைய 
பொருள் ; மொத்தம் , தொகுதி , கூறுகளின் முழு இணைப் எவனோ அவனுடைய ; எவளோ அவளுடைய ; எதுவோ 
பான பிழம்பு : a . முழுமையான ; நிறைவான ; குறைபடாத ; அதனுடைய . 
எல்லாமுட்கொண்ட ; பகுதிகள் அனைத்தும் உட்கொண்ட ; why , n . காரணம் , ஏனெனும் விளக்கம் ; pl . whys ; rel. 
கழிக்கப்படாத : முழுமொத்தமான ; கூறுபடாத ; பின்னமா pron . ஏன் என்பது சார்ந்த ; adu . ஏன் , எதனால் ; எக்கார 

நன்னிலையிலுள்ள : சேதப்படாத ; உடையாத : ணங்கொண்டு ; int . அப்படியா சங்கதி ; அதுவா ! அது 
குலையாத நிலையில் இருக்கிற ; ( தொ . ) go the whole hog . தான் தெரிந்ததாயிற்றே , அதை நான் அறிவேனே , இதோ 
முற்ற முழுக்க நிறைவேற்று , கடைபோகக் காண் ; on the 

பார் ! 
whole , upon the whole , மொத்தத்தில் , சார்பு எதிர்வுகள் 

wick , n . விளக்குத்திரி ; மெழுகுத்திரி , வத்தி ; வடிதிரி , 
அனைத்தும் சீர் தூக்கிக் காணுமிடத்து : whole note , முழுச் 

அறுவை மருத்துவ வகையில் காயத்திலுள்ள நீர்வடிப்பதற் 
சுர மேரம் ; whole number . முழு எண் ; பின்ன மல்லா த எண் 

காகச் செருகப்படும் மென் துணி வலைத் துண்டு . 
மேல்வாய் எண ; whole stitch , பின்னல் மறைக் தம் தைய 

wick , n . ( அரு . , பழ . ) பட்டணம் , சிற்றூர் , மாவட்டம் . 
லிழை ; with whole skin , தீ ங்குறாது , பாதுகாப்பாக . 

wick ed , a . பழி சேர்ந்த , அவக்கேடான ; பழிபாவத்துக் 
whole - coloured , a . ஒரே நிறமான . 

கஞ்சாத ; கொடுமை வாய்ந்த ; அநீதியான ; ஒழுக்கக்கேடான ; 
whole -foot ed , adu . ( பே - வ . ) தயக்கமின்றி , எதுவும் குறும்பு செய்கிற ; போக்கிரித்தனமான ; ( தொ . ) the wicked 
விட்டுவைக்காமல் . 

one , பேயிறை . 
whole - hearted , a . முழுமன தார்ந்த , இதயபூர்வமான ; wick er , n . பிரம்பு - கூடை- பாய் முதலியன முடைவதற்கான 
தாராளமான . 

மெல் வரிச்சல் : வரிச்சல் கீற்றினால் முடையப்பட்ட ; 
whole - hogg er , n . கடைபோகக் காண்பவர் . 

பிரம்புப் பின்னல் வேலைப்பாட்டில் வைத்துப் பொதியப்பட்ட . 
whole - hoofed , a . பிளவுபடாத குளம்புடைய . 

wick ered , a . பிரம்பியலான , வரிச்சல் கீற்றினாற் செய்யப் 
whole length , a . முழுவடிவான . 
whole sale , n . மொத்த வாணிகம் ; சரக்கு முழு அளவு விற் 

wick er - work , n . பிரம்பு வேலை , பிளாச்சி முடைவு வேலை ; 

பிரம்பு வேலைப் பொருள்கள் . 
பனை ; சரக்கு முழு அளவு வாங்குதல் ; முழுமொத்தம் ; a . 

மொத்தமான ; வாணிக 
முழு வகையில் 

wick et , n . திட்டி , திட்டிவாசல் ; புழைவாயில் ; இடுவேலி ; 
மொத்தமான ; 

முழு 
முழுதளவான , பேரளவான கொள்வினை கொடுப்பு வினை 

சுழல சட்ட நுழைவாயில் ; புழையடைப்பு , சறுக்கு பொட்டிப் 
செய்கிற 

பினால் மூடப்படும் கதவு அல்லது சுவர்ப்புழை ; அடிநிலைக் 
whole saler , n . மொத்த வாணிகர் . 

கதவு , கடைவாயிலின் கீழ்ப்பாதியை மட்டும் மூடுங்கதவு 

இலக்குக்கட்டை , மரப்பந்தாட்ட வகையில் மூன்று முளை 
whole - skinned , a , வடுப்படாத . 

களும் அவற்றின் மீதுள்ள இரண்டு கட்டைகளும் சேர்ந்த 
whole some , a . உடலுக்கு உகந்த , ஆரோக்கியமான ; நற் 

பகுதி ; இலக்குக் கெலிப்பெண் , ஓர் ஆட்டக்காரரால் 
பயன் விளைவிக்கிற ; நலம் தருகிற . 

குக் கட்டை காக்கப்படும் கெலிப்பலகு ; மரப்பந்தாட்டக் கள 
whol ly , adv . முற்றிலும் , மொத்தமாய் , முழுவதும் . 

நிலை ; ( தொ . ) be on a good wicket , அனுகூலமான நிலையி 
whom , pron . யாரை , எவரை ; எவனை , எவளை ; எவர்களை ; 

லிரு ; be on a sticky wicket , அனுகூலமற்ற நிலையிலிரு ; 
rel . pron . யாரோ அவரை ; எவனோ அவனை ; எவளோ 

get a wicket , take & wicket , இலக்கலகு கெலிப்புறு , மட்டை 

ஆட்டமிழக்கச் செய் ; keep one s wicket up , 

ஆட்டம் இழக்காமலிரு : keep wicket , இலக்குக்கள ஆட்டக் 
whoop , n . ஆர்வக் கூக்குரல் , கூச்சல் ; வட அமெரிக்க செவ் 

காரராயிரு ; one wicket dowD , ஒருவர் ஆட்டம் இழந்தார் ; 
விந்தியர் போர்க்குரல் ; கண்ணாமூச்சி விளையாட்டு வகை ; 

the wicket , இலக்குக் கட்டைக்கு மேலே பந்து வீசும் 
கக்குவான் ஈளை இருமல் ஒலி ; ப . ஆர்வக் கூக்குரலிடு ; 

நிலையில் ; round the wicket , இலக்குக் கட்டையிலிருந்து 
போர்க்குரல் எழுப்பு ; வெற்றிக் கூக்குரல் எழுப்பு . 

விலகிப் பந்துவீசும நிலையில் ; throw down the wicket , பந்து 
whoo pee , 11. மகிழ்ச்சிக் குறிப்பொலி. 

வீசி இலக்கு முளை களை வீழ்த்து . 
whoop ing - cough , n . கக்குவான் . 

wick et - door , 11. திட்டிக்க தவு . 
whop , . அடி , சாட்டையால் அடி . 

wick et - gate , n . புழைவாயில் . 


. 


a . 


படட . 


லக 


யாளரை 


அவளை . 


ove 


காடாக 


1205 
wicket -keeper 

will 
wick et - keeper , n . மரப்பந்தாட்ட இலக்குமுளைக் காப்பாளர் . கொந்தளிப்பான , கடும் புயற்காற்றாக வீசுகிற ; பேராவலுடன் 

கூடிய ; மூர்க்க வெறிகொண்ட , உணர்ச்சிக்கு ஆட்பட்ட ; 
wide , n . உறுதாவடி , மரப்பந்தாட்டத்தில் மட்டைக்காரருக்கு 
எட்டாதபடி வீசப்படும் பந்து ; a . அகலமான ; பரந்தகன்ற, 

பைத்தியம் பிடித்த ; குழம்பிய ; மடத் துணிச்சலான , கண் 
விசாலமான ; அகல்விரிவான , குறுகலாயிராத ; நெடுந் 

மூடித்தனமான ; குதிரைகள் - சண்டைப் பறவைகள் வகையில் 

நாணுகிற ; கூச்சமுள்ள , மருள்கிற , அச்சங்கொள்ளும் பாங் 
தொலைவு பரந்து கிடக்கிற ; மிகுதியான அளவினை உள் 

குடைய ; எளிதில் அச்சுறுத்தப்படக்கூடிய ; ஆழ்ந்து 
அடக்கிக் கொண்டிருக்கிற , மிகுபரப்பளவுடைய ; ஒடுக்கமா 
யிராத ; நெருக்கமாயிராத ; வரையறுக்கப்பட்டிராத ; கட்டுப் 

ஆராயப்பட்டிராத ; adv. கட்டுப்பாடின்றி ; மனம் போன 

போக்கில் ; வரம்பிகந்து ; கட்டுப்பாடற்று ; கட்டுமீறி ; ( தொ . ) 
பாடற்ற ; தளர்ந்த ; பொதுப்பாங்கான ; தாராள மனப் 

be wild about , மிகுபற்றார்வ ஈடுபாடு கொண்டிரு ; drive 
பான்மையுடைய ; முற்சாய்வற்ற ; பொதுப்படையான ; முழு 

wild , பைத்தியமாக்கு ; sor one s wild oats , இளமைப்பரு 
அளவுக்குத் திறந்திருக்கிற ; அகல்தொலைவிலிருக்கிற ; அருகி 

வத்துக்குரிய இன்பக் களியாட்டங்களில் மூழ்கு ; the wild 
லில்லாத ; நேர்தொலைவுக்குள் இராத ; ( இழி . ) தந்திரமான ; 

men , கட்சியின் தீவிர வாதிகள் ; Wild Hunt , செர்மானிய 
adu. நெடுந்தொலைவுக்கு ; பரவலாக ; மிக விலகி ; விவாதப் 

புராணக்கதை வகையில் கூச்சலிடும் வேட்டைக்காரர்களும் 
பொருளை விட்டகன்று ; அகன்று , அகலமாக , முற்றும் ; 

குரைக்கும் நாய்களும் பின் தொடர விரைந்து செல்லும் 
மரப்பந்தாட்டப் பந்துவீச்சு வகையில் மட்டைக்காரருக்கு 

பேயுருத் தோற்றங்களின் பெருந்திரள் ; Wild Huntsman . 
எட்டாமல் ; ( தொ . ) allow & wide margin , தேவையைக் 

செர்மானிய புராணக்கதை வேட்டைப் பேயுருத் தோற்றங் 
காட்டிலும் மிகு அளவு சேர்த்துக்கொண்டு ஆக்கு , சேதாரத் 

களின் தலைமைப்பேய் ; wild mare, சாய்ந்தாடி மரம் ; ஒறுக் 
துக்கும் சேர்த்துச் செய் ; பெரிய அளவு விட்டு மதி ; the wide , 

குங்கருவி ; wild wall , ( பே - வ . ) தொலைக்காட்சி வழக்கில் 
அகன்ஞாலம் ; wide of the mark , உண்மையினின்றும் பெரி 

தற்காலக் கட்டுமானச் சுவர் . 
தளவு திறம்பிய ; wide screen , மெய்த்தோற்றம் காட்டும் 
வளை திரை . 

wild cat , 1 , காட்டுப்பூனை ; a . தவறான ; தற்செயலான , 

வாணிகச் 
wide - awake , n . 

பொது நிதி ஆட்சி வகையில் துணிச்சலான ; 
அகல விளிம்பு மெல் ஒட்டுக் கம்பளத் 

சூதாட்ட வகையில் எண்ணித்துணியாத . 
தொப்பி . 

wil derness , 1 . பாலைவனம் ; 
wid en , 3. அகலமாக்கு ; விரிவாகு . 

வளரவிடப்பட்ட 

தோட்டப் பகுதி ; வாழ்க்கை அலுப்புநிலை ; ( தொ . ) voice in 
wide spread , a . மிகு பரவலாயுள்ள . 

the wilderness , செவிடன்காதில் ஊதிய சங்கொலி ; 
wi dgeon , 1. காட்டுக் குள்ள வாத்து . 

wandering in the wilderness , அரசியல் கட்சி வகையில் 
wid ow , n . கைம்பெண் , விதவை ; V. கணவனை இழ ; மனை 

பதவியில் இராத . 
வியை இழ , துணையினை இழக்கச்செய் ; ( தொ . ) grass widow , wild fire, n . மலைத்தீ , காட்டுத்தீ ; அழிவுப் பெருநெருப்பு ; 
கணவன் வேறிடத்தில் இருக்கப்பெற்ற மனைவி ; the widow, எளிதில் எரியும் கலவைப்பொருள் ; இடியிலா மின்னல் ; ஆட்டு 
( பே - வ . ) வெண்ணிறக் கொடிமுந்திரி மதுவகை ; widow s நோய்வகை ; நீரெரிகலவை , கிரேக்கர்கள் போர் இரகசியமாகப் 
cruse , வற்றாமல் வழங்குவளம் ; widow s man , ( கப் . ) தங்க பயன்படுத்திய நீர் பட்டால் எரியுங் கலவை ; ( தொ . ) spread 
ளுக்கென விடப்படும் ஊதியம் கைம்பெண்களின் பரிவூதியத் like wildfire , மிக விரைவாகப் பரவு. 
திற்கென ஒதுக்கிவைக்கப்படும் கற்பனை மாலுமிகளுள் ஒரு 

wild - geese , n . காட்டு வாத்துக்கள் ; ( வர . ) பிரிட்டனில் 
வர் ; widow s mite , தாராளச் சிறு காணிக்கை ; widow s 

ஜேம்ஸ் II அரசிறக்கபபெற்றபோது ஐரோப்பாவிற்கு ஓடி 
peak , நெற்றி நடுவில் வளரும் கவர் வடிவ மயிர்த்திரள் ; 

விட்ட அயர்லாந்து நாட்டுப் பழைய மன்னர் குடி ஆதர 
widow s weeds , விதவை கையறுநிலை உடுப்பு . 

வாளர்கள் . 
wid ow.bird , 11. தூக்கணங்குருவி இனப் பறவை வகை . 

wild .goose, n . காட்டுவாத்து ; pl . wild - geese ; ( தொ . ) 
wid ower , n . விதுரன் , மனைவியை இழந்தவர் . 

wild goose chase, திட்டமற்ற ஓட்டசாட்டம் , பயனிலா 
wid owhood , n , கைம்மை . 

வேட்டை ; பயனில் ஆரவார முயற்சி , 
width , n . அகலம் ; மனத்தின் அகல்விரிவு , எண்ணத்தின் wild ing, n . 

வளருஞ் செடி , பயிரிடப்படாமல் 
பெரும் போக்கு ; குறிப்பிட்ட அகலமுள்ள பொருட்பகுதி . 

வளருஞ்செடி ; கசப்பான காட்டு ஆப்பிள் செடிவகை ; கசப் 
wield , . இயக்கு ; செயலாட்சி செய் ; செல்வாக்குப் பெறு ; 

பான காட்டு ஆப்பிள் செடிவகையின் பழம் . 
பிடிப்பில் வைத்திருந்து பயன்படுத்து ; திறம்படக் கையாளு , wild ish , a . சற்றே முறையற்ற . 
நடத்து ; வசப்படுத்திச் செயல்செய் ; ( தொ . ) wield the wile , n . தந்திரம் , சூது , குறும்பு ; சூழ்ச்சித்திறமான நடை 
sceptre , ஆணைவழி நடத்து . 

முறை ; 3. ஆவலூட்டி ஏய் , கவர்ச்சியூட்டி ஈடுபடுத்து . 
wife , n . மனைவி ; பெண்டாட்டி ; pl . wives ; ( தொ . ) old wil ful , a. தற்பிடி முரண்டான ; தன்னிச்சையான ; வேண்டு 
wives tale , முட்டாள் தனமான கதை ; பழங்கதை ; மூட மென்றே செய்யப்பட்ட , மனமாரத் திட்டமிட்டு இழைக்கப் 
நம்பிக்கை ; மூடப்பழக்க வழக்கம் . 

பட்ட ; குறிக்கொண்டு சூழப்பட்ட , வக்கரிப்பின் விளைவான , 
wife hood , n . மனைவி நிலை ; வாழ்க்கைத் துணைமை . 

விடாப்பிடியின் பலனாயுள்ள ; எதற்கும் மசியாத 
wig , n. பொய்மயிர்த் தோகை ; ( தொ . ) wigs on the green , 

wil fully , adu . வேண்டுமென்றே , நெஞ்சறிய . 
அமளி , சண்டை சச்சரவு . 

wil fulness , n . விடாப்பிடி . 
wig ,. சுறுக்கெனக் கண்டி , சினங்கொண்டு கடிந்துரை . Wil helmstrasse , 1. செர்மனியின் அயல்நாட்டு விவகார 
wig an , n . ஆடை உள்விறைப்புத் திண்பொருள் . 

அலுவலகம் . 
wig ged , a . பொய்மயிர்த் தோகை அணிந்திருக்கிற . 

wil iness , n . சூழ்ச்சி , தந்திரம் . 
wigg ing , n . திட்டு , வசவு . 

will , n . விருப்பம் ; விருப்பாற்றல் ; மனத்திட்பம் , உரம் ; 
wig gle, 3. நிலையற்றுச் சுழல் . 

தன்னடக்க ஆற்றல் ; தற்கட்டுப்பாடு ; காருத்தாற்றல் ; 

துணிவாற்றல் ; துணிவு ; வாழ்விறுதி விருப்பம் ; விருப்ப 
wight , n . ( பழ . ) பேர்வழி , பிராணி . 

ஆவணம் ; 3. விரும்பு , விருப்பம் தெரிவி ; விருப்புறுதிகொள் ; 
wig wam , 11. செவ்விந்தியர் கூடாரம் . 

துணிவுகொள் ; தீர்மானமாகக் கருத்துக்கொள் ; விருப் 
wild , n . பாலை , தரிசு வெளிக்காடு , பயிரிடப்படாத நிலப்பரப்பு ; பாணையிடு ; விருப்பாவணஞ் செய் ; விருப்பாவணத்திற் 
a . நாகரிகப்படுத்தப்பட்டிராத , பயிற்றுவிக்கப்பட்டிராத , குறிப்பிடு ; விருப்பாவணப்படி விட்டுச்செல் ; ( தொ . ) 
பயிரிடப்பட்டிராத ; காட்டியல்பான ; காடார்ந்த ; கட்டுப் & t will , விருப்பப்படி ; விரும்புகிறபோது ; free will , தன் 
பாடற்ற ; சொற்கேளா த ; தான்தோன்றியான ; 

விருப்பத் தேர்வு ; விருப்பச் சுதந்தரம் ; have one s will , 
பிடிக்கிற ; ஒழுங்குகேடான ; கட்டுப்படுத்த முடியாத ; பெருங் விரும்பியதைப் பெறு ; nuncupative will , வாய்மொழியாகக் 


காடாக 


அடம் 


- * T . 


1206 


wind 


will 


துடனும் 


கூறப்பட்ட விருப்ப ஆவணம் ; with 8 will , ஊக்கத் 

முழு மனத்துடனும் ; work one s will , விரும்பிய 
தையே செய் . 
will , ப . 

முன்னிலை படர்க்கையில் எதிர்கால ஐயநிலைக் 
குறிப்புத் துணைவினை ; தன்மையில் எதிர்கால விருப்புறுதிப் 
பாட்டுக் குறிப்புத் துணைவினை . 
willed , a . விருப்பாற்றலுடைய , தன்விருப்பார்ந்த ; விருப்ப 

வணத்தினால் வழங்கப்பட்ட . 
Willes down paper , n . ஒட்டடித்தாள் , மோட்டோடுகளின் 

கீழ் வைக்கப்படும் நீர் வெப்ப - ஒலிக்காப்பான தாள்வகை . 
will et , n. வட அமெரிக்க சதுப்பு நிலப் பறவை வகை . 
will ing , a . தன்விருப்பார்ந்த ; தானே ஆர்வங் தெரிவிக்கிற ; 
புறக்கட்டுப்பாடற்ற , மனமகிழ்வுடன் முனைகிற ; விருப்பார் 
வத்துடன் வழங்கப்பட்ட . 
will - o - the - wisp , n . கொள்ளிவாய்ப்பேய் ; சதுப்புநில 

ஒளி ; உறுதியான இருப்பிடமற்றவர் . 
will ow , n . காற்றாடிவகை மரம் ; செடிவகை மரவகைக் 
கட்டை ; மரவகையாலான பந்தாட்ட மட்டை ; பஞ்சு 
வெட்டும் பொறி ; மரவகை மலர் , துயர்க்குறிச் சின்னம் ; 
மரவகைத் தழைப் பின்னலோவிய அணி ; 3. பஞ்சுவெட்டுப் 
பொறியால் பஞ்சு வெட்டி மென்மையாக்கு ; ( தொ . ) wear 
the willow , காதல் பிரிவு கருதி வருந்து ; நண்பர் மறைவு 
கருதிப் புலம்பு ; கையாறு கொள் . 
will ow -herb , n. இளங் கருஞ்சிவப்பு மலர்களையுடைய 

செடிவகை . 
wil lowing - machine , will ow - machine , 1 . பஞ்சு 

வெட்டுப்பொறி . 
will ow - pattern , n . கலங்களில் மரவகைத் தழை ஒப்பனைப் 

பின்னணியுடைய சீனக் கலைப்பாணி . 
will owy , a . காற்றாடியின மரவகைகள் 

மிகுந்துள்ள ; 
நொசிவும் நொய்ம்மையும் வாய்ந்த . 
will .power , n . உரன் , மனத்திண்மை . 
will .worship , 1. மனம்போல வழிபாடு . 
will y , n . பஞ்சு கழுவும் இயந்திரம் . 
willynill y , adu . விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ; வலுக் 

கட்டாயமாக . 
wilt , . வதக்கு ; வதங்கு ; உணங்கு ; உணக்கு . 
wilt , . will என்பதன் முற்கால முன்னிலை ஒருமை வடிவம் . 
Wil ton , Wil ton carpet , n . புரிசடைக் கம்பளம் , வெட்டித் 

தறித்த முறுமுறுப்புச் சமுக்காள வகை . 
wil y , a . சூதுவாது நிரம்பிய , குறும்புச் சூழ்ச்சியுடைய . 
wim bledon , 1 , இங்கிலாந்தின் விம்பிள்டனில் நடக்கும் 
வீரமுதன்மைப் 

பந்தயப் போட்டிக்குரிய புல்வெளி வரிப் 
பந்தாட்டக் களம் . 
wim ple , n . முகமூடாக்கு ; திரைவு ; திருகு சுருள்வு ; சுற்றுத் 
திருப்பம் ; அதிர்வலை ; U. முகமூடாக்கிட்டுக்கொள் , திரை 
மூடாக்கினால் போர்த்து ; திரையிட்டு மறைத்துவை ; திரைவு 
மடிப்புக்களாக 

பாக அமைவி , மடிப்புக்களாக விழு ; நீரோடை வகை 
யில் வளைந்துநெளிந்து செல் ; சுற்றிச்சுற்றி வளைந்து செல் ; 
அதிர்வலைவுறு . 
win , n . ( பே - வ . ) கெலிப்பு , வெற்றி ; U. கெலிப்புறு , வெற்றி 
பெறு ; போராடிப் பெறு ; போட்டியிட்டு அடை ; பந்தயப் 
போட்டியிடையே முயன்று கைக்கொள் ; பந்தயப் பொரு 
ளாகப் பெறு ; பரிசாகப் பெறு ; வெற்றி உடைமையாகக் 
கைக்கொள்ளு ; ஈட்டிப்பெறு ; பதவி எய்தப்பெறு ; மதிக்கப் 
பெறு ; அரிது முயன்று சென்றடையப் பெறு ; செல் , வழியே 
முன்னேறு ; இணக்குவித்துத் தன்வயமாக்கு ; தன்பக்கஞ் 
சாய்வுறுவி ; தூண்டிச் செயலாற்றுவி ; இணக்குவித்து 
ஆதரவு பெறு ; வரவர மேம்பாடுறு ; வெடிவைத்துச் சுரங்கப் 
பொருள் எடு ; சுரங்கக்கால் உருவாக்கி அமைவி ; வரவர 
மிகுதியான கவனஞ் செலுத்தப்பெறு ; ( தொ . ) win a canter , 
எளிதாக வெற்றியடை ; win by a bead, win by a short 


head , மயிரிழையில் வெற்றியடை ; win of , விஞ்சிய 
மேன்மையுடையவராயிரு ; win on , win upon , கடந்து செல் , 
விஞ்சிய மேன்மையுடையவராயிரு , அன்பாதரவு எய்தப்பெறு 
win one s blue , தன்கட்சி வெற்றியடையப்பெறு ; win one s 
spurs , வீரத்திருத்தகைப்பட்டம் வழங்கப்பெறு ; துறையில் 
நிபுணரென்று ஏற்றுக்கொள்ளப் பெறு ; win one s way , 
போராடி முன்னேறு ; win ore , கனியிலிருந்து இயற்கை 
உலோகக் கலவை 

win over to , தன் கருத்திற்கு 
இணக்குவித்து மாற்று ; தன்பக்கஞ் சாய்வுறுவி . 
wince , 1. உதை , உதைப்பு ; வேதனைத் துடிப்பதிர்வு , பதை 
பதைப்பதிர்வு ; 3. குலைவுற்றுப் பின்வாங்கு ; கண்ணிமை 
வெட்டுதலுறு ; தசைச்சுரிப்புறு ; வெட்டிப் பின்னிடைவுறு ; 

அஞ்சிப் பின்னிடைவுறு . 
win cey , n . உட்சட்டைக்குப் பயன்படுத்தப்படுங் கம்பளிப் 

பருத்திக் கலவைத் துகில் ; pl . win ceys. 
winceyette , n . இருபுற இழைமடி மென் துகில்வகை . 
winch , 11. திருகுவிட்டம் , இயந்திர ஊடச்சின் செந்திரிபுக் 
கோட்டம் ; உருளைத் திருகுபிடிக் காம்பு ; திருகு உருளை 
ஏற்றப் பொறி . 
Win chester , Winchester quart , n . அரைகாலன் 

புட்டி அளவு. 
Win chester , Winchester rifle , 1. வேட்டை அடுக்கு 

வேட்டுச் சுழல் துப்பாக்கி 
wind , n . காற்று ; காற்றோட்டம் ; செயற்கைக் காற்றோட்டம் ; 
காற்றொழுக்கு ; காற்று வீச்சு ; மென்காற்றலை ; வன்காற்று ; 
கடுங்காற்று ; காற்றுப்போக்கு ; காற்றுவாக்கு ; காற்றுவாட் 
டம் ; காற்றுத்திசை , காற்று வரு திசை ; திசை ; மணம் , 
மோப்பம் ; மோப்பக்காற்றலை ; தொலை அறிகுறி ; இருப்பிடக் 
குறிப்பு ; தகவல் ; மூச்சு ; மூச்சுத் திறம் ; மூச்சுவிடுந் திறம் ; 
கடுமுயற்சிக்கு வேண்டிய மூச்சாற்றல் ; மூச்சுத்தெம்பு : குத் 
துச்சண்டை வகையில் மார்புக்குக் கீழுள்ள வர்மம் , மூச்சு 
விடும் மென் தடம் : கீழ்வளி, அபானவாயு ; குடல் உள்வளி , 
வாயு ; அசீரணவாயு , உதரவாயு ; பொருமல் ; ஆட்டுநோய் ; 
பூதிப்பு , உதிப்பு , உப்புதல் ; வெற்று இறுமாப்பு ; வெற்றுரை ; 
( இசை . ) துளையிசைக்கருவித் தொகுதி ; ( இசை . ) துளை 
யிசைக்கருவியாளர் தொகுதி ; ( கப் . ) காற்றுத் திசைத் 
தொடர்புநிலை ; ( இழி . ) அடிவயிறு ; 3. ஊதல் ஒலி எழுப்பு ; 
மணத்தாற் கண்டுபிடி ; மோப்பத்தாற் கண்டறி ; மூச்சுவிடு ; 
ஓடுவித்து விரை மூச்சோடவிடு ; மிகுவிரைவினால் மூச்சுத் 
திணறடிக்க வை ; இளைப்பாறி மூச்சுவாங்கவிடு ; காற்று 
வாங்க விடு ; காற்றுப்பட வை ; ( தொ . ) & capful of wind, 
சிறு காற்று ; between wind and water, கப்பல் பகுதிகள் 
வகையில் நீரில் அமிழ்ந்தாழ்ந்தேறா நிலையில் ; சேதமுறத்தக்க 
நிலையில் ; break wind , வளி பறி , அபானவாயு வெளியேற்று ; 
broken wind , குதிரை வகையில் குறுமூச்சு , மூச்சுத்தடை ; 
cast to the winds , fing to the winds , கைவிடு , புறக்கணி ; 
அசட்டைபண்ணு ; down the wind , காற்றின் திசையில் ; 
அழிவுநோக்கி ; get one s wind , மீள மூச்சுவிடும் நிலையுறு ; 
get wind , take wind, வதந்தியாகப் பரவு ; have the wind of , 
தடம் கண்டு பின்பற்று ; in the wind , வருநிலையில் , வரத்தகு 
நிலையில் ; பொதுமக்கள் கருத்தில் ; நடைமுறையில் ; raise 
the wind , CT14 U பணத்தைப் பெறு ; sail close to 
the wind , ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லையைக் கடக்கும் ஆபத் 
தில் இரு ; sow the wind and reap whirlwind , பிறன்கேடு 
சூழ்ந்து பெருங்கேடுறு ; take the wind out of one s sail , 
ஒருவரது அனுகூலத்தைப் பறி , ஒருவர் வாதிக்க இருப்ப 
வற்றையே முந்துறக்கூறி அவர் செயல் குலைவி . 
wind , . குழல் ஒலி முழக்கு ; குழல் ஓசைச் சமிக்கை காட்டு . 
wind , 11. திருக்கீடு , முறுக்கீடு ; திருக்கிய நிலை , முறுகீடு ; 
திருப்பம் , பாட்டை வளைவு ; கடிகார முறுக்கீட்டில் ஒரு சுற்று ; 
கயிற்றுச்சுருளில் ஒரு சுற்று ; ப . முறுக்கு , திருகு , திருக்கு ; 
கடிகார வகையில் சாவி கொடு ; இசைக்கருவி நரம்பு முறுக்கு ; 
கப்பல் வகையில் நேர்மாறாகத் திருப்பு ; சுற்றிச்செல் ; திருகிச் 
செல் ; வளைந்துவளைந்து செல் ; திருகுமறுகாகச் செல் ; வரிந்து 
சுற்றி வை ; பொதிந்து வை ; போர்த்து ; பாரஞ்சாம்பி உருளை 


1207 
windage 

wing 
யைச் சுற்றி இயக்கு ; குதிரையை இடப்புறமாகத் திருப்பு ; wind -row , 1 , உலர்வரி , காற்றாட விடப்படும் புல் - கூலக்கதிர் . 
குதிரைவகையில் இடப்புறமாகத் திரும்பு ; சுருட்டு ; மூடிவிடு ; நிலக்கரித தொகுதி . 
சுருள்வுறு ; சூழ்ந்து பின்னிக்கொள் ; சுற்றித்தழுவு , சூழ்ந்து 

winds , n . pl . காற்றுத் திசைகள் , நாற்றிசை : ( தொ . ) come 
பிணை ; முற்றிலும் பிணைந்து தன்வயப்படுத்திக்கொள் ; from the four winds, எல்லாத் திசைகளிலிருந்தும் வந்து 
( தொ . ) in winding , உண்மைக்கு மாறாக , ஒருச்சாய்த்து ; சேர் . 
wind off , சுருளாக இருப்பதைப் பிரி ; wind person round 

wind - sail , 11 , காற்றோட்டக் குழற்பாய் . 
one s fingers , ஒருவர் மீது முழு ஆதிக்கஞ் செலுத்து ; wind 

wind - screen , n . வளிகாப்புத்தட்டி ; மோட்டார் காற்றுத் 
up, முழுவதையும் வரிந்து வளையச் சுற்றி வை ; திருகிச் 

தடுப்பு . 
செல் ; திருக்கி இறுக்கு , கடிகார வகையில் சாவிகொடு ; 
முறுக்கிவிடு ; விறைப்பாக்கு ; எழுச்சியூட்டு ; நெருக்கடி wind sleeve , wind - sock , n . காற்றுத்திசைக்கூம்பு . 
நிலையை முனைப்பாக்கு ; முடிவுறச்செய் . 

wind - spout , n . சுழல்காற்று ; கடல்நீர்த் தம்பம் . 
win dage, 11. பீரங்கியின் புழைக்குண்டு இடைவெளி வேற் wind - sucker , n . சண்டிக்குதிரை, தீனித்தொட்டியைக் 
றுமை ; காற்று வாட்டம் , எறிபடை நெறியில் காற்று வேகக் 

கடித்து மூச்சினை வேகமாக உள்ளுக்குவாங்குங் கெட்ட 
கோட்டம் ; எறிபடைக் காற்றுக்கோட்ட அளவு ; காற்று பழக்கமுடைய குதிரை . 
வாட்டக் கழிவுத் தள்ளுபடி உரிமை ; இயந்திரச் சுழல்வில் 

wind - swept , a . திறந்தபடியுள்ள , காற்று - புயல் பாதுகாப் 
காற்று உராய்வு விசை . 

பற்ற . 
wind bag , n . துருத்தி ; வாயாடி , பயனில்சொல் பாராட்டு 

wind -tight , a . காற்று இறுக்கமான , காற்றுப் புகாத . 
பவர் . 

wind tunnel , 1. விமானக் கட்டுமானத் துறைக்குரிய செயற் 
wind - bound , a . எதிர்க்காற்றினால் செலவு தடைப்பட்ட . 

கைக் காற்று விசைச் சுருங்கைநெறி . 
wind - break , n . காற்றுத் தடுப்பு , காற்றின் விசையைக் 

wind -up , n . முடிவு , முடிவுற்ற நிலை , இறுதிக்கட்டம் . 
குறைப்பதற்குப் பயன்படும் வேலி - புதர்ச் செடிகள் முதலியன . 
wind - chest . 11. இசைப்பெட்டி ஒலிப்பத்தர் . 

wind ward , n . ( கப் . ) காலிடம் , காற்றுவரு திசைப்பகுதி ; 

காறறுவரு திசையிலிருக்கிற ; 
wind ed , v. wind என்பதன் இறந்தகால முடிவெச்ச 

காற்று வீச்சிற்கு 

உட்பட்ட . 
வடிவங்களுள் ஒன்று . 
wind - egg . 11. பொலி.விலா முட்டை . 

wind y , a . காற்றோட்டமுள்ள ; காற்றுவீச்சு மிக்க , பெருங் 
wind er , n . திருகுபவர் , சுற்றுபவர் , முறுக்குபவர் ; திருகு 

காற்று வீச்சுக்குட்பட்ட ; மிகுசொல்லாடுகிற , பொருளற்ற 
சாவி ; சுரங்கத்தில் சுழல் ஏற்ற மின்பொறி ; முறுகுகொடி 

சொற்பெருக்கமுடைய ; வயிற்றுப்பொருமல் வாய்ந்த ; ( பழ . ) 

காற்று எழும் திசையிலிருக்கிற ; ( இழி ) கிலிகொண்ட . 
வகை . 
wind fall , 11. படுபழம் , காற்றடித்து விழுந்த பழம் ; குருட்டடி 

wine , 1. மது , கொடிமுந்திரிப் பழச்சாறு , பல்கலைக்கழக 
யோகம் , எதிர்பாரா நற்பேறு . 

விருந்துக்குப் பின்னுள்ள மதுவருந்து குழுமம் ; பழச்சாற்றுக் 
wind - fanner , 11. குறும்பருந்து வகை . 

காடி ; மதுமருந்துக் கலவை ; திண்ணிய செந்நிறம் ; U. 

மது அருந்து , விருந்தில் மது அளி , மது விருந்து அளித்து 
wind - flower , 11. ( செய் . ) கடற்பஞ்சு. 

உபசரி ; ( தொ . ) Adam s wine , தண்ணீர் ; good wine needs 
wind - gall , n . குதிரைக்காலடிக் குழைச்சு வீக்கம் . 

no bush , நல்ல சரக்குக்கு விளம்பரம் தேவையில் லை ; 
wind - gauge, 11 , காற்றுவேகமானி . 

in wine , மதுகுடித்து வெறியுண்ட , மதுவினால் - ஊக்கங் 
wind hover , 1. குறும்பருந்து வகை . 

கொண்ட . 
wind ing , 1. திருத்தல் ; பொதிதல் ; a . திருகுகிற ; பொதி wine bag , n. மதுப்பை ; குடிகாரன் . 

வதற்கான : ( தொ . ) winding staircase , சுழல்படிக்கட்டு . wine bibber , 1. களிமகன் . 
wind ing - sheet , 1. சாப்போர்வை , பிணத்தை முடிவைப் wine bottle , n . மதுக்கலம் . 
பதற்கான போர்வை . 

wine bowl , n . மதுக்கிண்ணம் ; குடிப்பழக்கம் . 
wind - instrument , n . துளையிசைக்கருவி . 

wine fat , n . ( பழ . ) மதுப் பிழியல் தொட்டி . 
wind - jammer , 1. ( இழி . ) வாணிகச் சரக்குக்கப்பல் . 

wine glass , 1. தேறற் கோப்பை . 
wind lass , n . பாரஞ்சாம்பி , சுழல்சக்கரமூலம் பாரந்தூக்கும் 

wine .palm , n . பனைமர வகை . 
இயந்திரம் ; 3. பாரஞ்சாம்பியைக்கொண்டு பாரந்தூக்கு . 

wine press , 1. மதுப்பிழியற் கருவி . 
win dlestraw , 11. காம்பு ; நீள்காம்புப் புல்வகை ; வலிமை 

win er , 11. ( பழ . ) மது வடிப்பவர் . 
யற்று நீண்டு ஒடுங்கிய உடலினம் ; புல் செத்தை சவறு ; 
அற்பப்பொருள் . 

win ery , n . மது வடிக்கும் தொழிற்சாலை . 
wind mill , n . பெருங்காற்றாடி ; காற்றுவிசையாலை ; ( இழி. ) 

wine sap , n . அமெரிக்க ஆப்பிள் வகை . 
படைத் துறை வழக்கில் நிமிர்வான்கலம் ; ( தொ . ) fight 

wine - stone , n . தேறற்படிவு . 
windmills , கற்பனைப் பகைவருடன் போராடு ; windmill wine - vault , n . இன்தேறல் அடிநிலக் கிடங்கு . 
plane , கிடைநிலைச் சுழல்விசிறி விமானம் . 

wing , n . சிறகு ; வௌவாலின் சிறத ; கோழி முதலிய நிலப் 
win dow , n . பலசணி , சன்னல் ; உள் முகவரிகாட்டும் உறை பறவைகளின் சிறையுறுப்பு ; பூச்சிகளின் இறக்கை ; பரக்க 
இடை வெளி ; சேண் தடை உதிரி , சேணளவியின் பயன் தடை உதவும் உறுப்பு ; பறத்தல் , பறக்கும் நிலை ; பறததற்கருவி ; 
செய்வதற்குரிய விமான உதிர் உலோகத் தகடுகள் . 

விரை செலவு ; விரை செலவாற்றல் ; விசை செலவாற்றற் 
win dow - box , 1 , சறுக்குச்சட்டப் பலகணியின் சறுக் கருவி ; பறவைக் கூட்டம் ; ( பே - வ ) புயம் , மேற்கை; பக்கம , 
கெடைக்கூடு ; பலகணி மலர்ச்செடிகளுக்கான சதுரத் புடைவாரம் , சிறகம் , விமான இறக்கை ; கட்டடச் சிறகம் ; 
தொட்டி . 

கோட்டையின் நீள் சிறைக் கட்டுமானம் ; படையின் பக்க 
win dow - dressing , 11. வாணிகமுறைச் சரக்குப் பரப்பீட்டு 

அணி ; கடற் படையின் புறக்கோடி ; விமானப் படைப்பிரிவு ; 
ஒப்பனை ; ஒப்பனை விளக்கம் . 

நாடகக் கொட்டகையின் புடைவாரம் ; அரங்கின் பக்க அறை ; 

பக்கக்காட்சித் திரை : பக்கத்திரைக் காட்சி ; ஆட்ட முன்புறச் 
win dowed , a . பலகணியையுடைய ; சாளரங்களைக் கொண்ட . 

சிறையணி நாற்காலி முது குப்புறப் புடைக்கட்டை ; வண்டிச் 
win dow -shopping , 11. கடைப்பொருள் சுற்றுலாக்காட்சி . 

சக்கரங்களின் மட்காப்புப்பட்டை ; அரசியற் கட்சிப் புடை 
win dow - sill , n , பலகணி அடிக்கட்டை . 

சாரி , ஆதரவுப் பொறுப்பாட்சி ; 3. சிறகு இணைத்து அமை ; 
wind pipe, n . ( உள் . ) மூச்சுக்குழாய் . 

சிறைப்பகுதி யமை ; பக்கக்கூறுகள் அமை ; பறக்கச் 


1208 
wing - beat 

wire - line 
செய் ; பறக்கவிடு ; பறந்து செல் ; பறந்து கட ; சிறகுடன் காலத்தைத் தாங்கிக் கழி ; ( தொ . ) winter sleep, விலங்குகள் 
மிக உயரத்தில் பற ; பறக்க உதவு ; காற்றில் மிதந்து வகையில் பனிக்காலச் செறி துயில் ; winter sports , பனிப் 
செல்ல உதவு ; விமானத்தில் செல் ; விரைந்து செல் ; பரப்பு மீது ஆடப்படும் பனிக்கால மனைப்புறக் கேளிக்கைகள் , 
விரைவு கொடு ; வேகம் கொடு ; விரைவூக்கமளி ; சிறகுப் பனிச்சறுக்காட்டம் , பனிச்சறுக்குக் கட்டையாட்டம் . 
பக்கமாகக் காயப்படுத்து ; மேற்கைப் பக்கமாகக் காயப் 

win ter- green 11. பசுமைமாறாச் செடியினம் . 
படுத்து ; ( தொ ) add wings to , lend wings to , விரைவு 

win terize , 0. பனிப்பருவச் சூழலுக்கு இயைவுடையதாக்கு ; 
படுத்து , முடுக்கிவிடு ; make wing , take wing . பறக்கத் 

குளிர்காலத்துக்கு வேண்டிய காப்புக்கலம் குளிர்காப்பு உடை 
தொடங்கு , புறப்படு ; on the wing , upon the wing, பறந்து 

முதலியன வகுத்துச் சேமி . 
கொண்டிருக்கும் நிலையில் ; இயங்கும் நிலையில் ; on the wings 

win ter -lodge, n . ( தாவ . ) பனிக்காலத்தில் செடியின் கரு 
of the wind , மிக உச்சநிலை விரைவுடன் ; under one s wing , 

முளையைக் காக்கும் பொதியரும்பு . 
ஒருவர் பாதுகாப்பில் . 

win terly , a. எழுச்சியற்ற , துயரம் நிரம்பிய . 
wing - beat , 11. சிறகடிப்பு . 

win ters , n . pl . ஆண்டுகள் ; வாழ்வின் ஆண்டுகள் . 
wing -case , n . பூச்சிகளின் சிறகுச் சிதலுறை . 

wia ter -tide , 11 , ( பழ . ) பனிப்பருவம் , குளிர்பருவம் . 
wing .commander , 11. விமானச்சிறகத் தலைவர் . 

win tery , win try , a . குளிர்காலத்துக்குரிய தட்பவெப்ப 
wing covert , n . இறகு அடிப்பாயல் , பறவைகளின் சிறகடியை 

நிலையுடைய ; பனிக்காலப் பண்புக்கூறுடைய ; புயலார்ந்த , 
மூடியாள மெல்லிறகுப்பாயல் . 

புயல் நிலையுடைய ; குளிர்மிக்க , பெருங்காற்றடிக்கிற ; 
winged , a . சிறகுகள் அமைந்துள்ள ; விதை வகையில் சிற 

எழுச்சியற்ற , துயரம் நிரம்பிய ; புன்னகை வகையில் மகிழ்ச்சி 
கல்லியினையுடைய , தண்டு வகையில் இலைக்காம்படி இணை 

யற்ற ; வரவேற்பு வகையில் அன்பில்லாத ; அக்கறையற்ற , 
வுற்ற : கனி வகையில் தட்டையான அடி இணைப்புடைய ; 

களியார்வமில்லாத . 
சிறகில் அடிபட்ட ; விரைவான ; விழுமிய ; ( தொ . ) winged 

win y , a , இன்தேறலினைப் போன்ற ; வெறியூட்டப்பெற்ற , 
words , சொல்லம்பு . 

வெறிமயக்கங் கொண்ட . 
wing -footed , a . ( செய் . ) விரைவான . 

wipe , 11. துடைப்பு ; ( இழி . ) பலத்த வேகமான அடி ; ( இழி . ) 
wingless , a . சிறகுகள் இல்லா த . 

கைக்குட்டை ; ப. துடை ; தேய்த்துத் துப்புரவு செய் , கறை 
wing let , n . சிறு சிறகு , போலிச் சிறகு . 

துடைத்தெடு ; கண்ணீர் துடைத் தகற்று : துடைத்தழி ; 
wing man , n . விமான அணித் துணைக்காவல் விமானம் ; 

ஒழித்து விடு , இல்லாதாக்கு ; நிலத்தளம் துடைத்துப் பெருக்கு ; 
விமான அணித் துணைக்காவல் விமான வலவர் . 

கலம் தேய்த்து அலம்பு ; ( இழி . ) பலமாக அடிக்கக் கை 
wings , n . pl. விமானப்படை வலவரின் பொறிப்புச் சின்னம் ; 

யோங்கு ; ( இழி. ) பலமாக அடி . 
கப்பலின் பாய்கள் . 

wi per, n . துடைப்பான் . 
wing - sheath , n . பூச்சியின இறக்கைச் செதிளுறை . 

wire , n . கம்பி ; தந்திக்கம்பி ; தந்தி ; தந்திச்செய்தி ; 0 . 
-wing - spread , n . சிறகுப் பரப்பளவு ; விமான இறக்கைகளின் கம்பி இணைத்தமை ; கம்பிகொண்டு கட்டு ; கம்பியில் கோத்து 
பரப்பகல அளவு . 

அமை ; பறவையைக் கம்பி வலையில் சிக்கவை ; வீடு - கட்டி 
wing - stroke , n . சிறகடி , பறத்தலில் இறக்கைகளின் ஒரு டம் முதலியவற்றிற்கு மின் கம்பி இணைப்புச் செய்தமைவி ; 

புல்வெளி மரப்பந்தாட்ட வகையில் கம்பிக் குழைச்சினால் 
தடவை இயக்கம் . 
vink , n . இமைப்பு ; கண் இமைப்பொழுது ; 3. கண் இமை , பந்தினைத் தடுத்து நிறுத்து : தந்திச்செய்தியனுப்பு . தநதியடி , 

தந்திகொடு ; ( தொ . ) barbed wire , வரிமுட்கம்பி , குத்துமுள் 
கண மூடித் திற ; கண்சிமிட்டி மறை செய்தியைத் தெரிவி ; 

கம்பி ; barbed wire fence , முட்கம்பி வேலி ; live wire , வரம்பு 
ஒளி வகையில் மினுக்கு மினுக்கென்று ஒளிவிடு , விண்மீன் 
வகையில் விட்டுவிட்டு ஒளிர் ; ( தொ . ) forty winks , சிறு 

கடந்த விசைத் துடிப்புடைய ஆள் : pull the wires , மறை 

செல்வாக்கினால் இயக்கு ; wire away , ஊக்கத்துடன் செய 
துயில் ; wink 8t, ஒன்றினைப் பார்க்காமல் கண்மூடிக்கொள் , 
பார்ப்பதை வேண்டுமென்றே தவிர் , கண்டுங் காணாதது 

லாற்று ; wire entanglement , வரிமுட் படைத்துறைக் கம்பிச் 
போலிரு . 

சுருள் தடுப்பு நடவடிக்கை ; wire in , ( இழி. ) ஊஊக்கத்துடன் 

செயலாற்று , முழு ஆற்றலை ஈடுபடுத்து ; wire into, விடாமல் 
win kle , n . உணவாகப் பயன்படும் கடல்நத்தை வகை ; 

மீதார்வத்துடன் தின்னு . 
( தொ . ) winkle out , நத்தையைத் தோட்டிலிருந்து இழுத் 
தெடு ; வெளிப்படுத்து . 

wire - dancer , 11 , கம்பி நடன வித்தையாளர் . 

wire draw , 0. உலோகத்தைக் கம்பியாக நீட்டு ; உறு நுட்ப 
winn ing , a . வெற்றியை உறுதி செய்கிற , வெற்றி பெறுகிற , 
வெற்றி , செயல் சார்ந்த , வெற்றிச் செயலுக்குரிய ; கவர்ச்சி 

மாக்கு . 
யான , இனிமையூட்டுகிற , தன் சார்பில் சாய்வூட்டத்தக்க . wire .edge , 11. போலிக் கூர்முனை , மட்டுமீறிக் கூராக்கப் 

வெளியின் 
winn ing - post , n . குதிரைப்பந்தய 

படுவதனால் பின் மடிவு நும் போலி விளிம்பு . 
பந்தய 

wire - gun , n . கம்பித்தகடு வரிந்து சுற்றிய துப்பாக்கி . 
winn ings , n . pl . கெலித்த மதிப்பு , கெலிப்பெண் தொகுதி wire - haired , a . கம்பி போன்ற மயிருடைய ; நாய் வகையில் 
winn ow , n . முறம் , பொலிசுளகு ; U. புடை ; பதர் நீக்கு ; விறைப்பான மயிருடைய , 
தூசு நீக்கு ; மாசு நீக்கித் தேர்ந்தெடு ; சலித்தெடு , பிரித் wire - heel , n . குதிரைக் கால் நோய் வகை , 
தெடு : தெள்ளு ; கொழி ; வகைப்படுத்து , ஓரினத்தைப் 

wire less , 11. சேணொலி , கம்பியில்லாத் தந்தி ; சேணி ; 
பொறுக்கியெடு ; பயனற்ற பொருள்களைக் 

களைந்தெறி ; கம்பியில்லாத் தந்திசசெய்தி ; கம்பியில்லாத் தொலை பேசி ; 
( செய் . ) சிற தகளினால் மென்காற்றுப்பட வீசு ; ( செய் . ) 

வானொளிப் பரப்பீடு ; சேணொலி அனுப்புகருவி ; சேணாலி 
சிறகடித்துக்கொள் ; மயிர் உளர் , மயிர் கலைவுறச் செய் . 

வாங்கு கருவி ; ஒலிபரப்புச்செய்தி ; ஒலிபரப்புத்திட்டம் ; 
win some , a . கவர்ச்சிமிக்க ; தோற்ற வனப்புடைய ; மகிழ்ச்சி ஒலிபரப்பு ; a . கம்பியில்லா த ; கம்பிகளற்ற ; தந்தி - தொலை 
யளிகிற ; தன் வயப்படுத்துகிற . 

பேசி வகைகளில் கம்பியிணைப்பற்ற ; சேணொலி சார்ந்த ; 
win ter , n . பனிக்காலம் ; குளிர்பருவம் ; மகிழ்ச்சியற்ற பரு கம்பியில்லாத் தந்திக்குரிய ; 3. சேணொலித் தொடர்பு கொள் ; 
வம ; ( செய் ) வாழ்வின் ஓர் ஆண்டு ; a . குளிர்காலத்திற்கு சேணொலிச் செய்தியனுப்பு , கம்பியில்லாத் தந்திச் செய்தி 
உரிய ; குளிர்காலத்தில் நீடித்து நிலவுகிற : குளிர்காலத்திற் கொடு ; சேணொலி மூலந் தெரிவி ; ( தொ . ) wireless station, 
பயன்படுத்தத்தக்க , பனிக்காலத்தில் நிகழ்கிற ; புயலான ; சேணொலிமனை , தந்தியில்லாச் செய்தி அனு ப்பீட்டு நிலையம் . 
துயரம் நிரம்பிய ; 3. பனிக்காலத்தைக் கழி ; செடி.கால்நடை wire - line , n. நிமிர்வரை , தாளின் ஒளிவரைக்கு ஒத்த 
முதலியவற்றைக் குளிர்காலத்தில் வைத்துப் பேணு ; குளிர் கம்பிபோன்ற வெள்ளைக்கோடு . 


ல 


1209 


wire - petting 


withdraw 


wire - nett ing . 1. கம்பிவபைப் பின்னல் ; பின்னற் கம்பிவலை . 
wire puller , n . மறைவுச் செல்வாக்குடையவர் ; மறைவுக் 

கிளர்ச்சியாளர் . 
wire pulling, 1. செல்வாக்கு நாண் . 
wire - rope , 11. கம்பிவடம் . 
wire - way , 1. கம்பி நெறி , கம்பிவழிச் சரக்குப் போக்குவரவுப் 

பாதை , 
wire work , n . கம்பியாக்கவேலை ; கம்பி வேலைப்பாடு . 
wire worker , 1. கம்பி வினைஞர் . 
wire - worm , 1. கம்பிப் புழு , தீங்கிழைக்கும் முட்டைப்புழு 

வகை . 
wire wove, a . நேர்த்தியான , எழுதுதாள் வகையில் நேர்த்தி 

யும் மழமழப்பும் வாய்ந்து உயர் தரமான . 
wir ily , adv . கம்பி போன்று இழைவாக ; கம்பிபோன்று 

ஓடுங்கியதாக ; கம்பிபோன்று வலிவாக . 
wir iness , n . கம்பியிழைவு ; கம்பிபோன்ற ஓடுக்கம் ; கம்பி 

வலிவு . 
wir y , a . ( செய் . ) கம்பியினாற் செய்யப்பட்ட ; கம்பியைப் 
போல் வலிமையும் நெகிழ்வும் உடைய ; தளர்வுறாத , சோர் 
வுறாத . 
wis , U. ( செய் . பழ . ) தன்மை நிகழ்கால . வழக்கில் நன்கு 

அறிவேன் . 
wis dom , 1. மெய்யறிவு , பட்டுணர் பகுத்தறிவு ; முன்மதி , 
விவேகம் ; மதி நலம் ; பொது அறிவாழம் ; அறிவு நுட்பம் ; 
ஆழ்ந்தகன்ற நுண்கல்வியறிவுத்திறம் ; அனுபவ மெய்ம்மை 
களின் தொகுதி ; அறிவார்ந்த முதுமொழிகளின் தொகுதி . 
wis dom - literature , n . மூதறிவு இலக்கியம் , விவிலிய 
ஏட்டில் ஜாப்கதை - பழமொழிகள் - திருச்சபை - சாலமன் 
அறிவுரை முதலியன . 
wis dom - tooth , n . பின்கோடிக் கடைவாய்ப்பல் , அரைக்கும் 

பற்களுள் பொதுவாக இருபது வயதுகடந்து வளரும் ஒன்று . 
wise1, a . மெய்யறிவார்ந்த ; முன்மதியுடைய , விவேக 

முடைய ; அனுபவ அறிவு வாய்ந்த ; புத்திசாலித்தனமான ; 
அறிவுக்கூர்மையுடைய , மதிநுட்பமுடைய ; அறிவுத்திறங் 
காட்டுகிற , உலகியலறிவு வாய்ந்த ; நல்லறிவுடைய ; அனுபவ 
அறிவுச் செறிவுடைய ; எல்லாத் தகவல்களும் அறிந்திருக்கிற ; 
மறைசெய்திகளை அறிந்திருக்கிற ; தெய்விக ஆற்றலுடைய ; 
தவறாச் செயல்வாய்மையுடைய ; மறைவெளியிடும் தன்மை 
யற்ற , நாவடக்கம் வாய்ந்த ; ( தொ . ) wise man , மாயாவி , 
மாந்திரிகள் ; wise saw , முதுமொழி ; wise woman , மந்திரக் 
கணிச்சி ; மருத்துவச்சி . 
vise , n . வகை , மாதிரி , முறை , விதம் ; பாணி ; ( தொ . ) 
in any wise , எம்முறையிலாவது ; in no wise , எவ்விதத் 
திலுமின்றி ; on this wise , இவ்விதமாக . 
wise acre , n . போலி மேதை ; அப்பாவி . 
wise - crack , v . மணியுரை தெறி , அறிவார்ந்த முதுமொழி 

களைக் கையாளு . 
rish , 1. விருப்பம் ; விழைவு ; தெரிவித்தல் ; வேண்டுகோள் ; 
மறைமுக ஆணை ; விரும்பப்படும் பொருள் , இலக்கு ; 0 . 
விரும்பு ; விருப்பங் கொள் ; ஆர்வங்கொள் ; அவாவுறு ; 
விருப்பம் தெரிவி ; நலம் விரும்பு ; வாழ்த்துக் கூறு ; ( தொ . ) 
wish fulfilment , ( உள . ) கனவில் விருப்பத் தீர்வு . 
wish ful , a . ஆவலுள்ள , விருப்பமிக்க ; ஆவல் வடிவான , 
விறைவேறா விருப்பஞ் சார்ந்த ; ( தொ . ) wishfal thinking . 
( உள. ) விருப்பங்களை அடிப்படையாகக்கொண்ட எண்ணம்; 
நிகழ்ச்சி விருப்ப நம்பிக்கை . 
wish ing , 11. விரும்புதல் ; a . விரும்புகிற . 
wish ing - bone , n . பறவையின் மார்புக்கும் கழுத்திற்கும் 

இடைப்பட்ட பகுதியிலுள்ள கவை எலும்பு . 
wish ing - cap , 1 . 

எண்ணியதை எய்துவிக்கும் மாயத் 
தொப்பி . 
rish - wash , n . மெலிவு ; சாரமின்மை . 

153 


wish y- washy , a . செறிவற்ற ; மெலிவான ; கலப்பான ; சார 

மற்ற . 
wisp , n . சிறு வைக்கோற்புரி ; மகாந்து உண்ணும் பறவைத் 

திரள் ; கூட்டம் , ஈட்டம் . 
wist , U. ( பழ . ) wit என்பதன் இறந்தகால வடிவம் . 
wistar ia , 1. இளஞ்சிவப்பு மலருடைய கொடிவகை . 
wist ful , a . கருத்தூன்றிய ; உள்ளார்வ மிக்க ; அறியும் 
ஆவல்கொண்ட ; நம்பிக்கையின்றியும் மிகு விருப்பங்கொண் 
டுள்ள ; வருத்தந் தோய்ந்த , வாடிய தோற்றமுடைய . 
wit , n . கூரறிவு ; புதுக்கருத்து நயம் ; சொல் நயம் , உரை 
நயம் ; நகைத்திறம் ; நகைத்துணுக்கு ; கேலித்து ணுக்கு ; 
பகடியுரை ; அறிவுத்திறமுடையவர் ; சொல்திறமுடையவர் 
பகடி , செறிசொல்லாளர் ; ( தொ . ) at one s wit s end. 
கலங்கிய நிலையில் ; have one s wits about OR8 , உன்னிப் 
பாக இரு ; live by one s wits , சாமர்த்தியத்தால் சம்பாதித்து 
வாழ்க்கை நடத்து ; out of one s wits , பித்துப் பிடித்த , 
மதிமயக்கமுற்ற ; the five wits , ஐம்புலன்கள் . 
wit , v . ( பழ . , அரு . ) தெரிந்திரு , உணர்ந்திரு ; ( தொ . ) 

to wit , அதாவது . 
witch , 1. சூனியக்காரி ; கவர்ச்சிவாய்ந்த பெண் ; 
அரு 
வருப்புத் தோற்றமுள்ள கிழவி ; தட்டையான மீன்வகை ; 1 . 
மருட்டு , சூனியம் வை ; கவர்ச்சி செய் ; கவர்ச்சியுட்படுத்து . 
witch , n . தொய்வான கிளைகளையுடைய மரவகை . 
witch - alder , n . வட அமெரிக்க புதர்ச்செடியினம் . 
witch craft , n . சல்லியம் , பில்லி சூனியம் . 
witch - doctor , n . பில்லி சூனிய மருத்துவர் . 
witch - elm , n . அரம்பப்பல் விளிம்பு இலைகளையுடைய காட்டு 

மரவகை. 
witch ery , n . சூனிய விந்தை ; மாயக் கவர்ச்சி , அழகுக் 

கவர்ச்சி . 
witch - hazel , n . வட அமெரிக்க புதர்ச்செடிவகை. 
witch - hunt , n . சூனியவேட்டை ; ஒற்றர் ஐயுறவு வேட்டை ; 
பொதுவுடைமையர் ஐயுறவு வேட்டை ; அரசியல் எதிரிகளின் 
ஐயுறவு வேட்டை . 
witch ing , a . தனியவித்தைக்கு ஏற்ற ; இயற்கை மீறின ; 

கவர்ச்சியுட்படுத்துகிற . 
witch - meal , n . பாசிவகையின் தாது . 
wit enagemot , n . ( வர . ) அறிஞர் பேரவை , முற்கால 

ங்கில இனத்தவரிடையே நாட்டு இன மாமன்றம் . 
with , prep . ஓ , உடனாக ; உட்கொண்டதாக , உடன் சேர் 
வாக ; அருகில் , உடனிருத்து , உடனமர்வாக ; நேர் எதிர் 
எதிராக , எதிர்த்து , முரணி ; போரில் கைகலப்பாக : உட 
னிகழ்வாக ; கூட ; உடன்கூட்டாக ; கொண்டு , உடன் 
கொண்டு ; கருவியாகக்கொண்டு ; அணிந்துகொண்டு ; 
உடைமையாகக்கொண்டு ; !பண்பாகக்கொண்டு ; இடத்தில் ; 
சார்பாக ; கைவசமாக ; பொறுப்பில் ; பாதுகாப்பில் ; உடன் 
தொடர்புகொண்டு , நேராகத் தொடர்புகொண்ட நிலையில் ; 
உடனெத்து ; உடனொத்த திசையில் ; உடன் சார்வாக ; உட 
னொப்பாக ; உடனிணைவாக ; மூலமாக ; அடுத்து , உடனடி 
யாக ; வகையில் : தொடர்பாக ; பற்றி ; இடத்திலிருந்து! ; 
ஆல் ; பயன்படுத்தி ; காரணமாக ; மீதாக ; உத்திசைய , அனு 
குணமாக ; ( தோ ) think with , உடநேத்து கருத்துக்கொள் ; 
to begin with , தொடக்கநிலையாக ; with that , அதன்பேரில் ; 
அதன் பின்னர் ; அதனையடுத்து . 
withal , ado. அதனுடன் , மேற்கொண்டு ; அல்லாமலும் 

கூட ; அதேசமயத்தில் ; உடனாக . 
withdraw , 0. திரும்பப் பெற்றுக்கொள் ; பின்னடு ; பின் 
வாங்கு ; பின்னிடை ; பின்னுக்கு இழுத்துக்கொள் ; சுருக்கிக் 
கொள் ; உள்வாங்கு ; போட்ட பணத்தைத் திரும்ப எடு ; 
சொன்னசொல் மாற்று , சொன்ன சொல் திரும்பப்பெறு : 
விலகிச்செல் , பின்செல் ; விலகிக்கொள் ; ஒதுங்கிச் சென்று 
வீடு , மறைவாகப் போ , பிரிந்து செல் . 


1210 
withdrawal 

wolf - tooth 
withdraw al , n . மீட்டுப்பேறு ; திரும்பப் பெறுதல் ; பின் 

மிடு ; 

அறிகுறியாயிரு , எடுத்துக்காட்டு ; எதற்கேனுஞ் 
னி டைவு ; பின்வாங்கல் ; உள்வாங்கல் , உள்ளிழுப்பு ; விலகல். சான்றாகப் பயன்படு ; பார் , பார்வையாளராயிரு ; ஆவணத 

தில் சாட்சிக் கையெழுத்திடு . 
withdraw ing , n . பின்வாங்கல் ; திரும்பப் பெறுதல் ; உட் 
சுருங்கல் ; விலகல் ; பின்னிடைவு ; a . பின்னிடைகிற ; பின் wit ness -box , 1. சாட்சிக்கூண்டு . 
வாங்குகிற ; விலகுகிற ; தனி ஓய்விற்குரிய . 

witt ed , a . கூர்மதியுள்ள . 
withdraw ing - room , n . ஓய்வு அறை . 

witt icism , 1 சாதுரியப் பேச்சு , நொடிபுரை . 
with e , n . மிலாறு , வளார் ; முறுக்கின கொடி . 

witt ing , a . தெரிந்திருக்கிற , விவரம் உணர்ந்துள்ள . 
with er , U. வாடு , வதங்கு ; வற்றிச்சுருங்கு , சுரித்துப்போ ; witt ingly , adu . வேண்டுமென்றே , கெஞ்சறிந்து , திட்ட 
உலர் சருகாகு ; வாட்டு ; பொசுக்கு ; சருகாக்கு ; சுரிக்க வை ; மிட்டு . 
உள்ளுரமிழக்கச் செய் , ஆற்றலிழக்கச் செய் ; புதுமை 

witt ol , n . ( பழ . ) மனைவி சோரம்போவதைக் கண்டுங் காணா 
குன்றுவி ; தளர்வுறு ; சோர்வுறு ; பெருமையிழ ; மடிவுறு ; 

தவன் போலிருப்பவன் ; இணங்கிப் போகும் பெட்டைமாறி . 
அழிவுறு . 

wive , v . ( அரு . ) மணஞ் செய்து கொடு , மனைவியாக அளி ; 
with ering . 11. வாடல் ; வதங்குதல் ; தளர்வு ; சோர்வு ; 

மணஞ்செய்து கொள் . 
வாட்டம ; பொசுக்குதல் ; a . வாட்டுகி ற ; வாடுகிற ; பொசுக்கு 

wiv ern , n . ( கட் ) இருகால்களும் அம்புமுனை வாலும் 
கிற ; பொசுங்குகிற ; தளர்கிற , சோர்கிற ; உலர் பதனப் 

கொண்ட பறவை நாகம் . 
படுத்தப் பயன்படுகிற . 

wizard , n . சூனியக்காரர் , மந்திரவாதி , மாயாவி ; அற்புதச் 
with ers , n . pl . மூரி , குதிரைத் தோள்பட்டை எலும்புகளுக்கு 

செயல் செய்பவர் ; a . ( இழி . ) வியத்தக்க . 
இடையிலுள்ள உயர் முகடு . 
with ershins , adu . இடஞ்சுழியாக , அவமாகக் கருதப்படும் 

wizardry , n . பில்லி சூனிய வித்தை , வினைவைப்பு . 

wiz en , wiz ened , a . திரங்கிய . 
திசையாக 
withhold , ப . தடுத்து நிறுத்து , 

wizier , 1 , இஸ்லாமிய வழக்கில் அமைச்சர் . 

செயற்படுத்தாமலிரு ; 
கொடுக்க மறு ; நிறுத்தி வைத்துக்கொள் . 

wo , whoa , 11. குதிரை நிறுத்தக் கூக்குரல் குறிப்பு . 
within , n . உள்ளிடம் , உட்பக்கம் , உட்புறம் , உட்பரப்பு ; 

wob ble, n . 

அசைவாட்டம் ; தள்ளாட்டம் ; தயக்கம் ; 
ado . உள்ளே : உட்புறமாக , உட்பக்கததில் , உள்ளாக ; பிறழ்சசி ; திசை பிறழ்வு : போக்குப் பிறழ்வு ; கொள்கைத் 
உள்ளிடம் நோக்கி , வீட்டிற்குள் ; மறைவில் : அகத்த , மனத் 

தடுமாற்றம் ; 3. நிலைகொள்ளாமல் அசைந்தாடு ; அருவருக்கத் 
தினுள் ; prep உட்பும் நோக்கி , உட்பக்கத்தில் ; சூழப்பட்டு ; தக்க முறையில் தள்ளாடிச்செல் ; நடுக்காட்டம் - ஆடு ; 
உட்பட்டு , எல்லைக்கு உள்ளாக , புறஞ் செல்லாமல் ; மேற் நெறிபிறழ் ; உறுதிப்பாடின்றிச் செயலாற்று : முசண்பாடாக 
படாதவாறு , உட்பட்டு ; பாதிக தம் அளவிற்கு அருகே , 

நட ; ஒரு நிலைப்படாதிரு ; ஒலி குரல் வகையில் நடுக்குறு ; 
பாதிக்கப்படுமளவிற்கு அருகே ; கால எல்லை கழி வதற்கு முன் ; தாள கதியில் விரிந்து சுருங்கித் தடுமாறிச் செல் . 
எல்லைக் குள்ளாக ; ( தொ . ) within reach ,, பெறத்தக்க wodge , n . ( பே - வ . ) பெருந்துண்டு , கண்டம் . 
நிலையில் ; கிட்டும் எல்லையில் . 

woe , n . ( செய் , பே - வ . ) துன்பம் , கடுந்துயரம் , வருத்தம் ; 
wi : hout , n . வெளிப்புறம் : புறநிலை : புற ஆதாரங்கள் ; adu . வாழ்க்கைத் துயரம் , இன்னல் ; ( தொ . ) weal and woe , 
வெரிப்புறத்தில் , வெளிப்புறம் நோக்கி ; உள்ளேயிராமல் , அல்லற்காலத்திலும் செல்வக்காலத்திலும் ; woe unto, கேடு 
அடைக்கப்பட்டிராமல் , சேர்க்கப்பட்டிராமல் ; மாமன்றத் சூழும் ; கேடுறுக ; woe worth the day , அந்நாள் சாபநாள் 1 
திற்கு வெளியே ; திறந்த வெளி பில் ; வெளிப்புறமாக ; புறம் 

woe begone , a . துயர் நிறைந்த , துன்பத்தில் ஆழ்ந்த 
பாக ; prep . புறம்பாக , சேர்க்கப்பட்டிராமல் , எல்லைகளுக் 
கப்பால் , உள் ளேயிராமல் , வெளிப்புறத்தில் , வெளிப்புற 

woe ful , a . வருத்தந் தோய்ந்த , துயரார்ந்த . 
நோக்கி ; பெற்றிராமல் ; இன்றி . இல்லாமல் ; உடனாக இருக் woes , n.pl. இன்னல்கள் ; துயரங்கள் . 
கப்பெறாமல் , முழு துந் தவிர்த்து ; குறைபட்டு ; தேவைப்பட்டு ; wog , n . ( படை . , இழி . ) எகிப்தியர் ; நடுவுலகவாணர் . 
இணைவுறாமல் , தொடர்பற்று : இராத நிலையில் ; conj . woke , v . wake என்பதன் பெருவழக்கு இறந்த கால வடிவம் ; 
( பழ . , இழி. ) என்றாலல்லாமல் , இல்லாவிடில் , ஒழிய ; ( தொ . ) wake எனபதன் அருவழக்கு முடிவெச்ச வடிவம் . 
from without , வெளி பிலிருந்து : without doors, மாமன்றத் 

wok en , v . wake என்பதன் பெகுவழக்கு முடிவெச்ச வடிவம் . 
திற்கு வெளியே ; திறந்தவெளி பில் ; குடும்பத்திறகு வெளியே ; 
நாட்டிற்குப் புறம்பாக : without f < il , தப்பாமல் , உறுதி 

wold , n . கரம்பு நிலம் , பயிரிடப்படாத மேட்டு நிலம் . 
யாக ; without prejudice to , கெடுவழியிற் பாதிக்காமல் . wolf , n . ஓநாய் : பேராசைக்காரன் , கொடுங்கொள்ளைக் 
withstand , U. எதிர்த்து நில் ; தாங்கி நில் ; தாங்கும் 

காரன் ; நரம்பிசைக்கருவிக் கரட்டொலி ; இசைப்பெட்டி 
ஆற்றல் பெற்றிரு ; ஈடு கொடு ; தடு , தடைசெய் . 

முடுகு முரணொலி ; pl . volves ; 10. பேராசையோடு விழுங்கு , 
with y , n . கட்டுக்கொடி , முறுக்கிய கட்டுத்தளை : a . கட்டுக் 

பெருந்தீனி தின்னு ; ( தொ . ) cry wolf , கிலியூட்டு : have a 

wolf by the ears , இக்கட்டான நிலையிலிரு ; keep a wolf in 
கொடி போன்ற : கட்டுக் கொடிகளால் ஆன ; ஒசிவிழைவான , 

the stomach , பெரும் பசியாளனாயிரு ; keep the wolf from 
வலி வி ழைவான . 

the door , வறுமை வாராதுகாக்க ; பட்டினியைத் தடு ; 
wit less . a . அறிவுத்திறமற்ற ; பகுத்தறிவில்லாத ; பைத்தி Wake not a sleeping wolf , துஞ்சு புலி இடறாத ; wolf in 
யம் பிடித்துள்ள. 

sheep s clothing , பசுத்தோல் போர்த்த புலி , பாசாங்குக் 
wit ling , n . அறிவு குறைந்தவர் , போலி அறிஞர் . 

காரன் ; wolf pack , ( படை . , இழி . ) வாணிகக் காப்புக்கல மீது 
wit ness , n . சான்று , ஆய்வுத்தெளிவு ; சான்றுரை, சாட்சி 

நீர் மூழ்கிப்படைத் தாக்குதல் . 
யம் ; சான்றாளர் , சாட்சி ; நேர்காட்சியாளர் ; உடனிரு 

வருந்தவர் ; wolf .cub , n . ஓநாய்க் குருளை ; சாரணச் சிறுவர் . 
தகவல் மெய்ப்பிப்புத் துணைவர் ; காண்பவர் ; சான்றுச் wolf - dog , n . ஆட்டுக்கிடை நாய் ; ஓகாய்க் காப்பின நாய் . 
செய்தி , எண்பிப்பு ஆதாரம் ; சான்றுப்பொருள் ; ஆதார wol feite , n . கனிப்பொருள் வகை , 
மாகக் காட்டப்படும் பொருள் ; உறுதிப்பாடு ; உ றுதிப்படுத் 
துஞ் செய்தி ; ( சட் . ) நீதிமன்றத்தில் ஆணையிட்டுச் சான்று 

wolf .ish . n . பயங்கரப் பேருருவப் பேருந்தீனிக் கடல் மீன் . 
கூறுபவர் , சாட்சிக் கையொப்பமிடுபவர் ; 3. சான்றாயிரு ; 

wolfish , a . ஓநாய் போன்ற ; பெருந்தீனி தின்கிற . 
சான்றுபகர் ; சாட்சிகூறு ; சாட்சியங் காட்டு ; காட்சியாள wo lfram , wol framite, n. உலோக வகை தரும் தாதுக் 
ராயிரு : கேரில் காண் ; பார் ; கண்டுணர் , பட்டறி ; ( சட். ) 

கனிப்பொருள் . 
ஆணையிட்டுச் சான்றுரை கூறு ; ( சட் . ) சாட்சிக் கையொப்ப wolf .tooth , n . குதிரையின் உபரி மூன்கடைவாய்ப் பல் . 


1211 


wolverene 


woodpecker 


. 


wo Iverene , wo lverine, n . பெருந்தீனி கொள்ளும் பெரிய 

தசையுணணி வகை . 
wo man , n. பெண்டு ; மகளிர் ; பெண்பாலினம் ; பெண் 
ணினம் , பெண்பால் ; அரசியின் பணிப்பெண் ; பெருங்குடிப் 
பெண்ணின் தோழி ; பெண்ணியல்பு உள்ளவன் ; pl . 
wo men ; 

. பெண்போல் நடக்கச் செய் , அழ வை ; 
பெண்ணே என்று விளித்துப் பேசு ; ( தொ . ) kept woman , 
காமக்கிழத்தி ; make an honest woman of , கெடுத்த பெண்ணை 
மணந்து கொள் ; play the woman , மெலிவுகொள் , அழு ; 
woman of the town . வேசி ; woman of the world , நடப்பு 
நாகரிக மடந்தை ; உலகந் தெரிந்தவள் . 
wo man - child , n . பெண்மகவு . 
wo manhood , n. பெண்மை . 
wo manish , a . பெண்ணியல்புடைய . 
wo manize , U. பெண்ணியல்படையச் செய் , ஆண்மையைப் 

போக்கு . 
wo mankind , 1. பெண்ணினம் . 
wo manlike , a . பெண்போன்ற ; adu . பெண்களின் இயல்புப் 

படியே . 
wo manly , a . பெண்போன்ற ; adu . பெண்தன்மையோடு . 
wo man - quell er , n . பெண் கொலை புரிபவர் . 
woman - vested , a . பெண்ணுடுப்பு அணிந்த . 
womb . n . கருப்பை ; சூற்பை . 
wo menfolk , n . மகளிர் ; பெண்ணினம் . 
won , U. win என்பதன் இறந்தகால - முற்றெச்ச வடிவம் . 
wo nder , n . வியப்புநிலை ; வியப்புணர்ச்சி ; அதிசயம் ; 
வியப்பார்வம் ; அருஞ்செய்தி ; வியப்பார்வச் செய்தி ; 
வியப்பார்வப் பொருள் ; 3. வியப்படை , அதிசயப்படு , 
ஆச்சரியமுறு ; வியப்பார்வங்கொள் ; புத் கார்வங் கொள் ; 
அவா ஆர்வம் காட்டு ; ( தொ . ) & nine - days wonder , சில 
நாள் கவர்ச்சி ; work wonders , அற்புதங்கள் நிகழ்த்து ; 
வியத்தகு வகையில் வெற்றிபெறு . 
wo nderful , a . வியத்தகு ; விந்தையான ; அதிசயமான ; 

அருநிகழ்வான . 
wo nderland , n . வியத்தகு நாடு ; விந்தை உலகம் . 
wo nderment , n . வியப்புணர்வு . 
wo ndler -stricken , wo nder - struck , a . வியப்பால் செய 

லற்ற . 
wo nder - work , n . வியப்புச் செய்தி ; அருநிகழ்ச்சி ; விந்தை . 
wo nder - worker , n . மாயவித்தை காட்டுபவர் ; விந்தை 

புரிபவர் . 
wo ndrous , a. வியப்பிற்குரிய , விந்தையான . 
wont , n . பழக்கம் , நீடித்த நடை வழக்கம் ; ப . ( செய் . , அரு . ) 
பழக்கப்பட்டிரு ; adv . பழக்கப்பட்டு , வழக்கமாகப் படியப் 
பெற்று . 
won t , . will என்பதன் எதிர்மறை . 
wont ed , a . வழக்கமான . 
woo , U. குறைநயப்பி , நயந்து வேண்டு . 
woo but , n . பெரிய கம்பளிப் பூச்சி வகை . 
wood , n . காடு , அடர்கான் ; காட்டிடம் , காட்டுப் பகுதி ; 
மரக்கட்டை ; காழ்மம் , திண்மரக் கட்டைப் பகுதி ; வெட்டு 
மரத்தடி ; முருடு , விறகு ; மரமிடா ; மரச்சிலையுரு : முடப் 
பந்து ; (இசை ) மர இசைக்கருவித் தொகுதி ; ( அச் ) பாளக் 
கட்டை ; ( இழி . ) திருக்கோயிலகச் சொற்பொழிவு மேடை ; 
( தொ . ) cannot see wood for tree , அட்டவணைப் பெருக்கி 
னால் சரியாக மதிப்பிட முடியவில்லை ; don t cry till you 
are out of the wood , இடர் தீரும்வரை மகிழாதே . 
wood - agate, n. மரக்கல் , கல்லாக மாறிய மரம் . 
wood bind , wood biae, n . மஞ்சள் நிற மலர்க் கொடி 
வகை. 


wood - block , n. செதுக்குச் சித்திரப் பொறிப்புக்கட்டை ; 

( அச்சு . ) சிததிரப் பதிப்பு மரப்பாளம் . 
wood - borer , n . மரந்துளைக்கும் வண்டினம் . 
wood - boring , a . மரந்துளைக்கிற . 
wood .born , a . காட்டிற் பிறந்த . 
wood - carver , n . மரச்செதுக்கு வேலையர் . 
wood - carving , n . மரச்செதுக்கு வேலை . 
wood - chat , n . இரையை முள்ளில் குத்திச் செருகும் பறவை 

வகை . 
wood chuck , 1. அணில் இன விலங்கு வகை . 
wood - coal , n . மஞ்சள் வரியமைவுடைய நிலக்கரி . 
wood cock , n . உள்ளான் இன வேட்டைப் பறவை வகை . 
wood craft . n . காட்டுத்துறை ; வன வாழ்க்கைத்துறை 
wood cut , n . மரச் செதுக்கு ஓவியம் . 
wood cutter , n . விறகு வெட்டி . 
wood - cutting , n . மரச்செதுக்கு வேலை ; விறகு வெட்டல் . 
wood ed , a . மரங்கள் நிறைந்த : மரஞ் செறிந்து மூடிய . 
wood en , a . மரத்தால் இயன்ற ; மரம்போன்ற ; குழிப் 
பந்தாட்டக கட்டை சார்ந்த ; கடினமான ; உணர்ச்சியற்ற , 
உயிரோட்டமில்லாத ; தடித்த , அறிவற்ற ; அருவருப்பான , 

நயமற்ற . 
wood - engraver, n . 

மரச் சித்திரஞ் செதுக்குபவர் ; மர 
வண்டு வகை . 
wood en - headed , a . மரத்தாலான தலைப்பகுதியுடைய , 

அறிவு மழுங்கிய . 
wood enness , n . மரப்பண்பு ; உணர்ச்சியற்ற தன்மை . 
wood - evil , 11. தழையுண்ணி விலங்குகளுக்கு ஏற்படும் 

வயிற்றுப்போக்கு நோய் . 
wood - fibre, n . மர நாரிழை . 
wood - flour , n . இரம்பத்தூள் ; வெடிப்பஞ்சு தயாரிப்பிற் 

பயன்படும் மரத்தூள் . 
wood - fretter , n . மரந்துளைக்கும் வண்டு வகை . 
wood .gas , n. மரத்தினின்று கிடைக்கும் கரிய நீரக வளி . 
wood - germander , n . மஞ்சள் நிற மலர்ச்செடி வகை . 
wood - grouse , n . மிகப் பெரிய கோழி வகை 
wood - hole , n . மரக்கூப்பு , மரக்கட்டைகள் சேகரித்து வைக் 

கப்படும் இடம் . 
wood - honey , n . காட்டுத் தேன் . 
wood - horse , n . அறுப்பணைப்புச் சட்டம் . 
wood - house, n . விறகுக்கிடங்கு . 
wood land , n . கானகம் . 
wood lander , n . கானுறைஞர் . 
wood lark , n . வானம்பாடி வகை . 
wood less , a . மரங்களற்ற ; காடற்ற . 
wood - louse , n . மரவண்டு ; pl . wood lice . 
wood man , n . காடு வாழ்நர் ; காடு மேற்பார்வையாளர் ; 

விறகுவெட்டி , மரம் வெட்டி . 
wood - mite , n . மரப்பூச்சி வகை . 
wood - naphtha , n . மரத்தைலம் , மரத்திலிருந்து வடித்திறக் 

கப்படும் நீரகக்கரிமச் சேர்மானப்பொருள் . 
wood - notes , n . pl . இயற்கைக் கவிதை , தானாக ஊற் 

றெடுக்கும் பாடற் பண்பு . 
wood - nymph , n . வனதேவதை . 
wood - offering . n . சமித்து . 
wood - opal , n . புதைபடிவ மர விளைவான மணிக்கல் வகை . 
wood .owl , n . தவிட்டுநிற ஆந்தை வகை . 
wood - paper , n . மரக்கூழ்த் தாள்வகை . 
wood pecker , n . மரங்கொத்தி . 


1212 

wordmemory 
wood - pigeon 
wood - pigeon , n , காட்டுப்புறா வகை . 

wooll en - drappr , n . சில்லறைக் கம்பளி வாணிகர் . 
wood - pile, n . மர அடுக்கு , விறகு அடுக்கு . 

wooll en - mill , n . கம்பளி நெசவாலை . 
wood - pulp . n . தான் செய்யப் பயன்படும் மரக்கூழ் . 

wooll y , n . கம்பளி ஆடை ; பின்னல் கம்பளி உடை ; pl . 
wood .reeve , n . காடு மேற்பார்வையாளர் . 

wooll ies ; a . கம்பளியாலான ; கம்பளி போன்ற . 
wood ruff , n . காட்டுச் செடி வகை . 

wooll y -bear , n. கம்பளிப் பூச்சி வகை . 

wooll y - hand crab , n . சீன நண்டுவகை . 
wood -31ge , n . வயிற்றுநோய் மருந்தான காட்டு மூலிகைப் 
பூண்டு . 

wool man , n. கம்பளி வாணிகர் . 
wood - sandpiper , 1. சிறு பறவை வகை . 

wool - pack , n . கம்பளி அளவுச் சிப்பம் . 
wood shed , n . விறகுக் கிடங்கு . 

wool - picker , n . கம்பளித் துப்புரவுக் கருவி . 
wood - shock , n . கீரியின விலங்கு வகை . 

wool sack , n . கம்பளித்திண்டு ; பிரிட்டனின் மேன்மக்கள் 
wood - stin , 1. சிறு படகு ; மரவுரி . 

அவைத்தலைவர் ; ( தொ . ) take seat on the woolssck , மேன் 

மக்கள் அவை நடவடிக்கை தொடங்கு . 
woods man , n . விறகுவெட்டி ; வேட்டுவர் ; கானக அலு 

wool sey , n . பருத்தி கம்பளிக் கலவைத் துணி . 
வலர் . 
wood .sorrel , 11. புளிப்புச் சாறுதரும் செடி வகை . 

wool - shears , n . pl . கம்பளிக் கத்தரிக்கோல் . 
wood - spirit, n . முரட்டுமரத் தேறல் . 

wool - staple , n. கம்பளித் துய் ; கம்பளி விற்பனைக்களம் . 
wood .spite , n . மரங்கொத்தியினப் பச்சைப் பறவை . 

wool - stapler , n . கம்பளி வாணிகர் , கம்பளித்துய்த் தரம் 

பிரித்து விற்பவர் . 
wood - stamp , 1. துணி அச்சுப்பொறிப்புக் கருவி . 

Wool wich , 1. படைத்துறை - கடற்படைத்துறை 

ஆயுதக் 
wood - stone , 1. மரக்கல் , கல்லாக மாறிய பரப்பகுதி . 

களம் ; முற்காலப் படைத்துறைப் பொறியர் பீரங்கியாளர் 
wood - sugar, n . மரவெல்லம் . 

பயிற்சிக்கூடம் . 
wood - tar , 1. மரக்கீல் . 

wool - winder , 1. கம்பளிக் கட்டுக் கட்டுபவர் . 
wood thrush , n . பாடும் பறவை வகை . 

wool - work , n . கம்பளிப் பூப்பின்னல் வேலை . 
wood - tick , n . மர உண்ணி . 

woora li , a . நச்சுப் பிசின் வகை . 
wood - vinegar , 11. மலிவுப் புளிங்காடி , 

word , n . சொல் ; கிளவி , சொல்லின் ஒலிவடிவம் ; பதம் , 
wood wale , n . மரங்கொத்தியினப் பச்சைப் பறவை . 

பேச்சு , வாய் மொழி ; செய்தி ; தூதுரை ; கூற்று ; ஆனை ; 
wood - Warbler , n . பாடும் பறவை . 

விருப்பக் குறிப்பு ; அடையாளச் சொல் ; கடைப்பிடி மேற் 
wood ward , n . காடு காக்குநர் . 

கோள் ; பொன்மொழி ; வாசகம் ; அறிவிப்பு ; வாக்குறுதி ; 
wood - wax , wood - waxen , n . புதர்ச் செடிவகை . 

மொழியுறுதிப்பாடு ; 3. சொற்படிவமாக்கு ; சொற்கள் தேர்ந் 

தெடுத்து அமை ; சொல் வடிவில் கூறு , வாய்மொழியாகக் 
wood - wind , 11. குழல்வகை ; வளியிசைக் கருவி . 

( தொ . ) & man of his words , நாணயமுடையவர் ; 
wood - wool , n . தேவதாரு மரத்தின் மென்சீவல் . 

& t & word , குறிப்பறிந்து ; break one s word , வாக்குறுதி 
wood - wren , 11. மஞ்சள் நிறப் பறவை வகை . 

தவறு , நாணயம் பிசகு ; by word of mouth , வாய்மொழியாக ; 
wood y , a . காடு அடர்ந்த , மரஞ் செறிந்த . 

eat one s word , கட்டாயத்தின் பேரில் மன்னிப்புக் கோரு , 
woo er , n . குறைாயப்போர் . 

சொன்னதை மாற்றி மன்னிப்பு வேண்டு ; have s word 
with . அளவளாவு ; 

have words with , சண்டைபோடு ; 
woof , n . ஊடிழை . 

in a word , in one word , சுருக்கமாக ; in so many words , 
woof er , 11. மூவொலிப் பெருக்கி . 

விளக்கமாக ; keep one s word , வாக்குறுதி நிறைவேற்று , 
Too ing , n . குறைகயப்பு . 

சொன்ன சொல்லைக் காப்பாற்று ; send word , கூப்பிட் 
wool , n . கம்பளியிழை ; கம்பளி ; செம்மறி ஆட்டு மயிர் ; 

டனுப்பு ; the last word, முடிந்த முடிபு , சித்தாந்தம் ; upon 
கம்பளி மயிர் ; மென்மையான குறு மயிர்த்துய் ; நீகிரோ 

one s word , கண்ணியப்படி உறுதியாக ; word for word , 
வரின் தலைமயிர் ; தலைமுடி ; கம்பளிபோன்ற பொருள் ; 

எழுத்துக்கெழுத்து , சொல்லுக்குச் சொல் , word of honour , 
கம்பளி ஆடை ; ( தொ ) + gainst the wool , கம்பளி யிழைவு 

கண்ணிய மீதளிக்கப்படும் உறுதியுரை . 
நெசவு அமைப்புக்கு எதிராக ; தவறான வழியில் ; cotton Word , 11. சொற்கடவுள் , வாகீசர் ; இயேசுநாதர் ; கிறித்தவ 
wool , பதஞ் செய்யப்படாத பஞ்சு ; dyed in the wool , நூற் இறை மூவொருமையில் இரண்டாங் கூறு ; வாய்மொழி , 
பதற்கும் நெய்வதற்கும் முன்பே சாயந்தோய்த்த ; great cry இறைமொழி , வேதம் . 
Bnd little wool , பயனற்ற வீண் ஆர்ப்பாட்டம் , பெருங் word - blind , a . சொற்பொருள் 

மூளைக்கோளா 
தோல்வி ; pull the mool over one s eyes , draw the mool 

றுடைய . 
over one s eyes , ஏமாற்று , வஞ்சி . 

word -book , n . சொல் அட்டவணை ; சொற்களஞ்சியம் . 
wool - ball , n . செம்மறியாட்டு வயிற்றிற் காணப்படும் 

word - deaf , a . சொற்பொருள் கேளா மூளைக் கோளா 
இறுப்போன கம்பளி உரோம உருண்டை . 

றுடைய . 
wool - bearing , a . கம்பளி தருகிற , கம்பளி விளைக்கிற . 

word ed , a . சொல்வடிவிற் கூறப்பட்ட . 
wool - card , n . கம்பளி இரைவெட்டிப் பொறி . 

word ily , adv. வெறுஞ் சொல்லாட்சியாக ; வாயாடித் 
wool - carding , n . கம்பளி இழைவெட்டுப்பணி , 

தனமாக . 
wool - clip , 1. கம்பளி வெட்டு . 

word iness , 11. மிகுசொல்லாட்சி ; வாயாடித்தனம் . 
wool - combing , 11. கம்பளி கோதுதல் 

Word ing , n . சொல்லாட்சி ; சொற்றொடர் ஆட்சி ; ( பழ . ) 
wool - driver , n . கம்பளி மொத்த வாணிகச் சேமிப்பாளர் . பேச்சு , உரை . 
wool - fat , 11. கம்பளித் தைலம் . 

word ish , a . ( அரு . ) வெறுஞ்சொல் நிரம்பிய . 
wool .gathering , n . கவனமின்மை , பகற்கனவு . 

word ishness , 1. வெறுஞ் சொல்லாட்சி . 
wooll en , 1. கம்பளித்துகில் ; கம்பளி ஆடை ; கம்பளித் 

word less , n . சொல்லற்ற ; பேசாத . 
துணிமணி ; a . கம்பளியாலான ; கம்பளி மேலிட்ட ; ( அரு . ) word .lore , n. சொல் வரலாற்று விளக்கம் . 
நாட்டுப்புறப் பாங்கான . 

word memory , 1. சொல் நினைவாற்றல் . 


காண 


1213 
word painter 

worldly.wise 
word painter , n . சொல்லோவியர் . . 

பணிசெய்யும் பங்காளி ; working party , தொழிற்சாலைத் 
word - painting , n . சொல்லோவியம் . 

திறமைக் காப்பு அமைவுக்குழு ; ஆய்வறிக்கைக் குழு . 
word - picture, n , சொல்லோவியம் . 

work ing - edge , 1. மரவேலைப்பாட்டு முகப்புத்தள வீளிம்பு . 
word - play , n . சொற்சிலம்பம் . 

work ing -face , 1. மரவேலைப்பாட்டு முகப்புத்தளம் . 
words, n . pl . Guin ; கூற்று ; பேச்சுமுறை ; வாய்ச் work ing - model , 7. இயங்குநிலை இயந்திர மாதிரி . 
சண்டை . 

wor king - out , n . விடை கண்டுபிடிப்பு ; நுணுக்க விளக்க 
word - square, 11. சொல் அடைப்புச் சதுரம் . 

விவரம் . 
wor dy , a . சொற்களாலான ; வெற்தெனத் தொடுத்த ; work less , a . வேலையற்ற , தொழிலற்ற . 
வாயாடியான . 

work man , n . வினைஞன் ; கூலியாள் , தொழிலாளி ; pl . 
wore, v. wear என்பதன் இறந்த காலம் . 

workmen ,, 
work , n. வேலை ; பணி ; அலுவல் ; மேற்கொண்ட செயல் work manlike , a . விணைப்பண்பமைந்த . 
முறை ; மேற்கொள்ள வேண்டிய செயல்முறை ; வேலை நடை work manship , 1. வேலைத்திறன் . 
முறை ; பணித்திட்டம் ; உழைப்பு ; தொண்டு ; செயல் ; 

work - master , n . தொழில் முதல்வர் ; மேலாள் . 
இலக்கியப் படைப்பு ; புத்தகம் ; ஏடு ; நூல் ; இயற்படைப்பு ; 

work - mistress , n . தொழில் முதல்வி . 
கட்டுமானம் ; ஆக்கப்பணி ; தொழில் , வாழ்க்கைத் தொழில் ; 
ஊதியத் தொழில் ; வாழ்க்கைப் பணி ; வாழ்க்கைக் கடப் work - out , n . திறம்பட்ட வேலை ; குத்துச்சண்டை -விளை 
பாடு ; சாதனை , வெற்றி ; சித்திர வேலைப்பாடு ; சித்திர யாட்டு ஆகியவற்றின் வகையில் திறம்பட்ட பயிற்சி . 
வேலைப்பாடமைந்த பொருள் ; பணிமுறைக் கருவித்தொகுதி ; work -people, n . கூலியாட்கள் . 
9. உழை ; பாடுபடு ; வேலை செய் ; பணியாற்று ; அலுவ 

work piece , n . வேலைமானத் துணுக்கு . 
லாற்று ; உடலீடுபடுத்திச் செயலாற்று ; மூளையீடுபடுத்திச் 

work - roon , 1 , பட்டறை ; தொழிற்கூடம் ; அலுவலறை . 
செயலாற்று ; கடமையாற்று ; குறிக்கொண்டு செயலாற்று ; 
முனைந்து முயல் ; வேலை வாங்கு ; தொழில் புரிவி ; உழைக்கச் works , n . தொழிற்சாலை ; கோட்டை கொத்தளங்கள் ; அரண் 
செய் ; வினையாற்றுவி ; இயங்கிக்கொண்டிருக்கச் செய் ; 

வரிசை ; கட்டுமான வேலை ; பணி முறைகள் , வேலைப்பாடு 
இயந்திரம் இயக்கு ; இயங்கு , ஒழுங்காகச் செயற்படு ; கள் ; ஆக்கப்பணித்துறை ; அரசியற் பணித்துறை யரங்கம் ; 
ஒழுங்காக நடைபெறு ; இயந்திர வகையில் ஒழுங்குபட 

இயந்திர நுண்ணியக்கக் கருவிப் பகுதி ; கப்பற்பகுதி ; ( தொ . ) 
இயல்வுறு ; நோக்கி இயல்வுறு , குறிக்கொண்டமைவுறு ; 

clerk of the works , கட்டிட வேலை மேலாளர் ; public works, 
உள்ளியக்கமுறு , உள்ளூரச் செயலாற்று ; முகத்தோற்ற 

பொறியியற் பணிகள் ; upper works , செல்நிலை ஆயத்த 
வகையில் அசைவியக்கம் காட்டு , அசைவியக்கமுறு ; செல் 

மான கப்பலின் நீர்த்தளத்திற்கு மேற்பட்ட பகுதி ; work : 
வாக்குப் பயன்படுத்து ; திறவ்கொண்டு மாற்றியமை ; பய of mercy , அறச் செயல்கள் . 
ஐக்கம் செய் ; நிகழ்த்து , உண்டுபண்ணு ; நிறைவேற்று , work - shop , n . பட்டறை , தொழில் ஆலை . 
செய்துமுடி , விளைபயனுறு ; நன்கு செயலாற்று ; இயல் 

work - shy , n . வேலைக்கழிப்பிணி , வேலைத்திருடன் ; சோம் 
பாகச் செயலாற்றி நாளடைவில் பயிற்றுவி ; வெற்றியுறு ; 

பேறி ; a . சோம்பேறியான , வேலைசெய்ய விருப்பமற்ற . 
பாடுபட்டு உருவாக்கு ; சிறுகச் சிறுக இயக்கிச் செய 

work -table, n . பணி இழுப்பறைப் பெட்டி . 
லாற்றுவி ; நீடுழைத்தமைவி ; மெல்ல மெல்ல நீடித்தியங்கிய 
நிலையில் அமைவுறு ; பாடுபட்ட நிலையில் அமைவுறு ; வழி work -woman , 11. பணி மகள் ; பெண் தொழிலாளி . 
உண்டுபண்ணு ; பின்னல் முதலிய வேலைப்பாடு செய் ; தீர்வு 

world , n . உலகம் ; நிலவுலகம் ; உலக கோளம் ; வானகோளம் ; 
காண் , கணக்கு வகையில் செய்தமை ; ( தொ . ) & work of art , 

கோள உலகு ; உலகு , சமயக்கருத்து மரபில் உலகம் போன்ற 
சிறந்த கலைப்படைப்பு ; make short work of , தீர்த்துக்கட்டு ; 

அமைவு ; உலகங்களுள் ஒன்று ; மனித உலகம் ; வாழுலகு ; 
குறுக்கு வழியில் வெற்றிகொள் ; set to work , செய்யத் உலக வாழ்வு ; மனித வாழ்வு : வாழ்க்கைச் சூழ்வமைவு ; 
தொடங்கு ; work in , விளக்கம் பொருள் முதலியவற்றிற்கு 

வாழ்வுாலச்சூழல் ; உலகியல் வாழ்வு ; உலகியல் வாழ்வு நலம் ; 
இடங் கண்டுபிடி ; work off , படிப்படியாக விலக்கு , வாடிக் 

தன்னல வாழ்வுச் சூழல் ; வாழ்க்கைப் பற்றினச்சூழல் ; 
கைக்காரர்கள் கண்டுபிடி ; work on , தொடர்ந்து வேலைசெய் ; 

படைப்பு முழுமை ; இயன் முழுமை , இயற்பரப்பு ; புறவாய்மை 
Fork out , உழைத்து நிறைவேற்று ; கணக்கு வகையில் 

உலகு , புறத்தோற்ற முழுதமைவு ; கருத்துலகு ; கருத்துப் 
திட்டமான விடை கொடு ; work the oracle , கணியனைக் 

பரப்புலகு ; கருத்தின முழுமை ; தொடர்பின முழுமை ; துறை 
கையிற்போட்டுக் கொண்டு விரும்பிய குறிச்சொல் பெறு ; 

முழுமை ; பண்புலகு ; மொழி - மரபு -இனம் - பண்பு முதலிய 
சூழ்ச்சிசெய்து விரும்பிய விளைவை எய்து ; work up , வற்றின் வகையில் முழுமைப் பரப்பமைவு ; இன முழுப்பரப்பு ; 
திறமையான நிலைக்குப் படிப்படியாகக் கொண்டு வா ; படிப் 

நிலவுலகப் பரப்பு ; உலகமக்கள் தொகுதி : மனித இனம் ; 
படியாகக் கிளர்ச்சியூட்டு , தூண்டு ; முடுக்கிவிடு ; work with , 

அனைத்து நாட்டு முழுமை ; நாகரிக உலகம் ; பண்பாட்டினப் 
முறையிட்டு உன்வழித் திருப்ப முயலு , 

பரப்பு ; சமுதாயம் ; சராசரி வாழ்க்கை நிலை ; அனுபவநிலை 
wor kable , a . நடைமுறைப்படுத்தத்தக்க ; இயங்கக்கூடிய , உலகம் ; மனித வாழ்க்கைப் பரப்பு ; மனித வாழ்க்கைக் கூறு 
செய்யத்தக்க . 

களின் தொகுதி ; மனித வாழ்வின் நடைமுறை ; மனித 
work aday , a . வேலைகாளுக்குரிய ; வேலை நாளுக்கேற்ற , 

வாழ்வின் பழக்கவழக்கத் தொகுதி ; மனித வாழ்க்கை அனு 
உழைக்கிற , பாடுபடுகிற ; கிளர்ச்சியற்ற ; பொது நிலைப்பட்ட . 

பவம் ; வாழ்க்கை நிகழ்ச்சிகளின் தொகுதி ; பேரளவு ; எல்லை 

யற்ற அளவு ; முழுதளவு ; ( தொ . ) carry the world before 
wor ker , n . வினைஞன் , தொழிலாளி ; தொண்டர் ; உழைப் 

one , இடர்கடந்து வெற்றியுறு ; citizen of the world , உலகக் 
பாளித் தேனீ ; பூச்சியினங்களில் உழைப்பின உயிர் . 

குடிமகனார் ; man of the world , உலக அனுபவம் உடையவர் ; 
work - house , 11. தொழிலகம் ; ஏழை விடுதி . 

prince of this world , சைத்தான் , பேயிறை , நரகிறை ; to the 
wor king, 11 . 

வேலை ; உழைப்பு ; பணி ; நடைமுறை ; 

world s end , கடுந்தொலைவு மூலை . 
செயற்பாணி ; சுரங்கப் பணிமுறை இயக்கம் ; a. வேலை wor ldliness , n . உலகப்பற்று , மண்ணாசை . 
செய்கிற ; உடலுழைப்புக்குரிய ; உடலுழைப்புச் செய்கிற ; 

wor ldling , n . உலகியல் வாழ்க்கைத் தோய்வாளர் . 
தொழிலாளருக்குரிய ; நடைமுறைக்குரிய ; செயல்முறை 
சார்ந்த ; தொண்டு சார்ந்த ; ( தொ . ) working capital , 

wor ldly , 11. இவ்வுலக வாழ்விற்குரிய ; இம்மைத் தொடர் 
நடப்பு முதல் , நடை முறையில் ஈடுபடுத்தப்பட்ட மூலதனம் ; 

புடைய ; ( தொ . ) worldly wisdom , தன்னலப் பெருக்க முல் 
working day , உழைப்பு நாளளவு ; வார நாள் ; working 

மதி. 
expenses, தொழில் நடைமுறைச் செலவு ; working partner , wor ldly - wise , a . தன்னலப்பெருக்க அறிவுடைய . 


1214 


world -old 


wrapped 


world .old , a . மிகப்பழைய . 
world - power , 11. உலக வல்லரசு . 
world - weary , a . உலகவாழ்விற் சலிப்புற்ற . 
world .wide, a . உலகளாவிய . 
worm , I. புழு ; புழுப்போன்ற உயிர் ; காலற்று நெளிந்து 
நகரும் நீள் உடலுயிர் ; அற்ப உயிர் ; அற்பர் , அற்பமானவர் ; 
இழிபிறவி ; வெறுக்கத் தகுந்தவர் ; திருகுருவப் பொருள் ; 
சுரை இழை , ஆணித்திருகின் புரியிழை ; வாலைத் திருகு 
குழாய் ; நாயின் நாவடி இணைப்புத் தசைநார் ; நெளியும் 
பொருள் ; அரிக்கும்பொருள் ; தொல்லை தருவது ; மதிப் 
பற்றது ; பழிகேடு செய்வது ; கழிவிரக்கம் ; 3. நெளி ; 
வளைந்து நெளிந்து செல் ; நகர்ந்து ஊர்ந்து செல் ; நயம்பட 
வழிகண்டு புகுவி , மெல்ல நுழைவி ; கெளிந்து ஊர்ந்து வழி 
கண்டு முன்னேறுவி ; சூழ்ந்து வளைந்து பசப்பி ஆதரவு 
பெறு ; மறைவாகச் செயலாற்று ; தந்திரமாக நயந்து 
இரகசியங்களை வெளியிடுவி ; புழு அரிக்கச்செய் ; புழு அரிப்பு 
நீக்கு ; புழு அரிப்புக் கோளாறு குணப்படுத்து ; தோட்டப் 
பாத்திகளிலுள்ள புழுக்களை அகற்று ; நாயின் நாவடியிலுள்ள 
தசைநாரை வெட்டு . 
worm - cast , 1. நாங்கூழ்மண் , மண்புழு வெளியேற்றும் 

சுருள் மண் தொகுதி . 
worm eaten , a . புழு அரித்த ; மிகு பழமைப்பட்ட . 
worm - fishing , n . புழு இரைகொண்ட தூண்டில் மீன் 

பிடிப்பு . 
worm - gear , n . சக்கரப் பல்சுரை இணைப்புச் சுழல்விசை . 
worm - hole n . புழுப்பொட்டு , 
worm - holed , a . பொட்டு விழுந்த . 
worm - seed , 11. குடற்புழு நீக்குங் கொட்டை . 
worm s - eye view , n . கீழிருந்து பார்க்கும் நோக்கு . 
worm - wheel , n . சுரை சுழற்றுவிசைப் பற்சக்கரம் . 
wor mwood , n . காஞ்சிரை வகைப்பூண்டு ; மிகு கசப்பு . 
worn , a . அணியப்பட்ட ; உடுத்துக் கிழிந்த ; கந்தலான ; 
சைவுற்ற ; பழமைப்பட்டுப்போன ; பஞ்சடைந்த ; சோர்வுற்ற ; 
நீடித்து வழங்கி அழுக்கடைந்த ; நாட்பட்ட ; முதுமைப் 
பட்ட : நில வகையில் உரமிழந்த ; பழகி உவர்த்துப்போன , 
பழகிச் சலித்துப்போன . 
worn , U. Wear என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
worn - out , a . உடுத்துக் கிழிந்த ; கந்தல் கீறலாய்ப்போன ; 

நீடித்து வழங்கிப் பயனற்றுப்போன . 
wo rried , a . நச்சரிப்புக்கு ஆட்பட்ட . 
wo rries , n.pl. நச்சரிப்புக் கவலை ; நச்சரிப்புச் செய்திகள் . 
wo rry , 11. கவலை , நச்சரிப்புக் தொல்லை : கவலையடைந்த 
நிலை : அளவு கடந்த அக்கறை ; மட்டில் பற்றார்வம் ; அலைக் 
கழிப்பு , வேட்டை நாய் கடித்து அலைக்கழித்தல் ; 0. தொல்லை 
கொடு , அலைக்கழி ; விட்டுவிட்டு அல்லது தொடர்ந்து துன் 
புறுத்து ; அமைதியற்றிரு ; மனக்கலக்கங்கொள்ளு ; கவஃப் 
படு , சஞ்சலப்படு . 
worse , n . இன்னும் மோசமானவை ; இன்னும் மோசமா 
னது : மிக மோசமான நிலை ; தோல்வி ; !! , மேலும் மோச 
மான , மேலும் இழிந்த , மேலும் மோசமான நிலையிலுள்ள ; 
adu . இன்னும் மோசமாக ; for better or for worse , கன்று 
வாலும் நீதானாலும் . 
worse a . bad என்பதன் உறழ்படி , 
wor sen , v . இன்னும் மோசமாகு ; மேலும் மோசமாக்கு . 
wor ship , 11. வழிபாடு , வணக்கம் : பூனை ; போற்றரவு ; 
மதிப்பார்வம் ; திருமுன் , முறைமன்றத் தலைமைச் சுட்டுக் 
குறிப்புப்பட்டம் : ! . வழிபடு , தொழு ; வணங்கு ; மதித்தாதரி ; 
பூசித்துப் போற்று . 
wor shipful , d . போற்றுதற்குரிய , பூனைக்குரிய , 
wor shipper , n . வழிபடுபவர் , போற்றுபவர் . 


worst , 1. உறு மோசமான நிலை ; கேடுகெட்ட நிலை ; 
கழிமித கீழ் நிலை ; மிக மோசமான பகுதி ; கெட்ட கூறுகள் ! 
U. நையப்புடை ; நன்றாகத் தோற்கடி : அடக்கிக் கீழ்ப்படுத்து ; 
அடக்கி மேம்படு ; ( தொ . ) at the worst , மிகக்குறைந்த அன 
வில் ; do one s worst , முடிந்த அளவும் செய்துபார் ; get the 

worst of it , போட்டியில் தோல்விபெறு . 
worst , a . bad என்பதன் ஏற்றுயர்படி . 
wor sted , t . மணிக் கம்பளியிழை , முறுக்கிய கம்பளி நூல் 

3. மணிக் கம்பளியிழையாலான . 
wort , n . சாராபத்துக்கான மாவூறல் , ( பழ . ) செடி , பூண்டு , 
worth , 1. மதிப்பு ; தகைமை ; விலை மதிப்புக்குரிய பொருள் ; 
a . விலைமதிப்புடைய ; தகுதி வகையில் கடாகக் கருதக்கூடிய ; 
ஆள் வகையில் தாழாத , குறையாத : பெருமதிப்புடைய 
wor thiness , n . ததநிலை ; மேன்மை . 
worth less , a . பயனற்ற , மதிப்பில்லாத . 
worth - while , 1. தக்கது , தகுதியுடையது ; பயனுடையது . 
worthwhile , a . பயனுடைய , வீணல்லாத . 
wor thy , 1. பெருந்தகையர் ; சிறப்புடையவர் : 1 , போற்றத் 
தக்க , மதிப்பார்ந்த , ஒழுக்க உயர்வுடைய , சற்குண கற்செய 
லுடைய . 
wot , J. ( செய். ) படர்க்லக கிகழ்கால வழக்கில் அறிகிறார் ; 
தன்மை நிகழ்கால வழக்கில் அறிகிறேன் ; ( தொ . ) God sot , 
ஆண்டவன் அறிவான் ; அறிவுக்கு அப்பாற்பட்டது . 
would , . விரும்பு , சற்றே விருப்பங்கொள் 
would , v . will என்பதன் இதந்தகாலச் சார்பான வடிவம் : 

will என்பதன் ஐய வினேப்பாங்கு வடிவம் , 
would be , a . விருப்பச் சார்பு அடிப்படையான , என்றும் ஆர்வ 

மாக விரும்பிய ; adv . விருப்பச் சார்பு அடிப்படையாக 
wourd , it . பிளப்பு ; வெட்டுக்காயம் ; புண் ; மனப்புண் , 
புகழ் வடு ; காதல் துயர் ; . ஊறுபடுத்து : காயமுண் 
டாக்கு ; மனத்தைப் புண்படுத்து : தொ . ) aortal round ., 
சாக்காயம் . 
wound , r . wind என்பதன் இறந்தகால- முடிவெச்ச வடிவம் . 
wound , v , wind என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவங் 

களுள் ஒன்று . 
wound less , a , அறுபடாத , காபமுறாத 
wound wort , 7 , புண் ஆற்றும் இயல்புடையதென்று கருதப் 

படுஞ் செடிவகை . 
Fore, v. Heare என்பதன் இறந்தகால வடிவம் . 
Nove - paper , 11. கம்பி 

கொண்டுள்ன தாள். 
wo ren , c . were என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
WOW , 11 , பரிவு வியப்பு . 
WOWS er , 11 , சமயத்துறைக் கடுங்கண்டிப்பு வெறியர் . 
wrack , ri , உரமாகப் பயன்படும் கடற்பாசி ; கப்பல் அதிவில் 

எஞ்சிய பொருள்கள் ; அழிபாடு ; அழிவு . 
Waith , 1 , ஆவிபிரட்டை , ஒருவர் சாவதற்குச் சிறிது 

முன்போ பின்போ காணப்படும் ஆவியுரு. 
wrang le. பூசல் , சச்சாவு : பாத்து வாதாடல், சகரிகமற்ற 

வாய்ச்சண்டை ; S. சேவிடு , உரத்து வாதாடு 
wrangler , n . கடும் பூசலர் : வாய்ச்சண்டையர் ; சான் , 
கேமபிரிட்ஜ் பல்க்கழகம் வகையில் சிதப்புத் தேர்வில் 
முதல் வருடபில் தர்ச்சியோ நவர் . 
wrap . C. பொது , சுற்றிப் பார்த்து , உறையிடு : சுற்றி 
ஓழத்து மூடு ; பாதி பேதசென்று கவிந்திரு ) ( தொ . ) 
wSpped up in , முழுதும் ஆழ்ந்திருக்கும் நிலையில் ; Tsp up ;, 

சுற்றிப் போர்த்துக்கொள் ; பொதிந்து வை . 
NIApp age, % , போர்த்தல் ; போர்வை ; பொதியொருன் . 
WIapped . 3. போர்த்தப்பட்ட ; போதிப்பட்ட ; ஒழுதும் 
கடுபட்டுத் தோய்ந்த 


1 


1215 
wrapper 
wrapp er , 1. சுற்றிப் போர்த்துபவர் ; சுற்றிப் போர்த்துவது ; wring er . n . வலிந்து பறிப்பவர் ; -- 
மூடு சலை , மேலங்கி , மேலங்கி போன்ற ஆடை ; சிப்பப் நீரைப் பழில்தெடுப்பதற்கான இயந்திரம் . 
பொதி தாள் ; சுவடியின் மேற்பொதி அட்டை ; சுருட்டுக்குச் 

wring ing , 1. முறுக்குதல் ; பிழிதல் ; 
சுற்றும் உயர் தரப் புகையில வரித் தான் . 

பிழிகிற . 
wraps , n.pl. போர்வை ; முரட்டுக் கம்பள விரிப்புகள் ; தளர் 

wring ing.wet , 4. முறுக்கிப் பிழியவேண்டிய 
மேலுடுப்புகள் , கழுத்து வரிக் குட்டைகள் ; தணிக்கையாளர் 

ஈரமாயிருக்கிற . 
சிறப்புப் பொதியுதை . 

wrink le , 1 திரைவு , சுரிப்பு : 0 , திரைவுறு எரிப்புறு 
wrasse , n . பேரெலும்பு மீன் வகை . 

wrink le1 , 1. அருந்துணுக்கு ; சூசனை , குறிப்பு 
wrath , 1. வெகுளி, சற்றம் : உனக்கொதிப்பு . 

wrink ly , 4. திரைவுகள் நிறைந்த . 
wrath ful , a . சற்றங் கொண்டுள்ள . 

wrist , 1. மணிக்கட்டு ; முன்கை அசைவியக்கம் , வாட்போரில் 
wreak , v . பழிவாங்கு ; கட்டற்று வெளிவீடு , 

மூன் கைச் சுழற்சித் திறம் ; ( இயக் . ) இருசுக்கடையான . 
wreath , 11. கண்ணி , மலர் வளையம் , ஒப்பனைத்தழை வளையம் ; 

wrist band , % , மணிக்கட்டுப் பட்டை . 
புகைச்சுருள் ; முகில் வட்டம் . 
wreathe , 0. மலர்வளையம் இட்டுச் சூழ் ; பூக்கட்டு ; கழன்று 

wrist drop , n . ( மரு . ) ஈயச்சூட்டின் விளைவான முன் 

முடக்கு வாதம் . 
செல் ; சுற்று . 

wrist let , n . மணிக்கட்டுப் பட்டை , மணிக்கட்டு வண்யம் 
wreck , n . முழுக்கேடு , பாடழிவு , சிதைவு ; சீர்குலவு , கப்பல் 

காப்பு ; கைக்கடிகாரம் . 
அழிபாடு ; மித தளர்வுற்ற ஆள் ; பாடழிவுப் பொருள்கள் ; 
வேதனையாற் கெட்டவர்கள் ; கடலினால் ஒதுக்கப்பட்ட wrist pin , n . ( இயக் . ) இருகக் கடையாணி . 
பண்டங்கள் ; 3. சேதப்படுத்து , பாழாக்கு : சிதைவுறுத்து , wrist .watch , n . கைக்கடிகாரம் . 
சீர்குலைவீ ; தகர்வுறு : சிதைவுறு 

writ1, 1. எழுத்து ; விதிமுறை ஆவணம் ; சட்ட 
wrack age , n . பாடழிவு; அழிபாடு ; சிதைவுப் பொருள்கள் . அழைப்பாணைப் பத்திரம் ; செயலாணைப் பத்திரம் ) ( தோ . ) 
wrecked , a . கப்பல் அழிபாட்டிற் சிக்குண்ட ; பாடழிவுற்ற . Holy writ, sacred writ , கிறித்தவர் திருமறை ; terre 
wreck er . n . சேதப்படுத்துபவர் , பாடழிவு செய்பவர் ; கப்பல் 

writ on , நீதிமன்ற அழைப்பாணையைக் கொண்டு சேர்பப் . 
அழி பாட்டுப் பொருள்களைத் திருடுபவர் ; அழிபாட்டு மீட்பு writ , a . ( பழ . ) எழுதப்பட்ட ; வரையப்பட்ட ) ( 

0.) 
உந்துகலம் ; மீட்பீமூப்புக்கலம் . 

writ large , பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ள பெரிய 

அளவிலான ; நன்றாகத் தெரிகிற , 
wreck ing n . பாடழிவு செய்தல் ; கப்பல் அழிபாடு ; a . 
பாடழிவு செய்கிற . 

writ , v . write என்பதன் பழைய இறந்தகால - முடிவெச் 
wreck .master , n . அழிபாட்டுப் பொருட் பொறுப்பு அலு 

வடிவம் . 
வலர் . 

write , U. எழுது ; எழுதி வை , அடையாளமாகத் தீட்டு 
wren , n . பாடும் சிறு பறவை வகை. 

கையெழுத்தாக எழுது ; பதிவுசெய் ; குறித்துக் காட்டுச் 
Wren , n . பாவை கங்கை , மகளிர் தேசிய கப்பற் பணியமைப் 

பாகக் குறி ; பொறிப்பிடு ; எழுதி நிரப்பு : எழுத்தாளராயிரு 
பின் உறுப்பினர் . 

எழுத்து உருவாக்கு ; வெளியிடுவதற்கான ஏடு - இயற்று : 

இலக்கிய வடிவங்கொடுத்து எழுதி வை ; கடிதமெழுதிச் 
wrench , n. வன்பறிப்பு : சுளுக்க ; பிரிவு வேதனை ; திருக்கு 

செய்தி தெரிவி ; எழுத்து மூலமாகக் கூறு ; ஏட்டு மூலமாக 
குறசி ; 0. பற்றி திருகிப் பறி ; வலித்து பற்றித் திருகு ; 

அறிவி ; எழுத்து மூலமாக விரித்துரை ; எழுத்து மூலமாக 
முறுக்கி இழு ; பிடித்து இழு : சுற்றித் திருகிப் பிடுங்கு ; 

விளக்கு ; ( தொ . ) ஈ rite down, பழித்தெழுது ; பங்குப்பதி 
சுளுக்கச்செய் ; சொற்பொருளைப் புரட்டு ; வலிந்து துன்பப் 

திரத்தின் பெயரளவான மதிப்பினைக் குறை ; எழுத்துமூல 
படுத்து . 

மரகக் குறித்துவை ; பாமரர்க்கும் புரியுமாறு எழுது ; nrite 
wrest . n . இசைப்பெட்டித் திருகுகோல் ; பிடித்திழுத்தல் ; off , கோடிட்டு அழி , கீறித் தள்ளுபடி செய் ; திரும்பி வாராத 
உருச்சிதைப்பு ; 3. திருக்கு , பற்றி முறுக்கு ; ஒருபுறமாக கடன் முதலியவற்றைக் கணக்குச் சுவடியிலிருந்து எடுத்து 
முறுக்கித் திருப்பு ; பிடியிலிருந்து வலிந்து பறி ; இயல் மீறிய விடு ; மதிப்புக் குறைவினால் வரும் இழப்பை எழுத்து மூல 
பொருள் கொள் ; பொருளை மாற்றிக் கூது ; திரித்துக்கூறு. மசக ஒப்புக்கொள் ; மீட்க முடியாத இழப்பு ஒப்புக்கொள் 
wre stle , n . மற்போர் ; கடும் பாராட்டம் ; 0. மற்போர்டு : ®rite out , முழுதும் எழுது , எழுதிமுடி ; எழுதி எழுதி 
எதிர்த்துப் போராடு ; கடுமுயற்சி செய் ; கடும்பிரார்த்தனை கற்பனை அல்லது கருத்து வளம் அற்றுப் போகப்பெறு 
செய் . 

write up, புகழ்க்தெழுது . விரிவாக எழுது ; கணக்கு வகையில் 
wrest ler , n . மல்லர் , 

நாளிதுவரை பதிவுசெய்து முடி . 
wrest ling . n . மற்போர் . 

write - off, n . நொறுங்கிய விமானம் . 
wretch , n . ஈனன் ; இழிஞன் ; கடைகெட்டவன் ; ஆருமிலார் . writ er , n . எழுதுபவர் , வரைபவர் ; எழுத்தர் ; எழுத்தாளர் , 
wretch ed , a . துயரமிதந்த, மகிழ்ச்சியற்ற ; அதிட்டங் 

தூலாசிரியர் ; மொழிப்பயிற்சிப் பாட தூல் , எழுத்துமுறை 
கெட்ட ; இரங்கத்தக்க ; இழித்த ; மனக்குறையுண்டாக்குகிற 

கபிக்குங் கையேடு ; ( தொ . ) writer s cramp . writer . 
மன உலைவு தருகிற ; அழப்பமடைந்த . 

palsy , எழுத்தாளரின் சுளுக்கு , இடைவிடாது எழுதுபவரைத் 

தாக்குங் கைப்பிடிப்புகோய் , 
wrick , n . சிறு களுக்கு ; கழுத்துவலி ; முதுகு வலி ; மூட்டு 
வலி ; 3. சுளுக்கு : முதுக்கிவிடு ; வேதனைக்கு உட்படுத்து . 

writ ership , 1. எழுத்தாண்மை ; எழுத்தர் தொழில் . 
wrig gle , n . கெளிவு வளைவு , திருதநெளிவு ; 0. கெளித்து 

writhe , n. வேதனை கெளிவு , பதைபதைப்பு ; மனடவு 
வளைத்துக் கொண்டு செல் ; புழுப்போல வளைந்து நெளி ; நம் 

3. வேதனை தாங்காமல் முறுகி கெளிவுறு ; பதைபதைப்புறு ; 
பத்தகாதவராயிரு ; பீடிகொடாது தப்பு . 

வளைத்து கெளி ; இனைவுறு . 
wright , n . ( பழ . , அரு . ) வேக்யாள் ; ( பழ . , அரு . ) ஆக்கு . writh ing , a .. சுருண்டு கெளியச் செய்கிற , தாங்க முடியா 
பவர் . 

writ ing , 1 , எழுதுதல் ; எழுத்து , எழுதப்படுவது ; எழுது 
wring : n . பிழியல் ; 0. பிழிந்தெடு ; வலிந்து முறுக்கு ; பவர் செயல் ; எழுத்துரு ; கையெழுத்து : கையெழுத்துப் 
மூறுக்கிச் சிதைவுறுத்து ; பொருளைத் திரித்துக் கூறு ; சிததிர பாணி ; எழுத்துத் திறன் ; எழுத்துக் கலை ; இலக்கியப் 
வதை செய் ; வலிக்து பறி ; ( தொ . ) wring from , அச் படைப்பு ; ஏடாக்கம் ; இலக்கிய ஏடு , நூல் ; கட்டுன 
சுறுத்திப் பிடுங்கு . 

எழுதப்பட்ட ஆவணம் ; 4. எழுதுகிற ; எழுத்துச் சார்ந்த ; 


1216 


writing - case 


wynd 


எழுதுதற்குரிய ; மேல்வைத்து எழுதப்படுகிற ; ( தொ . ) 
put thing in writing , எழுதி வை , குறித்துக்கொள் ; 
the writing on the wall , வீழ்ச்சியையும் அழிவையும் முன் 
அறிவிக்கும் நிகழ்ச்சி . 
writ ing - case , n . எழுத்தாளர் கைப்பெட்டி . 
writt en1 , a . எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ; எழுத்து 
மூலமாய்த் தெரிவிக்கப்பட்டுள்ள ; ( தொ . ) written lan , 
எழுத்து உருவான சட்டம் . 
writt en , v . write என்பதன் முடிவெச்சம் . 
writt en - off , a . கொல்லப்பட்டுவிட்ட . 
wrong . n . பொல்லாங்கு ; தீமை ; நேர்மைக்கேடு , அநீதி ; 
பழிச்செயல் , அழிமதிச் செயல் ; தவறு ; தவறான நிலை ; 
தீமைக்குப் பொறுப்பு வகிக்கவேண்டிய நிலை ; தப்பெண்ணம் ; 
தவறான கருத்துக் கொள்ளுதல் ; a . தவறான ; இயன்மாறான ; 
நேர் நிலைக்கு மாறுபட்ட ; பிழைபாடான ; முறைபிறழ்வான ; 
முறைகேடான ; சட்டமீறிய , சட்டத்திற்கு மாறான ; ஒழுங்கு 
குலைவான ; கோளாறான ; மோசமான ; முரண்பாடான ; 0 . 
கேர்மைக்கேடாக நடத்து ; தீங்கு இழை ; புண்படுத்துஞ் 
செயல் செய் ; தவறான எண்ணங் கற்பி ; தவறாகக் கெட்ட 
எண்ணங் கற்பி ; adu . தவறாக , பிசகாக ; பிழைபட ; ( தொ . ) 
born on the wrong side of the blanket , குழந்தை வகையில் 
முறைகேடாகப் பிறந்த ; do wrong , பாவஞ்செய் ; தவறிழை ; 
get hold of the wrong end of the stick, நிலைமையைத் தலை 
கீழாகப் புரட்டிவிடு ; get out of bed on the wrong side , காக் 
யில் எழும்போதே கடுகடுப்பாயிரு : go wrong , தவறுசெய் ; 
in the wrong , தவறான கருத்துக்கொண்டுள்ள ; put one in 
the wrong . குற்றவாளியெனத் தோன்துமாறு செய் . 
wrongdoer , 1. பொல்லாங்கு இழைப்பவர் . 
wrong doing , n . பொல்லாங்கு ; தீவினை , 
wrong er , 1. தீங்கு இழைப்பவர் . 
wrong ful , a . தவறான ; பிழைபாடான ; முறையேன ; 

சட்டமீறிய . 
wrong - headed , 5. பிடிவாதமான . 
wrong ly , ado . தவறாக . 


wrong minded , a . தவறான கொள்கையுடைய . 
frong ous , a . 3 நர்மைக்கேடான , சட்டத்திற்கு மானை , 
wrote, U. write என்பதன் இறந்த காலம் . 
wroth , a , ( செய் . , நகைச் . ) சீநீர் முதுகிற . 
wrought , a . உருவாக்கப்பட்ட ; ஒப்பனை செய்யப்பட்ட ; 

அடிதது வளைத்து உருவாக்கப் பெற்ற . 
wrought . I work என்பதன் அருவழக்கான இறந்தகால 

முடிவெச்ச வடிவம் . 
wrought - iron , 7. மெல்விரும்பு , தகடாக்கவும் 
மீட்டவும் தகுதியுடைய இரும்பு ; கல்விரும்பு , கரித்தூரசன்றிப் 
பிற தனியங்கள் மிகக் குறைவாகக் 
துருவேதை பற்றிருப்பு , 
wrought - up , a . மிகு கிளர்ச்சி மலையிலுள்ள , மித உணர்ச்சி 

வசப்பட்ட , 
wiung , d . wriag என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
Hry : 1 , கோணலான , உருக்கோடிய ; ஒரு புடைத் 
கோட்டமுள்ள ; ( தொ . ) makes my facs , முகஞ்சுளித 


WIy bill , 1. ஆள்காட்டிக் குருவியினப் பதவை வகை . 
Fry mouth , 1. மீன்வகை 
nry mouthed , a . மூகங்கோட்டிக் காட்டுக் 
wry neck, 11 , பரங்கொதசி தினப் பதயை . 
Yurz burg.. பொய ஜெர்பன்சேகாவி அமைவு . 
wuw a , % செயற்கை பதகுண்டியான் , 

உலகப் போர் மதிக்காக ஜெர்மன் தரகசிய ஆயுதம் 
wuzz le , 0. குழப்பு 
My andotte , 1. அமெரிக்க பார்ப்புக்கோழி வகை . 
wye , H. Y என்னும் எழுத்து : Y வடிவும் 
Wyke hamist, n . வீஞ்செஸ்டர் ( Winchester ) கல்லூரி மாண 

வர் ; 1. விஞ்செஸ்டர் கல்லூரி சார்ந்த 
wyl ie - coat , A. இரவு அங்கி . 
wynd , n . சந்து 


1217 


X 


xnthate 


systus 


xerog raphy , 1. மின்துகள் நிழற்பட முறை , வேதிமாற்ற 
மிசறிமின்னூட்டப் பட்ட தூத்துகள் மூலம் மேற்படம் 
ஆக்கப்படும் முறை 
xeroph agy : 1. உலர் உணவு நோன்பு . 
xeroph ilous , a . ( தாவ . ) வறன் வெப்பச் சிலைக்கு ஒரு 

திசைந்து வாழவல்ல , 
xerophthal mia , 1. ( மரு . ) நீர்க்கசிவற்ற கண்ணழற்சி 

சோய் . 
le rophyte , n . வறட்சி முதலிய நிலத்தடை கடந்து வா 

வலல செடி . 
xeroradiog raphy , 1. படுகதிர் மூலமான மின்துகள் கிழம் 

பட முறை . 
xero sis , n . ( மரு . ) நீர்க்கசிவற்ற கண்ணழற்சி நோய் . 
xeros toma , xerosto mia, 1. வாயுலர்வுக் கோளாறு , 
xe rotes , n. உடல் உலர்வுப்பாங்கு . 
xerotrip sis , 1 , உலர்வுராய்வு . 
I - lash , n . மின் ஒளிவீச்சு சோங்காட்டும் நிழற்பட மூடிக் 

குறிப்பு . 
liphistern um , n . ( உள் . , வில .) மார்பெலும்பின் கீழ்க் 


an thate , n . ( வேதி . ) மஞ்சள் உப்புச்சத்து வகை . 
xan thein , xan theine, n . ( வேதி . ) மலர்களில் உள்ள 

மஞ்சள் வண்ணப்பொருள் . 
ran thic , a . மஞ்சளான , மலர் வகையில் மஞ்சள் நிறம் 

வாய்ந்த . 
Xanthipp e, 1 , அடங்காப் பிடாரியான மனைவி . 
anthoch roi , n . pl. மனித இன நூல் வழக்கில் வெள்சு 

இனத்தவர் . 
ranthomel amous , a . மனித இன நூல் வழக்கில் கரு 

மயிருடைய வெள்ளை இனஞ் சார்ந்த . 
Kan thophyll , n . பொலமியம் , செடிகளில் பாசியத்தோடு 

காணப்படும் மஞ்சள் வண்ணப்பொருள் . 
ran thous . a . மஞ்சள் நிறமான ; மனித இன நூல் வழக்கில் 

மங்கோலிய இனஞ் சார்ந்த . 
reb ec , n . முப்பாய் காவாய் . 
renelas ia , n . ( வர . ) கிரேக்கரிடையே ஸ்பார்ட்டா ( Sparts ) 

சோசில் கையாளப்பட்ட அயலார் 144 ஏற்பாடு , 
Ien ial . a . விருந் தாம்பும் பண்பு சார்ந்த ; விருந்தினர் விரும் 

தோமபுார் நல்துறவற்குரிய , 
renog amy . 11. ( தாவ . ) அபற்பொலிவூட்டம் , அயல் மலர்ப் 

பூது கட சேர்க்கையால் ஏற்படும் கருப்பொலிவூட்டம் . 
lenogen esis , 1. அயற்பிறவி , தாயினத் தொடர்பின்றிப் 

பிறப்பதாக கருதப்படும் பிறப்பு , 
renogenet ic , a . அயற் பிறவியான . 
renog enous . a . புறக்காரணத்தின் விளைவான . 
renogloss ia . n . உள ஆய்வியல் வகையில் கற்கப்படா மொழி 

யறவு காட்டும் நிலை . 
ren olith , n . ( மண் . ) பிறிது பாறை , தன்னின் வேயை 

பாறையடுக்கில் இடம்பெறும் கல் அல்லது பாறை . 
lenom ania , 11. பிறகாட்டுப் பொருள் மோகம் . 
renome nia , 11. மாதவிடாய்க் கோளாறு , மாதவிடாய் 

நின்று பிறதிடக் குருதிக் கசிவு ஏற்படல் . 
renomor phic . a . கரந்த மணியுருப்படிகமான , புறத்தே 

படித்தோற்றமின்றி அகத்தே படிகப்பாங்கு உடையதா 
புள்ள . 
len on , 11. ( வேதி . ) மந்தமான எடைமிக்க வளித்தனிமம் . 
ren ophobe , n . அன்னியர் வாடை ஆகா தவர் . 
lenophob ia , 11. அன்னியப் பொருள் வெறுப்பு , 
lenoph ya , n. ( வில . ) தோட்டில் இன உயிரால் கசிவித்து 

ஆககப் பெறாக் கூறு . 
renoplas tic . a , ( வில . ) செய்முறையியல் வழக்கில் மாற் 

றினசு கருவிணைவு சார்ந்த . 
xen otime, n . அருந் தனிமங்கள் அடங்கிய களிம வகை . 
renu rine , a . தோட்டுயிர் வகை சார்ந்த , 
Xenu rus , n . தோட்டுயிர் வகை . 
rerans is , n . உலர்வு . 
reran themum , n . வாடாக் கொத்துமலர்ச் செடியினம் . 
reran tic , a . வறண்டுபோகிற . 
re rarch , 11. முதலில் வறண்ட நிலத்தில் தோன்றிய செடி . 
lera sia , 1. மயிர் உலர்வு . 
reroch asy , 1. உலர்வு வதக்கம் , உலரும் போது வதங்குக் 

தன்மை . 
xeroder mia , n. தோல் உலர்வு நோய் . 


liph oid , n . ( உள் . ) மார்பெலும்பின் கீழ்க்கோடி ; 1. வான் 

வடிவமான . 
Ko avon , 1 , தொன் மரச்சிலையுரு , கிரேக்க பழமைச் சின்ன 
வகையில் விண்ணினின்றும் வீழ்ந்ததாகக் கருதப்பட்ட மாத் 
தினாலான தெய்வ உருவச்சிலை ; pl. 10 ans . 
X - ray , a . ஊடுகதிர் சார்ந்த : ( தொ . ) X - ray examination , 
ஊடுகதிர்க் கூராய்வு ; X - ray photograph , -கெதிர் நிழற் 
படம் . 
X -ray , 0. கடு - திர் கொண்டு கூராய்வு செய் ; -டுகதிர் 

செலுத்திப் பண்டுவஞ் செய் ; படுகதிர் நிழற்படமெடு 
X - rays , n . pl. ( இய . ) எடுகதிர் , நின்பிழம்புகள்யும் 

படுருவ வல்ல கண்காணா ஒளிக்கதிர் . 
Iyl em . n . ( தாவ . ) கட்டை , மர உட்பிரம்பு . 
Iylobal samum , % . மரவகைச் சுள்ளித் தொகுதி ; மரவகைச் 

சுளளி வடிசாறு . 
Iyl ocarp , n . மரக்கட்டை போன்ற திரன் கனி ; மரக்கட்டை 

போன்ற திரள் கனிமம் . 
xyl ograph , n . மரச்செதுக்கு வேலைப்பாட்டுப் பொருள் , 
மர வரி வேலைப்பாட்டுப் பொருள் , மரச் செதுக்குப் போலியான 

பாணியமைந்த வேலைப்பாட்டுப் பொருள் . 
xylog rapher , 1. மரச்செதுக்கு வேலைப்பாட்டாளர் ; மரவரி 
வேலைப்பாட்டாளர் , மரச்செதுக்குப்பாணி வேலைப்பாட் 
டாளர் . 
xylograph ic, a , மரச்செதுக்கு வேலைப்பாடு சார்ந்த : மரவரி 
லேப்பாட்டுப் பாணியான , மரச்செதுக்கு வேலைப்பாட்டுப் 
பாணி சார்ந்த . 
Iylog raphy, 1. மரச்செதுக்கு வேலைப்பாடு ; மரவரி வேலைப் 

பாடு , மரச்செதுக்குப் போலியான வேலைப்பாட்டுப்பாணி . 
xyl onite , n. மரச்சத்து , தந்தம் போன்ற செயற்கை ஆக்கப் 

பொருள் . 
Iyloph agous , a . கட்டையைத் தின்கிற ; கட்டையைத் 

தினனும் பூச்சிகள் சார்ந்த . 
xyl ophone . n . இசைமரம் , மரத்தாலான , அதிர்விசைக்கரும் . 
xys ter . n . ( அறு . ) என்பராவி , எலும்பு சுரண்டுங் கருவி . 
xys tus . 1. களரி மண்டபம் ; பண்டைக் கிரேக்கர் வழக்கில் 
உடற்பயிற்சிக்குரிய மதிலகக் கூடம் ; தோட்ட உலாப் 
பாதை ; பூங்கா முற்றமேடை ; pl . Iy: ti . 


154 


Y . 


yacht 


(Sacht, n . உலாப்படகு ; பந்தயப் படகு ; 

பந்தயப் படகு : ப . படகுப் 
பந்தயம்விடு ; உல்லாசப்படகிற் பிரயாணஞ் செய் . 
yacht .club , n . படகுப்பந்தயக் கழகம் . 
yacht ing , n . படகுப்பந்தயம் ; படகுப்பர் தய ஓட்டம் ; பட 

கோட்டம் . 
yachts man , n . இன்பப் படகுலாவாணர் ; படகுப் பந்தய 


வாணர் . 


yaif il, yaf fle, 71. பச்சைநிற மரங்கொத்தும் பறவை . 
yag er . n . செர்மன் படைப்பிரிவினர் ; செர்மன் துப்பாக்கிப் 

படையினர் . 
Yag i aerial , n . வாங்கியனுப்பும் மின் அலைவாங்கிகளின் 

தொகுதி . 
yah . int . ஏளனக் குறிப்பிசைப்பு . 
yahoo , n . ஆங்கில ஆசிரியர் ஸ்விஃப்ட் ( Jonathan Swift ) 
எழுதிய கல்லிவர் பயணங்கள் ( Gulliver s Travels ) என்ற 
கனவார்வப் புனைகதையில் மனித உருவ விலங்கு ; மனித 
விலங்கு : விலங்குநிலை மனிதர் ; விலங்குத்தன்மையான 
உணர்ச்சி நடை பாவனைகளை உடையவர் . 
Yahveh , 1 , யூதர் வழக்கில் கடவுள் . 
yak , n . கடமா , 

திபேத்தியநாட்டு மாட்டு வகை ; சிரிப்பு ; 
நகைத்துணுக்கு ; வானொலியில் பேச்சின் சிரிப்பூட்டு திறம் . 
yakk a , yakk er , n . ஆஸ்திரேலிய வழக்கில் கடு உழைப்பு . 
Yale lock ; n . உருள்வடிவப் பூட்டு . 
yam , n . காச்சைக்கொடி , கொடி வள்ளி , வள்ளிக்கிழங்கு 

தருங் கொடி . 
Ya ma , ( ச . ) n . கூற்றுவன் . 
ya men , ya mun , n. சீன ஆட்சியாளரின் பணிமனை இல்லம் . 
yank , n. வெடுக்கென்ற நெம்புகோல் இழுப்பு ; 3. நெம்பு 

( காலைச் சட்டென்று இழு . 
Yank ee , n . அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நியூ இங்கிலாந்துப் 

பகுதிவாணர் ; அமெரிக்க உள்நாட்டுப் போர்க்கால வடபுலப் 
போர் வீரர் ; அமெரிக்க உள்நாட்டுப் போர்க்கால வழக்கில் 
வடபுலத்தவர் ; அமெரிக்க ஐக்கிய நாட்டவர் ; அமெரிக்கர் ; 
a . அமெரிக்கச் சார்பான . 
Yankee dom , n . ( பே - வ . ) அமெரிக்க நாடு ; அமெரிக்க 

மககள் தொகுதி ; அமெரிக்க பண்பு . 
yank eeism , n . அமெரிக்க பழக்கவழக்கங்கள் . 
ya ourt , n . புளிப்புவடி சாராய வகை . 
yap , n . வள்ளொலி, நாயின் சிறுகுரைப்பு ; 3. வள்ளென்று 

குரை , கீச்சொலியோடு குரை ; ( பே - வ . ) வீண்பேச்சுப் பேசு . 
yap ock , n . தென் அமெரிக்க வாத்தினப் பைம்மா வகை . 
yapp , n . அட்டை கடந்து நீண்ட தொய்தோல் புத்தகக் 

கட்டட முறை . 
yarb orough , n . சீட்டாட்ட வகையில் சிற்றினச் சீட்டுடை 

யவர் . 
yard , n . கோலளவு , கெசம் , இருமுழ நீள அளவு ; மூவடி 
நீளப் பொருள் ; கைவிட்டம் , கப்பல் பாய்மரக் குறுக்குக் 
கைச்சட்டம் , ( பழ . ) குய்யம் ; ( தொ . ) yard stick, ஒப்பீட்டுத் 

தரம் . 
yard , n . முற்றம் , சுற்றுவட்டகைவெளி : U. ஆடுமாடுகளைக் 
கொட்டிலில் அடை ; ( தொ . ) the Yard , the Scotland Yard , 

இங்கிலாந்தில் துப்பறியும் இரகசியப் போலீஸ் படை . 
yard age , n . கெசக்கணக்கில் பரப்பளவு ; மொத்தக் கெச 
அளவு ; சதுகெசப் பரப்பளவு ; 

கனகெசக் கன அளவு ; 
நீள அகலக் கெச அளவு ; நீள அகலக் கனக் கெச அளவு ; 
சுரங்க நிலக்கரி வெட்டளவுக் கூலிவீ தம் . 
yard .arm , n . பாய்மர விட்டப்பாதி , பாய்மர விட்டக் கை . 
yard - bird , n. ( படை . , இழி ) ஊழிய வேலை தரப்படும் 

படைவீர். 
yard .man , 11. இருப்பூர்தித் தங்கு வெளியிட அலுவலர் . 


year - book 
yard - master ; n . இருப்பூர்தித் தங்குவெளி மேற்பார்வை 

யாளர் . 
yard - measure , 1. கெச அளவு . 
yard - stick , n . கெசக்கோல் ; அளவுகோல் . 
yard - wand , n . கெசக்கோல் . 
yarn , n . சாடு , நூலிழை ; முறுக்கிழை , திரித்த நூல் ; கதைச் 
சரடு , புனைவுக்கதை , கட்டுக்கதை ; வளைந்துவளைந்து செல் 
லுங் கதை ; வளைத்துவளைத்துப் பேசும் பேச்சு ; 3. சரடுவிடு , 
கதைகட்டிவிடு , பேச்சு நீட்டு ; ( தொ . ) spin & yarn , சரடுவிடு , 
கதையள . 
yarn - beam , yarn .roll , n . சிட்டம் , நூற்சுற்று கழி . 
ya rrow , n . காரப்பூடு , 

காரப்பூடு , காரமணச்சுவையுடைய மூலிகைச் 
செடி வகை . 
yash mak . n . முஸ்லிம் மா தர் முகமூடாக்குத் திரை. 
yat aghan , n . இஸ்லாமியர் வழக்கில் கைப்பிடி காப்பற்ற 

உடைவாள் . 
yaw , n , விலாத்தீடு , கப்பல் நெறிக்கோட்டம் , கப்பல்நெறித் 
திறம்பீடு ; புடை தடுமாற்றம் , விமானவழித் தடுமாற்றம் , 
விமான வழி விலகீடு ; U. விலாத்து , கப்பல் - விமானம் 
முதலியவற்றின் வகையில் நேர்வழிவிட்டு லிலகிச்செல் ; 
புடை தடுமாறு ; கப்பல் - விமானம் முதலியவற்றின் வகையில் 
தள்ளாடிச்செல் , வளைந்து வளைந்து செல் . 
yawl , n . சிறுபடகு , நொய்தான இன்ப உலாப் படகு ; மீன் 

பிடிக்கும் படகு . 
yawl , n. ( அரு . ) கூக்குரல் , பளையிடும் ஒலி ; 3. கூக்குர 

லிடு , ஊளையிடு . 
yawn , n . கொட்டாவி ; வாய்பிளப்பு ; அங்காப்பு , அகல்விரி 
திறப்பு ; ஆழ்விடர் ; 3. கொட்டாவி விடு ; கொட்டாவி 
விட்டுக்கொண்டிரு ; கொட்டாவி விட்டுக்கொண்டே பேசு ; 
படுசோம்பல் உறு ; உறக்கச் சடைவுடனிரு ; முசிவுடன் 
சலித்துக்கொள் ; வாய் பிள ; அகலமாகத் திற ; வாய் விரித் 
துக் கொண்டிரு . 
yawn ing . n. கொட்டாவிவிடல் ; கொட்டாவி ; வாய்பிளப்பு ; 
கெவியின பேழ்வாய் , ஆழ்திற அகல் அங்காப்பு ; a . கொட் 
டாவிவிடுகிற ; அங்காந்த ; பேழ்வாய் உடைய ; ஆழ்ந்தகன்று 
திறந்திருக்கிற . 
yaws , n . pl . தொற்றுத் தோல்நோய்வகை . 
ye , pron . ( செய் . , பழ ) நீர் , நீவிர் . 
yea , n. ஆம் எனுஞ்சொல் ; இணக்கம் தெரிவிக்குங் குறிப்பு ; 
ஏறபு வாக்களிப்பு ; pl . yeas ; adu . ஆம் , அப்படித்தான் , 
அப்படியே , உண்மையாகவே ; இன்னும் மேலாக , இன்னுஞ் 
சொல்லப்போனால் ; என்றுமட்டுமல்ல இன்னுஞ் சொல்ல 
வேண்டும் ; ( தொ . ) yeas and nays , முறையே ஆதரவு 

எதிர்ப்பு வாக்களிப்பு மொழிகள் . 
yean , U. ஆடு முதலியவற்றின் வகையில் ஈனு , குட்டியிடு . 
yean ling , n . ஆட்டுக்குட்டி , புனிற்றிளங் கன்று . 
year , n. ஆண்டு , நிலவுலகு ஞாயிற்றினை ஒருமுறைசுற்றப் 
பிடிக்குங்காலம் ; ( தொ . ) astronomical year , வானியல் 
ஆண்டு ; leap year . கிறித்தவ ஆண்டுக்கணிப்பில் மிகை 
நாள் 

ஆண்டு ; lunar year, சாந்திரமான ஆண்டு ; 
Perfect year , Platonic year , கற்பம் , - ஒரு நிலையடை 
வதற்கிடைப்பட்ட பேரூழிவட்டம் . படைப்புப் பேரூழி வட்டம் , 
பண்டை வானூலா ரின்படி 26,000 ஆண்டுத தொகுதி ; 
sabbatical year , யூதமரபின்படி அடிமை விடுதலைக்கும் கடன் 
கைதுறப்பிற்கும் உரிய ஏழாம் ஆண்டு : sideral year , நாண் 
மீன் கணிப்பியல்முறை ஆண்டு ; solar year , சௌரமான 
ஆண்டு . the fiscal year, கணக்கு ஆண்டு ; year in - year out , 
ஆண்டு முழுதும் , தொடர்ச்சியாக வருடமுழுதும் ; year of 
grace , இயேசுநாதரின் பிறப்பிலிருந்து கணிக்கப்படும் 
ஆண்டு , கி . பி . ஆண்டு ; year to year ஆண்டுதோறும் , 
ஒவ்வொரு ஆண்டும் . 
year - book , 1 , ஆண்டுத்தகவல் வெளியீடு . 


: 


1219 


yield 


yearling 
year ling , n . ஓராட்டைக்குழவி ; 

விலங 

கின் ஓராட்டைக் 
கன்று ; குதிரைப் பந்தயத்தில் ஒருவயது குதிரை ; a . ஒரு 
வயது நிரம்பிய , 
year long , a . ஆண்டு முழுவதும் நீடித்திருக்கிற ; ஆண்டளவு 

நீடித்திருக்கிற . 
year ly , a , ஆண்டுவாரியான ; ஆண்டுதோறும் 
பெறுகிற ; ஆண்டிறுதியான ; ஓராண்டுக காலத்திற்குரிய ; 
adu . ஆண்டுதோறும் ; ஆண்டிற்கொருமுறை , ஆண்டாண் 


டாக . 


yearn , v. ஏங்கு , எண்ணி எண்ணி ஏக்கங்கொள் ; அவாவு , 
ஆவலுடன் விரும்பு ; ஏக்கறு , விரும்பி ஏங்குதலுட னிரு , 
நீடித்த ஆர்வ விருப்பத்துடனிரு ; ஆளிடம் ஆர்வக்கனிவு 

கனி 
கொண்டிரு ; ஆர்வத்துடன் நாட்டங் கொண்டிரு ; 
விரக்கங் கொண்டிரு . 
yearn ing , n . நீடவா ; ஆர்வநாட்டம் ; ஆர்வக்கனிவு ; a . நீடு 

அவாககொள்கிற . 
years , n . pl . வயது ; வாழ்வுக்காலம் ; காலம் . 
yeast , n. நொதி , காடிச்சத்து , சாராய முதலியவற்றைப் 
புளிக்கச் செய்யப் பயன்படும் பொருள் ; நுரைமம் , பொங்கு 
அப்பத்தை உப்பவைக்கப் பயன்படும் புளிப்புச் சத்து . 
yeast iness , n . நொதிப்பு , புளித்துப் புரையுந்தன்மை ; காடிச் 

சத்துடைமை . 
yeast y , a . நுரைமமுள்ள ; நுரைக்கிற ; காடிச்சத்துப் 

போன்று செயலாற்றுகிற . 
yegg , yegg man , n . ( இழி . ) நாடோடித் திருடன் ; இரும்புப் 

பெட்டி உடைத்துத் திருடுபவன். 
yelk , n . ( பழ . , அரு . ) முட்டை மஞ்சட்கரு ; கம்பளி நெய் ; 

மஞ்சட்கருப் பொதிவாடை . 
yell , n . கூக்குரல் ; கூவிளி , விளையாட்டுப் பந்தய ஊக்கார 

வாரம் ; ப . கூக்குரலிடு , கத்து , ஊளையிடு . 
yell ow, n . மஞ்சள் நிறம் ; முட்டையின் மஞ்சட்கரு ; மஞ்சள் 
வண்ணப்பொடி ; குதிரைக் காமாலைநோய் ; ( பே - வ . ) கோழை ; 
பட்டுப்பூச்சி வகை ; a . மஞ்சள் நிறமுடைய ; பொன்னிற 
மான ; கந்தக நிறமான ; மஞ்சள் இனஞ் சார்ந்த , மங்கோலிய 
இனத்தவர்க்குரிய ; கறுப்பு வெள்ளை யினக் கலப்புச் சார்ந்த ; 
( பே - வ . ) அழுக்காறுடைய ; பொறாமைத் தன்மை வாய்ந்த ; 
( பே - வ . ) ஐயமனப்பான்மை கொண்ட ; ( பே - வ ) கோழைத் 
தனமான ; ( பே - வ . ) உணர்ச்சி 

எழுப்புகிற , 
கிளர்ச்சியூட்டுகிற ; ( தொ . ) the yellow back , மஞ்சள் தாள் 
அட்டையோடு கூடிய பிரஞ்சு புதினம் ; கீழ்த்தர மலிவுப் 
புத்தகம் ; yellow cartilage , மேற்பொதிவுறையான மஞ்சள் 
நிறச் சுருங்கி விரியும் குருத்தெலும்பு ; yellow fever , yellow 
Jack , மஞ்சள் தொத்துக் காய்ச்சல் ; மஞ்சள் காமாலையும் 
கருநிற வாந்தியுமுடைய மஞ்சள் காய்ச்சல் நோய் ; yellow 
jacket , அரசர் உயர்குடிமதிப்பிற்குரிய மஞ்சள் நிறத் தேசீய 
ஆடை ; yellow metal , செம்பித்தளை ; yellow peril , மஞ் 
சள் இனத்தவர் ஆதிக்க அபாயம் ; yellow press , மஞ்சள் 
பத்திரிகைத் துறை , குறுகிய , நாட்டுப்பற்றுக்கொண்ட 
உணர்ச்சி எழுப்பும் பத்திரிகைகள் ; yellow spot , கண்விழிப் 
புறத்திரைக் கூர் நோக்கிடப் புள்ளி ; yellow streak , கீழ்த் 
தரப் பண்புக்கூறு , உள்ளார்ந்த கயமைக்கூறு . 
yell ow - boy , n . ( இழி. ) தங்க நாணயம் ; வெள்ளையரல்லாப் 

படைவீரா . 
yell ow - earth , n . மஞ்சட் காவிமண் . 
yell ow - flag, n . கப்பல் முதலியவற்றின் 

நோய்த்தடை 
எச்சரிப்புக் குறியான மஞ்சட்கொடி . 
yell ow girl , n . ( இழி ) தங்க நாணயம் ; வெள்ளை இனஞ் 

சாராப் படைத்துறைப்பெண் . 
yellow .gum , n . குழந்தைக் காமாலை நோய் . 
yellow - hammer , 11. மஞ்சள் தலைப் பறவை வகை . 
yell owish , a . சற்றே மஞ்சளான . 
yell owness , n . மஞ்சள் நிறமுடைமை : மஞ்சள் தன்மை ; 
மஞ்சள் நிறமாயிருக்கும் நிலை ; பழுப்பு , ( பழ . ) பொறாமை . 


yell ows , n . pl . மஞ்சள் காமாலை ; தாவரப் பழுப்பு நோய் ; 

( பழ . ) பொறாமை . 
yell owy , a . மஞ்சட் சாயலார்ந்த . 
yelp . n . நாயின் வேதனை உறுமல் ; நாயின் ஆர்வ அவாக் 
குரைப்பு ; U. நாய் வகையில் ஆர்வ அவாக் குரைப்புக் குரல் 
எழுப்பு : நாய் வகையில வேதனைக்குரல் கொடு . 
yen , 1. ஜப்பானிய மதிப்பலகு நாணயம் ; pl . yen . 
yen , n . ( இழி . ) நீடவா , ஆர்வ விருப்பம் ; 3. ஏங்குறு , நீட 

வாக்கொள் . 
yeo man , 1. நிலக்கிழார் ; குறு நிலக்கிழார் ; இடைடத்தர 
வகுப்புக் குடியானவர் , விருப்பார்வத் தொண்டர் ; சிறு பணி 
யாளர் ; நாவாய்ச் சேவையர் ; கப்பல்துறைச் சிறு சேவை 
யாளர் ; ( வர . ) வேளாண் குடிமகன் , ஆண்டிற்கு 40 பொன் 
வருமானத் தகுதியுடைய முற்கால மாவட்ட வாக்காளர் ; 
( வர . ) வேட்குடிச் சான்றாளர் , ஆண்டிற்கு 40 பொன் வரு 
மானத் தகுதியுடைய முறைகாணாய உரிமையாளர் ; புரவி 
மான் , குடியானவக் குதிரைப் படைவீரன் ; pl . yeo men ; 
( தொ . ) yeoman of signals , ( கப் . ) சைகைச் சேவையர் , 
காட்சிச் சைகைத் துறைச் சிறு அலுவலர் ; yeoman of the 
guard , மெய்க்காவல் படையினர் ; yeoman service ,, 
yeoman s service, காலத்தாற் செய்யும் உதவி , தேவை 
யறிந்து செய்யப்படும் உதவி ; ஆற்றல்மிக்க தன்னார்வ 
ஆதரவு ; தன்விருப்பார்வப் பொதுத்தொண்டு . 
yeo manry , n . குறு நிலக்கிழார் வகுப்பு ; குடியானவர்களின் 

குதிரைப்படை . 
yer cum , ( த . ) 1. எருக்கஞ்செடி ; எருக்க நார் . 
yes . n . ஆம் எனுங் குறிப்பு ; ஏற்பு ; ஆம் என்பவர் ; pl . yes es ; 

adu . ஆம் , அப்படியே ஆகுக . 
yes - man , n . ( பே - வ ) ஆமாஞ்சாமி போடுபவர் : தனிப்பண் 

பற்றவர் : கீழ்ப்படி தலுள்ளவர் . 
yes terday , n . நேற்று , நேற்றைய நாள் ; adu . நேற்றைக்கு . 
yes ter - night , n . நேற்றிரவு ; adu . நேற்றிரவில் . 
yes ter year , n . சென்ற ஆண்டு : adv . சென்ற ஆண்டில் . 
yet , adu . இன்னும் ; இச்சமயத்திலும் ; இதுவரையிலும் ; 
இந்தக் கணததிலும் : அச்சமயத்திலும் ; அதுவரையிலும் ; 
இனியும் ; இப்போ துங்கூட ; இச்சமயத்திலுங் கூட : இன் 
கூட ; 

இது வரை எப்போதுமே ; இதுநாள் வரை 
என்றுமே ; இதுகேம்வரை ஒருபோதுமே . இனியும் ஒரு 
போதுமே ; இனியுங 

மேலும் ; இதற்கு மேலும் ; 
இதற்கு நேர்மாறாக ; இந்நிலையில் 

எதிரான 
சூழ் நிலையிலுங் கூட ; இருந்த போதிலும் ; என்றாலுங் கூட ; 
ஆயினுங் கூட : conj . அதேசமயத்தில் ; இருந்த போதிலும் ; 
எனினும் இதற்கு கோமாறாக ; எனினும் இதற்கும் மேற்பட ; 
( தொ . ) as yet , இதுவரை , இன்னும் . 
yet i , n . பனிமனிதர் , இமயமலையில் இருப்பவராகக் கருதப் 

படும் மனிதர் . 
yew , n . பசுமைமாறாக் கல்லறை ஊசியிலை மரவகை . 
Yg drasil , Ygg drasil , n . மும்மை சால்மரம் , ஸ்காந்தி 
னே விய பழங்கதைமபு வழக்கில் மூவுலகிலும் வேர் . கிளை 
பாயவிட்டிணைத்த தெய்விக மரம் . 
y .gun , n . இரு குழல் துப்பாக்கி 
Yidd ish , n . யூகர் சிதைவு மொழி . ஸ்லாவ் இன நாடுகளில் யூதர் 

வழங்கும் பன மொழிக் கலப்புடைய பழஞ் செர்மானிய மொழி . 
yield , n . விளைவு வளம் , விளைச்சல் ; ஆக்க விளைவு : 1. விளை 
விதது அளி ; + ன்றளி, பிளை வளமாக வழங்கு : பயனாக அளி : 
கொடு , வழங்கு : விட்டு கொடு ; பணிந்து கொடு ; வளைந்து 
கொடு : கீழ்ப்படி , சரணடை ; இணங்கு . இசைந்தகொடு ; 
ஒப்புக்கொடு : ஒப்படைத்துவிடு ; ( தொ ) yield place to , 
மறைந்து பிறிதொன்றற்கு 

இடங்கொடு yield print , 
இரும்பு எஃகு வகையில் உருச் சிதைவுறும் எடைசசெவ்வி ; 
yield precedence to . yield the palm to , மேம்பாடு கொள்ள 
விடு , விஞ்சப ெறு . yield to the point . வாகத்தின் கூறு 
வகையில் இணங்கு ; yield up the ghost , இறந்து போ . 


தூண் 


கூட . 


1220 
ylang - ylang 

yurt 
yl ang - yl ang , n . நறுமணச் சரக்கு ; நறுமணச் சரக்குத் York ist, n . யோர்க் குடிசார்ந்தவர் ; ( வர ) இங்கிலாந்தின் 
தரும் மலாகளையுடைய மடி வகை . 

ரோச மலர்ச் சண்டையில் வெள்ளை ரோசாச சின்ன மேற் 
y len , n . மூலப்பகுதி , எல்லா இயற்பொருள்களுக்கும் மூல 

கொண்ட யார்க் கோமகன் ரிச்சர்ட் கட்சியினர் . 
மாகக கருதப்படும் கூறு . 

York shire pudding , n . மாட்டிறைச்சியோடு வேகவைத்து 
y - level , n . நில அளவைக் கருவி வகை . 

உண்ணப்படும் மாக்களி . 
yod el , n . இசையிழுப்புப் பாட்டு ஒலி ; 3. இசையிழுத்துப் york stone , n . கட்டிடத்திற்குப் பயன்படும் கல் வகை . 
பாடு . 

you , pron . நீங்கள் , நீர் ; நீ ; உங்களை ; உம்மை ; உன்னை . 
yog a , ( ச . ) n . யோகம் . 

young , n . புனிற்றிளங் கன்று ; புனிற்றிளங் குஞ்சு ; a . 
yogh , n . யகர ஒலி அல்லது திறந்த மென்ககர ( g ) ஒலியுடைய இளமையான ; வளர்ச்சியுறாத ; பிறந்த அணிமையுடைய ; 
முற்கால ஆங்கில எழுததுக் குறிப்பு . 

அண்மையில் தோன்றிய ; முதிராத , முதுமையுறாத ; முழு 

வளர்ச்சியடையாத ; வாலிபமான ; அனுபவ முதிர்ச்சியற்ற ; 
yog i, ( ச . ) n . யோகி . 

வீரியங்கெடாத ; ( தொ . ) with young , சூலுற்ற ; young 
yo heave - ho , yoho , int . திமிலர் படகு தூக்கும் ஒலிக் and old , எல்லோரும் , அனைவரும் ; young blood , இளைஞர் ; 
குறிப்பு . 

புது உறுப்பினர் ; பகட்டன் ; புது ஆற்றல் ; இளமை முறுக்கு ; 
yoick , U. நரிவேட்டைக் கூவிளி எழுப்பி வேட்டை நாய்களை young England , இங்கிலாந்தில் எழும்பும் தலைமுறை ; Young 
மரிகளின் மீது தூண்டு . 

Turks , அரசியல் அமைப்பினைப் பழைய நிலைக்குக் கொண 
yoicks , n . நரிவேட்டையாளர் . 

ரும்படி 1908 - ஆம் ஆண்டில் துருக்கி சுல்தானைக் கட்டாயப் 

படுத்திய கட்சி . 
yoicks , int . வேட்டைநாய் ஊக்கொலிக் குறிப்பு . 

young ish , a . ஓரளவு இளமைவாய்ந்த ; அனுபவம் போதாத . 
yoke , n . நுகத்தடி ; எருதிணை , உழவுமாட்டின் சோடி ; 
தூக்கு காவடிக் கட்டை ; சட்டை.இரவிககை ஆகியவற்றின் 

young ling , n . இளையர் ; இள விலங்கு , குட்டி , குஞ்சு ; a . 
தோள்பட்டைக் கொளுவுகட்டைத் துண்டு ; இயந்திர 

இளமை வாய்ந்த . 
இணைப்புக் கொண்டி ; ( வர . ) தோற்ற எதிரிகள் கீழணி you ngster , n . இளைஞர் , சிறுவர் . 
வகுத்துச் செல்லுவிக்கப்படும் படுநுக வளைவு ; ( வர ) படு young un , n . ( பே - வ . ) இளைஞர் , சிறுவர் . 
துகச்சின்ன மூவீட்டி வளைவு : மேலாட்சி ; கட்டு , பிணைப்பு ; 

your , a . உன்னுடைய ; உங்களுடைய . 
அடிமைத்தனம் ; கட்டுப்பாடு ; திருமணக் கட்டுப்பாடு ; V. 
துகத்தடியைப் பூட்டு , நுகத்தடியில் பூட்டியிணை ; திருமணத் 

yours , pron . உன்னுடையது , உன்னுடையவை ; உங்க 
தில் இணைவி ; சோடி இணைவி ; சோடியில் ஒருவருடன் 

ளுடையது ; உங்களுடையவை . 
ஒருவரை இணை ; சோடியில ஒன்றனுடன் ஒன்றை இணை ; yourself , pron . நீதான் , நீயேதான் ; உன்னையே . 
சோடியாய் இணை ; சோடியாய் ஒணைந்து ஒன்றுபடு ; 

youth , n . இளமை , இளமைப்பருவம் ; இளைஞன் , இளைஞர் ; 
ஒருவருக்கொருவர் சரியிணையாயமை ; ஒன்றுக்கொன்று சரி 

இளைஞர் தொகுதி ; இளைஞர் வகுப்பு ; இளைஞர் உலகம் ; 
சோடியாயமை . 

( தொ . ) youth hostel , நீண்டநடைப் பயணிகள் இரவில் 
yoke - fellow , 11. வாழ்க்கைத் துணை ; கூட்டாளி ; உடன் தங்கும் விடுதி . 
தொழிலாளி . 

youth ful , a . இளமையான , இளமைப் பருவத்திலுள்ள ; 
yok el , n , பட்டிக்காட்டான் , நாட்டுப்புறத்தாள் ; கிராம மனக்கிளர்ச்சியுடைய ; வலுவுடைய . 
வாசி . 

yowl , n . கூக்குரல் , நாயின் வேதனை ஊளை ; 3. கூவு , கத்து ; 
yoke .lines , 1. பயின் இயக்கு கயிறுகள் . 

நாய் வகையில் வேதனையால் ஊளையிடு . 
yoke ropes , n . பயின் இயக்கு கயிறுகள் . 

ytterb ium , n . ( வேதி . ) அணு எண் 70 உடைய அரிய 
yolk , n . மஞ்சட் கரு ; கம்பளி நெய் . 

உலோ கத தனிமம் . 
yolk .bag , yolk - sac , n . முட்டை மஞ்சட்கருப் பொதிவு 

ytt rium . n . அணு எண் 39 உடைய அரிய உலோகத் தனிமம் . 
இழைப்பை . 

yucc a , n . வெண்ணிற மலர்ச்செடி வகை . 
yolk y , a . மஞ்சட்கருப் போன்ற . 

yug awaralite , n . ஜப்பானில் கண்டெடுக்கப்படும் நிறமற்ற 
yon , a . ஆண்டைய , அதோ அந்த ; அவ்விடத்திற் காணப் 

கனிம வகை . 
படுகிற ; adu . ( அரு . செய் . ) அவ்விடத்தில் . 

Yu goslav , Yugoslav ian , n. யுகோஸ்லாவியர் ; a . 
yon der , a . ஆண்டைய , அதோ அந்த ; அதோ தொலைவில் 

யுகோஸ்லாவியா நாட்டினைச சார்ந்த . 
அமைந்துள்ள , அதோ தொலைவிலுள்ள ; adu . அதோ 

yuk , n . சிரிப்பு ; நகைச்சுவை ; வானொலியில் நகைப்பூட்டுக் 
அங்கே ; அதோ கண்ணுக்கெட்டிய தொலைவில் . 

திறம் . 
y . • e , 11. பண்டைக் காலம் ; ( தொ . ) of yore , கடந்த காலத் 

yule , n . கிறிஸ்துமஸ் பண்டிகை . 
தில் , வெகுகாலத்திற்கு முன்பு . 

gule - log , n . கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்திய நாள் மாலை 
york , U. பந்தடிப்பவர் முன்னே விழும்படி பந்து வீசு . 

எரிக்கப்படும் கட்டை , 
york er , n . மரப்பந்தாட்டத்தில் பந்தடிப்பவர் முன் விழும்படி yle - tide , 71. கிறிஸ்துமஸ் பண்டிகைப்பருவம் . 
வீசப்பட்ட பந்து . 

yurt , n. சிறு கூடாரம் . 





7 


Zadkiel 


Zion 


வகையை 


Mad kiel , n . சட்கியல் என்னும் புனைபெயரர் தோற்று 

வித்த சோதிடப் பஞ்சாங்கம் . 
zaff er , zaf fre , n . பீங்கானுக்குப் பயன்படுத்தும் நீலச்சாய 

வேதிப் பொருள் . 
zai batsu , n . இரண்டாம் உலகப் போர்க்கால ஜப்பானின் 

தொழிலாட்சி ஆதிக்க இனம் . 
Zam bo , n . நீகிரோ - ஐரோப்பியக் கலப்பினத்தவர் . 
zan y , n. கேலிக்கூத்தர் ; கோமாளியின் துணைவர் , விகடர் ; 

அறிவிலாக் குறும்பர் ; மந்த மதியினர் . 
Zanzibar i , n . கிழக்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த சான்ஸிபார் 

தீவினர் ; a . சான்ஸிபார் தீவு சார்ந்த . 
zap tieh , n . துருக்கிய காவல் துறையர் . 
Zarathus trian , n. பார்சி சமயத்தைப் பின்பற்றுபவர் ; a . 

பார்சி சமயஞ் சார்ந்த . 
Zareb a , Zarib a , n . ஆப்பிரிக்க சூடான் நாட்டு வழக்கில் 

பாசறைச் சூழடைப்பு ; சூடான் வழக்கில் கிராம வேலி வளைவு . 
zax , 11. கற்பலகை வெட்டுக்கத்தி . 
zeal , n . பற்றார்வக் கிளர்ச்சி ; ஆர்வச் சுறுசுறுப்பு ; விருப் 

பார்வம் . 
zeal ot , n . உணர்ச்சி வெறியர் , முனைப்பார்வலர் , விடாப் 

பிடிக் கொள்கையர் . 
Zeal ot , n . ரோம ஆதிக்கத்தை இடைவிடாது எதிர்த்த யூத 

வெறியர் குழுவினர் , 
zeal ous , a . பற்றார்வமிக்க , ஆர்வச் சுறுசுறுப்புடைய . 
zeb ec , zeb eck , n . நடுநிலக்கடலக முப்பாய்மரக் கப்பல் . 
zeb ra , 7. வரிக்குதிரை ; a . வரிக்குதிரையைப்போல் பட்டைக் 
கோடுகளையுடைய ; ( தொ . ) zebra crossing , நடப்போர் 
கடப்பு , கால்நடையினர் கடந்து செல்ல முன்னுரிமையுடைய 
வெள்ளைக்கோட்டுப் பாதை . 
reb ra - wood , n . பட்டைக் கோடுகளையுடைய மரக்கட்டை ; 

பட்டைக் கோட்டுக் கட்டையினையுடைய மர வகை . 
zeb rine , a . வரிக்குதிரை சார்ந்த . 
zeb u , n . இமிலேறு . 
zed , n . ஆங்கில நெடுங்கணக்கின் கடைசி எழுத்து ; 7 வடிவப் 

பாளம் . 
zed oary , n . கச்சோரம் , மருந்தாகவும் சாயமாகவும் பயன் 

படும் இஞ்சியின நறுமணப் பொருள் . 
zein , n , மக்காச்சோளப் புரதம் . 
seit geist , ( செர் . ) n . காலப்பண்பு ; குறிப்பிட்ட காலத்தில் 
மக்களின் எண்ணப்பாங்கும் உணர்ச்சியும் செல்லும் 

போக்கு . 
belos o , ( இத் . ) adu . இசைத்துறைக் கட்டளை வகையில் 

உணர்ச்சிவேகத்துடன் . 
remin dar , ( இ . ) n . பெருநிலக்கிழார் , பண்ணையாட்சியாளர் , 

செமீந்தார் . 
zemst vo , n . ருசியாவில் மாவட்ட ஆட்சிக்கழகம் . pl . 

zemst vos. 
Zen , n . புத்த சமயத்தின் ஜப்பானிய தியானமார்க்கக் கிளை 

நெறி . 
zena na , n. உவளகம் , அந்தப்புரம் ; மகளிர் உடுப்புகளுக்கான 

இலேசான துணி . 
Zend , n . பண்டை ஈரானிய மொழி . 
Zend - aves ta , n . பார்சியர் வேதம் . 
zen dik , 1. மாந்திரிகர் . 
zen ith , n . உச்சி , நேருச்சி வான் ; மிகு செழிப்புப் பருவம் . 
zen ith -dis tance, n . உச்சி நிலையிலிருந்து 

நிலையிலிருந்து வானொளிக் 
கோளத்துக்குள்ள கோணியல் தொலைவு . 
ze olite , n . கனிம வகை . 
Zeph yr n . மேல்காற்றுத் தெய்வம் . 


zeph yr , n . மேல்காற்று : மென் பூங்காற்று , இளங்காற்று ; 
ஆட்ட க்காரர் அணியும் இழை கெருக்கமான மென் கம்பளி 
வலைப் பின்னல் சட்டை ; உடுப்புத்துணி வகை . 
Zepp elin , n . பறவைக்கப்பல் வகை , பூஞ்சுருட்டு வடிவான 
முதல் உலகப்போர்க் காலச் செர்மன் புகைக் 

கூண்டு 
வானூர்தி . 
zer o , n . சுழி , சுன்னம் ; பூஜ்யம் ; இன்மைக்குறி இலக்கம் ; 
அளவு கோலின் அடிநிலை ; இல்லாத ஒன்று ; pl . zer os ; 
( தொ . ) fly at zero , ஆயிரம் அடிக்குக் கீழ்ப் பறந்து செல் ; 
zero in , ( படை . ) தாக்குதற்குரிய இலக்காக எதிரி பீரங்கி 
எல்லை ஆய்ந்து வரையறு ; zero marker , மொழியியலில் 
இலக்கணக் 

கூறு 

இல்லாமலே இலக்கண 
உணர்த்தும் குறியீடு . 
ze rone, n . குளிர் உறைவுத் துருத்தடை அமைவு . 
zest , n . ஆர்வம் ; சுவையூட்டு ; உணர்ச்சியார்வம் . 
zet a , n . கிரேக்க நெடுங்கணக்கில் 7 என்னும் ஒலிக்குரிய 

எழுத்து . 
ze ta , n . அனலணுக் காப்பான தேர்வுக்கல அமைவு . 
zetet ic , a , ( அரு . ) உசாவு நிலையில் சென்றுகொண்டிருக்கிற ; 

விசாரணைக்கு உட்பட்டிருக்கிற . 
Zeus , n . கிரேக்க பெருந்தெய்வம் , கிரேக்க புராண மரபில் 

வானவர் வேந்தன் . 
z - gun , n . விமான எதிர்ப்பு வாணப் பீரங்கி . 
zho , n. மலைவாழ் ஆமா . 
zib et , n . புனுகுப் பூனை வகை . 
zig zag , n . கெளிவரி , அலைவரி , கோணல்மாணலான வரை ; 
வளைந்து வளைந்து செல்லும் மலைப்பாதை ; அகைப்புக் கோடு ; 
திருக்குமறுக்கான முற்றுகைத் தகர்ப்புப் பள்ளம் ; a . குறுக்கு 
நெடுக்கான , வளைந்து வளைந்து செல்கிற , வலமும் இடமும் 
திடீர் திடீரெனத் திரும்புகிற ; திசைமாறிச் செல்லுங் கப் 
பலைப்போல் இயங்குகிற ; 3. வளைந்து வளைந்து செல் ; adu . 
வளைந்து நெளிந்து , கோணல்மாணலாக . 
zill ah , ( இ . ) n . மாவட்டம் , ஜில்லா . 
zinc , n . ( வேதி . ) துத்தநாகம் ; 3. துத்தநாகம் பூசு ; ( தொ . ) 

flowers of zinc , துத்தநாகத் தூள் . 
Zin calo , 11. ஸ்பானிய நாடோடி . 
zinc ic , a . ( வேதி . ) துத்தநாகஞ் சார்ந்த , துத்தநாகம் 

அடங்கிய , துத்தநாகம் போன்ற . 
zincif erous , a. துத்தநாகங்கொண்ட ; 

தருகிற . 
zincifica tion , n . துத்தநாகம் பூசும் முறை . 
zinc ify , v . துத்தநாகம் பூசு . 
zinc ograph , n . துத்தநாக அச்சுருச் செதுக்குத் தகட்டுப் 
பாளம் ; துத்தநாகச் செதுக்குருத் தகட்டுப் பாள அச்சுப் 
படம் ; 3. துத்தநாகத் தகட்டிற் செதுக்கு வேலைசெய் ; துத்த 

நாகத் தகட்டிற் செதுக்குருப் படியெடு . 
zincog raphy , n . துத்தநாகத் தகட்டுச் செதுக்கச்சுரு முதை 

துத்தநாகத் தகட்டுச் செதுக்கச்சுரு வேலைமுறை . 
zinc oid , a . துத்தநாகம் போன்ற . 
zinc otype , n . துத்தநாகச் செதுக்குருத் தகட்டச்சு முறை . 
zinc ous , a. துத்தநாகஞ் சார்ந்த ; துத்தநாகம் போன்ற . 
zinc y , a . துத்தராகஞ் சார்ந்த , துத்தநாகங் கொண்ட , துத்த 

நாகம்போல் தோன்றுகிற . 
Zing aro , n . இத்தாலிநாட்டு வழக்கில் நாடோடி இனத்தவர் ; 

pl . Zing’ari . 
zin giber , ( த . ) 11. இஞ்சி வேர் . 
zink enite , n . எஃகு நிறக் கனிப்பொருள் . 
zinn ia , 1. சூரியகாந்தி இனச் செடி . 
Zi on , 1. பண்டைய ஜெருசல நகரம் ; ஜெருசல நகரத்திலுள்ள 
திருமலை ; யூ உர்களின் கோட்பாடான தெய்வ ஆட்சி ; கிறித் 
தவத் திருச்சபை ; வானுலகு . 


1222 


Zionism 


zoot 


பகுதி ;; நீளிடைப்பட்டி , கூம்பு - நீள் உருளை ஆகியவற்றின் 
மேற்பரப்பு வகையில் அதன் ஊட்டச்சுக்குச் செங்கோண மாக 
அதனை வெட்டும் ஒரு போகு ஆகவுள்ள இரண்டு தளங்களுக் 
கிடைப்பட்ட செங்குத்தான பகுதி ; நீள் வரித்திட்டு ; வண் 
ணப் பரப்பில் பிறிது வண்ணப்பட்டிகை ; ( பழ . ) இடுப்புப் 
பட்டி ; 3. வரி மண்டலமாகச் சுற்றி வளைந்துகிட ; பட்டை 
வளையம்போல் சூழ்ந்துகொள் ; மண்டலங்களாக வகுத்தமை ; 
மண்டலங்களிடையே பரப்பியமை ; ( தொ . ) frigid zone , 
கடுங் குளிர்மண்டலம் ; loose the maiden zone of , கன்னிமை 
இழக்கச்செய் ; maiden zope , virgin zone , கன்னிமைச் சின் 
னம் ; temperate zone , மிதவெப்ப மண்டலம் ; torrid zone 
கடுவெப்ப மண்டலம் ; zone time , நிரைகோடு ஒன்றற்குரிய 
உள்ளூர் மணிநேரம் . 
zon ular , a . மண்டலம் போன்ற ; சிறுபட்டை வளையம் 


போன்ற . 


வகை 


Zi onism . n . யூத தாயக இயக்கம் , பாலஸ்தீனத்தில் யூதர் 

தேசிய இனத்தை மீண்டும் நிறுவிய இயக்கம் . 
Zi odist , n . யூத தாயக இயக்கத்தவர் , பாலஸ்தீனத்தில் யூதர் 
தேசிய இனத்தை மீண்டும் நிறுவுவதற்கான இயக்கத்தை 
ஆதரிப்பவர் . 
Zi onwards , adv . வானுலகு நோக்கி ; சேட்புலம் நோக்கி . 
ziot y , n . போலந்து நாட்டு நாணய வகை . 
zip , n . வீ சொலி , விஃசு எனும் விரைவுச் செலவொலி ; துப் 
பாக்கிக் குண்டு காற்றினூடு பாயும்போது உண்டாவதைப் 
டோன்ற மெல்லிய கூரொலி ; கீறொலி , துணியைத் திடுமெனக் 
கிழிக்கும்போதுண்டாவதைப் போன்ற ஒலி ; இழைவரி , இரு 
பல் வரிகளுடைய வீச்சுப் பின்னிழைவு மூடு திறப்பமைவு ; 
இழைவரிப்புதையரணம் ; ஊக்கவிசை , தெம்பு , கிளர்ச்சி ; U. 
வீசொலி செய் ; வீசொலியுடன் செல் , வீசிச்செல் ; வீச்சளி , 
விசையளி ; தெம்பு கொடு ; ( பே - வ . ) தெம்பூட்டு ; ( பே - வ . ) 
தெம்புடனிரு ; ( தொ . ) zip gun , மட்ட 

உள் 
நாட்டுப் படைப்பான கைத்துப்பாக்கி வகை . 
zip - fas tener , 1. இழைவரிப் , பல்லிணைவு . 
zirc on , 11. ஒண்மணிக் கல்லாகச் செதுக்கப்படும் உலோகத் 

தனிம வகை அடங்கிய கனிமக்கல் . 
zircon ic , a . உலோகத்தனிம வகை சார்ந்த . 
zircon ium , n . இரும்பில் கலப்பதற்குப் பயன்படுத்தப்படும் 

லோகத் தனிம வகை . 
zith er , zith ern , n . இசைத்தட்டம் , உலோகத் தந்திகளை 

யுடைய இசைக் கருவி வகை . 
Zo ar , n . புகலிடம் , சரணாலயம் . 
zod iac , n . இராசி மண்டலம் , கிரகங்கள் செல்லும் வீதி ; 
( அரு ) முழுத்தொடர்கோவை , முழுவட்டம் ; ( தொ . ) signs 
of the zodiac , இராசி . 
zodi acal , a . இராசிமண்டலஞ் சார்ந்த , இராசிமண்டலத் 

திலுள்ள ; ( தொ . ) zodiacal light , செக்கர்வானம் , உதய 
அத்தமனகால முக்கோணவடிவச் செவ்வானம் . 
zoet ic , a . வாழ்விற்கு உகந்த . 
zo etrope , n . இயங்குருக் காட்சிக் கருவி , தொடர்படங்களை 
இயங்குருவங்களாகக் 

காட்டும் விஞ்ஞான விளையாட்டுக் 
கருவி ; தொடக்கநிலை வண்ணத்திரைக்காட்சிமுறை . 
Zo llar , ( எபி . ) n . மறைவியல் வாணரின் 14 - ஆம் நூற்றாண் 

டிற்குரிய திரு ஏடு . 
Zo ic , a . விலங்குகள் சார்ந்த ; ( மண் . ) பாறைகள் வகையில் 

புதைபடிவங்கள் கொண்ட . 
zoi lism , 11. ஆய்வுக்கடிந்துரை. 
Zol aism , n . சோலா என்ற பிரஞ்சுநாட்டுப் புனை கதையா 
சிரியர் பண்பு , தங்கு தடையற்ற சிற்றின்ப வருணனைப் 
பண்பு . 
coll verein . ( செர் . ) 7. சுங்கக்கூட்டணி , சுங்க நோக்கங்களுக் 

கான நாடுகளின் கூட்டிணைவு . 
zom bi , zom bie , n . மந்திரத்தினால் மீட்டுயிர்ப்பிக்கப் பெற்ற 

தாகக் கருதப்படும் பிணம் , பேசாது விருப்பு வெறுப்பற்று 
உணர்ச்சியிலா தவராக்கப்பட்ட மனிதர் ; ( இழி . ) அறிவுக் 

கட்டையான மனிதர் , உணர்ச்சிக் கட்டையான மனிதர் . 
zon al , a. மண்டலமான ; மண்டலம் போன்ற ; மண்டலங் 
களாக வரிசைப்படுத்தப்பட்ட ; மண்டலத் தொடர்பான ; 
வேளாண்மை நிலநூல் வழக்கில் நில வகையில் மண்டலம் 
அளாவப் பரவிய நல்லாக்க வளமார்ந்த . 
zon ary , a . மண்டலச் சார்பான . 
zon ate , zon ated , a. ( தாவ . , வில . ) பட்டை வளையங்களை 

யுடைய ; பட்டையாக இடப்பட்ட . 
zone , n . ( மண் . ) மண்டலம் ; வரிமண்டலம் , தென்வடலான 
நிலவுலக ஐம்பெரும் பிரிவுகளுள் ஒன்று ; பட்டை வளையம் , 
ஒரே மையமுள்ள இரண்டு வட்டங்களுக்கு இடைப்பட்ட 
பரப்பு ; செவ்விடைப்பட்டி , கோள மேற்பரப்புப் பகுதியில் 
ஒருபோகு ஆகவுள்ள இரண்டு தளங்களுக்கிடைப்பட்ட 


Zoo , n . விலங்ககம் ; லிலங்குக் காட்சிச்சாலை ; லண்டன் 

விலங்குக் காட்சிச்சாலை . 
zoog amy , n . விலங்குகளின் பாலினப் பெருக்கம் . 
zoogeog raphy , n . விலங்கியல் நிலநூல், நிலவுருண்டை 

யின் விலங்கினப் பரப்பீட்டாய்வு நூல் . 
Zoog rapher , zoog raphist , n . விலங்கியல் நில நூலார் . 
zoot raphy , n , வி.ரிவிளக்கவியல் விலங்கு நூல் . 
zo oid , n , இடை உயிர்ம அமைவு ; விலங்குடனோ செடி 
யினத்துடனோ சாராமல் இரண்டனையுமொத்துப் பிளப்பு 
அல்லது முகிழ்ப்பு முறையால் இனப்பெருக்கமுறும் உயிர்த் 
திற உரு ; கூட்டுயிரிகளின் உறுப்புயிர் ; a . நிறை முதிர்வு 
பெறா உயிரியல்புடைய , உயிரியல் சார்புடைய 
zool atry , n . விலங்கு வழிபாடு , 
zo olite, n . புதைபடிவ விலங்குரு ; விலங்குப் புதைபடிவ 

உரு ; புதைபடிவமாக்கப்பட்ட விலங்குப்பொருள் . 
zoolo gical , a . விலங்கு நூல் சார்ந்த ; விலங்கு நூல் பற்றிய ; 
வலங்கு நூலாய்வில் ஈடுபட்டிருக்கிற ; விலங்கு நூலாய்வுக் 
குப் பயன்படுகிற ; ( தொ . ) zoological garden , வனவிலங்குப் 
பூங்கா ; மிருகக் காட்சிச்சாலை . 
zool ogist , 11. விலங்குநூலர் ; விலங்கு நூலாய்வாளர் . 
zool ogy , n . விலங்கு நூல் . 
zoom , n . ( வான்செலவுத் துறை இழி ) விமானச் செங்குத்து 
ஏற்றசசெலவு ; V. விமானத்தைச் செங்குத்தாக மேலே 
செலுத்தி இயக்கு ; ( தொ . ) zoom lens, அணுக்க நிரலீட்டுக் 
கண்ணாடி , தொலைக்காட்சிப் பட எடுப்பில் படக்கருவியைப் 
புடை பெயர்க்காமலே தொலை அணிமையாக்கும் திறமுடைய 
கண்ணாடி யமைவு . 
zo omancy , n . விலங்குக் குறி நூல் , விலங்குகளின் தோற்றங் 

களிலிருந்து அல்லது ஒழுகலாறுகளிலிருந்து குறிகூறல். 
zoomorph ic , a . விலங்குருவம் சார்ந்த ; விலங்கு வடிவங் 
களைச் சின்னமாகக்கொண்ட ; விலங்குருத் தெய்வங்களை 
யுடைய . 
zoomorph ism , n . தெய்வமாவியற்பாடு , தெய்வத்தை விலங் 
குருவததில் காட்டுதல் ; மன்மாவியற்பாடு , மனிதனை விலங் 
குருப்படுத்திக் காட்டல் ; மாவியற் புனைவாக்கம் , தெய்வத்தை 
அல்லது மனிதனை விலங்கு வடிவத்திற் கற்பனை செய்தல் . 
zoonos is , n . தாவுநோய் , விலங்கினிடமிருந்து மனிதனிடம் 

தாவவல்ல நோய் . 
zo ophyte , n . மரமா , செடி வடிவமுடைய விலங்கு வகை . 
Zoophyt ic , a . மரமாவியலுடைய ; மரமாப்போன்ற . 
Zo osperm , n . மாவிந்து , உயிர்களின் விந்தணுமம் ; ஆண் 
கரு உயிர்மம் , செடியினங்களின் புடைபெயர்ச்சித் திறமுடைய 

சிதல் . 
zo ospore , n . செடியினங்களின் புடைபெயர்ச்சித் திறமுடைய 

சிதல் . 
zoot , a . ஏறுமாறான நீளகல்வு வெட்டுத் தையலுடைய ; 
( தொ . ) zoot suit , பகட்டு அளவை அங்கியுடை . 


1223 
zooter 

zymurgy 
zoot er , n . ஏறுமாறு அங்கியுடை . 

zygapoph ysis , n . ( உள் . , வில . ) தண்டெலும்புப் பிணைப்புப் 
zoot omy , n . விலங்குடற் கூறாய்வு ; விலங்கு உள்ளுறுப் 

பகுதி . . 
பியல். 

zygodac tyl, n . எதிரிணையுகிரி , எதிரெதிரிணையாகக் கால் 
zoot .suiter , n . நீளகல்வு ஏறுமாறு அங்கியர் . 

விரல்களையுடைய பறவை வகை ; a . எதிரெதிரிணைக் கால் 

விரல்களையுடைய . 
Zo ril , n . ஆப்பிரிக்க கீரியின விலங்கு வகை . 

zygodac tylous , a . எதிரெதிரிணையான விரல்களமைந்த 
Zoroas trian , n . பார்சி சமயத்தவர் ; a . பார்சி சமயஞ் கால்களையுடைய . 
சாரந்த ; சொராஸ்டிரரைப் பின்பற்றுகிற . 

zygom a , 11. ( உள் . , வில . ) கன்னத்தின் வளைவெலும்பு ; pl . 
Zoroas trianism , n . பார்சி சமயம் . 

zygom ets , 
zou ave , 1. பிரான்சு நாட்டுச் சிறு திறக் காலாட்படை zygomat ic , a , ( உள் . , வில . ) கன்னத்தின் வளை வெலும்பு 
வீரர் ; மகளிர் குறுங்கச்சு வகை . 

பற்றிய . 
zounds , int. கடுஞ்சினத்தைக் குறிக்கும் வியப்பிடைச் சொல் . zygomorph ous , a : ஒற்றைப்பாகீடான , மலர் வகையில் ஒரே 
zucchett a , zucchett o n . ரோமன் கத்தோலிக்க மதகுரு 

யொரு தளததில் மட்டும் ஒத்த பாதிகளாகப் பகுக்கப்படக் 
வின் மென்பட்டுத் தொப்பி . 

கூடிய . 
Zul u , n . தென் ஆப்பிரிக்க பண்டு ( Bantu ) இனத்தவர் ; 

zygos is , n . ( உயி . ) இனக்கூற்றுப் பிளப்பிணைவு . 
தென் ஆப்பிரிக்க சூளு இனத்தவர் மொழி ; சிறுவர் வைக் zyg ospore , n . ( தாவ . ) இரு பாலணு இணைவுச் சிதல் . 
கோல் தொப்பி . 

zyg ote , n . ( உயி ) இரு பாலணு இணைவுப்பொருள் . 
Zwing lian , n . சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சமய zyme , n , புளிமா ; நோய்க்கிருமி . 
சீர்திருத்தக்காரரான சுவிங்க்லி ( Zwingli 1484-1531 ) என்பா zymos is , n . புரைவு , புளிப்பூட்டம் ; நுண்ம நுழைவுப் 
ரைப் பின்பற்றுபவர் ; a . சுவிங்க்லி என்பவரைச் சார்ந்த ; பெருக்கக் கோளாறு . 
சுவிங்க்லி என்பாரின் கோட்பாடு சார்ந்த . 

zymot ic , a . புளிப் பூட்டஞ் சார்ந்த ; நோய் வகையில் நுண்ம 
zyg al , a . இரு கால்களையுடைய பகரவடிவான , எச் என்ற நுழைவுப் பெருக்கத்தால் விளைவதாகக் கருதப்படுகிற . 
ஆங்கில எழுத்து வடிவமைந்த . 

zy murgy , 11. மதுப் புளிக்காடி வேதியியல் . 


